T. 2221 


No | r559 
திருக்குறள் 
பொருட்பால் காமத்துப்பால்களின் மூலமும் 

பரிமேலழகருரையும் 1-2 


/ 


குறிப்புரையுடன் 


Vermogent Oriental Manuscripts Library, 

Triplicane P.O. , Madona 


Sun 


வை . மு . கோபாலகிருட்டிணமாசார்யரால் 
( 17 -தெளிசிங்கப்பெருமாள்கோயில் தெரு , திருவல்லிக்கேணி , 

சென்னை . ) 


ஸ்ரீ இராமலிங்கம் அச்சகத்திலும் 
ஆனந்தபார்வ தீ அச்சகத்திலும் 

பதிப்பிக்கப்பட்டன . 


1955 


விலை 5-8-0 . 


மன்மத சித்திரைமீ ) 


( மூன்றாம் பதிப்பு . 


பொருளடக்கம் 


பக் 


1. முகவுரை 
2. பரிமேலழகருரைத்தன்மை 
3. பொருட்பாலின் இயல் அதிகாரம் என்பவற் 

றின் அட்டவணை 
4. காமத்துப்பாலின் இயல் அதிகாரம் என்ப 

வற்றின் அட்டவணை 
5. திருக்குறள் பொருட்டால் மூலமும் பரிமே 

லழகருரையும் , குறிப்புரையும் இவற்றின் 

தொடக்கம் 
6. பொருட்பாலின் அரும்பதவகராதி முதலியன . 
7. பொருட்பாலின் செய்யுண் முதற்குறிப்பகராதி 
8. பொருட்பாலின் பிழைத்திருத்தம் 
9. காமத்துப்பால் மூலமும் பரிமேலழகருரையும் . 
10. காமத்துப்பாலின்செய்யுண் முதற்குறிப்பகராதி 
11. காமத், 

காமத்துப்பாலின் அரும்பதவகராதி முதலியன 
12. காமத்துப்பாலின் பிழைத்திருத்தம் 
13 . திருவள்ளுவமாலை யுரையுடன் 


. 


, 

முகவுரை 
அருந்தமிழன்பர்களே ! 
ரற்ற உயரிய நூல் : அதற்குச் சிறந்த உரை 

அதற்குச் சிறந்த உரை பரிமேலழகரையே 
யாகும் . அந்நூல் தக்க அறிஞர்களால் பலப்பட வெளியிடப்பட்டுள் 
ளது : அவையாவும் கற்ற அறிஞர்க்கு அன்றிக் கற்கும் மாண 
வர்க்குப் பரிமேலழகருரையை உள்ளபடி முற்றும் உணர்வதற்கு 
ஏற்றனவாகா என்பதைப் பலரும் நன்கறிவர் . பரிமேலழகருரையை 
யோதி அதன் பொருளைக் காண மாட்டாது இடர்ப்படும் பல மாண 
வர்களையும் கண்டுள்ளேன் . அங்ஙன் இடர்ப்படாது பரிமேலழக 
ருரையின் நுட்பமான கருத்துக்களையெல்லாம் அறியவேணுமென் 
னும் ஆர்வமுள்ளோர் யாவரும் ஓதி இனிது கண்டறியவேணு 
மென்னும் நோக்கம் பெரிதுந் தூண்ட , யான் இத்துறையில் 
இயன் மட்டும் வருந்திமுயன்று முதன் முதலில் பதினெட்டு 
யாண்டுகட்கு முன் அறத்துப்பாலைப் பரிமேலழகருரையுடனும் ( அடி 
யேனுக்குத் தமிழாசிரியரான ஸ்ரீ உ . வே . வை . மு . சடகோபராமா 
நுஜாசார்ய ஸ்வாமிகளின் ) குறிப்புரையுடனும் வெளியிட்டேன் . 

பின்னர்ப் பொருட்பால் காமத்துப்பால்களை அச்சிடத் தொடங்கி 
னேன் . அந்தப் பொருட்பாலில் முதல் தொடங்கி , இடை 

டயிலுள்ள 
பெண்வழிச்சேறல் , வரைவின் மகளிர் என்ற இரண்டு அதிகாரங் 
கள் நீங்கலாக க 0 க - ஆம் அதிகாரம் நன்றியில் செல்வம் இறுதியாக , 
அறுபத்தோ ரதிகாரங்கட்கு ஸ்ரீ உ . வே . வை . மு . சடகோபராமா 
நுஜாசார்ய ஸ்வாமிகளுடைய குறிப்புரை இருந்தது : அந்தக் குறிப் 
புரையில் இலக்கணப்பகுதி மிகுதியாக இருந்தவற்றைக் குறைத் 
தும் , விளங்கா திருக்குமென்று தோன்றிய சில இடங்களை விளக்கி 
யும் , இங்ஙனம் சில மாறுதல்களை அறத்துப்பாலிற் செய்தது 
போலவே இந்தப் பொருட்பாலிலும் செய்துவேன் . அந்த ஸ்வாமி 
யின் குறிப்புரைகள் கிடைக்கா தனவான ஒன்பது அதிகாரங்களும் , 
காமத்துப்பால் இருபத்தைந்து அதிகாரங்களுமாகிய முப்பத்து 
நான்கு அதிகாரங்கட்கும் புதிதாகக் குறிப்புரை எழுதிச் சேர்த்துப் 
பதினேழு யாண்டுகட்கு முன் வெளியிட்டேன் . நிற்க . 

* திருவள்ளுவனார் நால்வகைப் பேறுகளுள் அறம்பொருளின் 
பம் என்ற மூன்று பேறுகளையே முப்பாலாகக்கூறி , நான்காவது 
பேறாகிய வீட்டினைப்பற்றிக் கூறாததற்கு யாதுகாரணம் ? 
முப்பால்களைக் கற்போர்க்கு ஓரையந்தோன் றலாம் . அங்ஙனம் 
தோன்றும் ஐயத்தைப் போக்க உரையாசிரியர்கள் பிறி துகாரணம் 
கூறினும் , எனக்குத் தோன்றுவது ஒன்று : அதாவது ஒவ்வொரு 
சமயத்தவரும் வீட்டினைப்பற்றியும் அதனைப் பெறும் வாயிலைப்பற்றி 
யும் ஒரு திறப்பட்டுக் கூறாது மாறுபட்டுப் பிணங்குவதனாலும் , 
கூடியவரையில் பொதுநோக்கம்படக் கூறும் அந்தத் திருக்குற 
ளாசிரியர்க்கு அந்தப் பிணக்கிற் சிக்கிக்கொள்ள விருப்பமிராதாகை 


1 


என்று 


ii 


யாலும் , யாவர்க்கும் ஒப்ப முடியுமாறு அவர்வறுத்தல் மெய்யுணர் 
தல் என்ற அதிகாரங்களால் வீடுபேற்றிற்கு நிமித்தத்தைக் குறிப் 
பிட்டு விட்டு அம்மட்டோடு நின்றன ரென்பது : அறம்பொருளின்பம் 
வீடடைதல் நூற்பயனாயிருக்கவும் , தொல்காப்பியத்தில் பொருளதி 
காரத்தில் புறத்திணையியலில் அறம்பொருள்களையும் அகத்திணை 
யியலில் இன்பத்தையும் கூறி , நான்காவது பேறாகவுள்ள வீட்டைப் 
பற்றி பாங்கருஞ் சிறப்பிற் பலவாற்றானும் , நில்லாவுலகம் புல்லிய 
நெறித்தே என்று வீடு பேற்றுக்கு நிமித்தமாகிய பல்வேறு நிலை 
யாமையைக்கூறி , “ காமஞ்சான்ற கடைக்கோட்காலை , யேமஞ்சான்ற 
மக்களொடு துவன்றி , யறம்புரிசுற்றமொடு கிழவனுங்கிழத்தியுஞ் , 
சிறீந்தது பயிற்ற லிறந்த தன் பயனே என்பதனால் இல்லற நிகழ்த் 
துவதன் பயன் வீடுபேறே என்றுங்கூறி அம்மட்டோடு நிறுத்திய 
ஆசிரியர் தொல்காப்பியனார் , இவர்க்கு வழிகாட்டியாவார் . தம் 
நூல் பலர்க்கும் பயன்பட வேண்டுமென்று கருதுவோர் பிணக் 
குள்ள கூறுகளில் தலையிடாது பொதுநோக்கம்படக் கூறுவதையே 
ஏற்பரென்பது சிறிது ஆராய்வோர்க்கும் புலனாகும் : இதுநிற்க . 

இந்தக் குறட்பகுதியைப் பதிப்பிக்கத்தொடங்கி அறத்துப் 
பாலைப் பதிப்பிக்கும்போது உதவிய பிரதிகளையெல்லாம் கொண்டு 
இந்தப் பொருட்பால் காமத்துப்பால்களைப் பதிப்பிக்குமுன் 
ஒப்புநோக்கிப் பாடபேதங்களைப் பெரும்பாலும் குறித்துள்ளேன் . 
க 0 0 - ஆம் குறளுக்குப் பரிமேலழகர் கூறியுள்ள விசேடவுரையில் 
இனி, முற்றத் துறத்தலாவது - துப்புர வில்லாமையின் ஒருவாற் 
றாற் றுறந்தாராயினார் பின் அவற்றை மனத்தாற் றுறவாமை 
என்றே எல்லாப் பிரதிகளிலும் காணப்பட்டமையால் , அங்ஙனமே 
பதிப்பித்துள்ளேன் : அந்தப்பாடம்பொருளமைதிக்கு ஏலாமையால் , 
குறிப்புரையில் , மனத்தாற்றுறத்தல் என்று இருக்கவேண்டுமென்று 
காட்டியுள்ளேன் . கஙசு - ஆந் திருக்குறளின் விசேடவுரையில் , மிக 
முதிர்ந்திறுமெல்லைத்தாய கனி நுகர்வார்க்கு மிகவுமினிமை செய்த 
லில் என்றே பல பிரதிகளிற் காணப்படினும் , அது பொருளமை 
திக்கு ஏற்றிராமையால் , அந்தப்பாடத்தைப் பிரதிபேதமாகக் 
காட்டிவிட்டு, எமக்குக் கிடைத்த ஒரு பிரதியிலுள்ளவாறு , மிக 
முதிர்ந்திறுமெல்லைத்தாய கனி நுகர்வார்க்கு மிகவும் இனிமை 
செய்யாமையில் என்ற பாடத்தைப் பிரதானமாகக் கொண்டுள் 
ளேன் . பலவிடங்களிலும் நன்குபொருந்தும் பாடங்களையே தலைமை 
யனவாகக் கொள்ளவேணுமென்று கருதி , மற்றைப் பாடங்களைப் 
பிர திபேதமாகக் குறித்துள்ளேன் . 

அறத்துப்பாலுக்குப் போலவே , பொருட்பாலினிறுதியிலும் 
கர்மத்துப்பாலினிறுதியிலும் செய்யுண் முதற்குறிப்பகராதி , அரும் 
பதவகராதி முதலியனவும் சேர்க்கப்பட்டுள்ளன . அன்றியும் , திருக் 
குறளின் பாயிர மென்னத்தக்க திருவள்ளுவமாலையும் இரண்டொரு 
திருத்தஞ் செய்யப்பெற்று , திருவாளர் சரவணப்பெருமாளையரவர் 
கள் உரையுடன் ஈற்றில் பதிப்பிக்கப்பட்டுள்ளது . 


. 


இப்பதிப்பு , தான் அமைந்திருக்கிற நிலையில் , பரிமேலழகருரை 
யின் நுண்ணிய கருத்துக்களை அறியவேணுமென்னும் - விருப் 


புடைய மாணவர்க்குக் கைகொடுத்து உதவுமென்றே நம்புகின் 
றேன் . 

இந்தத் திருக்குறளின் பொருட்பால் காமத்துப்பால் பதிப்பு 
நடக்கும்போது உடனிருந்து ஒத்துப்பார்த்தும் தமக்குத்தோன் றிய 
அரிய பொருள்களைக் குறித்தும் உதவியவர் , விவேகாநந்தா கல் 
லூரியில் இப்போது தமிழ்ப்பேராசிரியராய் இருக்கும் சிரஞ்சீவி 
C. ஜகந்நாதாசார்யர் , M.A. , L.T., என்பவர் : ( இரண்டாம் பதிப்பு 
முதற் பதிப்பின்படியே பதிப்பிக்கலாயிற்று. ) அன்னவர் இந்த 
3 - ஆம் பதிப்பிலும் முற்றிலும் அச்சுப் பிழைகளைத் திருத்தி உத 
வியதோடு தமக்குத் தோன்றிய சில அரிய விஷயங்களையும் ஆங் 
காங்குக் குறித்துள்ளார் . அன்னார்க்கு இறைவன் அறிவையும் 
ஆயுளையும் மற்றும் வேண்டும் நலன்களையும் அளிப்பானாக . 

காமத்துப்பால் முதற்பதிப்புப் பதிப்பித்தபோது ஹிந்து ஹை 
ஸ்கூல் தமிழ்ப்பண்டிதர் , ஸ்ரீ உ . வே . வித்வான் - கோ . அரங்கசாமி 
யையங்கார்ஸ்வாமிகள் ஒருமுறைபார்த்து உதவினார்கள் : அவர் 
திறத்து என்பணிவு உரிய தாகுக . இந்த மூன்றாம்பதிப்பினை நடத்து 
கையில் பொருட்பால் காமத்துப்பால்களில் பாதிப் பகுதிக்கும் 
மேலாக உடனிருந்து உதவியவர் ஈகை . E. S. வரதாசாரியர், B.A. 
என்பவர் . இப்பதிப்பிற்கு உதவுமாறு தம்முடைய புத்தகங்களை 
யளித்தும் எனக்கு ஊக்கமளித்தும் என் முயற்சிக்குத் தூண்டு 
கோலாக இருப்பவரான நண்பர்கட்கெல்லாம் என் மனமார்ந்த 
பணிவு உரியதாகுக . 

இந்தப்ப திப்பைப் படிக்க விரும்புவோர் முதலில் இதிற்காட்டி 
யுள்ள பிழைத்திருத்தங்களைக் கவனத்தோடு பார்த்துத் திருத்திக் 
கொண்டு பிறகு படிக்கப்புகின் நலமாகுமென்று தெரிவித்துக் 
கொள்கின்றேன் . 

இங்ஙனம் பதிப்பிக்கப்பெற்ற இந்தப்பதிப்பில் என்னுடைய 
அறியாமையாலும் அறிவின் சோர்வினாலும் அச்சகத்தாரின் அறி 
யாமையாலும் குற்றங்குறைகள் நேர்ந்திருக்கும் . அங்ஙனம் நேர்ந் 
திருப்பின் , அறிஞர் அவற்றைத் தம்முடைய இயற்கைக் குணத்தி 
னாற் பொறுத்துக்கொள்வ தன்றி அடியேனுக்கும் தெரிவித்தால் 
அவர்கள் திறத்து நன்றியறிதலோடு அப்பிழைகளையுந் திருத்திக் 
கொள்வேன் . 

அடியேனைக்கொண்டு திருக்குறளைப் பரிமேலழகருரையுடனும் 
குறிப்புரையுடனும் பதிப்பித்து வெளியிடு தலாகிய இந்தப் பெரும் 
பணியை மன்மத சித்திரை மீ முற்றுவிக்கத் தோன்றாத் 
துணையாயிருந்து அருள்சுரந்த எம்பெருமான் திருவடிகளை இடை 
விடாது ஏத்துவேனாக . 

இங்ஙனம் 
வை . மு . கோபாலக்ருஷ்ணமாசார்யன் , 
17 -தெளிசிங்கப்பெருமாள் கோயில் தெரு , 

திருவல்லிக்கேணி . 


பரிமேலழகருரைத்தன்மை . 


திருக்குறளுக்குப் பதின்மர் உரைகண்டாரென ஏற்படினும் , 
எங்கும் பரவித் திகழ்வது பரிமேலழகருரையே யென் ) து , யாவரும் 
அறிந்த உண்மையாகும் . இவர் , பரிபாடலுக்கு உரைகண்டது 
போல இருந்தொடர்க்குப் பொருள் காண்பது என்ற முறையைத் 
திருக்குறளுக்குக் கொள்ளவில்லை . திருக்குறளில் ஒவ்வொரு பாட 
லுக்கும் பதத்தின்மேற் பொருள் விளங்குமாறு பொழிப்புரைகூறிப் 
பின்னர் அருந்தொடரை விரித்தல் முதலியன செய்துபோவர் : 
இப்போது அச்சிட்ட பல பிரதிகளிலும் காணப்படுவதுபோலச் 
சொற்பொருளைப் பதவுரையாக அன்னார் கூறிற்றிலர் : பொழிப் 
புரையாகத்தான் சொற்பொருளைக் கூறினர் : ஆயினும் , பின்புள் 
ளார் பலரும் , கற்பா க்கு விளங்கவேண்டிப் பதவுரையாக வெளி 
யிடலாயினர் . அம் முறையே எம்முடைய பதிப்பிலும் மேற்கொள் 


ளப்பட்டது . 


பொழிப்புரை கூறியபின் விசேடவுரையில் தான் , இந்தப் பரிமே 
லழகியாரின் அறிவின் நுண்மையும் , ஆழ்ந்து நோக்கும் மதிவன்மை 
யும் , தமிழ் மொழியிலும் வடமொழியிலுமுள்ள தேர்ந்த அறிவும் , 
பலபொருள்களையும் சீர் தூக்கி ஆராயும் பண்பும் , பசுமரத்து ஆணி 
போலத் தமது கொள்கை கற்போருள்ளத்துப் பதியுமாறு ஏற்ற 
சொற்கொண்டு அமைக்குந் தன்மையும் , முன்பின் முரணாதவாறு 
குறிக்கொண்டு நோக்கு தலும் , தொடர்ச்சிபடப் பொருளமைத்த 
லும் முதலிய திறனெல்லாம் இனிது விளங்கும் . ஒன்றின் தன் 
மையை ஒன்றின் மேலேற்றிக்கூறுதல் முதலிய ஔபசாரிக பிரயோ 
கங்களையும் , இலக்கணை வழக்குக்களையும் , ஏ . ஓ . உம். மன் முதலிய 
இடைச்சொற்களின் பொருளையும் இவ்வுரையாசிரியரைப்போல் 
கூர்ந்து ஆராய்ந்து கூறுபவர் எவருமிலர் : அன்றியும் , சுருங்கச் 
சொல்லல் விளங்கவைத்தல் முதலிய நூலழகுகளையும் , பண்டைக் 
காலச் செய்யுள்களைத் தம்முடைய உரைநடையி லமைத்து எழுது 
தலையும் இவருரையிற் காண்பதுபோல் வேறெவ ருரையிலும் 
காணவியலாது . 

பரிமேலழகரின் விசேடவுரையிலிருக்குங் கூறுபாடுகள் 
விளக்கவேண்டிய அருந்தொடரை விளக்கல் , அங்ஙன் விளக்கு 
மிடத்து அதனை நிலைநாட்டற்கு வேண்டிய மேற்கோள்களை உரிய 
விடத்து அமைத்தல் , தாம் கூறிய சொற்பொருளைப்பற்றிப் பிறர் 
ஐயங்கொள்ளக்கூடிய இடத்து அந்தச் சொற்பொருளை நிலைநாட்ட 
ஏற்ற மேற்கோள் காட்டு தல் , இன்றியமையா விடங்களிலெல்லாம் 
கருத்துக்கூறல் , சிலவிடத்து ஒத்தபகுதிகாட்டல் , உரியவிடத்து 
வருவித்த சொல் இன்ன காரணத்தால் வந்ததென்று நிரூபித்தல் , 
வருவித்த சொல் விளக்கவேண்டிய தாயின் அதனையும் விளக்குதல் , 
சொல்லுக்கு இன்னது பொருள் என்று விளங்காவிடத்துச் சொற் 
பொருளை விளக்கிக்காட்டு தல் , சொல்லுக்கு நேர்பொருள் கொள் 
வதில் முட்டுப்பாடிருப்பின் சொல்லுக்குத் தாம் கூறும் பொருள் 


N 


வந்தவழி புலப்படுமாறு காட்டு தல் , சொற்பிரயோகத்துக்குப்பயன் 
கூறல் , அரியவிடத்து முடிபுகாட்டு தல் , தாம் கூறுவது விளங்க 
வேண்டிச் சிற்சிலவிடத்து ஏற்ற உபமானங்களையமைத்தல் , ஆசிரி 
யர் காட்டிய உபமானங்களை விரித்துரைக்கவேண்டிய விடத்து 
விரித்துரைத்தல் , பொருளுரைக்கையில் அதிகாரத்திற்கு ஏற்பச் 
சொற்களை வருவித்தல் , கூறும் பொருள் அவ்வதிகாரத்துக்கு 
ஏற்றிருக்கின்றதா என்பதைக் கவனித்தல் , முன்பின் முரணின்மை 
யைக் காட்டல் , சிலவிடத்து நூலாசிரியர் உட்கொண்டு கூறிய 
சரிதையைக் காட்டுவ தன்றிப் பொருள்விளங்கவும் சரிதை காட்டல் , 
பிறருரையைக்காட்டல் , பிறர்கூறும் உரை பொருத்தமற்றதாயின் 
காரணங்காட்டிக்கண்டித்தல் , பிறருடைய பாடங்களைக்காட்டுதல் , 
பிறர் கொள்ளும் பாடத்தில் தவறு இருப்பதாகத்தோன் றின் 
காரணத்துடன் அந்தப்பாடத்தைக்கண்டித்தல் , பிறிதுமொழிதல் 
உருவகம் எடுத்துக்காட்டுவமை சொற்பொருட்பின் வருநிலை என் 
றாற்போன்ற பொருளணிகளைக் காட்டுதல் , காட்சி மடல் தழிஞ்சி 
நூழிலாட்டு என்றாற்போன்ற அகத்துறை புறத்துறைகளை ஏற்ற 
விடத்துக்காட்டு தல் , இந்தக்குறளால் இந்தப் பொருள் கூறப்பட்டது 
எனத் தனியாகவேனும் சிலபாடல்கட்குச் சேர்த்தேனும் கூறப்படும் 
பொருள்களைக் காட்டு தல் முதலியனவாம் . 


இனி , இங்குக் காட்டிய கூறுகள் , இந்தப் பரிமேலழகியாரின் 
விசேடவுரையில் அமைந்திருக்கின்றன என்பதை உதாரணங்கள் 
கொண்டு விளக்குவோம் : 


விளக்கவேண்டிய அருந்தொடரை விளக்கல் : - 387 - ஆங்கு , 
ளில் " இன்சொலாலீத்தளிக்கவல்லார்க்கு என்று உள்ளது , இத் 
தொடரில் , இன்சொல் என்றால் இனியசொல் என்று தெரியும் : 
ஆனால் , சொல்லுக்கு இனிமை எவ்வகையான்வரும் என்று கற் 
போர்க்கு ஆசங்கை நிகழும் : ஆதலால் , இங்குக் கேள்வியினும் 
விளைவினும் இனியவானசொல் என்று பொருள் விளக்கினர் . 
அடுத்து உள்ள ஈத்து என்பதற்கு - கொடுத்து என்று பொருள் 
என்பதும் தெரியும் : ஆனால் , யாருக்கு எதைக்கொடுப்பது ? என் 
பது விளங்காது . ஆகவே , ஈதல் - வேண்டுவார்க்கு வேண்டுவன 
கொடுத்தல் என்று விளக்கினார் : இங்ஙனமே உரிய இடங்க 
லெல்லாம் விளக்கிச்செல்வர் . 


களி 


பொருள் விளக்கி ஏற்ற மேற்கோளைக் காட்டுதல் : - 477 - ஆங் குறளி 
னுரையில் , அளவறிந்தீக 

என்ற தொடருக்குப் பொருள் கூறு 
மிடத்து எல்லை " - சிந்து அதற்குஏற்ப ஈக என்று உரைத்து , பிறகு , 
எல்லைக்கேற்ப ஈதலாவது ஒன்றான எல்லையை நான்குகூறாக்கி , 
அவற்றுள் இரண்டனைத் தன்செலவாக்கி , ஒன்றனை மேல் இடர் 
வந்துழி அதுநீக்கு தற்பொருட்டு வைப்பாக்கி , நின்ற ஒன்றனை 

என்றார் : இங்கு நான்கில் ஒருபகுதி கொடுக்கவேண்டு 
மென்று தாம் கூறியது மேற்கோள் கொண்டு தான் என்பது கற் 
பார்க்குத் தெரியுமாறு " வருவாயுட்கால்வழங்கிவாழ்தல் என்ற 
திரிகடுகத்தைக் காட்டினார் : இங்ஙனம் ஏற்றபெற்றி மேற்கோள் 


ஈதல் 


அமைப்பர் . இங்ஙன் ஒரு பொருளைச்சொல்லி அதனை நாட்ட மேற் 
கோள் காட்டுவ தன்றி , மேற்கோளின் மூலமாகவே பொருளை 
விளக்கிக்காட்டுவதும் உண்டு . “ அறனிழுக்காது ” என் றுதொடங் 
குங் குறளில் , குற்றமாய மானத்தினீக்குதற்கு மறனிழுக்காமான 
மென்றார் என்று உரைத்து , அஃதாவது “ வீறின்மையின் விலங்கா 
மென மதவேழமுமெறியான் , ஏறுண்டவர் நிகராயினும் பிறர் 
மிச்சிலென்றெறியான் , மாறன்மையின் மறம்வாடுமென் றினை 
யாரையுமெறியான் , ஆறன்மையின் முதியாரையு மெறியானயிலுழ 
வன் ” எனவும் “ அழியுநர் புறக்கொடை யயில்வாளோச்சான் " 
எனவும் சொல்லப்படுவது என்று மறனிழுக்கா மானத்தை மேற் 
கோளின் மூலமாகவே விளக்கியிருத்தல் காண்க . 


கின்றது : 


தாம் கூறும் சொற்பொருளை நிலைநாட்ட மேற்கோள் காட்டுதல் : 
401 - ஆங் குறளில் “ அரங்கின் றி வட்டாடியற்றே " என்று வரு 

இங்குள்ள அருஞ்சொற்களுக்கு எளிதிற் பொருள் 
விளங்காமையால் ஆசிரியர் பரிமேலழகர் அரங்கு - வகுத்ததானம் : 
வட்டாடல் - உண்டையுருட்டல் என்று விளக்கி , இச்சொற்களுக்கு 
இப்பொருள் தான் என்று நிலைநாட்டவேண்டி " கட்டளை யன்ன 
வட்டரங் கிழைத்துக் கல்லாச்சிறாஅர் நெல்லிவட்டாடும் ” என்று 
மேற்கோள் காட்டியமையும் காண்க . 


. 


ளில் , 


தேர்ந்த கருத்தை விரித்தல் : - இதனைப் பல இடத்துங் காண 
லாம் : ஆயினும் “ பானைச்சோற்றுக்குச் சில அவிழேப தம் " என்ற 
முறைபற்றி ( தாலீ புலாக நியாயத்தால் ) இரண்டு இடம் காட்டுகின் 
றோம் . . " உவப்பத் தலைக்கடி " ( 394 ) என்று தொடங்குந் திருக் 
குறளில் நல்லொழுக்கங் காண்டலானும் , தமக்கு மதுரமும் உறு 
தியுமர்ய கூற்றுக்கள் நிகழ்வெதிர்வுகளின் இன்பம் பயத்தலானும் 
கற்றார்மாட்டு எல்லாரும் அன்புடையராவர் என்று கருத்துக் 
கூறியதும் ; “ செவிகைப்ப ” ( 389 ) என்று தொடங்குந் திருக்குற 

அறந்திகளிற் றவறாமையின் மண்முழுதும் தானேயாளு 
மென்பதாம் என்று கருத்துக் கூறிய துங் காண்க . 

இன்னும் 
வேறு வகையாகவும் கருத்துரைப்பதை இவ்வுரையாசிரியரின் உரை: 
யிற்காணலாம் : அவற்றுட்சில : -509 - ஆங் குறளில் தேறற்க 
என்ற பொதுமையான் , ஒருவினைக்கண்ணுந் தெளியலர்காதென் 
பது பெற்றாம் . ஈண்டுத்தேறுக என்றது தாற்பரியத்தால் ஐயுறவி 

விலக்கின்மேல் நின்றது என்றாற்போல உரைப்பது ஒருவகை : 
707 - ஆங்குறளில் உயிர்க்கே யறிவுள்ளது , ஐம்பூதங்களானியன்ற 
முகத்திற்கு இல்லை என்பாரை நோக்கி , உயிர துகருத்து அறிந்து 
அஃது 

உவக்கு றீன் மலர்ந்தும் காய்வு றின் கருகியும்வரலான் 
உண்டு என மறுப்பார்போன்று குறிப்பறி தற்குக் கருவிகூறிய 
வாறு என்றாற்போல உரைப்பது வேறொருவகை : 918 - ஆங்குற 
ளில் இவ்வுருவகத்தான் அம்முயக்கம் முன் இனிதுபோன்று பின் 
உயிர்கோடல் பெற்றாம் : இது நூலோர் துணிவு என்பதுதோன்ற 
அவர்மேல்வைத்துக் கூறினார் எனவும் , 931 - ஆங் குறளினுரையில் 
* எய்தியபொருள் சூதாடுவார் நீங்காமைக்கு இட்டதோர் தளை 
யென்பதூஉம், அதனால் பின் துயருழத்தலும் உவமையாற் பெற் 


னது 


vil 


ங்ஙன் பல 


றாம் எனவும் , இங்கன் கூறுவது மற்றொருவகை. 
வர்றாகத் தேர்ந்த கருத்து விரிக்கப்படும் . 


ஒத்தபகுதிக்கு மேற்கோள் காட்டுவது என்று இந்த உரையாசிரி 
யர் எங்கும் தாம் வைத்துக் கொள்ளவில்லை : பெரும்பாலும் 
பொருள் நேரேவராது தாற்பரியத்தாற் பொருளைக் கொள்ளும் 
போது சிலவிடத்து அது தான் அவ்விடத்துக்குப் பொருளென்று 
கற்போர் தெளியுமாறு மேற்கோள் காட்டுவர் : “ வேலன்று வென்றி 
தருவது மன்னவன் , கோலதூஉங் கோடா தெனின் என்ற குற 
ளில் , மன்னவன் செங்கோல் கோணு தலில்லா திருப்பின் அதுவே 
வெற்றி தருவது என்று கூறியிருப்பதற்கு அன்னவன் அறநெறி 
வழுவாது அரசு புரிவானாயின் அவனது அந்த அறநெறியே 
கொற்றம் விளைக்குமென்று கருத்துப்பொருளாக ஏற்படுவதனால் 
அதற்குஏற்ப , “ மாண்ட அறநெறி முதற்றே யரசின் கொற்றம் 
என்றார் பிறரும் ” என்று மேற்கோள்காட்டினார் . இங்ஙனமே “ எண் 
பதத்தானோரா முறைசெய்யா மன்னவன் , தண்பதத்தாற் றானே 
கெடும் என்ற திருக்குறளில் முறைவேண்டினார்க்குக் காண எளி 
யனாய் அவர் வேண்டும் முறையை நூலோரோடும் ஆராய்ந்து 
உண்மையறிந்து எவன் நீதி நடத்தவில்லையோ அவ்வரசன் கெடும் 
என்றுகூறி , அதன் கருத்து அறம் குறைநடவாது அறத்திற்கு 
மாறான தீச்செயலை நடக்க இடங் கொடுக்கும் மன்னவன் கெடுப்பா 
ரின்றித் தானே கெடுமென்பது ஆதலால் , அக்கருத்தை விவரிக்கு 
மிடத்து , “ அல்லவை செய்தார்க்கு அறங்கூற்றம் ஆகலின் , பகை 
வரின்றியும் கெடுமென்றார் என்று மேற்கோள் கொடுத்துக் கூறி 
யிருப்பதுங் காண்க . 


என்ற 


வருவிக்குஞ் சொல்லைக் காரணத்தோடு சேர்த்துக்கூறலும் வருவித்த 
சொல்லை விளக்கலும் : - ஙஅக - ஆங் குறளில் “ செவிகைப்பச் சொற் 
பொறுக்கும் பண்புடை வேந்தன் என்று உள்ளது : இதனில் , 
செவிகைப்பச் சொல்லும் சொல்லைப் பொறுக்கவேண்டுமென்று 
கூறியிருப்பதனால் , அப்படிப்பட்ட சொல்லைச் சொல்லுபவர் 
யாவர் ? என்று ஓதுவார் மனத்து ஓராசங்கை நிகழுமன்றோ ? 
அதனை மனத்துட்கொண்டு உரையாசிரியர் செவிகைப்ப 
தற்கு ஏற்ப இடிக்குந் துணையாரென்பது வருவிக்கப்பட்டதென்று 
கூறியிருத்தல் காண்க . ஙக0 - ஆங் குறளில் கொடையளி செங் 
கோல் குடியோம்பல் என்று வந்துள்ளது : அரசனது தொழில் 
பாதுகாப்பதென்பது வெள்ளிடைமலையான பொருள் : அங்ங 
னிருக்க , குடியோம்பல் 

என்று கூறுவானேன் ? குடியோம்பல் 
என்பதற்கு ஒவ்வொரு குடியையும் ஓம்புதல் என்று கொள்வோ 
மென்றால் , ஒவ்வொரு குடியையும் போய்க் கவனித்து ஓம்புத 
லென்பது முடியுமோ ? முடியாதே : இங்ஙன் கற்பார்க்கு ஆசங்கை 
தோன்றாவண்ணம் குடியோம்பல் என்பதற்குத் தளர்ந்த குடியை 
யோம்பல் என்று வருவித்துப் பொருளுரைத்து , குடியோம்பலென 
எடுத்துக் கூறினமையால் தளர்ச்சிபெற்றாம் என்று விசேடவுரை 
யும் கூறினார் : பிறகு , தளர்ந்தகுடியை யோம்புவது எவ்வாற்றா 
லென்ற ஆசங்கை தோன்றாவண்ணம் அஃதாவது ஆறிலொன் 


vill 


றாய பொருள் தன்னையும் வறுமை நீங்கிய வழிக்கொள்ளல் வேண் 
மன் அவ்வாறு கோடலும் , இழத்தல் வேண்டின் இழத்தலுமாம் 
என்று விளக்கியிருத்தலுங் காண்க . 


- 


இளி 


சொல்லுக்குப் பொருள் இன்னது என்று விளங்காவிடத்து விளக்கிக் 
காட்டுதல் : - சுச - ஆங் குறளில் இளிவு என்பதற்கு 
வரவு என்று பொருள் கூறி , அதுவிளங்காமையின் தொடங்கின 
வினையாற் பின் அழிவு எய்திய வழி அதன்மேலும் அறிவும் மான 
மும் இலரென்று உலகத்தாரிகழும் இகழ்ச்சி என்று விவரித்த 
தும் , ஈஎது - ஆம் திருக்குறளில் , உம்மை - சாகாட்ட துவலிச் 
சிறப்பேயன்றிப் பீலியது நொய்ம்மைச் சிறப்பும் தோன்ற நின்றது 
என்று கூறிய துங் காண்க 


1 


கூறிய 


சொல்லுக்கு நேர்பொருளைக் கொள்ளாவிடத்துப் பொருள் வந்தவழி 
புலப்படக்காட்டல் : --- 2 ) - ஆங் குறளில் மலர் தலும் கூம்பலும் 
இல்ல தறிவு என்றவிடத்து அறிவுக்குப் பயன் மலர்தலும் கூம்பலு 
மில்லர் திருத்தலன்றி அறிவே மலர்தலும் கூம்பலுமில்லாத தாகா 
தாதலால் அறிவு என்பதற்கு அறிவின் பயன் என்று பொருள் 
கொண்டார் : அது அச்சொல்லுக்குச் செம்பொருளல்லாமையால் , 
மலர்தலும் கூம்பலுமில்லதறிவு என்ற தொடரை உபசரித்துக் 

பது என்றதும் , சசு 0 - ஆங் குறளில் அல்லற்படுப்பது என்ப 
தற்குப் பகையென்று பொருள் கூறி ஏதுப்பெயரென்று கூறியதும் 
முதலியன காண்க . P உஅ - ஆங்குறளில் அஞ்சுவ தஞ்சாமை 
பேதைமை யஞ்சுவ தஞ்சலறிவார் தொழில் 

என்றவிடத்து , 
அஞ்சாமை யென்பதற்கு இடத்திற்கு ஏற்ப எண்ணாது செய்து 
நிற்றல் எனவும் , அஞ்சு தல் என்பதற்கு எண்ணித் தவிர் தல் என 
வும் பொருள் விரித்தது எத்துணை நுட்பமாகவுள்ளது ! ஈகக - ஆங் 
குறளில் வாய் என்பதற்குப் பணிமொழியென்று பொருள்கூறி , 
வாய் என்பது ஆகுபெயர் என்று அப்பொருள் கண்டதற்குக் 
காரணங் கூறியவாறுங் காண்க . 


சொற்பிரயோகத்துக்குப் பயன் கூறுதலைப்பற்றிய உதாரணங்களைப் 
பலவிடத்துங்காணலாம் : ஆதலால் , அதற்கு உதாரணம் காட்ட 
வில்லை . 


இந்தப் பரிமேலழகியார் சொற்பொருளை விளக்குவதிலும் , 
நேரிதாகப் பொருள் சிறவாவிடத்து அச்சிறப்புப்பொருள் வந்த 
வழிதோன்றப் பொருளை விளக்குவதிலும் பதசாரங் கூறுவதிலும் 
மிக நுண்ணிதாகச் செல்லுகின் றவ ரென்பதும் , மற்ற எந்த உரை 
யாசிரியரும் இந்தக் கூறுபாடுகளில் இவரவ்வளவு நுண்ணிய 
ராகச் செல்லவில்லை யென்பதும் அழுக்கா றின்றிக் காண்பார் 
எவர்க்கும் செவ்வனே புலனாகும் . 


+ 


முடிபுகாட்டுதல்: - சுசுகூ - ஆங் குறளினுரையில் , கருதியென்னும் 
வினையெச்சம் இழக்குமென்னும் பெயரெச்சவினை கொண்ட 
றதும் , நசஅ - ஆங் குறளினுரையில் எண்பதத்தான் என்னும் 


-து என் 


முற்றுவினையெச்சமும் , ஓரா என்னும் வினையெச்சமும் , செய்யா 
வென்னும் பெயரெச்சவெதிர்மறையுள் செய்தல் வினைகொண்டன 
என்றதும் , இத்தகையபிறவும் , இலக்கணநெறியில் முடிபுகர்ட்டு, 
தற்கு உதாரணங்களாம் . 


ஏற்ற உபமானங்களை அமைத்தல்: - (ஙகக- குறளில் ) கருப்பயிறற் 
குக் கூலிபோல என்றும் , ( POT - இல் ) ஏரலெழுத்துப்போல என் 
றும் , ( முகசு - இல் ) மழைத்துளிபோல என்றும் , ( F உஉ - இல் ) 
குதிரையை நிலமறிந்து செலுத்தும் வாதுவன் போல என்றும் , 
> ( p2 ) - இல் ) கயப்பூப்போல வேறுபடாது கோட்டுப்பூப்போல என் 
றும் , ( ச. அ - இல் ) பாகனில்லா தயானை போல என்றும் , ( ரு எக- இல் ) 
புலியையடைந்த புல்வாயினம் போல என்றும் , ( சுக - இல்) கடன் 
கொண்டான் தோன்றக் கடன்தோன் றுமாறுபோல என்றும் ,, 
( எ - இல் ) பசுமட்கலத்துள்நீர்போல என்றும் , ( எகஎ - இல் ) வெறி 
கமழ் சந்தனமும் வேங்கையும் வேமாறுபோல என்றும் , ( க 00 - இல் ) 
திரிபுரம்போல என்றும் இவ்வாறெல்லாம் தாம் கூறும்பொருள் 
விளங்க உப்மானமமைத்தலேயன்றி , ( நிகா - இல் ) கட்டியங்காரன் 
போல அரசவின்பத்தினை வெஃகி விகாரப்படுவதல்லது அதனைக் 
குற்றமென்றொழிந்து தம்மியல்பில் நிற்பார் அரியராகலின் என் 
றும் , ( F02- இல் ) நெருப்பிற்கொடியது பிறி தின்மைபற்றி நெருப்பை 
நெருப்பாகவே கருதுக என்றாற்போல என்றும் , (கடு - இல் ) சேர 
சோழபாண்டியர் என்றாற்போலப் படைப்புக்காலந்தொடங்கி மேம் 
பட்டுவருதல் என்றும் இவ்வாறாகக் குறட்பாவிற்கு ஏற்ப உபமான 
மமைத்தலும் இவருரையிற் பலவிடத்துங் காணத்தக்கன . 


இனி , ஆசிரியர் காட்டிய உபமானத்தின்கருத்தை விளக்குதற்கு உதா 
ரணம் : -- PO • - ஆங்குறளில் , களர் தானும் பேணற்பாடு அழிந்து 
உயிர்கட்கும் உணவு முதலிய உதவாததுபோல , தாமும் நன்கு 
மதிக்கற்பாடு அழிந்து பிறர்க்கும் அறிவு முதலிய உதவாரென்ப 
தாம் என்றதும் , சககூ - ஆங்குறளில் துன்பமறியாமையால் தேவ 
ரோடொப்பரென்றதும் முதலியன . 


அதிகாரத்திற்கு ஏற்பச் சொற்களை வருவித்தல் : --G. - ஆங்குற 
ளில் அளவளாவில்லா தான் என்பதற்குப் பொருள் கூறுமிடத்து , 
சுற்றத்தோடு நெஞ்சுகலத்தலில்லாதவன் என்றும் , சுகக - ஆங்குற 
ளில் , அருமையுடைத்து என்பதற்கு நாம் இவ்வினை முடித்தல் 
அருமையுடைத்து என்றும் அதிகாரத்துக்குஏற்ப வருவித்து 
உரைத்ததும் இவைபோல்வன பிறவுங்காண்க . 


அதிகாரத்துக்குத் தாம் கூறிய பொருள் ஏற்றிருக்குமாறு பொருத்திக் 
காட்டுதல் : - P -ஆங்குறளில் வருமுன்னர்க்காவா தான் வாழ்க்கை 
என்பதற்கு குற்றம் வரக்கடவ தாகின்ற முற்காலத்திலே அதனைக் 
காவாத அரசன் வாழ்க்கை யெனப் பொருள் கூறி , தாம் அவ்வாறு 
பொருள் கூறியது அதிகாரத்திற்கு ஏற்பதாகுமென்பது விளங்க 
குற்றமென்பது அதிகாரத்தான் வந்தது என்று கூறியதும் , 
சு 55 - ஆங் குறளில் , எற்றென் றிரங்குபவற்றை ஒருகால் மயங்கிச் 

II 


செய் தானாயின் பின் இரங்காமைநன்று என்று கூறியது வினைத் 
தூய்மையென்ற அதிகாரத்துக்கு எவ்வாறு பொருந்துமென்ற 
ஐயம் தோன்றாமைப்பொருட்டு இதுவும் வினைத்தூயார் செயலாக 
லின் உடன் கூறப்பட்டது 

உரைத்ததும் 

முதலியன 
கர்ண்க . 


என்று 


மாறு 


முன்பின் முரண்படாமையைக் காட்டுதல் : - கூகசு - ஆங்குறளினுரை 
யில் " மாந்தர்க்குக்கற்றனைத்தூறுமறிவு என்றார் : அவ்விடத்து 

நுண்ணிய நூல் பலகற்பினுமற்றுந்தன் , னுண்மையறிவேமிகும் 
என்று 

கீழ்க்கூறியதோடு இது மாறுகொளக்கூறலாகாதோ ? 
( ங எங ) என்று கற்போர்க்கு ஓரையந்தோன்றாவண்ணம் 
ஊழ் 

கொள்ளாவழியாகலின் - மேல் உண்மையறிவே 
மிகுமென்ற தனோடு 

மலையாமை 

யறிக 

என்றதும் , இறை 
மாட்சி யென்ற அதிகாரத்தில் ரங்காமை கல்வி துணிவுடைமை 
யிம்மூன்று , நீங்காநிலனாள்பவற்கு " என்று கூறிய ஆசிரியர் வினை 
செயல்வகையென்ற அதிகாரத்தில் தூங்குக தூங்கிச்செயற்பால " 
என்றார் 

எறார் : இங்ஙன் கூறியது ஒன்றோடொன்று மாறுகொளக்கூற 
லாகுமேயென்று கற்போர் கருதாமைப் பொருட்டு மேல் தூங் 
காமையென்றார் : ஈண்டு அதனைப் பகுத்துக்கூறினார் என்றதும் 
முதலியன காண்க , 


நூலாசிரியர் உட்கொண்டு கூறிய சரிதையைக்காட்டுதல் : - ஏந்திய 
கொள்கையார் என்று தொடங்கும் அகக - ஆவது குறளிலும் , 
கவறும் என்றுதொடங்கும் ககூடு - ஆங்குறளிலும் காண்க : இனி , 
குறளின்கருத்து விளங்க வேண்டிச் சரிதைகாட்டுதலை “ பேராண்மை 
எஎங ) என்று தொடங்குங் குறளினுரையிலும் , புணர்ச்சிப்பழகு 

( எஅ S ) என்ற குறளினுரையிலுங் காணலாம் . 


12 


த 


பிறருரைகாட்டுதலை 602 , 606 , 627 , 635 , 645,703 , 799 , 830 , 
887 , 990 , 1006 என்ற குறள்களினுரை முதலியவற்றிலும் , தவறான 
உரையைக்கண்டித்தலை , 576 , 632 , 1011 , 1043 என்றகுறள்களினுரை 
முதலியவற்றிலும் , தவறான பாடத்தைக் கண்டித்தலை 636 , 660, 662 , 
979 , 1058, என்ற குறள்களினுரை முதலியவற்றிலும் , 500 , பாடாந் 
தரங் காட்டுதலை 419 , 420 , 437 539, 546 , 639,710 என்ற குறள் 
களினுரை முதலியவற்றிலும் காணலாம் . 

உருவகத்தை , 505 , 555 , 567 , 615 , 627 , 753 , 796 , 918 , 919 , 
983 , 989 , 1030 , 1032, 1068 , 1147 , 1227 முதலிய குறள்களி 
னுரையிலும் , பிறிதுமொழிதலை , 475 , 476 , 495 , 496 , 500 , 599 முத 
லிய குறள்களினுரையிலும் , எடுத்துக்காட்டுவமையை , 452 , 481 , 798 
முதலிய குறள்களினுரையிலும் , சொற்பொருட்பின் வருநிலையை , 
320 , 623 , 645 முதலிய குறள்களினுரையிலும் , சொற்பின் வரு 
நிலையை 965 முதலிய குறள்களினுரையிலுங் காணலாம் . 

அகத்திணைத்துறைகளாகிய காட்சிமுதலியனவும் , புறத்திணைத் 
துறைகளாகிய தழிஞ்சி முதலியனவும் உரையாசிரியராற் காட்டப் 


x1 


பெற்ற இடங்கள் , அரும்பதவகராதி முதலியன என்பவற்றிற் 
காட்டப்பட்டுள்ளன . 

அவ்வக்குறளிற் கூறப்பட்ட பொருளை , ஒவ்வோர திகாரத்தி 
லும் சில விடத்துத் தொகுத்தும் சிலவிடத்துத் தனித்துங் கூறி 
யிருப்பதை எங்குங் காணலாம் . 

அன்றியும் , ஒருபாலோடு மற்றொருபாலுக்குஉள்ள தொடர்பை 
யும் , அவ்வப்பாலுள் ஓரியலோடு மற்றோரியலுக்குள்ள இயைபை 
யும் , அவ்வவ்வியலுள் ஓர திகாரத்தோடு மற்றோர் திகாரத்தி 
லுள்ள பொருத்தத்தையும் காட்டிச்செல்வதையும் , ஆங்காங்குக் 
காணலாம் . 


இங்ஙன் , உரைவகுக்குமிடத்துப் 

பல விடங்களிலும் தமது 
அறிவின் 

நுட்பமும் திட்பமும் பல்கலைப் பயிற்சியும் தெளிவும் 
மிளிர்ந்து விளங்குமாறுஎழுதப்பெற்ற பெரியாரான பரிமேலழகியார் 
மீது தமது கருத்துக்கும் கொள்கைக்கும் இணங்க வலிந்தும் நலிந் 
தும் தவறாகப் பொருள் கூறுகின்றா ரென்று சில ஆராய்ச்சியாளர் 
குறை 

கூறுகின்றனர் : பரிமேலழகியார்மீது குறை கூறுவது 
பெருந்தவறு 

என்று கொள்ளுங் கொள்கையுடையேனல் லேன் . 
தமது கொள்கை எப்படிப்பட்டவர்க்கும் தம்மை அறியாதும் வந் 
திடுமென்பதும் யான் அறிந்த உண்மையே : அங்ஙனாகவும் , குறை 
கூறுமவர்கள் தமிழ் மொழியின்மீது தமக்கு உள்ள அன்பினால் 
கூறவந் தவரென்பது கருதும்போது மகிழ்வுண்டாகுமெனினும் , 
அவர் கூறும் வகையை நோக்குமிடத்து மனத்தில் ஒருவகை மாசு 
கொண்டு கூறுகின்றனரோ என்று அதை வெறுக்கின்றேன் : இனி , 
அவர் கூறும் வகைகளுட் சிலகாட்டி அவை எத்துணை யேற்புடை 
யன என்பதைச் சிறிது ஆராய்வேன் : 


அகம் 


கண்டவை : 


தெய்வப்புலமைத் திருவள்ளுவனார் கூறும் அறத்துப்பால் 
பொருட்பால் காமத்துப்பால் என்பன வட நூல்வழக்குப் பற்றியது 
என்பதும் , தமிழுக்கே சிறப்பியல்பாகிய வழக்கினாற் கூறின் 
புறம் என்று பகுக்கப்பட்டிருக்கு மென்பதும் , வடநூல் வழக்கை 
யும் அறிந்து தமிழ்வழக்கையுந் தழுவி யாவர்க்கும் நல்லனவும் 
இனியனவுமானவற்றைத் தெய்வப்புலமைத் திருவள்ளுவநாயனார் 
திருக்குறளிற் கூறுகின்றாரென்பதும் பரிமேலழகர் கொள்கையாகக் 

இவற்றால் , தமிழ் மொழிக்கேனும் திருவள்ளுவர்க் 
கேனும் இழுக்கு ஏற்படுமோ ? நூலாசிரியரொருவர் பல மொழிகளை 
யும் கற்றுத் தேர்ந்து அந்தப் பிறமொழிகளிலுள்ளவற்றையும் தம் 
மொழிக்கும் கொள்கைக்கும் ஏற்ப அமைத்தா ரெனின் , அவ்வாசிரி 
யர் கிணற்றகத்துத் தேரைபோலாகாது பரந்த அறிவினராய் மிகச் 
சிறப்புறப் பொருளைக் கூறியுள்ளா ரென்று கற்போர்மனத்துப் 
பதிவ தன்றி , அந் நூலாசிரியரைப் 

பற்றியாவது அவரியற்றிய 
நூலைப் பற்றியாவது குறைவான எண்ணம் உண்டாகாதென்றே 
நினைக்கின்றேன் . கம்பர் தாம் வால்மீகிகூறிய இராமாயண த்தைப் 
பின்பற்றிக் கூறினே னென்றால் , அதனால் கம்பர் பெருமையாவது 
அவரியற்றிய இராமாயணத்தின் பெருமையாவது குறைவுள்ளன 


* 11 


வாகக் கருதப்படுமோ ? இயற்கையான மனோபாவமற்றவர் கம்ப 
ரென்றாவது எவரேனும் கருதுவரோ ? ஷேக்ஸ்பியர் மிலிட்டனார் 
கூறிய முறை கம்பரிடத்திலுள்ளது , காளிதாசரிடத்திலுள்ள து 
என்று ஆங்கிலமறிந்த அறிவாளிகள் கூறினால் , அதற்காக எவ 
ரேனும் வெறுப்புக்கொள்பவ ருண்டோ ? 

இவ்வுரைகாரர் திருக்குறளாசிரியரைப்பற்றி வடநூலிலுள்ள 
வற்றை அவ்வாறே மொழிபெயர்ப்பாகக் கூறியுள்ளாரென்று 
சொல்லவில்லையே : சிற்சில விடத்து வட நூற்பொருளைத் தம் 
கொள்கைக்கும் உலகநிலைக்கும் ஏற்ப மாற்றிக் கூறியுள்ளாரென்று 
எழுதியிருப்பதையும் காணலாமே . 

இப்பரிமேலழகர் அறத்தின் 
பகுப்பைக்கூறி, இவற்றுள் வழக்கும் தண்டமும் உலக நெறிநிறுத் 
தற் பயத்தலாவதல்லது ஒழுக்கம்போல மக்களுயிர்க்கு உறுதி 
பயத்தற் சிறப்பிலவாதலானும் ,...... அவற்றை யொழித்து ஈண்டுத் 
தெய்வப்புலமைத் திருவள்ளுவராற் சிறப்புடைய ஒழுக்கமே அற 
மென எடுத்துக்கொள்ளப்பட்டது : அது தான் நால்வகை நிலைத் 
தாய் வருணந்தோறும் வேறுபாடு உடைமையின் சிறுபான்மை 
யாகிய அச்சிறப்பியல்புகளொழித்து, எல்லார்க்கு மொத்தலிற் 
பெரும்பான்மையாகிய பொதுவியல்புபற்றி இல்லறம் துறவ றமென 
இருவகை நிலையாற் கூறப்பட்டது எனவும் , பின்னர் ஓரிடத்து 
இறப்பவருவழி இளிவந்தன செய்தாயினும் உய்க என்னும் வட 
நூல் முறைமையை மறுத்து , உடம்பினது நிலையின்மையையும் 
மானத்தினது நிலையுடைமையையும் தூக்கி அவைசெய்யற்க என்ப 
தாம் எனவும் , இங்ஙன் எழுதியுள்ளாரே : இதனால் , தமிழுலகுக்கு 
வேண்டுமவற்றையே யாராய்ந்து வட நூலிலுள்ள பல பொருள்களை 
யும் விட்டிட்டு ஏற்றவற்றைக் கைக்கொண்டும் தம்மறிவாற்கண்ட 
வற்றை உடன் சேர்த்தும் இந்தத் திருக்குறள் நூலைத் தெய்வப் 
புலவர் யாத்திருக்கின்றாரென்பதே பரிமேலழகர் கொள்கை யென் 
பது ஊன்றியறியும் அறிஞர்க்கெல்லாம் நன்கு புலனாகுமன்றோ. 

இன்பமும் பொருளு மறனு மென்றாங் , கன்பொடுபுணர்ந்த 
வைந்திணை , " அந்நிலை மருங்கின றம்முதலாகிய,மும்முதற்பொருட்கு 
முரியவென்ப . " 

என்று தொல்காப்பியத்திலும் , ஆன் றசிறப்பி 
னறம்பொருளின்பமென , மூன்றுவகை நுதலிய துலகம் என் 
பன்னிருபடலத்தும் வந்திருக்க , ஆசிரியர் திருவள்ளுவநாயனார் 
அறம்பொருளின்பம் என்று பாகுபாடு செய்துகொண்டு கூறி 

தமிழ் நூல்வழக்குப்பற்றியே யன்றி வட நூல் வழக்குப் 
பற்றியன்றே . ஆகவே , வட நூல்வழக்குப்பற்றி முப்பாலாகப் 
பிரித்தாரென்றல் தவ றன்றோ ? எனின் , - தமிழுக்குஉரிய சிறப்பு 
வழக்கு - அகம் புறம் என்ற பாகுபாடு என்பதும் , அறம்பொருளின் 
பம் என்ற பாகுபாடு தமிழ்மொழியிலும் ஏனை மொழியிலும் பயிலும் 
வழக்கமென்பதும் , யாவர்க்கும் ஒப்பமுடிந்த பொருளாம் . தமிழுக்கே 
சிறப்பான முறையிலுள்ள பாகுபாட்டை நூலாசிரியர் கைக்கொள் 
ளாது வடமொழியிலுமுள்ள பாகுபாட்டைக் கைக்கொண்டாரெனிற் 
குற்றமென்னோ? தமிழ்மொழிக்குச் சிறப்பு வகையான அகம்புறம் 
என்ற பாகுபாடு இருக்கையில் , அறம்பொருளின்பம் என்ற பாகு 
பாடும் தொல்காப்பியம் முதலிய நூல்களில் தான் ஏன் அமைந்தது ? 


னார் : 


தொல்காப்பியர்காலத்திற்கு முன்னரே 

முன்னரே தமிழ்மொழியில் 
மொழிப்பழக்கமும் , வட நூலார்கொள்கையும் கலந்துள்ளன என் 
பது நடுவு நிலைமையோடு நோக்குவார்யாவரும் கண்ட மெய்ம்மைப் 
பொருளாகும் . இக்கொள்கையை உடன்படு தற்கு விருப்பமில்லாத 
சிலர் , தொல்காப்பியத்தில் இடைச்செருகலாய்ப் பலசூத்திரங்கள் 
வடமொழியாளராற் புகுத்தப்பட்டன என்றாற் போன்று கூறு 
கின்றனர் . இது நிற்க . 

பரிமேலழகர் தாம் கூறிய உரைக்கு ஏற்ப , 501 - ஆங்குறளில் , 
நாயனார் உபதையைப் பற்றிக்கூறுகின்றாரென்றார் : அங்ஙனம் 
கூறுமிடத்து அறவுபதைமுதலியன இன்னவென்று மாணாக்கர்க்கு 
மனத்திற் பதியுமாறு முன்னோர் கண்டமுறையை யொட்டிப் பேசி 

பரிமேலழகருரையைத் தவறென்னுங் கோட்டியைச் சேர்ந் 
தவர் இங்ஙனம் சோதிக்கும் முறை முற்காலத்து இருந்ததாகத் 
தெரியாமையால் , தமிழ்மக்களால் அவைகொள்ளத்தக்கன அல்ல 
என்கின்றனர் : ஆனால் , அவரும் சோதிக்கும் முறையுண்டென்று 
ஒப்புக்கொள்கின்றனர் : அங்ஙனம் ஒப்புக்கொள்பவர் தர்மே ஒரு 

றுகின்றனர் : அன்னார் தாம் கூறிய முறையால் பண் 
க்காலத்துச் சோதனைகள் நிகழ்ந்தன என்ற தம் கொள்கை 
யைப் பண்டை நூல்களைக் கொண்டு நிலை நாட்டாமலே இந்தப் பரிமே 
லழகர்மீது குற்றங்கூறுகின்றனர் : அன்னார் அங்ஙனமே கூறிக் 
கொண்டு அகமகிழ்க . 

காமத்துப்பாலில் , ஐந்திணையாற் கூறுவது சிறப்புமுறையா 
யிருக்க, வடநூல் வழக்கையொட்டியும் , தமிழ் நூல்களோடு பொருந் 
தவும் ஸம்யோகம் விப்ரயோகம் எனப்படும் புணர்வுபிரிவுகளைக் 
களவு 

கற்புஎனப் பகுத்துக்கொண்டு ஆசிரியர் கூறியுள்ளார் 
என்று பரிமேலழகர் கூறுகின்றனர் : இங்ஙனம் கூறியதில் என்ன 
தீமை வந்திட்டதோ ? களவு கற்பு என்பது தமிழர்க்கே சிறந்தன 
வாயிருக்க , வடநூல் முறையையும் ஒட்டி எனக் கூறுவது எவ்வாறு 
பொருந்தும் ? என்னலாம் : களவு கற்பு என்பன தமிழ்மொழியே 
யாயினும் , புணர்வுபிரிவுகள் என்று வடமொழியாளர் பகுத்ததும் 
களவு கற்பு என்ற பாகுபாடும் ஒத்திருப்பனவென்பதையும் , இவற் 
றிற் கூறப்படும் பொருள்களும் பெரும்பாலும் யாவர்க்கும் ஒத்த 
வையே யென்பதையும் கற்றறிந்தாராயின் , அவ்வாறு அவர்கள் 
கூறுவதற்கு இடமிராது . தொல்காப்பியனாரே பிரிவொடுபுணர்ந்த 
கற்பெனப்படுமே என்று கூறியது இங்குக் கருதத்தக்கது . 

இன்னும் அன்னார் , பரிமேலழகர் தாம் கொண்டிருக்கும் சாதிப் 
பிரிவைத் திருவள்ளுவனார் திருக்குறளி லேறிட்டு , அதனால் பல 
திருக்குறட்பாக்களுக்கும் 

கொள்கைக்கு 

முரணாகப் 
பொருள் எழுதியுள்ளார் எனப் பரிமேலழகரைக் குற்றவாளியாக்கு 
கின் றனர் : இக்காலத்துச் சில அறிஞர் பிரசங்கமேடையிலிருந்து 
கொண்டு , “சிலகுறுகிய அறிவாளிகள் பரந்த நோக்கமில்லாமையி 
னால் பண்டை நூல்களிற் காணப்படும் பாக்களுக்குச் சாதப்பிரி 
வினை தோற்றப் பொருளுரைக்கின்றனர் என்று வசைமொழி 
கூறுவதையும் செவியேற்றுளேன் . அங்கனம் கூறுபவர்கள் , ஒரு 


ஆசிரியர் 


நூலாசிரியரின் கொள்கையைப்பற்றிக் கூறும்போது நூலாசிரியர் 
தாம் வாழ்ந்த காலத்தில் எந்தக்கொள்கையினரா யிருந்தனரென் 
பதையும் , அவர்காலத்து உலகம் எவ்வாறு இருந்ததென்பதையும் , 
முதன் முதலி லாராய்ந்து கொள்ளவேண்டும் : காலத்திற்கு ஏற்ப , 
இக்காலத்தார் பலர் ஒற்றுமையுடனிருக்கவேண்டும் : சாதிப்பிரி 
வினைகூடாது என்றாற்போல வாயினாற்சொல்லிக்கொண்டுபிறசாதி 
யாரிடத்துப் பகைமையும் பாராட்டுகின்றனர் : மிகச்சிலரே உள்ளும் 
புறமும் ஒத்துள்ளார் : முற்காலத்திலோ சாதிப்பிரிவினையிருந்த 
போதிலும் , கற்றார் பலரும் மிக நட்புக்கொண்டு ஒருவயிற்றிற் 
பிறந்த சகோ தரராகப்பாவித்து இகலற்றிருந்தன ரென்பது பெறப் 
படுகின்றது : ஒருபால் சாதிப்பிரிவும் , ஒருபால் சமரசமும் தோன் 
றக் கூறுவதைத் திருக்குறளாசிரியர் கைக்கொண்டாரென்பதில் 
யாதோரிழுக்குமில்லை : தெய்வப்புலமைத் திருவள்ளுவனார் காலத் 
துச் சாதிப்பிரிவினையிருந்த தென்பதை " மறப்பினுமோத்துக்கொள 
லாகும் பார்ப்பான் , பிறப்பொழுக்கங் குன்றக்கெடும் , " மேற்பிறந் 
தாராயினுங் கல்லாதார் கீழ்ப்பிறந்தும் , கற்றாரனைத்திலர்பாடு , 
“ ஆபயன் குன்றுமறு தொழிலோர் நூன்மறப்பர் என்று இங்ஙன் 
வருங் குறட்பாக்கள் தெரிவிக்கும் . ஆகவே , சாதிப்பிரிவினை திருக் 
குறளிற் பெறப்படாததென்றும் , திருவள்ளுவர் காலத்தில் சாதிப் 
பிரிவினை இருந்ததில்லை யென்றும் ஒருசாரார் கூறுவது , தமது 
கருத்தை வலியத் திருவள்ளுவர் திருக்குறளில் அவர்கள் நுழைக் 

பார்க்கின்றன ரென்று சொல்ல இடங்கொடுக்குமேயன்றிப் 
பரிமேலழகர்மீது குற்றம் கூறச் சிறிதும் இடன் தராது . 

இனி , பரிமேலழகருரையிற் குற்றங்கூறும் ஒருசாரார் புதல்வ 
ரைப் பெறுதல் என்று தலையங்கமுள்ள அதிகாரத்தைக் குறித்துப் 
பின்வருமாறு குறை கூறுகின்றனர் 
அவர்கள் ஒவ்வொரு 

அதிகாரத்திலும் தலைப்பெயராய் 
அமைத்தசொற்களை அவ்வதிகாரத்திற் பல இடங்களில் அமைத்துச் 
சொல்லுதல் ஆசிரியரது இயற்கை ; திருக்குறளில் எவ்வதிகாரத்தை 
எடுத்து ஆராய்ந்தாலும் அவ்வதிகாரத்தின் தலைப்பெயர் பல குறட் 
பாக்களில் ஆளப்பட்டிருக்குந் தன்மை நன்கு அறியப்படும் என்று 
இங்ஙன் கூறி , இம்முறையிலே மக்கட்பேறு என்று ஆசிரியர் பெய 
ரிட்டதை மாற்றிப் பரிமேலழகர் அமைவுடையதல்லாத புதல் 
வரைப்பெறுதல் என்ற பெயரையிட்டனர் என்று தோன்றுமாறு 
எழுதுகின் றனர் : மக்கட்பேறு என்று தான் ஆசிரியரிட்ட பெயரா 
யிருக்கவேண்டு மென்பதைச் சாதிக்கக் கருதிக் காட்டிய இந்த 
முதற்காரணம் எவ்வளவு உண்மையென்று கற்றறிந்தோர் காணக் 
கடவர் . திருக்குறளிற் பல அதிகாரங்கட்குத் தலைப்பெயரா 
யமைந்தவை , அவ்வவ்வதிகாரத்து ஓரிடத்தோ பலவிடத்தோ 
அமைந்த சொல்லைக்கொண்ட வை யென்பது திருக்குறளைக் கற் 
றுணர்ந்தவர் கண்ட பொருளாகும் . அத்துணையேதவிர , அதி 
காரத்தின் தடலப்பெயராயடைந்தவற்றை ஆசிரியர் அவ்வதிகாரத் 
துப் பலவிடத்திலும் எல்லா வதிகாரங்களிலும் அமைத்துள்ளா 
ரென்பது ,வானமலர்நறுமணம்வீசுகின்றதென்பது போலும் . திருக் 
குறளை முழுதுஞ் செம்மையாகப்படித்தவர் இந்தக் காரணத்தை 
யேற்பரோ ? திருக்குறளின் முதலதிகாரத்தின் தலைப்பெயர் கடவுள் 


வாழ்த்து என்பது . அந்த முதல திகாரத்திற்குள் கடவுள் என்ற 
சொல்லாவது வந்துள்ளதோ ? கூடாவொழுக்கம் வினைத்தூய்மை 
படைச்செருக்கு பொழுதுகண்டிரங்கல் என்றாற்போன்ற பல அதி 
காரங்களில் அத்தொடர்கள் அவ்வவ்வதிகாரத்து எந்தக்குறளி 
லும் வந்தில என்பதை யாவரும் காணலாம் . நீத்தார் பெருமை 
யென்ற அதிகாரத்தில் அத்தொடர் ஒருகுறளில் தான் வந்துள்ளது . 
மன்னரைச்சேர்ந்தொழுகல் என்ற தலையங்கம்பெற்ற ஓர திகாரம் 
திருக்குறளில் உள்ளது : அவ்வ திகாரத்தின் முதற்குறள் " அகலா 
தணுகாது தீக்காய்வார்போல்க , விகல் வேந்தர்ச்சேர்ந்தொழுகுவார் 
என்பது : இந்தக்குறளில் வேந்தர்ச் சேர்ந்தொழுகுதல் என்பது 
வந்துள்ளது : 

அடுத்தகுறள் மன்னர்விழைப விழையாமை 
மன் னரான் , மன்னியவாக்கந் தரும் " என்பது : இக்குறளில் மன்னர் 
என்பது இருமுறைவந்தபோதிலும் சேர்ந்தொழுகுதல் என்பது 
காணோம் : இவ்வதிகாரத்தில் இவ்விரண்டு குறள்களில் தவிர ,, 
மற்றைக்குறள்களில் வேந்தர் மன்னர் என்ற பெயர்கள் தாமும் 
இல்லை : இவ் ) திகாரத்திற்கு மன்னரைச்சேர்ந்தொழுகல் என்ற தலை 
யங்கம் எவ்வாறுவந்தது ? குறள் முழுவதையும் ஒவ்வோர திகாரத் 
தையும் ஊன்றிப்பார்த்தவர் தலையமைப்புச்சொல் அவ்வவ் வதி 
காரத்துக்குறள்களில் வந்திடுவ தாக எங்ஙனே கூற இயலும் ? 
மற்றும் ஆசிரியரிட்டதே தலையங்கப் பெயர் என்றதைப் பரிமே 
லழகர் 127 - ஆம் அதிகாரத்துத் தலையங்கப் பொருளை விரிக்கு 
மிடத்துக் காட்டியதையும் காண்பாராக . 


வலிந்து 


55 


நன்கலநன் மக்கட்பேறு என் றுகீழ திகாரத்தில் ேதாற்றுவாய் 
செய்தவர் அடுத்த இந்தப்புதல்வரைப்பெறுதல் என்று பரிமே 
லழகர்கூறும் அதிகாரத்துக்கு அப்பெயரையேயிட்டனரென்றலே 
இயல்பு என்று வாதிக்கின்றனர் : அங்ஙனம் தோற்றுவாய்செய்த 
சொல்லையே யடுத்துவரும் அதிகாரத்திற்குத் தலையங்கமாகக் 
கொள்ளுதல் இயல்பாயின் , இருமனப்பெண்டிருங்கள்ளுங்கவறும் 
என்று தோற்றுவாய்செய்த ஆசிரியர் , கள்ளுண்ணாமைக்குப் பின் 
வரும் அதிகாரத்திற்கு கவறு என்று ஏன் தலையங்கம் அமைக்க 
வில்லை ? அன்றியும் , புதல்வரைப்பெறுதல் என்ற அவ்வதிகாரத் 
தில் மக்களென்று ஆசிரியர் கூறும் இடங்களிலெல்லாம் பரிமேலழகர் 
ண்பமக்கள் என்று 

பொருள் கூறுகின்றாரென்றும் 
அமிழ்தினுமாற்றவினிதேதம் மக்கள் , சிறுகையளாவியகூழ் , 
" மக்கள் மெய் தீண்டலுடற்கின்பம்மற்றவர் , சொற்கேட்டலின்பம் 
செவிக்கு , குழலினி துயாழினிதென்பதம்மக்கள் , மழலைச்சொற் 
கேளா தவர் என்று இவ்வாறு நாயனார் புனைந்துரைத்த நலமெல் 
லாம் ஆண்மக்களிடமே அமைந் தனவாகக் கருதுவதற்குச் சிறிதும் 
இடமில்லை என்றும் கூறி , அறிவு என்ற ஒருபொருளைப் பெற் 
றிருப்பவன் கனாவிலும் சொல்லமாட்டாத பொருள்களைப் பரிமே 
லழகர் கூறியனவாகச் சொல்லுகின்றனர் . பரிமேலழகர் இவ்வதி 
காரத்தில் மக்கள் என்று வருமிடங்களிலெல்லாம் ஆண்மக்கள் 
என்று எழுதியதாகத்தெரியவில்லை: அங்ஙனம் பரிமேலழகர் எழு 
திய தாகக்கூறுவது அப்பெரியார்மேல் வீண் . ழியைச்சுமத்துவதே 
யாகும் : ஆனால் , அறிவறிந்த மக்கட்பேறு என்ற இடத்தில் மாத்தி 


H 


xvi 


ரம் ஆண்மக்களென்றேயுரைத்தனர் புதல்வரைப்பெறுதல் என்ற 
அதிகாரத்தின் பொருளை விவரிக்குமிடத்துத் தென்புலத்தார்கட 
னிறுத்தற்பொருட்டு நன்பக்களைப் பெறு தெலென்று உரைத்தமை 
யால் , புதல்வரென்பது ஆண் மக்களையே காட்டுமன்றோ எனின் ? 
தென்புலத்தார் கடனையிறுப்பது ஆண்மக்களாலன்றிப் பெண் 
மக்களாலும் தம்வழியால் இயலுமாதலாலும் , இக்கருத்துப்பற் 
றியே வேதத்திலும் “ ப்ரஜயா பித்ருப்யம் " என்று ஆண்பெண்மக்க 
ளைக்காட்டவல்ல பொதுச்சொல்லாகிய ப்ரஜயா என்ற சொல் 
லாற் கூறியிருத்தலாலும் , பரிமேலழகியாரும் அக்கடனிறுத்தற் 
பொருட்டு நன்மக்களைப்பெறுதல் என்று பொதுவாகவேகூறினார் . 
மற்றும் , குறள் 1003 - இல் ஆடவர் என்பதற்கு மக்கள் என்று 
பொதுப்பட உரைவகுத்த திறனை நோக்கியாவது , வள்ளுவாது 
உள்ளக்கருத்தறிந்தும் பட்சபா தமின்றியும் பரிமேலழகர் உரை 
வகுக்கின்றாரென அறியவேண்டாவோ ? 


என் 


ற 


பரிமேலழகர் புதல்வரைப்பெறு தலென்ற அதிகாரத்தின் 
முதற்குறளில் மக்கள் என்பதற்கு ஆண்மக்களென்று பொருள் 
கொண்டதற்குக் காரணம் என்னையெனின் ? - அறிவறிந்த என்ற 
தொடரேயாகும் . நாயனார் பொதுவறிவுள்ளாரைக் கூறவேண்டின 
ராயின் , அறிந்தமக்கள் என்று கூறியிருப்பர் : அங்ஙனன்றி , 

அறிவு 
அறிந்த என்றனர் . இங்கு அறிதலுக்குச் செயப்படுபொருளாக 
அமைந்த அறிவு என்பது அறியவேண்டுவனவான சிறந்த நூல்கள் 
என்ற பொருளது . ஆகவே , அறிவு அறிந்த என்ற தொடர் அவ்வா 
றுள்ள நூல்களை யோது தற்கு ஏற்ற அறிவுபடைத்த 
பொருளது ; அவ்வாறான நூல்களை யோது தற்கேற்ற நுண்ணறி 
வாகிய உரிமை ஒருவரிடத்து அமைந்து இருக்குமானால் அவ்வறிவு 
அதன்பயனைத் தவறாதளிக்குமென்ற உண்மை காட்சியளவைக்கு 
மாறுபடா ததே . உலகத்திலே பெண்கல்வியைப் பெரிதும் பாற் 
றும் இக்காலத்திலும் கல்வியறிவு சிறந்து மேம்படுவோர் பெண் 
மக்களினும் ஆண்மக்களே மிகப்பலரென்பதில் ஐயமுண்டோ ? இக் 
காலத்தில் தானே இவ்வாறானால் அக்காலத்தில் அறிந்த பெண் 
மக்கள் மிகவும் அருகியேயிருப்பரென்பது திண்ணமே : உலகத்து 
அக்காலத்து நிகழ்வையொட்டியே நாயனார் நூலையாத்திருப்ப 
ரென்பதும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய உண்மையே . பேதைமை 
யென்பதுமா தர்க்கு அணிகலம் என்றும் , பெண் மக்கள் அறியாமை 
யென்னும் இருளிலேயே ஆழ்ந்துகிடக்கவேணுமென்றும் வழங்கு 
கின் ற கொள்கைகள் எல்லாம் பிற்காலத்தில் தமிழ்நாட்டிற்புகுந்த 
கொள்கைகளேயன்றி ஆசிரியர் திருவள்ளுவநாயனார்க்கு உடம்பா 
கொள்கைகள் அல்ல என்கின்றனர் . ( ஈண்டு 

உட 
னாடு மகளிர்க்கோர் பேதைமையுமுதவி என்ற 

குமர குருபரர் 
தெய்வவாக்கு ஞாபகத்துக்கு வருகிறது . ) எக்காலத்தில் ஆண் 
மக்கள் போலவே பெண்மக்களெல்லாம் ஒத்த அறிவினராயிருந்த 
னர் ? இரண்டொரு பெண்புலவரிருந்தமையாலேயே பெண்மக்க ! 
ளெல்லாம் புலவராயிருந்தாரென்று சொல்ல இயலுமோ! இரண் 
டொரு 

புலவர்பெயர் தமிழ்ப்பண்டை நூலிலிருப்பது கொண்டு 
பண்டைக்காலத்தில் ஆண்மக்களெல்லாம் புலவராகத் திகழ்ந்தன 


டான 


xvil 


. 


என்று 


ரென்று தான் சாதித்துவிடமுடியுமோ ? ‘ முற்காலத்து ஆண்மக்க 
ளவ்வளவு பெண்டிர்களும் கற்றவராயிருந்தனர் . பிற்காலத்திலே 
தான் அந்நிலை மாறிவிட்டது என்று சிலர் வாதிக்கின் றனரே : 
இந்தவா தம் சரி தவாராய்ச்சிகொண்டு மெய்ப்பித்தாலன்றி வலி 
வு . றுமோ? இவ்வாறு இருப்பதுபற்றி , ஆசிரியர் தாம் இருந்த கால 
நிலையையொட்டி அக்காலத்து மக்கட்கு ஏற்ப நூல்யாத் துள்ளா 
ரென்றும் , அதற்கு ஏற்பப் பரிமேலழகர் உரை கூறுகின்றாசென் 
றும் யாம் கூறுகின்றோம் . இதனால் பரிமேலழகர் பெண்கல்வி 
வேண்டாம் : பெண்கள் அறியாமையிருளிலேயே முழுகி யிருக்க 
வேணும் என்ற கொள்கை யுள்ளா ரென்றாவது , நாயனார் பெண் 
கல்வியை மறுத்தோ அல்லது பெரிதும் போற்றியோ இருக்கின்றா 
ரென்றாவது சொல்ல இடமில்லை . திருவள்ளுவனார்காலத்துப் பெண் 
கல்வி மிக்கிருந்த தாயின் , ஈன்றபொழுதிற் பெரிதுவக்குந் தன் 
மகனைச் , சான்றோனெனக் கேட்ட தாய் , “ தந்தை மகற்காற்றும் நன்றி 
அவையத்து முந்தியிருப்பச் செயல் " என்று கூறிய அந்நாயனார் 
“ தன்மகளைச் சான்றோளெனக் கேட்டதாய் ” என்றும் , “ மகட்காற் 
றும் நன்றி என்றும் இவ்வண்ணமாக ஏன் கூறவில்லை ? இந் 
தப் புதல்வரைப்பெறுதல் என்ற அதிகாரத்தில் அறிவினால் 
மேம்பாடு கூறுமிடம் நான்கு : அவற்றுள் இரண்டு , இங்குக் காட்டி 
யவை . அவ்விரண்டில் நூலாசிரியர் மகனோடு அறிவைத் தொடர்பு 
படுத்திக் கூறியுள்ளார் . மூன்றாவது " அறிவறிந்த மக்கட்பேறல்ல 
பிற " என்பது : அங்கு அறிவு அறிந்த 

வருவதுபற்றி 
யும் , தந்தை மகற்காற்றும் நன்றி என்றும் 
சான்றோனெனக் கேட்ட தாய் " என்றும் பின்னே வருபவற்றை 
யொட்டியும் , அக்காலத்தை ய நுசரித்து அறிவு நூல்களைக் கற்றல் 
ஆண்பாலாரிடத்தே மிகுதியாகக் காணப்பட்டிருத்தல்பற்றியும் மக் 
கள் என்பதற்கு ஆண்பாலாரென் றனர் : பிறிதோரிடமாகிய “ தம் 
மிற் றம்மக்க ளறிவுடைமை என்ற இடத்து மக்களென்பதைப் 
பற்றி உரைகாரர் வேறுபடுத்துக் கூறவில்லை . இதில் என்ன 
தவறு? அன்றியும் , இந்தப்பு தல்வரைப்பெறுதல் என்ற அதிகாரத்து 
" சான்றோனெனக் கேட்டதாய் " என்பதற்கு , பெண்ணியல்பால் 
தானாக , அறியாமையின் கேட்ட என்றாரென்று பரிமேலழகியார் 
கூறுவது பெருந் தவறு என்கின்றனர் . இக்காலத்திலுங்கூட , 
மகனைச் சான்றோனெனத் தாய் தானே கண்டு உவப்பதைவிடக் 
கேட்டு உவப்பதே இயற்கையா தல் கண்கூடு : இந்த உண்மை 
யைப் பரிமேலழகர் கூறியது எங்ஙனம் தவறாகும் ? 

புதல்வரைப்பெறுதல் என்றது அமைவுடைய தாகாது என் 
றும் , மக்கட் பேறு என்பது அமைவுடைய தாகுமென்றும் அன் 
னார் கூறுகின்றனரே : இது எவ்வாறு என்பது விளங்க வில்லை . 
மக்கள் என்பதும் புதல்வர் என்பதும் பரியாயச்சொல் ஆகாது என்று 
அவர்கள் கருதுகின்றார்களா ? புதல்வர் என்பது , மக்கள் என்பது 
போல ஆண் பெண் என்ற இருபாலாருங் குழுவிய கூட்டத்தைக் 
காட்டா 

தா ? இங்குக்கூறிய வாற்றால் பரிமேலழகர் தாம் கூறிய 
பொருட்காகத் தலையங்கத்தை மாற்றிக்கொள்ளவேண்டிய காரண 
மேயில்லை யென்பது போ தரும் . அன்றியும் , பரிமேலகழருரைநடை 


தன்மகனைச் 


xviii 


பின் வா 


. 


யில் தலையங்கப்பெயர் ஆசிரியரே யிட்டது என்ற குறிப்பு அவர் வயின் 
விதும்பல் என்ற இடத்து எழுதியதைஊன்றிக்கருதின் தெரியவரும் . 

இனி , புதல்வரைப் பெறுதல் என்று தலையங்க மிருத்தல் 
சிறப்புடைத்தென்பதற்குச் சான்றுகள் காட்டுவோம் . “ வீறுசால் 
புதல்வற் பெற்றனை இவணர்க்கு , அருங்கடனிறுத்த செருப்புகன் 
முன்ப " 

இளந் துணைப் புதல்வரின் முதியர்ப் பேணித் , தொல்கட 
னிறுத்த வெல்போர் அண்ணல் " என்ற பதிற்றுப் பத்தடிகளையும் , 
" யாழொடுங்கொள்ளா பொழுதொடும்புணரா , பொருளறிவாரா 
வாயினும் தந்தையர்க்கு , அருள்வந் தனவால் புதல்வர் தம்மழலை 
எற புறநானூற்று ஔவைப் பாடலையும் , புதல்வன் பிறந்த 

என்ற கோப்பெருஞ்சோழன் கூற்றையும் , சிந்தர்மணி 
( 267 ) இல் நச்சினார்க்கினியர் நன்பெர்ருள் என்பதற்கு புதல்வ 
னென்று உரைகண்டிருத்தலையும் காண்க . இவற்றினும் சீரிய சான் 
றுகளும் உளவோ ? இதுவரை கூறியவாற்றான் புதல்வரைப் 
பெறுதல் என்ற தலைப்பே அமைவுடைத்தென்பதும் , அஃது வள் 
ளுவரீந்த தலைப்பே யென்பதும் பெறப்பட்டன வாம் . - 

இனி , ஒருசாரார் திருவள்ளுவர் ஜைராதலால் அந்தக்கொள் 
கையையே திருக்குறளிற் கூறியிருக்க , பரிமேலழகர் அக்கொள் 
கைக்கு மாறாக உரைகூறி யுள்ளா ராதலால் , பரிமேலழகருரை ஏற் 
றுக்கொள்ளத்தக்க தன்று என்று கூறுகின்றனர் . திருக்குறளாசிரி 
யர் எந்தமதத்தவராகவேனும் இருக்கட்டும் . தமிழுலகத்துப் பெரும் 
பாலும் பலர்க்கும் பயன்படுமாறு தமது நூலையாத் திருத்தலால் , 
பொதுவாக உரைகூறுவதே ஆசிரியர் கருத்திற்கு ஏற்குமன்றி , 
ஒருசார் மதத்தார்க்கு ஏற்ப வலிந்து பொருள் கூறுதல் ஆசிரியர் 
கருத்தினோடு மாறுபடுமென்பது வெளிப்படை : அன்றியும், ஜைரு 
மதக்கொள்கைக்கு மாறான சிலபொருள்கள் திருக்குறளிற் காணப் 
படுகின்றன என்பது , அறத்துப்பாலின் முகப்பிற் காட்டப்பட்டது : 
ஆகவே , அவர்களுரைப்பதைத் தனியே மறுத்துக் கூறுதற்கு 
இங்கு அவகாசமெடுத்துக் கொள்ளவில்லை . 

இப்போது ஒருகோட்டியார் பரிமேலழகருரையைத் தவறென்று 
கூறுவது பற்றிச் சில எழுதியது , அன்னாரோடு வாதிக்க வேண்டு 
மென்ற கருத்தினாலன்று : அங்ஙன் குறைகூறுவார் தம் மனத்தில் 

என்னவோ எண்ணிக்கொண்டு எழுதுவதாகத் தோன் 
றுவதால் , கல்விகற்கும் மாணாக்கர் அவ்வாறான கட்டுரைகளைப் 
படிப்பதனால் பரிமேலழகருரையைக் கற்பதற்கு முன்னரே அவ் 
வுரைமீது வெறுப்புக்கொண்டு நீங்காது , கற்றுப் பிறகு அவ் 
வுரையின்மீது ஒருசாரார்கூறும் குற்றம் எவ்வளவு 

அமை 
வுடைத்து என்று ஆராயவேண்டு மென்னுங்கருத்துப்பற்றியே .. 
பரிமேலழகருரையிற் குற்றங் கூறுவோர் இன்னும் பல கூறியுள்ளா 
ரெனினும் அவற்றுள் தலைமையான சிலவற்றைக் குறித்தே 
யெழுதி மற்றவற்றை விரிவஞ்சி விட்டிட்டேன் . அடியேன் போலிக் ( 
குற்றம் கூறுவோர்க்காகச் சிறிது எழுதியதும் மிகையென்று 
அறிஞர் கருதுவரோ என்ற அச்சமும் அடியேனுக்கு உளது . 

திருக்குறள் வாழ்க : பரிமேலழகருரை வாழ்க . 


வேறு 


பொருட்பால் இயல் அதிகாரம் என்பவற்றின் 

அட்டவணை 
[ எண் - அதிகார எண்ணும் பக்க விண்ணும் ] 

அரசியல் 
39. இறைமாட்சி 

2 | 51 , தெரிந்து தெளிதல் 118 ) 
40. கல்வி 

13 52. தெரிந்து வினையாடல் 127 
41. கல்லாமை 23 53. சுற்றந் தழால் 

133 
42 , கேள்வி 

34 | 54. பொச்சாவாமை 142 
43. அறிவுடைமை 45 | 55 . செங்கோன்மை 150 
44. குற்றங்கடிதல் 52 | 56. கொடுங்கோன்மை 162 
45. பெரியாரைத் துணைக் 57. வெருவந்தசெய்யாமை 170 
கோடல் 

62 58. கண்ணோட்டம் 178 
46. சிற்றினஞ் சேராமை 71 59. ஒற்றாடல் 

187 
47. தெரிந்து செயல்வகை 81 60. ஊக்கமுடைமை * 195 
48. வலியறிதல் 90 61. மடியின்மை 

201 
49. காலமறிதல் 

100 62. ஆள்வினையுடைமை 209 
50. இடனறிதல் 108 1 63. இடுக்கணழியாமை 216 

அங்கவியல் 
64. அமைச்சு 

224 | 80. நட்பாராய்தல் 376 
65. சொல்வன்மை 234 | 81. பழமை 

385 
66. வினைத்தூய்மை 242 | 82 , தீநட்பு 

3931 
67. வினைத்திட்பம் 249 | 83. கூடாநட்பு 

400 
68. வினைசெயல்வகை 256 | 84. பேதைமை 

407 
263 | 85. புல்லறிவாண்மை 413 
70. மன்னரைச் சேர்ந் 

86. இகல் 

420 
தொழுகல் 272 | 87. பகைமாட்சி 

426 
71. குறிப்பறிதல் 280 88. பகைத்திறந்தெரிதல் 433 
72. அவையறிதல் 290 | 89. உட்பகை 

440 
73. அவையஞ்சாமை 300 / 90. பெரியாரைப் பிழை 
74. நாடு 

308 யாமை 

446 
75. அரண் 

319 | 91. பெண்வழிச்சேறல் 453 
76. பொருள்செயல்வகை 331 | 92. வரைவின்மகளிர் 460 
77. படைமாட்சி 341 | - 93. கள்ளுண்ணாமை 468 
78. படைச்செருக்கு 352 | 94 . 

474 
79. நட்பு 366 / 95. மருந்து 

481 


69. தாது 


94. சூது 


ஒழிபியல் 


104. உழவு 


96. குடிமை 

490 | 103. குடிசெயல்வகை 
97. மானம் 

498 
98. பெருமை 

503 105. நல்குரவு 
99. சான்றாண்மை 

511 | 106. இரவு 
100. பண்புடைமை 

517 | 107. இரவச்சம் 
101. நன்றியில் செல்வம் 523 | 108. கயடைம 
102. நாணுடைமை 

530 


535 
5 + 1 
5.19 
515 
512 
569 


காமத்துப்பாலின் இயல் அதிகாரம் 
என்பவற்றின் அட்டவணை 


[ எண் - அதிகார எண்ணும் பக்கவெண்ணும் ) 


களவியல் 


109 தகையணங்குறுத்தல் 2 | 113 காதற்சிறப்புரைத்தல் 34 
110 குறிப்பறிதல் 

11 

114 நாணுத்துறவுரைத்தல் 40 
111 புணர்ச்சிமகிழ்தல் 18 115 அலரறிவுறுத்தல் 48 
112 நலம்புனைந்துரைத்தல் 27 


கற்பியல் 


116 பிரிவர் ற்றாமை 

56 
117 படர்மெலிந் திரங்கல் 65 
118 கண்விதுப்பழி தல் 

71 
119 பசுப்புறுபருவரல் 

77 
120 தனிப்படர்மிகுதி 84 ) 
121 நினைந்தவர்புலம்பல் 89 
122 கனவு நிலையுரைத்தல் 96 
123 பொழுதுகண்டிரங்கல் 102 
124 உறுப்புநலனழிதல் 109 


125 நெஞ்சொடுகிளத்தல் 115 
126 நிறையழி தல் 

120 
127 அவர்வயின்விதும்பல் 126 
128 குறிப்பறிவுறுத்தல் 134 
129 புணர்ச்சிவி தும்பல் 139 
130 நெஞ்சொடுபுலத்தல் 145 
131 புலவி 

150 
132 புலவி நுணுக்கம் 

156 
133 ஊடலுவகை 

162 


திருக்குறள் . 


வாய 


களுள் 


பரிமேலழகருரை 
பொருட்பால் 
முதலாவது 

அரசியல் 
பரிமேலழகருரை: -இனி , இல்லறத்தின் வழிப்படுவன 

பொருளின்பங்களுள் இருமையும் பயப்பதாய 
பொருள் கூறுவான் எடுத்துக்கொண்டார் . 

அது - தன் 
துணைக்காரணமாய அரசனீதி கூறவே அடங்கும் . அரச 
னீதியாவது - காவலை நடாத்தும் முறைமை . அதனை அரசியல் , 
அங்கவியல், ஒழிபியல் என மூவகைப்படுத்து , மலர் தலை 
யுலகிற்கு உயிரெனச்சிறந்த அரசனது இயல்பு இருபத் 
தைந்து அதிகாரத்தாற் கூறுவான் தொடங்கி , முதற்கண் 
இறைமாட்சி கூறுகின்றார் . 

( குறிப்புரை ) பொருட்பால் - பொருளைப்பற்றி யுணர்த்தும் 
பாகம் : வேற்றுமைப்புணர்ச்சி , இரண்டனுருபும்பயனும் உடன் 
தொக்க தொகை , இல்லறத்தின் வழிப்படுவனவாய பொருளின் 
பங்க 

இருவகை அறப்பகுதிகளுள் இல்லறப்பகுதியிற் 
சேர் வன வான பொருள் இன்பம் என்னும் இரண்டு புருஷார்த்தங் 
களுள் , பொருளின் பங்களிற் பற்று விடுதலே துறவு ஆதலால் , 
இவை - துறவறத்தின் வழிப்படுவன வல்ல . இருமையும் பயப்ப 
தாய - இம்மை மறுமையென்னும் இரண்டையுந் தருவ தான : தன் 
அனுபவத்தால் இம்மையையும் , தானம் முதலியவற்றால் மறுமை 
யையும் பொருள் தரு மென்க . தன் - செல்வத்தின் . அரசனிதி -ராஜ 
தருமம் . காவலை -குடிகளைக் காக்குந்தொழிலை . அரசியல் -அரசனது 
தன்மையைக் கூறும் பாகம் . அங்கவியல் - அரசனுக்கு அங்கமாகிய 
மந்திரிமுதலியோரின் தன்மையைக் 

தன்மையைக் கூறும்பாகம் : ஒழிபியல் - 
இவ்விரண்டு இயல்களிலும் அடங்காமல் ஒழிந்தவற்றது தன்மை 
யைக் கூறும்பாகம் . இவையும் , இரண்டாம் வேற்றுமையுருபும் 
பொருளு முடன் தொக்க தொகையே. மலர் தலையுலகிற்கு - பரந்த 
இடத்தையுடைய உலகத்திற்கு . மலர் தலையுலகிற்கு உயிரெனச் 
சிறந்த அரசன் - நெல்லு முயிரன்றே நீருமுயிரன்றே, மன்ன 
னுயிர் த்தேமலர் தலையுலகம் , அதனால் ,யானுயிரென்பதறிகை வேன் 
மிகு த னை வேந்தற்கக்கடனே என்பது , புறநானூறு . ( அறம் - இம் 
மைம றுமைவீடென்னும் மூன்றையுந் தருவதும் , பொருள் இம்மை 
மறுமை இரண்டையும் தருவதும் , இன்பம் - இம்மையொன்றையே 
தருவதும் ஆகிய சிறப்பின் தகுதிபற்றி , அறம் முதலிலும் , அதன் 
பின் பொருளும் , அதன்பின் இன்பழம் நிறுத்தப்பட்டன : இவற் 
றுள் இரண்டாவதாகிய பொருள் , முதல தான அறத்துக்கும் மூன்று 
வதான இன்பத்துக்கும் காரணமாதல்பற்றிச் சிங்ககோக்காய் 
அவ்விரண்டனிடையில் வைக்கப்பட்டதென்க .) 

1 


நக - ஆம் அதிகாரம் - இறைமாட்சி 
பரி.- அஃதாவது- அவன் தன் நற்குண நற்செய்கைகள் , 
உலகபாலருருவாய் நின்று உலகங் காத்தலின் , இறை 
என்றார்; " திருவுடை மன்னரைக் காணில் திருமாலைக் கண் 
டேனே யென் னும் " என்று பெரியாரும் பணித்தார் . 

( கு -ரை ) . இறை- தலைமை : இறைவனுக்குப் பண்பாகுபெயர் . 
மாட்சி பெருமை, பண்புப்பெயர் மாண்புடைய சற்குண மற்செய்கை 
கட்கு ஆகுபெயர் . இறைமாட்சி - ஆறாம்வேற்றுமைத்தொகை , 
அவன் தன் - அவ்வரசனுடைய உலகபாலர் -உலகத்தை ஆள்பவர் : 
அரசர் . காத்தற்றொழிற்குரிய கடவுளாகிய திருமால் தானே 
திக்பாலகர் வடிவமாகவும் , அரசர்கள் வடிவமாகவும் நின்று , 
பிராணிகளைக் காத்தலாகிய தனது தொழிலை நடத்துகின்றனன் 
என்பது நூல் துணிபு ஆதலால் , இறை என்னும் கடவுளின் 
பெயர் , இங்கே , உபசார வழக்காய் அரசன்மேல் நின்ற தென்க . 
இனி, உலகபாலர் உருவாய் நின்று -உலகபாலகரின் ( திசைக் 
காவலரின் ) அமிசத்தைப் பெற்று நின்று என்பாருமுளர் : உலக 
பாலரென்பது திசைக்காவல ரென்ற பொருளில் வருவதை 
" எண்ம ருலோகபாலீர்காள் " என்ற பெரியாழ்வார்பாசுரத்திலும் 
காணலாம் . அஷ்டாபிர் லோகபாலாகாம் மாதராபீர்கிர்மிதோ 
க்ருப : [ அரசன் திக்பாலகரின் எட்டு அமிசல்களால் கிருமிக்கப் 
பட்டுள்ளான் ) " என்றது காண்க . " திருவுடை மன்னரை " என்னும் 
மேற்கோள் , திருவாய்மொழி - 4.4.8 - இல் உள்ளது ; இதற்கு 
செல்வத்தையுடைய அரசர்களைக் கண்டால் திருமகள் கொழுகனான 
நாராயணமூர்த்தியைபே கண்டேனென்று கூறுவள் ( இம்மகள் ) 
என்று பொருள் , பெரியார் என்றது - திருவாய்மொழி நூலாசிரிய 
ராகிய சடகோபரென்னும் நம்மாழ்வாரை ; இவர் , மயர்வறமதிகலம் 
அருளப்பெற்ற பிரபந்தஜகூடஸ்த ராதலால் பெரியார் என்ற 
திருநாமத்தாற் சிறப்பித்துக் கூறப்பட்டன ரென்க ; இதனால் , 
பரிமேலழகர்க்கு ஆழ்வார்பக்கலுள்ள பெருமதிப்பும் பக்தியும் 
புலப்படும் . பணித்தார் - அருளிச்செய்தார் . 
கூ.அக. படைகுடி கூழமைச்சு நட்பர னுறும் 

உடையா னரசரு ளேறு . 
பரி .-- படை - படையும் , குடி - குடியும் , கூழ் - கூழும் , 
அமைச்சு - அமைச்சும் , நட்பு - நட்பும் , அரண் - அரணும் , 
ஆறுஉம் - ( என்று சொல்லப்பட்ட ) ஆறு அங்கங்களையும் , 
உடையான் - உடையவன் , அரசருள் ஏறு - அரசருள் எறு 
போல்வான் ; ( எ - று . ) 
ஈண்டு , குடி 

என்றது - அதனையுடைய நாட்டின . 
கழ் என்றது - அதற்கு ஏதுவாய பொருள , அமைச்சு , 
நாடு , அரண் , பொருள் , படை , நட்பு என்பதே முறையா 
யினும் , ஈண்டுச் செய்யுள் நோக்கிப் பிறழவைத்தார் . ஆறு 
முடையான் என்றதனால் , அவற்றுள் ஒன்று இல்வழியும் 
அரசனீதி செல்லா தென்பது பெற்றாம் ; வடநூலார் இவற் 
றிற்கு அங்கம் எனப் பெயர் கொடுத்ததூஉம் அதுநோக்கி . 
17 என்பது - உபசாரவழக்கு . 


ஆம் அதிகாரம் - இறைமாட்சி 


சனங்களை 


நடை 


என 


இதனான் , அரசற்கு அங்கமாவன இவையென்ப 
தூஉம் , இவைமுற்றும் உடையை யே அவன் வெற்றிக்கு 
ஏதுவென்பதூஉம் கூறப்பட்டன . 

( கு - ரை . ) படை - சேனை . குடி - குடியிருக்குஞ் 
யுடைய நாடு : தானியாகுபெயர் . கூழ் - உணவுக்குக்காரணமான 
செல்வம் : காரியவாகுபெயர் ; என்றது , தன தானியங்களை . அமைச்சு 
- மந்திரித்தன்மை ; மந்திரிக்குப் பண்பாகுபெயர் . நட்பு -சினேகம் 
தொழிற்பெயர் : இங்கே 

இங்கே சினேகிதர்க்குத் தொழிலாகுபெயர் . 
அரண் - நாட்டிற்குக் காவலாகிய மதில் முதலியன . ஏறு - ஆண் 
சிங்கம் . சிங்கம் மிருகங்களும் சிறந்த தா தல் போல , இவன் அர 
சருட் சிறந்தவ னென்க . " புகழ்புரிந்த என்ற குறளிலும் , ஏறு 
போற்பீடுநடை என்பதற்குச் சிங்கவேறுபோல நடக்கும் பெருமித 

என்றே உரை வகுத்தார் . மேலும் , பெருமி தநடையானுக்கு , 
சிங்கவேறு , நடையான் உவமமாகலின் ஏறுபோல் என்றாரென்ற 
விளக்கமும் காணப்படுகின்றது : திருப்பாவையிலும் , " சிங்கம் , 
மூரிநிமிர்ந்து முழங்கிப் புறப்பட்டுப் , போதருமாபோல நீ பூவைப் 
பூவண்ணா !, உன் கோயினின்றும் இங்கனே போந்தருளி " என 
வருவதுங் காண்க : ( இங்கனிருப்பவும் சிலர் ஏறுபோற் பீடுநடை 
என்ற அவ்விடத்து , ஏறு - எருது என்று எக்காரணத்தாலோ 
கூறுகின்றனர் .) 

அரசர் - இராச்சியத்தை யுடையவர் : இராச்சியம் இறை 
வன் அமைச்சன் நட்பினர் பொக்கிஷம் நாடு அரண் படை 

ஏழுறுப்பையுடையது என்று பலரும் கூறியுள்ளார் . 
இங்கன் பலரும் கூறியதையொட்டியே நம் பரிமேலழகியாரும் , 
" படைகுடி கூழ் என்ற குறட்கு உரைவகுத்து , தாம் உரை வகுத் 
ததற்கு ஏற்பவே இனிதாக அதிகாரங்கள் அமைந்திருப்பது என்ப 
தனைக் கற்போர்உணருமாறு ஒழுங்குறஉரைத்துப்போந்துள்ளார் : 
காத்தல் தொழிலை நடத்துவதில் அமைச்சன் 

அரசனுக்கு 
இணையாகின்றவ னாதலால் , அவனையும் அவனுக்கு வேண்டு 
மவற்றையும் பற்றி முதன் முதலாக அரசியலுக்குப்பின் 64 - ஆம் 
அதிகாரம் 

முதல் 

10- அதிகாரங்களிலும் , அவ்வரசனாலும் 
அமைச்சனாலுங் காக்கப்படுவதாய் மற்றை அரண்முதலிய 
அங்கங்கள் நான்கிற்கும் ஆதாரமுமாகிற நாட்டை அதன்பின் 74 
ஆம் அதிகாரத்திலும் , அந்நாட்டிற்கு உறுப்பாய்க் காவல் செய்வ 
தான அரணை அதன்பின் 75 - ஆம் அதிகாரத்திலும் அந்நாட்டா 
லும் அரணாலும் ஆக்கவும் காக்கவும் படுவதாய பொருளை அதன் : 
பின் 76- ஆம் அதிகாரத்திலும் , அப்பொருளால் வளர்வதாகிய 
படையை அதன்பின் 77 , 78- என்னும் இரண்டு அதிகாரங்களி 
லும் , அப்படை போல அரசனுக்குத் தொழிலில் உதவுவ தான 
நட்பும் அதற்கு மறுதலையாகிய பகையும் முதலாயினவற்றை 79 
ஆம் அதிகாரம் முதல் 95 - அதிகாரம் வரையிலுமாக முறைப் 
படுத்தி மேல் அங்கவியலில் அதிகாரங்களைக் கூறுமா ற்றை அறிக . 

இங்கன் மாறுகொளக்கூறல் முதலிய குற்றம் யாதுமின்றி 
விளக்கமுற உரை வகுத்திருப்பவும் , குடி என்பது நாடோடியாய்த் 
திரிந்து கொண்டிருக்கும் குடிசனங்களைக் காட்டு மென்றும் , பரிமே 
லழகருரை தவறு என்றும் அறைகின்றனர் சிலர் : அங்கன் கூறு 


1 


திருக்குறள் 


முறையே 


பவர் அரசுக்கு உரிய அங்கம் இன்னவையென்று கூறி , அவை 

அங்கவியலில் வந்திருத்தலையும் ஒழுங்குறக்காட்ட 
வேண்டும் . அங்கன் 

அங்கன் காட்டாது மனம்போன வழி உரைப்பதும் 
உரையோ ? குடியென்பதற்கு இவ்வொரு சாரார் கூறும் பொருள் 
தமிழ்மரபுக்கு ஏற்குமோ ? " பதியெழுவறியாப் பழங்குடி " என்பது 
முதலியன காண்பாராக . ( இவ்வாறிருத்தலின் " குடி " என்பது 
" நாடு " என்பதனை யுட்கொண்டு தான் வந்தது எனலே பொருக் 
தும் . மற்றும் , சகுவம்சம் முதற்சருக்கத்து 60 - ஆம் சுலோகத்தில் 
லும் உபபக்கம் நது சிவம் , ஸப்தஸ அங்கேஷ என்ற விடத்து 
அரசனோடு மந்திரி , அரசனது நண்பர்கள் , பொக்கிஷம் , நாடு , 
அரண் , சேனை என்றவை அங்கங்களாக உரைக்கப்பட்டுள்ளன 
நோக்குக . ஸப்தஸு அங்கேஷ என்ற விடத்து அரசனையும் 
ஒரு ராஜ்யாங்கமாகக் கூறியிருப்பினும் , வள்ளுவர் , அரசனே 
இராச்சியத்திற்குமுதல்வ னாதலால் அம் முதன்மை ( முக்யத்து 
வம் ] தோற்ற இறைமாட்சி என்ற இவ்வதிகாரத்து உடை 
யான எனத் தனித்தெடுத்தோதினார் . " ஸ்வம் அமாதய ஸ am 
கோச ராஷ்ட்ர துர்க்க பலாதிச , 

ராஜ்யாக்காகி " 
என்றது 

அமரமும் , ஈண்டு ராஷட்ர என்ற தாலே குடி 
குறிக்கப்பட்டதை நோக்குவார்க்கு , குறளில் குடி நாட்டைக் 
குறிப்பதென்பது தெற்றென விளங்கும் . ( வடமொழியில் ஒன்று 
வந்தால் தென்மொழியில் அது கூறக்கூடாதெனற கொள்கை 
யரல்லர் தமிழ்மறையை வெளியிட்ட திருவள்ளுவர் .) 

செய்யுள் நோக்கி - பாட்டின் இலக்கணத்துக்கு முரண்படாத 
படி பொருத்தமாயிருத்தற்கு. அங்கம் உறுப்பு . ஏறுபோல்பவனை 
ஏறு என , உபமேயத்தினிடத்தில் உபமானத்தின் தன்மையை 
ஏற்றி உபசரித்துக் கூறியபடி ; இது உவமவாகு பெயரின் பாற் 
படும் . ஏறு - ஆண்மைப்பெயர் . படை முதலிய பெயர்ச்செவ்வெண் , 
இறுதியில் ஆறு என்னும் தொகை பெற்று வந்தது ; உம்மை 
இனைத் தென்றறிபொருளில் வந்த முற் றாமை . இவை முற்றும் 
உடைமை - இவ் வங்கங்கள் ஆறையும் உடைத்தாயிருத்தல் . இக் 
குறளில் உடையான் என்பது -உயர் திணைச்சாதியொருமை யென் 
பர் , இலக்கணக்கொத்து உரையில் . 


க.அ .. அஞ்சாமை யீகை யறிவூக்க மிந்தான் கும் 

எஞ்சாமை வேந்தற் கியல்பு . 
பரி- வேந்தற்கு அரசனுக்கு, இயல்பு இயல்பா 
வது , -அஞ்சாமை - திண்மையும் , ஈகை -கொடையும் , அறிவு - 
அறிவும் , ஊக்கம் - ஊக்கமும் , இ நான்குஉம் - (என்னும் ) 
இந் நான்கு குணமும் , எஞ்சாமை - இடைவிடாதுநிற்றல் . 

ஊக்கம் - வினைசெய்தற்கண் மனவெழுச்சி. இவற் 
றுள் அறிவு , ஆறு அங்கத்திற்கும் உரித்து ; ஈகை படைக்கு 
உரித்து ; ஏனைய, வினைக்குஉரிய . உயிர்க்குணங்களுள் 
ஒன்றுதோன்ற ஏனைய அடங்கிவரும் ; அவற்றுள் இவை 
அடங்கின் அரசற்குக் கெடுவன பலவாம் ; ஆதலின் , இவை 


என்று 


கூகூ . ஆம் அதிகாரம் - இறைமாட்சி 
எப்பொழுதுந் தோன்றிநிற்றல் இயல்பாகவேண்டு மென் 
பார் , எஞ்சாமை வேந்தற்கு இயல்பு என்றார் . 

( கு - ரை . ) திண்யை - மனவுறுதி ; அஞ்சா தநெஞ்சுபடைத் 
தல் . ஊக்கம் 

உள்ளக் கிளர்ச்சி ; உற்சாகம் . எஞ்சாமை - குறை 
யாமை , ஒழியாமை . வினை செய்தற் கண் - ராஜாங்ககாரியம் நடத்து 
வதில் . ஆறு அங்கத்திற்கும் உரித்து - ஆறு அங்கங்களை யுங்கை 
யாளுதற்குஉரியது.படைக்கு- சேனையைக் கையாளுதற்கு . வினைக்கு 
- போர் முதலிய தொழிற்கு. " அறிவருளாசை மச்சம்மானம் , நிறை 
பொறையோர்ப்புக் கடைப்பிடிமையல், நினைவு வெறுப்புவப்பிரக்கம் 
நாண்வெகுளி, துணிவழுக்காறன் பெளிமை யெய்த்தல் , துன்ப 
மின்ப மிளமைமூப்பிகல் , வென்றி பொச்சாப்பூக்க மறமதம் , மறவி 
யினைய வுடல் கொளுயிர்க்குணம் , துய்த்தல் துஞ்சல் தொழுத 
லணிதல் , உய்த்தலாதி யுடலுயிர்த் தொழிற்குணம் 
உயிர்க்குணம் கூறப்பட்டிருத்தல் , இங்குக் கருதத்தக்கது . 
தோன்ற - தலையெடுக்க . இவை - அஞ்சாமை முதலிய இந்நான்கு 
குணங்களும் . கெடுவனபல வாம்- அநேக காரியங்கள் கெட்டுவிடும் . 
ஊக்கம் - தொழிற்பெயர் ; ஊக்கு - பகுதி , அம் - விகுதி . ( உ ) 
ந அசு . 

தூங்காமை கல்வி துணிவுடைமை யிம்மூன்றும் 

நீங்கா நிலனாள் பவற்கு . 
பரி.-- நிலன் ஆள்பவற்கு - நிலத்தினை ஆளுந் திரு 
வுடையாற்கு , தூங்காமை - அக்காரியங்களில் ) விரைவுடை 
மையும் , கல்வி- அவை அறிதற்கு ஏற்ற ) கல்வியுடைமையும் , 
துணிவு உடைமை - ஆண்மையுடைமையும் , இ மூன்றுஉம் 
( ஆகிய ) இம்மூன்று குணமும் , நீங்கா ஒருகாலும் ) நீங்கா 

கல்வியது கூறுபாடு , முன்னர்க் கூறப்படும் . ஆண்மை 
யாவது - ஒன்றனையும் பாராது கடிதிற்செய்வது ஆகலின் , 
அஃது ஈண்டு உபசாரவழக்கால் துணிவு எனப்பட்டது . 
உம்மை - இறந்தது தழீ இய எச்சவும்மை . இவற்றுள் , கல்வி , 

அங்கத்திற்கும் உரித்து ; ஏனைய , வினைக்கு உரிய . 
நீங்கா என்பதற்கு , மேல் எஞ்சாமைக்கு உரைத்தாங்கு 
உரைக்க . 


( கு - ரை .) நிலத்தினை ஆளுந் திருவுடையாற்கு - பூமியை அர 
சாளுஞ் செல்வத்தையுடைய அரசனுக்கு . அக்காரியங்கள் -ராஜாங் 
கத்தொழில்கள் . அவை - அக்காரியங்களை , துணிவு - தைரியம் . 
ஆண்மை - பௌருஷமெனப்படும் . கல்வியது கூறுபாடு - படிப் 
பின் பகுப்புக்கள் . முன்னர் - இனி யென்றபடி ; இங்கே இடமுன் .. 
முன்னர்க் கூறப்படும் என்றது , அடுத்த கல்வி என்னும் அதி 
காரத்தின் தொடக்கத்தில் , கற்றற் குரிய நூல்களாவன - அற 
நூலும் , நீதி நூலும் யானை குதிரை தேர் படைக்கலம் என்ற 
இவற்றின் நூல்களும் முதலாயின என உரைப்பதை ; அங்கு 
மேல் " தூங்காமை கல்வி எனத் தோற்றுவாய் செய்த மாட்சி 
யை விரித்துக் கூறுகின்றமையின் என . இதனோடு சம்பந்தப்படுத் 
துவதுங் 

காண்க . ஒன்றனையும் பாராது - எந்தத் தடையையும் 


ர் 


திருக்குறள் 


லட்சியஞ்செய்யாமல் . கடிதின் - விரைவாக . துணிதலின்பயனாகிய 
ஆண்மையை இங்கே துணிவு என்றது , காரியத்தைக் காரணமாக 
உபசரித்துக் கூறிய தாம் ; இதனைக் காரணவாகுபெயரென்ன லாம் . 
மூன்றும் என்ற உம்மை - முற்றுப்பொருளோடு, (கீழ்க்கவியிற் 
கூறிய - குணங்களைத் தழுவு தலால் ) இறந்தது 

தழுவிய எசிசப் 
பொருளையுமுடையது . கல்வியுடைமை , அங்கங்களாறையும் ஆளு 
தற்குப் பயன்படுவது ; மற்றைத் தூங்காமையும் , துணிவுடைமை 
யும் - தொழில் செய்தற்குப் பயன்படுவன வென்க . மேல் எஞ்சா 
மைக்கு உரைத்தாங்கு - முன்பாட்டில் எஞ்சாமை என்னுஞ் சொல் 
லுக்குப் பயன்கூறின துபோல . உயிர்க்குணங்களுள் ஒன்று 
தோன்ற ஏனைய அடங்கிவரும் ; அவற்றுள் இவையடங்கின் , 
அரசற்குக் கெடுவன பலவாம் ; ஆகலின் , தூங்காமை முதலிய 
இம்மூன்று குணங்களும் எப்பொழுதும் தோன்றி நிற்றல் இயல் 
பாகவேண்டு மென்பார் நீங்கா நிலனாள் பவற்கு என்றார் என 
உரைக்க . மூன்று என்னும் பெயர் பன்மை குறிப்பதாதலால் , நீங்கா 
என்னும் பன்மைமுற்றைக் கொண்டது . 
கூ அச . அறனிழுக்கா தல்லவை நீக்கி மறனிழுக்கா 

மான முடைய தரசு . 
பரி.- அறன் 

இழுக்காது - (தனக்கு ஓதிய ) அறத் 
தின் வழுவாது ஒழுகி , அல்லவை நீக்கி - அறனல்லவை 
( தன் நாட்டின்கண்ணும் நிகழாமற்) கடிந்து , மறன் இழுக் 
கா - வீரத்தின் வழுவாத , மானம் - தாழ்வின்மையினை , 
உடையது - உடையான் ,-அரசு - அரசன் ; ( எ - று . ) 
அவ்வறமாவது - ஒதல் வேட்டல் 

ஈதல் 

என்னும் 
பொதுத்தொழிலினும் , படைக்கலம்பயிறல் பல்லுயிரோம் 
பல் பகைத்திறந்தெறுதல் என்னுஞ் சிறப்புத்தொழிலி 
னும் 

வழுவாதுநிற்றல்; " மாண்ட , அறநெறிமுதற்றே 
யரசின் கொற்றம் " என்பதனால் , இவ்வறம் பொரும் 

ருட்குக் 
காரணமாதல் அறிக . அல்லவை - கொலை , களவு முதலா 
யின . குற்றமாய மானத்தின் நீக்குதற்கு , ‘மறனிழுக்கா 
மானம் என்றார் ; அஃதாவது , “வீரின்மையின் விலங்கா 
மென மதவேழமு மெறியான் , ஏறுண்டவர் நிகராயினும் 
பிறர்மிச்சிலென் றெறியான் , மாறன்மையின் மறம்வாடு 
மென் றிளையாரையுமெறியான் , ஆறன்மையின் முதியாரையு 
மெறியா னயிலுழவன் " எனவும் , " அழியுநர் புறக்கொடை 
யயில் வா ளோச்சா " எனவுஞ் சொல்லப்படுவது. அரசு - 
அரசனது தன்மை ; அஃது - உபசாரவழக்கால் , அவன் 
தன்மேல் நின்றது . 

( த - ரை .) ஓதிய அறத்தின் - கூறப்பட்ட தருமவழியில் . அற 
னல்லவை - அதருமங்கள் . நிகழாமல் கடிந்து - நடவா தபடி நீக்கி . 
மானம் என்னும் அதிகாரத்தில் அதன் தன்மை கூறப்படும் . 
வேட்டல் - யாகஞ்செய்தல் . ஓதல் , வேட்டல் , ஈதல் என்பவற்றைப் 
பொதுத்தொழில் என்றது , அவை அரசர்க்கு மாத்திரமே யன்றி , 


5 


கூ - ஆம் அதிகாரம் --இறைமாட்சி 


பிராமணர்க்கும் வைசியர்க்கும்உரிய அறுதொழில்களிற் சேர்ந்தன 
வாதலின் . படைக்கலம் பயிறல்- ஆயு தப்பயிற்சி , பல்உயிரோம்பல் 
பல பிராணிகளையும் பாதுகாத்தல் . பகைத்திறந்தெறுதல் - பகைவர் 
களின் பகுப்பைப் போர்செய்து அழித்தல் .. இவற்றைச் சிறப்புத் 
தொழில் என்றது , இம்மூன்றும் பிறர்க்கு உரியனவல்லாமல் 
அரசர்க்கேயுரியன வா தலால் . இங்குக் காட்டிய ஆறும் , அரசரது 
தொழிலாம் . " மாண்ட , அறநெறி முதற்றே அரசின் கொற்றம் " 
என்ற மேற்கோள் , புறநானூறு - குரு - ஆம் பாட்டிலுள்ளது ;; 
மாட்சிமைப்பட்ட தருமவழியைக் காரணமாகவுடையது அரசனது 
வெற்றி என்பது , இதன்பொருள் : மேல் செங்கோன்மை என்னும் 
அதிகாரத்தில் வேலன்று வென்றி தருவது மன்னவன் , கோல 
தூஉங் கோடாதெனின் " என்ற தனாலும் , அரசனது செங்கோலின் 
முறைமையே வெற்றிக்குக் காரணமாதலறியப்படும் . குற்றமாய 
மானம் 

துரகங்காரம் . அஃதாவது - மறனிழுக்காமான யாவது . 
" வீறின்மையின் என்னும் மேற்கோள் , சீவகசிந்தாமணி - மண் 
மகளிலம்பகம் - கசு0- ஆம் பாட்டு ; ( தனக்கு எதிர்ப்பாரின்மையின் ) 
வேலுழவன் மதவேழத்தை யெறிந்தாலும் விலங்கையெறிந்தா 
னென்பர் என்று நினைத்து அதனாலே வெற்றியின்மையின் 
வேழத்தையும் வெட்டானாய் , 

முன்பு வெட்டுண்டவர் 

தனக்கு 
ஒப்பாராயினும் பிறர்படை தீண்டின எச்சிலென்று அவரையும் 
வெட்டானாய் , தனக்கு இளையாரையும் நிகரன்மையின் மறம் வாடு 
மென்று வெட்டானாய் , அறமன்மையின் தன்னின் மூத்தோரையும் 
வெட்டானாய் நின்றா னென்க என்பது , நச்சினார்க்கினியருரை . 
“ அழியுநர் புறக்கொடை யயில்வாளோச்சா ” என்ற மேற்கோள் , 
புறப்பொருள் வெண்பாமாலை - வஞ்சிப்படலம் - 20 - ஆம் பாட்டு ; 
( தழிஞ்சி .) அழியுநர் புறக்கொடை யயில்வாளோச்சாக , கழிதறு 
கண்மை காதலித்துரைத்தன்று என்பதில் உள்ளது ;( ஒருலீரன் ) 
தனக்குக்கெட்டோடுவார் முதுகுபுறத்துக் கூரியவாளோச்சாத 
மிக்கமனப்பண்பை விரும்பிச்சொல்லியது என்று இதன் பொருள் : 
கான்படு தீயிற் கலவார் தன்மேல்வரினும் , தான்படை தீண்டாத் 
தறுகண்ணன் - வான்படர் தல் , கண்ணிய பின்னன்றிக் கறுத்தார் 
மறந்தொலைதல் , எண்ணியபின் போக்குமோ வெஃகு என்பது 
இதற்கு உதாரணம் . “ இன்றுபோய்ப் போர்க்கு , நாளை வாவென 
நகில்னன் நாகிளங்கமுகின் , வாளை தாவுறு 

கோசல நாடுடை 
வள்ளல் ” என்னுங் கம்பராமாயணமும் இதன்பாற்படும் . அவன் 
தன்மேல் - அவன் மேல் . அரசு - பண்பாகுபெயரென்க. முன்னே 
அறன் என வந்ததனால் , அல்லவை - பாவமாயிற்று . மேல் 
குற்றங்கடிதல் என்ற அதிகாரத்தில் மாட்சியான மானத்தின் 
நீக்குதற்கு , மாண்பிறந்த மானமென்றார் ; அஃதாவது அந்தணர் 
சான்றோர் அருந்தவத்தோர் தம்முன்னோர் தந்தை தாய் என்ற 
இவரை வணங்காமையும் , முடிக்கப்படாதாயினும் கருதியது 
முடித்தேவிடுதலும் முதலாயின என உரைப்பதை இங்கே யறிக 
" அடி நிழலரசரை யளிக்கு மாய்கதிர் , முடி நிழல் முனிவரர் சரண 
மூழ்குமே " என்ற இதுபோல் என , மறனிழுக்கா மானத்தின் 
பாற்படு மென்க . 

( 5 ) 


. 


அ 


திருக்குறள் 


ங அரு . இயற்றலு மீட்டலுங் காத்தலுங் காத்த 

வகுத்தலும் வல்ல தரசு . 
பரி.- இயற்றல்உம் - (தனக்குப் பொருள்கள் வரும் 
வழிகளை மேல் மேல் ) உளவாக்கலும் , ஈட்டல்உம் - ( அங்ங 
னம்வந்தவற்றை) ஒருவழித்தொகுத்தலும் , காத்தல்உம் 
(தொகுத்தவற்றைப் பிறர்கொள்ளாமற் ) காத்தலும் , காத்த 
வகுத்தல்உம் - காத்தவற்றை ( அறம்பொருளின் பங்களின் 
பொருட்டு ) விடுத்தலும் , வல்லது - வல்லவனே , -அரசு 
அரசன் ; ( எ - று . ) 

ஈட்டல் , காத்தல் , வ்குத்தல் என்றவற்றிற்குஏற்ப , 
இயற்றலென்பதற்குச் செயப்படுபொருள் 

செயப்படுபொருள் வருவிக்கப்பட் 
டது . பொருள்களாவன -மணி , பொன் , நெல் முதலாயின. 
அவைவரும் வழிகளாவன - பகைவரை அழித்தலும் , திறை 
கோடலும் , தன் நாடு தலையளித்தலும் முதலாயின . பிறர் 
என்றது - பகைவர் , கள்வர் , சுற்றத்தார் , வினைசெய்வார் 
முதலாயினர். கடவுளர் அந்தணர் வறியோர் என்ற இவர்க் 
கும் புகழிற்கும் கொடுத்தலை அறப்பொருட்டாகவும் , யானை 
குதிரை படை நாடு அரண் என்ற இவற்றிற்கும் பகை 
யொடுகூடலிற்பிரிக்கப்படுவார்க்கும் தன்னிற்பிரிதலிற் 
கட்ட்டப்படுவார்க்குங் கொடுத்தலைப் பொருட்பொருட்டாக 
வும் , மண்டபம் வாவி செய்குன்று இளமரக்கா முதலிய 
செய்தற்கும் ஐம்புலன்களால் நுகர்வனவற்றிற்கும் கொடுத் 
தலை இன்பப்பொருட்டாகவுங் கொள்க. இயற்றல் முதலிய 
தவறாமற் செய்தல் அரிதாகலின் , வல்லது என்றார் . 

இவை நான்குபாட்டானும் , மாட்சியே கூறப்பட்டது . 

( த - ரை . ) ஒருவழித் தொகுத்தல் - ஒருங்கு சேர்த்துவைத்தல் . 
விடுத்தல் - செலவு செய்தல் . செயப்படுபொருள் - 

தனக்குப் 
பொருள்கள் வரும்வழிகளை என்பது . மணி - இரத்தினம் . திறை 
கோடல் - கப்பங்கொள்ளுதல் . நாடு தலையளித்தல் - நாட்டிலுள்ள 

நன்றாகப் பாதுகாத்தல் . வினை செய்வார் - தொழில் 
செய்யும் பரிவாரங்கள் . கடவுளர் - தேவர் . வறியோர் - ஏழைகள் . 
படை- காலாட்சேனை ; ஆயுதமென்றுங் கொள்ளலாம் . பகையொடு 
கூடலின் பிரிக்கப்படுவார் - பகைவரோடு கூடியிருத்தலால் அங் 
ஙனங் கூடா தபடி பிரிக்கப்படுதற்கு உரியவர் . தன்னிற்பிரிதலின் 
கூட்டப்படுவார்- தன்னைவிட்டு நீங்கு தலால் அங்ஙனம் நீங்காதபடி 
சேர்க்கப்படு தற்கு 

உாயவர் . ( " பகையுடன் கிடந்த நிலைபிரி 
வழக்கினைப் , பொருத்தலும் பிரித்தலும் பொருபகை காட்டலும் " 
என்பது , கல்லாடம் .) வாவி - நீர்நிலை , செய்குன்று - செயற்கை மலை ; 
இயற்கை மலைகள் போலப் படைப்புக்காலத்திற் படைக்கப்பட்டன 
வல்லாமல் இடையிலே விளையாட்டின் பொருட்டு மலைபோலச் 
செய்யப்படுவது . இள மரக் கா - இளமையான மரங்களையுடைய 
சோலை ; உத்தியான வனம் : சிங்காரப்பூந்தோட்டம் . 

ஐம்புலன் 
நுகர்வன சுவையினியநல்லுணவு சுகந்தப்பூச்சு , இசைக்கருவி 


குகளை 


• - ஆம் அதிகாரம் - இறைமாட்சி 


- 


றை 


- 


பஞ்சணை , கண்ணுக்கினிய பொருள்கள் முதலியன . மாட்சியே . 
இறைமாட்சிமாத்திரமே ; இவ்வேகாரம் - மேல் 

ஐந்து கவிகளில் 
பயனும் உடன் கூறப்படுவதினின்று நீக்குதற்கு வந்தது . இயற்றல் 
இயலச் , செய்தல் ; இயலுதல் - உண்டாதல் . காத்த - பெயர் . 
அரசு என்பது - பொருளால் உயர்திணையாயினும் , சொல்லால் 
அஃறிணையா தலால் , வல்லது . என்னும் அஃறிணைப்பயனிலை 
கொண்டது ; இனி , ( 4) உடையதும் ( 5 ) வல்ல தும் அரசிலக்கணம் 
எனவுங் கூறலாம் . 

" ஐவகை மரபி னரசர் பக்கமும் ” எனத் தொல்காப்பியப் 
பொருளதிகாரத்துப் புறத்திணையியலிற் கூறியதும் , உரையும் 
இங்கே 

அறியத்தக்கன : " அலப்தஞ்சைவலிப்ஸேத , லப்தம் 
ரக்ஷேத்ப்ரயத்நத : --ரக்ஷி தம்வர்த்தயேச்சைவ , வருத்தப் பாத்ரேஷ 
GV பேத் ( அரசன் அடையப்படாதபொருளை அடையவிரும்புக : 
அடைந்த பொருளை முயற்சியோடு காக்க : காத்தபொருளை வளர்க்க : 
வளர்த்தபொருளைச் சற்பாத்திரத்துவைக்க ” என்ற மநுதர்ம 
சாஸ்திரம் இக்குறளோடு ஒப்புநோக்கத்தக்கது . 
கூஅசு . 

காட்சிக் கெளியன் கடுஞ்சொல்ல னல்லனேல் 

மீக்கூறு மன்ன னிலம் . 
பரீ: - காட்சிக்கு - ( முறைவேண்டினார்க்கும் 
வேண்டினார்க்கும் ) காண்டற்கு எளியன் 

எளியனாய் , 

, 
( யாவர்மாட்டும் ), கடுஞ் சொல்லன் அல்லன் ஏல் - கடுஞ் 
சொல்ல 

னல்லனு மாயின் , - மன்னன் - அம்மன்னனது , 
நிலம் - நிலத்தை , மீக்கூறும்-( எல்லாநிலங்களினும் )உயர்த்துக் 
கூறும் , ( உலகம் ) : ( எ - று . ) 

முறைவேண்டினார் - வலியரால் நலிவெய்தினர் . குறை 
வேண்டினார் - வறுமையுற்று இரந்தார் . காண்டற்குஎளிமை 
யாவது பேரத்தாணிக்கண் 

அந்தணர் 

சான்றோர் 
உள்ளிட்டாரோடு செவ்வியுடையனாயிருத்தல். கடுஞ்சொல் 
கேள்வியினும் * வினையினும் கடியவாய சொல் . நிலத்தை 
மீக் கூறும் எனவே , மன்னனை மீக்கூறுதல் சொல்ல 
வேண்டாவாயிற்று . மீக் கூறுதல் இவன்காக்கின்ற 
நாடு , பசி பிணி பகை முதலிய இன்றி யாவர்க்கும் . பேரின் 
பந்தருதலின் தேவருலகனும் நன்றென் றல். உலகம் என் 
னும் எழுவாய் வருவிக்கப்பட்டது . 

( த - ரை . ) முறை வேண்டினார் - முறைநிகழ விரும்பி வந்தவர் . 
காண்டற்கு எளியனாய் - எளிதிற் காணத்தக்கவனாய் . யாவர் 
மாட்டும் - மந்திரி முதலிய தனது பரிவாரங்களிடத்தும் , குடிகள் 
முதலியோரிடத்தும் என்றபடி . கடுஞ்சொல்ல னல்லன் - கடுமை 
யான சொற் சொல்லாதவன் . நிலத்தை- இராச்சியத்தை. எல்லா 
நிலங்களினும் உயர்த்துக் 

கூறும் 

உலகம் - மற்றை எல்லா 
* பிரதிபேதம் : - விளை வி னும் . 
2 


- 


பேச 


கன 

திருக்குறள் 
விராச்சியங்களினும் மேம்படுத்திக் கூறுவர் உயர்ந்தோர் . வலிய 
ரால் நலிவு எய்தினார் - தம்மினும் பலசாலிகளால் வருத்தமடைந்து 
வந்தவர் . வறுமையுற்று இரந்தார் - தரித்திரத்தன்மை யடைந்து 
மாசிக்கவந்தவர் . பேர் அத்தாணிக்கண் - பெரிய 

அரசாட்சி 
மண்டபத்திலே . அந்தண சான்றோர் உள்ளிட்டாரோடு - 
பிராமிணர் மற்றைச்சாதியிலுள்ள , அறிவால் நிறைந்தவர் 
முதலியோரோடு . செவ்வியுடையனா யிருத்தல் - யா வரும் வந்து 
தடையின்றித் தன்னைக்கண்டு 

அவகாசமுடையவனா 
யிருத்தல் . கேள்வியிற் கடியவாய சொல் - கேட்பதற்கு இனிய 
வல்லாத சொல் ; வினையிற் கடியவாய சொல் - தொழிலில் தீமை 
பயப்பன வான சொல் . இப்படிப்பட்ட குற்றமற்ற அரசனது 
இராச்சியத்தை உயர்ந்தவர் மேம்படுத்துச் சொல்வர் என்ற தனால் , 
அவ்வரசனை மேம்படுத்துச்சொல்லுதல் அருத்தாபத்தியால் 
தானே பெறப்படுதல் காண்க . முதலிய - முதலானவை . உலகம் - 
தோன்றா எழுவாய் . 
ங அஎ . இன்சொலா லீத்தளிக்க வல்லாற்குத் தன் சொலால் 

தான் கண் டனைத்திவ் வுலகு . 
பரி .-- இன் சொலால் -- இனியசொல்லுடனே , ஈத்து - 
ஈதலைச்செய்து , அளிக்க வல்லாற்கு - அளிக்கவல்ல அரச 
னுக்கு , -இ உலகு - இவ்வுலகம் , - தன் சொலால் - தன் 
புகழோடு மேவி , தான் கண்ட அனைத்து - தான் கருதிய 
அளவிற்றாம் ; ( எ - று . ) 

இன் சொல் - கேள்வியினும் * வினையினும் இனியவாய 
சொல் . ஈதல் - வேண்டுவார்க்கு வேண்டுவன கொடுத்தல் . 
அளித்தல் - தன் பரிவாரத்தானும் பகைவரானும் நலிவு 
படாமற் காத்தல் . இவை அரிய வாகலின் வல்லாற்கு 
என்றும் , அவன் மண்முழுதும் ஆளுமாகலின் இவ்வுலகு 
என்றுங் கூறினார் . கருதிய அளவிற்றாதல் - கருதிய பொரு 
ளெல்லாஞ் சுரத்தல் . 

(கு - ரை .) இன்சொல்லோடு ஈத்தளிக்கவல்ல அரசனுக்கு 
இவ்வுலகு அவன் கருதிய பொருளெல்லாஞ் சுரக்குமென்பதாம் . 
அளிக்க . அருள் செய்ம , காக்க . மேவி - பொருந்தி . 
கருதிய அளவிற்றாம்-தான் நினைத்த அளவினையுடைய தாம் . இஇன் 
சொல் - கேட்பதற்கு இனியதும் நன்மைப்பயனை விளைப்பதுமான 
சொல் . தன்பரிவாரம் நலிவுபடுத்தின் . அகப்பகையும் , பகைவர் நலிவு 
படுத்தின் புறப்பகையுமாம் . நலிவுபடாமல் - துன்பப்படாமல் . மண் 
முழுதும் - பூலோக முழுவதையும் . ஆளும் - ஆள்வான் . சொல் 
லால் என்றவிடத்து , ஆல் உருபு - ஒடு வுருபின் பொருளது ; 

தூங்குகையா லோங்குநடைய " என்றவிடத்துப்போல . கண்ட 
னைத்து - கண்டவனைத்து என்ற தன் தொகுத்தல் . சுரத்தல் - 
மேன்மேலுண்டா தல் . 

* பிர திபேதம் - விளை வினும் . 


தான் 


கூகூ - ஆம் அதிகாரம் - இறைமாட்சி 


கக 


1 


ங அஅ . முறைசெய்து காப்பாற்று மன்னவன் மக்கட்டு 

இறையென்று வைக்கப் படும் . 
பரி.-- முறை செய்து - (தான் ) முறைசெய்து , காப்பு 
ஆற்றும்- (பிறர் நலியாமற்) காத்தலையுஞ் செய்யும் , மன்ன 
வன் - அரசன் , மக்கட்கு இறை என்று வைக்கப்படும் - 
( பிறப்பான் மகனேயாயினும் செயலான் மக்கட்குக் கடவு 
ளென்று வேறு வைக்கப்படும் ; எ - று . ) 

முறை-அற நூலும் நீதி நூலும் சொல்லும் நெறி . பிறர் 
என்றது , மேற்சொல்லியாரை . வேறுவைத்தல் - மக்களிற் 
பிரித்து உயர்த்துவைத்தல் . 

( 5 - ரை . ) முறைசெய்து காக்கும்மன்னவனை உலகோர் தெய்வ 
மாக மதிப்பரென்றவாறு. முறை செய்து - நீதியை நடத்தி.பிறர் - 
அகப்பகைவரும் புறப்பகை வரும் . பிறப்பான் மகனேயாயினும் - ஜந் 
மத்தால் மனி தனேயானாலும் . செயலால் - தொழிலால் . மக்கட்கு - 
மனிதர்க்கு . வேறுவைக்கப்படும் - தனியே சிறப்பித்து மதிக்கப் 
படுவான் . அற நூல் - தருமசாஸ்திரம் . நீதி நூல் - நீதிசாஸ்திரம் . 
மேற்சொல்லியாரை என்றது , தன் பரிவாரத்தானும் பகைவரா 
னும் என முன்பாட்டிற் கூறப்பட்ட வரை . காப்பு ஆற்றும் - காத் 
தலைச் செய்யும் . அனைவோர்க்குந் தெய்வம் , இலைமுகப் பைம்பூ 
ணிறை எனப் பின்னுள்ளார் கூறிய துங் காண்க . இக் குறளின் 
கருத்து , கௌடில்யர் அர்த்தசாஸ்திரத்தில் வந்துள்ளது . ( அ ) 

செவிகைப்பச் சொற்பொறுக்கும் பண்புடை வேந்தன் 

கவிகைக்கீழ்த் தங்கு முலகு . 
பரி .-- சொல்- ( இடிக்குந் துணையாயினார் ) சொற்களை , 
செவி கைப்ப-( தன் ) செவி பொறதாகவும் , பொறுக்கும் - 
(விளைவுநோக்கிப் ) பொறுக்கும் ; பண்பு உடை - பண்புடைய , 
வேந்தன் - அரசனது , கவிகைக் கீழ் - குடைநிழற்கண்ணே , 
தங்கும்- , உலகு - உலகம் ; ( எ - று . ) 

செவிகைப்ப என்றதற்கு ஏற்ப , இடிக்குந்துணையாயி 
னார் என்பது வருவிக்கப்பட்டது . நாவின் புலத்தைச் செவி 
மேல்ஏற்றி , கைப்ப என்றார் . பண்புடைமை - விசேட் 
வுணர்வினனாதல்.அறநீதிகளில் தவறாமையின் ,மண்முழுதுந் 
தானே ஆளும் என்பதாம் . 

( த - ரை .) தக்க சமயத்து இடித்துக்கூறும் பெரியாரின் 
சொற்கேட்கும் அரசன் ஆட்சியில் மண் முழுதும் அடங்கிநிற்கு 
மென்றவாறு . இடிக்குந் துணையாயினார் சொற்களை - தன்னை 
நெருக்கித் தனக்கு அறிவுகூறுந் துணைவரான அமைச்சர் புரோ 
கிதர் முதலிய பேரறிவுடையார் சொல்லும் வார்த்தைகளை ; 
இடக்குந் துணையாரை யாள் வாரை யாரே , கெடுக்குந் தகைமை 
யவர் " என்பர் , மேல் பெரியாரைத் துணைக்கோடல் என்னும் அதி 
காரத்தும் . தன் செவி பொறாதாகவும் - தன்காது கேட்கச் சகியா 
ததாகவும் . விளைவு நோக்கிப் பொறுக்கும் . அவற்றாலுண்டாகும் 


i 


ங அசு . 


15 


திருக்குறள் 


நற்பயனை நோக்கிக் கேட்டுப் பொறுக்கிற ; இதனால் ; இனியவ 
ரென்சொலினு மின் சொல்லே யின்னார் , கனியு மொழியுங் கடுவே 
-அனல் கொளுந்தும் , வெங்காரம் வெய்தெனினு நோய் தீர்க்கு 
மெய்பொடிப்பச் , சிங்கி குளிர்ந்துங் கொலும் " என்றபடி இதமான 
வார்த்தை அப்ரியமாயிருப்பினும் அதனைக்கொள்ளல் வேண்டு 
மென்க . பண்பு - நற்குணம் . குடைநிழற்கண் என்றது , அரசாட்சி 
யின் கீழென்றபடி . உலகம் - உலக முழுவது மென்க . இடிக்குந் துணை 
யாயினார் - உறுதிகூறுவோர் . செவி வெறுப்ப என்ன வேண்டிய 
விடத்துச் செவிகைப்ப என்றது , ஒருவகை உபசாரவழக்கு . 
னால் , செவிபொறா தாக எனப்பட்டது . புலத்தை - உணர்ச்சியை . 
அறநீதிகளில் - தருமத்திலும் நீதியிலும் . கவிகை - கவி தலையுடை 
யது ; குடைக்குத் தொழிலாகுபெயர் . அரசாட்சியைக் குடை 
யென்பது , கவிமரபு . " மருளறு காரணங்காரியம் பேரொடு வந் 
துறழும் , இருளறு மொண்குணப்பேர் குணிப்பேர் வினையோடியை 
யும் , பொருள் வினை மற்றோர் பொருளினுந் தோன்றும் புலத்தொடு 
மாம் , தெருளுறு பண்பு புலனிவை மாறியுஞ் சேர்ந்திடுமே " என்னும் 
பிரயோகவிவேகவி தியையும் , இன்சொல் , வன்சொல் , மதுரகவி , 
செவிகைப்பச் சொற்பொறுக்கும் என்னும் உபசாரங்களெல்லாம் 
பண்புபுலன் மாறி வந்தன என்ற அதன் உரையின் பகுதியையும் 
இங்கே யுணர்க. நாற்றங்கேட்டலுந் தின்ன நயப்பது , மைத் 
தாரை மாரி யொப்பார் மானுட நாற்றங்கேட்டு " என்பனவும் இதன் 
இனமாம் . 

( கூ ) 
கூகூ . கொடையளி செங்கோல் குடியோம்ப னான்கும் 

உடையானும் வேந்தர்க் கொளி . 
பரி .-- கொடை- ( வேண்டுவார்க்கு வேண்டுவன ) கொடுத் 
தலும் , அள்-(யாவர்க்குந் தலையளிசெய்தலும் , செங்கோல் 
முறைசெய்தலும் , குடி ஒம்பல்-(தளர்ந்த குடிகளைப் பேண 
லும் , நான்குஉம்- ஆகிய ) இந்நான்கு செயலயும் , உடை 
யான் - உடையவன் ,-- வேந்தர்க்கு ஒளி ஆம் - வேந்தர்க் 
கெல்லாம் விளக்காம் ; ( எ - று . 

தலையளி- முகமலர்ந்து இனியகூ றல் . செவ்விய கோல் 
போறலின் , செங்கோ லெனப்பட்டது . குடியோம்பல் என 
எடுத்துக் கூறினமையால் , தளர்ச்சி பெற்றாம் ; அஃதாவது 
ஆறில் ஒன்றாய பொருள் தன்னையும் வறுமை நீங்கியவழிக் 
காள்ளல் வேண்டின் அவ்வாறு 

கோடலும் , இழத்தல் 
வேண்டின் இழத்தலுமாம் . சாதி முழுதும் விளக்கலின் , 
விளக்கு என்றார் . ஒளி - ஆகுபெயர் . 

இவையைந்துபாட்டானும் , மாட்சியும் பயனும் உடன் 
கூறப்பட்டன . 
( த - ரை .) கொடை அளிமுதலியன 

அரசன் மன் 
னர்க்குள் ஒள்ளியோனாவ னென்றவாறு . 

தலையளி -மிக்க அன்பு . 
முறைசெய் தல் - நீதி தவறாது ஆளுகை செலுத்துதல் . 

பணல் . 
விரும்பிப்பா துகாத்தல் , பெயர்ச்செவ்வெண் 

நான்கு என்ற 


உடைய 


TO . ஆம் அதிகாரம் - கல்வி 


கரு 


. 


- 


. 


தண்டம் 


யின 


தொகை பெற்றது ; உம்மை - முற்றுப் பொருளது . ஒளி ஒளி 
யையுடைய விளக்குக்குப் பண்பாகுபெயராய் , விளக்குப்போன்றவ 
னென்றபொருளில் உபசார வழக்காம் . விளக்கு - பொருள்களை 
விளங்கச்செய்வதுபோல , இவன் அரசச்சாதி முழுவதையும் 
விளங்கச்செய்வ னென்க . இனிய - நல்வார் த்தைகளை . செவ்விய 
கோல் போறலின் - கோணலில்லா தகோல்போல இருத்தலால் . 
செங்கோல் உவமவாகு பெயர் ; இதன் எதிர்மொழி கொடுங் 
கோல் : கோணியகோல்போல நீதிதவறுவது . 

செங் 
கோன்மையாவது 

அரசனாற் செய்யப்படும் முறையினது 
தன்மை ; 

அம்முறை , ஒருபாற்கோடாது செவ்விய கோல்போ 
றலின் செங்கோ லெனப்பட்டது ; வட நூல் 

லாரும் 
என்றார் எனவும் , 

கொடுங்கோன்மை யாவது - அம் முறை 
கோடு தற்றன்மை ; ஈண்டும் உவமையின் பெயர் . பொருள் 
மேலாயிற்று எனவும் , 

மேல் . செங்கோன்மை , கொடுங் 
கோன்மை என்னும் அதிகாரங்களில் உரைப்பவற்றை அறிக .. 
குறிக்கொண்டு பாதுகாத்தற்குரியது தளர்ந்த குடியே யா தலால் , 
அவ்வடைமொழி வருவிக்கப்பட்டது . கீழ் இல்வாழ்க்கை என்னும் 
அதிகாரத்தில் தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் 
என்றாங்கு , ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை " என்றபடி பிதிருக்கள் , 
தேவர்கள் , விருந்தாளிகள் , சுற்றத்தார் , தான் என்று 

சொல்லப் 
பட்ட ஐவர்க்குஞ் செய்யத்தக்க கடமைகளைச் செய்வதற்கு ஐந்து 
பாகம் வேண்டுதலால் , குடிகள து வருவாய்ப்பொருளுள் ஆறி 
லொரு பாகமே அரசனுக்கு இறைப்பொருளாயிற்று ; அரசனுக்கு 
இறைப்பொருள் ஆறிலொன்றாயிற்று , இவ்வைம்புலத்துக்கும் 
ஐந்து கூறுவேண்டு தலான் என்பதறிக என்று அங்கு உரைத்துப் 
போந்தார் . ஆறிலொன் றறமென வருளினல்லதொன்று , ஊறு 
செய் துலகினி னுவப்ப தில்லையே ” என்ற சூளாமணியையும் 
உணர்க . குடி தளர்வுற்றகாலைக் கொள் பொருளாறி லொன்றும் , 

விநாயகபுராணம் . கோடல் 
கொள்ளுதல் . மாட்சியும் பயனும் உடன் கூறப்பட்டன - இறை 
மாட்சியும் அதனாலாகும் பிரயோசனமும் ஒருங்கு சொல்லப்பட்டன . 


விடுவது 


செய்து " 


என்றது , 


சய - ஆம் அதிகாரம் - கல்வி 
அஃதாவது - அவ்வரசன் தான் கற்றற்குஉரிய நூல் 
களைக்கற்றல் . அவையாவன - அறநூலும் , நீதி நூலும் , யானை 
குதிரை தேர் படைக்கலம் என்ற இவற்றின் நூல்களும் 
முதலாயின . அரசன் அறிவுடையனாயக்கால் 

தன் 
னுயிர்க்கேயன்றி மன்னுயிர்க்கும் பயன்படுதல் நோக்கி 
இஃது அரசியலுள் வைக்கப்பட்ட தாயினும் , யாவர்க்கும் 
உறுதிபயத்தற் சிறப்புடைமையின் பொதுப்படக் கூறு 
கின்றார் . மேல் " தூங்காமை கல்வி " எனத் தோற்றுவாய் 
செய்த மாட்சியை விரித்துக்கூறுகின் றமையின் , இஃது 
இறை மாட்சியின் பின் வைக்கப்பட்டது . 


திருக்குறள் 


ங கூக. 


( 5 - ரை . ஆயக்கால் - ஆனால் . மன் உயிர்க்கும் - (உலகத்தில் ) 
நிலைபெற்ற பிராணிகட்கும் . உறுதிபயத்தற் சிறப்பு - நன்மை 
விளைத்தலாகிய பெருமை . மேல் - முன்ன திகாரத்தில் மூன்றாஞ் 
செய்யுளில் . தோற்றுவாய் - தொடக்கம் . 

கற்க கசடறக் கற்பவை கற்றபின் 

நிற்க வதற்குத் தக . 
பரி .--- ( ஒருவன் ), - கற்பவை -கற்கப்படும் நூல்களை , கசடு 
அற - பழுதற , கற்க- ; கற்றபின் - ( அங்ஙனம் ) கற்றால் , 
அதற்கு தக - அக்கல்விக்குத் தக , நிற்க-( அவை சொல்லு 
கின்ற நெறிக்கண்ணே ) நிற்க ; ( எ - று . ) 

கற்பவை என்றதனான் , அறம் பொருள் இன்பம் வீடு 
என்னும் உறுதிப்பொருள் உணர்த்துவனவன்றிப் பிற 
பொருளுணர்த்துவன சின்னாட்பல்பிணிச்சிற்றறிவினர்க்கு 
ஆகாவென்பது பெற்றாம் . கசடறக்கற்றலாவது - விபரீத 
ஐயங்களை நீக்கி மெய்ப்பொருளை நல்லோர்பலருடனும் பல 
கா - லும்பயிறல் . நிற்றலாவது- இல்வாழ்வுழி “ கருமமு முள் 
படாப் போகமுந் துவ்வாத், தருமமுந் தக்கார்க்கே செய் 
தலினும் , துறந்துழித் தவத்தான் மெய்யுணர்ந்து அவா 
வறுத்தலினும் வழுவாமை . 

சிறப்புடைமகற்காயின் கற்றல் வேண்டு மென்பதூஉம் , 
அவனாற்கற்கப்படும் நூல்களும் , அவற்றைக் கற்குமாறும் , 
கற்றதனாற் பயனும் இதனாற் கூறப்பட்டன . 

( த - ரை . ) கசடு அறக் கற்றலும் , கற்றபின் அக்கல்வியறி 
வுக்கு ஏற்ற ஒழுக்கமும் வேண்டுமென்றவாறு . கற்கப்படும் - கற்றற் 
குரிய . பழுது அற - குற்றமில்லாமல் . கற்க - படிக்கக்கடவன் ; வியங் 
கோள் . அக்கல்விக்குத் தக - அந்தக்கல்வியறிவிற்குப் பொருந்த ; 
அக்கல்வி ஏட்டுச்சுரைக்காயாய்விடாமலென்றபடி . அவை - அந்தச் 
சாஸ்திரங்கள்.நெறிக்கண்ணே -சந்மார்க்கத்தில் . உறுதிப்பொருள் 
புருஷார்த்தம்.பிறபொருளுணர்த்துவன-உறுதிப்பொருளை யுணர் 
த்தாத களவு நூல்காமநூல்போல்வன.சில்நாள் பல் பிணிச் சிற்றறி 
வினர் - சில வாழ்நாளையும் அவற்றிற் பலவகை நோய்களையும் 
குறைவான அறிவையுமுடையவர் . இங்கே கல்விகரையில கற்பவர் 
நாள் சில , மெல்ல நினைக்கிற் பிணிபல - தெள்ளிதி , னாராய்ந்தமை 
வுடைய கற்பவே நீரொழியப் , பாலுண் குருகிற் றெரிந்து ” என்ற 
நாலடியார்ச்செய்யுளை யறிக . விபரீதம் - திரிபுணர்வு : ஒன்றை 
மற்றொன்றாகமாறுபட அறிதல் . ஐயம் - சந்தேகவுணர்வு. பயிறல் - 
பயிலுதல் , 

பழகுதல் . இல்வாழ்வுழி - இல்லறத்தில் வாழ்கிற 
பொழுது . " கருமமு முள் படாப் போகமுந்துவ்வாத் , தருமமுந் 
தகி கார்க்கே செய்யா " என்பது , நால மாரில் ‘ அறிவுடைமை 
என்னும் அதிகாரத்தி லுள்ளது . ( அறம் பொருள்களுக்குக் 
காரணமான ) முயற்சிகளையும் உடன்பட்டுச் செய்து ( அவற்றா 
லுள்ளன வாகும் ) இவ்வுலக இன்பங்களையும் அனுபவித்து ( த் 
தானம் முதலிய ) அறத்தொழில்களையும் ( அறிவொழுக்கங்களால் ) 


10 - ஆம் அதிகாரம் - கல்வி 


நக 2 . 


தகுதியுடையவர்க்கே செய்து என்பது முன்னிரண்டடியின் பொருள் . 
துறந்துழி - இல்வாழ்க்கையைத் துறந்தபொழுது . மெய் உணர்தல் 
- பிறப்பு வீடுகளையும் அவற்றின் காரணங்களையும் விபரீத ஐயங் 
களால் அன்றி உண்மையால் உணர்தல் ; இதனை , வடநூலார் 
தத்தவஜ்ஞாநம் என்பர் . அவா அறுத்தல் - அத்தத்துவஞானத் 
தால் ஆசையை யொழித்தல் . சிறப்புஉடை - பெருமையுடைய : 
முத்தியடைதற்கு உரிய என்பாருமுளர் . மகற்கு ஆயின் -மனிதனுக் 
கானால் . கற்கும் ஆறு - படிக்கும் வழி ; கசடற என்றது . கற்ற 
தனாற்பயன் - அறமாதியான உறுதிப்பொருளை யுணர்த்தும் நூல் 
கூறும் வழியிலே நிற்றல் . 

( க ) 
எண்ணென்ப வேனை யெழுத்தென்ப விவ்விரண்டும் 

கண்ணென்ப வாழு முயிர்க்கு . 
பரி . - ( அறியாதார் ), எண் என்ப - எண்ணென்று சொல் 
லுவனவும் , ஏனை எழுத்து என்ப - மற்றையெழுத்தென்று 
சொல்லுவனவும் , இ இரண்டுஉம்-ஆகிய கலைகளிரண்டனை 
யும் , ( அறிந்தார் ), -- வாழும் உயிர்க்கு - சிறப்புடையுயிர் 
கட்கு , கண் என்ப - கண்ணென்று சொல்லுவர் ; ( எ - று .) 

எண் என்பது -கணிதம் ; அது - கருவியும் , செய்கையும் 
என இருவகைப்படும் : அவை ஏரம்பம் முதலிய நூல்களுட் 
காண்க . எழுத்து எனவே , அதனோடு ஒற்றுமையுடைய 
சொல்லும் அடங்கிற்று . இவ்விருதிறமும் அறமுதற் 
பொருள்களைக் காண்டற்குக் கருவியாகலின் கண்ணெனப் 
பட்டன.அவை கருவியாதல் “ ஆதி முதலொழிய வல்லாதன 
வெண்ணி , னீதிவழுவா நிலைமையவான் - மாதே , யறமார் 
பொருளின்பம் வீடென்றிவற்றின் , றிறமாமோ வெண் 
ணிறந்தாற் செப்பு ," எழுத்தறியத்தீரு மிழிதகைமை 
தீர்ந்தான் , மொழித்திறத்தின் முட்டறுப்பானாகும் - மொழித் 
திறத்தின் , முட்டறுத்த - நல்லோன் முதனூற் பொரு 
ளுணர்ந்து , கட்டறுத்து வீடுபெறும் , " இவற்றான் அறிக . 
என்ப என்பவற்றுள் , முன்னைய இரண்டும் - அஃறிணைப் 
பன்மைப் பெயர் ; பின்னது - உயர்திணைப்பன்மைவினை . 
அறியாதார் , அறிந்தார் என்பன - வருவிக்கப்பட்டன . 
சிறப்புடையுயி ரென்றது ;மக்களுயிருள்ளும் உணர்வு மிகுதி 
யுடையதனை . 

இதனான் , கற்கப்படும் நூல்கட்குக் கருவியாவனவும் 
அவற்றது இன்றியமையாமையும் கூறப்பட்டன . 

( கு - ரை .) அறியாதார் - ஆய்ந்து உணராதார் . இப்படிப்பட்ட 
வர்களுக்கும் எண்ணும் எழுத்தும் பிரசித்தமாகத்தெரியு மள் 
விளக்குதற்கு , 

இதனை வருவித்தார் . கலைகள் - பால் 
திரங்கள் . அறிந்தார் என வருவித்தது , அவர்கள் வார்தை 
ஏற்றுக்கொள்ளத்தக்க தென்பதற்கு . கருவி - காரணமாவது . 
செய்கை - காரியப்படுவது . இவ்விருதிறமும் அறமுதற்பொருளைக் 


பதை 


காண்டற்குக்கருவியாகுறள் 


( அதனை 


புருஷார்த்தங்களைக் 

கண்டறிதற்கு 

உதவு தலால் . கண்ணிற் 
சிறந் தவுறுப்பில்லை " 

ஆதலால் , கண்ணையே கூறினார் . அவை 
* எண்ணும் எழுத்தும் . மேற்கோட் செய்யுளிரண்டனுள் , முதற் 
செய்யுளுக்கு - பெண்ணே ! ஆதிப் பொருளால் [ கடவுளால் ] 
வெளியிடப்பட்ட முதனூலை ( வேதத்தைத் தவிர மற்றவற்றை 
யாராய்ந்தால் 

அவை 

நியாயத் தவறாகுந் தன்மையுடையன ; 
ஆதலால் , ( முதனூலை ஆராயுமிடத்து ) எண்ணென்கிற சாஸ் 
திரத்தை விட்டால் வேறுவழியால் தருமம் அர்த்தம் காமம் 
மோக்ஷம் என்னும் இவற்றின் நிறைந்த பகுப்புக்களை அறிய 
முடியுமோ ? சொல்லு என்று பொருள் . மாதே - மகடூஉமுன்னிலை . 
ஓ- எதிர்மறை ; அறியமுடியா தென்றபடி . இரண்டாஞ் செய்யுளுக்கு . 
எழுத்தென்னுஞ்சாஸ்திரத்தை யறிய அறியாமை நீங்கும் : 
நீங்கினால் சொற்பகுப்புக்களின் குற்றத்தை யொழித்தவனாவன் : 
அங்ஙனம் 

சொற்பகு திகளின் குற்றத்தையொழித்த நல்லறி 
வுடையவன் , ஆதியான வேதாகமங்களின் பொருளை யறிந்து பாச 
பந்தத்தை யொழித்து முத்திபெறுவான் என்று பொருள் . 
முதலடியில் , என்ப - பலவின்பால்வினையாலணையும் பெயர் . இரண்டா 
மடியில் என்ப - பலர்பால்வினைமுற்று . மக்கள் - மனிதர் . இன்றி 
யமையாமை 

இல்லாமல் முடியாமை ; அவசியமா தல் . ஏனை - 
வேறென்னும் பொருள் தரும் இடைச்சொல் . எண் என்பது- தருக்க 
நூலுக்கும் , எழுத்து என்பது - இலக்கண நூலுக்கும் பெயராம் ; 

எண்ணு மெழுத்துங் கண்ணிவை யாய்ந்திந் நூற் 
பயனைக் , 

கண்ணுக காண்பார் நற்கதி காண்டலனுமானம் 
கதையருத்தாபத்தியிவை,ஈண்டிசைத்த வெண்னெனவேயெண் ", 
வழுப்பதத்தை வாக்கினுக்கு மாற்றி வரமாக்கும் , எழுத் 
தழுவாயைந்து மெழுத்து ” என்னும் பரமததிமிரபானுத்திருக் 
குறள்களானுணர்க . )" காணாதம்பாணி நீயஞ்ச ஸர்வசாஸ்த்ரோபகா 
ரகம் என்னும் வடநூன்மேற்கோளாலும் , தர்க்கவியாகர 
ணங்கள் கற்கும் நூல்களெல்லாவற்றிற்கும் கருவியா தலை 
விளங்கவறிக . இங்ஙன் தருக்கமே பிரதானமாக இருப்பதால் 
தருக்கத்தைக் கணிதத்தி லடக்கி , எண்ணென்பது கணிதம் 
எனறாரென்க. எண் - ஆராய்ச்சி , முதனிலைத்தொழிற்பெயர் : இது 
ஆராய்தலையுடைய நூலுக்கு ஆகுபெயர் . எழுதப்படுவது , எழுத்து ; 
இதுவும் - அதனிலக்கணத்துக்கு ஆகுபெயராம் . காண்பது, கண் . 
எண்ணெழுத்திகழேல் " , எண்ணுமெழுத்துங் கண்ணெனத் 
தகும் என்பன , ஔவையார் அமுதமொழி . 

( 2 ) 
கண்ணுடைய ரென் பவர் கற்றோர் முகத்திரண்டு 

புண்ணுடையர் கல்லா தவர். 
பரி .--கண்உடையர் என்பவர் - கண்ணுடையரென்று 
உயர்த்துச் சொல்லப்படுவார் , கற்றோர் - கற்றவரே ; கல்லா 
நவர் மற்றைக் கல்லாதவர், முத்து - முகத்தின்கண் , 
இரண்டு புண்டையர் -- (கண்ணிலர் ); ( எ - று .) 

தேயமிடையிட்டவற்றையுங் காலமிடையிட்டவற்றை 
புங் காலும் , நானக்கண்ணுடைமையிற் கற்றாரை கண் 


கூகக . 


1 


16 - ஆம் அதிகாரம் - கல்வி 

-- 
னுடையரென்பவர் என்றும் , அஃதின் நோய் முதலிய 
வற்றல் துன்பஞ்செய்யும் ஊனக்கண்ணே யுடைமையிற் 
கல்லாதவரை புண்ணுடையர் என்றும் கூவினார் . 

மேல் கண்ணன்மை உணரநின்ற ஊனக்கண்ணின் 
மெய்ம்மை கூறியவாற்றான் , பொருள் நூல்களையுங் கருவி 
நூல்களையுங் கற்றாரது உயர்வும் கல்லாதாரது இழிவும் 
இதனான் தொகுத்துக் கூறப்பட்டன . 

( கு - ரை .) கற்றோர்க்குக் கற்றவற்றின் பயனாகிய ஞானக்கண் 
இருத்தலால் , அன்னாரைக் கண்ணுடையோ ரென்னலாம் : கல்லா 
தார்க்குக் கல்வியறிவையுண்டாக்காத ஊனக்கண்ணே யிருத்த 
லால் அவர் முகத்து இரண்டு புண்ணுடை யாரென்றே கொள்ளத் 
தக்காரென்பதாம் . தேயம் இடையிட்டவற்றையும் - தாம் இருக்கும் 
இவ்விடத்தி லில்லாமல் வெவ் வேறிடத்தி லுள்ளவற்றையும் ; 
எல்லாவிடத்துப் பொருள்களையும் என்றபடி . காலம் இடையிட்ட 
வற்றையும் - தாமுள்ள இக்காலத்தி லல்லாமல் வெவ்வேறு 
காலத்திலுள்ள வற்றையும் ; எல்லாக்காலத்திலுள்ளவற்றையும் 
என்றபடி . ஊனக்கண் , வடமொழியில் மாம்ஸசக்ஷஸ் எனப்படும் . 
மேல் - முன்பாட்டில் . கண்ணன்மை உணர நின்ற - கண்ணல்லாத 
தன்மை தெரியநின்ற மெய்ம்மை -உண்மையான தன்மை . பொருள் 
நூல்கள் - அற நூல் முதலியன . கருவி நூல்கள் - தருக்கம் முதலியன 
தொகுத்து - சுருங்கச் சேர்த்து . 

எனபவர் . 

உயர்வு 
தோன்ற நின்றது . 
ஙகூ , உவப்பத் தலைக்கூடி யுள்ளப் பிரிதல் 

அனைத்தே புலவர் தொழில் . 
பரி .--உவப்ப ( யாவரையும் அவர் ) உவக்கும் ாறு ; தலைக் 
கூடி தலைப்பெய்து , உள்ள - (இனி இவரை யாம் எங்ஙனம் 
கூடுதும் என )நினையுமாறு , பிரிதல் நீங்குதலாகிய , அனைத்து - 
அத்தன்மைத்து, புலவர்தொழில்- கற்றறிந்தாரது தொழில் . 

தாம் நல்வழியொழுகல் , பிறர்க்குஉறுதிக்றல், என் 
பன இரண்டும் தொழில்என ஒன்றாய் அடங்குதலின் , 
அத்தன்மைத்து என்றார் . அத்தன்மை - அப்பயனைத் தருந் 
தன்மை . நல்லொழுக்கங்காண்டலானும் , தமக்கு மதுரமும் 
உறுதியுமாய கூற்றுக்கள் நிகழ்வு எதிர்வுகளின் இன்பம் 
பயத்தலானும் , கற்றார்மாட்டு எல்லாரும் அன்புடைய ராவ 
ரென்பதாம் . 

இதனான் , கற்றாது உயர்வு வகுத்துக் கூறப்பட்டது. 

( கு - ரை . ) கற்றாரைச் சேர் தலால் மகிழ்வும் பிரிதலால் 
மீனாடும் இவரைச் சேர்வோமா என்ற நினைப்பும் உண்டாகு மென்ற 
வாறு . அவர் உவக்குமாறு தலைப்பெய்து - அவர்கள் மகிழும்படி 
கலந்து அளவளாவி . எங்ஙனம் கூடுதும் - எவ்வாறு சேர்வோம் ? 
எங்ஙனம்- எவ்விடத்தில் , எப்பொழுது ” என்றுமாம் . தாம்- (கற்றறிக் 

3 


என்பது , 


ருக்குறள் 


தாரான ) தாம் . உவப்பத் தலைக் கூடுதல் உள்ளப்பிரிதல் 

என்ற 
இரண்டும் தொழில் என ஒன்றில் அடங்குவதனால் , அதற்கு ஏற்ப , 
அனைத்து என ஒருமைமுடிபு கொடுக்கப்பட்டது. நல்லொழுக்கங் 
காண்டலானும் - ( அவரது ) நல்லொழுக்கத்தைக் காணு தலாலும் . 
நல்லொழுக்கத்தைக் காணுமாறு இருத்தலால் உவப்பத் தலைக் 
கூடலும் , அன்னவர் உறுதிப்பொருளை உபதேசித்துக் கொண் + 
ருத்தலால் அந்தப்புலவர் பிரிவில் அவரை யுள்ளுதலும் உளவா 
கும் . கூற்றுக்கள் - சொற்கள் . பிரியமான வார்த்தை நிகழ்வில் [ இப் 
பொழுது ] இன்பந்தரும் . இதமான வார்த்தை எதிர்வில்( பிற்காலத் 
தில்] இன்பந் தரும் . வகுத்து - பிரித்தெடுத்து . உவப்ப உள்ள 
என்னும் வினையெச்சங்கள் காரியப்பொருளனவா தலின் , எதிர் 
காலத்தன . ஏ - ஈற்றசை . தலைக்கூடி என்பதில் , தலை என்பது 
தமிழுபசருக்கம் . 
கூகூடு . உடையார்மு னில்லார்போ லேக்கற்றுங் கற்றார் 

கடையரே கல்லா தவர். 
பரி .-- ( “பிற்றைநிலை முனியாது கற்றல் நன்று " ஆத 
லால் ) , உடையார்முன் - செல்வர்முன் , இல்லார்போல் - நல் 
கூர்ந்தார் (நிற்குமாறு) போல , ஏக்கற்று உம் - (தாமும் 
ஆசிரியர் முன் )ஏக்கற்றுநின்றும் , கற்றார்-, ( தலையாயினார் ); 
கல்லாதவர்- ( அந்நிலைக்குநாணிக்) கல்லாதவர் , கடையர்ஏ 
(எஞ்ஞான்றும் ) இழிந்தாரேயாவர் ; ( எ - று . ) 

உடையார் , இல்லார் என்பன - உலகவழக்கு . ஏக்கறு 
தல் - ஆசையால் தாழ்தல் . கடையர் என்றதனான் , அதன் 
மறு தலைப்பெயர் வருவிக்கப்பட்டது . பொய்யாய மானம் 
நோக்கி மெய்யாயகல்வி யிழந்தார் பின் ஒருஞான்றும் அறி 
வுடைய ராகாமையின் , கடையரே என்றார் . 

இதனான் ; கற்றாரது உயர்வும் கல்லாதாரது இழிவும் 
கூறப்பட்டன . 

( கு - ரை .) ஆசிரியர்க்குக் கீழ்ப்படிந்து கற்றவரே சிறப்புறுவர் : 
அங்கன் கல்லாதவர் இகழப்பெறுவரென்பதாம் . " பிற்றை நிலை 
முனியாது கற்றல் நன்று " என்னும் மேற்கோள் - புறநானூறு, 
க அங - ஆம் பாட்டி லுள்ளது ; வழிபாட்டு நிலைமையை வெறாது கற் 
றல் ( ஒருவர்க்கு ) அழகிது , என்பது - இதன்பொருள் . 
தார் - வறியர் . ஏக்கற்று - விரும்பிக் கீழ்ப்படிந்து ; ஏக்கறு என் 
னும் பகுதி தன்னொற்றிரட்டி இறந்தகாலங்காட்டிய வினை 
யெச்சம் . அந்நிலைக்கு - வழிபாடு 

செய்யும் நிலைக்கு . 
வெட்கமுற்று . உலக வழக்குப்பற்றி , உடையார் 

என்ப 
பொருளுடையவர் மேலும் , இல்லார் என்பது - பொருளில்லாத 
வர்மேலும் நின்றதென்க. கடையர் என்ற தனான் - பின் வாக்கியத் 
தில் கடையர் என வந்த தனால் என்றபடி ; அதன் மறு தலைப்பெயர் 
வருவிக்கப்பட்டது - அதன் எதிர்மொழியாகிய தலையாயினாரென் 
பது முன் வாக்கியத்தில் வருவித்து முடிக்கப்பட்டது ; இங்ஙனம் 
மறு தலைப்பெயர் வருவிக்கும் மரபை பிறவிப் பெருங்கடல் நீந்து 
வர் நீந்தார் , இறைவனடிசேரா தார் என்ற குறளில் சேர்ந்தார் 


நல்கூ 


நாணி 


து 


TO 


ஆம் அதிகாரம் - கல்வி 


என வருவித்ததனாலும் காண்க : இது , சொல்லெச்சத்தின் பாற் 
படும் . கற்றார் தலையாயினாரென்ற விடத்து கடைநிலத்தோராயி 
னுங் கற்றுணர்ந்தோரைத் , தலைநிலத்து வைக்கப்படும் " , " வேற்று 
மைதெரிந்த நாற்பாலுள்ளும் , கீழ்ப்பாலொருவன் கற்பின் , மேற் 
பாலொருவனும் அவன் கட்படுமே " என்பன காண்க . பொய்யாம 
நிலையில்லாத. மெய்யாய - நிலையான . ஏ - தேற்றம் . ஏக்கற்றும் , 
உம்- இழிவுசிறப்பு . இனி , உடையார்முன் இல்லார்போல் ஏக்கற் 
றாலும் , கற்றார் கடையாவரோ ? ஆகார் ; ஏனைக் கல்லா தவரே 
கடையர் என்ற கருத்துப்பட உரைத்தலும் ஒன்று . " இல்லார் 
குறையிரந்து தம்முன்னர் நிற்பபோல் தாமும் , தலை வணங்கித் 
தாழப்பெறின் என்றதை இக்குறளோடு ஒப்பிடுக . இக்குறளில் 
மாண்தொடை காண்க . 
கூசு சு . தொட்டனைத் தூறும் மணற்கேணி மாந்தர்க்குக் 

கற்றனைத் தூறு மறிவு . 
பரி .--மணல் கேணி - மணலின்கட் கேணி , தொட்ட 
அனைத்து ஊறும் - தோண்டிய அளவிற்றாக ஊறும் ; ( அது 
போல் ) , மாந்தர்க்கு - மக்கட்கு, அறிவு- , கற்ற அனைத்து 
ஊறும் - கற்ற அளவிற்றாக ஊறும் ; ( எ - று . ) 

ஈண்டு , கேணி என்றது , அதன்கண் நீரை . அளவிற் 
ராக என்றது , அதனளவுஞ்செல்ல என்றவாறு . சிறிது 
கற்ற துணையான் அமையாது , மேன்மேற் கற்றல் வேண்டு 
மென்பதாம் . இஃது ஊழ் மாறுகொள்ளாவழியாகலின் , 
மேல் " உண்மையறிவே மிகும் ” என்றதனோடு மலையாமை 
அறிக . 

( கு - ரை . ) தோண்டிய அளவுக்கேற்ப மணலில் நீர்சுரப்பது போ 
லப் படித்தவளவுக் கேற்ப மனி தரிடத்து அறிவு வளருமா தலால் , 
மேன்மேலும் கற்கவேண்டு மென்பதா... தாங்கற்ற , நூலளவே 
யாகுமா நுண்ணறிவு " என்பதனோடு இக்குறட்பாவை ஒப்பிடுக . 
கேணி - 

சிறுகுளம் ; சிறுதளத்தைக்கேணியென்பது , கொடுந் தமிழ்நாடு 
பன்னிரண்டனுள் அருவாநாட்டில் வழங்குந் திசைச்சொல் என்பர் ; 
( நன் . பெயர் . கசு . ) ஊறும் நீர்சுரக்கும் . இங்கே கேணியென் 
பது- அதனிடத்திலுள்ள நீருக்கு இடவாகுபெயர் . அதன்ளவுஞ் 
செல்ல- அந்தத்தோண்டிய வரையும்பொருந்த . இதனை ஒருசாரார் 
எடுத்துக்காட்டுவமையணி யென்ப ; ஊறும் என்ற பொதுத்தன்மை 
ஈரிடத்தும் ஒன்று ஆதலால் , தொடர்ழழதுவமையணி , என்றலே 
ஏற்கும் . சிறிது கற்ற துணையான் அமையாது-கிஞ்சித்துப்படித்த 
மாத்திரத்தாற் 

அமையாது திருப்திப்படாமல் 
எனினுமாம் . கீழ் நுண்ணிய நூல் பல கற்பினு மற்றுந்தன் , 
உண்மை யறிவே மிகும் " என்ற குறளில் எவ்வளவுபடித்தாலும் 
விதிவசத்தாலாகிய அறிவே மேற்படும் என்று கூறியதனோடு , 
இங்கே படிக்கப்படிக்க அறிவு வளருமெனக்கூறியது , மாறுகொளக் 
கூற லென்னுங் குற்றத்தின்பாற் படாது பொருந்துமாறு எங்ஙனமெனின் , -- 
ஊழ்வினை நல்ல தாகவிருக்கிறவரையில் படிப்புக்கேற்ப அறிவுவளர் 
தலைக் கூறியது இது வென்றும் , முன் கூறியது ஊழ் நல்ல தல்லா 


போதாது . 


20 


திருக்குறள் 


சா 


ஙகள . 


விடத்து உள்ள நிலைமை யென்றும் வேறுபாடு அறிக . இஃது 
-கல்வியறிவுமிகு தல். ஊழ்மாறுகொள்ளாவழி - விதிவித்தியாசப் 
படா தபோது . மேல் - ஊழ் என்னும் அதிகாரத்தின் மூன்றாம் 
பாட்டில் . . மலையாமை 

மாறுபடாமை . தொட்டவனைத்து , கற்ற 
வனைத்து என்பவை-அகரம் தொக்கன .. 

யாதானு நாடாமா லூராமா லென்னொருவன் 

சாந்துணையுங் கல்லாத வாறு . 
பரி .-- ( கற்றவனுக்குத் தன்நாடும் தன் ஊருமேயன் பி ), 
யாது ஆன் உம் நாடு ஆம் ஊர் ஆம் - யாதானும் ஒரு நாடும் 
நாடாம் யாதானும் ஒரூரும் ஊராம் ; ( இங்ஙனமாயின் ), ஒரு 
வன்--, சாம் துணைஉம் - (தான் ) இறக்குமளவும் , கல்லாத 
ஆறு - கல்லா துகழிகின்றது, என் என் கருதி ? ( எ - று . ) 

உயிரோடு சேறலின் , சாந்துணையும் என்றார் . பிறர் 
நாடுகளும் ஊர்களும் தம் போல உற்றுப் பொருட்கொடை 
யும் பூசையும் உவந்துசெய்தற்கு ஏது வாகலின் , கல்வி 
போலச்சிறந்தது பி.ஜிதில்லை; அதனையே எப்பொழுதுஞ் 
செய்க என்பதாம் . 

( த - ரை . ) " ஆற்றவுங்கற்றாரறிவுடையா ரஃதுடையார் , நாற்றி 
சையுஞ் செல்லாத நாடில்லை - அந்நாடு , வேற்றுநாடாகா தடிவேயா 
மாயினா, லாற்றுணா வேண்டுவதில் , " " மன்னனு மாசறக்கற்றோனு 
சீர் தூக்கின் , மன்னனிற் கற்றோன் சிறப்புடையன் - மன்னற்குத் 
தன் தேசமல்லாற் சிறப்பில்லை கற்றோற்குச் சென்றவிட மெல்லாஞ் , 
சிறப்பு " என்பவற்றோடு இக்குறட்பாவை ஒப்பிடுக . நாடாம் - 
சொந்த நாடாகும் . ஊராம் - சொந்த ஊராகும் . இங்ஙனம் ஆயின் 
- இப்படியிருக்கவும் என்றபடி . கல்லாது கழிகின்றது -படியாமல் 
செல்கின்றது . 

உயிரோடு சேறலின் - கல்வியறிவு உயிருடன் 
செல்லுமா தலால் ; செல்வப்பொருள் போலக் கல்விப்பொருள் 
உயிருடன் செல்லாமல் இங்கே தனித்து நிற்பதன் றென்ப : 
உயிரோடுசேறலின் என்ற தன் கருத்து , அடுத்த வியில் 

விளங்கும் . தமபோல உற்று - தம்முடையன * போல 
இருந்து . பொருட்கொடையும் - செல்வங்கொடுத்தலையும் . பூசையும் . 
உபசரணையையும் . உவந்து -மனமகிழ்ந்து.. அதனையே செய்க 
படித்தலையே செய்க . ஆனும் -ஆயினும் என்பதன் விகாரம் . ஆல் 
இரண்டும் - அசைகள் , என்- எவன் என்பதன் விகாரம் . சாம் - சாகும் 
என்னுஞ்செய்யுமெனெச்சத்து ஈற்றுயிர்மெய் கெட்டது . - சாந் 
துணையும் என்ற உம்மை - இழிவையும் விளக்கும் . இக்குறளை 
வினாதல் என்னுந் தந்திரவுத்திக்கு உதாரணங் காட்டுவர் , வீர 
சோழியவுரைகாரர் . 

( எ ) 
கூசு அ . ஒருமைக்கட் டான் கற்ற கல்வி யொருவற்கு 

எழுமைய மேமாப் புடைத்து . 
பரி .-- ஒருவற்கு ஒருவனுக்கு , தான்- , ஒருமைக் கண் 
ஒருபிறப்பின் கண் , கற்ற-, கல்வி-- , எழுமைஉம் - எழு 
பிறப்பினும் ( சென்று ), ஏமாப்பு -உதவுதலை , உடைத்து- 


நன்கு 


50 - ஆம் அதிகாரம் - கல்வி 


வினைகள் போல உயிரின்கட்கிடந்து அது புக்குழிப் புகு 
மாகலின் , எழுமையு மேமாப்புடைத்து என்றார் . எழுமை , 
மேலே கூறப்பட்டது . உதவுதல் - நல்நெறிக்கண்உய்த்தல் . 

( 5 - ரை . ) வினைகள் போல - கருமங்கள் போல . அது புக்குழிப் 
புகும் - உயிர் சென்றவிடத்துத் தானும் விடாது ) தொடர்ந்து 
செல்லும் ; கருமம் உயிர்புக்குழிப் புகு தலை எனைபகையுற்றாரு முய் 
வர் வினைப்பகை , வீயாதுபின் சென்றடும் ” என்ற குறளாலும் அறிக . 
மேலே கூறப்பட்டது 

என்றது . எழுபிறப்பும் 

தீயவை 
தீண்டா ( 62 ) என்ற இடத்துக் கூறப்பட்ட தனை : இனி , ஒரு 
சாரார் செய்ந்நன்றி என்னும் அதிகாரத்தில் எழுமை யெழு 
பிறப்பு முள்ளுவர் ” என் றவிடத்து எழுமையென்றது -வினைப் 
பயன் தொடரும் எழுபிறப்பினை ; அது - வளையாப்தியுட் கண்டது 
என்று உரைத்துப் போந்ததனை யென்ப . இதனால் , ஒருவர் ஒரு 
சன்மத்திற் செய்த கருமம் பின் ஏழு சன்மம் வரையிலுந்தான் 
அவனுயிரைத் தொடர் தல்கூடும் என அறிக . உய்த்தல் -செலுத் 
தல் . எழுமையும் , உம்மை - முற்றும்மை . இங்கே எழுமை என்றது 
ஏழின் தன்மையைக்குறியாமல் ஏழென்னும் எண்ணையே குறித்தத 
னால் , 

இதிலுள்ள மைவிகுதி- தன்மைப்பொருள் விகு தியன்று : 
பகுதிப்பொருள் விகு தியாம் : இது - ஏழுபிறப்புக்கு எண்ணலள 
வையாகு பெயர் ; ஒருமையென்பதும் இவ்வாறே . ஏமாப்பு என்னுந் 
தொழிற்பெயரில் , ஏமா - பகுதி ; இது - அலமா, செம்மா , இறுமா , 

என்பன போல ஒருசொல் . - இனி , ஏமம் ஆ அல்லது 
ஏம்ம் யா என்பது ஒருசொல் தன்மைப்பட்டு , ஏமா என நின்ற 
தென்றுங் கொள்ளலாம் . ஏமமாதல் - உதவியா தல் . ஏமம்யாத்தல் 
- உதவியைப் பொருந்து தல் . இக்குறட்பாவைக் கீழ் " ஒருமையுளா 
மைபோ லைந் தடக்கலாற்றின் , எழுமையுமேமாப்புடைத்து " என்ற 
தனோடு ஒப்பிடுக ; ஒருமைக்கண் செய்த வினையின்பயன் எழுமைக் 
கண்ணுந்தொடரு மென்பது இதனான றிக என்று அங்கு உரைத் 
தார் . 

( அ ) 
கூககூ , தாமின் புறுவ துலகின் புறக்கண்டு 

காமுறுவர் கற்றறிந் தார் . 
பரி .-- தாம் இன்புஉறுவது- தரம் இன்புறுதற்கு ஏது 
வாகிய கல்விக்கு, உலகு இன்புற -உலகம் இன்புறுதலால் , 
கண்டு- ( அச்சிறப்பு ) நோக்கி , கற்றறிந்தார்- , காமுறுவர் - 
( பின்னும் அதனையே ) விரும்புவர் ; ( எ - று . ) 
தாம் 

இன்புறுத லாவது - நிகழ்வின்கண் சொற் 
பொருள்களின் சுவை நுகர்வானும் , புகழ்பொருள் பூசை 
பெறுதலானும் , எதிர்வின்கண் அறம் வீடு பயத்தலானும் , 
அதனான் இடையறாத இன்பம் எய்துதல் . உலகு இன்புறுத 
லாவது - இம்மிக்காரோடுதலைப்பெய்து அறியாதனவெல் 
லாம் அறியப்பெற்றேமென்றும் , “ யாண்டுபலவாக நரையில. 
பாயினேம் ” என்றும் உவத்தல் . செல்வமாயின் , ஈட்டல் காத் 
தல் இழத்தல் என்ற இவற்றால் துன்புறுதலும் பலரையும் 


2,4 


திருக்குறள் 


சுவை 


பகையாக்கலும் உடைத்து என அறிந்து அதனைக் காமுறா 
மையின் ‘ கற்றறிந்தார் என்றும் , கரும்பயிறற்குக் கூலிபோ 
லத் தாம் இன்புறுதற்கு உலகின்புறுதல் பிறவாற்றான் 
இன்மையின் அதனையே காமுறுவர் என்றுங், கூறினார் . 

* ( கு - ரை ) கல்வியென்பது தாம் இன்புறு தற்குக் காரணமா.வ 
தோடு படித்த தம்மைக் கண்டு உலகோர் இன்புறு தற்கும் 
காரணம் ஆகுதலால் , அச்சிறப்புப் பற்றி ,கற்றார் அக் கல்வியையே 
பின்னும் விரும்புவரென்பதாம் . தாம் - கற்றறிந்தாராகிய தாம் . 
இன்புறு தற்கு - மகிழ்ச்சி யடை தற்கு . அதனையே - அக்கல்வி 
யையே . தமது மனத்தை மகிழ்விக்குங் கல்வியைத் தாம் கற்றது 
குறித்து உலகம்மகிழும் உயர்வை உணர்ந்து என்பது 
முதலடியின் 

கருத்து . 

நிகழ்வின்கண் - இம்மையில் என்ற 
படி . சொற்பொருள்களின் 

நுகர்வானும் - சொல்லின் 
இனிமையையும் பொருளின் இனிமைமையும் கண்டறி தலா 
லும் . புகழ் பொருள் பூசை - கீர்த்தியையுஞ் செல்வத்தையும் 
மரியாதையையும் . இங்கே " அறம்பொருளின்பமும் வீடும் பயக்கும் . 
புறங்கடை நல்லிசையு நாட்டும் - உறுங்கவ லொன்று , உற்றுழி 
யுங் கைகொடுக்குங் கல்வியினூங் கில்லை , சிற்றுயிர்க்குற்ற துணை " 
என்ற தன் பொருளை யறிக . எதிர்வின்கண் -மறுமையில் என்றபடி . 
அறம்வீடுபயத்தலானும் - புண்ணியத்தையும் முத்தியையுந் தரு 
தலாலும் . அதனான் - அக்கல்வியினால் . எய்து தல்- அடைதல் . 
இம்மிக்காரோடு தலைப்பெய்து- இந்த மேம்பட்டவருடன் கூடி 
யாண்டுபலவாக நரையில மாயினேம் - பிராயங்கள் மிக்கனவான 
பின்பும் மூப்பில்லா தவரானோம் ; என்றது , கல்வியறிவுடையாரோடு 
கலந்ததனா லுண்டாகும் உற்சாகம் பற்றிய தென்க . மகிழ்ச்சியால் 
நரையில வாதல் நிகழ் தலையறிக . " யாண்டுபலவாக நரையில 
வாகுதல் , யாங்காகிய ரென வினவு திராயின் , மாண்டவென்மனை 
வியொடு மக்களு நிரம்பினர் , யான்கண்டனைய ரென்னினை யரும் 
வேந்தனும் , அல்லவை செய்யான் காக்கு மதன் றலை , ஆன்றவிந் 
தடங்கிய கொள்கைச் , சான்றோர் பலர்யான் வாழு மூரே ” என்றது . 
புறநானூற்றுச்செய்யுள் ; (இது , கோப்பெருஞ்சோழன் வடக்கிருக் 
தானுழைச் சென்ற பிசிராந்தையாரை கேட்குங்காலம் 
பல 
வாலோ ? நரை நுமக்கு இல்லையாலோ ? என்ற சான்றோர்க்கு 
அவர் சொற்றது .) அதனைக் காமுறாமையின் - செல்வப்பொருளை 
விரும்பாமையால் . கரும்பு அயிறற்குக் கூலிபோல- தாம் கரும்பைத் 
தின்று மகிழ்தற்குப் பிறர் கூலியுங்கொடுத்தால் அதுபோல . பிற 
ஆற்றான் . வேறு எந்தவகையாலும் . இன்புறுவது என்ற இது 
கல்வியாகிய காரணத்தின் மேல் நின்றது . உலகு -உலகத்தவர் . 
காமுறு - காமமுறு என்பதன் விகாரம் . 

( கூ ) 
TOO . கேடில் விழுச்செல்வங் கல்வி யொருவற்கு 

மாடல்ல மற்றை யவை . 
பரி.-- ஒருவற்கு - ஒருவனுக்கு , கேடு இல் விழு செல்வம் 
அழிவில்லாத சீரிய செல்வமாவது , கல்வி- ; மற்றையவை - 
அஃதொழிந்த மணியும் பொன்னும் முதலாயின , மாடு 
அல்ல - செல்வமல்ல ; (எ - று . ) 


உங் 


ஆம் - அதிகாரம் -- கல்லாமை 


அழிவின்மையாவது - தாயத்தார் , கள்வர் , வலியர் , 
அரசர் என்ற இவராற் கொள்ளப்படாமையும் , வழிபட் 
டார்க்குக் கொடுத்துழிக் குறையாமையுமாம் . சீர்மை - தக்கார் 
கண்ணே நிற்றல் . மணி பொன் முதலியவற்றிற்கு இவ் 
விரண்டும் இன்மையின் , அவற்றை மாடல்ல என்றார் . 

இவையைந்துபாட்டானும் , கல்வியது சிற்ப்புக் கூறப் 


பட்டது . 


( த - ரை . ) கல்வியே , தாயத்தார் முதலியோரால் கொள்ளப்ப 
டாமை கொடுத்தலாற் குறையாமை என்ற இத்தன்மைகளையுடை 
மையால்பொருளெனத்தக்கது ; மணிபொன் முதலிய செல்வங்களோ 
அங்கனிராமையால் பொருளெனப்படா என்றவாறு . சீரிய - சிறப் 
புடைய . தாயத்தார் - பங்காளிகள் , வழிபட்டார்க்கு - தம்மை அனு 
சரித்தவர்க்கு . கொடுத்துழி - கற்றுக்கொடுத்தவிடத்து என்றபடி . 
" வைப்புழிக்கோட்படா வாய்த்தீயிற்கேடில்லை , மிக்கசிறப்பினரசர் 
செறின் வவ்வார் , எச்சமென வொருவன் மக்கட்குச்செய்வன , விச் 
சைமற்றல்லபிற ", " இம்மைபயக்குமாலீயக்குறைவின்றால் , தம்மை 
விளக்குமால் தாமுளராக்கேடின்றால் , எம்மையுலக ததும் யாங் 
காணேம் கல்வி போல், மம்மரறுக்கு மருந்து என்னும் நாலடியார்ப் 
பாடல்களை இங்கேயறிக. தக்கார்கண்ணே நிற்றல் - தகுதியுடைய 
வரிடத்தில் உண்டாகிநிலைபெறுதல் . செல்வப் பொருள் - பங்காளி 
களாற் பகுத்துக்கொள்ளப்படும் , திருடராற் கவர்ந்து கொளளப் 
படும் , கோபங் கொண்ட கொடுங்கோல்மன்னர்களால் எடுத்துக் 
கொள்ளப்படும் , அனுசரித்தவர்க்குக் கொடுத்தாற் குறைவுபடும் , 
பெரும்பாலும் யோக்கியரிடத்து உண்டாகி நிலைபெறாது ; ஆத 

மணி பொன் இவற்றிற்கு இவ்விரண்டும் இன்மை 
யின் என்றார் . இவ்விரண்டும் - அழிவின்பையும் , சீர்மையும் . 
கேடு - கெடு என்னும் முதனிலை திரிந்த தொழிற்பெயர் . விழு 
விழுமம் 

என்னும் உரிச்சொல்லின் விகாரம் . மற்றயவை - மற்றை 
யென்னும் இடைச்சொல்லடியாப் பிறந்த பலவின்பாற் குறிப்பு 
வினையாலணையும் பெயர் ; மற்றையதென்னுங்கிளவி தானே சுட்டு 
நிலையொழிய வினங்குறித்தன்றே என்பது . தொல்காப்பியம் . 
பொருளென்னும் பெயர் பொதுவாயினும் , கல்விப் பொருளினை 
மாத்திரம் அங்ஙனம் கூறாது , நற்பொருள் , விழுமிய, பொருள் 
முதலாக யாதானும் ஓரடை கொடுத்தே கூறுவர் : கேடில் விழச் 
செல்வங் கல்வி " எனச் சிறுபான்மை பலவடையுங்கொடுத்துக் 
கூறுவர் : அக்கருத்துப் பண்டை நூல்களெல்லாவற்றுள் தங் 
காண்க என்பது இலக்கணக்கொத்து . கலித்தொகையில் மரு தக் 
கலியில் (உக ) ஒருகாரணம் நோக்கி , செல்வப்பொருள் " வீதலறிமா 
விழுப்பொருள் என்று கூறப்பட்டுள்ளது . 

( : 50 ) 


லால் , 


சக - ஆம் அதிகாரம்.- கல்லாமை . 
பரி.- அஃதாவது -கற்றலைச் செய்யாமை ; என்றது , அத 
னின் ஆய இழிபினை . கல்விச்சிறப்பு மேல் விதிமுகத்தாம் 


யால் , 


சக. 


. 


திருக்குறள் 
கூறிய துணையான் முற்றுப்பெறாமை நோக்கி , எதிர்மறை 
முகத்தானுங் கூறுகின்றதாகலின் , கல்வியின்பின் 
வைக்கப்பட்டது . 

( 5 - ரை .) கல்லாமை என்றது - படித்தற்கு உரிய நூல்களைப் 
படியாமையினா லாகிய இழிவைக் கூறுவ தென்றபடி . கல்வியைக் 

அதிகாரத்தில் உடன்பாட்டு வழியால் கற்கவேண்டுவது 
அவசியமென்று கூறி , அதனோடு அக்கல்விச்சிறப்பு முடியா 

எதிர்மறைவழியால் கற்காமலிருப்பது தகு தியன்றென 
இவ்வதிகாரத்திற் கூறுகிறார் . கல்லாமை - கல்வியென்பதன் 
எதிர்மறை ; அதனின் ஆய இழிபு - கல்லாமையினாலாகிய இழிவு . 
மேல் விதிமுகத்தாற் கூறிய துணையான் முற்றுப்பெறாமை நோக்கி 
" முன் கல்வியைக் கசடறக் கற்க என இவ்வாறு உடன்பாட்டு 
வழியாற் சொன்ன மாத்திரத்தால் முடிவு பெறாமையைக்கருதி. 
இது - கல்லாமை. 

அரங்கின்றி வட்டாடி யற்றே நிரம்பிய 

நூலின்றிக் கோட்டி கொளல் . 
பரி.- அரங்கு இன்றி - அரங்கினை இழையாது , வட்டு 
ஆடி அற்று - வட்டாடினாற்போலும் : -- நிரம்பிய நூல் இன்றி 
- ( தான் ) நிரம்புதற்குஏ துவாகிய நூல்களைக் 

கல்லாது , 
கோட்டி கொளல் - (ஒருவன் ) அவையின் கண் ஒன்றனைச் 
சொல்லுதல் ; ( எ - று . ) 

அரங்கு - வகுத்த தானம் ; வட்டாடல் -உண்டையுருட்டல் : 
இவை " கட்டளையன்னவட்டரங்கிழைத்துக் , கல்லாச்சிறா அர் 
நெல்லிவட் டாடும் " என்பதனான் அறிக. நிரம்புதல் - 
அறியவேண்டுவன வெல்லாம் அறிதல் . கோட்டி என்பது . 
ஈண்டு, ஆகுபெயர் ; புல்லா வெழுத்திற் பொருளில் வறுங் 
கோட்டி " என்புழிப்போல . சொல்லும் பொருளும் நெறிப் 
படா வென்பதாம் . 

( கு -ரை ) அரங்கின்றி வட்டாடுதல் போல , நிரம்பிய நூலின்றிக் 
கோட்டி கொளல் தகாததென்பது கருத்து . வட்டாடு தற்கு அரங்கு 
இன்றியமையாதவாறுபோல , சபையில் ஒன்றைச் சொல்லுதற்கு 
நூலறிவு இன்றியமையாத தென்க : தொழிலுவமையணி . கல்லாது 
நீண்டவொருவ னுலகத்து , நல்லறிவாளரிடைப்புக்கு - மெல்ல , 
இருப்பினு நாயிருந் தற்றே யிராஅ , துரைப்பினு நாய் குரைத் 

என்பது நாலடியார் . அரங்கினை இழையாது - உருட்டப் 
படுங் காய் சென்று நிற்றற்கு உரிய அறையை அமைக்காமல் . 
அவையின்கண் - சபையிலே . ஒன்றனை -ஒருவிஷயத்தை. வகுத்த 
தானம் - உருட்டிய காய் சென்றுநிற்குமாறு குறிக்கப்பட்ட இடம் . 
கட்டளையன்ன என் னும் மேற்கோள் - நற்றிணைநானூற்றில்( ந ) 
ஈன்பருந்துயவும் வான்பொரு நெடுஞ்சினைப் , பொரியரைவேம்பின் 
புள்ளி நீழற் கட்டளை யன்ன வட்டரங் கிழைத்துக் , கல்லாச்சிறாஅர் 
நெல்லி வட்டாடும் . வில்லேருழவர் வெம்முனைச் சீறூர்ச், சுரன் 
முதல்வந்த வுரன் மாய்மாலை , யுள்ளினெ னல்லனோ யானே யுள்ளிய 


. 


சக - ஆம் அதிகாரம் - கல்லாமை 


சொல்லும் 


வினை முடித்தன்ன வினி யோண் , மனை மாண் சுடரொடு படர்பொழு 
தெனவே " என்பதி லுள்ளது ; அரசனது கட்டளைபோலத்தவறாத 
உருட்டிய உண்டை போய்நிற்றற்கு உரிய இடத்தை அமைத்துப் 
படிப்பில்லா தசிறுபிள்ளைகள் நெல்லிக்காய்களைக்கொண்டுஉண்டை 
யுருட்டு தலாகிய விளையாட்டைச் செய்து வீண்காலங் கழிக்கும் 
எனபது இம்மேற்கோளின் பொருள் . இங்குக் கூறிய விளையாட்டு , 
கோலியாட்டம் போன்ற ஓர்விளை யாட்டு எனக. கோட் - அங்குசி 
சொல்லப்படுஞ் சொலலுக்கு , இடவாகுபெயர் ; கோட்டிமென்பது 
- ஆகுபெயராய்ச் சொல்லை யுணர்த்தின தனால் , அதற்கு ஏற்ப , 
கொளல் என்பது . இலக்கணையாய்ச் சொல்லு தலாயிற்று . கோட்டி 
கொளல் - சபையில் 

ஒன்றைச் சொல்லு தலா தலை , மேல் அவை 
யஞ்சாமை என்னும் அதிகாரத்தில் "“ தங்கணத்த - ரல்லார் முற் 
கோட்டி கொளல் ” என்னுமிடத்துங் காணலாம் . " புல்லா வெழுத் 
தின ” என்னும் மேற்கோள் -நாலடியாரில் மேன்மக்கள் என்னும் 
அதிகாரத்தில் ( ரு ) உள்ளது . இலக்கண நூலோடு பொருந்தாத 
தும் பொருட்சிறப்பில்லாமற் பாழ்பட்டதுமாகிய சபையிற சொல் 
லும் ஒருவிஷயத்தை என்று இமமேற்கோளின் பொருள் . இங்க 
னஞ் சொல்லுதல் , சிறுவர்க்குரிய பேதைமையாகுயென்க . ஈண்டு 
இங்கு . என்புழி - என்றவிடத்து . சொல்லும்பொருளும் நெறிப்படா 
படியாதவன 

வார்த்தையில் 

சொல்லும் சரியா 
யிராது , பொருளும் சரியாயிராது என்க . 

அரங்கு -ரங்கம் , கோட்டி - கோஷ்டீ ; இவை வடமொழித் 
திரிபுகள் . ஆடினால் என்னும் எதிர்கால 

எதிர்கால வினையெச்சம் , ஆடி 
இறந்தகால வினையெச்சமாகத் திரிந்து நின்றது ; 

சொல் 
பொருள் திரியா வினைக்குறை எனற விதியால் ; 
இனி , ஆடிய தறறு என்பது , ஆடியற்று எனத் தொகுத் 
தல்விகாரப பட்ட தென றுங் கொள்ளலாம . அற்று 

உவமவுருபிடைச் சொல்லடியாப் பிறந்த ஒன்றன் 
பாற் குறிப்பு முற்று ; ஏ -ஈற்றசை . நிரம்பிய நூல் - பெயரெச்சம் , 
காரியப்பொருளது ; நோய் தீர்ந்தமருந்து " என்பதிற் போல . 
நூல்-உவமவாகுபெயர் . நூலின்றி- நூலறிவில்லாமல் என்றபடி , 
இன்றி - எதிர்மறைக்குறிப்பு வினையெச்சம ; இன்மை - இல்லாமை 
யெனக் கொண்டால் , செயப்படுபொருள் குன்றியவினையும் , உடைத் 
தாகாமையெனக்கொண்டால் செயப்படுபொருள் குன்றாத வினை 
யும் ஆகுதலால் , அரங்கின்றி , நூலின்றி என்பவற்றிற்கு - அரங்கினை 

நூல்களைக்கல்லாது எனச் செயப்படு பொருள் 
உள்ளவினையாக உரைக்கப்பட்டது . வட்டு . உருட்டும் உண்டை 
யா தலை , " வட்டுஞ் சூதும் வம்பக்கோட்டியும் " என மணிமேகலை 
யிலும் காண்க . " தவலில் தண் கழகத்துத் தவிராது வட்டிப்ப " 
என - கலித்தொகையடியில் வட்டிப்ப என்ற தற்கும் உருட்ட என் 
பது உரையா தலையும் காண்க இத்திருக்குறளை விகற்பக் குறள் 
வனபாவுக்கு உதாரணங் காட்டினர் வீரசோழியவுரைகாரர் ( 
02 . கல்லாதான் சொற்கா முறுதன் முலையிரண்டும் 

இல்லாதாள் பெண் காமுற் றற்று . 


என 


திரியினும் 


அன 


எனன 


னும் 


யிழையாது , 


. 


உசா 


தி ருக்குறள் 
பரி .-- கல்லாதான் -கல்வியில்லாதான் ஒருவன் , சொல் 
( அவையின்கண் ஒன்று ) சொல்லுதலை , காமுறுதல் - அவா 
வுதல் , - முலை இரண்டு உம் இல்லாதாள் - ( இயல்பாகவே ) 
முலையிரண்டும் இல்லாதா ளொருத்தி , பெண் - பெண்மையை , 
காமுற்று அற்று -அவாவினாற்போலும் ; ( எ - று 

“ இனைத்தென அறிந்த சினை " ஆகலின் , தொகை 
யொடு முற்றும்மை கொடுத்தார் ; சிறிதும் 
என்பதாம் . அவாவியவழிக் கடைபோகாது : நகை விளைக் 
கும் என்பதாயிற்று . 

( த - ரை .) தனஞ்சிறி துமில்லா தவள் பெண் தன்மையை விரும்பி 
னால் அவ்விருப்பம் கடைகூடாது ; கடைகூடினாலும் அது பரிகாசத் 
தையுண்டாக்கும் . அதுபோல , படிப்புச் சிறிதுமில்லா தவன் சபை 
யிற் பேசுதலை விரும்பினால் , அவ்விருப்பம் முடிவுபெறாது ; முடிந் 
தாலும் பரிகாசத்தை யுண்டாக்குமென்பதாம் : தொழிலுவமையணி . 
வமை கூறியது , கல்வியின் இன்றியமையாமைச்சிறப்பைவிளக்கு 
தற்பொருட் டென்க . அவாவுதல் -விரும்புதல் பெண்மையை -பெண் 
தன்மையை . " இனைத்தென வறிந்த சினை முதற் கிளவிக்கு , வினைப் 
படு தொகுதியி னும்மை வேண்டும் என்ற தொல்காப்பியச் சூத்திர 
த்தால் , இத்தனை யென்று அறியப்பட்ட சினைப்பொருளுக்கும் , 
முதற்பொருளுக்கும் முடிக்குஞ சொல்லோடுபடுந் 

தொகுதியில் 
முற்றும்மைகொடுத்துச் சொல்லவேண்டும் என்பது விதியா 
மாறு அறிக ; இரண்டு - தொகை . " கண்ணுந்தோளு முலையும் 
பிறவும் , பன்மை சுட்டிய சினை நிலைக் கிளவி , பனமைகூறுங் 
கடப்பாடிலவே , தம்வினைக்கியலு மெழுத்தலங்கடையே " என்ற 
தொல்காப்பிய வி தியால் , 

முதலியவை - பலவாயினும் 
பன்மையாற் கூறப்படவேண்டுமென்னும் நியதியில்லை யென 
அறிக ; பால்பகாவஃறிணைப் பெயரில் 

அடங்கும் . 
சிறிதுமில்லாமையென்ற கருத்து , முற்றும்மையாற் கொள்ளப் 
பட்டது . முலையிரண்டுமில்லாதாள் -ஆணுறுப்புக்குறைவுபட்டுப் 
பெண்ணுறுப்புச் சிறிதுள்ள பேடி . அவளது பெண்மை இகழப் 
படுவதா தலை " வேயே திரள் மென்தோள் வில்லே கொடும்புருவம் 
வாயேவளர்பவளம் மாந்தளிரே யாமேனி, நோயே முலைசுமப்ப் 
தென்றார்க்கு அருகிருந்தார் . ஏயேயிவளொருத்தி பேடிமோ 
வென்றார் எரிமணிப் பூண்மேகலையாள் பேடியோவென்றார் என்ற 
சிந்தாமணிச் செய்யுளாலும் அறிக . இங்ஙனம் . பேடியைக் 
கல்வியறிவில்லா த பேதையனுக்கு 

கூறியவதனால் , 
பிறப்பில் ஆடவனாக இருப்பினும் குணஞ்செயல் 
களால் 

ஆடவனாக மதிக்கத்தக்கவனல்லன் : பெண்ணினுங் 
கடைப்பட்டவனாகக் கருதத்தக்கவன் என்ற கருத்துப் போ தரும் . 

முலையிரண்டு மில்லா தாள் - தனம் உண்டாகப்பெறாத 
பேதைப்பருவத்தாளென்று கொள் வாரும் உளர் . சொல்- சொல்லு 
தல் : முதனிலை த்தொழிற்பெயர் . காமுறுதல் - காமமுறுதல் என 
பதன விகாரய் 

காமம்-ஆசையை , உறுதல் - அடைதலென்க. 
பெண் -பெண் தன்மைக்கு முதலாகு பெயர் . சாமுற்றற்று என்ப 
தரகு , கீழ ஆடியற்று என்பதற்கு எழுதிய இலக்கணமே 


கண் 


உவமை 


அவன் 


இனி , 


சக - ஆம் அதிகாரம் - கல்லாமை 


கான 


ச OK . 


கொள்க . 

பெள் என்னும் பகுதி ஈறு திரிந்து பெண் என்று 
ஆகி , விரும்பப்படுந் தன்மையையுடைய மகளுக்குக் காரணப் 
பெயரா மென்றும் , இங்ஙனமே ஆண் என்பதும் ஆள என்னும் 
பகுதி ஈறு திரிந்த காரணக்குறி யென்றுங் கூறுவர் . 
மயிலாடக் கண்டிருந்த வான்கோழி , தானு மதுவாகப் பாவித்துத் 
தானுந்தன் , பொல்லாசி சிறகை விரித்தாடினாற் போலுமே , கல்லா 
தான் கற்ற கவி என்பர் , ஒளவையாரும் . 

( உ ) 
கல்லா தவரு நனி நல்லர் கற்றார் முன் 

சொல்லா திருக்கப் பெறின் . 
பரி.- கல்லாதவர் உம் - கல்லாதாரும் , நனி நல்லர் - மிக 
நல்லராவர் :-( தாமே தம்மை அறிந்து ), கற்றார்முன் - கற்ற 
ரவையின்கண் , சொல்லாது இருக்க பெரின்- ( ஒன்றையுஞ்) 
சொல்லாதிருத்தல் கூடுமாயின் ; ( எ - று . ) 

உம்மை - இழிவுசிறப்பும்மை . தம்மைத் தாம் அறியாமை 
யின்.அது கூடாது என்பார். பெறின் என்றும் , கூடின் 
ஆண்டுத் தம்மை வெளிப்படுத்தாமையானும் , பின் 
கல்வியை விரும்புவ ராகலானும் நனிநல்லர் என்றும் 
கூறினார் . 

இவை மூன்றுபாட்டானும் , கல்லாதார் அவைக்கண் 
சொல்லுதற்கு உரியரன்மை கூறப்பட்டது . 

( கு - ரை . ) கற்றாரின் அவையைக் கல்லா தார் 
வாயைத் திறவா திருத்தலே அவரைப்பற்றிய மதிப்புக் குறைவை 
யுண்டாக்காது அவரைக் கற்றாரெனவே மதிக்கச்செய்யு மென்க . 
தம்மை - தமது திற்மையின்மையை . தம்மைத் தாம் அறியாமையின் 
அது கூடாது- (படியா தவர் ) தமது நிலைமையைத் தாம் அறியாமை 
யால் படித்தவர்சபையில் யாதொன்றையுஞ்சொல்லாதிருத்தல் 
அரிது . பெறின் என்பது-பெறு தலின் அருமை தோன்ற நின்றது . 
கூடின் - அப்படி சொல்லா திருந்தால்.ஆண்டுத் தம்மை வெளிப்படுத் 
தாமையானும் - அங்குத் தமது அறியாமையை வெளிப்படுத்தாத 
தனாலும் . கற்பன வூழற்றார் கல்விக்கழகத்தாங் , கொற்கமின்றூத் 
தைவாயங்காத்தல் - மற்றுத்தம் , வல்லுருவஞ்சன்மினென்பவே மா 
பறவை புல்லுருவஞ்சுவபோல் " , " வாக்குநயத்தானறிக கற்றவரை 
மற்றவரை , யாக்கைநயத்தாலறியலாகாதே - காக்கையொடு நீலச் 
சிறுகுயிலை நீடிசையாலன்றியே , கோலத்தறிவாரோகூறு ” என்றபடி 
படியா தவன் சபையிற் பேசாமல் வாய்மூடியிருந்தால் இவனது 
உடம்பினமைதி உடையழகு என இவற்றைமாத்திரங் கண்டவர் 
இவனைக் கற்றவனாகவே கருதி இவனது அறிவின்மையை அறி 
யாமல் இவனை நன்கு மதிக்கக்கூடும் : மௌனமாக இராமல் ஏதாவ 
தொன்றை உளறுவானானால் இவன மடமையை எல்லோரும் 
விளங்க அறிந்து அவமதிப்பர் ; இங்ஙனம் படித்தவர்க்கும் படியா 
தவர்க்கும் வேறுபாடு வாயினின்று சொல் வெளிப்பட்டால் மாத் 
திரமே விளங்கும் ; ஆதலால் , கூடின் , ஆண்டுத் தம்மை வெளிப் 
படுத்தாமையானும் எனப்பட்டது. பின் கல்வியை விரும்புவரர்க 


சேரினும் 


திருக்குறள் . 


லானும் என்ற து - கல்லா தவர் தாம் சபையில் ஒன்றை முதலில் 
எடுத்துச் சொல்லி அதை ஆபாசப்படுத்தாமல் அடங்கியிருந்து 
அங்குப் பிறர் சொல்லுந் தக்கவிஷயங்களைக் கேட்டு நெஞ்சில் 
ஊன்றவைப்பராயின் , பின்பு 

தாமும் அவர்போலவே ஆக 
வேண்டுமென்று படிப்பை விரும்பக்கூடும் என்பதுபற்றி . நனி 
மிகுதிப்பொருளுணர்த்தும் உரிச்சொல் ; இங்கே நல்லர் என்னும் 
வினையை விசேடித்தது . நல்லர் - பண்படியாப் பிறந்த குறிப்பு 
முற்று . சொல்லா திருக்க - ஒருசொல் தன்மைப்பட்டது . இருக்க 
என்பதைத் தொழிற்பெயராக்கி , அதனைப் பெறின் என்பதற்கு 
எழுவாயாக் கொண்டார் . 

{ ) 
ச " . கல்லாத வெட்பங் கழியநன் றாயினும் 

கொள்ளா ரறிவுடை யார் . 
பரி.- கல்லாதான் - கல்லாதவனது , ஒட்பம் - ஒண்மை , 
( ஒரோவழி ), கழிய - மிக , நன்று ஆயின் உம் நன்றாயிருப்பி 
னும் , அறிவு உடையார்- , கொள்ளார் - ( அதனை ஒண்மை 
யாகக் ) கொள்ளார் ; ( எ - று . ) 

ஒண்மை -- அறிவுடைமை . அது நன்றாகாது ; ஆயிற்றாயி 
னும் , ஏரலெழுத்துப்போல்வதோர் விழுக்காடு : ஆகலின் , 
நிலைபெற்ற நூலறிவுடையார் அதனை மதியா ரென்பதாம் . 

( த - ரை . ) கல்லாதவனிடத்து ஒரோவேளையில் ஒள்ளிய 
அறிவுதோன்றினும் , நத்தை ஊர்ந்து செய்வதனால் தோன்றும் 
கோடு - ஒரோ வேளையில் எழுத்தாக அமைவதைப் போலும் 
ஆதலால் , அறிவுடையார் அதனை ஒண் 

மையாகப் பாராட்டா 
ரென்பதாம் . ஒரேர்வழி - ஒரோவிடத்து ; இது- அருமைவிளக்கும் . 
அதனை . அக்கல்லா தவனறிவுடைமையை . கொள்ளார் - ஏற்றுச் 
கொள்ளார் . ஏரலெழுத்து - நந்து வயலில் ஊர்ந்து செல்லும்போது 
சிலவேளையில் கீற்றில் அ ஆ என்றாற்போலத்தோன்றும் வடி 
வெழுத்து : ( ஏரல் - நத்தை .) " நந்து நாகுநீர் வண்டு சென் னடைவழி 
யெழுத்தாய் , வந்துவீழினும் வீழும் என்றது இங்குக் காணத் 
* தக்கது.ஏரலெழத்து , வடமொழியில் தணாக்ஷரமெனப்படும் . விழுக் 
காடு-வகை யுடையது . மதியார் - கௌரவிக்கமாட்டார் . ஒட்பம் 
பண்புப்பெயர் . கழிய- கழி என்னும் உரிச்சொல்லடியாப்பிறந்த 
குறிப்புவினையெச்சம் ; அவ்வுரிச்சொல் - மிகுதிப்பொருளுணர்த் 
து தலை கூர்ப்புங்கழிவுங் . உள்ள துசிறக்கும் என்னுந் தொல் 
காப்பியத்தால் அறிக . ஆயினும் என்ற உம்மை - ஆகாமை குறித் 
தலால் , எதிர்மறைப்பொருள தாம் ; உயர்வு சிறப்பெனினும் அமை 
யும் . உடையார் பலர்பாற்குறிப்புவினையாலணையும் பெயர் . நன்று . 
ஒன்றன்பாற் குறிப்புமுற்று . ஒண்மை அறிவு ஆதலை , மேல் புல் 
லறிவாண்மை என்னும் 

அதிகாரத்தில் ஒண்மையுடையம் 
யாமென்னுஞ் செருக்கு " என்பதிலுங் காண்க . 
ச OB . கல்லா வொருவன் றகைமை தலைப்பெய்து 

சொல்லாடர் சோர்வு படும் . 


ர்மே லெழுத்துப் போல்வதோர் என்ற பாடம் சிறவாது . 


ஆம் அதிகாரம் - கல்லாமை 


. 


நீர்மிகை 


எனப் 


. 


பரி. - கல்லா ஒருவன் - ( நால்களைக் ) கல்லாத ஒருவன் , 
தகைமை- யான் அறிவுடையேன் எனத் தன்னை மதிக்கும் ) 
மதிப்பு , ( அவற்றைக் கற்றவன் ), தலைப்பெய்து - கண்டு , 
சொல் ஆட -உரையாட , சோர்வுபடும் கெடும் ; ( எ - று .) 

கற்றவன் என்பது , வருவிக்கப்பட்டது. யாதானும் 
ஓர் வார்த்தை சொல்லுந் துணையுமே . நிற்பது: சொல்லிய 
வழி வழுப்படுதலின் , அழிந்துவிடு மென்பதாம் . 

இவையிரண்டுபாட்டானும் , கல்லாதாரது இயற்கை 
யறிவின் குற்றம் கூறப்பட்டது. 

( கு - ரை . )படியா தவன் தான் அறிவுடையவனென்று தன்னைத் 
தானே மதிக்கும் மதிப்பு , தன்னை வந்து கண்ட அறிவுடையவ 
னாருவனோடு தான் ஏதாவது ஒருவார்த்தை சொல்லும் வரை 
யிலுமே நிற்கும் ; சொன்னால் தனது அறியாமை வெளிப்பட்டு அம் 
மதிப்புத் தவறிவிடு மென்பது கருத்து . எழுத்தறியார் கல்விப் 
பெருக்க மனைத்தும் , எழுத்தறிவார்க் காணி னிலையாம் . எழுத் - 
தறிவார் . ஆயுங் கடவு ளவிர்சடை முன் கண்டளவில் . வீயுஞ்சுர 

பின்னூலார் கூறிய துங் காண்க . அவற்றை - 
நூல்களை . கண்டுஉரையாட - சந்தித்து வார்த்தை 

சொல்ல . 
கற்றவன் என்ற சொல் , தகு திபற்றி வருவிக்கப்பட்டதென்க. 
சொல்லியவழி - சொன்னபோது . வழுப்படுதலின் - தவறு வரு 
தலால் . அழிந்துவிடும் -கற்றவன் சொல்லுஞ் சொல்லுக்குக் கல் 
லா தவன் ஏற்ற உத்தரஞ்சொல்ல அறியாது விழிப்பனென்க. ஆட 
என்னுஞ் செயவெனெச்சம் - காரணப்பொருள தா தலின் , இறந்த 
காலம் . சோர்வுபடும்- தானே தளர் தலையடையும் . 

( 
உளரென்னு மாத்திரைய ரல்லாற் பயவாக் 

களரனையர் கல்லா தவர் . 
பரி .-- கல்லாதவர் --- (காணப்படுதலான் ), உளர் என் 
னும்மாத்திரையர் அல்லால் - ( இலரல்லர் ) உளர் என்று 
( சிலர் ) சொல்லுமளவின ராதலன்றி, ( தமக்கும் பிறர்க்கும் 
பயன்படாமையால் ), பயவா களர் அனையர் - விளையாத 
களர்நிலத்தோடு ஒப்பர் ; (எ - று . ) 

களர் தானும் பேணற்பாடு அழிந்து உயிர்கட்கும் 
உணவு முதலிய உதவாததுபோல , தாமும் நன்குமதிக்கற் 
பாடு அழிந்து பிறர்க்கும் அறிவுமுதலிய உதவாரென் 
பதாம் . 

இதனான் , கல்லாதாரது பயன்படாமை கூறப்பட்டது . 

( 5 - ரை . ) கல்லா தவர்பிறப்பு எவ்விதத்திலும்பயனற்ற தென் 
பதாம் ; பிறந்தும் பிறசிறவாதாரில் 

போலக் 

கொள்க . 
காணப்படுதலான்- (உலகத்தில் வடிவத்தோடு பார்க்கப்படுதலால் ; 
இதுவே , இலரல்லரென்பதற்கும் உளர் என்பதற்குங் காரணம் . 
இலரல்லர்- இல்லா தவரல்லர். உளர் -உள்ளார் . அவரது வாழ்க்கை 
யைப் பலர் ஒரூவாழ்க்கையாகக் கருதா ராதலால் , சிலர் என 


TOr . 


என்பது 


நய 


திருக்குறள் 


சஎ . 


ஏற்றசொல் வருவிக்கப்பட்டது . 

களர்நிலம் - விளை வுக்குஏலாத 
நிலம் ; விதைத்தவிதையை முளைக்கவொட்டாமற் செய்யும் நிலம் ; 
சவட்டுநிலம் . பேணற்பாடழிந்து -உழுதல் முதலிய தொழில்களால் 
விரும்பிச் - சிறப்பிக்கப்படுதலில்லாமல் . தாமும் - கல்லா தவரும் . 
நன்கும திக்கற்பாடு - கௌரவம் . மாத்திரை மாத்ரா என்னும் வட 
மொழியின் திரிபு . அல்லால் - எதிர்மறைக் குறிப்புவினையெச்சம் . 
பயனுவமையணி . 

நுண்மா ணுழைபுல மில்லா னெழினலம் 

மண்மாண் புனைபாவை யற்று . 
பரி .-- நுண் - நுண்ணிதாய் , மாண் - மாட்சிமைப்பட்டு , 
நுழை (பல் நூல்களினுஞ்) சென்ற , புலம் - அறிவு , இல்லான் - 
இல்லாதவனுடைய , எழில் நலம் - எழுச்சியும் அழகும் , மண் 
மாண் புனை பாவை அற்று - சுதையால் மாட்சிமைப்படப் 
புனைந்த பாவையுடைய எழுச்சியும் அழகும்போலும் : ( எ - று ) 

அறிவிற்கு மாட்சிமையாவது - பொருள்களடர் கடிதிற் 
காண்டலும் ,மறவாமையும் முதலாயின. பாவை- ஆகுபெயர் . 
"உருவின்மிக்கதோருடம்பது பெறுதலுமரிது " ஆகலான் , 
ழில்நலங்களும் ஓர் பயனே யெனினும் , நூலறிவுஇல்வழிச் 
சிறப்பில என்பதாம் . 
இதனான் , அவர் வடிவழகாற் பயனின்மை 

கூறப் 


பட்டது . 


என்றபடி . 


( த - ரை . ) பல நூல்களிலும் சென்று ஆராயவல்ல நுண்ணறிவு 
இல்லாத மானிடரின் வளர்ச்சியழகினால் யாதொருபயனும் இல்லை 
யென்பதாம் . நுண்ணி தாய் - சூட்சுமமான தாய் . மாட்சிமைப்பட்டு 
-சிறப்புப்பெற்று ; பக்குவமாய் 

எழுச்சி -உடம்பின் 
வளர்ச்சி . சுதையால் -சுண்ணச்சாந்தினால் . மண் - சுதையாகு தலை 
" மண்ணீட்டாளரும் என்ற சிலப்பதிகாரத்திலும் , மேல் 
மண்ணோ டியைந்த மரத்தனையர் என்ற குறளிலுங் காண்க . 
" நெடுநிலை மண்ணீடு நின்றவாயிலும் ”, “ பாங்குற மண்ணீட்டிற் 
பண்புற வகுத்து " என்ற மணிமேகலையடிகளிலும் , மண் என்பது 
சுதையென்னும் பொருள தாம் . புனைந்த - அலங்கரித்துச் செய்யப் 
பட்ட . பாவையுடைய -சித்திரப்பிரதிமையினுடைய . பொருள்களைக் 
கடிதின்காண்டல் -விஷயங்களை விரைவாக அறிதல் . மறவாமை 
என்பதற்கும் , பொருள்களை யென்பதே செயப்படுபொருள் . 
முதலாயின என்ற தனால் , பிறர்க்குக்கற்பித்தல் பயன்றரும் நூல் 

பல் 
களியற்றல் முதலியன கொள்க . பாவை என்பது அதன் எழுச்சி 
பழகுகளுக்கு முதலாகுபெயர் . உருவின்மிக்கதோருடம்பது பெறு 
தலுமரிது என்ற மேற்கோள் , சீவகசிந்தாமணி - முத்தியிலம் 
பகம் ( பெறுதற்கருமை ), (கச ) கருவிமாமழை கனை பெயல் 
பொழிந்தென வழிநாள் , அருவி போற்றொடர்ந் தறாதன வரும் 
பிணியழலுட் , கருவியிற்காய்த்திய கட்டளை படிமையிற் பிழையாது , 
உருவின் மிக்கதோருடம்பது பெறுதலு மரிதே என்ற செய்யு 
ளில் உள்ளது ; நல்வினைப்பயனால் உறுப்புக்குறையின்றி அழகி 


சக - ஆம் அதிகாரம் ---கல்லாமை 


kA 


- 


. 


னால் மிக்கதோ ருடம்பைப் பெறுதலும் அருமையானது என்பது , 
இம்மேற்கோளின் பொருள் . எழில் நலங்களும் - எழுச்சியும் 
அழகும் . இல்வழி - இல்லா தபொழுது. சிறப்பில - ( அவ்வெழில் 
நலங்கள் ) சிறப்புடையன வாகா . அவர் - கல்லா தவரது . குஞ்சி 
பழகுங் கொடுந் தானைக் கோட்டழகும் , மஞ்சளழகு மழகல்ல - 
நெஞ்சத்து , நல்லம்யாமென்னும் நடுவு நிலைமையாற் , கல்வியழகே . 
யழகு ", மயிர் வனப்புங் கண்கவரு மார்பின் வனப்பும் , உகிர்வனப் 
புங் காதின் வனப்பும் - செயிர் தீர்ந்த , பல்லின் வனப்பும் வனப்பல்ல 
நூற்கியைந்த சொல்லின் வனப்பே வனப்பு " என்பவற்றை 
இங்கே அறிக . நுண்புலம் , மாண்புலம் , மாண்பாவை 

பண்புத் 
தொகைகள் . 

நுழைபுலம் , புனைபாவை வினைத்தொகைகள் 
இல்லானெழினலம் - ஆறாம்வேற்றுமைத்தொகை . எழில் நலம் - 
உம்மைத்தொகை . மண்புனை - மூன்றாம் வேற்றுமைத்தொகை . 
பாவையற்று - இரண்டாம வேற்றுமைத்தொகை . எழிலாவது - 
வளர்ந்தமைந்த பருவத்தும் இதுவளர்ந்துமாறிய தன்றி இன்னும் 
வளரு மென்பது போன்று காட்டுதல் என்றார் , பொருளதிகார 
வுரையில் . எழில் தொழிற்பெயர் . கவையாகிக்கொம்பாகிக் 
காட்டகத்தேநிற்கும் , அவையல்ல நல்லமரங்கள் சவைநடுவே. 
நீட்டோலை வாசியாகின்றான குறிப்பறிய , மாட்டாதவ னன்மரம் " 
என்பது , மூதுரை . 

மண்மாண்புனை என்றதில் , மாண் என்றது - 
மாட்சிமைப்படவென்று பொருள் பட்டு , பகுதி வினையெச்சமானது 
என்பர் , இலக்கணக்கொத்துடையார் . 

( எ ) 
சஅ . நல்லார்கட் பட்ட வறுமையி னின்னுதே 

கல்லார்கட் பட்ட திரு . 
பரி .-- நல்லார்கண் - கற்றார்மாட்டு , பட்ட -நின்ற, வறுமை 
யின் -வறுமையினும் , இன்னாது- : கல்லார்கண் -கல்லாதார் 
மாட்டு , பட்ட - நின்ற , திரு- செல்வம் ; ( எ 

( எ - று . ) 
இழிவுசிறப்புஉம்மை , விகாரத்தால் தொக்கது . தம் தம் 
நிலையினன்றி. மாறிநிற்றலான் தாம் இடுக்கட்படுதலும் , 
உலகிற்குத் 

துன்பஞ்செய்தலும் இரண்டற்கும் ஒக்கு 
மாயினும் , திரு கல்லாரைக் கெடுக்க , வறுமை நல்லாரைக் 
கெடாதுநிற்றலான் , 

வறுமையினுந் திரு இன்னாது 
என்றார் . 

இதனான் , அவர் திருவின் குற்றம் கூறப்பட்டது . 
( கு - ரை .)செல்வத்தை ஈட்டலுங் காத்தலும் பயன் கொள்ளு 
தலும் அறிவுடையார்க்கே இயல் வன வாதலால் கற்றவரே செல 
வத்திறகு உரியவர் : ஈட்டுதலமுதலியன அறிவிலார்க்கு இல்லன 
பாதலால் அவர் வறுமைக்கு உரியவர் : அங்ஙனமன்றிக் க 

கற்றார் 
வறியராயினும் ஒழுக்கம் முதலிய 

எவ்வகையிலுங் கெடார் ; 
கல்லாதவரோ 

பதவரோ செலவமுடையராயின் செருக்கு முதலியவற்றாப் 
பலவகையிலுங் கெடுவ ரென்பதாம் . இத்திருக்குறளை வன் 
ளன்மையில்லா தான் செல்வத்தின மற்றையோன் , நல்குரனே 
போலு நனிநல்ல ” என்பதனோடு ஒப்பிடுக , கற்றார் மாட்டு- படித்தவ 


f 


tha 


இன் 


பட்டது , 


ரிடத்தில் : வறுமையின் - தரித்திரத் தன்மையினும் . வறுமை 
யாவது - அனுபவிக்கப்படும் பொருள் ஒன்றுமில்லாமை. 
னாது- துன்பந் தருவது . இழிவுசிறப்பும்மை தொகுத்தல் விகாரப் 

வறுமையின் என்பதன் இறுதியில் ; அது , செல்வு 
மின்மையின் இழிவை விளக்கும் . தத்தம் நிலையினனறி மாறி 
நிற்றலான் - செல்வம் தனக்கு உரிய கற்றவரை விட்டு உரியரல்லாத 
கல்லா தவரிடத்திலும் , வறுமை தனக்கு உரிய கல்லா தவரை 
விட்டு உரியரல்லாத கற்றவரிடத்திலும் ஆக மாறி நிற்பதனால் . 
தாம் இடுக்கப்படுதல் - செல்வமும வறுமையும் துன்பப்படுதல் . 
செல்வம கல்லா தாரிடத்திலிடுக்கட்படுதல் - பிறர்க்கு உபகாரஞ் 
செய்தற்கு உரித்தாகாது போதல் . வறுமை கற்றாரிடத்து இடுக 
கட் படுதல் - கற்றார் வருந்திச்செய்கின்ற பிறர்க்குஉ தவி முதலிய 
வற்றால் வருத்தமுறுதெலென்பர் . இரண்டறகும்- செல்வத்திற்கும் , 
வறுமைக்கும் . கல்லா தாரது செல்வம் உலகிறகுத் தீங்கு செய்தல் 
வெளிப்படை . கற்றாரது வறுமை உலகிற்குத் தீங்கு செய்த 
லாவது -ஐயோ ! இக்கற்றவர் பிறர்க்கு தவி முதலியவறறைத் தம் 
விருப்பினபடி செய்யவொட்டாது வறுமை இவரை வாட்டு 
கினறதே என்று உலகோரை மன வருத்தங் 

கொள்ளுமாறு 
செய்தல் . அவர் -கல்லா தவரது . நல்லார் -குறிப்புவினையாலணையும 
பெயர் . இனனாதே , ஏ - தேற்றம் ; ஈற்றசையுமாம் . பல்லான்ற 
கேள்விப்பயனுணர்வார் பாடழிந்து , அல்லலுழப்பதறிதிரேல் - 
தொல்சிறப்பின , நாவின் கிழத்தி யுறை தலாற சேராளே , பூவின் 
கிழத்தி புலந்து ” என்னும் நாலடியார்ச்செய்யுளோடு இதற்கு 
உள்ள ஒற்றுமைவேற்றுமை நயங்களை உய்த்துணர்க . 
சசு . மேற்பிறந்தா ராயினுங் கல்லாதார் கீழ்ப்பிறந்தும் 

கற்றா. ரனைத்திலர் பாடு . 
பரி .-- கல்லாதார்- , மேல் பிறந்தார் ஆயின் உம் - 
உயர்ந்தசாதிக்கட் பிறந்தாராயினும் , கீழ் பிறந்துஉம் - 
தாழ்ந்த சாதிக்கட் பிறந்துவைத்தும் , கற்றார் -கற்றாரது , 
அனைத்து பாடு இலர் - பெருமையளவிற்றாய பெருமையிலர் . 

உடலோடு ஒழியுஞ் சாதியுயர்ச்சியினும் உயிரோடு 
செல்லுங் கல்வியுயர்ச்சி சிறப்புடைத்து என்பதாம் . 

இதனான் , அவர் சாதியுயர்ச்சியாற் பயனின்மை கூறப் 
பட்டது . 

( 5 - ரை . ) கல்வியில்லாத வெறுஞ்சா தியுயர்வு பயனற்ற தென் 
பதர்ம் . " கடைநிலத்தோராயினுங் கற்றறிந்தோரைத் , 
நிலத்து வைக்கப்படும் , " "தோணியியக் குவான் தொல்லைவருணத் 
துக் , காணிற்கடைப்பட்டானென்றிகழார் -காணாய் , அவன் றுணையா 
வாறுபோயற்றே நூல் நற்ற , மகன அணையா நல்ல கொளல் " 
எனனும் நாலடியாரையு . ), வேற்றுமை தெரிந்த நாற்பாலுள்ளும் , 
கீழ்பபாலொருவர் கடன் , மேற்பாலொருவனு மவன் கட்படுமே " 
என்ற புறநானூ றறையும் , நாற்பாற்குலத்தின் மேற்பாலொரு 
வன , கற்றிலனாயி றகீழிருப்பவனே , " எக்குடிப்பிறப்பினும் யாவரே 
யாயினும் , அக்குடியிற கற்றோரை வருகவெனபார் எனனும் நறுந் 


தலை 


சக் - ஆம் அதிகாரம் - கல்லாமை 


in in 


தொகையையும் , ஆக்குமறிவானலது பிறப்பினால் , மீக்கொளுயர் 
விழிவு வேண்டற்க என்னும் நன்னெறியையும் இங்கே அறிக . பிற 
ந்துவைத்தும் பிறந்திருந்தாலும் . பெருமையளவிற்றாய பெருமையி 
லர் - மகிமையவ்வளவுமகிமையுடையவரல்லர். சாதி -உடற்குணமும் , 
கல்வி -உயிர்க்குணமுமாம்.உடலின்கண் வினை வயத்தால் வருகின்ற 
சாதி அவ்வுடலொழிந்தபோது தான் ஒழிவதன்றி உயிரோடுசெல் 
லாதா தலால் , உடலோடொழியுஞ்சாதியுயர்ச்சியினும் என்றார் . 
கீழ்க்கல்வியென்னும் அதிகாரத்தில் ஒருமைக்கண் தான் கற்ற 
கல்வியொருவற்கு , எழுமையுமேமாப்புடைத்து என்ற குறளால் , 
கல்வி , உடலோடு ஒழியாமல் உயிரோடு செல்வதா தலை யறிக . அவர் - 
கல்லா தவரது . மேல் , கீழ் என்பன - மேன்மையையும் கீழ்மையையு 
முடைய சாதிகளைக் குறிப்பதனால் , பண்பாகுபெயர் . ஆயினும் , 
உம்மை - உயர்வுசிறப்பு . பிறந்தும் , உம்மை - இழிவுசிறப்பு . பிறந் 
தும் என்பது , கற்றார் என்பதனைக் கொள்ளும் . 

( க 

கூ ) 
சக . விலங்கொடு மக்க ளனைய ரிலங்கு நூல் 

கற்றாரோ டேனை யவர் . 
பரி.- விலங்கொடு -விலங்கொடுநோக்க , மக்கள் அனை 
யர் - மக்கள் எத்துணை நன்மையுடையர் அத்துணைத் தீமை 
யுடையர் : இலங்கு நூல் கற்றாரோடு - விளங்கிய நூலைக் 
கற்றாரோடு ( நோக்க ) , ஏனையவர் -கல்லாதவர் ; ( எ - று . ) 

* விலங்கு , நூல் -சாதிப்பெயர் . விளங்குதல் - மேம்படுதல் . 
விலங்கின் மக்கட்குஏற்றமாய உணர்வுமிகுதி காணப். 
படுவது கற்றார்கண்ணே யாதலின் , கல்லாதாரும் அவரும் 
ஒத்த பிறப்பின ரல்ல ரென்பதாம் . மயக்க நிரனிறை . 

இதனான் , அவர் மக்கட்பிறப்பாற் பயனெய்தாமை 
கூறப்பட்டது . 

( கு - ரை . ) மிருகங்களினும் மனிதர் சிறப்படை தல்போல , 
கல்லா தமனிதரினும் கற்றமனிதர்சிறப்படை வரென்பது , கருத்து . 
விலங்கொடு நோக்க -மிருகங்களோடு ஒப்பிட்டுப்பார்க்க மக்கள் - 
மனிதர் . சாதிப்பெயர் -சாதியைக்காட்டும் பெயர் : சாதியொருமைப் 
பெயரென்பாருமுளர் . (சாதியொருமையாவது - ஒருசொல் ஒருமையீறு 
தோன்றநின்றும் தோன்றா துநின்றும் பின் ஒருமைவினை யீறாக 
மேல்வந்து முடிக்குஞ்சொல்லைப் பெற்றும் பெறா தும் தானே 
பன்மைப்பொருளுணர்த்துவது ; இதனை வடநூலார் ஜாத்யேக 
வசகம் என்பர் .) இங்கே விலங்கு , நூல் என்பன , தாமே விலங்குச் 
சாதியையும் நூற்சாதியையும் உணர்த்துதல் காண்க . மேம் 
படுதல் - ( நூல்களுட் ) சிறத்தல் . அவரும் - கற்றவரும் . மிருகங் 
களுக்கும் மனிதர்க்கும் உணவு தூக்கம் பயம் ஆசை முதலியன 
பொதுப்பட்டகுணங்களாக இருப்பினும் , மிருகங்களினும் மனிதர் 
சிறந்தவரென்றற்கு ஏற்ற விவேகமுதிர்ச்சி கல்விகற்றவர்க்கே 

இலக்கு நூல் என்பது சாதியொருமைப் பெயர் என்ற பாடம் 


சிறவாது . 


கூச் 


திருக்குறள் 


உள தாவது என்க . ஒத்தபிறப்பின ரல்லர் - சமமானபிறப்புடைய 
வராகார் . படியாத மனிதர் மிருகத்தன்மையராய்நிற்க , படித்தவர் 
மனிதருட்சிறந்து விளங்குவ ரென்பதாம் . மயக்கநிரனிறையெனினும் 
எதிர்நிரனிறையெனினும் ஒக்கும் . இது - எட்டுவகைப்பொருள்கோள் 
களுள் நிரனிறைப்பொருள்கோளின் வகையிலொன்று ; ( மற்றொரு 
வகை - முறைநிரனிறை யெனப்படும் . ) முன்வைத்தசொற்களின் 
முறைமைக்கு மாறுபாடாக அதனோடு சம்பந்தப்பட்ட சொற்களைப் 
பின்னர் அடுக்கிவைப்பது , இதன் இலக்கணமாம் ; “ களிறுங் 
கந்தும்போல நளிகடற் , கூம்புங் கலனுந் தோன்றும் " என்பது 
இதற்கு உதாரணம் : [ நன் - பொது - சுங .] இக்குறளில் உபமானத் 
தில் விலங்கு மக்கள் என்ற முறைமைக்குஏற்ப, உபமேயத்தில் 
கல்லார் கற்றார் என நிறுத்தாது மாறுபட நிறுத்தியமை காண்க . 
அவர் - கல்லா தவர் . மக்கட்பிறப்பால் - மனிதசன்மத்தால் . பயனெய் 
தாமை - பிரயோசனமடையாமை . விலங்கு-குறுக்காக நிற்பதெனக் 
காரணப்பெயர் ; இது - திர்யக் என்னும் வடமொழிப்பெயரின் 
கருத்துக்கொண்டது . இலங்கு நூல் - விளங்கவைத்தல் முதலிய 
அழ்குடைய நூ லென்றுமாம் . ஏனையவர் -வேறு என்னும் பொருள் 
தரும் ஏனையென்னும் இடைச்சொல்லடியாப் பிறந்த குறிப்பு 
வினையாலணையும் பெயர் . விலங்கொடுமக்களனையர் 

என்பதை 
ஒப்பலொப்பு என்பர் , இலக்கணக்கொத்துடையாரும் , பிரயோக 
விவேகத் தாரும் . 

( க 0 ) 


உ - ஆம் அதிகாரம்.-- கேள்வி . 
பரி .--- அஃதாவது - கேட்கப்படும் நூற்பொருள்களைக் கற் 
றறிந்தார் கூறக்கேட்டல் . கற்றவழி அதனின் ஆய அறிவை 
வலியுறுத்தலானும் , கல்லாதவழியும் அதனை உண்டாக்கு 
தலானும் , இது - கல்வி கல்லாமைகளின் பின் வைக்கப் 


பட்டது . 


( த -ரை . ) கேட்கப்படும் . கேட்கத்தக்க . நூற்பொருள்களை - 
சாஸ்திரங்களின் சாரமான விஷயங்களை . கற்றறிந்தார்கூற - படித் 
தறிந்தவர் சொல்ல . கற்றவர்க்குக் கேள்வி 

கற்றவர்க்குக் கேள்வி அக்கல்வியாலாகிய 
அறிவை மேன்மேல் வளரச்செய்யும் , கல்லா தவர்க்குக் கல்வியறி 
வைப் புதிதாக உண்டாக்கும் என்க . கேள்வி - தொழிற்பெயர் . வலி 
யுறுத்தல் - உறுதிப்படுத்தல் . " கற்றானுங் கற்றார்வாய்க் கேட்டா 
னுமில்லா தார் , தெற்றவுணரார் பொருள்களை " என்ற பழமொழியி 
னாலும் கல்விக்குங் கேள்விக்குமுள்ள சம்பந்தத்தை அறிக . 

செல்வத்துட் செல்வஞ் செவிச்செல்வ மச்செல்வம் 

செல்வத்து ளெல்லாந் தலை . 
பரி .-- செல்வத்துள் செல்வம்- ( ஒருவற்கு- ) சிறப்புடைய 
பெல்வயாவது , செவி செல்வம் - செவியான்வருஞ் செல்வம் : 
அ . செல்வர் - , செல்வத்துள் எல்லாம் -பிறசெல்வங்க 
வெல்லாவற்றிலும் , தல- : ஆதலான் ); ( 7-று , 


சகக . 


சஉ - ஆம் அதிகாரம் - கேள்வி 


செவியான்வருஞ்செல்வம் - கேள்வியான் எல்லாப் 
பொருளையும் அறிதல் . பிறசெல்வங்கள் - பொருளான் 
வருவன . அவை நிலையாவாகலானும் , துன்பவிளைவினவா 
கலா னும் , இது- தலையாயிற்று . அவற்றை ஒழித்து இதனை 
யே செய்க என்பது - குறிப்பெச்சம் . 
( கு - ரை .) நிலையில்லாதனவும் , துன்பத்தை 

விளைப்பனவு 
மாகிய பொருட்செல்வங்களெல்லாவற்றினும் , நிலைபேறுடையதும் 
ன்பம் விளைப்பது மாகிய கேள்விச்செல்வம் சிறந்தது ; ஆதலால் 
பொருட்செல்வங்களில் பற்றைவிட்டு இக்கேள்விச்செல்வத்தையே 
விரும்பிச் சம்பாதிக்கவேண்டு மென்பதாம் . செல்வத்துள் செல்வம் 
மற்றைசிசெல் வங்களெல்லாம் வறுமையா மாறு வருஞ் செல்வம் : 
செல்வங்களெல்லாவற்றினுஞ் சிறந்த செல்வம் . கீழ் 

அவா 
வறுத்தல் என்னும் அதிகாரத்தில் துன்பத்துள் துன்பம் 
என்பதற்கு - ஏனைத்துன்பங்களெல்லாம் இன்பமாக வருந் துன்பம் , 
என்று உரைத்து மிக்க துன்பமெனப் பொருள் கொண்டாற்போல , 
இங்கும் பொருள் கொள்க . தலை - மேலானது . பிறசெல்வங்கள் - 
உண்டி உடை பசு புலம் முதலாகப் பலபடியாக வுள்ள பொருட் 
செல்வங்கள் . குறிப்பெச்சம் - ஒருசொல்லின் குறிப்பால் வேறு சில 
சொற்களை வருவித்து முடிப்பது ; இது - எஞ்சி நின்றதனால் , எச்ச 
மெனப்பட்டது : எஞ்சுதல் - குறைந்து நிற்றல் . தலை - தலைமையை 
யுடையதென்றாவது , உத்தம அங்கமான தலைபோலப் பிரதானமா 
னதென்றாவது பொருள் கொள்க . செல்வத்து ளெல்லாந் தலை 
செல்வமெல்லாவற்றுள்ளுந் தலை என இதனை உருபுபிரித்துக்கூட் 
டலுக்கு உதாரணங் காட்டினர் , பிரயோகவிவேக வுரையிலும் ,, 
இலக்கணக்கொத்துரையிலும் . 

( க) 
செவிக்குண வில்லாத போழ்து சிறிது 

வயிற்றுக்கு மீயப் படும் . 
பரி.-- செவிக்கு உணவு இல்லாத போழ்து - செவிக்கு 
உணவாகிய கேள்வி இல்லாதபொழுது, வயிற்றுக்குஉம் 
சிறிது ஈயப்படும் - வயிற்றுக்கும் சிறிது உணவு இடப்படும் . 

சுவைமிகுதியும் பிற்பயத்தலுமுடைய கேள்வி உள்ள 
பொழுது வெறுக்கப்படுதலான் இல்லாதபோழ்து என் 
றும் , பெரிதாயவழித் தேடற்றுன்பமேயன்றி நோயுங் 
காமமும் பெருகுதலான் சிறிது என்றும் , அதுதானும் 
பின் இருந்து கேட்டற்பொருட் டாகலான் ஈயப்படும் என் 
றுங் கூறினார் . ஈதல் - வயிற்றது இழிவு தோன்ற நின்றது . 

இவையிரண்டுபாட்டானும் கேள்வியது சிறப்புக்கூறப் 


சகஉ . 


பட்டது . 


( 5 - ரை . ) துறலறத்திலுள்ளார் தவஞ்செய்தற்கு வேண்டிய 
இவ்வுடம்பு சீவித்திருத்தற்குப் போதுமான அளவே 

உணவு 
கொள்ளுதல் மரபு ஆதல்போல , மனிதர் நூற்பொருள் கேட்டற் 
பொருட்டுத் தாம் உயிர்வாழ்ந்திருத்தற்கு வேண்டுமளவே உணவு 
கொள்ள வேண்டும் என்க . கீழ்ப்பாட்டில் , கேள்வி 

அற இன்பங் 


ங்சு 


திருக்குறள் 


களுக்குக் காரணமான செல்வத்தினுஞ் சிறந்த தென்று கூறி , இப் 
பாட்டில் உயிர்வாழ்க்கைக்கு இன்றியமையாத உணவினும் அது 
சிறந்த தென்றார் : ஒருவன் உணவைவிட்டாயினும் நூலைக் கேட்க 
என்றபடி , செவிக்கு உணவு வரும்போது வயிற்று உணவைக்கருதி 
அதனை இழத்தலாகாதென்பதும் இங்குப்பெறப்படும் . செவிக்கு 
உணவாகிய - காதினால் உட்கொள்ளப்படுவ தாகிய , சுவைமிகுதி - 
ரசம் . பிற்பயத்தல் - பின்பு பலபயன்களைத் தருதல் . வெறுக்கப் 
படுதலால் - வாயுணவு 

வெறுக்கப்படு தலால் . பெரி தாயவழி - 
அவ்வாயுணவு அதிகப்பட்ட பொழுது , தேடற்றுன்பமேயன்றி 
அவ்வுணவுக்கு உரிய பொருள்களைச் சம்பாதிக்குந் துன்பம்மாத்தி 
ரமே யல்லாமல் . உணவுமிகு தியால் நோய்மிகு தலை , மேல் மருந்து 
என்னும் அதிகாரத்தில் " தீயள வன்றித்தெரியான் பெரி துண் 
ணின் , நோயள வின்றிப்படும் என்பதனாலும் அறிக . அதனாற் 
காமம் பெருகுதல் , வெளிப்படை ; துயிற்சுவையுந் தூ நல்லார் 
தோட்சுவையுமெல்லாம் , அயிற்சுவையினாகுவவென்றெண்ணி 
அயிற்சுவையும் , பித்துணாக்கொள்பபோற் கொள்ப பிறர்சிலர் , 
மொத்துணாமொய்ம்பினவர் " 

என்ற நீதிநெறிவிளக்கத்தையுங் 
காண்க . அது தானும் - அச்சிறி துணவும் . பின் இருந்து கேட்டற் 
பொருட்டு - இன்னுஞ் சிலகாலம் வாழ்ந்திருந்து நூற்பொருள் 
களைக் கேட்பதற்கு. " ஈயென்கிளவி இழிந்தோன் கூற்றே என்ற 
தொல்காப்பியத்தால் ஈ என்னும் வினைப்பகுதி இழிந்தோனேற் 
றற்கு உரிய சொல்லாதலறிக . ஈதல் - வயிற்றது இழிவுதோன்ற 
நின்றது என்ற உரைநடையால் , முன்னிலைச்சொல்லாய் வருவழி 
மல்லது பிறாண்டு இன்ன சொல் இன்னார்க்கு உரித்தென்னும் 
வரையறையில்லென்பது உணர்த்து தற்கு ஈ தா கொடு என முன் 
னிலைவாய்பாடு பற்றி யோதினார் என்ற சேனாவரையா து கொள்கை 
யைப் பரிமேலழகர் ஏற்றுக்கொள்ளாமை அறியப்படும் . உணவு 
உண்ணப்படும் பொருளுக்குத்தொழிலாகுபெயர்.செவிக்கு உணவு 
என நாவின்புலத்தைச் செவிமேலேற்றிக் கூறினார் ; கீழ் “ செவி 
கைப்ப ” என்றாற்போல . இது - "உண்டற்குரியவல்லாப்பொருளை , 
உண்டன போலக்கூறலுமரபே என்ற வழுவமைதியில் அடங்கும் . 
போழ்து - பொழுது என்பதன் மரூஉ ; போது என்றும் வரும் . 
வயிற்றுக்கும் , உம்மை - இழிவுசிறப்பும்மை ; எச்சப்பொருளதென் 
றும் கொள்ளலாம் . வயிற்றது இழிவு - ஒருநாளுணவை யொழி 
யென்றாலொழியாய் , இருநாளைக் கேலென்றாலேலாய் - ஒருநாளும் , 
என்னோவறியா யிடும்பைகூரென் வயிறே , உன்னோடுவாழ்தலரிது 
என்பதிலும் விளங்கும் . பருகுவனன்ன வார்வத்தனாகிச் செவி 

நெஞ்சுகளனாக ” உட்கொள்ளப்படுவதாதலின் , கேள்வி 
செவிக்கு உணவெனப்பட்டது . 

( உ ) 
செவியுணவிற் கேள்வி யுடையா ரவியுணவின் 

ஆன்றாரோ டொப்பர் நிலத்து . 
பரி : -- செவி உணவின் - செவியுணவாகிய , கேள்வி 
கேள்வியினை , உடையார்-- , நிலத்து - நிலத்தின் கண்ணரா 
பினும் , அவி உணவின் அவி உணவினையுடைய , ஆன்றா 
ரோடு - தேவரோடு , ஒப்பர்- ; ( எ - று . ) 


வாயாக 


சகல் . 


கூ.எ 


சஉ - ஆம் அதிகாரம் - கேள்வி 


உபமானம் 


செவியுணவு - செவியான் உண்ணும்உணவு ; அல்வழிக் 
கண் வந்த இன்சாரியையது னகரம் , வலிந்து நின்றது . 
அவியாகிய உணவு - தேவர்க்கு வேள்வித்தீயிற் கொடுப் 
பன . அறிவால் நிறைந்தமையான் ஆன்றார் என்றும் , 
துன்பம் அறியாமையான் தேவரோடு ஒப்பர் என்றும் 
கூறினார் . 

இதனான் , அதனையுடையாரது சிறப்புக் கூறப்பட்டது . 
( த -ரை .) நூற்பொருள்களைக் கேட்டவர் தேவலோகத்தின் 
பம் போன்ற இன்பத்தை இவ்வுலகிற்பெறுவ ரென்பதாம் . தவ 
லருந் தொல்கேள்வித்தன்மையுடையார் , இகலிலரெஃகுடையார் 
தம்முட்குழீ இ , நகலி னினி தாயிற் காண்பா மகல்வானத், தும்ப 
ருறைவார் பதி " என்னும் நாலடியார்ப்பாட்டை இங்கே அறிக . 

சிறந்ததாக இருந்தால் தான் பொருட்குச் சிறப்பு 
உண்டு : ஆதலால் , வள்ளுவர் தேவசாதியையும் , மேலுலகத் 
தையும் மதிப்புற உடன்பட்டவராவர் . ( இங்கே அவியுணவின் 
ஆன்றேர் என்ற சொல்லை நோக்கின் அவிசொரிந்து ஆயிரம் 
வேட்டலின் என்ற குறளில் ( 259 ) எடுத்தோதும் அவியின் 
சிறப்பு விளங்கும் : மற்றும் , இக்குறளின் விழுமியகருத்துக்களை 
செவியுணவான வேதசிரப்பொருளுணர்ந்து செந்தீ , அவியுணவூட் 
டும் ஈசன் அன்பர் என்று திருவிளையாடற் புராணத்திலும் , 
" வேள்விச்சாலை யெங்கும் பெறுமவிப்பாகங்கொடுக்கும் பெற்றிமே 
லோர் . 

வருமுறைமையழைத்துவிடு மந்திரமெங்கும் வானவர் 
நாயகர் திருவேகம்பர் முன்றில் , திருமலிபொற்கோபுரத்து நெருங்கு 
மெல்லாத் தேவரையும் அணித்தாகக் கொண்டு செல்லும் " என்று 
பெரியபுராணத்திலும் கையாண்டிருத்தலும் காண்க .) நிலத்தின் 
கண்ணராயினும் - பூலோகத்திலுள்ளவரானாலும் , அவியுணவினை 
யுடைய - அவிசைஉண்ணு தலையுடைய . அவி தீயிற்பெய்யும் 
நெய் பொரி சமித்து முதலியன : இது - ஹவிஸ் என்ற வடசொல் 
லின் திரிபு . அல்வழியில் வந்த இன் சாரியை யென்றது ,உணவிற் 
கேள்வி என்ற இருபெயரொட்டுப் பண்புத்தொகையின் இடையி 
லுள்ளதை . வலிந்து - மெல்லெழுத்து வல்லெழுத்தாய் ; இங்கே 
றகரமெய்யாய் . " னஃகான் றஃகான் நான்கனுருபிற்கு ” , “ னகார 
விறுதி வல்லெழுத்திமையின் , றகாரமாகும் வேற்றுமைப்பொரு 

தொல்காப்பியச்சூத்திரங்களால் வேற்றுமைப் 
புணர்ச்சியிலே யன்றி , அல்வழிப்புணர்ச்சியில் இன்சாரியையின் 
னகரம் றகரமா தற்கு விதியின்மையால் , உணவிற்கேள்வி என்ற 
விடத்துத் 

திரிபு வலித்தல் என்னுஞ் செய்யுள் விகாரமாகக் 
கொள்ளப்பட்டது. வேள்வித் தீயில் - யாகத்து ஓம் அக்கினியில் , 
கொடுப்பன - கொடுக்கப்படும் நெய்ம் முதலியன . 

அதனை - கேள் 


. 


ட்கே 


என்ற 


வியை . 


சகச . 


கற்றில னாயினுங் கேட்க வஃதொருவற்கு 

ஒற்கத்தி னூற்றாந் துணை . 
பரி .-- கற்றிலன் ஆயின் உம் - ( உறுதி நூல்களைத் 
தான் ) கற்றிலனாயினும் , கேட்க ( அவற்றின் பொருள் 


ந.அ 


நின்றது . 


துணை 


களைக் கற்றறிந்தார் சொல்லக் ) கேட்க : அஃது - அக்கேள்வி , 
ஒருவற்கு - ஒருவனுக்கு , ஒற்கத்தின் - தளர்ச்சி வந்துழி , 
ஊற்று ஆம் துணை - பற்றுக்கோடாந் துணை , ( ஆகலான் ); 
( எ - று . ) 
உம்மை , கற்கவேண்டும் 

என்பதுபட 
தளர்ச்சி - வறுமையானாதல் , அறிவின்மையானதல் இடுக் 
கண்பட்டுழி மனந்தளர்தல் . அதனைக் கேள்வியின் ஆய 
அறிவு நீக்கு மாகலின் , ஊற்றாந்துணை என்றார் . ஊன்று 
என்னும் ஆகுபெயரின் னகரம் , திரிந்து நின்றது . 

( 5 - ரை . ) ஒருவன் ஆசிரியரை யடுத்துக் கற்காவிடினும் , 
பெரியோரையடுத்து அரிய நூற்பொருளைக் கேட்டிருப்பானாயின் , 
அதனாலாய அறிவு மனத்தளர்வை நீக்கப் பற்றுக்கோடாகுமென் 
பதாம் . உறுதி நூல்களை - அறம் பொருள் இன்பம் வீடு 
என்னும் . புருஷார்த்தங்களைப்பற்றிக் கூறும் சாஸ்திரங்களை . 
கேட்க - கேட்கக்கடவன் ; வியங்கோள் வினைமுற்று . வந்துழி 
வந்தவிடத்து , பற்றுக் கோடாம் 

ஆதாரமாகும் 
துணையாயிருப்பது . உம்மை இழிவுசிறப்பு . வறுமையானா 
தல் - பொருளில்லாமையாலாவது . இடுக்கண்பட்டுழி துன்ப 
மடைந்தவிடத்து . கேள்வியின் 

கேள்வியினாலாகிய . 
ஊன்றுதலென்னும் பொருளைத் தரும் ஊன்று என்னும் 
முதனிலைத்தொழிற்பெயர் , 

இங்கு 

ஆகுபெயராய் , ஊன்றப் 
படுங் கோலை உணர்த்திற்று . இதன்ன கரம் றகரமானது - மென் 
றொடர் வன்றொடரான புணர்ச்சிவிகாரமென்றாவது , மெலிவலி 
யான செய்யுள் விகாரமென்றாவது கொள்க . கற்றிலன் - ஆண்பால் 
எதிர்மறை இறந்தகாலமுற்று . அஃதொருவற்கு - இங்கே ஆய்தம் 
உயிர் போல் ஒலித்தது ; மெய்போல் ஒலியாமையை அலகிட்டுக் 
காண்க . ஒற்கம் - தொழிற்பெயர் ; ஒல்கு - பகுதி . கற்றிலனா 
யினுங் கேட்க என்றதற்குக் காரணம் , கல்லா தவழியும் அதனை 
உண்டாக்கு தலானும் என இவ்வதிகாரத்தின் அவதாரிகையில் 
விளக்கப்பட்டது . " முற்றப்பகலு முனியாதினிதோதிக் , கற்றலிற் 
கேட்டலே நன்று என்றார் பழமொழியிலும் . 
சகரு . இழுக்க லுடையுழி யூற்றுக்கோ லற்றே 

ஒழுக்க முடையார்வாய்ச் சொல் . 
பரி ---இழுக்கல் உடை உழி வழுக்குதலையுடைய 
சேற்றுநிலத்து ( இயங்குவார்க்கு ), ஊற்றுக்கோல் அற்று - 
ஊன்றுகோல்போல் உதவும் : ( காவற்சாகாடு உகைப் 
பார்க்கு ) , ஒழுக்கம் உடையார் வாய் சொல் - ஒழுக்க 
முடையார் வாயிற்சொற்கள் ; ( எ - று . ) 

அவாய்நிலையான்வந்த உவமையடையால் , பொருளடை 
வருவிக்கப்பட்டது . ஊற்றாகியகோல்போல் உதவுதல் - 
தளர்ந்துழி அதனை நீக்குதல் . கல்வியுடையரேனும் ஒழுக்க 
மில்லாதார் அறிவிலராகலின் , அவர் வாய்ச்சொல் கேட்கப் 


சுஉ - ஆம் அதிகாரம் -- கேள்வி 


This 


படாது என்பதுதோன்ற , ஒழுக்கமுடையார் வாய்ச்சொல் 
என்றார் . வாய் என்பது, தீச்சொல் அறியாமையாகிய 
சிறப்புஉணர நின்றது . அவற்றைக் கேட்க என்பது 
குறிப்பெச்சம் . 

( 5 - ரை .) கற்றிலனாயினும் கேட்க என்றார் . இதனால் , கேட்கப் 
படவேண்டுவது ஒழுக்கமுடையார் 

வாய்ச்சொல் என்கிறார் . 
வழுக்கு தல் -சறுக்கு தல் . சேற்றுநிலம் - சேறுபட்ட தரை . இயங்கு 
வார்க்கு - நடப்பவர்க்கு . காவற் சாகாடு உகைப்பார்க்கு - காத்தல் 
தொழிலுக்குரிய இராச்சியமாகிய வண்டியைச் செலுத்துபவர் 
களுக்கு : அரசர்க்கு . காவற்சாகாடு கைப்பார்க்கு என்றும் பிரிக் 
கலாம் : பொருள் இதுவே . சாகாடு - சகடம் , பண்டி . உகைத்தல் , 
கைத்தல் - செலுத்தல் . ஒழுக்கமுடையார் வாய்ச்சொல் - நல்லொ 
ழுக்கத்தை யுடையவர்களது வாயிலிருந்து வருஞ் சொற்கள் . 
அவாய்நிலை ஒருசொல் மற்றொரு சொல்லை வேண்டி நிற்றல் ; அவாய் 
அவாவி . அவாய்நிலையால் வருவித்து முடிப்பதனை , வட நூலார் 
அத்யா ஹார மென்பர் . இழுக்கலுடையுழியூற்றுக்கோல் என்ற 
உபமானத்தினிடையில் அவசியமாக வேண்டிய தா தலால் வரு 
விக்கப்பட்ட இயங்குவார்க்கு என்ற அடைமொழிக்கு ஏற்க , 
ஒழுக்கமுடையார் வாய்ச்சொல் என்ற உபமேயத்திற்கும் காவற் 
சாகாடு உகைப்பார்க்கு என்ற அடைமொழி வருவிக்கப்பட்டது . 
மற்றையோர்க்கும் ஏற்கும் ஆயினும் , இவ்வதிகாரம் அரசியலாத 
லால் , இதுவே வருவிக்கவேண்டிய தாயிற்று . உவமை . உபமாநம் 
என்பனவும் , அடைமொழி விசேஷணம் என்பனவும் , பொருள் 
உபமேயம் என்பனவும் - ஒரு பொருளன . அடை - முன்னே அடுத்து 
வருஞ் சொல் . ஊற்றாகிய கோல் - ஊன்றப்படுவ தாகிய கோல் . 
தளர்ந்துழி - (வறுமையினாலாவது 

(வறுமையினாலாவது அறிவில்லாமையினாலாவது 
துன்பம் நேர அதனால் ) மனம் தளர்ந்தபோது . அதனை - அத் 
தளர்ச்சியை. கல்விக்குப்பயன் நல்லொழுக்கமா தலை " கற்க 
கசடறக்கற்பவை கற்றபின் , நிற்க வதற்குத் தக " என்ற குறளா 
லும் , கல்வியுடையோரும் ஒழுக்கமிலராயின் அறிவிலரா தலை 
உலகத்தோடொட்டவொழுகல் பலகற்றுங் , கல்லாரறிவிலா தார் " 
என்ற குறளாலும் அறிக . ஒழுக்கமுடையார் வாய்ச்சொற்கள் 
யாவையும் நல்லவை யா தலை ஒழுக்கமுடையவர்க்கொல்லா 
வே தீய , வழுக்கியும் வாயாற்சொலல் " என்ற குறளால் அறிக . 
கீழ் ஒழுக்கமுடைமை என்னும் அதிகாரத்தில் , “ ஒழுக்கமுடைய 
வர்க்கு என்ற குறளினுரையில் , சொலல் -சாதியொருமை; 
சொலல் எனவே அமைந்திருக்க , 

வாயால் 

வேண்டாது 
கூறினார் , நல்ல சொற்கள் பயின்றதெனத் தாம் வேண்டிய தன் 
சிறப்பு முடித்தற்கு : 

வடநூலார் தாற்பரியமென்ப 
எனக் கூறியதை இங்கே அறிக . அவற்றைக்கேட்க - ஒழுக்க 
முடையார் வாய்ச்சொற்களை விடாமற் கேட்கவேண்டும் . இழுக் 
கல் -- தொழிற்பெயர் . உழி - இடத்து . ஊற்றுக்கோல் -இருபெய 
ரொட்டுப் பண்புத்தொகை: 

சொல சாதியொருமையா தலின் , 
அற்று என்னும் ஒன்றன்பால் முற்றைக் கொண்டது . ஏ -ஈற்றசை : 
தேற்றமுமாம் . பயனுவமையணி , காவல் சாகாடுகைப்பார் - கால் 
பார் கோத்து ஞாலத்தியக்கும் , காவற்சரகாடுகைப் போன்மாணின் 


என 


இதனை 


திருக்குறள் 


சகசா . 


ஊறின்றாகி யாறினிதுபடுமே , உய்த்தல்தேற்றானாயின் வைகலும் , 
பகைக்கூழள்ளற்பட்டு , மிகப்பஃறீநோய் தலைத்தலைத் தருமே " 
என்பது , புறநானூறு . 

எனைத்தானு நல்லவை கேட்க வனைத்தானும் 

ஆன்ற பெருமை தரும் . 
பரி .-- ( ஒருவன் ), எனைத்து ஆன் உம் - சிறிதாயினும் , 
நல்லவைகேட்க - உறுதிப்பொருள்களைக் கேட்க ; ( அக் 
கேள்வி ), அனைத்து ஆன்உம் - அத்துணையாயினும் , ஆன்ற 
பெருமை தரும் -நிறைந்த பெருமையைத் தரும் , ( ஆகலான் ) ; 
( எ - று .) 

எனைத்து, அனைத்து என்பன - கேட்கும் பொருள் 
மேலும் , காலத்தின் மேலும் நின்றன . அக்கேள்வி மழைத் 
துளிபோல வந்து ஈண்டி எல்லா அறிவுகளையும் உள வாக்க 
லின் , சிறிது என்று இகழற்க என்பதாம் . 

( கு - ரை . ) எவ்வளவு சிறிது பொருள் எவ்வளவு சிறிதுபொழு 
திற் கேட்கப்பட்டாலும் அவ்வளவுக்கும் ஏற்ற பயனுண்டு என்க. 
அத்துணையாயினும் - அவ்வளவானாலும் . மழைத்துளி போல 
வந்து ஈண்டி - மழைநீர்த்துளி சிறிதுசிறிதாகச் சேர்ந்து பெரு 
வெள்ளமாய்ப் பயன் தருதல் போல , இக்கேள்வியும் சிறிது 
சிறிதாகச்சேர்ந்து வளருமென்க. உள ஆக்கலின் -உள்ளனவாகச் 
செய்தலால் . இகழற்க - இகழ்ச்சி செய்யாதொழிக, எனைத்து , 
அனைத்து - எத்தனைத்து , அத்தனைத்து என்பவற்றின் மரூஉ . 
ஆனும் - ஆயினும் என்பதன் விகாரம் . எனைத்து என்பதில் , 
வினா-சிறுமைப்பொருள் குறித்தது . உம்மைகள் - இழிவுசிறப்புப் 
பொருளன . ஆன்ற , ஆன் - பகுதி ; ஆன்றல் -நிறை தல் . இங்குத் 
தரும் என்பது - படர்க்கையிடத்துக்கு வந்தமையின் , இட வழு 
வமைதி . பெருமை - பண்புப்பெயர் . 
சகா . பிழைத்துணர்ந்தும் பேதைமை சொல்லா ரிழைத்துணர்ந்து 

ஈண்டிய கேள்வி யவர் . 
பரி .--- பிழைத்து உணர்ந்து உம் - பிறழ உணர்ந்த வழி 
யும் , பேதைமை -( தமக்குப் ) பேதைமை பயக்கும் சொற்களை , 
சொல்லார் - : - இழைத்து உணர்ந்து - ( பொருள்களைத் 
தாமும் ) துண்ணிதாக ஆராய்ந்து அறிந்து , ஈண்டிய - 
( அதன்மேலும் ) ஈண்டிய , கேள்வியவர் - கேள்வியினை 
யுடையார் ; ( எ - று . ) 

பிழைப்ப என்பது , திரிந்து நின்றது . பேதைமை 
ஆகுபெயர் . ஈண்டுதல் - பலவாற்றான் வந்து நிறைதல் . 
பொருள்களின் பெய்ம்மையைத் தாமும் அறிந்து அறிந்தா 
ராடு ஒப்பிப்பதுஞ் செய்தார் தாமதகுணத்தான் மயங் 
கினராயினும் அவ்வாறல்லது சொல்லாரென்பதாம் . 

இவை நான்கு பாட்டாலும் , கேட்டார்க்கு வரும் 
நன்மை கூறப்பட்டது. 


ச்உ - ஆம் அதிகாரம் - கேள்வி 


சக் 


அதன் 


( கு - ரை .) கல்வி கேள்வி யறிவுகளையுடையவரது மனம் தமோ 
குணவசத்தால் ஒருகாலத்திற் சிறிது மாறுபட்டாலும் அப்பொ 
ழுதும் அவர் வாயிலிருந்து அறிவுகேடான வார்த்தைகள் வாரா ; 
முன் பயிற்சியினால் நல்லுறுதி மொழிகளே வெளிப்படுமென் 
பதாம் . இம்மூ வுலகி னிருள் கடியு மாய்கதிர்போல் . அம்மூன்று 
முற்றவறி தலால் - தம்மின் , உறழா மயங்கியுறழினு மென்றும் ; 
பிறழா பெரியோர் வாய்ச்சொல் " என்று புறப்பொருள் வெண் 
பாமாலை கூறுவதுங் காண்க . " பொய்ம்மை மொழி புகன்றறி 
யேம் 

புகலமன மெண்ணுகினும் . மெய்ம்மையல துரையாநா வேத 
நவில்பயிற்சியால் என்ருற்போலக் கொள்க . பிறழ உணர்ந்த 
வழியும் - மாறுபாடாக அறிந்தபொழுதும் . தமக்குப் பேதைமை 
பயக்கும் - தமக்கு அறிவின்மையைக் கொடுக்கும் . பொருள்களை - 
நூற்பொருள்களை . நுண்ணிதாக - நுட்பமுடைய தாக . 
மேலும் - அதுவேயுமன்றி . பிழைத்து என்னுஞ் செய்தெனெச்சம் 
உணர்ந்து என்னும் வேறு கருத்தாவின் வினையைக்கொண்டு முடி 
தற்கு ஏலாத தா தலால் , அதனைப் பிறகருத்தாவின் வினையையுங் 
கொண்டு முடி தற்கு ஏற்ற பிழைப்ப என்னுஞ் செயவெனெச்சத் 
தின் திரிபாகக் கொள்ள வேண்டிய தாயிற்று; ( நன் - வினை -உரு,உஎ. ] 
பேதைமை - மடமையைத் தருஞ் சொற்களுக்குக் காரியவாகுபெயர் . 
பவ ஆற்றான் - பலவழிகளால் ; தன்னோடொத்தார் ஆசிரியன் பெரி 
யோர் இவர்களோடு பழகு தலால் வந்த கேள்வியறிவுகளால் . 
அறிந்தாரோடு ஒப்பிப்பதும் செய்தார் - கற்ற பெரியோரிடம் 
நூற்பொருள்களைக் கேட்டு அவற்றுடன் தாம் முன் அறிந்த நூற் 
பொருள்களை ஒத்திட்டுப்பார்த்தலுஞ் செய்தவர் . கடவுள் ஒருவ 
ரொழியப் பிறரெல்லாம் முக்குணவசப்பட்டவராதலின் , தாமத 
குணத்தான் மயங்கினாாயினும் எனப்பட்டது . தாமசம் - கோபம் 
முதலியவற்றிற்குக் காரணமாகுந் தீக்குணம் . அவ்வாறல்லது 
சொல்லார் - அப்படி மயங்கின மாத்திரமே யொழிய நூற்பொருள் 
களுக்கு மாறுபாடானவற்றைச் சொல்ல மாட்டார் . உணர்ந்தும் , 
உம்மை - இழிவுசிறப்பு . 

( எ ) 
சகஅ . கேட்பினுங் கேளாத் தகையவே கேள்வியால் 

தோட்கப் படாத செவி . 
பரி .-- கேட்பின்உம்- (தம்புலமாய ஓசைமாத்திரத்தைக் ) 
கேட்குமாயினும் , கேளா தகைய - செவிடாந் தன்மையவே 
யாம் : - கேள்வியால்- , தோட்கப்படாத - துளைக்கப்படாத , 
செவி - செவிகள் : ( எ - று . ) 

ஏகாரம் - தேற்றத்தின்கண் வந்தது . ஓசை மாத்திரத் 
தான் உறுதியெய்தாமையின் கேளாத்தகைய என்றும் , 
மனத்தின் கண் நூற்பொருள் நுழைதற்கு வழியாக்கலின் 
கேள்வியைக் கருவியாக்கியுங் கூறினார் ; பழைய துளை துளை 
யன்று என்பதாம் . 

( கு - ரை . ) செவி படைத்ததற்குப் பயன் நூற்பொருள் கேட் 
டலே யென்பதாம் . தம் புலமாய - தமது (காதுகளின் ]உணர்ச்சி 

6 


சித் 


திருக்குறள் 


சகசு . 


காகிய . செவிடு - ஓசையறியும்புலனற்றது . துளைக்கப்படாத 
தடையின்றி 

நன்றாய் நுழையப்படாத . தேற்றத்தின்கண் 
உறுதிப்பொருளில் . உறுதியெய்தாமையின் சிறப்படையாத 
தனால் . வழியாக்கலின் - வழியை உண்டுபண்ணுதலால் . தோட்கப் 
படாத என்ற வினைக்கு ஏற்பக் கேள்வியை ஊசி முதலிய துளைக் 
குங் கருவியாகக் கூறாமையால் , இது ஏகதேசவுருவகம் . பழைய 
துளை துளையன்று - காதில் இயற்கையாகவுள்ள துவாரம் , நூற் 
பொருள் நுழைதற்கு .வழியாகா தபொழுது துளை யெனசி சிறப்பித் 
துக் கூறத்தக்க தன்று என்க . கேட்பினும் என்றஉம்மை 
உயர்வுசிறப்பு . தகைய - பலவின்பாற் குறிப்புமுற்று . தோட்கப் 
படாத என்பதில் , தோள் - பகுதி . செவி - பால்பகா அஃறிணைப் 
பெயர் . “ இருடீர் விளக்கத்திமிழிசையார் கோவே , குருடேயுமன்று 
நின் குற்றம் - மருடீர்ந்த , பாட்டு முரையும் பயிலா தன விரண்டு , 
ஓட்டைச் செவியு முௗ என்ற ஒளவையார் பாட்டையும் , " இரும் 
பிற்போர் த்த , பழுதெண்ணும் 

வன்மனத்தா 

ரோட்டைமரசி 
செவியர் கேளார் " என்னுஞ் சிந்தாமணியையும் , " திருமால் சீர் 
கேளாத செவியென்ன செவியே " என்ற சிலப்பதிகாரத்தையும் 
இதனோடு ஒப்பிடுக . * கேள்வியாளரிற் , றோட்டசெவியை நீயாகு 
வையாமெனின் , அறச்செவி திறந்து மறச்செவி யடைத்து " 
என்ற மணிமேகலையடிகளில் இக்குறளின் பொருள் அமைந்திருத் 
தலுங் காண்க . 

( அ ) 
நுணங்கிய கேள்விய ரல்லார் வணங்கிய 

வாயின ராத லரிது . 
பரி .-- நுணங்கிய கேள்வியர் அல்லார்- நுண்ணியதாகிய 
கேள்வியுடையரல்லாதார் , வணங்கிய வாயினர் ஆதல் 
பணிந்தமொழியினை யுடையராதல் , 

கூடாது . 
கேட்கப்படுகின்ற பொருளினது நுண்மை , கேள்வி 
மேல் ஏற்றப்பட்டது . வாய் ஆகுபெயர் . பணிந்த மொழி 
பணிவைப் புலப்படுத்திய மொழி . கேளாதார் உணர்வின் 
மையால் தம்மை வியந்து கூறுவ ரென்பதாம் . அல்லால் 
என்பதூஉம் பாடம் .. 

( கு - ரை .) நூற்கேள்வி யில்லா தவர் அறிவில்லாமையால் 
தம்மைத் தாமே சிறப்பித்துப் புகழ்ந்து பேசுவ ரென்பதாம் . 
தமது நிலையையும் பிறாது நிலையையும் அறிவிக்குங் கல்விகேள் வி 
களையுடையவர் பிறரிடத்து வணக்கமாகப் பேசுவர் ; அப்படிப் 
பட்டவரல்லா தவர் அங்ஙனம் பேசார் என்றபடி . கற்றறிவார் 
கண்ட தடக்க மடங்கா தார் , பொச்சாந்துந் தம்மைப் புகழ்ந்துரைப் 
பர் - தெற்ற , அறைக லருவி மணிமலை நாட , நிறைகுட நீர் 
தளும்பலில் " என்னும்பழமொழிச்செய்யுள் இங்கே அறியத்தக்கது . 
பணிந்த மொழி - விநயத்தோடு கூடின சொல் . கேட்கப்படுகின்ற 
பொருளினது நுட்பத்தைக் கேள்வியின் மேலேற்றி நுணங்கிய 
கேள்வி 

என்றது - உபசாரவழக்கு . வாய் - வாயாற் சொல்லுஞ் 
சொல்லுக்குக் கருவியாகுபெயர் , பணிவைப் புலப்படுத்திய 
வணக்கத்தைத் தெரிவிக்கிற , கேளா தார் - நூற்கேள்வியைப் 


அரிது 


- 


ஆம் அதிகாரம் - கேள்வி 


* 


* 


பெறாதவர் . 

" அல்லார் என்ற இடத்து அல்லால் என்பது 
பாடமாயின் , பிறர் என்பது வருவிக்கவேண்டும் ; 

வருவிக்கவேண்டும் ; நுணங்கிய 
கேள்வியர் வணங்கிய வாயினராதல் எளிதே யல்லாமல் , பிறர் 
வணங்கியவாயின ராதல் அரிதென்க. அரிது , அருமை - இன்மை 
மேல் நின்றது . 
ச்20 . செவியிற் சுவையுணரா வாயுணர்வின் மாக்கள் 

அவியினும் வாழினு மென் . 
பரி : -- செவியின் சுவைஉணரா- செவியால் நுகரப்படுஞ் 
சுவைகளை உணராத , வாய் உணர்வின் மாக்கள் -வாயுணர் 
வினையுடைய மாந்தர் , அவியின்உம் வாழின் உம் - சாவி 
னும் வாழினும் , என் - ( உலகிற்கு வருவது ) என்னை ? ( எ - று . ) 

செவியால் நுகரப்படுஞ்சுவைகளாவன -சொற்சுவையும் , 
பொருட்சுவையும் : அவற்றுள், சொற்சுவை.குணம் , அலங் 
காரம் என இருவகைத்து ; பொருட்சுவை காமம் , நகை , 
கருணை , வீரம் , உருத்திரம் , அச்சம் , இழிப்பு , வியப்பு , சாந் 
தம் என ஒன்பது வகைத்து : அவையெல்லாம் ஈண்டுஉரைப் 
பின் பெருகும் . வாயுணர்வு என்பது - இடைப்பதங்கள் 
தொக்குகின்ற மூன்றாம் வேற்றுமைத்தொகை ; அது - வா 
யால் நுகரப்படுஞ்சுவைகளை உணரும் உணர்வு எனவிரியும் : 

வை - கைப்பு , + கார்ப்பு , புளிப்பு , உவர்ப்பு , துவர்ப்பு , 
தித்திப்புஎன ஆறாம் . செத்தால் இழப்பதும் வாழ்ந்தாற் 
பெறுவதும் இன்மையின் , இரண்டும் ஒக்கும் என்பதாம் . 
வாயுணவின் என்று பாடம் ஓதுவாரும் உளர் . 

இவை மூன்று பாட்டானும் , கேளாதவழிப்படுங்குற்றம் 
கூறப்பட்டது . 

( த - ரை . ) கல்வியினும் சிறப்புள்ள கேள்வியைப் பெறா தார் 
உணவுண்டு உயிரோடிருப்பதனால் நன்மையும் இறத்தலால் இழப் 
பதும் இல்லையென்பதாம் . செவியால் நுகரப்படும் சுவைகள் - காதி 
னாற் கேட்டு அனுபவிக்கப்படும் ரசத்தையுடைய நூற்கேள்விகள் . 
வாயுணர்வினையுடைய மாந்தர் - வாயாலுண்ணப்படும் பொருள் 
களின் ருசிகளை மாத்திரமே அறி தலையுடைய மனிதர் . அவியினும் 
வாழினும் - இறந்தாலும் வாழ்ந்தாலும் . என் என்ற குறிப்புமுற்று , 
இன்மை குறித்து நின்றது ; " கற்ற தனாலாயபயனென்கொல் என் 
றதிற்போல . குணம் - செறிவு, தெளிவு , சமநிலை , இன்பம் , ஒழுகிசை , 
உதாரம் , உய்த்தலில் பொருண்மை , காந்தம் , வலி , சமாதி எனப் 
பத்தாம் . இவற்றுள் , செறிவு - சொற்கள் நெகிழ்ச்சிபெறாது கட்டா 
யிருத்தல் . தெளிவு - பொருள் வெளிப்படையாகத் தோன்றுவது . 
சமநிலை - எல்லாத்தொடர்களும் ஒருபடிப்படத்தொடுப்பது . இன் 
பம் - சொல்லிற் சுவைதோன்றுவது . ஒழுகிசை - வெறுப்பா 
யிராமற் பிரியமாயிருக்கும்படியான ஓசை . உதாரம் - குறிப்பினால் 
ஓர்சிறப்புப்பொருளை விளைப்பது . உய்த்தலில்பொருண்மை - கரு 

பீ - ம் : - * சுவை . + காழ்ப்பு . 


திருக்குறள் 


ரை 


- 


தியபொருள் புலப்படுதற்கு வேண்டிய சொல்லுடைமை . காந்தம் 
உலக இயற்கைக்கு ஒத்துக்கூறுவது , 

வலி 

தொகைநிலைத் 
தொடர்கள் மிகுதியாய்வருவது . சமாதி - ஒருபொருளில் மற் 
றொன்றன் தன்மையை ஆரோபித்தல் . அலங்காரம் - பிராசம் , 
மடக்கு முதலிய சொல்லணிகள் . பிராசம் - வந்த எழுத்தே மீண்டும் 
வருவது . மடக்கு ( யமகம் ) - எழுத்தின் கூட்டம் 

இடைவிட்டே 
ம் இடை 

விடாதேனும் பொருள் வேறுபாட்டால் மீண்டுவரு 
வது . தன்மை உவமை 2.ருவகம் முதலாகப் பொருளணிகளும் 
பல உண்டு . குணத்துக்கும் அலங்காரத்திற்கும் வேறுபாடு 
யாதோவெனின் , - தொடைகளைப்பற்றிநின்று காப்பியத்திற்கு 
அழகு செய்வது - குணம் . சொல்லையும் பொருளையும் பற்றிநின்று 
அழகு செய்வது அலங்காரம்எ ன்றும் , குணங்கள் - இளமை 
முதலியனபோல ஒற்றுமைநயத்தில் நின்று அழகு செய்வன : 
அலங்காரங்கள் - கடககுண்டலாதிகளைப்போல வேற்றுமை நயத் 
தில் நின்று அழகுசெய்வன என்றும் , காப்பியத்திற்கு அழகுசெய் 
வன - குணங்கள் , அதிசயத்தைச் செய்வன - அணிகள் என்றும் 
கூறுவர் . பொருட்சுவை -ரஸம் . சிருங்காரம் , ஹாஸ்யம் , கருணம் , 
வீரம் , ரௌத்திரம் , பயாநகம் , பீபத்ஸம் , அத்புதம் , சாந்தம் என் 
னும் நவரஸங்களுக்கும் உவகை , நகை , அழுகை , பெருமிதம் , 
வெகுளி, அச்சம் , இளிவரல் , மருட்கை , சமநிலை என்ற ஒன்பதும் 
முறையே காரணமாம் . ச்ருங்காரம் - சிற்றின்பவிருப்பம் . ஹாஸ் 
யம் - அங்கவிகாரம் முதலியவற்றைக்காணு தலால் உண்டாகுங் 
களிப்பு . கருணம் - இஷ்ட ஜந மரணம் முதலியவற்றால் ஆகும் 
துயரம் . வீரம் - செய்வினையில் 

மனத்துணிவு . ரௌத்திரம் - பிறர் 
செய்யுந் தீங்கினாலாகும் மனக்கொதிப்பு பயாநகம் - எந்தக்காரணத் 
தினாலாவது அச்சந்தோன் றுதல் . பீபத்ஸம் - அருவருப்புத்தோன் 
றுதல் . அத்புதம் - அதிசயத்தைக்கண்ட தனாலாகும் மனப்பரப்பு . 
சாந்தம் - பொருள்களிற் பற்றற்றுநிற்கும் நிலை . இவற்றின்வகைக 
ளையும் விரிகளையும் இலக்கணங்களையும் உதாரணங்களையும் தண்டி 
மலங்காரம் முதலிய அணி நூல்களிலும் , வட நூல்களிலும் பரக்கக் 
காணலாம் ; தொல்காப்பியத்துப் பொருளதிகாரத்தில் “ நகையே 
யழுகை யிளிவரல் மருட்கை , அச்சம் பெருமிதம் வெகுளி யுவகை 
யென்று , அப்பாலெட்டே மெய்ப்பா டென் என்பது முதலாக 
மெய்ப்பாட்டியலிலும் , உவமவியலிலும் சுருக்கமாக்கூறப்படுவ துங் 
காண்க . ஈண்டு - இங்கு . உரைப்பின் - யாம் சொல்லப்புகுந்தால் . 
விரியும் - உரைவளர்ந்து போம் . மற்றென்றுவிரித்தல் என்னுங் 
குற்றத்திற்கு அஞ்சி , இங்ஙனங் கூறினார் . தொக்கு நின்ற இடைப் 
ய தங்கள் நுகரப்படுஞ் சுவைகளை 

யுணரும் 

என்பன . வாயு 
ணர்வு - மூன்றனுருபும் பொருளும் தொக்க தொகை . கார்ப்பு - 
காரம் , உறைப்பு , உவர்ப்பு , உப்பு , கைப்பு முதலிய இவை அறு 
சுவை ,யெனப்படும் . இரண்டும் - இறப்பும் வாழ்க்கையும் . வாயுண 
வின் என்ற பாடத்துக்கு - வாயினால் உணவுகொள்ளு தலைமாத்தி 

என்று பொருள்.உம்மைகள் எண்ணுப்பொருளன . 
செவியிற்சுவையுணரா வாயுணர்வினர் மக்க ளெனப்படாது மாக்க 
ளெனப்பட்டார் . வாயுணர்வின் மாக்களென்பதை மத்தியமபத 
லோபணைக்கு உதாரணங் காட்டினர் பிரயோக விவேகத்தார் . ( க 0 ) 


ரமேயுடைய 


. 


சஉக . 


அரண் 
அரண் 


அரண் : 


சங ஆம் அதிகாரம் .-- அறிவுடைமை . 

பரி .-- அஃதாவது - கல்விகேள்விகளி னாய அறிவோடு 
உண்மையறிவு உடையனாதல் . அதிகாரமுறைமையும் , இத 
னானே விளங்கும் . 

( 5 - ரை .) உண்மையறிவு - நிச்சயஞானம் : ஐயந்திரிபில்லா 
தது : விவேகம் . 

அறிவாவது நல்ல தன் நலனும் தீய தன் 
தீமையும் உள்ளவாறு உணர் தல் என்றார் , பொருளதிகாரவரை 
யில் . . அதிகாரமுறைமை 

கேள் வியென்னும் 

அதிகாரத்தின் 
பின்னே 

அறிவுடைமையென்னும் இவ்வதிகாரத்தை வைத்த 
தற்குக் காரணம் . இதனானே . இங்குக் கூறியவாற்றால் . கீழ்க் 
கூறிய கல்வி கேள்விகள் காரணமும் அறிவு அவற்றின் காரியமு 
மாதல் , அதிகாரமுறைமைக்குக் காரணம் . அறிவுடைமை - 
இரண்டாம் வேற்றுமைத்தொகை . 

அறிவற்றங் காக்குங் கருவி செறுவார்க்கும் 

உள்ளழிக்க லாகா வரண் . 
பரி.- ( அரசர்க்கு ), அறிவு - அறிவென்பது , -அற்றம் 
காக்கும் கருவி - இறுதிவாராமற் காக்கும் கருவியாம் ; 
( அதுவேயுமன்றி ), செறுவார்க்கு - பகைவர்க்கு , அழிக்கல் 
ஆகா - அழிக்கலாகாத , உள் அரண்உம் . உள்ளரணுமாம் . 

காத்தல் - முன் அறிந்து பரிகரித்தல் . உள் 
உள்ளாய 

உள்புக்கு அழிக்கலாகா 
என்றுமாம் . 

இதனான் , அறிவினது சிறப்புக் கூறப்பட்டது . 

( த - ரை .) அறிவு ஒருவர்க்கு இறுதிவராமற் காக்கும் கருவி 
யாவதோடு , பகைவர்க்கு அழிக்கலாகா அரண்போன்று காப்பும் 
ஆகுமென்பதாம் . இறுதி . கெடுதி ; அழிவு . உள்ளரண் உட் 
கோட்டை . முன்னறிந்து பரிகரித்தல் - ( வருகிற தீமையை ) முன் 
னமே அறிந்து வரவொட்டாமற் செய்தல் . உள்புக்கு - உள்ளே 
பிரவேசித்து . செறுவார்க்கும் என்றவிடத்து உம்மையை 
எடுத்து , அரண் என்பதனோடு கூட்டுக : அது - இறந்தது 
தழுவிய எச்சவும்மை ; உயர்வு சிறப்பு மாகலாம் . அறிவு 
னும் எழுவாய்க்கு , கருவி , அரண் என்பன - பெயர்ப்பயனிலைகள் ; 
இவற்றை வட நூலார் காாகக்கிரியை யென்பர் . அற்றம் - 
தொழிற்பெயர் . கருவி - உபகரணம் , உபாயம் . அறிவாகிய ஒரு 
பொருளினிடத்தில் , கருவியும் அரணுமாகிய பலபொருள்களின் 
தன்மையை ஏற்றிக் கூறியதனால் , பலபடப்புனைவணி ; வட நூலார் 
உல்லேகாலங்கார மென்பர் . 

சென்ற விடத்தாற் செலவிடாத் தீதொரீஇ 

நன்றின்பா லுய்ப்ப தறிவு . 
பரி .-- சென்ற இடத்தால் செலவிடா - (மனத்தை) அது 
சென்ற புலத்தின்கண் செல்லவிடாது , தீது ஒரீஇ - ( அப் 
புலத்தின் நன்மை தீமைகளை ஆராய்ந்து ) தீயதனின் நீக்கி , 
நன்றின்பால் உய்ப்பது நல்லதன் கண் செலுத்துவது ,, 
அறிவு- ; ( எ - று . ) 


- 


என் 


ச 2 2 . 


திருக்குறள் 


என்றவாறு . 


புலன்கள் 


- 


வினைக்கு ஏற்ற செயப்படுபொருள் , வருவிக்கப்பட் 

ஓசை , ஊறு , ஒளி , சுவை , நாற்றம் எனப் புலம் ஐந் 
தாயினும் , ஒருகாலத்து ஒன்றின்கண் அல்லது செல்லா 
மையின் , இடத்தால் என்றார் . விடாது என்பது , கடைக் 
குறைந்து நின்றது. குதிரையை நிலமறிந்து செலுத்தும் 
வாதுவன்போல் வேறாக்கி மனத்தைப் புலமறிந்து செலுத் 
துவது அறிவு என்றார், அஃது உயிர்க்குணமாகலின் . * 

( த - ரை . ) மனத்தைத் தான் போகும் வழிகளிலெல்லாஞ் 
செல்லவிடாது நல்வழியிற் செலுத்துவதே அறிவின் தன்மை 

அதுசென்ற புலத்தின்கண் - அம்மனம் போன 
ஓசை ஊறு முதலிய ஐம்புல வழிகளிலே . வினைக்கு - செலவிடுதல் 
என்னுந் தொழிலுக்கு . ஏற்ற செயப்படுபொருள் - மனத்தையென் 
பது . ஓசை - சப்தம் , செவிப்புலன் ; ஊறு- ஸ்பரிசம் , மெய்ப்புலன் ; 
ஒளி - ரூபம் , கட்புலன் ; சுவை - ரஸம் , வாய்ப்புலன் ; நாற்றம் -கந்தம் : 
நாசிப்புலன் . 

ஐந்தாயிருக்கவும் , இடத்தால் என 
ஒருமையாக்கூறியது , மனம் ஒருகாலத்திலே ஒருபுலத்திலேயே 
ஊன்றுமா தலின். விடா - ஈறுகெட்ட எதிர்மறை வினை யெச்சம் 
இதன் முன் பொதுவிதியால் வலிமிகு மா தலால் , விடா 
தீதொரீஇ என்று வலிமிக்க பாடமே சரியானது . வாது வன 
குதிரைப்பாகன் . வேறாக்கி - தன் விருப்பின்படி செல்லா தவாறு 
வேறுபடுத்தி . அஃது - அறிவு . இடத்தால் என்பதில் , ஆல் 
என்னும் மூன்றனுருபு ஏழாம் வேற்றுமை 

இடப்பொருளைத் 
தந்த தனால் வேற்றுமைமயக்கம் . செல - செல்ல . தீது - ஒன்றன் 
பாற் குறிப்பு வினையாலணையும் பெயர் . ஒரீஇ - ஒருவி . 

. 
ஈஉ ங . எப்பொருள் யார்யார்வாய்க் கேட்பினு மப்பொருள் 

மெய்ப்பொருள் காண்ப தறிவு . 
பரி .-- எ பொருள் யாதொருபொருளை , யார் யார் வாய் 
கேட்பின் உம் - யாவர் யாவர் சொல்லக் கேட்பினும் , 
அ பொருள் - அப்பொருளின் , மெய் பொருள் - மெய்யாய 
பயனை , காண்பது - காணவல்லது , அறிவு- ; ( எ - று . ) 

குணங்கள் மூன்றும் மாறிமாறிவருதல் யாவர்க்கும் 
உண்மையின் , உயர்ந்தபொருள் இழிந்தார்வாயினும் 
இழிந்தபொருள் உயர்ந்தார்வாயினும் உறுதிப்பொருள் 
பகைவர்வாயினும் கெடுபொருள் நட்டார்வாயினும் ஒரோ 
வழிக் கேட்கப்படுதலான் , எப்பொருள் யார்யார்வாய்க் 
கேட்பினும் என்றார் . அடுக்கு - பன்மைபற்றிவந்தது . 
வாய் என்பது , அவர் அப்பொருளின் கண் பயிலாமை 
உணரநின்றது . மெய்யாதல் - நிலைபெறுதல் . சொல்வாரது 
இயல்பு நோக்காது அப்பொருளின் பயன்நோக்கிக் 
கொள்ளுதல் ஒழிதல் செய்வது அறிவு என்பதாகும் . 

( த - ரை .) சொல்லுபவரைப்பற்றிக் கருதாது சொல்லப்படு 
வதன் பயனை யாராய்ந்து விளைவது நற்பயனாயின் கொள்ளவும் , 
தீப்பயனாயின் தள்ளவும் உதவுவதே அறிவு என்றவாறு. 


காண 


சங - ஆம் அதிகாரம் - அறிவுடைமை 


FGT 


8 


சஉச . 


வல்லது - ஆராய்ந்தறியவல்லது . குணங்கள் மூன்று - சத்துவம் , 
ரஜசு , தமசு என்பன . சத்துவம் ஞான மாம் தமம் அஞ்ஞான 
மாம் , மத்திமம் ( இராசசம் ) கலப்பதாம் " என்றது , ஈசுவரகீதை . 
யாவர்க்கும் உண்மையின்- ( கடவுள் ஒருவரன்றி மற்றை ) எல்லார்க் 
கும் உள்ள தனால் . றுதிப்பொருள் - நன்மை தரும் விஷயம் . 
கெடுபொருள் - தீமைதரும் விஷயம் . நட்டார் - சிநேகிதர் . ஒரோ 
வழி -சிலவிடத்து . அடுக்கு - யார்யார் என்னும் அடுக்குத்தொடர் ; 
அவர் அப்பொருளின்கண் பயிலாமை- அவ்விழிந்தார் முதலியவர் 
உயர்ந்தபொருள் முதலியவற்றில் இயற்கையிற் பழகியிராமையை . 
கொள்ளுதல் ஒழிதல் செய்வது - நல்ல பயன் தருவதை அங்கீ 
கரித்தலும் , தீயபயன் தருவதைத் தவிர்த்தலுஞ் 

செய்வது . 
கேட்பினும் , உம்மை -சிறப்புப் பொருளது : முற்றுப்பொருளதென் 
பாருமுளர் . கீழ் மெய்யுணர்தல் என்னும் அதிகாரத்தில் எப் 
பொருளெத்தன்மைத் தாயினு மப்பொருள் ,மெய்ப்பொருள் காண்ப 
தறிவு என்றதனோடு இதனை ஒப்பிடுக . ( அங்கு மெய்யுணர்வின் 
இலக்கணம் கூறுவதென்றும் , இங்கு உலகியலறிவினிலக்கணம் 
கூறுவதென்றும் உணர்க . ) யார் -வினாவடியாப் பிறந்த பெயர் . ( ந .) 

எண்பொருள வாகச் செலச்சொல்லித் தான் பிறர்வாய் 

நுண்பொருள் காண்ப தறிவு . 
பரி . தான்- , ( சொல்லுஞ்சொற்களை ), எண் பொருள 
ஆக ( அரியபொருளவாயினும் கேட்போர்க்கு ) 

எளிய 
பொருளவாமாறு , செல -மனங்கொள, சொல்லி - , - பிறர் 
வாய் நுண் பொருள் - பிறர்வாய் (க்கேட்குஞ் சொற்களின் ) 
நுண்ணியபொருள் , (காண அரிதாயினும் ), காண்பது - 
( அதனைக்) காணவல்லது , அறிவு- ; ( எ - று ) 

உடையவன் தொழில் , அறிவின்மேல் ஏற்றப்பட்டது . 
சொல்லுவன வழுவின்றி இனிது விளங்கச் சொல்லுக 
என்பார் 

சொல்மேல்வைத்தும் , கேட்பன வழுவினும் 
இனிது 

விளங்காவாயினும் பயனைக் கொண்டொழிக 
என்பார் பொருள் மேல்வைத்தும் கூறினார் . 

( கு - ரை .) அறிவுடையவன் அரிய விஷயங்களையும் 
வின்றி இனிதுவிளங்கச் சொல்லவேண்டும் : பிறர் கூறுவன . 
வழுக்கொண்டு இனிது விளங்காவாயினும் அவற்றின் பயனைக் 
கொள்ளவேண்டுமென்பதாம் . அரியபொருள ஆயினும் - அறிதற்கு 
அருமையான விஷயங்களையுடையவையானாலும் . மனங்கொள - 
கேட்பவர்மனம் அறிந்து கொள்ளும்படி . 

அறிதற்கு . 
உடையவன் தொழில் - அறிவுடையவனது தொழிலாகிய சொல்லு 
தலும் , காணுதலும் ; இதனை அறிவின் மேலேற்றியது , குணி 
வினையைக் குணவினையாகக்கூறிய உபசாரவழக்கு . 

சொல்லும் வார்த்தைகளை . வழுஇன்றி - தவறுகளில்லாமல் . 
செலச்சொல்லி எனச் சொல்மேல்வைத்தது . 

கேட்பன - பிறர் 
சொல்லத் தான் கேட்கும் பொருள்கள் . வழுவினும் . தவறுபட் 
டாலும் . பயனைக்கொண்டு ஒழிக - அசிசொற்களின் பயனை மாத் 
திரம் எடுத்துக்கொண்டு அச்சொற்களை நீக்குக . நுண்பொருள் , 


வழு 


காண 


சொல்லு 


வன 


சஅ 


திருக்குறள் 


எனப் பொருள் மேல் வைத்தது . எளிமைப் பொருளுணர்த்தும் 
எண்மையென்னும் பண்புப்பெயர் , ஈறுபோய் எண் என நின்றது . 
பொருள -பலவின்பாற் குறிப்பு வினையாலணையும் பெயர் . வேட் 
பத்தாஞ்சொல்லிப் பிறர்சொற் பயன்கோடல் , மாட்சியின் மாசற் 
றார்கோள் " என்பர் , மேல் சொல்வன்மை என்னும் அதிகாரத் 
தும் . உடையவன் தொழில் அறிவின்மேல் ஏற்றப்பட்டது 
என்ற தனால் , இங்ஙனம் காண்பவன் அறிவுடையனென்பதாம் . ( ச ) 
சஉரு . உலகத் தழீஇய தொட்பம் மலர்தலும் 

கூம்பலு மில்ல தறிவு . 
பரி.- உலகம் -உலகத்தை , தழீ இயது - நட்பாக்குவது , 
ஒட்பம்- ( ஒருவனுக்கு ) ஒட்பமாம் ; மலர்தல்உம் கூம்பல்உம் 
இல்லது . ( அந்நட்பின்கண் ) முன் மலர்தலும் பின் கூம்பு 
தலும் இன்றி ஒருநிலையனாவது , அறிவு - அறிவாம் ; ( எ - று . ) 

தழீ இயது , இல்லது என்பன - அவ்வத்தொழின் 
மேல் நின்றன . உலகம் என்பது - ஈண்டு , உயர்ந்தோரை . 
அவரொடு கயப்பூப்போல வேறுபடாது கோட்டுப்பூப் 
போல ஒருநிலையே நட்பாயினான் எல்லாவின்பமும் எய்தும் 
ஆகலின் , அதனை அறிவு என்றார் . காரியங்கள் காரணங்க 
ளாக உபசரிக்கப்பட்டன . இதனைச்செல்வத்தின்மலர்தலும் 
நல்குரவிற் கூம்பலும் இல்லது என்று உரைப்பாருமுளர் . 

( கு - ரை . ) அறிவுடைமைக்குப் பயன் உலகத்தைத் தழுவுவது ; 
அன்றியும் அறிவுடையோன் ஒருவரோடு நட்புச் செய்யும்போது 
முகம்மலர்ந்து பின்கூம்பாது என்றும் ஒரு நிலையனாக நிற்கக் 
கடவனென்க. உலகமெனபது உயர்ந்தோர் மாட்டே " என்ப 
ஆதலால் , உலகம் உயர்ந்தோரைக் காட்டிற்று . ஒட்பம் - ஒண்மை : 
அறிவுடைமை . மலர் தல் - முகம் மலர் தல் . கூம்பு தல் - முகம் 
வாடுதல் : ஒருநிலையனாவது - எப்பொழுதும் ஒரேநிலைமையை 
யுடையவனாயிருத்தல் . தழ் இயது - தழுவியது ; தொழிற்பெயர் : 
இது- இங்கே இறந்தகாலங்குறியாமல் தன்மை குறித்தது . இல் 

என்னும் ஒன்றன்பாற்குறிப்பு வினையாலணையும் பெயர் , 
இல்லா திருத்தல் என இங்கே தொழில்மாத்திரத்தை யுணர்த்தி 

அவரொடு - உயர்ந்தாரோடு , கயப்பூப்போல வேறு 
படாது - நீர் நிலையிலுண்டாகுந் தாமரை முதலிய பூக்கள் ஒருகால் 
மலர் தலும் மீண்டுங்குவி தலுமாகத் தாம் அழிகிறவரையில் நிலை 
மாறு தல்போல , ஒருகால் முகமலர் தலும் மீண்டும் முகம் வாடுத 
லும் இல்லாமல் . கோட்டுப்பூப்போல ஒருநிலையே நட்பாயினான் 
மரக்கிளையிலுண்டாகும் புன்னை முதலிய பூக்கள் ஒருகால்மலர்ந் 
தது மீண்டுங்குவியாமலே கழி தல்போல , ஒருகால் மலர்ந்தமுகம் 
மறுபடி வாடாமல் ஒரே நிலைய னாய்ச் சிநேகித்தவன் . “ கோட்டுப் 
பூப்போல மலர்ந்து பிற்கூம்பாது, வேட்டதே வேட்டதா நட்பாட்சி 
தோட்ட , கமப்பூப்போல் முன்மலர்ந்து பிற்கூம்புவாரை நயப்பாரு 
நட்பாருமில் " என்னும் நாலடியார்சி செய்யுளை இங்கே அறிக . 

[ க - சஅ . ஜகன்மோகினி பிரஸ் , திருவல்லிக்கேணி .] 


லது 


நின்றது . 


m 


சங - ஆம் அதிகாரம் - அறிவுடைமை 


உபசார 


ரணை 


எல்லா இன்பமும் எய்தும் - இன்பங்களெல்லாவற்றையும் அடை 
வான் . உலகந் தழுவு தலாகிய ஒட்பத்தின் பயன் அதன்காரணமான 
ஒட்பமாகவும் , மலர் தலும் கூம்பலுமில்லா திருத்தலாகிய அறிவின் 
பயன் அதன்காரணமான அறிவாகவும் கூறப்பட்டது , 
வழக்கு. செல்வம் வந்தகாலத்து மகிழ்ந்திருத்தலும் , வறுமைவந்த 
காலத்து வருந்தியிருத்தலும் இல்லாதது அறிவென்பது , 
டாமுரையின் கருத்து . 

( ரு) 
உசு . எவ்வ துறைவ துலக முலகத்தோடு 

அவ்வ துறைவ தறிவு . 
பரி.- உலகம் - , எவ்வது - யாதொருவாற்றான் , உறைவது 
ஒழுகுவதாயிற்று , உலகத்தோடு - அவ்வுலகத்தோடு ( மேவி ), 
( தானும் ), அவ்வது - அவ்வாற்றான் , உறைவது - ஒழுகுவது , -- 
அறிவு- ( அரசனுக்கு) அறிவு ; ( எ - று , ) 

உலகத்தை யெல்லாம் யான் நியமித்தலான் என்னை நிய 
மிப்பாரில்லை எனக் கருதித் தான் நினைத்தவாறே ஒழுகின் பாவ 
மும் பழியுமாம் ஆகலான் , அவ்வாறு ஒழுகுதல் அறிவன்று என 
விலக்கியவாறாயிற்று . 
இவையைந்து பாட்டானும் , அதனது இலக்கணம் கூறப்பட்டது . 

( கு - ரை .) எவ்வழியால் உலகோர் ஒழுகுகின்றனரோ , அவ் 
வொழுக்கத்தைத் தானும் மேற்கொண்டு நடப்பதே அரசன் அறி 
வுடைய னென்பதைக் காட்டுமென்பதாம் . யாதொருவாற்றான் - 
எந்தவழியால் . ஒழுகுவது - நடப்பது . மேவி - ஒத்து . அவ்வாற்றான் 
அவ்வழியால் . நியமித்தலான் - கட்டளை செய்தாளுதலால் . ஒழு 
கின் - நடந்தால் . அதனது - அறிவினது . கீழ் ஒழுக்கமுடைமை 
என்னும் அதிகாரத்தில் உலகத்தோடொட்டவொழுகல் பலகற் 
றுங் , கல்லா ரறிவிலா தார் என்ற குறளையும் , அதன் விசேட 
வுரையையும் இங்கே உணர்க . எவ்வது , அவ்வது - ஒன்றன்பாற் 
குறிப்புவினையாலணையும் பெயர்கள் ; இவற்றில் , எ என்னும் வினா 
விடைச்சொல்லும் , 

என் னும் சுட்டிடைச்சொல்லும் 
முறையே பகுதிகள் ; உறைவது என்னுஞ்சொல் இரண்டனுள் , 
முன்னது எதிர்கால்வினையாலணையும் பெயர்; பின்னது - எதிர் 
காலத்தொழிற்பெயர். 
உஎ . அறிவுடையா ராவ தறிவா ரறிவிலார் 

அஃதறி கல்லா தவர் . 
பரி.- அறிவு உடையார் - அறிவுஉடையராவார் , ஆவது அறி 
வார் - வரக்கடவதனை ( முன் ) அறியவல்லார் ; அறிவு இலார் 
அறிவிலராவார் , அஃது அறிகல்லாதவர் - அதனை (முன் ) அறிய 
மாட்டாதார் ; ( எ - று . ) 

முன் அறிதல் - முன்னே எண்ணி அறிதல் . அஃது அறிகல் 
லாமையாவது வந்தால் அறிதல் . இனி , ஆவது அறிவார் என் 
பதற்கு- ( தமக்கு ) நன்மை அறிவார் என்று உரைப்பாரும் உளர் . 

கு - ரை . ) இதனால் இன்னது நேருமென்று பின்வரக்கடவ 
தனை ஊகித்து அறியவல்லாரே அறிவுடைய ரெனத்தக்கா ரென்ப 

7 


Go 


திருக்குறள் 


- 


தாம் . அறிய - ஆராய்ந்தறிய . அதனை - இனிவரப்போவதை . முன் . 
வரும் முன்னமே . எண்ணி - ஆராய்ந்து . அஃது அறிகல்லாமை 
அதனை அறியமாட்டர்மை . இக்குறளில் ஆய் தம் மெய்போல் ஒலித் 
தது ; அலகிட்டுக்காண்க. இரண்டாமுரையில் , அஃதறிகல்லா தவர் 
என்பதற்கும் - ( தமக்கு ) நன்மையை யறியாதவரென்று பொருள் 
கொள்க . 

( எ .) 
ஈஉ அ . அஞ்சுவ தஞ்சாமை பேதைமை யஞ்சுவது 

அஞ்ச லறிவார் தொழில் . 
பரி.- அஞ்சுவது -அஞ்சப்படுவதனை , அஞ்சாமை- , பேதை 
மை - பேதைமையாம் ; அஞ்சுவது - அவ்வஞ்சப்படுவதனை , அஞ்சல் - 
அஞ்சுதல் , அறிவார் தொழில் - அறிவார் தொழிலாம் ; ( எ - று . ) 

பாவமும் பழியும் கேடும் முதலாக அஞ்சப்படுவன பலவாயி 
னும் , சாதிபற்றி அஞ்சுவது என்றார் . அஞ்சாமை 

அஞ்சாமை - எண்ணாது 
செய்துநிற்றல் . அஞ்சுதல் எண்ணித்தவிர்தல் . அது காரிய 
மன்று என்று இகழப்படாது என்பார் , அறிவார்தொழில் என் 
றார் . அஞ்சாமை இறைமாட்சியாகச் சொல்லப்பட்டமையின் , 
ஈண்டு , அஞ்சவேண்டுமிடம் கூறியவாறு . 

இவையிரண்டு பாட்டானும் , அதனை உடையாரது இலக் 
கணம் கூறப்பட்டது . 

( கு - ரை . ) அஞ்சாமையென்பது சிறந்தகுணமாயினும் அதனை 
எப்போதும் கைக்கொள்ளாமல் , பழி பாவம் கேடு முதலாயின தரு 
வனவற்றிற்கு அறிஞர் அஞ்சி அவ்வாறான செயலைச் செய்யாரென் 
பதர்ம் . “ அச்சக்கிளவிக்கு ஐந்தும் இரண்டும் , எச்சமிலவேபொருள் 
வயினான " என்னுந் தொல்காப்பியவி தியால் , அஞ்சுவது என்பது . 
அஞ்சுவதை என இரண்டனுருபால் விரிக்கப்பட்டது ; அஞ்சுவ 
தனினின்று என்று ஐந்தனுருபாலும் விரிக்கலாம் : இது - வட 
நூல்வழக்கைத் தழுவியது ; அஞ்சுவதற்கு என நான்கனுருபாக 
விரித்தல் , 

உலகவழக்காம் . அஞ்சப்படுவதனை - பயப்படத்தக்க 
விஷயத்திற்கு என்றபடி . பேதைமை - அறிவின்மை . அறிவார் 
தொழில் - விவேகிகளது செய்கை . சாதிபற்றி சாதியொருமையால் . 
எண்ணாது செய்துநிற்றல் - ஆலோசியாமல் தகாத அக்காரியங் 
களைச் செய்துநிற்பது . எண்ணித் தவிர்தல் - ஆலோசித்து அக் 
காரியங்களைச் செய்யாது விலகல் . அது - அஞ்சுவ தஞ்சல் . காரிய 
மன்று - செய்யத்தக்க தன்று . கீழ் இறைமாட்சி என்னும் அதி 
காரத்தில் அஞ்சாமை யீகையறிவூக்க மிந்நான்கும் , எஞ்சாமை 
வேந்தற்கியல்பு ” என்ற குறளில் , அஞ்சாமையென்பது அரசனுக் 
குரிய நற்குண நற்செய்கைகளுள் ஒன்றாகப் பொதுப்படச் சொல்லப் 
பட்டது - பழிபாவங்களையும் கெடுதியையும் தராதவழியால் பகை 
வர்பக்கல் அஞ்சலாகாது என்ற கருத்துப்பற்றிய தென்றும் , 
இங்கே அஞ்சலறிவார்தொழில் என்று சிறப்பாகக்கூறியது - பழி 
முதலியவற்றைத் தருங் காரியங்களில் அஞ்சவேண்டுமென்பது பற் 
றிய தென்றுங் கொண்டு , இரண்டும் மாறுகொளக்கூறலாகாமை 
காண்க . அதனை - அறிவை . அஞ்சுவது - செய்வினை செயப்பாட்டு 
வினைப் பொருளில்வந்த ஒன் றன்பால் வினையாலணையும் பெயர் . இக் 


சங - ஆம் அதிகாரம் - அறிவுடைமை 


9 


குறள் , வருமொழியை நோக்காமலே தனக்கு உரிய ஒருமைப்பாலை 
விட்டுப் பன்மைப் பாலையே விளக்கு தலால் , அஃறிணைச் சாதி 
யொருமையாயிற்று என்பர் , இலக்கணக்கொத்து உரையில் . (அ ) 
உக . எதிரதாக் காக்கு மறிவினர்க் கில்லை 

அதிர வருவதோர் நோய் . 
பரி.- எதிரது ஆ - வரக்கடவதாகிய அதனை ( முன் அறிந்து ) 
காக்கும் - காக்கவல்ல , அறிவினார்க்கு - அறிவினையுடையார்க்கு 
அதிர வருவது- ( அவர் ) நடுங்கவருவது , ஓர் நோய் - ஒருதுன்பமும் 
இல்லை- ; ( எ - று . ) 

நோய் என வருகின்றமையின் , வாளா எதிரதா என்றா , 
இதனான் , காக்கலாங்காலம் உணர்த்தப்பட்டது . காத்தல் - அதன் 
காரணத்தை விலக்குதல் . 

அவர்க்குத் துன்பமின்மை இதனாற் கூறப்பட்டது . 

( கு " - ரை . ) இதனைச் செய்தலால் இன்ன தீங்குவிளையுமென்று 
முன் கூட்டியறிந்து காத்துக்கொள்ளவல்ல அறிவுடையார்க்கு 
அவர் நடுங்கும் துன்பமொன்றும் விளையாதென்பதாம் . வரக்கடவ 
தாகிய அதனை - இனி வரவிருக்கும் தீங்கை . காக்கவல்ல - வராத 
படி தடுத்து அதனினின் றுந் தம்மைப்பாதுகாத்துக்கொள்ளவல்ல . 
நடுங்க - அச்சத்தால் மனமும் உடம்பும் பதைக்கும்படி . வாளா 
எதிரதா என்றார் - நோய்எதிரதா என்னாமல் எதிரதா என்றார் 
என்க . காக்கலாங் காலம் - காத்தற்குஏற்றகாலம் : தீங்கு வருதற்கு 
முந்திய காலம் . அதன் - துன்பத்தின் . அவர்க்கு - அறிவுடை 
யார்க்கு . எதிரது - எதிர்காலத்தது . ஆ - ஆக என்பதன் விகாரம் . 
அதிர்வென்பது - நடுங்கு தெலென்னும் பொருளுணர்த்தும் உரிச் 
சொல்லாதலை அதிர்வும் விதிர்ப்பும் நடுக்கஞ்செய்யும் " என்ற 
தொல்காப்பிய உரிச்சொல்லியற் சூத்திரத்தால் உணர்க : அங்கு , 
“ அதிரவருவதோர் நோய் என்ற இதனையே உதாரணங்காட்டிப் 
போந்தனர் , தொல்காப்பிய வுரையாசிரியர்கள் . 

( க) 
கூ 0 . அறிவுடையா ரெல்லா முடையா ரறிவிலார் 

என்னுடைய ரேனு மிலர். 
பரி .-- அறிவு உடையார்- , எல்லாம் உடையார் - ( பிறி 
தொன்றும் இலராயினும் ) எல்லாம் உடையராவர் ; அறிவு 
இலார் - அறிவிலாதார், என் உடையர் ஏன்உம் - எல்லாம் உடைய 
ராயினும் , இலர் - ( ஒன்றும் ) இலராவர் ; ( எ - று . ) 

செல்வங்களெல்லாம் அறிவாற் படைக்கவுங்காக்கவும்படுத 
லின் , அஃது உடையாரை எல்லாமுடையார் என்றும் , அவை 
யெல்லாம் முன்னே அமைந்து கிடப்பினும் அழியாமற்காத்தற் 
கும் தெய்வத்தான் அழிந்துழிப் படைத்தற்குங் கருவியுடைய 
ரன்மையின் , அஃது இல்லாதாரை என்னுடைய ரேனுமிலர் 
என்றுங் கூறினார் . என்னும் என்புழி , உம்மை -விகாரத்தால் 
தொக்கது 


1 


திருக்குறள் 
இதனான் , அவரது உடைமையும் , ஏனயாரது இன்மையும் 
கூறப்பட்டன . 

( கு - ரை .) அறிவுடையார் ஒருவர் அறிவினைத் தவிர வேறு 
யாதும் இல்லாராயினும் வேண்டுபவற்றைக் காலத்துக்குஏற்றபடி 
அமைத்துக் கொள்ளவல்ல ராதலால் எல்லாப்பொருளும் உடைய 
ராவர் : அறிவிலார் எல்லாப்பொருளையும் உடையராயினும் அவற் 
றைக் காத்தற்குவேண்டிய அறிவு என்னும் கருவி இல்லாமையால் 
ஒன்றுமிலரே யாவ ரென்பதாம்.பிறிதொன்றும் இலராயினும் . அறி 
வொழிந்த பிறபொருள்களுள் ஒன்றையும் உடையவரல்லராயினும் . 
எல்லாம் - எல்லாப்பொருள்களையும் . படைக்கவும் சம்பாதிக்கவும் . 
அவையெல்லாம் - அச்செல்வங்கள் யாவும் . அமைந்துகிடப்பினும் 
பொருந்தி யிருந்தாலும் . தெய்வத்தான் அழிந்துழி - விதிவசத் 
தால் அச்செல்வங்கள் அழிந்துபோனவிடத்து . படைத்தற்கும் - 
மீண்டுஞ்சம்பாதித்தற்கும் . இவற்றிற்கு ஏற்ற கருவி , அறிவு . எவ 
னென்னும் வினாப்பெயரின் விகாரமாகிய என் என்பது - இங்கே 
எஞ்சாமை குறித்தது ; அதன் இறுதியில் தொகுத்தல் விகாரப்பட்ட 
உம்மை - முற்றுப்பொருளது . என் - எந்தப்பொருளும் . இனி , என் 
என்பது அச்செல்வத்தின் உயர்வுதோன்ற நின்றதென்றுங் 
கொள்ளலாம் . அவரது - அறிவுடையாரது . உடைமை - செல்வம் . 
ஏனையாரது - மற்றையாரது ; அறிவிலா தாரது . இன்மை - பொரு 
ளின்மை , வறுமை . ஏனும் - எனினும் என்பதன் மரூஉ : இதில் , 
உம்மை - உயர்வுசிறப்பு . இக்குறட்பாவை “ நுண்ணுணர்வின்மை 
வறுமை யஃதுடைமை . பண்ணப்பணைத்தபெருஞ்செல்வம் என்ற 
நாலடியார்ப்பாட்டோடு ஒப்பிடுக . 

( க ) 
சச - ஆம் அதிகாரம்- குற்றங்கடிதல் . 
பரி .-- அஃதாவது - காமம் , வெகுளி, கடும்பற்றுள்ளம் , 
மானம் , உவகை, மதம் எனப்பட்ட குற்றங்கள் ஆறனையும் அர 
சன் தன் கண்நிகழாமற் கடிதல் . இவற்றை வடநூலார் * பகை 
வர்க்கம் என்ப . 1 இவை குற்றமென்று அறிதலும் கடிதலும் 
அறிவுடையார்க்கல்லது கூடாமையின் , அதன்பின் வைக்கப் 
பட்டது . 

( கு - ரை .) குற்றங்கடிதல் - இரண்டாம் வேற்றுமைத்தொகை . 
இங்கே, காமம் - வரம்புகடந்த சிற்றின்பவிருப்பம் . வெகுளி - காரணம் 
பற்றியாவது மடமையினாலாவது ஒருவன் தமக்குத் தீங்கு செய்த 
விடத்து உளதாகத்தக்க கோபத்தை வரம்பின்றி மிகுதியாகக் 
கொள்வது . கடும்பற்றுள்ளம் - செல்வத்தை அவசியம் செலவிட 
வேண்டிய விஷயங்களிலும் செலவு செய்யாமல் அப்பொருளி 
னிடத்து மனத்தில் மிகுதியான பற்றுவைத்து இறுகப்பிடிப்பதாகிய 
லோபம் . மானம் - மாத்ஸர்யம் ; அதாவது - எப்பொழுதும் தான் 
தாழாமல் பிறரையே தான் தாழ்த்தவேண்டுமென்னுங் கொடுங் 
கொள்கை . 

மோகம் ; அதாவது - மகிழத்தக்கனவல்ல 
வற்றிற்கும் ராஜஸகுணத்தால் மிகமகிழ்தல் . மதம் - செல்வம் அதி 

ப - i : * அரிவர்க்கம் . 1 இவற்றை . 


உவகை 


சம - ஆம் அதிகாரம் - குற்றங்கடிதல் 

ருகூ 
காரம் முதலிய சிறப்புக்களாலாகும் பெருஞ் செருக்கு . தன்கண் 
நிகழர் மல் கடிதல் - தன்னிடத்துத் தோன்றாதபடி யொழித்தல் . 
இவை - அரிஷட்வர்க்கம் எனப்படும் . என்ப - என்று கூறுவர் . 
அறிவுடைமையின் பின் குற்றங்கடி தலை வைத்ததற்குக் காரணம், 
அறிவுடைமையின்பயன் குற்றங்கடிதல் என்னுங் கருத் தென்க . 
கூக . செருக்குஞ் சினமுஞ் சிறுமையு மில்லார் 

பெருக்கம் பெருமித நீர்த்து . 
பரி.- செருக்குஉம் - மதமும் , சினம்உம் - வெகுளியும் , சிறுமை 
உம் -காமமும் , ( ஆகிய குற்றங்கள் ) , இல்லார் - இல்லாத அரசரது , 
பெருக்கம் - செல்வம் , --பெருமிதம் நீர்த்து - மேம்பாட்டு நீர்மை 
யினையுடைத்து ; ( எ - று . ) 

மதம் - செல்வக்களிப்பு . சிறியோர்செயலாகலின் , அளவிறந்த 
காமம் சிறுமை எனப்பட்டது . இவை நீதியல்லன செய்வித்த 
லான் , இவற்றைக் கடிந்தார்செல்வம் நல்வழிப்பாடும் நிலைபேறு 
முடைமையின் மதிப்புடைத்து என்பதாம் . மிகுதிபற்றி , இவை 
முற்கூறப்பட்டன . 

( கு - ரை . ) செருக்கு முதலிய குற்றங்கள் இல்லாத அரசரின் 
செல்வம் நல்வழியிற் செலவு ஆதலும் நிலைத்திருத்தலும் உடைமை 
யால் மதிப்பைப் பெறுமென்பதாம் . மேம்பாட்டுநீர்மையினையுடை 
த்து 

மேன்மைப்படுந் தன்மையையுடையது . சிறியோர்செயல் - 
அறிவிலும் ஒழுக்கத்திலும் பெருந்தன்மையில்லா தவரும் பிராயத் 
திலும் முதிர்ந்தவரல்லா தவருமான இளையவரது செய்கை . சிறி 
யார்க்குரிய பண்பு ஆதலால் , காமம் , சிறுமை யெனப்பட்டதென்ற 
படி . அளவிறந்த - வரம்புகடந்த. நல்வழிப்பாடு - சன்மார்க்கத்திற் 
செலவா தல் . நிலைபேறு - அழியாமல் நிலைத்திருத்தல் . மதிப்பு 
கௌரவம் . மிகுதிபற்றி - காமம் முதலியவான ஆறு துர்க்குணங் 
களுள் செருக்குமுதலிய இத்துர்க்குணங்கள் பெரும்பாலும் அரச 
ரிடத்தில் உண்டாகிமிகுதலால் . உம்மைகள் மூன்றும் எண்ணுப் 
பொருளன . பெருக்கம் - பெருகு தலையுடைய செல்வத்துக்குத் 
தொழிலாகுபெயர் . எல்லாரோடும் ஒப்பநில்லாது பேரெல்லையாக 
நிற்றல் பெருமிதமெனப்படும் என்பது , பொருளதிகாரவுரை . பெரு 
மிதம் - பெரிய தாகிய அளவு . செருக்கு - இங்கே தநமதம் எனலாம் . ( க ) 
உ . இவறலும் மாண்பிறந்த மானமும் மாணா 

உவகையு மேத மிறைக்கு . 
பரி.- இவற்ல்உம் - வேண்டும்வழிப் பொருள்கொடாமையும் 
மாண்பு இறந்த மானம்உம் - நன்மையின் நீங்கியமானமும் , மாணா 
உவகைஉம் - அளவிறந்த உவகையும் , -இறைக்கு - அரசனுக்கு, 
ஏதம் குற்றம் ; ( எ - று . ) 

மாட்சியான மானத்தின் நீக்குதற்கு , மாண்பிறந்தமானம் 
என்றார் ; அஃதாவது- " அந்தணர் சான்றோர் அருந்தவத்தோர் 
தம்முன்னோர் , தந்தை தாய் என்றிவ ” ரை வணங்காமையும் , 
முடிக்கப்படாதாயினும் கருதியது முடித்தேவிடுதலும் முதலா 


திருக்குறள் 
யின . அளவிறந்த உவகையாவது . கழிகண்ணோட்டம் : பிறரும் , 
“ சினனே காமங் கழிகண்ணோட்டம் என்ற இவற்றை அறந் 
தெரி திகிரிக்கு வழியடையாகுந் தீது என்றார் . 

இவையிரண்டுபாட்டானும் , குற்றங்களாவன இவையென் 
பது கூறப்பட்டது. 

( கு - ரை . ) கீழ்க்குறளில் அகப்பகை ஆறனுள் மூன்றைக்கூறி , 
எஞ்சிய மூன்றையும் இக்குறளாற் கூறுகின்றார் : முந்திய குறளில் , 
குற்றங்களுள் மிக்கனவான காமம் குரோதம் மதம் என்ற முன்றைக் 
கூறி , இக்குறளால் , இவறல் என்ற லோபம் மாத்ஸர்யம் மோஹம் 
என்ற முக்குற்றங்களைக் கூறுகின்றார் . இந்த மூன்றுங்கூட அரசர்க் 
குத் தகாத குற்றமே யென்பதாம் . 

வேண்டும்வழி - அவசியங் 
கொடுக்கவேண்டிய இடத்திலும் . வேண்டும் வழிப் பொருள் கொ 
டாமை - லோபம் . பொருள் கொடுத்தற்கு இன்றியமையாத இடம் . 
யானை குதிரை படை நாடு அரண் என்ற இவற்றிற்கும் , பகையொடு 
கூடலிற் பிரிக்கப்படுவார்க்கும் தன்னிற் பிரிதலிற்கூட்டப்படுவார்க் 
கும் அவசியம் கொடுக்க வேண்டுதல் போல்வனவாம் . கீழ் இறை 
மாட்சி என்னும் அதிகாரத்தில் “ காத்த , வகுத்தலும் வல்ல தரசு , 
“ கொடையளி செங்கோல் குடியோம்பல் நான்கும் , உடையானாம் 
வேந்தர்க்கொளி என்றவற்றால் கொடுத்தல் இறைமாட்சி யாகுத 
லால் , அதற்கு எதிரான இவறல் குற்றமாம் . " மயிர்நீப்பின் வாழாக் 
கவரிமாவன்னார் , உயிர்நீப்பர் மானம்வரின் ” , “ இளிவரின் வாழாத 
முடையா , 

ரொளிதொழுதேத்து முலகு 
மேல் மானம் 

என்னும் அதிகாரத்தில் குடிப்பிறந்தார்க்கு 
உரிய குணங்களுள் முதல தாகக்கூறப்பட்ட நன்மை தரும் மானம் 
அன்று இது என்பார் , மாண்பிறந் தமானம் என்றார் ; இதனால் கீழ் 
• இறைமாட்சி என்னும் அதிகாரத்தில் மறனிழுக்காமான முடைய 
தரசு எனக் கூறிய தனோடு இது மாறுபடாமை யறிக. அங்குப் பரி 
மேலழகர் குற்ற மாய மானத்தின் நீக்குதற்கு மறனிழுக்கா மான 
மென்றார் என்று உரைத்துப்போந்ததையுங் காண்க . மாநம் - வட 
சொல் . குற்றமாய மானம் - மாத்ஸர்யம் : நாம் யாவரினும் மேம்பட் 
டுள்ளோம் என்று கருதும் குணம் : இச்சொல் - இகல் ( பகை ) என்ற 
பொருளையும் உடையது . மாணாஉவகை மோஹம் . மாட்சியான 
இறைமாட்சியின் பாற்பட்ட . அந்தணர் சான்றோரருந்தவத்தோர் 
தம்முன்னோர் . தந்தை தா யென் றிவர்க்குத் தார்வேந்தே - முந்தை , 
வழிநின்று பின்னை வயங்கு நீர் வேலி , மொழி நின்று கேட்டன் 
முறை " என்பது , புறப்பொருள் வெண்பாமாலை , பாடாண்படலம் , 
கூகூ . அந்தணர் - பிராமண சாதியார் . சான்றோர் - பலநற்குண நற் 
செய்கைகளால் நிறைந்தவர் . அருந்தவத்தோர் - பிறராற்செய்தற்கு 
அரிய தவத்தைத் தாம் செய்துள்ளவர் . தம்முன்னோர் - தமக்கு 
முன்பிறந்த தமையன்மார்களும் , தம்மினும் பிராயத்தின் மூத்த 
வரும் . முடிக்கப்படாதாயினும் - நிறைவேற்றத் தகாக் காரியமானா 
லும் . கருதியது - செய்து முடிக்க எண்ணிய அக்காரியத்தை . 
“ சினனேகாமங் கழிகண்ணோட்டம் , அச்சம்பொய்ச்சொலன்பு மிக 
வுடைமை , தெறல் கடுமையொடு பிறவு மிவ்வுலகத்து , அறந்தெரி 
திகிரிக்கு வழியடையாகும் , தீ துசேணிகந்து நன்.றுமிகப்புரிந்து " 


என்று 


மான 


- 


ஆம் அதிகாரம் - குற்றங்கடிதல் 


என்று பதிற்றுப்பத்தில் ( 22 ) வருகின்றது . கழிகண்ணோட்டம் - 
( அளவுக்கு ) விஞ்சின தாட்சிணியம் . சினனே காமம் கழிகண்ணோட் 
டம் என் றிவற்றை - கோபமும் காமமும் மோகமும் எனப்பட்ட 
இவற்றை . அறிந்தெரி திகிரிக்கு வழியடையாகும் தீது - தருமத்தை 
யாராய்கின்ற ஆஜ்ஞாசக்கரத்தைக்கொண்ட அரசனுக்குச் செல் 
லும்வழியை மறுத்துத்தடுப்பதான குற்றம் . இவறல் என்னும் 
தொழிற்பெயரில் , இவறு - பகுதி . உம்மைகள் -எண்ணுப்பொருளன . 
அடிநிழலரசரையளிக்கு மாய்கதிர் , முடிநிழல் முனிவரர் சரண 
மூழ்குமே " என்ற சூளாமணியிலும் செங்கோல் மன்னனுக்கு மாண் 
பிறந்த மானமின்மை காண்க . 
சங .. தினைத்துணையாங் குற்றம் வரினும் பனைத்துணையாக் 

கொள்வர் பழிநாணு வார் . 
பரி.- பழி நாணுவார் - பழியை அஞ்சுவார் , - தினை துணை 
ஆம் குற்றம் வரின்உம்- (தங்கண் ) தினையினளவாங் குற்றம்வந்த 
தாயினும் , பனை துணை ஆ கொள்வர் - (அதனை அவ்வளவாக 
வன்றிப்) பனையின் அளவாகக்கொள்வர் ; ( எ - று . ) 

குற்றம் சாதிப்பெயர் . தமக்கு ஏலாமையின் , சிறிதென்று 
பொறார் ; பெரிதாகக் கொண்டுவருந்திப்பின்னும் அது வாரா 
மற் காப்பரென்பதாம் . 

( கு - ரை . ) பழிக்கு அஞ்சுபவர் தம்மிடத்து மிகச்சிறிய குற்றம் 
நேர்ந்ததாயினும் அதனைப் பெரிதாகக்கருதி வருந்திப் பின்னும் 
அவ்வாறான குற்றம் தம்மிடத்து நேராமற் பாதுகாப்பரென்பதாம் . 
பழியை அஞ்சுவார் - தமக்கு நிந்தனை நேருமேயென்று அதற்குப் 
பயப்படுபவர் . தங்கண் , தம்மிடத்து . தினை - ஒருவகைச்சிறு தானி 
யம் . அவ்வளவாக அன்றி - மிகச்சிறி தாகக்கொள்ளாமல் . பனையினள 
வாகக் கொள்வர் - மிகப்பெரியதாகக் கருதுவரென்றபடி . கீழ் 
“ தினைத்துணை நன்றி செயினும் பனைத்துணையாக் , கொள்வர் பயன் 
றெரிவார் " என்ற குறளில் தினை , பனை என்பன -சிறுமை பெருமை 
கட்குக் காட்டுவன சில அளவை என்றுகூறிப்போந்தார் , பரிமேலழ 
கர். காமம் முதலிய குற்றங்களாறையும் உட்படுத்து தற்கு , குற்றம் 
சாதிப்பெயர் என்றார் ; அந்த வகைக்கெல்லாம் பொதுவானபெய 
சென்றபடி . தமக்கு ஏலாமையின் - தமக்குத் தகாததனால் . சிறி 
தென்று பொறார் - சிறியதென்று கருதிப் பொறுக்க மாட்டார்கள் . 
அது - குற்றம் . காப்பார் - தடுத்துத் தம்மைப் பாதுகாப்பர் . வரி 
னும் , உம்மை - இழிவுசிறப்பு . 

( 5 ) 
கூச . குற்றமே காக்க பொருளாகக் குற்றமே 

அற்றந் தரூஉம் பகை . 

அற்றம் தரூஉம்- ( தனக்கு) இறுதிபயக்கும் , பகை- , 
குற்றமே - : ( ஆகலான் ), குற்றம்ஏ - அக்குற்றம் தன்கண் வாரா 
மையே , பொருள் ஆக - பயனாகக்கொண்டு , காக்க காக்கவேண்டும் . 

இவைபற்றியல்லது பகைவர் அற்றந் தாராமையின் , இவை 
யே பகையாவன என்னும் வடநூலார்மதம்பற்றி குற்றமே , 

பி - ம் ; * தேறார் 


சு 


திருக்குறள் 


அற்றந்தரூஉம் பகை என்றும் , இவற்றது இன்மையே குணங் 
களது உண்மையாகக்கொண்டு என்பார் பொருளாக என்றுங் 
கூறினார் . குற்றமேகாக்க என்பது , " அரும்பண்பினாற் றீமை 
காக்க என்பதுபோல நின்றது . 

( கு - ரை .) இறுதியை யுண்டாக்கும் காமம் வெகுளி முதலியன 
இருப்பின் அவ்வழியைப் பற்றிப் பகைவர் தீமைவிளைப்பாராதலால் , 
அக்குற்றம் இல்லாமையையே குணமாகக்கொண்டு நடப்பர் அரச் 
ரென்பதாம் . இறுதிபயக்கும் பகை - தீங்கைவிளைக்கும் விரோதி . 
இவை பற்றியல்லது - தம்மிடத்து மிகும் காமம் முதலிய குற்றங் 
கள் காரணமாக வல்லாமல் . அற்றம் தாராமையின் கெடுதிவிளை 
யாராதலால் . வடநூலார் மதம் - வடமொழியாளரின் கொள்கை . 
காமம் முதலிய ஆறனையே வட நூலார் அரிஷட்வர்க்கம் என்று 

றுதல் காண்க . இவற்றது இன்மையே குணங்களது உண்மை 
யாகக்கொண்டு இக்குற்றங்கள் இல்லாதிருந்தால் 

அதுவே 
பெருங்குண முடைமையா மென்று கருதி . “ அரும் பண்பினால் தீமை 
காக்க என்னும் மேற்கோளுக்கு - தன்னிடம் தீங்குநேராதபடி 
அதனை அருமையான வகையால் தடுத்துத் தன்னைத் தான் பாது 
காத்துக்கொள்க என்று பொருள் ; அருமையான நற்குண நற் 
செயல்களையுடைமையால் தீமைவாரர் தபடி காக்கவென்றும் பொருள் 
கொள்ளலாம் . ஏகாரம் - இரண்டிடத்தும் பிரிநிலை . தரூஉம் - தரும் 
என்பது குறில் நெடிலாய்ச் செய்யுளோசை நிறைக்கவந்த அள 
பெடை . புறப்பகைவர் ஒருவர்க்குத் தீங்கு செய்தற்குக் காரணம் 
அவரிடத்து நிகழும் மதம் மாற்சரியம் முதலிய அகப்பகைகளைக் 
கண்டவழியே என்னுங் கருத்துக்கொண்ட குற்றமேயற்றந் தரூஉம் 
பகை என்ற இரண்டாம் வாக்கியம் , குற்றமேகாக்க பொருளாக 
என்ற முதல்வாக்கியத்துக்குக் காரணம்; ஆதலால் , ஏதுவணி . - ( 5 ) 
கூடு . வருமுன்னர்க் காவாதான் வாழ்க்கை யெரிமுன்னர் 

வைத்தூறு போலக் கெடும் . 
பரி.-- வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை - ( குற்றம் ) வரக் 
கடவதாகின்ற முற்காலத்திலே ( அதனைக் ) காவாத அரசன் 
வாழ்க்கை , -- ( அது வந்தால் ), எரிமுன்னர் - எரிமுகத்து ( நின்ற) , 
வை தூறு போல - வைக்குவைபோல , கெடும் - அழிந்துவிடும் ; ( ) 

குற்றம் என்பது , அதிகாரத்தான் வந்தது . ‘ முன்னர் என்ற 
தன் ஈற்றது - பகுதிப்பொருள் விகுதி . வரும் என்னும் பெயரெச் 
சம் , முன்னர் என்னுங் காலப்பெயர் கொண்டது ; அதனால் , 
காக்கலாங்காலம் பெறப்பட்டது . குற்றம் சிறிதாயினும் அதனாற் 
பெரிய செல்வம் அழிந்தேவிடுமென்பது உவமையாற் பெற்றாம் . 

( கு. - ரை .) நெருப்புச் சிறிதாயிருந்தாலும் அதனால் பெரிய 
வைக்கோற்போர் அழிந்துவிடுவதுபோலக் குற்றஞ் சிறி தாயிருக் 
தாலும் அதனுற் பெரிய செல்வமும் அழிந்துவிடுமா தலால் , அக் 
குற்றம் நேராதபடி காத்துக்கொள்ளவேண்டுமென்பதாம் . வரக்கடவ 

பி - ம் ; * காத்தவன் 


ஆம் அதிகாரம்- குற்றங்கடிதல் 


குஎ 


வதாகின்ற முற்காலத்திலே - வருதற்கு முந்தியே என்றபடி . அத 
னைக்காவாத - அக்குற்றத்தைப் பரிகரித்தல் செய்யாத . அரசன் 
வாழ்க்கை அரசனது செல்வவாழ்வு . அதுவந்தால் - குற்றம்வந் 
தால் . எரிமுகத்துநின்ற வைக் குவை போல - நெருப்பின் முன் பட்ட 
வைக்கோலின் போர்போல . அதிகாரத்தான் - இது குற்றங்கடிதல் 
என்னும் அதிகாரமாதலால் . என்ற தன் ஈற்றது.என் றசொல்லின் 
இறுதியிலுள்ள அர் என்பது . பகுதிப்பொருள் விகுதி - தனக் 
கென்று வேறுஒருபொருளைத் தராமல் பகுதியின் பொருளையே 
யுணர்த்தும் விகுதி ; முன் என்னும் இடைச்சொல் , இங்கே காலப் 
பொருள தாய்ப் பெயர்ச்சொல் தன்மைப்பட்டு வரும் என்னும் 
பெயரெச்சத்திற்கு முடிக்குஞ்சொல்லாயிற்று . அதனால் - வருமுன் 
னர் என்பதனால் . 

காக்கலாங்காலம் - குற்றம் வருதற்குமுந்தின 
பொழுது என் றபடி . சிறுகாரணத்தாற் பெரும்பொருளழி தலாகிய 
பயன்பற்றி வந்தது உவமையணி யென்க . காவா தான் வாழ்க்கை ,, 
எரிமுன்னர் , வைத்தூறு - ஆறாம் வேற்றுமைத் தொகைகள் . 
ச.சு. தன்குற்ற நீக்கிப் பிறர்குற்றங் காண்கிற்பின் 

என்குற்ற மாகு மிறைக்கு . 
பரி .- ( முன்னர் ) , தன் குற்றம் நீக்கி தன்குற்றத்தைக்( கண்டு ) 
கடிந்து , ( பின்னர்), பிறர் குற்றம் காண்கிற்பின் - பிறர் குற்றங் 
காணவல்லனாயின் , இறைக்கு - அரசனுக்கு , ஆகும் குற்றம் - ஆகக் 
கடவ குற்றம் , என் - யாது ? (எ - று .) 

‘ அரசனுக்குத் தன்குற்றங் கடியாவழியே பிறர்குற்றங்கடி 
தல் குற்றமாம் ; அதுகடிந்தவழி முறைசெய்தலாம் என்பார் , என் 
குற்றமாகும் ? என்றார் ; எனவே , தன்குற்றங்கடிந்தவனே முறை 
செய்தற்கு உரியவனென்பதாயிற்று . 

இவைநான்குபாட்டானும் , அவற்றது கடிதற்பாடு பொது 
வகையாற் கூறப்பட்டது ; இனிச் சிறப்புவகையாற் கூறுப . 

( கு - ரை . ) தன்னிடத்துச் செருக்கு சினம் முதலிய குற்றங் 
களைக்கடிந்து பின்னர்ப் பிறர்குற்றத்தைக்கடிகின்ற அரசனே முறை 
செய்தற்கு உரிய னென்ப தாம் . காணவல்லனாயின் - அறிந்து ஒழிக்க 
வல்லவனானால் . ஆகக்கடவ - வரக்கடவ தான . அரசனுக்காகக்கடவ 
என்றவிடத்து - அரசனுக்குக் காக்கக்கடவ என்றும்பிர திபேதம் ; 
அதற்கு - அரசனுக்கு ஒழிக்கத்தக்க என்று பொருள் . அதுகடிந்த 
வழி - தன் குற்றத்தை ஒழித்தவிடத்து . முறைசெய்தலாம் - அர 
சன் பிறர்குற்றத்தையொழித்தல் நீதிநடத்து தலாம் . அவற்றது 
கடிதற்பாடு - காாம் வெகுளிமுதலிய அக்குற்றங்களின் ஒழிக்க 
வேண்டுந் தன்மை . பொதுவகையால் - பலகுற்றங்களுக்கும் பொதுப் 
பட . சிறப்பு வகையால் - தனித்தனி ஒவ்வொருகுற்றத்துக்கு உரிய 
தாக . கூறுப் - சொல்லுவர் . குற்றம் ஆகும் என்பது - ஆகுங்குற்றம் 
என மொழி மாற்றப்பட்டது . இங்கே “ மன்னிய பகைக்குழாமாறும் 
வையகம் , துன்னியவரும்பகைத் தொகையுமின்மையால் . தன்னையும் 

8 


திருக்குறள் 
பிறரையுங்காக்கு மென்பதம் , மன்னவன் றிற்த்தினி மருளவேண்டு 
மோ என்ற சூளாமணிச்செய்யுளை உணர்க. 
கூ எ . செயற்பால செய்யா திவறியான் செல்வம் 

உயற்பால தன்றிக் கெடும் . 
பரி .-- செயல் பால - ( பொருளால் தனக்குச் ) செய்து கொள் 
ளப்படுமவற்றை , செய்யாது - செய்துகொள்ளாது . இவறியான் 
( அதன்கண் ) பற்றுள்ளஞ்செய்தானது , செல்வம் --- உயல் 
பாலது அன்றி - ( பின் ) உளதாம் பான்மைத்தன்றி , கெடும் . 
( வறிதே ) கெடும் ; ( எ - று . ) 

செயற்பாலவாவன - அறம்பொருள் இன்பங்கள் . பொரு 
ளாற் பொருள் செய்தலாவது - பெருக்குதல் ; அது “ பொன்னி 
னாகும் பொருபடை யப்படை , தன்னி னாகுந் தரணி தரணியிற், 
பின்னையாகும் பெரும்பொரு ளப்பொருள் , துன்னுங் காலைத் 
துன்னாதன வில்லையே என்பதனான் அறிக . அறஞ் செய்யாமை 
யானும் பொருள்பெருக்காமையானும் உயற்பாலதன்றி என் 
றும் , இன்பப்பயன் கொள்ளாமையின் கெடும் என்றுங் கூறி 
னார் . உயற்பாலதின்றி என்று பாடம் ஓதுவாரும் உளர் . 

( கு - ரை . ) உலோபகுணம் உடையானுக்கு இம்மையிற் பெற 
லாகும் அறம்பொருளின்பங்கள் கைகூடா என்பதாம் . பொருளால் 
செல்வத்தைக்கொண்டு . பற்றுள்ளஞ் செய்தான் - உலோபஞ் 
செய் தவன் . பின் உளதாம் பான்மைத்தன்றி . பின்பு இருக்குந் 
தன்மையுடைய தல்லாமல் ( லோபஞ் செய்தவுடனே அழிதலுற்று ), 
வறிதே - வீணாய், பயனில்லாமல் . செயற்பால என்றதனாற் குறிக் 
கப்பட்ட மூன்று புருஷார்த்தங்களுள் பொருளும் அடங்குதலால் , 
பொருளாற் பொருள் செய்தலாவது இன்னது என்று விளக்கினார் . 
பெருக்கு தல் - விருத்திசெய்தல் . “ பொன்னி னாகும் ” என்ற மேற் 
கோள் சீவகசிந்தாமணி - விமலையாரிலம்பகம் - 1 ) ; இதற்குப் 
பொருள் வருமாறு: - பொன்னின் - செல்வத்தால் , பொரு படை - 
போர்செய்தற்குரிய சேனை , ஆகும் - வளர்ச்சியடையும் ; அப் படை 
தன்னின் - அந்தச்சேனையினால் , தரணி - இராச்சியம் , ஆகும் - அபி 
விருத்தியாம் ; தரணியின் - அவ்விராச்சியத்தால் , பின்னை - அதன் 
பின்பு , பெரும்பொருள் - மிகுந்த செல்வம் , ஆம் - திரளும் ; அப் 
பொருள் துன்னும் காலை - அந்தப்பெரும்பொருள் ( ஒருவனுக்குக் ) 
கிடைக்கும் பொழுதில் , துன்னாதன இல்லை - ( அவனுக்குக் ) கிடையா 
தன எவையுமில்லை என்பதாம் . அறஞ்செய்யாமையானும் பொருள் 
பெருக்காமையானும் உயற்பால தன்றி - என்றும் தன்னொடுசெல் 
வது வேண்டி னறஞ்செய்க என்றபடி மறுமைக்கு உதவுவதான 
தருமத்தைப் பொருள் படைத்த தன்பயனாகச் செய்யாமையாலும் 
பொருளை அபிவிருத்தி செய்யாததாலும்உளதாம்பான்மைத் தன்றி 
என்க . இன்பப்பயன் கொள்ளாமையின் - இவ்வுலகத்து இன்ப 
மாகிய பிரயோசனத்தையுங் கொள்ளாமையால் . உயற்பால தன்றிக் 
கெடும் என்றதனால் , அறம் பொருள் இன்பம் என்னும் மூன்று 
புருஷார்த்தமும் லோபிக்குக் கைகூடா என்க . செயற்பால - செய்த 


ஆம் அதிகாரம் - குற்றங்கடிதல் 
லாகிய தன்மையை யுடையன . இவறியான் - இறந்தகாலவினையா 
லணையும் பெயர் . பாலது - ஒன் றன்பாற் குறிப்புவினையாலணையும் 
பெயர் . உயல் , உய் - பகுதி . உயற்பால தின்றி என் றபாடத்துக்கு . 
தப்பும்வழி யாவதொன்றுமில்லாமல் என்று பொருள் . முதலுரை 
யில் , உயல் - வாழ்தல் என்றும் , இரண்டாமுரையில் , உயல் - தவறு 
தல் என்றும் பொருள் . அன்றி , இன்றி என்பவற்றில் முறையே 
பகுதிகளாகிய அன்மை இன்மை என்பன - ஒருபொருளைமறு தீது 
அதற்கு இனமானதைச் சொல்லுதலும் , ஒருபொருளின் இல்லாமை 
யைச்சொல்லுதலும் ஆகிய பொருள்வேறுபாடு உடையன . ( எ ) 
சங.அ. பற்றுள்ள மென்னு மிவறன்மை யெற்றுள்ளும் 

எண்ணப் படுவதொன் றன்று . 
பரி .-- பற்றுஉள்ளம் என்னும்-( பொருளை விடத்தகுமிடத்து 
விடாத ) பற்றுதலைச்செய்யும் உள்ளமாகிய , இவறன்மை -உலோ 
பத்தினது தன்மை , -- எற்றுள் உம் - ( குற்றத்தன்மைகள் ) எல்லா 
வற்றுள்ளும் வைத்து , எண்ணப்படுவது ஒன்று அன்று - எண் 
ணப்படுவதொன் றன்று : ( மிக்கது ) ; ( எ - று . ) 

இவறலது தன்மையாவது - குணங்களெல்லாம் ஒருங்கு உள 
வாயினும் அவற்றைக்கீழ்ப்படுத்துத் தான் மேற்படவல்ல இயல்பு ; 
ஒழிந்தன . அதுமாட்டாமையின் , எற்றுள்ளுமெண்ணப்படுவ 
தொன்றன்று என்றார் . எவற்றுள்ளும் என்பது , இடைக்குறை 
ந்துநின்றது . 

இவையிரண்டுபாட்டானும் , உலோபத்தின் தீமை கூறப் 
பட்டது . 

( கு - ரை .) உலோபகுண மென்பது குணங் கெளெல்லாம் இருப் 
பினும் அவற்றைக் கீழ்ப்படுத்துத் தான் மேம்படுந் தன்மைய தாத 
லால் , இது மற்றைக்குற்றங்களெல்லாவற்றினும் மிக்கதென்று 
கருதிக் கடியவேண்டுமென்பதாம் . பொருளை விடத்தகுமிடத்து 
விடாது பற்று தலைச்செய்யும் உள்ளம் - செல்வத்தைச் செலவிடுதற்கு 
அவசியமானவிடத்திலுஞ் செலவு செய்யாமல் அதனை மிகவிரும்பி 
இறுகப்பிடித்தலைச் செய்யும் கருத்து . இதனால் , பற்றுள்ள மென் 
பது- காரணப்பெயரென்றும் , வினைத்தொகை நிலைத்தொடர் மொழி 
யென்றும் , 

இதில் பற்றுதல் என்னும் வினைக்குப் பொருளை 
யென்னுஞ் செயப்படுபொருள் வருவித்தல் வேண்டுமென்றும் 
அறிக . ஒன்றன்று , மிக்கது - சாதாரணமான ஒருகுற்றமன்று , எல் 
லாக் குற்றங்களினும் மிகப்பெரிதான குற்றம் . இவறலது - லோபஞ் 
செய்தலின் . ஒருங்கு உளவாயினும் - ஒருசேர உள்ளனவானாலும் . 
ஒழிந்தன - அரிஷட்வர்க்கங்களுள் உலோபம் ஒழிந்த மற்றைக் குற் 
றங்கள் . அதுமாட்டாமையின் - பிறகுணங்களை யெல்லாங் கீழாக் 
கித் தானே மேலாகமாட்டாமையால் . எற்றுள்ளும் 
எவற்றுள்ளும் என்பதன் விகாரம் . உம்மை - முற்றுப்பொருளது . 
இவறன்மை - இவறல் என்னுந் தொழிற்பெயரின்மேல் , மை - தன். 
மைப் பொருளுணர்த்தும் விகுதி . எண்ணப்படுவது சமமாகக் 
கணக்கிட்டு மதிக்கப்படுவது . 

( அ ) 


என்பது 


திருக்குறள் 


சஙக . வியவற்க வெஞ்ஞான்றுந் தன்னை நயவற்க 

நன்றி பயவா வினை . 
பரி .. 

-எ ஞான்றுஉம் - ( தான் ) இறப்ப உயர்ந்தஞான்றும் 
தன்னை வியவற்க - ( மதத்தால் ) தன்னை நன்குமதியாதொழிக 
நன்றி பயவா வினை- ( தனக்கு) நன்மைபயவாவினைகளை , நயவற்க 
( மானத்தால் ) விரும்பாதொழிக; ( எ - று . ) 

தன்னைவியந்துழி இடமும் காலமும் வலியும் அறியப்படர் 
மையானும் , அறனும் பொருளும் இகழப்படுதலானும் எஞ் 
ஞான்றும் வியவற்க என்றும் , கருதியது முடித்தேவிடுவல் 
என்று அறம்பொருள் இன்பங்கள் பயவா வினைகளை நயப்பின் 
அவற்றால் பாவமும் பழியும் கேடும் வரு மாகலின் அவற்றை நய 
வற்க என்றுங் கூறினார் . 

இதனான் , மத மானங்களின் தீமை கூறப்பட்டது . 

( கு - ரை .) செல்வம் முதலியவற்றால் மிகமேம்பட்டிருப்பினும் தன் 
னை மதித்தலும் நன்றி பயவாச் செயல்களை விரும்பு தலும் கூடாஎன் 
தாம் . இறப்ப உயர்ந்த ஞான்றும் - எல்லாரினும் மிக அதிகமாகமேன் 
மையடைந்தபொழுதும் . தன்னை நன்குமதியாது ஒழிக - தன்னைத் 
தானே மேன்மையுடையனாக எண்ணாதிருக்கக்கடவன் . தன்னை 
வியப்பிப்பான் தற்புகழ்தல் தீச்சுடர் , நன்னீர் சொரிந்து வளர்த்தற் 
றால் - தன்னை , வியவாமையன்றே வியப்பாவது இன்பம் , நயவாமை 
யன்றே நலம் எனப் பின்னூலாரும் இக்கருத்தை விளங்க உரைத் 
திருத்தல் காண்க . நன்மைபயவா வினைகளை 

நன்மையைத் தராத 
காரியங்களை . வியந்துழி - நன்குமதித்தவிடத்து . இடமும் கால 
மும் வலியும் - தான் வெல்லக்கூடிய இடமும் தன்னைப்பகைவன் 
வெல்லக் கூடும் இடமும் , தான் வெல்லக்கூடிய காலமும் தன்னைப் 
பகைவன் வெல்லக்கூடுங் காலமும் , சேனை முதலிய தனது பலமும் 
பகைவனது அப்பலமும் . தன்னைத்தானே நன்குமதித்தால் , இடம் 
முதலியன எல்லாம் தன்னிடம் குறைவாகவும் பிறரிடம் அதிகமாக 
வும் இருந்தாலும் அவ்வுண்மை தோன்றாமல் . எப்பொழுதுந் தன்னிட 
த்திலே அவைசிறந்திருப்பனவாகவும் பகைவர் முதலியபிறரெல்லா 
ரிடத்துங் குறைந் திருப்பனவாகவும் தோன்று மாதலால் அறியப் 
படாமையானும் என்றார் . துரகங்காரமுடையவர் தரும் அர்த்தங் 
களை எப்பொழுதும் அலட்சியஞ்செய்வராதலால் , அறனும் பொரு 
ளும் இகழப்படுதலானும் என்றது . எஞ்ஞான்றும் - எப்பொழுதும் , 
கருதியது முடித்தே விடுவல் - எண்ணினகாரியத்தை நிறைவேற் 
றியேவிடுவேன் . அறம் பொருள் இன்பங்கள் பயவா வினைகளை - 
திரிவர்க்கத்தில் ஒருபுருஷார்த்தத்தையாயினுங் கொடுப்ப தல்லாத 
காரியங்களை . நயப்பின் - விரும்பினால் . பழி - நிந்தனை . கேடு - செல் 
வர் முதலியன அழிதல் . மதமானங்களின் - மதம் மானம் என்பவற் 
றின் . வியவற்க , நயவற்க - எதிர்மறைவியங்கோள் . 

) 
Jாதல காத லறியாமை யுய்க்கிற்பின் 
- வேதிலார் நூல் . 


க 


. 


சுக 


ச - ஆம் அதிகாரம்- குற்றங்கடிதல் 
பரி .-- காதல - ( தான் ) காதலித்த பொருள்களை , காதல் அறி 
யாமை - ( அவர் ) அக்கா தலறியாமல் , உய்க்கிற்பின் - அனுபவிக்க 
வல்லனாயின் , ஏதிலார் நூல்-பகைவர் (தன்னை வஞ்சித்தற்கு எண் 
ணும் ) எண்ணம் , ஏதில் - பழுதாம் ; (எ று . ) 

அறிந்தவழி அவைவாயிலாகப்புகுந்து வஞ்சிப்பாராகலின் 
அறியாமல் உய்த்தால் , வாயிலின்மையின் வஞ்சிக்கப்படானென் 
பதாம் . 

காமம் வெகுளி உவகை என்பன முற்றக்கடியுங் குற்றமன் 
மையின் , இதனான் , பெரும்பான்மைத்தாகிய காமம் நுகரும் ஆறு 

ஏனைச் சிறுபான்மையவற்றிற்குப் பொதுவகைவிலக் 
கினையே கொண்டொழிந்தார் . 


கூறி, 


( கு - ரை . ) இதனால் , அரசர் பகைவரறியாமற் காமத்தை 
நுகரவேண்டுமென்பதும் , வெகுளிஉவகைகளைப் பெரும்பாலும் 
நீக்கவேண்டுமென்பதும் பெறப்படுமென்க, பிறர்க்குத் தெரி 
யர்மல் ஏகாந்தமாகத் தாம் விரும்பின பொருள்களைப் பெற்று 
அனுபவிக்க வல்லாரைப் பகைவரால் வெல்லமுடியா தென்பது 
இதன் கருத்து . காதலித்தபொருள்கள் - விரும்பின விஷயங்கள் . 
அவர் அக்கா தலறியாமல் - பகைவர் அந்தத் தனது விருப்பத்தை 
அறியவொண்ணாதபடி . பழுதாம் -பயன்படாமல் வீணாகும் . அறிந்த 
வழி - ( தான் விரும்பிய பொருளைப் பகைவர் ) அறிந்த விடத்து . 
அவைவாயிலாகப்புகுந்து . அவ்விருமபியபொருள் வழியாகப் பிரவே 
சித்து . உய்த்தால் - அனுபவித்தால் . வாயில் இன்மையின் - அவர் 
நுழைதற்கு வழியில்லாமையால் . முற்றக்கடியுங்குற்றம் . அன்மை 
யின் - அரசர்க்கு முழுதும் ஒழிக்கத்தக்க . குற்ற பாகாததனால் . 
பெரும்பான்மைத்தாகிய காமம் நுகருமாறு - பெரும்பாலும் அரசர்க்கு 
உளதாவதான காமத்தைப் பகைவர்க்குத் தெரியா தபடி நிறை 
வேறச்செய்து கொள்ளவேண்டும் வழி . ஏனைச்சிறுபான்மையவற் 
றிற்கு - அரசரிடம் சிறுபான்மையுண்டாகும் வெகுளி உவகை என் 
னும் மற்றைக்குற்றங்களுக்கு . பொதுவகை விலக்கு - கீழ் முதற் 
குறளில் வெகுளியையும் , இரண்டாம் குறளில் உவகையையும் கூடா 
தென்று கூறியவற்றோடு மூன்றாங் குறள் முதல் நான்கு குறள் 
களால் கூறப்பட்ட விலக்கு . காமம் வெகுளி உவகையென்பன 
அரசர்க்கு அடியோடு ஒழிக்கவேண்டிய குற்றங்களல்லாமையால் , 
இக்குறளால் அரசர்க்குப் பெரும்பான்மையான காமத்தைப் பகை 
வரறியாமல் 

நுகரும்வகையைக்கூறி மற்றைச்சிறுபான்மையான 
வெகுளி உவகைகட்கு தினைத்துணையாம் குற்றம் வரினும் என்ற 
குறள் முதல் நான்குகுறளாற்கூறிய பொதுவகைவிலக்கினையே 
கொண்டாரென்க . விலக்கு - தகாதென்பது : இதன் உடன்பாடு - 
விதியெனப்படும் . காதல - காதல் என்னும் பெயரினடியாப் பிறந்த 
பல வின்பாற் குறிப்பு வினையாலணையும் பெயர் . ஏ தில . ஏது இல : 
யாதும்பயனுடையன அல்ல . ஏதிலார் - ஏது இலார் : யாதொரு 
சம்பந்தமு மில்லாதவர் ; எனவே , பகைவராம் . நூல் - முதனிலைத் 
தொழிற்பெயர் ; நூற்றல் - மிகுதியாக எண்ணுதல் . 

( 50 ) 


சுஉ 


திருக்குறள் 
சரு.ஆம் அதிகாரம் - பெரியாரைத்துணைக்கோடல் . 

பரி.- அஃதாவது - மூவிருகுற்றமும் முறைமையிற்கடிதலின் 
காவற்சாகாடு உகைத்தற்கு உரியனாய அரசன் தீநெறிவிலக்கி 
நன்னெறிச்செலுத்தும் பேரறிவுடையாரைத் தனக்குத் துணை 
யாகக்கோடல் . 

அதிகாரமுறைமையும் இதனானே விளங்கும் . 
பேரறிவுடையராவார் - அரசர்க்கும் அங்கங்கட்கும் மானுடத்தெய் 
வக்குற்றங்கள் வாராமற் காத்தற்கு உரிய அமைச்சர் , புரோகிதர் 

( கு - ரை . ) மூவிரு குற்றமும் - காமம் முதலிய ஆறு குற்றங் 
களையும் . முறைமையின் கடிதலின் - நீதி நூல் முறைமைப்படி ஒழித் 
ததனால் . காவற் சாகாடு உகைத்தற்கு உரியன் ஆய - ஆளுதல் 
தொழிற்குஉரிய இராச்சியமாகிய வண்டியைச் செலுத்துதற்கு உரி 
யவனான . சாகாடு - சகடம் , பண்டி . பேரறிவு - சிறந்தபுத்தி . கோடல் - 
கொள்ளுதல் , தொழிற்பெயர் . அதிகாரமுறைமை - கீழ் குற்றங் 
கடிதல் என்னும் அதிகாரத்தின்பின் இவ்வதிகாரத்தை வைத்த 
தற்குக்காரணம் . இதனானே - இங்குக்கூறியவிதத்தால் . குற்றங் 
களையொழித்து ஆளுகை நடத்தும் அரசன் அதற்கு உதவியாகப் 
பெரியாரைத் துணைக்கொள்ள வேண்டுமாதலால் , குற்றங்கடிதலின் 
பின் பெரியாரைத்துணைக்கோடல்வைக்கப்பட்டது . அங்கங்கட்கும் - 
நாடுமுதலிய ஐந்திற்கும் . பானுடத்தெய்வக் குற்றங்கள் - மானுடக் 
குற்றம் - பகைவர் கள்ளர் முதலியோரால் நேர்வன ; தெய்வக்குற் 
றம் - மிக்கமழை மழையின்மை முதலியவற்றால் நேர்வன : அவற்றை 
இவ்வதிகாரத்தின் இரண்டாம்பாட்டின் உரையில் விரித்துக்கூறு 
வர் . அமைச்சர் - மந்திரிகள் . புரோகிதர் - வருங்காரியஞ் சொல்ப 
வரும் , கிருத்தியஞ்செய்விப்பவருமாகிய பிராமணர் . மந்திரியர் , புரோ 
கிதர் , சேனாபதியர் , தூதர் , ஒற்றர் என்பவர் - அரசர்க்கு ஐம் 
பெருங்குழு எனப்படுவர் . இனி , பெரியார் என்பதில் - பொதுவாக 
அறிவு , பிராயம் , ஒழுக்கம் இவற்றில் முதிர்ந்த ஞானவ்ருத்தர் , 
வயோவ்ருத்தர் சீலவருத்தர் என இவர் என்னும் பொருளும் 
அமையும் . 

அறனறிந்து மூத்த வறிவுடையார் கேண்மை 

திறனறிந்து தேர்ந்து கொளல் . 
பரி.- அறன் அறிந்து - அறத்தினது நுண்மையை அறிந்து , 
மூத்த - (தன்னின் ) மூத்த , அறிவு உடையார் - அறிவுடையாரது . 
கேண்மை - கேண்மையை , ( அரசன் ), தேர்ந்து - ( அதனது அ 
மையை ) ஓர்ந்து , திறன் அறிந்து - ( கொள்ளுந் ) திறம் அறிந்து 
கொளல் - கொள்க ; ( எ - று . ) 

அற துண்மை நூலானேயன்றி உய்த்துணர்வானும் அறிய 
வேண்டுதலின் , அறனறிந்து என்றார் . மூத்தல் - அறிவானும் 
சிலத் நானும் , காலத்தானும் முதிர்தல் . அறிவுஉடையார் - நீதியை 
யும் உலகியலையம் அறிதலை யுடையார் . திறன் அறிதலாவது 
நன்குமதித்தல், உயரச்செய்தல் , அவர் வரைநிற்றல் என்பன முத 
லாக அவர்பினிப்புண்ணுந் திறன் அறிந்து செய்தல் . 


மரக . 


8 - ஆம் அதிகாரம்-- பெரியாரைத் துணைக்கோடல் 


இதனை 


( கு - ரை.) சிறந்த அறிவுடைய அமைச்சர் புரோகிதர் என்ப 
வர் எந்தவழியால் தன்னிடம் பற்றுக்கொண்டு தன்னின் நீங்கா 
திருப்பரோ , அந்தவழியால் அவர் தொடர்ச்சியை அடையவேண்டு 
மென்பது கருத்து . அறத்தினது நுண்மையை அறிந்து - தருமத் 
தினது சூட்சுமத்தைச் சாஸ்திரவி தியாலும் உலகநடையாராய்ந் தறி 
யும் பயிற்சியாலும் உணர்ந்து . மூத்த - மேம்பட்ட . கேண்மை, 
துணைமை; ( ஒருவர்க்கொருவர் யோகக்ஷேமசமாசாரங்களைக் ) கேட் 
குந் தன்மையுடைமையால் , கேண்மையென்று துணைமைக்குப் 
பெயர் ; 

வினைப்பகுதியடியாப்பிறந்த பண்புப்பெயராகக் 
கொள்ளவேண்டும் . அதனது அருமையை ஓர்ந்து - அப்படிப்பட்ட 
பெரியவர் சினேகம் கிடைப்பதற்கு அருமையானதென்று அறிந்து . 
கொள்ளும் திறம் அறிந்துகொள்க - பெறும்வழியறிந்து பெறுக . 
அற நுண்மை - தருமசூட்சுமம் . நூலானேயன்றி - சாஸ்திரங்களி 
னால் மாத்திரமே யல்லாமல் . உய்த்துணர்வானும் - ஊகித்தறியும் 
விதத்தாலும் . சீலம் - நல்லொழுக்கம் . காலம் - பிராயம் . அறிவு 
முதலியவற்றால் முதிர் தல் - ஞானவ்ருத்தரும் , வயோ வ்ருத்தரும் , 
சீலவ்ருத்தருமரதல் . உலகியலையும் - உலக நடக்கையையும் . நன்கு 
மதித்தல்- அவர்கள் பெருமையைத் தான் நன்றாக அறிதல் . உயரச் 
செய்தல்- அவர்களைத் தான் மேன்மைப்படுத்தி உபசரித்தல் . அவர் 
வரைநிற்றல் - அவர்கள் கூறிய எல்லையில் தான் நிற்பது . முத 
லாக என்றதனால் , தான் தவறியபோது கண்டிக்கப்பட்டாலும் 
பணிந்திருத்தல் முதலியனகொள்க . அவர் பிணிப்புண்ணுந்திறன் 
அறிந்து செய்தல் - அவர்கள் தன் பக்கல் அன்பு கொண்டு தன்னை 
விட்டுநீங்காமற் கட்டுப்பட்டிருக்கம் வழியை அறிந்து செய்தல் . 
அறன் , திறன் - மகர னகரம் மாறிவருஞ் சொற்கள் . அறிந்து என் 
னும் வினையெச்சம் இரண்டனுள் முன்னது - மூத்த என்பதை 
யாவது , உடையார் என்பதையாவது கொள்ளும் ; பின்னது . 
‘கொளல் என்பதைக் கொள்ளும் . திறனறிந்து தேர்ந்து.தேர்ந்து 
திறனறிந்து என மொழிமாற்றுக . கொளல் - வியங்கோள் . ( க ) 
மரஉ . உற்றநோய் நீக்கி யுறாஅமை முற்காக்கும் 

பெற்றியார்ப் பேணிக் கொளல் . 
பரி .-- உற்ற நோய் - ( தெய்வத்தானாக மக்களானாக தனக்கு ) 
வந்த துன்பங்களை , நீக்கி - ( நீக்கும் ஆறு அறிந்து) நீக்கி, உறாமை 
( பின் அப்பெற்றியன ) வாராவண்ணம் . முன் காக்கும் முன் 
( அறிந்து ) காக்கவல்ல , பெற்றியார் - தன்மையினையுடையாரை , 
( அரசன் ) , பேனி கொளல் - அவர் உவப்பனசெய்து ( துணையாகக் ) 
கொள்க ; ( எ - று . ) 

தெய்வத்தான்வருந் துன்பங்களாவன - மழையினது இன் 
மைமிகுதிகளானும் , காற்றுத் தீப் பிணி என்றிவற்றானும் வரு 
வன: அவை - கடவுளரையும் தக்கோரையும் நோக்கிச் செய்யுஞ் 
சாந்திகளால் நீக்கப்படும் . மக்களான்வருந் துன்பங்களாவன - 
பகைவர் , கள்வர் , சுற்றத்தார், வினைசெய்வார் என்றிவர்களான் 
வருவன ; அவை - சாமபேத தான தண்டங்களாகிய நால்வகை 


சுச 


- 


திருக்குறள் 
உபாயத்துள் ஏற்றதனால் நீக்கப்படும் . முற்காத்தலாவது - தெய் 
வத்தான் வருவனவற்றை உற்பாதங்களான் அறிந்து அச்சாந்தி 
களாற்காத்தலும், மக்களான்வருவனவற்றை அவர்குணம் இங்கி 
தம் ஆகாரம் செயல் என்பவற்றான் அறிந்து அவ்வுபாயங்களுள் 
ஒன்றாற் காத்தலுமாம்: ஆகவே , புரோகிதரையும் அமைச்சரை 
யங் கூறியவாறாயிற்று . இங்கிதம் - குறிப்பால் நிகழும் உறுப்பின் 
தொழில், ஆகாரம் - குறிப்பின்றிநிகழும் வேறுபாடு , உவப்பன 
நன்குமதித்தல் முதலியன . 

இவை யிரண்டு பாட்டானும் , பெரியாரது இலக்கணமும் , 
அவரைத் துணையாகக்கோடல்வேண்டு மென்பதூஉம் , கொள்ளு 
மாறும் கூறப்பட்டன . 

( கு - ரை . ) தனக்குநேர்ந்த துன்பங்களை நீக்கி மற்றும் அவ்வாறான 
துன்பங்கள் நேராவ 

வண்ணம் முன் அறிந்துகாக்கவல்ல பெரியோரை 
அரசன் அவர் உவப்பனவற்றைச்செய்து துணையாகக் கொள்ள 
வேண்டுமென்பதாம் . தெய்வத்தானாக மக்களானாக - தெய்வத்தாலா 
வது , மனிதராலாவது . நீக்கும் ஆறு - ஒழிக்கும்வழி . பின்பு அப் 
பெற்றியனவாராவண்ணம் -- பின்பு அவ்வகைப்பட்ட தீங்குகள் 
வராதபடி . முன் - அவைவருதற்குமுன் . அவர் உவப்பன செய்து - 
அப்பெரியோர்கள் விரும்பிமகிழத்தக்க காரியங்களைச்செய்து , மழை 
யினது இன்மைமிகு திகள் - மழைபெய்யாமையும் அநாவ்ருஷ்டி ) யும் 
மழைமிகு தியாகப்பெய்தலும் ( அதிவ்ருஷ்டியும் . மழையில்லாமை 
முதலிய தெய்வக்குற்றங்கள் அவ்வத்தேவர்களைக் குறித்தும் அந் 
தணர்முதலிய சான்றோரைக்குறித்துஞ்செய்யும் யாகம் திருவிழா 
விசேடபூசை தானம் முதலிய சாந்திகளால் ஒழிக்கப்படுமென்பது 
நூற்கொள்கை . கடவுளர் - தேவர், தக்கோர் - தகுதியுடையவர் , 
சான்றோர் . சாந்தி - தீவினைப் பரிகாரத்தின் பொருட்டுச் செய்யும் 
வைதிகச் சடங்கு . சுற்றத்தார் உறவினர் . வினை செய்வார் - தொழில் 
செய்யும் பரிவார சனங்கள் . சாமம் - சமாதானத்தாற்காரியங்கொள் 
ளு தல் . பேதம் - பிறரைப் பிரித்துக் காரியங்கொள்ளுதல் . தானம் 
பொருள் கொடுத்துக் காரியங்கொள்ளுதல் . தண்டம் - சேனையையும் 
ஆயுதங்களையும் உபயோகித்துக் காரியங்கொள்ளுதல் . இந்நான்கு 
உபாயமும் அரசர்க்கு இன்றியமையாதனவாம் . ஏற்றதனால் 
இடத்திற்கும் காலத்திற்கும் காரியத்திற்கும் தக்க உபாயத்தால் . 
உற்பாதம் உத்பா தம் : பின் நிகழ இருக்குந் தீங்கை முன் அறிவிக் 
குந் துர் நிமித்தம் . தெய்வத்தால் வருந் துன்பங்களைச் சாந்தி செய்து 
நீக்குபவர் புரோகிதராயும் , மக்களால் வருந் துன்பங்களை நால்வகை 
யுபாயங்களுள் ஒன்றால் நீக்குபவர் அமைச்சராயும் இருத்தலால் 
ஆகவே அமைச்சரையும் புரோகிதரையும் கூறியவாறாயிற்று 
என்றது குறிப்பால் நிகழும் உறுப்பின் தொழில் - முகம் கண் கை முத 

உறுப்புக்களின் செய்கையால் குறிப்பாகத் தெரிவிப்பது . 
ஆகாரம் - அவாவருடைய குறிப்பில்லாபாலே தானாகவே முகத்திலும் 
உடம்பிலும் தோன்றும் வேறுபாடு . இங்கிதமறிதலினும் ஆகார 
மறிதல் அரிது . நகுமதித்தல் முதலியன - கிழ்க்கவியுரையிற் 
கூறியவை . கொள்ளும் ஆறு - கொள்ளும் வழி . உறு அமையென் 





லி ! 


சுதி 


( உ ) 


F ) - ஆம் அதிகாரம் - பெரியாரைத் துணைக்கோடல் 
னும் எதிர்மறைவினையெச்சம் , செய்யுளோசை நிறைத்தற்கு அள 
பெடுத்தது . முன் - கர்லமுன் . பெற்றியார்ப்பேணி - உயர் திணையில் 
இரண்டனுருபு தொக்கது . திறனறி தலில் நன்குமதித்தல் இதனாற் 
கூறப்பட்டதெனலாம் . 
க . அரியவற்று ளெல்லா மரிதே பெரியாரைப் 

பேணித் தமராக் கொளல் . 
பரி .-- பெரியாரை - அப்பெரியவர்களை , பேணி -- அவர் உவப் 
பன அறிந்துசெய்து , தமர் ஆ கொளல் - தமக்குச் சிறந்தாராகக் 
கொள்ளுதல் , - அரியவற்றுள் எல்லாம் அரிது- ( அரசர்க்கு ) அரிய 
பேறுகள் எல்லாவற்றுள்ளும் அரிது ; ( எ - று . ) 

உலகத்து அரியன எல்லாம் பெறுதற்கு உரிய அரசர்க்கு இப் 
பேறு சிறந்தது என்றது , இதனால் அவையெல்லாம் உளவாதல் 
நோக்கி . 

( கு - ரை . ) பெரியாரைப்பேணித் தமராகக் கொண்டால் , கொள் 
வார்க்கு , உலகத்து அரியபொருள்களெல்லாம் எளியனவாகுமென்பு 
தாம் . சிறந்தாராக -பேம்பட்ட துணைவராக . - அரியபேறுகள் கிடைத் 
தற்கு அருமையானபாக்கியங்கள்.அரிது - அருமையானது. உலகத்து 
அரியனவெல்லாம் - உலகத்திலே பிறர்க்குப் பெறுதற்கருமையான 
பொருள்களெல்லாவற்றையும் . இப்பேறு பெரியாரைப்பேணித் தம 
ராக்கொளலாகிய இந்தப்பாக்கியம் . இக்குறளை நவின்றோர்க் 
கினிமை என்னுந் தந்திரகுணத்துக்கு உதாரணங்காட்டினர் , வீர 
சோழியவுரையில் . திறனறி தலில் , உயரச்செய்தல் இதனாற் கூறப் 
பட்டதென்னலாம் . 

நாடி . தம்மிற் பெரியார் தமரா வொழுத்தல் 

வன்மையு ளெல்லாந் தலை . 
பரி .-- தம்மின் பெரியார் -(-அறிவு முதலியவற்றால் ) தம்மின் 
மிக்கார் , தமர் ஆ- தமக்குச்சிறந்தாராக , ஒழுகுதல்- ( தாம் அவர் 
வழிநின்று ) ஒழுகுதல் ,-வன்மையுள் எல்லாம் தலை-( அரசர்க்கு ) 
எல்லாவலியுடைமையினுந் தலை ; ( எ - று .) 

பொருள் படை . அரண்களான் ஆய வலியினும் இத்துணை 
வலி -சிறந்தது என்றது , இவர் அவற்றால் நீக்கப்படாத தெய்வத் 
துன்பம் முதலியனவும் நீக்குதற்கு உரியராகலின் . 

( கு - ரை . ) மனி தராலுண்டாந்துன்பங்கள மாத்திரமே ஒழித் 
தற்குரிய பொருள் முதலியவற்றினும் தெய்வத்தாலுண்டாந் துன் 
பங்களையும் ஒழித்தற்குரிய பெரியவர் சிறந்தவரென்பதாம் . தம்மின் 
மிக்கார் - தம்மைக்காட்டிலும் மேம்பட்டார் . சிறந்தாராக - சிறந்த 
துணைவராகும்படி , அவர்வழி நின்றுஒழுகுதல் - அவர்கூறிய நல் 
வழியில் நடத்தல் . வலியுடைமை - பலமுள்ள பொருள்கள் . தலை - 
மேலானது . 

பொருள் - செல்வம் . படை - சேனை ; ஆயுதமுமாம் . 
அரண் - கோட்டை மதில் அகழி முதலிய காப்புக்கு உரியன . இத் 
துணைவலி - பெரியாரைத் துணைக்கொள்ளுதலால் உளதாகும் இவ் 

9 


சுசு 


திருக்குறள் 
வலிமை . இவர் - பெரியார் . அவற்றால் - பொருள்முதலியவற்றால் . 
தெய்வத் துன்பம் முதலியன ஈ : 2 - ஆஞ் செய்யுளுரையிற் கூறப்பட் 
டன . வன்மை - வலிமையுடைய பொருள் முதலியவற்றிற்குப் பண் 
பாகுபெயர் . இதனால் , திறனறிதலில் அவர்வரைநிற்றல் கூறப்பட்ட 
தென்னலாம் . 

சூழ்வார்கண் ணாக வொழுகலான் மன்னவன் 

சூழ்வாரைச் சூழ்ந்து கொளல் . 
பரி : - சூழ்வார் கண் ஆக ஒழுகலான் - ( தன்பாரம் ) அமைச்ச 
ரைக் கண்ணாகக்கொண்டு நடத்தலான் , -- மன்னவன் - அரசன் , 
சூழ்வாரை- ( அத்தன்மையராய ) அமைச்சரை, சூழ்ந்து - ஆராய்ந்து , 
கொளல்- (தனக்குத் துணையாகக் ) கொள்க; (எ - று . ) 

இரண்டாவது , விகாரத்தால் தொக்கது . தானே சூழவல்ல 
னாயினும் அளவிறந்ததொழில்களான் ஆகுலமெய்தும் அரசன் 
பாரம் அதுவேதொழிலாய அமைச்சரா னல்லது இனிது நட 
வாமைபற்றி , அவரைக் கண்ணாகக் கூறினார் . ஆராய்தல் - அமைச் 
சியலுட் சொல்லப்படும் இலக்கணத்தினரென்பதனை ஆராய்தல் . 

இவை மூன்றுபாட்டானும் , பெரியாரைத் துணைக்கோட 
லின் சிறப்புக்கூறப்பட்டது. 

கு - ரை . ) பிராணிகள் வழிமுதலியன அறிந்து நடத்தல் மு.த 
லிய தொழில்செய்தற்குக் கண்ணே சிறந்த துணையாக இருத்தல் 
போல , அரசர் சர்மம் முதலிய ஏற்றஉபாயமறிந்து பொருதல் முத 
லிய தொழில் செய்தற்கு அமைச்சரே சிறந்த துணைவ ரென்பதாம் . 
ஒற்றர் தங்களை யொற்றரினாய் தலும் கற்றமாந்தரைக்கண் ணெனக் 
கோடலும் , சுற்றஞ் சூழ்ந்து பெருக்கலுஞ்சூதரோ , கொற்றங்கொள் 
குறிக்கொற்றவர்க்கென்பவே என்பர் சிந்தாமணியாரும் . தன் 
பாரம் - தன துராச்சியபாரம் , அரசாட்சிப்பொறுப்பு . அத்தன்மைய 
ராய - எல்லாவுறுப்புக்களினுஞ்சிறந்த கண்போல எல்லா அங்கங் 
களுள்ளுஞ் சிறந்தவராய்த் தனக்கு இன்றியமையாத . இரண்டாம் 
வேற்றுமையுருபு தொகுத்தல் விகாரப்பட்டது , இக்குறளின் முத 
லில் சூழ்வார் என்னும் உயர் திணைப்பெயரின் இறுதியில் : இனி, 
இதனை முதல்வேற்றுமையாகவே கொண்டு , சூழ்பவர்கள் தனக்குக் 
கண்ணாக இருக்கத் தான் நடத்தலால் என்றும் உரைக்கலாம்.கண் 
தன்னையுடைய பிராணியின் உடம்பைக் காத்தலில் மிக்க கவன 
முடைத்தா யிருத்தல்போல , அமைச்சர் தம்மையுடைய அரசனைக் 
காத்தலில் மிக்க கருத்துடையவரென்க. சூழ - ஆலோசித்தறிய . 
அளவிறந்த தொழில்களான் ஆகுலம் எய்தும் அரசன் பாரம் - 
அளவில்லாத பல வேலைகளாற் கவலையடைகிற அரசனது இராச் 
சியபாரம் . அதுவே தொழிலாய அமைச்சரான் அல்லது - ஆலோ 
சித்தலையே தமக்கு வேலையாகவுடைய மந்திரிகளா லல்லாமல் . 
அவரை - மந்திரிகளை . அமைச்சியல் - மேல் சுற . 

அதிகாரம் 
முதல் பத்து அதிகாரங்கள் . இலக்கணம் “ கருவியுங் காலமுஞ்செய் 
கையுஞ் செய்யும் , அருவினையு மாண்ட தமைச்சு 

தமைச்சு என்றது முதலி 


ஆம் 


சுஎ 


ஆம் அதிகாரம் - பெரியாரைத் துணைக்கோடல் 


யன . அவரை அரசர் ஆராயும்விதம் , மேல் ( நிக ) தெரிந்துதெளிதல் 
என்னும் அதிகாரத்திற்கூறப்படும் . தெரிந்துதெளிதலாவது - 
அமைச்சர் முதலாயினாரைப் பிறப்பு குணம் அறிவு என்பனவற்றை 
யும் , செயலையும் , காட்சி கருத்து ஆகமம் என்னும் அளவைகளான் 
ஆராய்ந்து தெளிதல் என்று உரைப்பர் . சூழ்வார் - ஆலோசிப் 
பவர்கள் என மந்திரிகளுக்குத் தெரிநிலைவினையாலணையும் பெயரா 
லாகிய காரணக்குறி . இக்குறளில் , சூழ்வார்கண்ணாக ஒழுகலே 
பொருளாகச் சூழ்வாரைச் சூழ்ந்துகொளல் என்று ஏது நாட்டிச் 
சொன்னமையால் , 

அலங்காரமாயிற்று ; ஏதுவென்னும் 
அலங்காரமாவது.கூறியபொருளுக்குக் காரகம் ஞாபகம் ஆதியான 
ஏ துச்சொல்லுதல் : “ இப்படியா தலின் இப்படியாயிற்று ,, 
னக்கிளப்பது ஏ துவாகும் ” எனக்கொள்க என்பது , வீர சோழிய 
வுரை . 


என் 


- 


தக்கா ரினத்தனுய்த் தானெழுக வல்லானைச் 

செற்றார் செயக்கிடந்த தில் . 
பரி . - தக்கார் இனத்தன் ஆய் - தக்காராகிய இனத்தையுடை 
யனாய் , தான் ஒழுகவல்லானை -தானும் ( அறிந்து ) ஒழுகவல்ல அர 
சனை , செற்றார் - பகைவர் , செய் கிடந்தது - செய்யக்கிடந்தது 

ஒரு 
துன்பமும் , இல் - இல்லை ; ( எ - று . ) 

தக்கார் - அறிவு ஒழுக்கங்களால் தகுதியுடையார் . ஒழுகுதல் 
அறநீதிகளின் நெறி வழுவாமல் நடத்தல் . வஞ்சித்தல் , கூடின 
ரைப்பிரித்தல் , வேறுபகை விளைத்தல் என்றிவற்றானும் வலியா 
னும் பகைவர் செய்யுந்துன்பங்கள் பலதிறத்தவாயினும் , தானும் 
அறிந்து அறிவார்சொல்லுங்கொண்டு ஒழுகுவான்கண் அவற்றுள் 
ஒன்றும்வாராது என்பார் , செற்றார்செயக்கிடந்தது இல் என்றார் . 


( கு - ரை .) தானும் அறிந்து தக்கவரையும் இனத்தவராகக் 
கொண்டு ஒழுகும் மன்னவற்குப் பகைவரால் எவ்வகைத் தீங்கும் 
செய்ய இயலாதென்பதாம் . தக்காராகிய இனம் - தகுதியுடையவ 
ராகிய துணைவர் . செற்றார் என்பதில் , செறு - பகுதி : (செறுத்தல் 
பகைத்தல். ) அறநீதிகள் - தருமமும் நீதியும் . நெறி வழுவாமல் 
முறைமை தவறாமல் . வஞ்சித்தல்- தன துபொருள் ஆநிரை முதலிய 
வற்றை வஞ்சனையாற் கவர்ந்துகொள்ளுதல் . கூடினரைப்பிரித்தல் . 
தன்னோடுசேர்ந்து உதவியாகுபவரைத் தன்னை விட்டுப் பிரியச்செய் 
தல் ; பாரதத்திலே பாண்டவர்க்குப் போர்த் துணையாகவந்த அவர் 
மாமனான சல்லியனைத் துரியோ தனன் தான் வஞ்சனையாக அன்ன 
மிட்டு அவரினின்று பிரித்துத் தனக்குத் துணையாக்கிக்கொண் 
டதுபோல்வன . வேறுபகை விளைத்தல் - வேறுசிலபகைவர்களை யுண் 
டாகச்செய்தல் ; துரியோதனன் பாண்டவர் கரந்துறை தலை யறிதற் 
பொருட்டுப் போர்செய்யுமாறு திரிகர்த்தரைத்தூண்டியது போல் 
வன . வலி - தேகபலம் , ஆயுதபலம் , சேனாபலம் , வரபலம் , துணை வரின் 
பலம் முதலியன . பல திறத்த - பலவகைப்பட்டன. அறிவார்சொல் 
லும் கொண்டு ஒழுகுவான்கண் - நுண்ணறிவுடையபெரியாரது 


திருக்குறள் 


சொல்லையுங் கேட்டு அங்கீகரித்துநடக்கும் அரசனிடத்து . அவற் 
றுள் - அத்துன்பங்களுள் . 

எ . இடிக்குந் துணையாரை யாள் வாரை யாரே 

கெடுக்குந் தகைமை யவர் . 
பரி.- இடிக்கும் துணையாரை-( தீயனகண்டால் ) * நெருக்கிச் 
சொல்லுந் துணையாந்தன்மையையுடையாரை , ஆளவாரை 
( இவர் நமக்குச்சி றந்தாரென்று ) ஆளும் அரசரை , கெடுக்கும் 
தகைமையவர் - கெடுக்கும் பெருமையுடைய பகைவர் , யார்- ( உல 
கத்து ) யாவர் ? ( எ - று . ) 

தியன-பாவங்களும் , நீதியல்லனவும் . துணையாந்தன்மை 
யாவது - தமக்கு அவையின்மையும் , அரசன்கண் அன்புடைமையு 
மாம் . 

அத்தன்மையுடையார் நெறியின் நீங்கவிடாமையின் 
அவரை ஆளும் அரசர் ஒருவரானுங் கெடுக்கப்படா ரென்ப 
தாம் . நெருங்கிச்சொல்லும் அளவினோரை என்று உரைப்பாரும் 
உவர் . 

இவையிரண்டு பாட்டானும் , அதன்பயன் கூறப்பட்டது . 

( கு - ரை . ) தாம் தவறும் போது இடித்துச் சொல்லும் அமைச் 
சரைத் தமக்கு வேண்டியவராகக்கொள்ளும் மன்னவரை எப்படிப் 
பட்ட பகைவராலும் கெடுக்கமுடியாதென்பதாம் . நெருக்கிச்சொல் 
லும் - வற்புறுத்திக்கூறும் . ஆளும் - தமக்கு வேண்டியவராகக்கொள் 
ளும் . தமக்கு அவையின்மை - தம்மிடம் அத்தீயவற்றை உடைத் 
தாகாமை. நெறியின் நீங்க விடாமையின் - அரசரைச் சன்மார்க்கத் 
தினின்று நீங்கும்படி விட்டிடாரா தலால் . முதல் உரையில் துணை 
என்பதற்கு உதவி யென்ற பொருளும் , இரண்டாம்உரையில் துணை 
என்பதற்கு - அளவு என்ற பொருளுமாகிய வேறுபாட்டை அறிக . 
நெருங்கிச்சொல்லும் அளவினோரை - உறுத்தி உறுதிமொழி கூறு 
தல்மாத்திரத்தையுடைபவரை 

யென்று பொருள் ; 

இப்பெரியார் 
வெறுஓர்உதவியும் தம்செயலால் அரசர்க்குச் செய்யாராயினும் , 
இங்ஙனம் சங்கடகாலத்தில் இடித்துக்கட்டுரை கூறுதல் மாத்திரமே 
அவரைக் காத்தற்கு அமையுமென்பார் , அளவினோரை என்றா 
ரென்க . உரைப்பாரும் உளர் - உரைசொல்பவர்களும்உண்டு; என் 
றது , பிறஉரையாசிரியரை . அதன்பயன் . - பெரியோரைத் துணைக் 
கொள்ளுதலின் பிரயோசனம் . மேல் அமைச்சு என்னும் அதிகாரத் 
தில் “ அறிகொன்றறியானெனினுமுறுதி , யுழையிருந்தான் கூறல் 

என்பதனாலும் , அரசன் அறிந்தார் சொல்லையுங்கேளாது 
தானும் அறியா தவனாயிருந்தாலும் அமைச்சர் விடாது உறுதியா 
யினகூறவேண்டுதல் முறைடையா தலை அறிக. யானை மதக்களிப்பு 
உடைய தாய்த் தீவழி சென்றால் அதனை அங்குசம் இடித்து அவ் 
வழிவிலக்கி நல்வழிச்செலுத்தல்போல , அரசன் செல்வச்செருக் 
குடையைக் கொடுதெறியொழுகினால் அவனை அமைச்சர் இடித் 
துப்பர், பொல்லி அவ்வழிவிலக்கி நல்லநெறிச்செலுத்த வேண்டு 

? - 1 , கருங்கி என்று பாடங் காண்கின்றது . 


கடன 


மதி - ஆம் அதிகாரம் - பெரியாரைத் துணைக்கோடல் 


கிற்று . 


மா தலால் , ‘ இடிக்குந் துணையாரை எனப்பட்டது . யார் என்ற வினா 
வினைக்குறிப்புமுற்று , எவருமில்லையென எதிர்மறைப்பொருள் விளக் 

( எ) 
2 அ . இடிப்பாரை யில்லாத வேமரா மன்னரை 

கெடுப்பா ரிலானுங் கெடும் . 
பரி.- இடிப்பாரை - கழறுதற்குஉரியாரை , இல்லாத- (தனக் 
குத் ) துணையாகக் கொள்ளாமையின் , ஏமரா-காவலற்ற , மன் 
னன் - அரசன் , கெடுப்பார் இல் ஆன்உம்- (பகையாய்க் ) கெடுப் 
பார் இல்லையாயினும் , கெடும்- ( தானே ) கெடும் ; ( எ - று . ) 

இல்லாத , ஏமரா என்பன - பெயரெச்சவடுக்கு . கெடுப்பார் 
உளராவர் என்பது தோன்ற , இலானும் என்றார் . தானே 
கெடுதலாவது-பாகனில்லாத யானைபோல நெறியல்லாநெறிச் 
சென்று கெடுதல் . 

( கு - ரை . ) நெருக்கி உறுதிச்சொல்லைச்சொல்லும் பெரியா 
ரைத் துணையாக்க்கொள்ளாத அரசன் கெடுக்கும்பகைவரில்லா 
விடினும் கேடு றுவானென்பதாம் . கழறுதற்கு உரியார் - நெருக்கி 
உறுதிச்சொல் உரைக்கத்தக்க பெரியோர் . காவலற்ற - தன்னைக் 
காவல் செய்பவ ரில்லாத . இல்லாத, எமரா என்னும் எதிர்மறைப் 
பெயரெச்சங்கள் இரண்டும் , அடுக்கி மன்னன் என்னுங் கருத்தாப் 
பெயர் கொண்டன ; “ மூவா முதலா வுலகம் என்னுஞ் சிந்தா 
மணியிற்போல . கெடுப்பாரிலானும் என்றஉம்மை உயர்வுசிறப்புப் 
பொருள்வகையால் , இப்படிப்பட்டவனுக்குக் கெடுக்கும்பகைவர் 
பலர் உள்ளவராவரென்னும் எதிர்மறைக்கருத்தை விளக்கிற்று . 
அரசனுக்கு யானையையும் மந்திரிகளுக்குப் பாகனையும் உவமைகூறி 
யதனால் , மந்திரிகள் அரசனைத் தம்வழித்திருப்புதற்குக் கூறும் 
இடித்துரையைப் பாகன் யானையைத் தன்வழிப்படுத்து தற்கு உப 
யோகிக்கும் அங்குசமாகக் கொள்க . நெறியல்லாநெறிச்சென்று 
கெடுதல் - நல்வழியல்லாத கெட்டவழியிலே சென்று பிறரையுங் 
கெடுத்துத் தானும் அழிதல் . இன்மை - செயப்படுபொருள் குன்றா 
வினையு மாகு தலால் , இடிப்பாரையில்லாத எனப்பட்டது . ஏமா 
என்னும் வினைப்பகு தியினின்று ஏமராத என்னும் எதிர்மறைப் 
யெயரெச்சம் பிறந்தது : ஏமாத்தல் - காவலுடைத்தாதல் ; ஏமம் 
மருவு என்பன ஏமரு என மரூஉவிப் பகு தியாயிற் றென் றலும் 
உண்டு . இடிப்பாரையில்லா தவே மராமன்னன் என்பதை , மறைய 
யடுக்கலுக்கு உதாரணங்காட்டினர் , இலக்கணக்கொத்து உரையில் . 

முதலிலார்க் கூதிய மில்லை மதலையாஞ் 

சார்பிலார்க் கில்லை நிலை . 
பரி .-- முதல் இலார்க்கு - முதற்பொருள் இல்லாத வணிகர்க்கு 
ஊதியம் இல்லை-( அதனால் வரும் ) ஊதியம் இல்லையாம் ( அ. 
போல ), மதலை ஆம் சார்பு இலார்க்கு - தம்மைத்தாங்குவதா 
துணையில்லாத அரசர்க்கு, நிலை இல்லை-( அதனாள் வரும் ) Ge 


யில்லை ; ( எ - று .) 


- 


எல் 


திருக்குறள் 


முதலைப் பெற்றே இலாபம் பெறவேண்டுமாறுபோலத் 
தாங்குவாரைப்பெற்றே நிலை பெறவேண்டு மென்பதாம் . . நிலை 
அரசர் பார்த்தோடு சலியாது நிற்றல் . 

( கு - ரை . ) இலாபப்பொருளுக்கு முதற்பொருள் இன்றியமை 
யாத காரண மாமாறுபோல , அரசர் நிலைக்குப் பெரியார் துணை 
இன்றியமையாத காரணமாமென்பதாம் . முதற்பொருள் - மூல 
தனம் : வியாபாசஞ்செய்தற்கு முதலிற்கொள்ளும் பொருள். வணி 
கர் - வியாபாரஞ்செய்பவர் . அதனால் வரும் ஊதியம் - அம்முதற் 
பொருள்காரணமாக உண்டாகும் பொருளிலாபம் . மதலை யென்ற 
சொற்கு - தூணென்பது பொருள் : அது , இங்கே , இலக்கணையால் , 
அதுபோலத் (தம்மைத் தாங்குவதென்ற பொருளைஉணர்த்திற்று . 
அதனான் வருகிலை - அத்துணைவலியால் உளதாகும் உறுதிப்பாடு . 
பாரத்தோடு சலியாது நிற்றல் - இராச்சியபாரத்தைத் தாங்குத 
லுடனே சோர்வின்றி நிற்பது . சார்பு - சார்வ தாகிய துணைக்குத் 
தொழிலாகுபெயர் : இதில் , பு - தொழிற்பெயர்விகுதி. நிலை - நில் 
என்பதன்மேல் ஐ விகுதி பெற்ற தொழிற்பெய ரென்றாவது , 
நிலைமையென்னும் பண்புப்பெயரின் விகாரமென்றாவது கொள்க . இப் 
பாட்டில் , உபமானத்தையும் உபமேயத்தையுந் தனித்தனி வெவ் 
வேறு வாக்கியங்களாகக்கூறி நிறுத்தி இடையில் போல முதலிய 
உவமவுருபுகொடாமற் கூறியது - எடுத்துக்காட்டுவமையணி . இப் 
பாட்டில் , உபமானத்தால் , இலாபத்தினும் முதலை வணிகர் . பிர 
தானமாகக் கருதவேண்டு தல்போல , அரசர் தம் நிலையினுந் துணை 
வலியைப் பிரதானமாகக்கருதவேண்டுமென்னுங்கருத்துத்தொனிக் 
குமாறுங் காண்க . 

பல்லார் பகைகொளலிற் பத்தடுத்த தீமைத்தே 

நல்லார் தொடர்கை விடல் . 
பரி .-- பல்லார் பகைகொளலின்- (தான் தனியனாய்வைத்துப் ) 
பலரோடும் பகை கொள்ளுதலின் , பத்து அடுத்த தீமைத்து 
பதிற்றுமடங்குதீமையுடைத்து : - நல்லார் தொடர் கைவிடல் 
( அரசன் ) பெரியாரோடு நட்பினைக் கொள்ளாதொழிதல் ;( எ - று .) 

பலர் பகையாயக்கால் “ மோதி முள்ளொடு முட்பகை கண் 
டிடல் , பேதுசெய்து பிளந்திடல் என்பவையல்லது , * ஒருங்கு. 
வினையாக்குறித்துச் செய்தாலும் ஒருவாற்றான் உய்தல் கூடும் ; 
நல்லார்தொடர் கைவிட்டால் ஒருவாற்றானும் உய்தல் கூடாமை 
யின் , இது செய்தல் அதனினுந் தீது என்பதாம் . 

இவை மூன்றுபாட்டானும் , அது செய்யாதவழிப்படுங் குற் 
றம் கூறப்பட்டது . 

( கு - ரை . ) அாசர் பலரோடு பகைகொண்டாலும் உய்யும்வகை 
யுண்டு : பெரியார் தொடர்பைவிடினோ தக்கசமயத்துமதிகூறுவாரில் 
லாமையால் தீங்குநேர் தல் திண்ணமாதலால் , அதுகூடாதென்ப 

பி - ப் : ஒருங்குவினையாக்குதல் தீது : செய்தாலும் . 


(க ) 


ச 50 . 


ஈசு - ஆம் அதிகாரம் - சிற்றினஞ்சேராமை 


எக 


தாம் . தனியனாய்வைத்து - துணையொருவருமில்லாமல் தனிப்பட்ட 
வனாயிருந்து . பதிற்றுமடங்கு - பத்துப்பங்கு அதிகமான . பலர் பகை 
யாயக்கால் - அநேகர் ஏககாலத்தில் விரோதிகளானால் . பலர்பகை 
யாயக்கால் உய்யும் வகை கூறுகின்றார் மோதிமுள்ளொடு 
என்று : இம் மேற்கோள் -சீவக சிந்தாமணி , விமலையாரிலம்பகம் , ( ங.உ ) 
“ நீதியாலறுத்தந்நிதியீட்டுதல் , ஆதியாயவரும்பகைநாட்டு தல் , 
மோதிமுள்ளொடு முட்பகைகண்டிடல் , பேது செய்துபிளந் திடல் 
பெட்டதே " என்ற செய்யுளிலுள்ளது ; ‘ முள்ளைக்கொண்டு முள்ளைக் 
களையுமா றுபோலத் தமக்குப் பகைவராய் உறவாயிருப்பவ ரிருவரை 
அவர்க்குள் ஒருவரோடு ஒருவரை மித்திரபே தஞ்செய்து அவர்களில் 
ஒருவரைக்கொண்டு மற்றொருவரை மோதியிடுதலும் , 

தாம் 
இருவரும் கூடிவந்து தம்முடன் எதிர்ப்பவரைப் 

பிரித்துத் 
தம்மோடு சேர்த்துக்கொள்ளுதலும் அரசர் விரும்புங் காரியம் என் 
பது , இம்மேற்கோளின் பொருள் . என்பவையல் லது - என்கின்ற 
இவ்வகைகளாலல்லாமல் . ஒருங்குவினை ஆக்குறித்துச்செய்தாலும் 
ஒரேசமயத்தில் அந்தப்பகைவரெல்லாரோடும் போர்த்தொழில் 
நடக்க ஆலோசித்துச் செய்தாலும் . ஒரு ஆற்றான் உய்தல் கூடும் - 
ஒருவகையால் தப்பிப்பிழைக்கக்கூடும் . இது செய்தல் - நல்லார் 
தொடர்கை விடல் . அதனினும் தீது - பல்லார்பகைகொளலினும் 
மிகத் தீயது . அது செய்யாத வழிப்படும் குற்றம் - பெரியாரைத் 
துணைக்கொள்ளாதவிடத்து உண்டாகுங் குற்றம் . பகை - பகைமை 
என்னும் பண்பினடி ; தொழிற்பெயராய் , பகு ஐ எனப் பிரித்து , பகு 
தல் - மாறுபடு தலென்றுங் கொள்ளலாம் . பத்து என்றது , இங்கே 
பல வென் றமாத்திரமாய் நின்றது . தொடர் - தொடர்ச்சி : முத 
னிலைத் தொழிற்பெயர் . 

( க 0 ) 
சசு - ஆம் அதிகாரம் - சிற்றினஞ்சேராமை . 

பரி.- அஃதாவது -சிறிய இனத்தைப் பொருந்தாமை . சிறிய 
இனமாவது - நல்ல தன் நலனும் தீயதன் தீமையும் இல்லென் 
போரும் , விடரும் , தூர்த்தரும் , நடரும் உள்ளிட்ட குழு . அறி 
வைத் திரித்து இருமையுங்கெடுக்கும் இயல்பிற்றாய அதனைப் 
பொருந்தின் பெரியாரைத்துணைக்கோடல் பயனின்று என்பது 
உணர்த்தற்கு இஃது அதன்பின் வைக்கப்பட்டது . 

( கு - ரை ) சிறிய இனத்தைப் பொருந்தாமை - அற்பசகவாசஞ் 
செய்யாமை . நல்ல தன் நலனும் தீய தன் தீமையும் இல் என்போர் 
இயற்கையில் நல்ல தாயுள்ள பொருளின் நன்மையையும் தீயதா 
யுள்ளபொருளின் தீமையையும் இல்லையென்று 

எண்ணுபவரும் 
சொல்லுபவரும் . “ நல்ல த னலனுந் தீயதன் றீரையும் , இல்லையென் 
போர்க்கினனாகிலியர் என்பது , புறநானூறு , 29 - இல் வருவது . 
விடர் - தீயொழுக்கமுடைய காமுகர் . தூர்த்தர் - வஞ்சகர் . நடர் - 
கூத்தர் . உள்ளிட்டகுழு - இவர்களை உட்கொண்ட கூட்டம் ; இவர் 
களை முதலாகவுடைய சமூகமென்றபடி . அறிவைத் திரித்து - தமது 
நல்ல புத்தியைக் கெட்டபுத்தியாக வேறுபடுத்தி . இருமையும் 
கெடுக்கும் இயல்பிற்றாய - இம்மைமறுமை யென்னும் இரண்டிடத் 


எ2 


திருக்குறள் 


தும் தம்மைத் தீமையடையச்செய்புந் தன்மைய தான . அதனை 
அத்தியகூட்டத்தை . ஒருவன் பெரியாரைத் துணை வராகக்கொண் 
டாலும் ஒருபக்கத்தில் சிறிய இனத்தாரையுஞ் சேர்ந்திருப்பானா 
யின் அப்பெரியாரைத் துணைக்கொண்டதனாலுண்டாகும்பயன் இல் 
லையாமென்பதை அறிவித்தற்கு , சிற்றினஞ்சேராமையென்னும் இவ் 
வதிகாரத்தைப் பெரியாரைத் துணைக்கோடலென்னும் அதிகாரத் 
தின்பின்வைத்தார்.கீழ் அதிகாரத்தில் தக்காரினம் என்றதற்கு இது 
எதிராம் . மேல் நகைவகையராகிய நட்பிற்பகைவராற் , பத்தடுத்த 
கோடி யுறும் என வருங் குறளில் அந்நட்பாவது-விடமருந்தூர்த் 
தரும வேழம்பரும் போன்று பலவகையால் நகுவித்துத் தாம்பயன் 
கொண்டு ஒழிவாரோடு உளதாயது எனப் பரிமேலழகர் உரைப்பதும் 
அறிக . சிறுமை-- இனம் = சிற்றினம் ; பண்புப்பெயர் , ஈறுபோய்த் 
தன்னொற்றிரட்டிற்று . 
க . சிற்றின மஞ்சும் பெருமை சிறுமைதான் 

சுற்றமாச் சூழ்ந்து விடும் . 
பரி.-- பெருமை - பெரியோரியல்பு , -- 

சிறு இனம் - சிறிய 
இனத்தை , அஞ்சும் -அஞ்சாநிற்கும் ; சிறுமை- ( ஏனைச் ) சிறியோ 
ரியல்பு , - தான் சுற்றம் ஆ - ( அதுசேர்ந்தபொழுதே அதனைத் ) 
தனக்குச் சுற்றமாக , சூழ்ந்துவிடும் - எண்ணித் துணியும் ; ( எ - று . ) 

தத்தம் அறிவுதிரியுமாறும் அதனால் தமக்குவருந் துன்பமும் 
நோக்கலின் அறிவுடையார் அஞ்சுவர் என்றும் , அறிவொற் 
றுமையாற் பிறிதுநோக்காமையின் அறிவிலாதார் தமக்குச் சுற்ற 
மாகத் துணிவர் என்றும் கூறினார் . பொருளின் தொழில்கள் , 
பண்பின்மேல் நின்றன . 

இதனான் , சிறியஇனம் பெரியோர்க்கு ஆகாது என்பது 
கூறப்பட்டது . 

( கு - ரை . ) அற்பசகவாசத்திற்கு அறிவுடையார் அஞ்சுவர் : 
அறிவிலார் அஞ்சார் : அங்கன் அறிவுடையார் அஞ்சுதற்குக்கார 
ணம் , அவர்கள றிவு கெட்டதும் தமது அறிவு நல்லதுமாய் வேறு 
படு தலையும் , அதனால் தமது நல்லறிவு மாறிப்போகுமென்பதையும் , 
அதனால் தமக்குத் துன்பமுண்டாகு மென்பதையும் அறிதலாம் : 
அவ்வற்பசகவாசத்திற்கு அறிவிலா தார் அஞ்சாமைக்குக் கார 
ணம் , 

தமது அறிவும் அவர்களது அறிவும் இரண்டுங்கெட்டன 
வேயாய் மாறுபடாதிருத்தலும் , அதனால் பேரினத்தின் பெரு 
மையை அறியாமையும் , சிற்றினச்சேர்க்கையாலுண்டாகுங் குற் 
றத்தை யுணராமையுமாம் என்க . ஏனை - மற்றை . அது - அச்சிறிய 
இனம் . அதனை - அச்சிற்றினத்தை . சுற்றமாக எண்ணித்துணியும் - 
இஷ்டபந் துவர்க்கமாக நிச்சயமாக்கருதும் . அறிவு திரியும் ஆறும் - 
அறிவுமாறிப்போகும்வகையையும். அறிவுஒற்றுமை - அறிவிலார்சிற் 
றினம் என்ற இருவரறிவும் ஒருவகையாய்க்கெட்டனவாயிருக்கை . 
பிறிதுநோக்காமையின் - தம்மினும்வேறாய பேரினத்தின் பெருமையை 
நோக்காமையால் . பெருமையுடையாரது 

தொழிலாகிய 

சிற்றின் 


சசு - ஆம் அதிகாரம் - சிற்றினஞ்சேராமை 


எம் . 


மஞ்சுதலைப் பெருமைமேலேற்றியும் , சிறுமையுடையாரது இயல் 
பாகிய சுற்றமாச்சூழ்ந்துவிடு தலைச் சிறுமைமேலேற்றியும் இங்ஙனம் 
பண்பியின் தொழில் பண்பின்மேல்வைத்து உபசாரவழக்காகக் 
கூறப்பட்டதை பொருளின் தொழில்கள் பண்பின்மேல் நின்றன 
என்றார் . சிற்றினம் என்பதை எடுத்துப் பின்வாக்கியத்திலுங் 
கூட்டுக . சுற்றம் - உரியகாலங்களில் வந்து ஒருவனைச் சுற்றி 
நிற்பது என , பந்து வர்க்கத்திற்குக் காரணக்குறி : அம் - கருத்தாப் 
பொருள் விகுதி . சூழ்ந்துவிடும் - ஒருசொல் ; இதில் , விடு 
என்னுந் துணைவினை - துணிவுப்பொருளை விளக்கிற்று . சூழ்ந்து 
விடும் என இரண்டாப் பிரித்து , விடும் - பெரியோர் சேர்க்கையை 
நீக்கும் என்றும் உரைக்கலாம் . 

( க ) 
ஈடுஉ . நிலத்தியல்பா னீர்திரிந் தற்றாகு மாந்தர்க்கு 

இனத்தியல்ப தாகு மறிவு . 
பரி .-- நிலத்து இயல்பான் - ( தான் சேர்ந்த ) நிலத்தினது 
இயல்பானே , நீர்- , திரிந்து- ( தன் தன்மை ) திரிந்து , அற்று 
ஆகும் - அந்நிலத்தின் தன்மைத்தாம் ; ( அதுபோல ) , மாந்தர்க்கு- , 
இனத்து இயல்பு- ( தாம் சேர்ந்த ) இனத்தினது இயல்பானே , 
அறிவு - அறிவும் , அது ஆகும்- ( தன் தன்மைதிரிந்து ) அவ்வினத் 
தின் தன்மைத்தாம் ; ( எ - று . ) 

எடுத்துக்காட்டுவமை . விசும்பின்கண் தன் தன்மைத்தாய நீர் 
நிலத்தோடு சேர்ந்தவழி நிறம் சுவை முதலிய பண்புகள் திரிந் 
தாற்போல , தனி நிலைக்கண் தன்தன்மைத்தாய அறிவு பிற 
இனத்தோடு சேர்ந்தவழிக் காட்சிமுதலிய தொழில்கள் திரியும் 
என , இதனான் , அதனது காரணம் கூறப்பட்டது . - 

( கு - ரை .) விசும்பினின்று வீழும் நீர் நிலத்தோடு சேர்ந்த 
போது நிறம் சுவை முதலியன மாறுபடும் : அதுபோலத் தனித் 
தன்மையில் தன்னியல்பான அறிவு பிற (சிறிய ) இனத்தோடு 
சேர்ந்தபோது பொருளின் இயற்கை காணுதல் முதலியன மாறு 
படுமென்பதாம் . இதனால், சிற்றினம் சேர் தல் ஆகாதென்பதற்குக் 
காரணம் கூறியவாறு. தன்மை - குணங்கள் . திரிந்து - மாறி . மாந்தர் - 
மனிதர். விசும்பின்கண் - மேகத்தில் . தன் தன்மைத்தாய - நிலத் 
தின் சம்பந் தமின்றித் தன்னியற்கையாகவேயிருந்த . முதலிய என்ற 
தனால் , தண்மை , வெம்மை , ஆரோக்கியம் , ஆரோக்கியமின்மை , 
இலேசு கனம் முதலியன கொள்க . “ அப்பென்றும் வெண்மை 
யதாயினுமாங்கம் நிலத்தியல் 

தப்பின்றியே 

குண 
வேற்றுமை தான்பல சார் தலினால் " என்றார் , பட்டினத்தடிகள் . 
தனிநிலைக் கண் - ஒருவரோடுஞ் சேராமல் தனித்திருக்கும் பொழுது . 
பிற இனத்தோடு சேர்ந்தவழி - வேறுகூட்டத்தோடு 
விடத்து . காட்சிமுதலிய தொழில்கள் - பொருள்களின் இயற்கை 
யைக் காணுதல் கருதுதல் முதலிய தொழில்கள் . திரியும் - மாறு 
படும் . இதனான் - இக்குறளால் . அதனது காரணம் - சிற்றினஞ் 
சேர் தல் ஆகாதென்ற தன் ஏது . இனி, இப்பாடலை ஒருவாக்கிய 
மாகவேகொண்டு , மனிதர்க்குத் தாம் சேர்ந்த இனத்தின் தன்மை 

10 


பாய்த் , 


சேர்ந்த 


எறு 


திருக்குறள் 
யால் அப்படிப்பட்டதாக மாறுபடும் அறிவு , தான்சேர்ந்தநிலத் 
தினது தன்மையால் நீர் மாறுபட்டாற்போன்ற தா மெனவும்உரைக்க 
லாம் . “ மையறு நிலத்தியல் நீரியலென்னு நீர தால் என்றார் 
கம்பரும் . 

( 2) 
மகூ . 

மனத்தான மாந்தர்க் குணர்ச்சி யினத்தானும் 

இன்னா னெனப்படுஞ் சொல் . 
பரி. - மாந்தர்க்கு- , உணர்ச்சி பொதுவுணர்வு , மனத்தான் 
( தம் ) மனங் காரணமாக , ஆம் - உண்டாம் ; இன்னான் எனப் 
படும் சொல்- ( இவன் ) இத்தன்மைய னென்று (உலகத்தாராற் ) 
சொல்லப்படுஞ் சொல் , இனத்தான் - இனங்காரணமாக , ஆம் 
உண்டாம் ; ( எ - று . ) 

இயற்கையாய புலனுணர்வுமாத்திரத்திற்கு இனம் வேண் 
டாமையின் அதனை மனத்தானாம் என்றும் , செயற்கையாய 
விசேடவுணர்வுபற்றி நல்லனென்றாகத் தீயனென்றாக நிகழுஞ் 
சொற்கு இனம் வேண்டுதலின் , அதனை இனத்தானாம் என்றுங் 
கூறினார் . 

உவமையளவைகொள்ளாது அத்திரியும் மனத்தானாம் 
என்பாரை நோக்கி , இதனான் , அது மறுத்துக்கூறப்பட்டது . 


( கு - ரை . ) ஒருசாரார் உவமையளவையைக் கொள்ளாது குண 
-வேறுபாடும் மனத்தானாகு மென்பர் : பொதுவுண 

பொதுவுணர்வே மனத் 
தாலாவதல்லது நல்லவனென்றும் தீயவனென்றும் உலகத் 
துச் சொல்லப்படு தற்கு ஏற்பத் தோன்றும் விசேடவுணர்வு 
இனத்தினாலேயே யுண்டாகு மென்பதாம் . பொது உணர்வு - 
இயற்கையறிவு . சேர்க்கையாலுண்டாகும் விசேடவுணர்வினும் 
வேறுபடுத்தற்கு , பொதுவுணர்வு என்றார் . புலனுணர்வு - பஞ்ச 
இந்திரிய விஷயங்களை யறியும் இயற்கையறிவு . நல்லன் என்றாகத் 
தீயன் என்றாக நிகழும் சொல் - இவன் நல்லவனென்றாவது தீயவ 
னென்றாவது உலகத்துவழங்கும் 

உவமையௗவை 
கொள்ளாது - கீழ்ப்பாட்டில் " நிலத்தியல்பால் நீர் திரிந் தற்றாகும் " 


உபமானமுகத்தால் விளக்கியதை அங்கீகரியாமல் ; சில 
மதத்தவர் உபமானப்பிரமாணத்தைச் சிறப்பாகக்கொள்வதில்லை . 
அத்திரியும் மனத்தான் ஆம் - (சிற்றினஞ்சேர் தலா லுண்டாகும் ) 
அக்குண வேறுபாடும் மனநிலையினாலேயே உண்டாகும் . இதனான் 
இக்குறளால் . அது - அக்கொள்கை . 


வார்த்தை . 


என 


மனத்து ளதுபோலக் காட்டி யொருவற்கு 

இனத்துள தாகு மறிவு . 
பரி.- அறிவு - அவ்விசேடவுணர்வு , -- ஒருவர்க்கு- , மனத்து 
உளது போல காட்டி - மனத்தின்கண்ணே உளதாவதுபோல ( த் 
தன்னை ) ப் புலப்படுத்தி , இனத்து உளது ஆகும்-( அவன் சேர்ந்த ) 
இனத்தின் கண்ணே உளதாம் ; ( எ- று . ) 


எடு 


உன் 


சசு - ஆம் அதிகாரம் - சிற்றினஞ்சேராமை 
மெய்ம்மைநோக்காமுன் மனத்துஉள் துபோன்று காட்டி 
யும் பின் நோக்கியவழிப் பயின்றஇனத்து உளதாயும் இருத்த 
லின் , காட்டி என இறந்தகாலத்தாற் கூறினார் . 

விசேடவுணர்வுதானும் மனத்தின் கண்ணேயன்றே 
தாவது என்பாரை நோக்கி , ஆண்டுப் புலப்படுந்துணையே யுள் 
ளது : அதற்குமூலம் இனம் என்பது இதனாற் கூறப்பட்டது . 

( கு - ரை . ) உணர்வு வெளிப்படும்வாயில் மனமே யாதலால் , 
விசேடவுணர்வும் மனத்திலுள்ள துபோலத் தோன்றும் : தோன்றி 
னும் , அதற்கும் மூலகாரணம் இனமேயென்பது ஊன்றிப்பார்க்கின் 
தெரியவருமென்பதாம் . புலப்படுத்தி - வெளிக்காட்டி,. மெய்ம்மை 
நோக்காமுன் - உண்மையை ஆராய்ந்து பாராதவிடத்து . பின்நோக் 
கிய வழி - பின்பு ஆராய்ந்து பார்த்தபொழுது . பயின்ற இனத்து 
உளதாயும் - பழகிய கூட்டத்தினாலுண்டாகியும் . விசேடவுணர்வு 
தானும் மனத்தின்கண்ணேயன்றே உளதாவது - விசேடவுணர்வும் 
பொதுவுணர்வுக்குக்காரணமான மனத்தில் தானே உண்டாவ 
தன்றோ ? ஆண்டு - அவ்விடத்தில் ; மனத்தில் . புலப்படுந் 
துணையே - ( விசேடவுணர்வு ) வெளிப்படுகிற அவ்வளவு மாத்திரமே : 
உணர்வு வெளிப்படும்வாயில் மனமாதலால் , 

பொதுவுணர்வு 
போலவே இவ்விசேடவுணர்வும் மனவாயிலாகவே வெளிப்படுகின்ற 
தென்றவாறு. அதற்கு மூலம் - அவ்விசேடவுணர்வுக்குக் கார 
ணம் : இனம் - சேர்க்கை . சிறப்புணர்வுக்குக்காரணம் இனம் : அது 
வெளிப்படும் வாயில் மனமென்க . இதனால் - இக்குறளால் . இக் 
குறட்பாவை “ நாளென வொன்றுபோற் காட்டி யுயிரீரும் , வாளது 
ணர்வார்ப்பெறின் என்ற குறளின் வாய்பாடு கொண்டதெனக் 
காண்க . 


சந்தி . மனந்தூய்மை செய்வினை தூய்மை யிரண்டும் 

இனந்தூய்மை தூவா வரும் . 
பரி . - மனம் தூய்மை- ( அவ்விசேடவுணர்வு புலப்படுதற்கு 
இடனாய ) மனந்தூயனாதல் தன்மையும் , செய் வினை தூய்மை 
செய்யும் வினை தூயனாதல் தன்மையும் , இரண்டு உம்- ( ஆகிய ) 
இரண்டும் , - இனம் தூய்மை தூ ஆ வரும்- ( ஒருவற்கு ) இனந் 
தூயனாதல் தன்மை பற்றுக்கோடாக உளதாம் ; (எ - று , ) 

மனந்தூயனாதலாவது -விசேடவுணர்வு புலப்படுமாறு இயற் 
கையாய் அறியாமையின் நீங்குதல் . செய்வினை தூயனாதலாவது 
மொழி மெய்களாற் செய்யும் நல்வினை உடையனாதல் . தூ 
என்பது அப்பொருட்டாதல் " தூவறத் துறந்தாரை என்பத 
னாலும் அறிக. 

ஒருவன் இனந்தூயனாகவே , அதனோடு பயிற்சிவயத்தான் 
மனந்தூயனாய் அதன்கண் விசேடவுணர்வு புலப்பட்டு அத் 
னாற் சொல்லும் செயலும் தூயனாம் என , இதனான் , இனத்து 
உள்ளவாமாறு கூறப்பட்டது. 


திருக்குறள் 


- 


1 


பெற்றது . 


( கு - ரை . ) ஒருவன் நல்லினத்தோடு பயிலுதலால் மனத் 
தூய்மையுண்டாகி 

அம்மனத்தில் விசேடவுணர்வு - புலப்பட்டு , 
அந்த விசேடவுணர்வால் சொல்லும் . செயலும் தூயனாவனென் 
பதாம் : இதனால் விசேடவுணர்வுக்கு ஆதிகாரணம் இனனாதலறிக . 
தூயன் பரிசுத்தன் . வினை - தொழில். இனம் தூயனாதல் 
தன்மை - நல்லசேர்க்கையை யுடையவனாயிருக்குந் தன்மை . பற்றுக் 
கோடாக - 

ஆதாரமாக . உளவாம் - உள்ள துவாம் . மொழி மெய் 
களால் - வாக்கு , 

காயம் என்பவற்றால் . தூவென்பது அப் 
பொருட்டாதல் - தூ என்னும் சொல் பற்றுக்கோடென்னும் பொரு 
ளுடைய தா தலை . 

தூவறத்துறந்தாரை என்னும் மேற்கோள் ! 
கலித்தொகை , 

நெய்தற்கலி , முதற்பாட்டிலுள்ளது ; இம்மேற் 
கோளுக்கு - நமக்கு ஒருபற்றுக்கோடும் இல்லையாம்புடி நம்மை 
விட்டுப்பிரிந்த கொழுநரை என்று பொருள் . ( அங்கு நச்சினார்க் 
கினியர் தாவற என்று பாடங்கொண்டு , நமக்குவலியில்லையாம் 
படி யென்று பொருளுரைத்துள்ளார் . ) " தூயது ஊற்றம் பகை 
தசையுந் தூவே ” என்னும் பிங்கலந்தையையுங் காண்க . அதனோடு 
பயிற்சிவயத்தான் - அப்பரிசுத்தமான நல்லினத்தோடு பழக்கஞ் 
செய்த காரணத்தால் . அதன்கண் - மனத்தில் . இதனான் - இக் 
குறளால் . 

இனத்து உள்ளவாமாறு - விசேடவுணர்வு இனத்தினா 
லுள்ளனவாகுந் தன்மை . மனந்தூய்மை செய்வினை தூய்மை யென் 
னும் பெயர்ச்செவ்வெண் , இரண்டும் எனத் தொகையோடு 
முற்றும்மை செய்வினை - வினைத்தொகை . 

மனம். 
வாக்கு உடம்பு என்னுந் திரிகரணங்களுள் வாக்கினது தன்மை 
யாகிய சொல்லு தலையும் வினையில் அடக்கி மனந்தூய்மை செய் 
வினை தூய்மை யிரண்டும் என்றா ரென்க ; அல்லது , முன்ன தாய்க் 
காரணமாகிற மனமும் பின்ன தாய்க் காரியமாகிற செயலும் தூயன 
வல்லாவிட்டால் வெறுஞ்சொல் தூய்மைமாத்திரம் பயன் தராது 
என்ற கருத்தால் , அதனை இங்கு ஒழித்ததாகவுங்கொள்ளலாம் .( நி ) 

மனந்தூயார்க் கெச்சநன் றாகு மினந்தூயார்க்கு 

இல்லைநன் முகா வினை . 
பரி.-- மனம் தூயார்க்கு - மனந்தூயராயினார்க்கு , எச்சம் 
நன்று ஆகும்-மக்கட்பேறு நன்றாகும் ; இனம் தூயார்க்கு - இனந் 
தூயராயினார்க்கு , நன்று ஆகா வினை - நன்றாகாதவினை , இல்லை - 
( யாதும் ) இல்லை ; ( எ - று . ) 

காரியம் காரணத்தின் வேறுபடாமையின் எச்சம் நன்றாகும் 
என்றும் , நல்லினத்தோடு எண்ணிச் செய்யப்படுதலின் எல்லா 
வினையும் நல்லவாம் என்றும் கூறினார் . 

( கு - ரை . ) இயற்கையாகவே மனந்தூயார்க்கு இனநன்மை 
ஏ துக்கு ? என்று எழும் வினாவுக்கு விடையாக , மனந்தூய்மைக்குப் 
பயனும் இனந்தூய்மைக்குப் பயனும் இன்னது இன்னது என்று 
இக்குறள் கூறுகின்ற தென்க . மக்கட்பேறு புத்திரபாக்கியம் . 
*மக்கட்பேறு நன்றாகும் என்பதற்கு - நல் மனமுடையோர்க்குப் 
பிறக்கும் பிள்ளைகள் தமக்குக்காரணமான தந்தை தாயார்போலவே 
தாமும் நன்மனத்தைப்பெற்று நற்குண நற்செய்கை யுடையவரா 


2 


சசு - ஆம் அதிகாரம் - சிற்றினஞ்சேராமை 


என் 


யிருப்பரென்க . இனி நல் மனமுடையோர்க்குச் சந்ததி அழியாது 
நிலைபெறு மென்றுங் கருத்துக்கொள்ளலாம் ; " மகனுரைக்குந் 
தந்தைநலத்தை, பழியின்மை மக்களாற் காண்க 

என்பன 
முதற்கருத்துக்கும் , “ செப்பமுடையவனாக்கஞ் சிதைவின்றி , யெச் 
சத்திற்கேமாப்புடைத்து , " " நன்றிப்பயன் றூக்கா நாணிலியுஞ் 
சான்றோர்முன் , மன்றிற்கொடும்பா டுரைப்பானும் நன்றின்றி , 
வைத்த தடைக்கலங்கொள்வானு மிம்மூவர் , எச்சமிழந்துவாழ்வார் 
என்பன இரண்டாவது கருத்துக்கும் மேற்கோளாம். " தக்கார் 
தகவில ரென்பதவரவர் , எச்சத்தாற்காணப்படும் என்ற குறள் - 
( அதனுரையிற் பரிமேலழகர் தக்கார்க்கு எச்சமுண்டாதலும் , 
தகவிலார்க்கு இல்லையாதலும் ஒரு தலையாகலின் , இருதிறத்தாரை 
யும் அறிதற்கு அவை குறியாயின என்று உரைத்திருந்தாலும் ,) 
இரண்டுகருத்துக்கும் மேற்கோளாகலாம் . இன்னும் , 

நன்றாகும் 
என்பது - " பித்துமலடூமைமுடம்பேய்குருடுகூன்செவிடு ” என்னும் 
மெய்த்துயர்நோயொன்றும் இன்றி வாழும் என்ற கருத்துடைய 
தெனவுங் கொள்ளலாம் . நன்றாகா தவினை யாதும் இல்லை - எல்லாச் 
செய்கைகளும் நல்லனவாகவே முடியும் . காரியம் - பிள்ளைகள் . 
காரணம் தாய் தந்தையர் . தந்தை தாயர் குணத்தினின்றும் 
மக்கள்குணம் வேறுபடாதிருத்தலை , காரணமாகிய பொன்வெள்ளி 
களின் தன்மையினின்று காரியமாகிய ஆபரணங்களின் தன்மை 
வேறுபடாதவாறுபோலக் கொள்க . எண்ணி - ஆராய்ந்து . 
நல்ல 

நல்லவை . எச்சம் என்பதற்கு - ( தாய் தந்தையரின்பின் ) 
எஞ்சி ( சேடித்து ) நிற்பதென்று பொருள் ; எச்சத்திற்கேமாப் 
புடைத்து என்ற இடத்துப் பரிமேலழகர் தான் இறந்துழி எஞ்சி 
நிற்பதாகலின் எச்சமென்றார் என உரைத்ததனாலும் அறிக . ( சு ) 
சந்எ . மனநல மன்னுயிர்க் காக்க மினநலம் 

எல்லாப் புகழுந் தரும் . 
பரி.-- மன் உயிர்க்கு - நிலைபெற்ற உயிர்கட்கு , மனம் நலம் 
மனத்தது நன்மை , ஆக்கம்- செல்வத்தை , ( தரும் ) -கொடுக்கும் ; 
இனம் நலம் - இனத்தது நன்மை , எல்லாம் புகழ்உம் தரும்- ( அத 
னோடு ) எல்லாப்புகழையுங் கொடுக்கும் ; ( எ - று .) 

‘மன்னுயிர் என்றது -ஈண்டு , உயர்திணைமேல் நின்றது . 
தரும் என்னும் இடவழுவமைதிச்சொல் , முன்னும் கூட்டப் 

உம்மை - இறந்தது தழீஇய எச்சவும்மை . மனம் 
நன்றாதல் தானே அறமாகலின் அதனை - ஆக்கந்தரும் என்றும் , 
புகழ் கொடுத்தற்கு உரிய நல்லோர்தாமே இனமாகலின் இன 
நலம் எல்லாப்புகழுந் தரும் என்றும் கூறினார் . 

மேல் . மனநன்மை இன நன்மைபற்றி வரும் என்பதனை 
உட்கொண்டு அஃது இயல்பாகவே உடையார்க்கு அவ்வின 
நன்மை வேண்டா என்பாரை நோக்கி , அதுவேயன்றி அத் 
தன்மையபலவற்றையுந்தரும் என அவர்க்கும் இது வேண்டு 
மென்பது , இவ்விரண்டுபாட்டானுங் கூறப்பட்டது . 
( கு - ரை . ) பிராணிகட்கு 

மனநலம் 

ஆக்கத்தை (சிறந்த 
அறத்தை ] யுண்டாக்க இனநலம் மனநலத்தையேயன்றி எல்லாப் 


33 


பட்டது . 


| 


மநஏவ 


எம் . 

-திருக்குறள் 
புகழையும் தருமென்பதாம் . உயிர்கட்கு - பிராணிகளுக்கு ; என்றது , 
இங்கே சிறப்பாய் மனிதரை உணர்த்தும் . மன்னுயிர் - வினைத் 
தொகை . அதனோடு - ஆக்கந் தரு தலோடு . மனத்தினது நன்மை 
யையும் இனத்தினது நன்மையையும் உடைத்தாயிருத்தல் அஃறிணை 
யுயிர்க்கு இல்லாமையால் , மன்னுயிரென்பது உயர்திணை மேனின்ற 
தென்றார் ; மக்கள் தேவர் நரகர் உயர் திணை " . தரும் என்னுஞ் 
சொல் இடவழுவமைதியா தலைக் கீழ் சகசு - ஆம் செய்யுளினுரை 
யிற்காண்க. கொடுக்கும் 

கொடுக்கும் என்பது இங்குவழாநிலையான சொல் . 
தருமென்பது முன் கூட்டப்பட்டது , ஆக்கம் என்ற சொல்லுட 
னென்க . ஆக்கந் தருதலோடு என்னும் பொருளை விளக்கிய தனால் 
புகழும் என்ற உம்மை இறந்தது தழுவிய எச்சப்பொருளதர் 
யிற்று. மனம்நன்றாதல் தானே அறமாகலின் - திரிகரணங்களுள் 
மற்றைக்கரணங்களின் செய்கைகளுக்குமூலமாகிய மனம்பரிசுத்தமா 
யிருப்பதுவே தருமமாதலால் . கீழ் அறன்வலியுறுத்த லென்ற 
அதிகாரத்தில் " மனத்துக்கண் மாசிலனாத லனைத்தறன் , ஆகுல 
நீர பிற ” என்றதும் , 

மநுஷ்யாணாம் காரணம் பந்தக 
மோட்சயோ " என்றதும் காண்க . புகழ்கொடுத்தற்குரியநல்லோர் 
தாமே இனமாகலின் - தம்மாற்சேரப்பட்டவர்களுக்கு நற்குண நற் 
செய்கைகளை அபிவிருத்திசெய்து அதனால் அவர்களுக்குக் 
கீர்த்தியை உண்டாக்கு தற்கு உரிய நற்குண நற்செய்கையையுடைய 
வர்களே இனமெனச் சேரத்தக்கவ ராதலால் . மேல் - இவ்வதி 
காரத்து ஐந்தாங்குறளில் . உட்கொண்டு கருத்திற்கொண்டு 
அஃது - மனநன்மையை . அதுவேயன்றி அத்தன்மைய பலவற்றை 
யுந் தரும் அம்மன நன்மையைத் தருதல்மாத்திரமேயல்லாமல் 
அப்படிப்பட்ட பலசிறப்புக்களையுங் கொடுக்கும் . அவர்க்கும் - மனந் 
தூயார்க்கும் . இது - இனநன்மை . ஆக்கம்- செல்வத்துக்குவழங்குகிற 
இப் பெயர் , இங்கே இலக்கணையாய்ச் செல்வத்தாற் பெறக்கூடிய 
சிறந்த அறத்தைக் குறித்தது . எல்லாப்புகழும் என்றஉம்மை 
எஞ்சாமைகுறித்தலால் , முற்றுப்பொருளு மாகலாம் . " இம்மை 
யடக்கத்தைச் செய்து புகழாக்கி , உம்மையுயர்கதிக்குய்த்தலான் 
மெய்ம்மையே , பட்டாங்கறமுரைக்கும் பண்புடையாளரே , நட்டர் 
ரெனப்படுவார் என்ற அறநெறிச்சாரச் செய்யுளாலும் , இனநலம் 
எல்லாப்புகழும் தருவதாதல் அறிக . 

( எ ) 
- அ . மனநல நன்குடைய ராயினுஞ் சான்றோர்க்கு 

இன நல மேமாப் புடைத்து . 
பரி.- 

மனம் நலம் - மன நன்மையை, நன்கு - ( முன்னை ) நல் 
வினையால் , உடையர் ஆயின்உம் - ( தாமே ) உடையராயினும் , 
சான்றோர்க்கு - அமைந்தார்க்கு , இனம் நலம் - இனநன்மை , 
ஏமாப்பு உடைத்து - ( அதற்கு ) வலியாதலையுடைத்து ; ( எ - று . ) 

நன்கால் என்னும் மூன்றனுருபு , விகாரத்தால் தொக்கது . 
அந்நல்வினை உள்வழியும் மன நலத்தை வளர்த்துவருதலின் , 
அதற்கு ஏமாப்புடைத்தாயிற்று. 

கு - ரை .) ஒருவர் முன்னைய நல்வினையால் மனநன்மையைப்பெற் 
றிருந்தாராயினும் அந்தநல்வினை உண்டாயபோதும் சான்றோர்க்கு 


சசு - ஆம் அதிகாரம் - சிற்றினஞ்சேராமை 


எக 


. 


- 


இனநன்மை மனநலத்திற்கு உறுதி தருவ தாமென்பதாம் . 
மனநலத்தை வளர்த்துவருவது இனநல 

மென்க . " தவமுடை 
யார்க்காகும் " என் றபடி ஒருவர்க்கு மனத்திற் பரிசுத்த முண் 
டர்தற்குக் காரணம் அவர் முற்பிறவியிற்செய்த புண்ணியமே 
யாதலால் , மனநன்மையை முன்னை நல்வினையால் தாமே உடையரா 
யினும் எனப்பட்டது . நன்குஉடையர் - நான்கு என்ற சொல்லின் 
ஈற்றில் தொக்குநின்ற மூன்றாம் வேற்றுமை , கருவிப்பொருளது . 
நன்கு என்னும் பண்புப்பெயர் - இங்கே ஆகுபெயராய் , நல்வினை 
யைக்குறித்தது . தாமேஉடையர் - நல்லினத்தோடு சேர்தற்கு 
முன்னமேயுள்ளவர் . அமைந்தார் -பலகுணங்களாலும் நிறைந்தவர் . 
சான்றோர் என்ற இறந்தகாலவினையாலணையும் பெயரில் , மிகுதற் 
பொருளுணர்த்தும் சால் என்ற உரிச்சொல் - பகுதி. பலகுணங்க 
ளாலும் என்பது, சாலுதற்றொழிலாற் பெறப்பட்டது . சான்றோ 
ரென்ற சொல்லில் விகுதியீற்றயல் ஓவாயிற்று ; (நன் . 
பொது . - உ . ) அதற்கு - மனநலத்திற்கு ., வலியா தலையுடைத்து - 
உறுதி தருவதா தலையுடையது . உள்வழியும் - உள்ள பொழுதும் . 
ஆயினும் , உம்மை - உயர்வுசிறப்பு . நன்கு . மிகவும் என்றுமாம் .( அ ) 
நிக . மனநலத்தி ஒகு மறுமைமற் றஃதும் 

இனநலத்தி னேமாப் புடைத்து . 
பரி . - ( ஒருவற்கு ), - மனம் நலத்தின் மனநன்மையானே , 
மறுமை - மறுமையின்பம் , ஆகும் - உண்டாம் ; மற்று அஃது 
உம் - அதற்கு அச்சிறப்புத் தானும் , இனம் நலத்தின் - இன 
நன்மையான் , ஏமாப்பு உடைத்து - வலிபெறுதலை யுடைத்து ; ( ) 

* மனநலத்தின் ஆகும் மறுமை என்றது , மறுமைபயப்பது 
மனநன்மைதானே , பிறிதொன்றன்று என்னும் மதத்தை 
உடம்பட்டுக் கூறியவாறு . மற்று - வினைமாற்று . உம்மை 
இறந்தது தழீ இய எச்சவும்மை . 

ஒரோவழித் தாமதகுணத்தான் மனநலந் திரியினும் , நல்லி 
னம் ஒப்ப நிறுத்தி மறுமை பயப்பிக்கு மென நிலைபெறச் செய்யு 
மாறு கூறப்பட்டது . 

இவையைந்து பாட்டானும் , சிற்றினஞ்சேராமையது சிறப்பு 
நல்லினஞ்சேர்தலாகிய எதிர்மறைமுகத்தாற் கூறியவாறு அறிக . 

( கு - ரை . ) மனநன்மையே மறுமையின்பத்தைத்தரும் ! ஒரு 
கால் தாமதகுணத்தால் மனநலம் கெடினும் அப்போது நல்லினம் 
நேர்மையான முறையில் மனத்தை நிறுத்தி மறுமையின்பத்தை 
உண்டாக்குமென்பதாம் . மறுமை- இறந்தபின் வரும் நிலை . 
மறுமை 
யின்பம் என்றது , சுவர்க்கம் முதலிய சிறந்தபதவிகளிற் புண்ணிய 
வசத்தால் அடையும் இன்பத்தை; மறுபிறப்பிலடையும் இன்பத் 
தையு மாகலாம் . அதற்கு - மன நலத்திற்கு . அச்சிறப்பு - மறுமை 
யின்பம்பயக்கும் மகிமை . உடம்பட்டு - அங்கீகரித்து . முன்வாக்கியத் 
தில் ஒருவினையைக் கூறிப் பின்வாக்கியத்தில் மற்றொருவினையைக் 
கூறுமிடத்துவந்ததனால் ,மற்றுஎன்ற இடைச்சொல் - வினைமாற்றுப் 
பொருளது . உம்மை - அஃதும் என்பதில் உம்மை ; இது - முன்வாக் 
கியத்தின் பொருளைத் தழுவு தலால் , இறந்தது தழுவிய எச்சப் 


அ 


திருக்குறள் 
பொருள தாயிற்று . ஒரோவழி - ஒவ்வொருசமயத்தில் . திரியினும் 
வேறுபடுவ தானாலும் . ஒப்பநிறுத்தி - ( அங்ஙனந்திரியா தபடி மன 
நலத்தைச் ) சரியான நிலையிலே சலியாது நிற்கச்செய்து . மறுமை 
பயப்பிக்கும் - மனநலமூலமாக மறுமையின்ப முண்டாகச்செய்யும் . 
ஆது - இனநலம் . நிலைபெறச்செய்யும் ஆறு - ( மனநலத்தை ) நிலை 
நிறுத்தும் விதம் . நிலைபெறச்செய்யுமாறு என்பதன்பின் இவ் 
விரண்டு பாட்டானும் என்று சேர்க்க . சிற்றினஞ்சேராமை என்கிற 
அதிகாரம் எதிர்மறையா தலால் , நல்லினஞ்சேர் தல் என்னும் 
உடன்பாடு அதற்கு எதிராயிற்று . இச்செய்யுளில் , அஃது என் 
பதில் ஆய்தம் - மெய்போல் ஒலித்தது ; அலகிட்டுக் காண்க . 
ஈசு 0 . நல்லினத்தி னூங்குந் துணையில்லை தீயினத்தின் 

அல்லற் படுப்பதூஉ மில் . 
பரி .-- (ஒருவற்கு) , நல் இனத்தின்- , ஊங்கு - மிக்க , துணை 
உம் - , இல்லை- ; தீ இனத்தின் ( ஊங்கு) - தீய இனத்தின் மிக்க, 
அல்லல் படுப்பது உம் - பகையும் , இல் - இல்லை ; ( எ - று . ) 

ஐந்தனுருபுகள் , உறழ்பொருவின்கண் வந்தன . ஊங்கு 
என்பது பின்னுங்கூட்டி , உம்மை மாற்றி உரைக்கப்பட்டது . 
நல்லினம் அறியாமையின் நீக்கித் துயருறாமற் காத்தலின் 
அதனை துணை என்றும் , தீயினம் அறிவின் நீக்கித் துயருறுவித் 
தலின் அதனை பகை என்றுங் கூறினார் . அல்லற்படுப்பது 
என்பது - ஏதுப்பெயர் . 

இதனான் , விதி எதிர்மறைகள் உடன்கூறப்பட்டன . 

( கு - ரை . ) ஒருவற்கு நல்லினம் தம்மைச்சார்ந்தாரை அறியா 
மையினின்று விலக்கி இம்மை மறுமைகளில் துயருறாமற் காத்த 
லால் அது சிறந்த துணையாகநிற்க, தீயினம் அறிவைநீக்கித் துயரு 
று வித்தலால் 

பகையாமென்பதாம் . உறழ்பொரு - ஒன்றுக்கு 
ஒன்று ஒப்பிட்டுக்கூறுமிடத்தில்வரும் எல்லைப்பொருள் ; இது - 
உறபொருவு எனவும்படும் . ஐந்தனுருபுகள் - நல்லினத்தின் , தீயி 
னத்தின் என்றவற்றிலுள்ள இன் என்னும் உருபுகள் . ஊங்குஎன் 
பது பின்னுங்கூட்டப்படு தல் , தீயினத்தின் என்பதனுடன் என்க . 
உம்மை மாற்றி உரைக்கப்பட்டது - நல்லினத்தினூங்கும் என்ற 
. உம்மையை எடுத்து துணையும் எனச் சேர்க்கப்பட்டது . அறியா 
மையின் நீக்கித் துயருறாமற்காத்தலின் - ( தம்மாற்சேரப்பட்டவரை ) 
அறியாமையினின் றுவிலக்கி ( இம்மைமறுமைகளில் ) துன்பமடை 
யாதபடி பாதுகாத்தலால் . இதற்கு எதிர் மறை - அறிவின் நீக்கித் 
துயர்உறுவித்தலின் என்றது . அல்லற்படுப்பது என்பது - துன் 
பப்படுத்துவது என்ற காரணத்தாற் பகையைக்குறித்தலால் , 
ஏதுப் பெயரெனப்பட்டது . ஏ துப்பெயர் - அருகாரணத்தால் வரும் 
பெயர் . விதி எதிர் மறைகள் - தீயினஞ்சேர் தலாகாதென்ற உடன் 
பாடும் , நல்லினஞ்சேர் தலென்ற எதிர்மறையும் : இனிநல்லினஞ்சேர் 
தல் என்பது விதியும் , தீயினஞ்சேராமை என்பது எதிர்மறையும் 
எனப்படாமையை , கீழ்ப்பாட்டி னுரையில் நல்லினஞ்சேர் தலாகிய 
எதிர்மறைமுகத்தால் எனக் கூறியதனால் அறிக . படுப்பதும் என 
நிற்பினும் வெண்டளை தவறாமல் செய்யுளோசைகுன்றாதாயினும் 
அளபெடுத்தது , இன்னிசையளபெடை . 

( க 0 ) 


எ - ஆம் அதிகாரம் - தெரிந்து செயல்வகை 
சஎ - ஆம் அதிகாரம்- தெரிந்து செயல்வகை . 

அஃதாவது - அரசன் தான் செய்யும் வினைகளை ஆராய்ந்து 
செய்யுந்திறம் : அச்செயல் பெரியாரைத்துணைக்கோடல் 
னுடைத்தாயவழி அவரோடும் செய்யப்படுவ தாகலின் , இது 
சிற்றினஞ்சேராமையின் பின் வைக்கப்பட்டது . 

( கு - ரை .) சிற்றினஞ்சேராமையென்னும் அதிகாரத்தின் பின் 
தெரிந்துசெயல்வகை என்னும் அதிகாரம் வைக்கப்பட்டதற்குக் 
காரணம் , அதற்கு முன் கூறப்பட்ட பெரியாரைத்துணைக்கோடல் 
சிற்றினஞ்சேராமையினாற் பயன்பட்ட பொழுதே அப்பெரியாருடன் 
காரியங்களையாராய்ந்து செய்தல்கூடுதல் என்பது . செயல்வகை - 
செய்தலினது வகை யென்க . 
சுக் . அழிவதூஉ மாவதூஉ மாகி வழிபயக்கும் 

ஊதியமுஞ் சூழ்ந்து செயல் . 
பரி.- அழிவதுஉம் ( வினைசெய்யுங்கால் 

அப்பொழுது 
அதனால் ) அழிவதனையும் , ஆவதுஉம் - ( அழிந்தால் பின் ) ஆவ 
தனையும் , ஆகி - ஆய்நின்று , வழி பயக்கும் - பிற்பொழுது 
தரும் , ஊதியம்உம் ஊதியத்தையும், சூழ்ந்து சீர் தூக்கி , 
செயல் - (உறுவதாயிற் ) செய்க ; ( எ - று . ) 

உறுவதாவது - நிகழ்வின்கண் அழிவதனில் ஆவது மிக்கு , 
எதிர்வினும் அது வளர்ந்துவருதல் . அழிவதின்மையின் எதிர் 
வின்கண் வரும் ஆக்கத்தை • ஊதியம் என்றார் . எனவே , அவ் 
வூதியம் பெறின் , நிகழ்வின்கண் அழிவதும் ஆவதும் தம்முள் 
ஒத்தாலும் ஒழிதற்பாற்றன்றென்பது பெற்றாம் . இரண்டு 
காலத்தும் பயனுடைமை தெரிந்துசெய்க என்பதாம் . 

( கு - ரை .) அரசன் ஒரு தொழிலைச் செய்யத்தொடங்குகையில் , 
அச்செய்லால் முதலில்உண்டாகும் செலவையும் , அங்ஙனஞ்செலவு 
செய்தபிறகு உண்டாகும் வரவையும் , அப்படி வரவாய்நின்று பிற் 
காலத்து அச்செயல் கொடுக்கும் இலாபத்தையும் ஒப்பிட்டு ஆராய் 
ந்துபார்த்துத் தக்கதாயிருந்தாற் செய்யவேண்டு மென்பது - 
இப்பாட்டின் பொருள் . தக்கதாயிருத்தலாவது - அக்காலத்திலே 
செலவினும்வரவு அதிகமாய்ப் பிற்காலத்திலும் அவ்வரவு வளர்ந்து 
வருதல் ; இப்படிப்பட்டது , உத்தமமான காரியம் . அழிவதனையும் செல 
வழிவதையும் . ஊதியமும் ஆவதாயிருந்தாலும் , இக்குறளில் ஆவது 
எனவும் , ஊதியம் எனவும் தனித்தனிச் சொல்லப்பட்ட இரண்டுக் 
கும் ஒன்றோடொன்று வேறுபாடு என்னையெனில் ? -- செலவு செய் 
தற்கு ஈடாய்ச் செலவு செய்தகாலத்தில் தானே வருவது - ஆவது 
என்றும் , செலவு செய்ததற்குமேல் பிற்காலத்தில் வருவது- ஊதிய 
மென்றும் அறிக . ஆய்நின்று -செலவுசெய்தது வந்திட்டு என்றபடி . 
அழிவதின்மையின் எதிர்வின்கண்வரும் ஆக்கம்-செலவு செய்வது 
இல்லாமையினோடு பிற்காலத்தில் உண்டாகும் வரவு . இதுஊதியம் 
என்ற சொல்லின் பொருளை விளக்கக்கூறியது . பிற்காலத்தில் 

11 


அ 2 


திருக்குறள் 


லாபம் உண்டாவதாயிருந்தால் , தற்காலத்திலே செலவும் வரவும் 
சமமாயிருந்தாலும் அக்காரியம் விடத்தக்க தன்று; இப்படிப்பட்டது 
மத்திமமான காரியம் . தற்காலத்திலே செலவினும் வரவு குறைவுபடு 
வது - அதமமான தாம் ; இதுவிடத்தக்கதென்பது மேல்மூன்றாம்பாட் 
டில் விளங்கும் . இரண்டுகாலத்தும் நிகழ்காலத்திலும் , எதிர்காலத் 
திலும் . நிகழ்காலத்துப் பயனுடைமை - செலவினும் வரவுமிகு 
தலும் , செலவும் வரவும் ஒத்தலும் . எதிர்காலத்துப் பயனுடைமை - 
வரவு மேன்மேலும் அதிகப்படுதல் ; இலாபம் . தெரிந்துசெய்க - 
இவற்றை ஆராய்ந்து பின்பு காரியத்தைத் தொடங்குக . மேல் வினை 
செயல்வகை யென்னும் அதிகாரத்தில் (6 ) “ முற்றியாங்கெய்தும் , 
படுபயனும் பார்த்துச் செயல் என்பர். அழிவதூஉம் , ஆவதூஉம் 
என்பன - இன்னிசையளபெடைகள் . உம்மைகள் மூன்றும் - எண்ணுப் 
பொருளன . வழி - அக்காரியத்தைச் செய்து முடித்தபின்பு என்க . 
செயல் - வியங்கோள் . பிற்காலத்தில் லாபமில்லாமல் தற்காலத் 
தில் வரவுஞ்செலவும் ஒத்து முடியுங் காரியம் - பயனற்றதாய் வீண் 
சிரமமாத்திரமாய் முடிதலால் அது செய்யத்தக்க தன் றென்றும் , 
பிற்காலத்தில் லாபமில்லா த தாயிருந்தாலும் தற்காலத்திற் செல 
வினும் வரவு அதிகப்படுங் காரியமும் தற்காலத்திற் செலவினும் 
வரவு குறைவ தாயிருந்தாலும் பிற்காலத்தில் லாபந் தருங்காரியமும் 
வணிகர்க்குச் செய்யத்தக்கனவாயினும் அரசர்க்குச் செய்யத்தகாத 
னவாம் என்றும் இப்பொருள்களை இக்குறளினின்று போந்த கருத் 
துக்களாகத் தொனிவகையாற் கொள்க . செய்யும்பொழுதே யழி 
பொருளிற் சிறப்பதொப்பதிரண்டனு ளொன்று , உய்யவுதவி வழி 
பயக்கு மொண்மைவினையைத் தேர்ந்துளத்தில் , ஐயமகன்ற வினத் 
தோடு மாய்ந்துந் தனித்தும் புரிந் திடுக , வெய்யவாக்கங்கருதிமுதல் 
விளிக்கும் வினையைப்புரியற்க என்றது , இங்கே காணத்தக்கது . (க ) 

தெரிந்த வினத்தொடு தேர்ந்தெண்ணிச் செய்வார்க்கு 

அரும்பொருள் யாதொன்று மில் . 
பரி . - தெரிந்த - ( தாம் ) தெரிந்துகொண்ட , இனத்தொடு - 
இனத்துடனே, தேர்ந்து - ( செய்யத்தகும்வினையை ) ஆராய்ந்து , 
எண்வரி 

( பின் தாமேயும் ) எண்ணி , செய்வார்க்கு - செய்து 
முடிக்கவல்ல அரசர்க்கு , - அரும் பொருள் - ( எய்துதற்கு ) அரிய 
பொருள் , யாது ஒன்று உம் இல் - யாதொன்றும் இல்லை ; ( எ - று .) 

ஆராயப்படுவன எல்லாம் ஆராய்ந்துபோந்த இனமென்று 
மாம் . செய்வார்க்கு என்றதனால் , ‘ வினை என்னும் செயப்படு 
பொருள் வருவிக்கப்பட்டது . வினையாவது - மேற்சேறல் முதல் 
வேறல் முய தொழில் . - பொருள் கட்கு ஏதுவாய அதனில் 
தவறாமையின் , அரிய பொருள்களெல்லாம் எளிதின் எய்துவரென் 
பதாம் . 

இவையிரண்டு பாட்டானும் , செய்யத்தகும்வினையும் , அது 
செய்யுமாறும் கூறப்பட்டன . 

( கு - ரை .) தம்மால் ஆராயப்பெற்றுச் சேர்த்துக்கொள்ளப் 
பட்ட நல்லினத்தாரோடு ஆராய்ந்து தாமும் எண்ணி மேற்கொண்ட 


நசு 2 


சஎ - ஆம் அதிகாரம் -- தெரிந்து செயல்வகை 


அங 


. 


செயலைச் செய்ய வல்லார்க்கு அரும்பொருள் 

எதுவுமில்லை : எப் 
பொருளையும் அவராற்பெறுதல் கூடுமென்ப தரம் . தாம் தெரிந்து 
கொண்ட இனம் - தம்மால் ஆராய்ந்து சேர்த்துக் கொள்ளப்பட்ட 
நல்.லினத்தவராகிய மந்திரியரும் , புரோகிதரும் . இனத்துடனே 
ஆராய்ந்து என இயையும் . பின் தாடேயும் எண்ணி - பின்பு 
தாம் தனித்தும் ஆலோசனை செய்து : செய்து முடிக்கவல்ல என்ப 
தற்கும் , செய்யத்தகும்வினையை யென்றதே - செயப்படுபொருள் . 
எய்துதற்கு அரிய - அடைவதற்கு அருமையான ; பெறுதற்குக் 
கூடாத : 

கஷ்டசாத்தியமும் அசாத்தியமுமான . ‘ தெரிந்த 
என்பதற்கு இருவகை உரை : முதலுரைக்கு , தெரிந்த - செயப் 
பாட்டு வினைப்பொருளில்வந்த செய்வினை ; தெரியப்பட்ட இன் 
மென்க . இரண்டாவது உரைக்கு , தெரிந்த என்பது - செய்வினை ; 
எல்லாவற்றையும் ஆராய்ந்தறிந்த இன மென்க . செய்வார்க்கு 
என்ற தனால் வருவிக்கப்பட்ட செய்யத்தகும் வினை யென்பதே , 
எண்ணி என்பதற்கும் செயப்படுபொருள் . மேற்சேறல் - பகைவர் 
மீது வெல்லுதற்குச் செல்லுதல் . வேறல் பகைவரை வெல்லு 
தல் , 

முடிவு . முதல் என்றது - தன் அரண்காத்தல் , பகை 
யரண்வளைத்தல் , பகைவரை யெதிர்த்தல் , பொருதல் , இடை 
யிற்சாமதான பேத்தண்டங்களை உபயோகித்தல் முதலியவற்றை . 
பொருள்கட்கு ஏதுவாய அதனில் தவறாமையின் - பொருள்களைப் 
பெறுதற்குக் காரணமான பகைமேற்செல்லுதல் முதலிய தொழிலை 
ஒழுங்காகச்செய்தலில் தவறாத தனால் . எளிதின் - சிரமமின்றி . அது 
செய்யும் ஆறும் - அத்தொழிலைச் செய்யும் வழியும் . 

( உ ) 


சசுங.. 


-- 


ஆக்கங் கருதி முதலிழக்குஞ் செய்வினை 

ஊக்கா ரறிவுடை யார் . 
பரி.- ஆக்கம் கருதி ( மேல்எய்தக்கடவ ) ஊதியத்தினை 
நோக்கி , முதல் இழக்கும் - (முன்எய்திநின்ற ) முதல் தன்னையும் 
இழத்தற்கு ஏதுவாய, செய் வினை - செய்வினையை , அறிவு 
உடையார் - ,ஊக்கார் - மேற்கொள்ளார் ; (எ - று . ) 

கருதி என்னும் வினையெச்சம் , இழக்கும் என்னும் 
பெயரெச்சவினை கொண்டது . எச்சவும்மை , 

விகாரத்தால் 
தொக்கது . ஆக்கமேயன்றி முதலையும் இழக்கும் வினைகளாவன 
வலியும் காலமும் இடனும் அறியாது பிறர் மண்கொள்வான் 
சென்று தம்மண்ணும் இழத்தல் போல்வன . முன்செய்து போந்த 
வினையாயினும் என்பார் , செய்வினை என்றார் . 

( கு - ரை . ) இனி இலாபம்வரக்கூடுமென்று நினைத்து முன் 
தான் பெற்றுள்ள முதலையும் இழக்கத்தக்க செயல் ஏற்கனவே 
செய்துவந்த செயலாயினும் அறிவுடையார் அச்செயலை மேற் 
கொள்ளாரென்பதாம் . மேல் எய் தக்கடவ ஊதியத்தினை நோக்கி 
இனி வரத்தகுவதான லாபத்தை யெதிர்பார்த்து . முன் எய்திநின்ற 
முதல் தன்னையும் - முன்னே - தன்னிடம் பொருந்தியிருந்த முதற் 
பொருளையும் . மேற்கொள்ளார் தொடங்கமாட்டார் ; 

முன் 
தொடங்கியிருப்பினும் மேல் நடத்தமாட்டார் . முதல் என்பதன் 


திருக்குறள் 


இறுதியில் தொக்குகின்ற உம்மை இனிவரும் இலாபத்தை 
மாத்திரமேயன்றி என்னும் பொருளைத் தருதலால் , எதிரது தழுவிய 
எச்சமாம் ; இவ்வும்மையை உயர்வுசிறப்புப்பொருளதாகவுங் கொள்ள 
லாம் . ஆக்கமேயன்றி - இலாபத்தைமாத்திரமேயல்லாமல் . வலி 
கால இடன்களையறிதல் , மேல் மூன்று அதிகாரங்களிற்கூறப்படும் . 
பிறர்மண்கொள்வான் சென்று - வேற்றாசாது - இராச்சியத்தைத் 
தரம் கைக்கொள்ளுதற்பொருட்டுப் போய் செய்து போந்த - செய்து 
வந்த . வினையென்றாலே அமையுமாயினும் , செய்வினை யென் றது . 
ஏற்கவே செய்துவந்த தொழிலென்றற்கு. ஊக்குதல் - முயலுதல் . 
இங்கே " வாணிகமொன்றுந்தேற்றாய் முதலொடுங் கேடுவந்தால் , 
ஊணிகந் தீட்டப்பட்டவூதியவொழுக்கினெஞ்சத்து , ஏணிகந்திலேசு 
நோக்கி யிருமுதல்கெடாமை கொள்வர் , சேணிகந் துய்யப்போநின் 
செறிதொடியொழிய வென்றார் " என்ற சிந்தாமணிச்செய்யுளின் 
பொருளை யுணர்க . 

( ங ) 
தெளிவி லதனைத் தொடங்கா ரிளிவென்னும் 

ஏதப்பா டஞ்சு பவர் . 
பரி.- தெளிவு இலதனை தொடங்கார் ( இனத்தோடும் 
தனித்தும் ஆராய்ந்து ) துணிதலில்லாத வினையைத் தொடங் 
கார் : - இளிவு என்னும் ஏதம் பாடு அஞ்சுபவர் - ( தமக்கு ) 
இளிவரவென்னுங் குற்றம் உண்டாதலை அஞ்சுவார் ; ( எ - று . ) 

தொடங்கின் இடையின் மடங்கலாகாமையின் , தொடங் 
கார் என்றார் . இளிவரவு - அவ்வினையாற்பின் அழிவு எய்திய 
வழி, அதன்மேலும் , அறிவும் மானமும் இலரென்று உலகத் 
தார் இகழும் இகழ்ச்சி ; அஃது உண்டாதல் ஒருதலையாகலின் , 
தெளிவு உள்வழித் தொடங்குக என்பதாம் . 

( கு - ரை .) இனத்தாரோடு ஆராய்ந்து தாமும் எண்ணித் 
துணிந்த தக்க காரியத்தைத் தொடங்கா திருத்தலும் , தொடங்கிச் 
செய்கையில் இடையில் விடுதலும் தவறாம் : அங்ஙனல்லாத தகாத 
காரியத்தையோ இளிவரவுக்கு அஞ்சித் தொடங்காதிருத்தலே மேல் 
என்பதாம் . துணிதலில்லாத - நிச்சயிக்கப்படாத . இளிவரவு 
அவமானம் . தொடங்கின் இடை யின் மடங்கலாகாமையின் - ஒரு 
காரியத்தைச் செய்யத்தொடங்கிவிட்டால் அக்காரியம் முடிதற்கு 
முன்பு நடுவிலே அதனைவிட்டு மீளுதல் தகாதா தலால் . பின் 
அழிவெய்தியவழி பின்பு தாம் நஷ்டமடைந்தபொழுது . அ , தன் 
மேலும் அந்தநஷ்டத்தின்மேலும் . அறிவும்மானமும் இலர் - 
காரியத்தை ஆராய்ந்து தொடங்கி நடத்திமுடிப்பதற்கு ஏற்ற அறி 
வும் , எப்பொழுதும் தம் நிலையினின்று தாழாமையாகிய மானமும் 
இல்லாதவர் . அஃது உண்டாதல் ஒரு தலையாகலின் - ( ஆராய்ந்து 
நிச்சயியாது தொழில் தொடங்கினவர்க்கு ) அந்த இகழ்ச்சி 
வருவது நிச்சயமாதலால் . தெளிவு உள்வழித் தொடங்குக - 
( ஆராய்ந்து 

செய்யலாமென்று ) நிச்சயமுண்டான பொழுது 
ஆரம்பிக்கக்கடவர் . 

இளிவு இழிவு. ஏதப்பாடு 


- 


ஆம் அதிகாரம் -- தெரிந்து செயல்வகை 


னது படுதல் ; பாடு - படு என்னும் முதனிலை திரிந்த தொழிற் 
பெயர் . 


சசுடு . வகையறச் சூழா தெழுதல் பகைவரைப் 

பாத்திப் படுப்பதோ ராறு . 
பரி.- வகை - (சென்றால் நிகழுந்) திறங்களை யெல்லாம் , அற 
சூழாது முற்ற எண்ணாது , எழுதல் - ( சிலஎண்ணிய துணை 
யானே அரசன் பகைவர்மேற் ) செல்லுதல் , - பகைவரை- அவரை , 
பாத்தி படுப்பது ஓர் ஆறு - வளரும் நிலத்திலே நிலைபெறச் 
செய்வதொரு நெறியாம் ; ( எ - று . ) 

அத்திறங்களாவன - வலி காலம் இடன் என்ற இவற்றால் 
தனக்கும் பகைவர்க்கும் உளவாம் நிலைமைகளும் , வினைதொடங்கு 
மாறும் , அதற்கு வரும் இடையூறுகளும் , அவற்றை நீக்குமாறும் , 
வெல்லுமாறும் , அதனாற் பெறும் பயனும் முதலாயின . அவற் 
றுள் சிலஎஞ்சினும் பகைவர்க்கு இடனா மாகலான் , முற்றுப் 
பெற எண்ணவேண்டு மென்பதாம் . 

இவைமூன்றுபாட்டானும் , ஒழியத்தகும் வினையும் , ஒழியா 
வழிப் படும் இழுக்கும் கூறப்பட்டன . 
( கு - ரை .) ஒருவன் தான் பகைவர்மேல் 

வெல்லுதற்குச் 
சென்றால் உண்டாகும் வகைகளெல்லாவற்றையும் முழுவதும் 
எண்ணாமல் சிலவிதங்களை மாத்திரமே ஆலோசித்து அவ்வளவோடு 
பகைவர்மீதுசெல்லுதல் , பகைவரை அழிக்கமாட்டாமையோடு அவர் 
களை விருத்தி செய்யும் வழியுமா மென்பது இக்குறளின் பொருள் ; 
எனவே, சும்மா இருந்தபகைவர்களைச் சிறிது எழுப்பிவிட்டால் , 
அவர்கள் ஜாக்கிரதைப்பட்டுச் சேனை முதலியவலிமைகளைச் சேர்த் 
துத் தம்மைத் தாம் அபிவிருத்திசெய்துகொள்வ ரென்பதாம் . 
அவ்வாறு பகைவரை விருத்தியடையத் தூண்டு தற்குக் காரணம் 
இவ்வரசனுடைய வகையறச் சூழாதெழுதலேயாதலால் , அதனை 
எழுவாயாக்கிக் கூறினார் . அதனால் - வெற்றியால் . அவற்றுள் சில 
எஞ்சினும் - வலி காலம் இடம் முதலிய அத்திறங்களுள் சிலகுறைபட் 
டாலும் . முற்றுப்பெற எண்ணவேண்டும் - முழுவதும் ஆலோசிக்க 
வேண்டும் . பகைவர்க்கு இடனாம் . பகைவர்க்குத் தம்மைவெல்ல 
இடங்கொடுக்கும் . ஒழியத்தகும் வினை - செய்யாது நீங்கத்தக்க காரி 
யம் . ஒழியாவழிப் படும் இழுக்கு - அவ்வினையை நீங்காது செய்தால் 
உண்டாகுங் குற்றம் . வகை - வகுப்பு ; தொழிலாகுபெயர் . அற . 
மிச்சமில்லாமல் ; முற்றும் என் றபடி. பாத்தி - வளரும் நிலம் . ( நி ) 

செய்தக்க வல்ல செயக்கெடுஞ் செய்தக்க 

செய்யாமை யானுங் கெடும் . 
பரி . - ( அரசன் ) , செய்தக்க அல்ல - ( தன்வினைகளுள் ) செய் 
யத் தக்கனவல்லவற்றை , செய - செய்தலான் , கெடும் - ; ( இனி 
அதனானேயன்றி) , செய்தக்க - செய்யத்தக்கனவற்றை, செய் 
யாமையான்உம் - செய்யாமைதன்னானும் , கெடும்- ; ( எ - று .) 


P சுசு . 


बैंक 

திருக்குறள் 
செய்யத்தக்கனவல்லவாவன - பெரிய முயற்சியினவம் , செய்தாற் 
பயனில்லனவும் , அதுசிறிதாயினவும் , ஐயமாயினவும் , பின் துயர் 
விளைப்பனவும் என இவை . செய்யத்தக்கனவாவன - அவற்றின் 
மறுதலையாயின. இச்செய்தல் செய்யாமைகளான் , அறிவு 
ஆண்மை பெருமை என்னும் மூவகை ஆற்றலுள் பொருள் 
படை என இருவகைத்தாய பெருமை சுருங்கிப் பகைவர்க்கு 
எளியனா மாகலான் , இரண்டும் கேட்டிற்கு ஏதுவாயின . 

இதனான் , செய்வன செய்து ஒழிவன ஒழிக என இருவகை 
யனவும் உடன் கூறப்பட்டன , 

( கு - ரை .) கருத்து . வெளிப்படையாயினும் இக்குறள் 
அரசியலிற் சேர்ந்த தாதலால் , அதற்கு ஏற்ப , செய்தக்கவல்ல 
இவை என்றும் , செய்தக்க இவை யென்றும் அறிந்து தவிரவேண் 
டுவதைத் தவிர்ந்து செய்வன செய்யாவிடின் அவ்வரசன் பெருமை 
குன்றிப் பகைவர்க்கு எளியனாகிக் கேடுறுவானென்பதாம் . கெடும் - 
கெடுவான் ; செய்யுமென்முற்று , ஆண்பாலுக்கு வந்தது . இதற்கு 
அரசன் என்பது - தோன்றாஎழுவாய் . அதனானேயன்றி - தகாத 
காரியங்களைச் செய்தலால்மாத்திரமே யல்லாமல் . பெரிய முயற்சி 
யின - தம் நிலைமையினும் அதிகமான பிரயத்தனத்தை வேண்டிநிற் 
பவை . அதுசிறி தாயின - பயன் குறைபட்டவை . ஐயமாயின - பயன் 
உண்டோ இல்லையோ என்று சந்தேகத்துக்கு இடமானவை . அவற் 
றின் மறு தலையாயின-சிறிய முயற்சியினவும் , செய்தாற்பயனுள்ளன 
வும் , பயன்பெரி தாயினவும் , பயனில் ஐயமற்றனவும் , பின் இன்பம் 
விளைப்பனவும் என இவை . மறுதலை - எதிர் . மூவகை ஆற்றல் 
மூன்றுவிதமான சக்தி . பொருள் படை - செல்வமும் சேனையும் . 
இரண்டும் - செய்தக்கவல்ல செய்தலும் , செய்தக்க செய்யாமையும் . 
செய்தக்க - செய்தற்குத் தக்கன ; முதனிலைத் தொழிற்பெயரின் 
மேல்வந்த நான்காம் வேற்றுமைத்தொகை . செய்யாமையானும் , 
உம்மை - முன்வாக்கியத்தை நோக்கு தலால் , இறந்தது தழுவிய 
எச்சம் . செய் என்னும் பகுதி செய்யவெனப் பொருள்பட்டு வினை 
யெச்சமான தற்கு இக்குறளை உதாரணங்காட்டினர் , இலக்கணக் 
கொத்துடையார் . 

( சு ) 


சசுஎ 


எண்ணித் துணிக கருமந் துணிந்தபின் 

எண்ணுவ மென்ப திழுக்கு . 
பரி.- கருமம் - ( செய்யத்தக்க ) கருமமும் , எண்ணி - ( முடிக் 
கும் உபாயத்தை ) எண்ணி , துணிக - தொடங்குக: - 
பின் எண்ணுவம் என்பது - தொடங்கிவைத்துப் பின் எண்ணக் 
கடவே மென்று ஒழிதல் , இழுக்கு- குற்றம் , ( ஆதலான் ) ; ( எ - று . ) 

துணிவுபற்றி நிகழ்தலின் , துணிவு எனப்பட்டது . சிறப்பு 
உம்மை , விகாரத்தால் தொக்கது . உபாயம் என்பது , அவாய் 
நிலையான் வந்தது ; அது - கொடுத்தல் , இன்சொற்சொல்லல் , 
வேறுபடுத்தல் , ஒறுத்தல் என நால்வகைப்படும் : இவற்றை வட 


ஈஎ - ஆம் அதிகாரம் - தெரிந்து செயல்வகை 


அஎ 


நூலார் தான சாம பேத தண்டம் என்ப . அவற்றுள் , முன்னைய 
இரண்டும் ஐவகைய ; ஏனைய - மூவகைய : அவ்வகைகளெல்லாம் 
ஈண்டு உரைப்பின் பெருகும் . இவ்வுபாயமெல்லாம் எண்ணாது 
தொடங்கின் அவ்வினை மாற்றானால் விலக்கப்பட்டு முடியாமை 
யானும் , இடையின் ஒழிதலாகாமையானும் , அரசன் துயருறுத 
லின் , அவ்வெண்ணாமையை இழுக்கு என்றார் . 

என்றார் . செய்வன 
வற்றையும் உபாயமறிந்தே தொடங்குக என்பதாம் . 

( கு - ரை . ) செய்யத்தக்கவற்றைச் செய்தே தீரவேணுமென்ற 
ஆசிரியர் இக்குறளால் அந்தச் செய்யத்தக்கவற்றையும் முடிக்கும் 
உபாயம் அறிந்தேதொடங்கவேண்டுமென்கிறாரென்க . கருமமும் - 
காரியத்தையும் . பின் எண்ணக்கடவேம் என்று ஒழிதல் 

று ஒழிதல் - தொடங் 
கினபின்பு ஆராய்ந்துகொள்வோமென்று முன் ஆராயாது விடுதல் . 
எண்ணித்துணிக கருமம் என்ற முன்வாக்கியத்துக்கு , துணிந்தபின் 
எண்ணுவமென்பதிழுக்கு என்ற பின்வாக்கியம் காரணம் . காரியத் 
தைக் காரணமாக உபசரித்து , துணிதலின் பயனுகிய தொடங்குதலை 
இக்குறளில் துணிதல் என்றார் . துணிவுபற்றி நிகழ்தலின் - துணிவு 
பற்றித் தொடங்குதல் உளதாதலால் . சிறப்பும்மை -உயர்வு சிறப்பு 
உம்மை ; அது தொகுத்தல் விகாரப்பட்டது , கருமம் என்ற சொல் 
லின் இறுதியில் . துணிக என்ற பயனிலைக்கு ஒருவன் என்றாற் 
போன்ற எழுவாய் வருவிக்க. அவாய்நிலையான் - எண்ணி என்ற 
வினை ஒருசெயப்படுபொருளை வேண்டிநிற்றலால் . அது - அவ்வுபா 
யம் . வேறுபடுத்தல் - ஒருமிக்க சேர்ந்துவரும் பகைவரை அங்ஙனஞ் 
சேரவொட்டாதபடி பிரித்தல் . ஒறுத்தல் - போரில் அழித்தல் . 
சாமம் - இனிதாகக்கூறல் , பேதம் - மென்மையானும் வன்மையா 
னும் -மனத்தினைப் பேதித்தல் , தானம் - பகை வர்மனமகிழக்கொடுத் 
தல் , தண்டம் - பின்பு அவர் ஆகாமல் அழித்தேவிடு தல் , என 
உரைத்தனர் , நச்சினார்க்கினியர் , சிந்தாமணியில் , தண்ணிய 
சிறிய வெய்ய தழற்சொலாற் சாற்றுகின்றான் என் றவிடத்தில் . 
முன்னையஇரண்டு - தானமும் , சாமமும் . ஏனைய - பேதமும் , தண்ட 
மும் . 

கிடைத்தற்கு அரிய பொருளைக் கொடுத்தல் , தனக்குத் 
தரும்பொருளை வாங்காது விடுதல் , கொடுக்க வேண்டிய பொருளைக் 
கொடுத்தல் , பிறன்பொருள் கொண்டு கொடுத்தல் , கப்பம்வாங்கா 
தொழி தல் எனத் தானத்தின் வகை ஐந்து . வணங்குதல் , புகழ்தல் , 
எதிர்கொள்ளல் , நட்புக்கூறல் , உறவு கூறல் எனச் சாமத்தின் வகை 
ஐந்து . நட்புஒழி தல் , கூடினரைப் பிரித்தல் , வேறுபகை விளைத் 
தல் எனப் பேதத்தின் வகை மூன்று . துன்பஞ்செய்தல் , பொருள் 
கவர் தல் , கொல்லுதல் எனத் தண்டத்தின் வகை மூன்று . இவ்வகை 
களையெல்லாம் காமந்தகம் சுக்கிரநீதி முதலிய வட நூல்களுள் 
விரிவாகக்காண்க . மாற்றானால் பகைவனால் . ஒழி தலாகாமை - 
விடக்கூடாமை . துயர்உறு தலின் -- துன்பமடை தலால் . துணிந்த 
பின் - பின் என்னும் விகுதி பெற்றுவந்த எதிர்காலவினையெச்சம் ; 
இதனை " பின் முன் கால் நடைவழியிடத்தென்னும் , அன்னமரபிற் 
காலங்கண்ணிய , என்னகிளவியுமவற்றியல்பினவே என்னும் 
தொல்காப்பியத்து வினையியற்சூத்திரத்தா லறிக . 

( எ ) 


मक्ष 


திருக்குறள் 


ஈசு அ . ஆற்றின் வருந்தா வருத்தம் பலர் நின்று 

போற்றினும் பொத்துப் படும் . 
பரி . - ஆற்றின் - முடியும் உபாயத்தால் , வருந்தா - (கரு 
மத்தை ) முயலாத , வருத்தம் - முயற்சி , - பலர் நின்று போற்றின் 
உம் - ( துணைவர் ) பலர் நின்று (புரைபடாமற் ) காப்பினும் 
பொத்துப்படும் - புரைபடும் ; (எ - று . ) 

முடியும் உபாயத்தான் முயறலாவது கொடுத்தலைப் 
பொருள் நசையாளன்கண்ணும் ; இன்சொல்லைச் செப்பமுடை 
யான் , மடியாளன் , முன்னே பிறரோடு பொருதுநொந்தவன் என 
இவர்கண்ணும் ; வேறுபடுத்தலைத் துணைப்படையாளன் , தன் 
பகுதியோடு பொருந்தாதான் என இவர்கண்ணும் ; ஒறுத்தலை 
இவற்றின்வாராதவழி இவர்கண்ணும், தேறப்படாத கீழ்மக்கள் 
கண்ணும் செய்து , வெல்லும் ஆற்றான் முயறல் . புரைபடுதல் - 
கருதியநன்மை யன்றிக் கருதாத தீமை பயத்தல் . உபாயத்தது. 
சிறப்புக் கூறியவாறு . 

( குரை .) நால்வகையுபாயங்களுள் எவ்வெந்த இடத்து எவ்வெவ் 
வுபாயத்தைச் செலுத்தவேணுமோ, அவ்வவ்வுபாயத்தை அவ்வங் 
குச் செலுத்தாது செய்யப்படுங் கருமம் துணைவலிமிக்கிருந்தாலும் 
புரைபடுமென் றவாறு . முடியும் - நிறைவேறும் . துணைவர் - உதவி 
யானவர் . நின்று - உடனிருந்து . புரைபடாமல் - கெடு தியுண்டாகாத 
படி ; ஜாக்கிரதையுடையராயென் றபடி.காப்பினும் -பாதுகாத்தாலும் . 
முய றல் = முயலுதல் . நால்வகை உபாயங்களுள் , 

தானத்தை 
உபயோகித்தற்கு இடமாகுபவன் செல்வத்திலாசையுடையவன் 
என்றும் ; சாமத்திற்கு இடமாகுபவர் - மனந்திருந்தத்தக்கவனும் , 
சோம்பலுடையவனும் , முன் பிறருடன் போர்செய்து வருந்திய 
வனும் என இவரென்றும் ; பேதத்துக்கு இடமாகுபவர் - மூலபலம் 
முதலிய சொந்தச்சேனைகளைத் தனக்கென்று உடையவனல்லாமல் 
பிறரிடத்தினின்று துணையாய்வருஞ் சேனையையே எதிர்பார்ப்ப 
வனும் , மந்திரி சேனாதிபதி முதலிய தனது பரிவாரங்களோடு 
ஒற்றுமையில்லா தவனும் இவரென்றும் ; தண்டத்துக்கு 
உரியவர் - கீழ்க்கூறிய பொருளாசையுள்ளவன் முதலியோர் தானம் 
முதலிய முதல் மூன்று உபாயங்களால் தனக்கு வசப்பட்டுக் கீழ்ப் 
படிந்து வராதவிடத்து அவர்களும் , எவ்விதத்திலும் நம்பத்தகாத 
கீழ்மக்களும் என இவரென்றும் அறிக . வெல்லும் ஆற்றான் 
சத்துருக்களை ஜயிக்கும் வழியால் . கருதிய நன்மை அன்றி- எண்ணி 
எதிர்பார்த்த நன்மையைத்தரா ததோடு . கருதாத தீமை பயத்தல் 

எதிர்பாராத தீமையையுண்டாக்குதல் . நசையாளன் . 
ஆசையுடையவன் . செப்பம் உடையான் - மனந்திருந்தத்தக்கவன் .. 
மடியாளன் - சோம்பேறி . இவர்கண்ணும் - இவரிடத்தும். வேறுபடுத் 
தல் - பேதமென்ற உபாயத்தை உபயோகித்தல் . தன் பகுதியோடு 
மந்திரி சேனாபதி முதலிய தன் பரிவாரங்களோடு . ஒறுத்தல் - 
தண்டித்தல் உபாயத்தது - நால்வகையுபாயங்களின் . போற்றினும் , 


என 


எண்ணி 


ஓஏ - ஆம் அதிகாரம்- தெரிந்து செயல்வகை 


அக் 


உம்மை - உயர்வு சிறப்பு . இதனால் , பலர் நின்று போற்றாவிடத்துப் 
பொத்துப்படுதல் தானே விளங்கும் . . மனம்மெலி தலில்லாமல் 
தொழில் செய்தலில் சிரமப்படுவது . முயற்சி யாதலால் , ‘ வருந்தா 
வருத்தம் எனப்பட்டது : வருந்தா வருத்தம் - மனம் மெலித 
லின்றித் தொழில் செய் தலில் உடலை மெலியச் செய்தலாய 
முயற்சி . 
சசுக . நன்றாற்ற லுள்ளுந் தவறுண் டவரவர் 

பண்பறிந் தாற்றாக் கடை . 
பரி.-- நன்று ஆற்றலுள் உம் ( வேற்றுவேந்தர்மாட்டு ) 
நன்றான உபாயம் செய்தற்கண்ணும் , தவறு உண்டு - குற்றம் 
உண்டாம் : - அவர் அவர் பண்பு அறிந்து ஆற்றாக்கடை - அவ 
ரவர் குணங்களை ஆராய்ந்து அறிந்து ( அவற்றிற்கு இயையச் ) 
செய்யாவிடின் , ( எ - று . ) 

நன்றான உபாயமாவது-கொடுத்தலும் இன்சொற் சொல்லு 
தலுமாம் . அவை யாவர்கண்ணும் இனியவாதற் சிறப்புடைமை 
யின் , உம்மை - சி 

சிறப்பும்மை . அவற்றை அவரவர் பண்பு 
அறிந்து ஆற்றாமையாவது - அவற்றிற்கு உரியரல்லாதார்கண்ணே 
செய்தல் . தவறு - அவ்வினைமுடியாமை . 

( கு - ரை . ) எந்த எந்த உபாயத்தை உபயோகிப்பதற்கு யார் 
யார் உரியவரோ , அவரவரிடத்து அந்தந்த உபாயத்தைத் தகுதி 
யறிந்து உபயோகியாவிட்டால் , காரியம் முடியாது கெடுமென்ப 
தாம் . இன்னாரின்னாரிடம் இன்ன இன்ன உபாயஞ் செய்ய வேண்டு 
மென்று கீழ்க்குறளினுரையிற் காட்டப்பட்டது, வேற்று வேந்தர் 
மாட்டு - பகையரசரிடத்து . அவற்றிற்கு இயைய - அக்குணங் 
களுக்குத் தக்கபடி . யாவர்கண்ணும் - எல்லோரிடத்தும் . இனிய 
வாதற்சிறப்பு நல்லனவாகும் உயர்வு . சிறப்பும்மை - உயர்வு 
சிறப்பும்மை . ஆற்றல் - தொழிற்பெயர் . ஆற்றாக்கடை - ‘ கடை 
விகு திபெற்ற எதிர்மறை எதிர்காலவினையெச்சமென்றாவது, ஈறு 
கெட்ட எதிர்மறைப் பெயரெச்சத்தொகாநிலைத்தொட ரென்றாவது 
கொள்க . அவரவர் - அடுக்கு , வகைபற்றியது . 

(க ) 
70. எள்ளாத வெண்ணிச் செயல்வேண்டுந் தம்மொடு 

கொள்ளாத கொள்ளா துலகு . 
பரி .-- ( அரசர் வினைமுற்றுதற்பொருட்டு ), தம்மொடு கொள் 
ளாத - தம்நிலைமையோடுபொருந்தாத உபாயங்களை ( ச் செய்வ 
(ராயின் ), உலகு கொள்ளாது - உலகம் ( தம்மை ) இகழாநிற்கும் : 
( ஆகலான் ), எள்ளாத - ( அஃது ) இகழா உபாயங்களை , எண்ணி 
செயல் வேண்டும் - நாடிச்செய்க ; ( எ - று . ) 

• தம் என்பது - ஆகுபெயர். தம்நிலைமையோடுபொருந் 
தாத உபாயங்களைச் செய்தலாவது - தாம் வலியராய்வைத்து 
மெலியார்க்கு உரிய கொடுத்தல் முதலிய மூன்றனைச் செய்தலும்: 
மெலியராய்வைத்து வலியார்க்கு உரிய ஒறுத்தலைச் செய்தலுமாம் 
இவையிரண்டும் அறிவிலார்செய்வன வாகலின், உலகங்கொள் 
ளாது என்றார் . அஃது எள்ளாதனசெய்தலாவது - அவற்றைத் 

12 


திருக்குறள் 


தத்தம் வன்மை மென்மைகட்கு ஏற்பச் செய்தல் . மேல் இட 
வகையான் உரிமைகூறிய உபாயங்கட்கு வினைமுதல் வகையான் 
உரிமைகூறியவாறு . 

இவைநான்குபாட்டானும் , செய்வனவற்றிற்கு உபாயமும் 
அதனது உரிமையும் கூறப்பட்டன . 
( கு - ரை .) அரசர் தமது 

அரசர் தமது நிலைமைக்கு ஏற்றவாறே கால் 
வகை யுபாயங்களையும் பயன்படுத்தவேண்டுமென்றவாறு . தம்மை 
இகழாநிற்கும் - அவ்வாசரைப் பழிக்கும் . அஃது இகழா - அவ்வு 
லகத்தவரால் இகழப்படாத . நாடிச்செய்க ஆராய்ந்தறிந்து 
செய்யவேண்டும் . தம் என்பது - தமது நிலைமையைக் குறித்த 
தனால் , பொருளாகுபெயர் . வலியராய்வைத்து - ( பகைவரினும் 
மிக்க ) வலிமையுடையவராயிருந்து . கொடுத்தல் முதலிய மூன்று 
தான சாம பேதம் . ஒறுத்தல் - தண்டோபாயம் . இவையிரண்டும் 
வலியரான தாம் மெலியார்செய்யவேண்டும் உபாயங்களைச் செய்த 
லும் , மெலியரான தாம் வலியார்செய்ய வேண்டும் உபாயத்தைச் 
செய்தலும் . 

உலகம கொள்ளாது - உயர்ந்தோர் அங்கீகரியார் . 
மேல் - இவ்வ திகாரத்து எட்டாங்குறளில் . இடவகையான் உரிமை 
கூறிய - இன்ன இன்ன உபாயம் உபயோகிக்கப்படுதற்கு இடமாகு 
பவர் இன்னார் இன்னாரென்று இடம்வகுத்துக்கூறப்பட்ட . வினை 
முதல் வகையான் உரிமை - இன்ன இன்ன உபாயத்தை இன்னாரின் 
னார் செய்தற்குரியவ ரென்ற தகுதி . 

வினைமுதல் 

கருத்தா , 
செய்பவன் . செய்வனவற்றிற்கு - செய்யத்தக்க காரியத்திற்கு . அத 
னது உரிமை - அவ்வுபாயத்தினது இடத்தகுதியும் , வினை முதல் 
தகுதியும் . எள்ளாத, கொள்ளாத - எதிர்மறைவினையாலணையும் 
பெயர்கள் . 

( க ) 


- 


சஅ - ஆம் அதிகாரம்.- வலியறிதல் . 
பரி.--அஃதாவது - * அவ்வுபாயங்களுள் ஒறுத்தல் குறித்த 
அரசன் நால்வகை வலியையும் அளந்து அறிதல் . அதிகார 
முறைமையும் இதனானே விளங்கும் . 

( கு - ரை . ) ஒறுத்தல் குறித்த - தண்டமென்னும் உபாயத்தை 
நடத்தக்கருதிய . நால்வகைவலி இவ்வதிகாரத்தின் முதற்குற 
ளிற் கூறப்படுவன . அளந்து - வரையறைசெய்து . கீழ் அதிகாரத் 
தில் அரசன் தொழில்களை ஆராய்ந்து செய்யும் உபாயங்களின் 
வகைகளைப் பொதுப்படக் கூறி , இவ்வதிகாரத்தில் அவ்வுபாயங் 
களுள் ஒன்றை ( ஒறுத்தலை ) உபயோகித்தற்கு வேண்டிய இலக் 
கணங்களைச் சிறப்பாகக் கூறத்தொடங்கு தலால் , இவ்வ திகாரம் 
தெரிந்து செயல்வகையென்னும் அதிகாரத்தின் பின் 

அதிகாரத்தின்பின் வைக்கப்பட் 
டது . மெலியார்க்கு உரிய முதல் மூன்று உபாயங்களை விட்டு , வலி 
யார்க்கு உரிய இறுதி உபாயத்தையே விவரிக்கத்தொடங்குகிறார் , 
சிறப்புப் பற்றியும் அருமைபற்றியும் என்க . 

* அத்திற முணர்ந்து வினைசெயக்குறித்த . 


ஆம் அதிகாரம் - வலியறிதல் 


சஎக 


வினைவலியுந் தன் வலியு மாற்றான் வலியும் 

துணைவலியுந் தூக்கிச் செயல் . 
பரி.-- வினை வலி உம் - ( தான் செய்யக்கருதிய ) வினைவலியை 
யும் , தன் வலிஉம் - ( அதனைச்செய்துமுடிக்குந் ) தன்வலியையும் , 
மாற்றான் வலிஉம் - ( அதனை விலக்கலுறும்) மாற்றான்வலியை 
யும் , துணை வலிஉம் - (இருவர்க்குந் ) துணையாவார் வலியையும் , 
தூக்கி - சீர்தூக்கி, -- செயல் - ( தன் வலி மிகுமாயின் அவ்வினை 
யைச் ) செய்க ; ( எ - று . ) 

இந்நால்வகைவலியுள் , வினைவலி - அரண் முற்றலும் கோட 
லும் முதலிய தொழிலானும் , ஏனைய - மூவகையாற்றலானும் 
கூறுபடுத்துத் தூக்கப்படும் . தன்வலிமிகவின்கண் செய்க என்ற 
விதியான் , தோற்றல் ஒருதலையாய குறைவின் கண்ணும் , வேறல் 
ஜயமாய ஒப்பின்கண்ணும் ஒழிக என்பது பெற்றாம் . 


( கு - ரை .) வினைவலியை பகைவரின் அரணை முற்றி 

முற்றி அங் 
குள்ள பொருளைக் கைக்கொள்ளுதல் முதலிய தொழில்களாலும் , 
தன்வலி முதலியவற்றை மூவகையாற்றலாலும் பகுத்து ஆராய்ந்து 

து , 
தன்வலிமிக்கது என்று திண்ணமாகத் தெரிந்தபோதே அரசன் 
பகைவமீதுசெல்க : தோற்றல் நிச்சயமென்று தோன் றினும் , 
வெல்லுவோமோ மாட்டோமோ என்று ஐயமுண்டாகுமாறு இரு 
வர் வலியும் சமமாகவுள்ளபோதும் , தான் கருதிய போர்த் தொழி 
லைச் செய்யாதொழிக என்பதாம் . விலக்கலுறும் -நீக்கவரும் . மாற் 
றான்வலி - பகைவனது பலம் . இருவர்க்கும் - தனக்கும் பகைவ 
னுக்கும் . சீர் தூக்கி - மதிப்பிட்டுப்பார்த்து . அரண்முற்றல் - பகை 
வர்கோட்டையை வளைத்தல் . கோடல் - அங்குள்ள ஆநிரைமுத 
லிய பொருள்களைக் கவர் தல் . முதலிய என்றதனால் , தம்மதிலைக் 
காத்தல் பகைவர் சூழ்ச்சி தலையெடுக்காவண்ணஞ்செய்தல் முதலி 
யன . ஏனைய - மற்றைத் தன்வலிமுதலிய மூன்றும் . மூவகையாற் 
றலான் - அறிவு ( மந்த்ர சக்தி ], ஆண்மை (உற்சாகசக்தி ), பெருமை 
[ப்ரபுத்வசக்தி ) என்னும் மூன்று சக்திகளால் . கூறுபடுத்து - 
பகுப்பிட்டு . தூக்கப்படும் - ஆராய்ந்து மதிக்கப்படும் . 

தன்வலி 
மிகவின்கண் செய்க - தன துவலிமை அதிகமானபொழுது பகைவர் 
மேல் வெல்லுதற்குச் செல்லுதல் முதலிய தன்தொழிலைச் செய்ய 
வேண்டும் . விதி - கட்டளை . தோற்றல் ஒரு தலையாய - ( தான் ) 
தோல் வியடைதல் நிச்சயமான . குறைவின்கண்ணும் ( தன் 
வலிமை ) குறைவுபட்டபொழுதும் . வேறல் ஐயமாய - ஜயம் உண் 
டாகுமோ உண்டாகாதோ என்று சந்தேகத்திற்கிடமான. ஒப்பி 
பின் கண்ணும் - தன் வலிமையும் பகைவன் வலிமையும் சமமாகவுள்ள 
பொழுதும் . ஒழிக - தான் செய்யக்கருதிய போர்வினையைச் செய்யாது 
விடுக . உம்மைகள் - எண்ணுப்பொருளன . செயல் - உடன்பாட்டு 
வியங்கோள் . 


- 


சஎஉ ... ஒல்வ தவறி தறிந்ததன் கட்டங்கிச் 

செல்வார்க்குச் செல்லாத தில் . 


திருக்குறள் 
பரி : - ஒல்வது - ( தமக்கு) இயலும்வினையையும் , அறிவது 
( அதற்கு ) அறியவேண்டுவதாய வலியையும் , அறிந்து - , அதன் 
கண் தங்கி - ( எப்பொழுதும் மனமொழிமெய்களை ) அதன்கண் 
வைத்து, செல்வார்க்கு - (பகைமேற்) செல்லும் அரசர்க்கு , 
செல்லாதது - முடியாதபொருள் , இல் - இல்லை ; ( எ - று . ) 

ஒல்வது எனவே வினவலிமுதலாய மூன்றும் அடங்கு 
தலின் , ஈண்டு . அறிவது என்றது - துணைவலியேயாயிற்று . 
எல்லாப் பொருளும் எய்துவ ரென்பதாம் . 

இவையிரண்டு பாட்டானும் , வலியின் பகுதியும் , அஃது 
அறிந்து மேற்செல்வார் எய்தும் பயனும் கூறப்பட்டன . 

கு - ரை . ) தமக்குச் செய்யத்தக்க காரியத்தையும் அதற்காக 
அறியவேண்டிய துணைவலியையும் ஆராய்ந்தறிந்து தன் மனமொழி 
மெய்களை அந்தநால்வகைவலியின்மேற் செலுத்திப் பகைவர்மேற் 
செல்லவல்லர்க்கு எப்பொருளும் தவறாது முற்றுப் பெறுமென்ப 
தாம் . இயலும் வினை - செய்யத்தக்ககாரியம் . அதற்கு - அத்தொழி 
லுக்கு . வலி - இருவர்க்குந் துணையாவார்வலிமை. மன மொழி 
மெய்கள் - திரிகரணம் . அதன்கண்வைத்து - அந்நால்வகை வலி 
யின் மேற்செலுத்தி . பகைமேல் - பகைவர்மேல் . மனமொழிமெய் 

அதன்கண்வைத்தல் - அவ்வலிமைகளைப்பற்றிச்சிந்தித்தும் 
நல்லினத்தோடு கலந்துபேசியும் காணுதல்முதலியன செய்தல் . 
ஒல் வது - செய்யத்தக்க தொழில் ; இச்சொற்பொருளில் , தொழில் 
என்றதில் வினைவலியும் , செய்யத்தக்க என்றதில் தன்வலிமாற் 
றான்வலிகளும் இங்ஙனம் மூன்றும் அடங்குதல் காண்க . ஈண்டு - 
இங்கே . பகுதி -பகுப்பு . அதன்கண் என்றது , சாதியொருமையால் . 


களை 


ஓஎக . 


உடைத்தம் வலியறியா ரூக்கத்தி னூக்கி 

இடைக்கண் முரிந்தார் பலர் . 
பரி . - உடை - ( கருத்தாவாதலை ) உடைய , தம் வலி - தம்வலி 
யின் அளவு , அறியார் - அறியாதே , ஊக்கத்தின் - மனவெழுச்சி 
யால் , ஊக்கி- ( தம்மின்வலியாரோடு ) வினைசெய்தலைத்தொடங்கி , 
இடைக்கண் முரிந்தார் - ( அவர் அடர்த்தலான் அது செய்து 
முடிக்கப்பெறுது ) இடையே கெட்ட அரசர் , பலர் - ( உலகத்துப் ) 
பலர் ; ( எ - று . ) 

‘ உடைய என்பது அவாய்நின்றமையின் , செயப்படு 
பொருள் வருவிக்கப்பட்டது. மூவகை ஆற்றலுள்ளுஞ் சிறப் 
புடைய அறிவு உடையார் சில ராதலின் , முரிந்தார் பலர் 
என்றார் : அதனால் , தம்வலி அறிந்தே தொடங்குக என்பது 
எஞ்சிநின்றது . 

( கு - ரை . ) அரசர் தம் வலிமையினளவை பறியாதே மன 
வெழுச்சியால் தம்மின் வலியாரோடு . போர்செய்யும் வினையைத் 


க்க 


* அ - ஆம் அதிகாரம் - வலியறிதல் 


தொடங்கி இடையே பகைவர்க்குத் தோற்றவர் , பலர் : ஆகவே , 
தம்வலியறிந்தே தொழிலைத் தொடங்க வேண்டுமென்பதாம் . கருத் 
தாவா தலையுடைய தம் வலியின் அளவு அறியாதே - தொழில் 
களைச் செய்பவராகிய தமது வலிமையின் அளவை ஆராய்ந் தறியா 
மலே . - மனவெழுச்சியால் - உற்சாகத்தால் . வினைசெய்தல் - போர்த் 
தொழிலைச் செய்தல் . அவர் அடர்த்தலான் - அவ்வலியபகைவர்கள் 
மேலிட்டுப் பொருது முரிய அடிப்பதனால் . அதுசெய்து முடிக்கப் 
பெறாது - தாம்தொடங்கிய போர்வினையை வெற்றிபெறச் செய்து 
முடிக்கக்கூடாமல் . இடையே கெட்ட + தொடங்கியதை முடிப்ப 
தற்கு முன்னமே அழிவடைந்த. உடையவென்னுங் குறிப்புப் 
பெயரெச்சம் தொகுத்தல் விகாரப்பட்ட உடையென்னும் பண்படி , 
ஒருசெயப்படுபொருளை வேண்டிநின்ற தனால் , கருத்தாவர் தலை . 
என்பது வருவிக்கப்பட்டது . மூவகையாற்றலுள்ளும் சிறப்புடைய 
அறிவு ஆண்மை பெருமை என்ற மூவகைச்சக்திகளிற் சிறந்த 
தான மந்திரசக்தி . எஞ்சி நின்றது - குறைந்தது ; இது - குறிப் 
பெச்சம் . 


-எச . அமைந்தாங் கொழுகா னளவறியான் றன்னை 

வியந்தான் விரைந்து கெடும் . 
பரி .-- ஆங்கு - அயல்வேந்தரோடு , அமைந்து ஒழுகான் - 
பொருந்தி ஒழுகுவதுஞ் செய்யாது , அளவு அறியான் - ( தன் ) 
வலியளவு அறிவதுஞ் செய்யாது , தன்னை வியந்தான் - தன்னை 
வியந்து ( அவரோடு ) பகைத்த அரசன் , விரைந்து கெடும் - விரை 
யக் கெடும் ; (எ - று . ) 

காரியத்தைக் காரணமாக உபசரித்து , வியந்தான் என்றார் . 
* விரைய என்பது , திரிந்துநின்றது . நட்பாய்ஒழுகுதல் , வலி 
யறிந்துபகைத்தல் என்னும் இரண்டனுள் ஒன்றன்றே அயல் 
வேந்தரோடு செயற்பாலது ? இவையன்றித் தான் மெலியனாய் 
வைத்து அவரோடுபகைகொண்டானுக்கு ஒருபொழுதும் நிலை 
இன்மையின் , விரைந்துகெடும் என்றார் . 

இவையிரண்டுபாட்டானும் , தன்வலியறியாவழிப் படும் இழுக் 
குக் கூறப்பட்டது . 

( கு - ரை . ) இக்குறளின் கருத்து , பரிமேலழகரால் தெளிவா 
கக் கூறப்பட்டுள்ளது . பொருந்தி ஒழுகுவதும் செய்யாது - சமா 
தானமாயிருத்தலுஞ் செய்யாமல் . தன்வலியளவு அறிவ துஞ் 
செய்யாது - தன துபலத்தின் வரையறையை ஆராய்ந்து 

அறிவ 
துஞ் செய்யாமல் . தன்னை வியந்து ( தான் மற்றையரசரெல் 
லாரினும் மேம்பட்டவனெனத் ) தன்னை ( த்தானே ) மெச்சி நன்கு 
மதித்து . அவரோடுபகைத்த - அயலாசர்களுடன் விரோதித்த. 
விரையக் கெடும் - விரைவிலே அழிவான் . காரியம் - பகைத்தல் ; 
காரணம் - வியத்தல் : தன்னைத் தானே சிறந்தவனாக மதித்துச் 
செருக்குக் கொள்ளுதலினால் வேற்றரசருடன் பகைகொள்வானை , 
அதற்குக்காரணமாகிய தன்னைவியந்தான் என்ற சொல்லாற் 


திருக்குறள் 


கால 


எ . 


கூறியது - உபசாரவழக்கு . இங்கே விரை தல் கெடுதல் வினைக்கு 
உடன் நிகழ்கிற தாதலால், விரைந்து என்னும் இறந்த 
வினையெச்சத்தை அங்ஙனமே கொள்ளாமல் , முக்காலத்துக்கும் 
உரிய விரைய என்னுஞ் செயவெனெச்சந் திரிந்ததாகக் கொள்ள 
வேண்டியதாயிற்று . நட்பாய் ஒழுகுதல் - சமாதானமாயிருத்தல் . 
வலியறிந்துபகைத்தல் - ( வினைவலி முதலிய நான்குவலியையும் 
ஆராய்ந்து தன் )வலி மிகுதியாயிருத்தலை அறிந்து (வேற்றாசனு 
டன் ) பகைத்தல் . ஒன் றன்றே செயற்பாலது - ஏதாவது ஒன்றே 
செய்யத்தக்கது . 

- அன்றே அன்றோ : இது , தேற்றமுணர்த் 
திற்று . இவையன்றி - இவ்விரண்டனுள் ஒன்றுமல்லாமல் வேறாக . 
தான் மெலியனாய்வைத்து தான் வலியற்றவனாயிருக்கையில் . 
அவரோடு - தன்னின்வலிய அயல்வேந்தருடன் . ஒருபொழுதும் 
நிலை இன்மையின் - சிறிதுபோ துகூட ( அழியாது ) நிற்றல் இல்லா 
மையால் . தன்வலியறியாவழிப்படும் இழுக்கு - தனது பலத்தை ( த் 
தான் ) அறியாதிருந்தால் உண்டாகுங் குற்றம் . ஒழுகான் , அறி 
யான் - வினைமுற்றுக்கள் வினையெச்சப்பொருளன . 

பீலிபெய் சாகாடு மச்சிறு மப்பண்டம் 

சால மிகுத்துப் பெயின் . 
பரி .--- பீவி பெய் சாகாடுஉம் - பீலி ஏற்றிய சகடமும் , அச்சு 
இறும் - அச்சு முரியும் : -அப் பண்டம் - அப் பீலியை , சால 
மிகுத்து - அது 

பொறுக்கு 

மௗவன்றி மிகுத்து , பெயின் 
ஏற்றின் ; (எ - று . ) 

உம்மை - சாகாட்டது வலிச்சிறப்பேயுமன்றிப் பீலியது 
நொய்ம்மைச் சிறப்புந் தோன்ற நின்றது . இறும் என்னும் 
சினைவினை , முதல்மேல் நின்றது . எளியரென்று பலரோடு 
பகைகொள்வான் தான் வலியனேயாயினும் அவர் தொக்கவழி 
வலி ? அழியும் என்னும் பொருள் தோன்ற நின்றமையின் , 
இது - பிறிதுமொழிதல் என்னும் அலங்காரம் ; இதனை துவலா 
நுவற்சி என்பாரும் , ஒட்டு என்பாரும் உளர் . 

* ஒருவன் தொகுவார்பலரோடு பகைகொள்ளற்க என்ற 
மையின் , இதனான் . மாற்றான்வலியும் அவன் துணைவலியும் 
அறியாவழிப் படும் இழுக்குக் கூறப்பட்டது . 

( கு - ரை .) வலிமையற்றவரேனும் பலர் ஒருங்குசேர்ந்தால் 
அவர்க்கு வலிமையுள்ளவனொருவன் ஈடுகொடுப்பது அரி தென் 
பதை விளக்கவந்தது . இக்குறளில் வந்த உவமை . பீலியேற்றிய 
சகடம் மயில்டேதாகைக்கண்களை 

நிரம்பஏற்றப்பெற்ற 
அச்சு - சக்கரங்கோக்கப்படுகிற வண்டியின் அடிமரம் ; அச்சு-உருள் 
கோத்தமரம் என்பர் , மேல் " அச்சாணியன்னா ருடைத்து ” என்னு 
மிடத்துப் பரிமேலழகர் . அதுபொறுக்குமளவன்றி மிகுத்து 
ஏற்றின் - எவ்வளவு ஏற்றினால் அவ்வண்டி சுமக்கக்கூடுமோ அவ் 

பி - ம் : ஒருவன் பல்ரொடு . 


பண்டி . 


சஅ - ஆம் அதிகாரம் - வலியறிதல் 


வளவல்லாமல் அதனினும் மிகுதியாக ஏற்றினால் . சாகாடும் என்ற 
உம்மை - ஒருபால் உயர்வுசிறப்போடு ஒருபால் இழிவுசிறப்புப்பொரு 
ளுமுடையது . சாகாட்ட துவலிச்சிறப்பேயுமன்றி - வண்டியின்வலிமை 
மிகு தியாகிய உயர்வுசிறப்புமாத்திரமேயல்லாமல் . பீலியது நொய்ம் 
மைச் சிறப்பும் - மயிற்பீலியின் கனமில்லாமல் இலேசாயிருக்குக் 
தன்மையாகிய இழிவுசிறப்பும் . சினை -ஒன்றற்கு உறுப்பாயுள்ளது . 
முதல் - சினையையுடையது . சினை உறுப்பு அவயவம் என்பனவும் ,, 
முதல் உறுப்பி அவயவி என்பனவும் - தனித்தனி ஒருபொருளன, 
அச்சுஎன்னுஞ்சினையினது வினையாகிய இறுமென்பது , சாகாடு 
என்னும் முதலின்மேல் நின்றமைகாண்க . அவர் தொக்கவழி வலி 
அழியும் - அவர்கள் ஒருங்குசேர்ந்த இடத்துத் தான் வலிமை 
யழிவான் . உபமேயத்தைக்கூறாமல் உபமானத்தை மாத்திரங்கூறி 
அதனால் உபமேயத்தைப் பெறவைத்தல் , - பிறிதுமொழிதல் என் 
னும் அணியின் இலக்கணம் ; இதனை வடநூலார் அப்ரஸ்துத 
ப்ராம்ஸாலங்காரம் என்பர் . ஒட்டெனினும் , உள்ளுறையுவம் 
மெனினும் , 

உவமப்போலியெனினும் , பிறிதுமொழி தலெனி 
நுவலா நுவற்சியெனினும் ஒக்கும் என்பது , 

ஒக்கும் என்பது , இலக்கணவிளக்க 
வுரை . இவ்வலங்காரத்தைச் சுருக்கணியென்பர் , வீரசோழிய நூலு 
டையார் . ஒருவன் தொகுவார்பலரோடு பகைகொள்ளற்க - தனியே 
ஒருத்தன் ஒருங்குகூடும்பலருடன் விரோதங்கொள்ளாதிருக்கக் 
கடவன் . என்றமையின் - என் றபொருளை விளக்கிய தனால் . இதனான் 
இக்குறளால் . சாகாடு , அச்சு - பாகடம் , அக்ஷம் என்னும் வடசொற் 
களின் சிதைவென்பர் . மிகுத்து - மிகுந்து என்பதன் பிறவினை . ( 6 ) 
சஎசு . நுனிக்கொம்ப ரேறின ரஃதிறந் தூக்கின் 

உயிர்க்கிறுதி யாகி விடும் . 
பரி .-- கொம்பர் நுனி - ( ஒருமரக்) கோட்டினது நுனிக் 
கண்ணே, ஏறினார் - ஏறிநின்றார் , (தம் ஊக்கத்தால் ), அஃது 
இறந்து - அவ்வளவினைக் கடந்து, ஊக்கின் - ( மேலும் ஏற ) 
ஊக்குவராயின் , ( அவ்வூக்கம் ), உயிர்க்கு இறுதி ஆகிவிடும் - 
அவருயிர்க்கு இறுதியாய் முடியும் ; ( எ - று . ) 

துனிக்கொம்பர் என்பது கடைக்கண் என்பது போலப் 
பின்முன்னாகத்தொக்க ஆறாம்வேற்றுமைத்தொகை. பன்மை , 
- அறிவின்மைப்பற்றி இழித்தற்கண்வந்தது . இறுதிக்கு ஏதுவாவ 
தன . இறுதி என்றார் . ‘ பகைமேற் செல்வான் 

தொடங்கித் 
தன்னாற்செல்லலாமளவுஞ் சென்று நின்றான் பின் அவ்வளவில் 
நில்லாது மனவெழுச்சியால் மேலுஞ்செல்லுமாயின் , அவ் 
வெழுச்சி , வினை முடிவிற்கு ஏ.துவாகாது அவனுயிர் முடிவிற்கு 
ஏதுவாம் என்னும் பொருள் தோன்ற நின்றமையின் . இதுவும் 
மேலையலங்காரம் . 

‘ அளவறிந்து நிற்றல் வேண்டும் என்றமையின் , இதனான் , 
வினைவலியறியாவழிப் படும் இழுக்குக் கூறப்பட்டது . 

( கு - ரை .) ஒருத்தர் மரக்கிளையில் எவ்வளவு தூரஞ்சென்றால் 
அது தாங்குமோ அவ்வளவில் நில்லாது மேலும் ஏறத் தைரியங் 
கொள்வாராயின் அவருயிர்க்கு இறுதி விளையும் : அதுபோல , 


கசு 


திருக்குறள் 


ந்து - எவ் 


நுனிக் 


சென்று 


பகைமேற் போருக்குச் செல்லுமவர் அத்தொழில் தம்மால் .. எவ் 
வளவு செல்லக்கூடுமோ , அதற்கு மேலும் உற்சாகத்தால் வரம்பு 
கடந்து செல்லுவராயின் , அது அந்தப் பொருதொழிலின் வெற்றி 
முடிவுக்குக் காரணமாகாமல் உயிர்முடிவுக்கு ஏதுவாமென்பதாம் . 
மரக்கோட்டினது - மரத்தின் கிளையினது . நுனிக்கண்ணே - நுனி 
யிலே . 

ஊக்கம் - உள்ளக்கிளர்ச்சி . அவ்வளவினைக்கடந் 
வளவுவரையில் ஏறிச்சென்றால் அக்கிளை தன்வலியால் நம்மைத் 
தாங்கக்கூடுமோ அவ்வளவை மீறி . மேலும்ஏறஊக்குவராயின் - 
அதன்மேலும் ஏறுதற்குத் தைரியங்கொள்வராயின் . இறுதியாய் - 
அழிவைச்செய்வ தாய் . கண்ணின்கடையென்னும் ஆறாம் வேற்று 
மைத்தெதாகை கடைக்கண் எனப் பின் முன்னாக மாறினாற்போல , 
கொம்பரின் நுனியென்னும் ஆறாம் வேற்றுமைத்தொகை 
கொம்பர் எனப் பின் முன்னாக மாறிற்று ; இது இலக்கணப்போலி . 
பன்மை , ஏறினர் என்ற சொல்லில் உள்ளது . இழித்தற்கண் 
கீழ்ப்படுத்திக்கூறும்பொருளில் . “ ஒருவரைக்கூறும்பன்மைக்கிளவி 
யும் , ஒன்றனைக் கூறும் பன்மைக்கிளவியும் , வழக்கினாகிய வுயர் 
சொற்கிளவி , இலக்கண மருங்கிற் சொல்லா றல்ல என்னுந் தொல் 
காப்பியச் சூத்திரத்தில் தாம்வந்தார்தொண்டனார் என்பது உயர் 
சொல் குறிப்பு நிலையின் இழிபு விளக்கிற்று என இதனை அடக்கிய 
வாறு : காண்க .. உறுதியைத் தருவதை உறுதியென்பதுபோல , , 
இறுதியைத் தருவதை இறுதியென்றது காரியத்தைக் காரணமா 
கக்கூறிய உபசாரவழக்கு . பகைமேற்செல்வான் தொடங்கித் தன்னாற் 
செல்லலாமளவுஞ் 

நின்றான் - பகைவர்மேல் அவரை 
வெல்லுதற்பொருட்டு எதிர்த்துச் செல்லத்தொடங்கித் தன்னால் 
அத்தொழிலில் எவ்வளவு செல்லக்கூடுமோ அவ்வளவும் போய் 
நின்றவன் . பின் அவ்வளவில் நில்லாது மன வெழுச்சியால் மேலும் 
செல்லுமாயின் - பின்பு அவ்வெல்லையிலே நின்றிடாமல் உற்சாகத் 
தால் மேலும் மேலும் வரம்புகடந்து போய்க்கொண்டே யிருப்பானா 
ஜல் . அவ்வெழுச்சி - அச்செல்லுதல் தொழில் . வினை முடிவிற்கு 
ஏ துவாகாது - தொழில் நிறைவேறுதற்குக் காரணமாகாமல் . உயிர் 
முடிவு - உயிர் உடம்பை விட்டு ஒழி தல் : மரணம் . மேலையலங்காரம் - 
பிறிது மொழிதல் . என்றமையின் - என் றபொருளை விளக்கிய தனால் . 
வினை வலியறியாவழி - தொழிலின் வலிமையை அறியாவிட்டால் : 
கொம்பர் - கொம்பு என்னும் மென்றொடர்க்குற்றியலுகரத்துக்கு 
அர் - போலி . அஃது என்பதன் ஆய்தம் , 

இங்கு மெய்போ 
லொலித்தது . 

( சு ) 
ஆற்றி னளவறிந் தீக வதுபொருள் 
போற்றி வழங்கும் நெறி . 

ஆற்றின் - ( ஈயும் ) நெறியானே , அளவு அறிந்து 
( தமக்கு உள்ள பொருளின் ) எல்லையை அறிந்து , #க - ( அதற்கு 
ஏற் :) # 5 ; அது - அங்ஙனம் # தல் , பொருள் போற்றி - பொரு 
வைப் பேனிக்கொண்டு , . வழங்கும் 

ஒழுகும் , 

நெறி 
நெறியாம் ; ( எ - று . ) 
Fயும் நெறி - மேல் இறைமாட்சியுள் 

* வகுத்தலும் வல்ல 
தரசு என்புழி உரைத்தாம் . எல்லைக்கு ஏற்ப ஈதலாவது - 


P. 


- 


சஅ - ஆம் அதிகாரம் - வலியறிதல் 


ப 


- 


ஒன்றான எல்லையை நான்கு கூறாக்கி அவற்றுள் இரண்டனைத் 
தன் செல்வாக்கி , ஒன்றனை மேல் இடர் வந்துழி அது நீக்குதற் 
பொருட்டு வைப்பாக்கி , நின்ற ஒன்றனை ஈதல் ; பிறரும் " வரு 
வாயுட் கால்வழங்கிவாழ்தல் என்றார் . பேணிக்கொண்டொழுகு 
தல் - ஒருவரோடு நட்பில்லாத அதனைத் தம்மோடு நட்புண்டாக் 
கிக்கொண்டு ஒழுகுதல் . முதலிற் செலவு சுருங்கின் பொருள், ஒரு 
காலும் நீங்காது என்பதாம் . 

{ கு - ரை . ) அரசன் தன் வருவாயை நான்கு பாகமாகப் 
பிரித்து அந்நான்கு பகுதியுள் , இரண்டுபகுதியைத் தற்காலத்தில் 
தன் வாழ்க்கை முதலியவற்றிற்கு வேண்டிய செலவிடுதலும் , ஒரு 
பகுதியைப் பின்பு எக்காலத்திலாவது தனக்குப் பொருள்வரவிற் 
குத் தடையுண்டானால் , அத்தடையை இல்லை யாக்குதற்கு 
ஆஸ்தியாக வைத்தலும் , மற்றொருபகு தியைப் பிறர்க்குக்கொடுத் 
தலும் என்ற இவையே பொருளைத் தன்னை விட்டு நீங்காமற் செய் 
யும்வழி யென்பதாம் . ஈயும் நெறியானே - கொடுக்கவேண்டும் வழி 
யாலே . எல்லை - அளவு . அதற்கு ஏற்ப ஈக - அந்த அளவிற்குத் 
தக்கபடி கொடுக்கக்கடவன் . பொருளைப் பேணிக்கொண்டு ஒழுகும் 
நெறி - செல்வத்தைப் பாதுகாத்துக்கொண்டு நடக்கும் வழி. இயற் 
றலுமீட்டலுங்காத்தலும் காத்த , வகுத்தலும் வல்ல தரசு என்பது , 
கீழ் இறைமாட்சி என்ற அதிகாரத்தின் ஐந்தாம்பாட்டு . என்புழி 
என்னுமிடத்து ஒன்றான எல்லையை நான்குகூறாக்கி - தமக்கு வரு 
வாயாக உள்ள பொருளின் கூட்டுத்தொகையை நான்குபாகமாகப் 
பகுத்து . வைப்பு ஆக்கி - ஆஸ்தியாக்கி . “ வருவாயுள் என்ற மேற் 
கோள் திரிகடுகத்தில் (உக ) “ வருவாயுட்கால்வழங்கிவாழ்தல் 
செருவாய்ப்பச் , செய்தவை நாடாச்சிறப்புடைமை யெய்தப் , பல 
நாடிநல்லவைகற்றலிம் மூன்றும் , நலமாட்சிநல்லவர்கோள் என்ற 
செய்யுளி லுள்ளது . தமக்கு வருகிறபொருளில் நாலிலொருபர்கத் 
தைப் பிறர்க்குத் தானஞ்செய் துவாழ்தலென்பது , இம்மேற்கோளின் 
பொருள் . பிறரும் என்றது , திரிகடுக நூலாசிரியராகிய நல்லாத 
னாரை . ஒருவரோடு நட்பில்லாத அதனைத் தம்மோடு நட்புண்டாக் 
கிக்கொண்டு ஒழுகுதல்-எவருடனும் சினேகமாய் ஒற்றுமைப்பட்டு 
விட்டுநீங்காமல் நிலைத்திராத இயல்பினதாகிய செல்வத்தைத் தம் 
மோடு சினேகமாய் ஒற்றுமைப்பட்டு விட்டுநீங்காமல் நிலைத்திருக்கச் 
செய்தல் . முதலிற் செலவு சுருங்கின் - முதற்பொருளினுஞ் செல 
வாகும் பொருள் குறைவாகவிருந்தால் . இங்கு முதற்பொருளென் 
றது - வருவாயாகவுள்ள பொருள் . ஆற்றின் - ஐந்தாம் வேற்றுமை : 
ஏதுப்பொருள் . முன்வாக்கியத்திற்கூறிய காரியத்தின் பயனைத் 
தெரிவிப்பது , பின்வாக்கியம் . 

( எ ) 
எஅ . ஆகா றளவிட்டி தாயினுங் கேடில்லை 

போகா றகலாக் கடை . 
பரி .-- ஆகு ஆறு - ( அரசர்க்குப் பொருள் ) வருகின்ற நெறி, 
அளவு இட்டிது ஆயின் உம் - அளவு சிறிதாயிற்றாயினும் ; கேடு 
இல்லை - ( அதனாற் ) கேடில்லையாம் : -- போகு ஆறு - போகின்ற 

13 


கன் 


திருக்குறள் 


நெறி , ( அளவு ) அகலாக்கடை - (அளவு அதனிற் ) பெருகா 
தாயின் ; ( எ - று . ) 

இட்டிது எனவும் , அகலாது எனவும் வந்த பண்பின் 
தொழில்கள், பொருள் மேல் நின்றன , பொருள் என்பது அதி 
கார்த்தான் வருவித்து , அளவு என்பது பின்னும் கூட்டி உரைக் 
கப்பட்டன . முதலும் செலவும் தம்முள் ஒப்பினும் கேடு இல்லை 
என்பதாம் . 

( கு - ரை . ) வருவாய் குறைந்தவனுக்குச் செலவும் அதற்கு 
ஏற்ப இருக்கவேணு மென்பதாம் . பொருள் வருகின் றநெறி - செல் 
வம் வருதற்குக் காரணமாயுள்ள வழி . அளவு சிறிதாதல் - அவ் 
வழியின் அளவு சிறிய தாகுதல் . கேடு - தீங்கு . போகின்ற - ( செல் 
வஞ் ) செலவாகிற . அதனிற் பெருகாதாயின் - பொருள் வரும் வழி 
யினும் அதிகப்படாதானால் . அளவு என்னும் பண்பின் தொழி 
லான சிறிதாதல் பெரிதாதல் என்பவை , அத்தொழில்களுக்கு 
உடைய தான ஆறு என்னும் பொருட்பெயரின் மேலேற்றிக் கூறப் 
பட்டன ; இது - பண்பின் தொழிலைப் பண்பியின்மேலேற்றிக்கூறிய 
உபசாரவழக்கு . அதிகாரத்தான் - இப்பாட்டையுடைய அதிகாரம் 
பொருட்பாலிலுள்ள தா தலா லென்க . அளவென்பது பின்னுங் 
கூட்டி யுரைக்கப்பட்டது , போகாறு அளவு அகலாக்கடை என . 
தம்முள் - தமக்குள் ; ஒன்றோடொன்று . ஒப்பினும் - ஏற்றத்தாழ் 
வில்லாமற் சமமாயிருந்தாலும் . இட்டிது - இட்டிமையின் மேற் 
பிறந்த ஒன்றன்பாற்குறிப்புவினையாலணையும் பெயர் . 

( அ ) 
எக . அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை யுளபோல 

இல்லாகித் தோன்றாக் கெடும் . 
பரி .-- அளவு அறிந்து - ( தனக்கு உள்ளபொருளின் ) எல் 
லையை அறிந்து , வாழாதான் - ( அதற்கு ஏற்ப ) வாழமாட்டா 
தான் , வாழ்க்கை - வாழ்க்கைகள் , -உள போல - உள்ளனபோல 
( த் தோன்றி ), இல் ஆகி ( மெய்ம்மையான் ) இல்லையாய் , 
தோன்ற - ( பின்பு ) அத்தோற்றமும் இன்றி , கெடும் - கெட்டு 
விடும் ; ( எ - று . ) 

அவ்வெல்லைக்குஏற்பவாழ்தலாவது - அதனின் * சுருக்கக்கூடா 
தாயின் ஒப்பவாயினும் ஈத்தும் துய்த்தும் வாழ்தல் . தொடக்கத் 
தில் கேடு வெளிப்படாமையின் , உளபோலத்தோன்றி என்றார் . 
முதலின் செலவு மிக்கால்வரும் ஏதம் கூறியவாறு . 

( கு - ரை .) தனக்குஉள்ள பொருள் வருவாயின் அளவினையறிந்து 
அந்த அளவினை விடச் செலவு சுருக்கமுடியா தாயின் வரவும் செலவும் 
ஒத்திருக்கும்படியாவது வாழவேண்டும் : அதுவும் இல்லா தவன து 
வாழ்க்கையில் பொருட்செலவின்கேடு முதலில் தெரியா திருந்து 
பொருளுள்ள துபோன்று பின்னர் அத்தோற்றமும் இன்றிக் கேடுறு 

+ பி - ம் : சுருங்கக் . 


ச அ - ஆம் அதிகாரம் - வலியறிதல் 


கக 


எனற 


மென்பதாம் . தனக்குஉள்ள பொருள் - தனக்குவருவாயாகவுள்ள 
செல்வம் . 

அதற்கு ஏற்ப - அவ்வளவிற்கு ஏற்றபடி ( பிறர்க்குக் 
கொடுத்தும் தான் அனுபவித்தும் ) . வாழமாட்டாதான் வாழ்க்கை 
கள் - வாழத் திறமையில்லாதவனது வாழ்வுகள் . தோன்றி - வெளிக் 
குக்காணப்பட்டு . மெய்ம்மையான் - உண்மையாகநோக்குமிடத்து . 
அத்தோற்றமும் உள்ள தாகத்தோன்றும் அந்தத் தோற்றப் 
பாடும் . அவ்வெல்லைக்கு ஏற்ப - தனக்கு உள்ள அந்தப் பொருள் 
வருவாயின் அளவுக்கு ஏற்றபடி . அதனின் 

அதனின் - வருவாயைக்காட்டி 
லும் . சுருக்க - செலவுகுறைக்க . ஒப்பவாயினும் - வரவும் செல 
வும் . ஒத்திருக்கும்படியாவது . ஈத்தும் - பிறர்க்குக் கொடுத்தும் . 
துய்த்தும் - தான் அனுபவித்தும் . தொடக்கத்தில் - பொருட்செல 
வின் ஆரம்பகாலத்தில் . வெளிப்படாமையின் - விளங்கக்காணப் 
படாமையால் . முதலின் - வருவாயைக்காட்டிலும் . ஏதம் - தீங்கு . 
இங்கே “ ஆனமுதலின திகஞ்செலவானான் , மானமழிந்து மதிகெட் 
டுப் போன திசை , எல்லார்க்குங் கள்ளனா யேழ்பிறப்புக் தீயனாய் ,, 
நல்லார்க்கும் பொல்லனா 

நாடு 

ஒளவையார்பாடலை 
உணர்க . 
சஅ . உளவரை தூக்காத வொப்புர வாண்மை 

வளவரை வல்லைக் கெடும் . 
பரி .-- உள வரை - ( தனக்கு ) உள்ள அளவு , தூக்காத - தூக் 
காமைக்கு ஏதுவாய , ஒப்புரவு ஆண்மை - ஒப்புரவாண்மையால் , 
வளம் வரை - ( ஒருவன் ) செல்வத்தின் எல்லை , வல்லை கெடும் 
விரையக்கெடும் ; ( எ - று . ) 

ஒப்புரவேயாயினும் மிகலாகாது என்றமையான் , இது 
வும் அது . 

இவை நான்குபாட்டானும் , மூவகை ஆற்றலுள் பெருமை 
யின் பகுதியாய பொருள் வலியறிதல் சிறப்பு நோக்கி வகுத்துக் 
கூறப்பட்டது . 

( கு - ரை . ) தனக்குள்ள வருவாயை ஆராய்ந்தறியாது பிறர்க் 
குச்செய்யும் ஒப்புரவை மிகவும் மேற்கொள்வதனால் , அங்ஙனம் 
உதவுபவனது செல்வஎல்லை விரைவிற்கெடுமென்பதாம் . பிறர்க்குச் 
செல்வத்தை உதவுவதும்வருவாயினும்விஞ்சலாகாதென்க . தனக்கு 
உள்ள அளவு தூக்காமைக்கு ஏ துவாய ஒப்புரவாண்மையால் 
தனக்கு வருவாயாக இருக்கிற செல்வத்தின் அளவை ஆராய்ந்து 
நோக்காமைக்குக்காரணமான பிறர்க்கு உபகாரம் மிகுதியாகச் செய் 
யுந்தன்மையால் . ஒப்புரவு - (உலகநடையை அறிந்து ) . உதவி செய் 
தல் . ஒப்புரவு ஆண்மை - ஒப்புரவை ஆளுந்தன்மை . ஆண்மை 
ஆள் என்னும் வினைப்பகுதியின் மேல்வந்தபண்புப்பெய ரென்றாவது , 
ஆள் என்னும் முதனிலைத்தொழிற்பெயரின்மேல் , மை - தன்மைப் 
பொருளுணர்த்தும் விகுதி யென்றாவது கொள்க . ஒப்புரவேயாயி 
னும் - உபகாரஞ்செய்தலே யானாலும் , மிகலாகாது- அளவுக்குமிஞ் 
சுதல் தகாது . இதுவும் அது - கீழ்ப்பாட்டுப்போல இப்பாட்டும் 
முதலின் செலவுமிக்கால்வரும்ஏ தங்கூறியவாறு.. பெருமை - பிரபுத் 
துவசக்தி . பகுதியாக - பகுப்பாகிய . பெருமையின் பகுதி , பொரு 


5.00 


திருக்குறள் 


ளும் படையும் . சிறப்பு நோக்கி - சிறப்புடைத்தாயிருத்தல் பற்றி . 
வகுத்து - விவரித்து . உள - உள்ள . உளவரை - குறிப்புப்பெயரெச் 
சத்தொடர் . வளவரை - ஆறாம் வேற்றுமைத்தொகை , ( 50 ) 

சக - ஆம் அதிகாரம் - காலமறிதல் . 
பரி.- அஃதாவது - வலியான் மிகுதியுடையனாய்ப் பகை 
மேற் சேறலுற்ற அரசன் அச்செலவிற்கு ஏற்ற காலத்தினை அறி 
தல் . அதிகாரமுறைமையும் , இதனானே விளங்கும் ; 

( கு -ரை. ) வலி - வினைவலி தன்வலி துணைவலி என்ற மூவகை 
யான வலிமை . சேறலுற்ற - செல்லத்தொடங்கின. அச்செலவிற்கு 
ஏற்ற - அங்ஙனம் பகைவர்மேல் செல்லு தற்குத்தக்க . தொழில் 
செய்பவன் வலியறிந்தபின் காலமறிய வேண்டுபவனாதல் , இங்கு 
திகாரமுறைமைக்குக் காரணம் . 


அக . பகல்வெல்லுங் கூகையைக் காக்கை இகல்வெல்லும் 

வேந்தர்க்கு வேண்டும் பொழுது . 
பரி.- கூகையை- ( தன்னின் வலிதாய) கூகையை , காக்கை - 
பகல் பகற்பொழுதின்கண் , வெல்லும் - வெல்லாநிற்கும் ; 
* ( ஆதலான் ) , இகல்வெல்லும் வேந்தர்க்கு - ( பகைவர- து ) இகலை 
வெல்லக்கருதும் அரசர்க்கு , பொழுது வேண்டும் - ( அதற்குஏற்ற ) 
காலம் இன்றியமையாது ; ( எ - று. ) 

எடுத்துக்காட்டுவமை , காலமல்லாவழி வலியாற்பயனில்லை 
யென்பது விளக்கிநின்றது . இனி , காலமாவது - வெம்மையும் 
குளிர்ச்சியுந் தம்முள் ஒத்து நோய்செய்யாது தண்ணீரும் உண 
வும் முதலிய உடைத்தாய்த் தானை வருந்தாதுசெல்லும் இயல் 
பினதாம் . 

இதனான் , காலத்தது சிறப்புக் கூறப்பட்டது .. 

( கு - ரை . ) பகைவரைவெல்லக்கருதும் - வேந்தர்க்கு அதற்கு 
ஏற்றகாலம் இன்றியமையாததென்பதாம் . “ இடத்தொடு பொழுது 
நாடி யெவ்வினைக் கண்ணுமஞ்சார் , மடப்படலின்றிச் சூழுமதிவல் 
லார்க்கரிய துண்டோ , தடத்திடைக் காக்கை யொன்றே யாயிரங் 
கோடிகூகை , யிடத்திடையழுங்கச் சென்றாங்கின்னுயிர் செகுத்த 
தன்றே என்ற சீவகசிந்தாமணி இங்குக் காணத்தக்கது . கூகை - 
கோட்டான் . இகலை - மாறுபாட்டை . இகலாவது - இருவர் தம்முட் 
பொருது வலிதொலை தற்கு ஏதுவாய மாறுபாடு என உரைப்பர் , 
மேல் இகல் என்னும் அதிகாரத்தில் ; இனி, இகல் என்பதற்கு . 
போர் என்றும் , வலி என்றும் பொருள்கொள்ளலாம் . அதற்குஏற்ற 
அவ்வெற்றிக்குத் தக்க . இன்றியமையாது - இல்லாமல் முடியாது ; 
மிக அவசியமாம் . எடுத்துக்காட்டுவமை - இங்கு , எடுத்துக்காட்டிய 
உபமான மென்றபடி ; திருஷ்டாந்தாலங்காரமென்பதன்று . பகல்வெல் 

* பி. - ம் : ( அதுபோல் ) , 


சக - ஆம் அதிகாரம் - காலமறிதல் 


கடுக் 


- 


என்றும் , 


க 


லுங் கூகையைக்காக்கை என்ற இவ்வுபமானமே ‘வலியற்றவனும் 
தன்னுடைய பகைவனை அவனுக்குத் தக்ககாலமில்லா தபோது 
வெல்லவல்லவனாவான் என்ற உபமேயக் கருத்தை விளக்குவது , 
பிறிது மொழிதலென்னும் அலங்காரம் ; இது - பிந்தின வாக்கியத்துக்கு 
ஏது . காலமல்லாவழி - தக்ககாலமல்லா தவிடத்து . தானை - சேனை. 
ஐப்பசி கார்த்திகை மாதங்களாகிய கூதிர்காலத்திலும் , சித்திரை 
வைகாசிமாதங்களாகிய இளவேனிற்காலத்திலும் பெரும்பாலும் அர 
சர் புகைவர் மீது பொருதற்குச்செல்லுதல் , மரபு ; இது , கூதிர்வேனி 
லென்றிரு பாசறை என்ற தொல்காப்பியங்கொண்டும் உய்த்துண 
ரப்படும் . கோட்டானுக்கு இரவில்மாத்திரங் கண்தெரியப் பகலிற் 
கண்தெரியாமையும் , காக்கைக்குப் பகலில்மாத்திரங் கண்தெரிய 
இரவிற் கண்தெரியாமையும் இயல்பாதலால் , காக்கைக்குக் கூகை 
யை வெல்லுதற்கு ஏற்ற நல்ல சமயம் பகலேயாயிற்று . 

கூகை , 
காக்கை கூகம் , காகம் என்னும் வடமொழிகளின் திரிபுகள் : கூ 

என்றும் கத்துவ தென்னுங் காரணம்பற்றிவந்த 
பெயர்கள் . 
ச அஉ . பருவத்தோ டொட்ட வொழுகல் திருவினைத் 

தீராமை யார்க்குங் கயிறு . 
பரி.- பருவத்தோடு ஒட்ட ஒழுகல் - ( அரசன் ) காலத்தோடு 
பொருந்த ( வினைசெய்து ) ஒழுகுதல் , - திருவினை - ( ஒருவர்கண் 

ணும் நில்லாது நீங்குஞ் ) செல்வத்தை , தீராமை ஆர்க்கும் - ( தன் 
னின் ) நீங்காமற் பிணிக்கும் , கயிறு - கயிறாம் ; ( எ - று . ) 

காலத்தோடு பொருந்துதல் காலந்தப்பாமற் செய்தல் . 
தீராமை என்றதனான் , தீர்தல்மாலைய தென்பது பெற்றாம் . 
வினை வாய்த்துவருதலான் , அதனின் ஆகுஞ் செல்வம் எஞ்ஞான் 
-றும் நீங்கா தென்பதாம் . 

( கு - ரை .) காலத்தோடு பொருந்த அரசன் தொழிலைச் செய்து 
வருமாயின் . அவன் செய்யத்தொடங்கிய தொழில் தவறாமல் பயன் 
விளைத்தும் வருமாதலால் , அத்தொழிலானுண்டாகிவளருஞ் செல் 
வம் எப்போதும் நீங்காதென்பதாம் . பிணிக்கும் கட்டிவைக்கும் . தீர் 
தல் மாலைய து என்பது பெற்றாம்- நிலையில்லாமல் நீங்குந் தன்மையது 
செல்வம் என்ற பொருளைப் பெற்றோம் ; “ கூத்தாட்டவைக்குழாத் 
தற்றே பெருஞ்செல்வம் , போக்குமதுவிளிந் தற்று , " “ அற்கா வியல் 
பிற்றுச்செல்வம் என்றார் , கீழ் நிலையாமையென்னும் அதிகாரத் 
தில் . வினை வாய்த்துவருதலான் - செய்யத்தொடங்கிய தொழில் 
தவறாமற் பயன்பட்டுவரு மாதலால் . அதனின் ஆகும் செல்வம் 
அத்தொழிலால் உண்டாகிவளரும் பொருள் . தீராமை - என் 

எதிர்மறை 
வினையெச்சம் . இப்பாட்டில் உபமேயத்தை உபமானமாகவே கூறி 
ய்து , காட்சியணி . ஒழுகல் என்பதை உடன்பாட்டு வியங்கோளாகத் 
தொழில் செய்து நடக்கவேண்டுமென்று பொருளுரைத்து , கீழ் அதி 
காரத்தில் வந்த " ஆற்றினளவறிந்தீகவதுபொருள் , போற்றி வழங்கு 
நெறி " 

குறளின் வாய்பாட்டோடு ஒப்புடையதென்றலு 
மொன்று . பர்வம் - வடசொல் .. 

( உ ) 


என்ற 


க்உ 


திருக்குறள் 


அங .. அருவினை யென்ப வுளவோ கருவியால் 

கால மறிந்து செயின் . 
பரி.- அரு வினை என்ப - (அரசராற் செய்தற்கு) அரிய 
வினைகளென்று சொல்லப்படுவன , உள ஓ - ? கருவியான் - ( அவற் 
றைமுடித்தற்கு ஏற்ற ) கருவிகளுடனே , காலம் அறிந்து - ( செய் 
தற்கு ஆங் ) காலம் அறிந்து, செயின் - செய்வராயின் ; ( எ - று .) 

கருவிகளாவன - மூவகை ஆற்றலும் , நால்வகை உபாயங் 
களுமாம் . அவை உளவாயவழியும் காலம் வேண்டும் என்பது 
அறிவித்தற்கு , * கருவியான் என்றார் . எல்லாவினையும் எளிதின் 
முடியு மென்பதாம் . 

( கு - ரை .) தொடங்கிய செயல் முடிவதற்கு ஆற்றலும் உபாயங் 
களும் கைகூடியிருப்பினும் செய்தற்குஏற்ற காலம் இது என்பதை 
யும் உணர்ந்து செய்தால் அவ்வரசர்க்கு செய்தற்கு அரிய வினை 
களும் உண்டோ ? இல்லையென்றவாறு . உளவோ - இல்லை என்ற 
படி; ஓ - எதிர்மறை . அவற்றை முடித்தற்கு ஏற்ற கருவிகள் - 
அத்தொழில்களை நிறைவேற்றுதற்கு ஏற்றவையா யமைந்த உப 
கரணங்கள் . 

மூவகையாற்றல் - அறிவுமுதலாகவும் , நால்வகை 
யுபாயம் - தானம் முதலாகவும் கீழ்த் தெரிந்து செயல்வகையிற் 
கூறப்பட்டவை . உளவாயவழியும் - உள்ளனவானபொழுதும் . அரு 
வினை - பண்புத்தொகை . கருவியான் என்பதில் - ஆனென்னும் 
மூன்றனுருபு , ஒடுஉருபின் பொருளது ; அடுத்த கவியில் இடத் 
தான் என்பதிலும் இவ்வாறே . 

( ங) 
அச . ஞாலங் கருதினுங் கைகூடுங் காலங் 

கருதி யிடத்தாற் செயின் . 
பரி.-- ஞாலம் கருதின் உம் - ( ஒருவன் ) ஞாலம் ( முழுதும் 
தானே ஆளக் ) கருதினானாயினும் , கைகூடும் ( அஃது அவன் ) 
கையகத்ததாம் : - ( அதற்குச் செய்யும் வினையை) , காலம் கருதி 
காலம் அறிந்து , இடத்தான் - இடத்தோடு ( பொருந்த ), செயின் 
செய்வானாயின் ; (எ - று . ) 

இடத்தான் என்பதற்கு மேல் ‘கருவியான் என்பதற்கு 
உரைத்தாங்கு உரைக்க ; கைகூடாதனவுங் கைகூடு மென்பதாம் . 

இவை மூன்றுபாட்டானும் , காலம் அறிதற்பயன் கூறப் 
பட்டது . 

( கு - ரை . ) நிலம் முழுதும் தானே ஆளுமாறு கருதினானாயினும் , 
வேந்தன் அதற்காகத் தான் செய்யுஞ்செயலைக் காலமறிந்து இடத் 
தோடு பொருந்தச்செய்வனாயின் அச்செயலும் கைகூடுமென்பதாம் . 
ஞாலம் முழுதும் - பூலோகம் முழுவதையும். அஃது - அந்நிலவுல் 
கம் . அவன்கையகத்ததாம் - அவனது கையிடத்திலுள்ள தாம் ; தவ 
றாது வசப்பட்டதாகும் என்றபடி . அதற்குச் செய்யும் வினையை - அங் 

பி - ம் : * கருவியாற் காலமறிந்துசெயின் . 


ஆம் அதிகாரம் - காலமறிதல் 


ஙனம் உலகமுழுவதையும் வென்று தன தாக்கி ஆளுதற்குச் செய்ய 
வேண்டுந்தொழிலை. இடத்தோடு பொருந்த - தான் வெல்லுதற்கு 
ஏற்ற நிலத்துடனே பொருந்தும்படி . இதன் விவரத்தை, அடுத்து 
வருகிற ‘ இடனறிதல் என்னும் அதிகாரத்திற் காண்க ; அடுத்த 
அதிகாரத்துக்கு இவ்வ திகாரத்தில் தோற்றுவாய் செய்தவாறு . 
மேல் கருவியான் என்பதற்கு உரைத்தாங்கு உரைக்க - முந்தின 
குறளில் கருவியான் என்னுஞ் சொல்லுக்கு உரைத்ததுபோல 
உரைக்க வேண்டும் ; கருவியான் என்ற மூன்றனுருபுக்குக் கருவி 
யோடு எனப் பொருளுரைத்தது போலவே ( அதனை முடித்தற்காம் ) 
இடத்தோடு எனப் பொழிப்புரைகூறி , இடம் உள்ள தானவழியும் 
காலம்வேண்டு மென்பது அறிவித்தற்கு இடத்தான் என்றார் என 
விசேடவுரையுங் கூறுக வென்றபடி . இங்ஙனங்கூறின இவ்விரண்டு 
பாடல்களாலும் , முன் அதிகாரத்தில்வந்த வலிமைக்கும் பின் அதி 
காரத்தில்வரும் இடத்திற்கும் இந்த இடைய திகாரத்திற் கூறப் 
பட்ட காலம் இன்றியமையாத தென்றும் , அதுபற்றியே இது சிங்க 
நோக்காக இடையில் நிறுத்தப்பட்ட தென்றும் உணர்க . அறி தற் 
பயன் - அறிதலாலுண்டாகும் பிரயோசனம் . கருதினும் என்ற 
உம்மை - உயர்வுசிறப்பு ; அதனுடைய ஆற்றலால் , ஞாலமென் 
பது முழுதுமாயிற்று . 
அதி . காலங் கருதி யிருப்பர் கலங்காது 

ஞாலங் கருது பவர் . 
பரி.-- கலங்காது - தப்பாது, ஞாலம் - ஞாலமெல்லாம் , கருது 
பவர்- ( கொள்ளக் ) கருதும் அரசர் , - காலம் கருதி இருப்பர்- ( தம் 
வலி மிகுமாயினும் அதுகருதாது அதற்குஏற்ற ) காலத்தையே 
ருதி ( அதுவருந்துணையும் ) பகைமேற் செல்லார் ; (எ - று . ) 

தப்பாமை - கருதியவழியே கொள்ளுதல் . வலிமிகுதி , காலங் 
கருதி என்றதனாற் பெற்றாம் . அதுகருதாது செல்லின் இருவகைப் 
பெருமையுந்தேய்ந்து வருத்தமும் உறுவ ராகலின் , இருப்பர் 
என்றார் . இருத்தலாவது -நட்பாக்கல் , பகையாக்கல் , மேற்சேறல் , 
இருத்தல் , பிரித்தல் , கூட்டல் என்னும் அறுவகைக்குணங்களுள் 
மேற்செலவிற்கு மாறாயது . 

இதனான் , காலம் வாராவழிச் செய்வது கூறப்பட்டது . 

( கு - ரை . ) தவறாமல் ஞாலம் முழுதையும் கொள்ளக்கருதும் 
அரசர் தமக்கு வலிமை மிக்கிருப்பினும் , அதுகருதாது அதற்கு 
ஏற்ற காலத்தையே கருதி அதுவருமளவும் பகைமேற் செல்லாது 
இருப்பரென்பதாம் . இங்கு “ சீல மல்லனநீக்கிச் செம்பொற்றுலைத், 
தாலமன்ன தனிநிலை தாங்கிய , ஞாலமன்னற்கு நல்லவர்நோக்கிய , 
காலமல்லது கண்ணுமுண்டாங்கொலோ என்ற கம்பராமாயணச் 
செய்யுளை அறிக . தப்பாது - தவறாமல் . ஞாலமெல்லாம் கொளக் 
கருதும் - பூமிமுழுவதையுங் கைக்கொள்ளநினைக்கும் . அதுகருதாது 
தம்வலிமிகு தியை முக்கியமாக நினையாமல் . அதற்கு ஏற்ற - ஞாலங் 
கொள்ளுதற்குத்தக்க . அது வருந்துணையும் - அந்த நற்காலம் 


Wof 

திருக்குறள் 
வருமளவும் . பகைமேல் செல்லார் - பகைவர்மேல் வெல்லுதற்குப் 
புறப்பட்டுச்செல்லாமற் காத்திருப்பர் . கருதியவழியே - நினைத்த 
படியே . வலியறி தலின்பின் அறியவேண்டிய காலமறிதல் காலங் 
கருதி என்பதனாற் கூறப்படுதல்பற்றி , அதற்கு முன்னமே வலி 
மிகுதி அவரிடம் அமைந்துகிடந்த தென்பது பெறப்பட்டது. அது 
கருதாது செல்லின் - காலத்தை ஒருபொருளாக நினையாமல் வேண்டிய 
பொழுது வினை செய்தற்குச் சென்றால் . இருவகைப்பெருமை - பொரு 
ளும் படையும் எனக்கீழ்த் தெரிந்து செயல்வகையிற் கூறப்பட்டவை . 
தேய்ந்து - குறைந்து . உறுவர் - அடைவர் . நட்பாக்கல்- (சிலரைச் ) 
சினேகிதராகச் சேர்த்தல் . பகையாக்கல் - ( 

(சிலரைப் ) பகைவராகப் 
பிரித்தல் . மேற்சேறல் - பகைவர்மீது வெல்லுதற்குச் செல்லுதல் 
இருத்தல்- அங்ஙனஞ்செல்லவேணடிக் காலத்தைநோக்கிக் காத் 
திருத்தல் பிரித்தல் - ( தன்னிற்சேர்ந்தவருள் தகா தவரை) நீங்கச் 
செய்தல் . 

கூட்டல் ( தன்னிற் சேராதவருள் தக்கவரைக் ) 
கூடச்செய்தல் . 

இந்த ஆறு குணங்களுள் , நட்பாக்கலுக்குப் 
பகையாக்கலும் , மேற்சேறற்கு இருத்தலும் , 

பிரித்தலுக்குக் 
கூட்டலுமாக இங்ஙனம் இவ்விரண்டு 

ஒன்றற்கொன்று 
மறு தலையானது . இங்கே மேற்செலவிற்கு மாறாயது , இருத்தல் . 
வாராவழி - வராதபொழுது . 

செய்வது 

செய்யவேண்டுவது ; 
காத்திருக்கவேண்டுமென்பது . 
சஅசு . ஊக்க முடையா நெடுக்கம் பொருதகர் 

தாக்கற்குப் பேருந் தகைத்து . 
பரி .. ஊக்கம் 

உடையான் - வலிமிகுதியுடைய அரசன் , 
ஒடுக்கம் - (பகைமேற் ) செல்லாது ( காலம்பார்த்து ) இருக்கின்ற 
இருப்பு , பொரு தகர் - பொருகின்ற தகர் , தாக்கற்கு - ( தன் 
பகைகெடப் ) பாய்தற்பொருட்டு, பேரும் - பின்னே கால்வாங் 
கும் , தகைத்து - தன்மைத்து ; ( எ - று . ) 

உவமைக்கண் தாக்கற்கு என்றதனான் , பொருளினும் 
வென்றி எய்தற்பொருட்டு என்பது கொள்க . 

இதனான் , அவ்விருப்பின் சிறப்புக் கூறப்பட்டது 

( கு - ரை . ) பொரும் ஆட்டுக்கடா தன்பகைகெடப் பாய்தற் 
பொருட்டுப் பின்னே கால் வாங்கித் தவறாது பகையழிக்கப் பின்பு 
பாய்வதுபோல , வலிமிகுதியுடைய அரசன் பகைமேற்சென்றிடாது 
காலம்பார்த்து ஒடுங்கி ஏற்றகாலத்துப் பகைமேற் செல்வது 
தவறாதுவெற்றியை விளைக்குமென்பதாம் . பொருகின்ற தகர் - 
சண்டைசெய்கின்ற ஆட்டுக்கடா . தன் பகை கெட - தனக்குப் 
பகையாயிருக்கும் மற்றொன்று அழியும்படி , உவமைக்கண் -உப 
மானத்தில் . 

பொருளினும் - உபமேயத்திலும் . வென்றிஎய்தற் 
பொருட்டு - சயமடையும் பொருட்டு . அவ்விருப்பு - காலத்தை எஎதிர் 
நோக்கிக் காத்திருத்தல் . பேரும் - பெயரும் என்பதன் ம 

மரூஉ . 
உவமையணி . இவ்வுபமானத்தால் , பின்பு வெற்றியெய்து தல் தவறா 
தென விளங்கும் . 


சக - ஆம் அதிகாரம் - காலமறிதல் 


கதி 


ஈஅஎ : பொள்ளென வாங்கே புறம்வேரார் காலம்பார்த்து 

உள் வேர்ப்ப ரொள்ளி யவர் . 
பரி .-- ஒள்ளியவர் அறிவுடைய அரசர் . * ஆங்கே - பகைவர் 
மிகைசெய்தபொழுதே, பொள்ளென - விரைவாக , புறம் வேரார் - 
( அவர் அறியப் ) புறத்து வெகுளார் ; காலம் பார்த்து - ( தாம் 
அவரை வெல்லுதற்கு ஏற்ற ) காலத்தினை அறிந்து , ( அ.துவருக் 
துணையும் ) , உள் வேர்ப்பர் - உள்ளே வெகுள்வர் ; (எ - று . ) 

பொள்ளென என்பது , குறிப்புமொழி . வேரார் , வேர்ப் 
பர் எனக்காரணத்தைக் காரியமாக உபசரித்தார் . அறிய வெகுண் 
டுழித் தம்மைக்காப்பராகலின் புறம்வேரார் என்றும் , வெகுளி 
ஒழிந்துழிப் பின்னும்மிகைசெய்யாமல் அடக்குதல் கூடாமையின் 
உள்வேர்ப்பர் என்றும் கூறினார் . 

( கு - ரை ) அறிவுடைய அரசர் பகைவரறியுமாறு வெகுளியை 
வெளிக்காட்டாமல் தாம் அவரைவெல்லுதற்கு ஏற்றகாலம் வரு 
மளவும் அகத்துத்தானே வெகுளியைக்கொண்டிருப்பர் : காலம் வந்த 
வுடனே வெளிக்காட்டுவரென்பதாம் . மிகை - குற்றம் . புறத்து 
வெகுளரர் - வெளியிற் கோபங்காட்டார் . உள்ளே வெகுள்வர் - 
மனத்திலேயே கோபத்தை வைத்திருப்பர் . பொள்ளென - விரைவுக் 
குறிப்பு ; இது இடைச்சொல்லாம் . வேர்த்தல் - உடம்பு வியர்வை 
யடைதல் : இது - கோபத்தின் காரியமாம் : இங்கே வேர்த்தலுக்குக் 
காரணமான கோபித்தலை வேர்த்தல் என்ற காரியச்சொல்லாற் 
கூறியது - உபசாரவழக்கு . அறியவெகுண்டுழி - ( பகைவர்) அறி 
யும்படிவெளிப்படையாகக் கேர்பங்கொண்டால் . தம்மைக் காப்பர் 
( பகைவர் முன் ஜாக்கிரதைப்பட்டுத்) தம்மை ( த்தாம் ) பாதுகாத்துக் 
கொள்வர் . மனத்திலும் கோபங்கொள்ளாமல் அரசர் கோபத்தை 
நீக்கியேயிருந்தால் பகைவர் அடங்காமல் மேல் மேலும் குற்றஞ் 
செய்துகொண்டே போவதைத் தடுக்க வேறுவழியில்லாமையால் , 
உள்வேர்த்தல் அவசியமாயிற்று . ஆங்கு- அங்கு என்பதன் நீட்டல் . 
ஒள்ளியவர் - அறிவுடையார் . 

( எ ) 
அசி . செறுநரைக் காணிற் சுமக்க விறுவரை 

காணிற் கிழக்காந் தலை . 
பரி. - ( தாம் வெல்லக்கருதிய அரசர்) , செறுநரை காணின் 
சுமக்க - பகைவார்க்கு இறுதிக்காலம் வருந்துணையும் - அவ ) ரைக் 
கண்டாற் பணிக் ; (பணியவே ) , இறுவரை காணின் - ( அக்காலம் 
வந்து ) இறும்வழி , தலை கிழக்கு ஆம் - ( அவர் ) தகைவின்றி 
இறுவர் ; ( எ - று .) 

பகைமை ஒழியும்வகை மிகவுந்தாழ்க வென்பார் சுமக்க 
என்றும் ; அங்ஙனந் தாழவே அவர் தம்மைக் காத்தலிகழ்வ ராக 
லின் தப்பாமற்கெடுவரென்பார் , அவர்தலை கீழாம் என்றும் 
* பி - ம் : பொள்ளென ஆங்கே - பகைவர் மிகை செய்தபொழுதே 
t H - ம் : ஒன்றுஞ் செய்யாமலடக்குதல் . 

14 


கலசு 


திருக்குறள் - 


கூறினார் . தலைமேற்கொண்டதொருபொருளைத் தள்ளுங்கால் 
அது தன் தலைகீழாக விழு மாகலின் , அவ்வியல்பு பெறப்பட்டது , 

இவையிரண்டுபாட்டானும் , இருக்கும்வழிப் பகைமை . 
தோன்றாமலிருக்க வென்பது கூறப்பட்டது, 

( கு - ரை . ) ஒருசுமையை அப்புறப்படுத்த வேண்டியவன் 
அதனைத் தலைமேற்சுமந்துகொண்டுபோய் அதற்குஏற்ற இடத்தை 
யடைந்தபொழுதில் அதனைத் தலைகீழாகத்தள்ளுதல் போல , பகை 
வரை அழிக்கவேண்டியவர் அதற்கு ஏற்றகாலம் வாய்க்குமளவும் 
தலைமேற்கொண்டு கௌரவித்துக் காலம்வாய்க்கையில் அவரைத் 
தலைகீழாகத் தள்ளியழிப்பரென்க. இங்குப் பஞ்சதந்திரக்கதை 
யில் வரும் நாகமொன்று தவளைகளைச் சுமந்து சென் றகதை 
கருதத்தக்கது . இறுதிக்காலம் ஒடுங்குதற்கு ஏற்ற சமயம். 
வருந்துணையும் - வருமளவும் . - பணிக - மிகவும் தாழ்ந்திருக்கக் 
கடவர் . 

பணியவே - அங்ஙனந் தாழ்ந்திருக்கவே . இறும்வழி 
அழியும் பொழுது. அவர் - பகைவர் . தகைவு இன்றி இறுவர் 
தடையில்லாமல் அழிவர். பகைமை ஒழியும்வகை - ( தமக்கு அவர் 
மேற் ) பகைமை சிறி துமில்லை யென்று ( அவர்கள் தம்மை நம்பிப் 
பகைமை நீங்கும்படி . சுமத்தல் - இங்கே, மிகவணங்கியிருத்தற்கு 
இலக்கணை , 

தம்மைக் காத்தல் இகழ்வர் - பகையில்லை யெனக் 
கருதித் ) தம்மைத் தாம் பாதுகாக்குந் தொழிலில் அஜாக்ரதைப் 
படுவர் . செறுநர் - பகைக்குந் தன்மையர் . இறுவரை காணின் . 
அழியும் எல்லை தோன்றினால் . கிழக்கு என்பது - இங்கே , திசையை 
யுணர்த்தாமல் கீழ்என்னும்பொருளையுணர்த்திற்று ; ( மேற்கு என்பதும் 
இவ்வாறு திசையையுணர்த்தாமல் 

மேலென்னும் 

பொருளை 
உணர்த்துவதுஉண்டு. ) தலைகிழக்காம் - தோல்வியடைவ ரென்ற 
படி ; தலைகீழாக அழிக்கப்பட்டு விழுந்து உருள்வ ரென்பதுமாம் .( அ ) 

ஈமுக . எய்தற் கரிய தியைந்தக்கா லந்நிலையே 

செய்தற் கரிய செயல். 


பரி.- (பகையை வெல்லக்கருதும்அரசர் ), -- எய்தற்கு அரியது . 
( தம்மால் ) எய்தற்கு அரிய காலம், இயைந்தக்கால் - வந்துகூடியக் 
கால் , அ நிலையே - அதுகழிவதற்குமுன்பே , செய்தற்கு அரிய - 
( அதுகூடாவழித் தம்மாற்) செய்தற்கு அரிய வினைகளை , செயல் - 
செய்க ; (எ - று . ) 

ஆற்றல் முதலியவற்றால் செய்து கொள்ளப்படாமையின் எய் 
தற்கு அரியது என்றும் , அது தானே வந்து இயைதல் அரிதாக 
லின் இயைந்தக்கால் என்றும் , இயைந்தவழிப் பின் நில்லாது 
ஓடுதலின் ‘ அந்நிலையே என்றும் , அது பெறாவழிச் செய்யப்படா 
மையின் செய்தற்கு அரிய என்றும் கூறினார் . 

இதனான் , காலம்வந்துழி விரைந்துசெய்க வென்பது கூறப் 


பட்டது . 


சக - ஆம் அதிகாரம் - காலமறிதல் 


கன் 


( கு - ரை . ) பகையை வெல்லக்கருதும் அரசர் தம்மால் அடை 
தற்கு அரிய அப்படிப்பட்டகாலம் நேர்படுமானால் அக்காலம் கழிவ 
தற்கு முன்னமே அக்காலம்வந்துகூடாதபோது தாம் செய்துமுடித் 
தற்குக்கூடாத காரியங்களைச் செய்து முடித்துக் கொள்ளக்கடவ 
ரென்பதாம் . கூடியக்கால் - அடைந்தால் . அது - அக்காலம் . 
அது கூடர்வழித் தம்மாற் செய்தற்கரிய வினைகள் - அக்காலம் 
வந்துகூடாதபொழுது - தாம் செய்துமுடித்தற்குக்கூடாத காரியங் 
கள் .. ஆற்றல் முதலியவற்றாற் செய்துகொள்ளப்படாமையின் - 
தமதுவலிமைமுதலிய காரணங்களாற் காலமென்பது வருவித்துக் 
கொள்ளக்கூடாததா தலால் . அது - அக்காலம் . இயைந்தக்கால் 
என்பது , அக்காலம்வந்து இயை தலின் அருமை தோன்ற நின்ற 
தென்க. இயைந்தவழி -கூடிய பொழுது . பின் நில்லாது ஓடு தலின் 
காலம் என்பது நீடித்து நில்லா மல் விரைந்து செல்லுந்தன்மைய 
தாதலால் .. அதுபெறாவழி - அக்காலத்தை அடையா தவிடத்து . 
வந்துழி - வந்தபொழுது . எய்தற்கு - எதிர்காலவினையெச்சம் : 
எய்து - பகுதி . அந்நிலையே - அப்பொழுதே. ஏகாரம் - சிறிதுங் 
தாம் தஞ்செய்யலாகாமையை விளக்கும் . அரிய - பெயர் . செயல் 
உடன்பாட்டு வியங்கோள் . 

( க ) 
சகள் . கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்றதன் 

குத்தொக்க சீர்த்த விடத்து . 
பரி . - கூம்பும் பருவத்து வினைமேற்செல்லாதிருக்குங் 
காலத்து , கொக்கு ஒக்க - கொக்கு இருக்குமாறுபோல இருக்க ; 
மற்று சீர்த்த இடத்து - மற்றைச் செல்லுங்காலம் வாய்த்தவழி , 
அதன் குத்து ஒக்க - அதுசெய்து முடிக்குமாறுபோலத் தப்பாமற் 
செய்து முடிக்க ; (எ - று . ) 

மீன்கோடற்கு இருக்கும்வழி அதுவந்துஎய்துந்துணையும் 
முன்னறிந்து தப்பாமைப்பொருட்டு உயிரில்லது போன்றிருக்கு 
மாகலானும் , எய்தியவழிப் பின் தப்புவதற்கு முன்பே விரைந்து 
குத்து மாகலானும் , இருப்பிற்கும் செயலிற்கும் கொக்கே 
உவமையாயிற்று. கொக்கொக்க என்றாராயினும் அது கூம்பு 
மாறுபோலக் கூம்புக என்றும் , குத்தொக்க என்றாராயினும் 
அது குத்துமாறுபோலக் குத்துக என்றும் 

என்றும் உரைக்கப்படும் ; 
இது , தொழிலுவம மாகலின் . உவமைமுகத்தான் இருப்பிற்கும் செய 
லிற்கும் இலக்கணம் கூறியவாறாயிற்று . 

( கு - ரை . ) கொக்கு மீனைப்பிடித்தற்கு இருக்கும்போது அது 
வருமளவும் அது அறிந்து ஓடிப்போகாமலிருக்கும் பொருட்டு உயிரில் 
லதுபோன்று இருந்து , உறுமீன் வந்தபோது அது தப்பிப்போவ 
தற்கு முன்னமே போகாதபடி விரைந்துகுத்துவதுபோல , மன்னவன் 
போர்மேற் செல்லாதபோது ஒடுங்கியிருந்து போர்க்குச் செல்லுங் 
காலம் வாய்த்தபோது தப்பாமற்பொருதுபகை முடிக்க என்பதாம் . 
வினைமேல் - போர்செய்தலாகிய தொழிலின்மேல் . வாய்த்தவழி 

பி- ம் : + கொக்கு 


கலச 


திருக்குறள் 


கிடைத்தபொழுது . அதுசெய்து முடிக்குமாறுபோல - கொக்குத் 
தன்தொழிலைச் செய்து முடிக்கும் விதம்போல . மீன் . கோடற்கு 
இருக்கும் வழி - ( தனக்குஏற்ற ) மீனைப் பிடித்துக்கொள்ளும் 
பொருட்டுக் காத்திருக்கும் பொழுது . அதுவந்து எய்துந் துணையும் - 
அம்மீன் வந்து சேருமளவும் . வந்தெய்துந் துணையும் உயிரில்லது 
போன்றிருக்கு மென இயையும் . முன் அறிந்து தப்பாமைப் 
பொருட்டு - ( அதனைப்பிடிக்குந் தன்மைய தான தான் இருத்தலை 
அம்மீன் ) முன்ன தாக அறிந்து ( ஜாக்கிரதைப்பட்டுத் ) தப்பியோடிப் 
போய்விடாமலிருப்பதற்காக . 

உயிரில்லது போன்றிருக்கும் - 
அசைவற்று நிற்கும் . “ மடைத்தலையி , லோடுமீனோடவுறு மீன்வரு 
மளவும் , வாடி யிருக்குமாங் கொக்கு என்றார் , ஔவையாரும் . 
எய்தியவழி - மீன்வந்துசேர்ந்தபொழுது . தப்புவதற்கு - தப்பி , 
யோடிப்பிழைத்தற்கு . இருப்புக்குக் கொக்குவமை - முதல் வாக்கியம் : 
செயலுக்குக் கொக்குவமை - இரண்டாம்வாக்கியம் . அது கூம்பு 
மாறுபோலக் கூம்புக - கொக்கு ஒடுங்கியிருத்தல்போல . ஒடுங்கி 
யிருக்க . ஒக்க - வியங்கோள் முற்று . குத்துக - தப்பவொண்ணாத 
படி விரைந்து அழிக்க. தொழிலுவமம் - செயல்பற்றிவந்த உபமா 
னம் . உவமை முகத்தான் - உபமானங்காட்டுகிற மூலமாய் . செயல் - 
பகைமேற்சென்று போர்புரிதலாகிய தொழில் . மற்று - ஒன்றோ 
டொன்று மாறுபட்ட வினைகளினிடையில் நின்றதனால் , வினை 
மாற்றுப்பொருளது . குத்தொக்க - குத்தையொத்திருக்க . சீர்த்தல் - 
சிறப்புப்பெறுதல் ; இங்கே, அதிகாரத்துக்கு ஏற்ப , செல்லுங் 
காலம் வாய்த்த லாயிற்று . குத்து - முதனிலைத்தொழிற்பெயர் . 


Go - ஆம் அதிகாரம்.- இடனறிதல் . 
பரி.- அஃதாவது - வலியும் காலமும் அறிந்து பகைமேற் 
செல்வான் தான் செல்லுதற்கு ஏற்ற நிலத்தினை அறிதல் . அதிகார 
முறைமையும் , இதனானே விளங்கும் . 

( கு - ரை . ) நிலத்தினை - இடத்தை. வலிமையையாராய்ந்து 
அறிந்துதொழில் செய்யத் துணிபவன் அதன்பின் காலத்தை 
யறியவேண்டுதலும் , அங்ஙனங் காலத்தையும் 

அங்ஙனங் காலத்தையும் ஆராய்ந்தறிந்து 
துணிந்தவன் அதன்பின் இடத்தை யறிய வேண்டுதலும் இங்கே 
அதிகாரமுறைமைக்குக் காரணம் . 

தொடங்கற்க வெவ்வினையு மெள்ளற்க முற்றும் 

இடங்கண்ட பின்னல் லது . 
பரி. - முற்றுஉம் இடம் கண்டபின் அல்லது - (பகைவரை ) 
முற்றுதற்கு ஆவதோ ரிடம் பெற்றபின் அல்லது , ( அவர்மாட்டு ), 
எ வினை உம் - யாதொரு வினையையும் , தொடங்கற்க - தொடங்கா 
தொழிக: எள்ளற்க - ( அவரைச் சிறியரென்று ) இகழாதொழிக் 

சுற்றுதல் - வளைத்தல் . அதற்கு ஆம் இடமாவது - வாயில் 
களானும் நூழைகளானும் அவர் புகலொடு போக்கு ஒழியும் 
வகை அரணினச்சூழ்ந்து , ஒன்றற்கு ஒன்று துணையாய்த் தம்முள் 


சகக . 


க 0க . 


என் றபடி. 


ரென்று . 


கீழறை 


30 - ஆம் அதிகாரம் - இடனறிதல் 
நலிவில்லாத பலபடை இருப்பிற்கும் , மதிலும் அகழும் முதலிய 
அரண் செய்யப்பட்ட . அரசிருப்பிற்கும் ஏற்ற நிலக்கிடக்கையும் 
நீரும் உடையது : அது பெற்றால் இரண்டுஞ் செய்க என்பதாம் . 

( கு-- ரை . ) பலரும் வெளிப்படையாகக் கோட்டையினுள் 
போக்குவரவு செய்யும் வாசல்களாலும் சுரங்கவழிகளாலும் பகைவர் 
உள்ளே புகுதலும் வெளியேபேர் தலும் இல்லாதபடி அந்தப் 
பகைவரின் கோட்டையை முற்றுகைசெய்து , தமக்குள் 

ஒன்றை 
யொன்று நெருக்கு தலில்லாது.தனது பல சேனைகள் ஒருங்குகூடித் 
தங்குதற்கும் , மதிள் அகழ் முதலிய பாதுகாப்பு அமைக்கப்பட்ட 
அரசு இருப்பிற்கும் ஏற்ற நிலக்கிடக்கையும் நீரும் உடைய இடத் 
தைப் பெற்றால் பகைமேற் செல்லும் அரசன் பொருதலும் அவரை 
இகழ்தலும் செய்தல் தகு மென்பதாம் . முற்றுதற்கு ஆவதோர் 
இடம் - வளைத்தற்குத் தக்கதோர் இடத்தை . பகைவரைவளைத் 
தல் - முற்றுகைசெய்த லெனப்படும் .பெற்றபின் அல்லது - பெறு 
தற்கு முன்பு 

அவர்மாட்டு - அப்பகைவரிடத்து . 
சிறியர் என்று வலிமையிற் குறைந்தவ 

எவ் 
விதத்திலும் வெளியிற் போகாதபடி பகைவரை 

வளைத்துக் 
கொள்ளுதல் , முற்றுகையெனப்படும் . வாயில் - வாசல் : பலரும் 
வெளிப்படையாகக்கோட்டையினுட் போக்குவரவு செய்யும் வழி . 
நூழை - அந்தரங்கமாகவுள்ள சுரங்கவழி ; 

யென்பர் . 
அவர் புகலொடு போக்கு ஒழியும் வகை - பகைவர்கள் வெளியே 
போதலும் உள்ளே புகுதலும் இல்லையாம்படி . அரணினைச் சூழ்ந்து - 
பகைவரது கோட்டையை முற்றுகைசெய்து . தம்முள் நலிவில் 
லாதபலபடை இருப்பிற்கும் - தமக்குள் ஒன்றையொன்று நெருக்கு 
தலில்லாது தம் நால்வகைச் சேனையும் ஒருங்கு கூடித்தங்குதற்கும் . 
அகழ் - அகழி . அரண் செய்யப்பட்ட - காப்பு அமைக்கப்பட்ட . 
அரசிருப்பு - அரசனிருக்குமிடம் . நிலக்கிடக்கை - இடத்தின் 
அமைதி-; நிலப்பரப்பென்றுங் கூறுவர் . 

துரவு 
கிணறு சிறுகுளங்களை . சூழ்ந்து என்னும் வினையெச்சம் , இருப் 
பிற்கு என்ற தில் இரு என்ற முதனிலையோடு இயையும் . • மணி 
நீரு மண்ணுமலையுமணிநிழற் , காடு முடைய தரண் என மேற் 
கூறுவராதலால் , மதிலும் அகழும் முதலிய அரண் எனப்பட்டது . 
அதுபெற்றால் - அப்படிப்பட்ட தகுதியுள்ள இடத்தைப் பெற்றால் 
அதன் பின்பு . இரண்டும் செய்க - பகைவர்மேல் வினைதொடங்கு 
தல் , இகழ்தல் என்ற இரண்டையுஞ் செய்யவேண்டும் . தொடங் 
கற்க , 

எள்ளற்க எதிர்மறைவியங்கோள் .. முற்றும் பெய 
ரெச்சம் . 

( க ) 
சகஉ , முரண்சேர்ந்த மொய்ம்பி னவர்க்கு மரண் சேர்ந்தாம் 

ஆக்கம் பலவுந் தரும் . 
பரி.- மூரண்சேர்ந்த மாறுபாட்டோடுகூடிய , மொய்ம்பின 
வர்க்குஉம் - வலியினையுடையார்க்கும் ,அரண் சேர்ந்து ஆம் 
ஆக்கம் - அரணைச்சேர்ந்து - ஆகின்ற ஆக்கம் , - பலஉம் தரும் - 
பலபயன்களையுங் கொடுக்கும் ; ( எ - று . ) 


நீர் என்றது 


திருக்குறள் 


று 


அரணைச் 


மாறுபாடாவது ஞாலம் * பொதுவெனப்பொறா அரசர்மனத் 
தின்கண்நிகழ்வதாகலானும் , வலியுடைமைகூறிய அதனானும் , 
இ.து - பகைமேற்சென்ற அரசர்மேற்றாயிற்று . உம்மை - சிறப் 
பும்மை . அரண்சேராது ஆம் ஆக்கமும் உண்மையின் , ஈண்டு 
ஆக்கம் விசேடிக்கப்பட்டது . ஆக்கம் என்றது - அதற்கு ஏது 
வாய முற்றினை , அதுகொடுக்கும் பயன்களாவன - பகைவரால் 
தமக்கு நலிவின்மையும் , தாம் நிலைபெற்றுநின்று அவரைநலிதலும் 
முதலாயின. 

( கு - ரை . ) பிற அரசர்களோடு மாறுபட்டு அவரினும் தாம் 
மிக்க வலிமையையுடையவராகிப் பகைமேற் சென்ற அரசர் தக்க 
காவலுள்ள இடத்தைத் தாம் அடைதலாலுண்டாகிற செல்வம் 
பகைவரால் நலிவு அடையாமை தாம் நிலைபெற்று நின் 
அவரை நலிதல் முதலிய பல பயன்களை விளைக்கு மென்பதாம் . 
மாறுபாடு - மனம் வேறுபடுதல் , விரோதித்தல் . மாறுபாட்டோடு 
கூடிய வலியினையுடையார் - பிற அரசர்களோடு விரோதித்தலையும் 
அவரினும் தாம் அதிகவலிமையையும் உடையவர் . 
சேர்ந்து ஆகின்ற ஆக்கம் தக்ககாவலுள்ள இடத்தைத் தாம் 
அடை தலால் உண்டாகிற , செல்வம் . ஞாலம்பொதுவெனப் 
பொறா அரசர் மனத்தின்கண் நிகழ்வது - நிலவுலகம் முழுவதும் 
பல அரசர்க்கும் பொதுவாகவன்றித் தம்முடைய தாகவே ( தமக்குச் 
சிறப்பாகவே ) இருக்கவேண்டும் எனக் கருதுகிற அரசர்களது 
மனத்திலுண்டாவது . வலியுடைமை - பிற அரசரினும் மிகுந்த 
பலத்தை யுடைத்தாயிருத்தல் . இது - இக்குறளிற் சொன்ன 
முற்றுகை . பகைமேற்சென்ற அரசர்மேற்று ஆயிற்று - பகைவர் 
களின் மேல் வெல்லுதற்குப் படையெடுத்துச்செல்லுகிற அரசர்கள் 
விஷயமாயிற்று . மொய்ம்பினவர்க்கும் எற 

உம்மை - உயர்வு, 
சிறப்புப்பொருளது . தாம் தகுதியான இடத்தில் இல்லாமலே 
தமது வலிமையாற் பகைவர்மேற் சென்று முற்றுகைசெய்தலும் 
உள்ள தா தலால் அதனை விலக்கு தற்பொருட்டு , 

அரண்சேர்ந் 
தாமாக்கம் என ஆக்கத்திற்கு அடைமொழி கொடுத்துக் கூறி 
னார் . ஆகவே , ஆக்கம் ( முற்றுகை) ; அரணைச் சேராமலே தம் 
வலிமையாற் செய்யும் ஆக்கம் அரண் சேர்ந்தாம் ஆக்கம் என 
இருவகைப்படுமென்பது பெறப்படும் . செல்வமென்னும் பொருளைத் 
தரும் ஆக்கம் என்பது - இங்கே , அதற்குக்காரணமான பகை 
வரை முற்றுகைக்குக் காரியவாகுபெயர் . அதற்கு செல்வத்திற்கு . 
முற்றினை - வனத்தலை . 

அது - தாம் அரண்சேர்ந்து பிறரை 
வளைத்தல் . நலிவு இன்மை - வருத்தம் உண்டாகாமை . அவரை . 
பகைவரை . நலிதல் - வருத்துதல் . மொய்ம்பினவர்க்கும் என்ற 
உம்மையால் , மொய்ம்பில்லா தவர்க்கு இவ்வரண்சேர்ந்தா மாக்கம் 
இல்லாமல் முடியாது என்பதும் பெறப்படும் . சேர்ந்து - காரணப் 
பொருள தாய்ப் பிறகருத்தாவின் வினையைக் கொண்டு முடிதற்கு 
ஏற்ற செயவெனெச்சத்தின் திரிபு. 

- ( 2 ) 
புறநானூறு -8 . 


என் 


1 


fo - ஆம் அதிகாரம் - இடனறிதல் 


நகங . 


ஆற்றாரு மாற்றி யடுப விடனறிந்து 

போற்றார்கட் போற்றிச் செயின் . 
பரி. - ஆற்றார் உம் - வலியரல்லாதாரும் , ஆற்றி - வலியராய் , 
அடுப் - வெல்வர் ; -இடன் அறிந்து - ( அதற்குஏற்ற ) இடத்தினை 
அறிந்து , போற்றி - ( தம்மைக் )காத்து , போற்றார்கண் பகைவர் 
மாட்டு, செயின் - (வினை ) செய்வராயின் ; ( எ - று . ) 

வினை என்பதூஉம் , தம்மை என்பதூஉம் , அவாய்நிலை 
யான் வந்தன . காத்தல் -பகைவரான் நலிவுவாராமல் அரணானும் 
படையானுங் காத்தல் . இவ்வாற்றான் வினைசெய்வராயின் , 

மேற் 
சொல்லிய வலி இன்றியும் வெல்வ ரென்பதாம் . 

( கு - ரை . ) வலியரல்லாரும் இடமறிந்து தம்மைப் பாதுகாத் 
துத் தொழில் செய்வராயின் , அன்னவர் , முரண்சேர்ந்த மொய்ம் 
பினரான தம்பகையரசரையும் வெல்வ ரென்றவாறு . இதனான் 
வலிமையினும் இடம் முக்கியமென விளங்கும் . அதற்கு - அங்ஙனம் 
வெல்லுதற்கு . போற்றுதல் , செய்தல் என்ற வினைகள் யாதா 
யினும் ஒருசெயப்படுபொருளை வேண்டி நின்றதனால் , தம்மையென் 
றும் வினை யென்றும் இடத்திற்கேற்ற செயப்படுபொருள்கள் வரு 
விக்கப்பட்டன . நலிவு - துன்பம் . அரணானும் படையானும் காத்தல் 
மதில் முதலிய காப்புக்களாலும் சேனைகளாலுந் தம்மைத் தாம் 
பாதுகாத்தல் . இவ்வாற்றான் - இவ்வழியால் ; இடமறிந்து தம் 
மைக் காத்துச்செய்யும் வழியால் . மேற்சொல்லிய வலி - முந்தின 
குறளில் " முரண்சேர்ந்த மொய்ம்பினவர் எனத் தொகுத்துக் 
கூறப்பட்டது ; கீழ் வலியறிதல் என்னும் அதிகாரத்தில் வகுத் 
துக்கூறப்பட்டவாறுங்காண்க . ஆற்றாரும் , உம்மை- இழிவுசிறப்பு . 
ஆற்றுதல் - வலிமையுடைத்தாதல் . அடுப- (பகைவரை ) அழிப்ப 
ரென்றபடி , போற்றார் - ( தம்மை ) வணங்கிப் புகழாதவர் ; எனவே , 
பகைவராயிற்று . 

எண்ணியா ரெண்ண மிழப்ப ரிடனறிந்து 

துன்னியார் துன்னிச் செயின் . 

இடன் அறிந்து துன்னியார் - ( தாம் வினைசெய்தற்கு 
ஏற்ற ) இடத்தினை அறிந்து சென்ற அரசர் , துன்னி செயின் 
( அரணைப் ) பொருந்தி நின்று ( அதனைச் ) செய்வாராயின் , - எண் 
ணியார் - ( அவரை வெல்வதாக ) எண்ணியிருந்த பகைவர் , எண் 
ணம் இழப்பர் - அவ்வெண்ணத்தினை இழப்பர் ; ( எ - று . ) 

அரண் என்பது , அவாய்நிலையான் வந்தது . எண்ணம் 
என்றது , எண்ணப்பட்ட தம்வெற்றியை . அதனை இழப்பர் என் 
றார் , அவர்வினைசெய்யாமல் - தம்மைக் காத்தமையின் . இதனான் , 
அவர்பகைவர் தோற்ப ரென்பதாயிற்று . 

இவைநான்குபாட்டானும் , பகைவர ரணின்புறத்து இறுப் 
பார் அதற்கு ஆம் இடம் அறிதல் கூறப்பட்டது . 

பி - ம் : இவ்வாறு 


ககஉ 


திருக்குறள் 


என , 


ரென்ற 


(கு - ரை .) தாம் போர்த்தொழிலைச் செய்தற்குஏற்ற இடத் 
தினையறிந்து பகைமேற் சென்ற அரசர் தம்மீது பகைவர் போர்த் 
தாழில் முதலியனசெய்யமுடியாதபடி தம்மைத்தாம் பாதுகாத்துக் 
கொள்ளு தலால் , துன்னியவரின் பகைவர் தோற்பரென்பதாம் . 
சென்ற - பகைமேற்சென்ற . அரணைப் பொருந்திநின்று - தாம் 
தக்கபாதுகாப்புள்ள இடத்தை அடைந்திருந்து . அதனை -- அவ் 
வினையை. அவரை- அவ்வரசரை . துன்னியார் என்பதற்கு அரண் 

இடத்திற்கேற்ற செயப்படுபொருள் வருவிக்கப்பட்டது . 
எண்ணமென்னுந் தொழிற் பெயர் - எண்ணப்படுவதாகிய வெற். 
றிக்குத் தொழிலாகுபெயர் . அவர்- இடனறிந்து துன்னியவர் . வினை 
செய்யாமல் - பகைவர் தம்மேல் போர்முதலிய தொழில் செய்யக் 
கூடாதபடி . தம்மைக்காத்தமையின் - தம்மைத் தாம் பா துகாத்துக் 
கொள்ளு தலால் . இதனான் - எண்ணியாரெண்ணமிழப்பர் என்ற 
தனால் . அவர்பகைவர் தோற்பர் - இடனறிந்து துன்னியவரது 
விரோதிகள் தோல்வியடைவர் . வெல்லுமெண்ணத்தை யிழப்ப 
தற்குக் காரணம் , வந்தவர் தக்க காப்பு உடையவராயிருத்தல் 
வெல்லும் எண்ணத்தை இழப்பர் என்ற தனால் தோல்வியடைவ 

கருத்துக்கொண்டது , அருத்தாபத்திவகையாலெனக் 
காண்க . பகைவர் அரணின் புறத்து இறுப்பார் - பகைவர்களது 
கோட்டையின் வெளியிற்படையுடன் சூழ்ந்து தங்குபவர் .. அதற்கு 
ஆம் இடம் அறிதல் - அம்முற்றுதற்கு ஏற்ற தான இடத்தை 
அறிதல் . எண்ணியார் , துன்னியார் - இறந்தகால வினையாலணை 
யும் பெயர்கள் . 
சகதி . நெடும்புனலுள் வெல்லு முதலை யடும்புனலின் 

நீங்கி னதனைப் பிற . 
பரி.-- முதலை- , நெடும் புனலுள் - ஆழமுடைய நீரின் கணா 
யின் , ( பிற ) வெல்லும் - பிறவற்றையெல்லாம் ( தான்) வெல்லா 
- நிற்கும்; புனலின் நீங்கின் - அப்புனலின் நீங்குமாயின், அதனை 
பிற அடும் - பிறவெல்லாம் வெல்லாநிற்கும் ; ( எ - று . ) 

எனவே , எல்லாரும் தம்நிலத்துவலியரென்பது கூறப் 
பட்டது . பிற என்பது , முன்னும்கூட்டப்பட்டது. நிலைப்படா 
நீரின்கண் * பிற நிற்றலாற்றாமையின் , அவையெல்லாம் முதலைக்கு 
எளியவாம் ; அவை இயங்குதற்கு உரிய நிலத்தின்கண் அஃது 
இயங்கலாற்றாமையின் , அஃது அவற்றிற்கெல்லாம் எளிதாம் : 
என்றது - மேற்செல்லும் அரசர் பகைவர்நிற்றலாற்றா இ 
னறிந்து செல்வராயின் அவர் தமக்கு எளியராவர் : அன்றி , தாம் 
நிற்கலாற்றா இடத்துச் செல்வராயின் அவர்க்கு எளிய ராவர் 
என்னும் பொருள் தோன்ற நின்றமையின் , இது பிறிதுமொழிதல் 
என்னும் அலங்காரம் . அவரை அவர் நிற்றலாற்றாவிடத்துச் 
சென்று வெல்க என்பதாம் . 

( கு - ரை .) நீந்தியியங்கு தலையே இயற்கையாகவுடைய முதலைக்கு , 
அங்ஙனம் இல்லாத யானை முதலியன நீரில் வெல்லப்படுவனவாம் . 
பி - ம் : * பிறவெல்லாம் 


20 - ஆம் அதிகாரம் - இடனறிதல் 


ககக 


நீரினின்றும் . 


முதலை தன்னிடமாகிய நீரிலிருந்தால் மலையொத்த யானையையும் 
இழுத்துக்கொண்டு போகிறது ; அதுவே அந்த இருப்பிடம்விட்டுப் 
பெயருமாயின் , அதனை நாய்களும் இழுத்துக்கொண்டுபோகின்றன 
என்பது , பஞ்சதந்திரம் . இந்த உவமைச்சொற்றொடர் , பகைவர் 
நிற்கமாட்டா இடனறிந்து பகைமேற் செல்லின் அப்பகைவர் 
தமக்கு எளியராக , அவ்வாறன்றித் தாம் நிற்கலாற்றா இடத்துச் 
செல்வராயின் அப்பகைவர்க்கு எளியராவரென்ற கருத்தை 
விளக்கும் . நீரின் கண் 

ஆயின் நீரிலே 

தான் இருந்தால் . அப் 
புனலின் - அந்த ஆழமுடைய 

அதனை - முத 
லையை . பிறவெல்லாம் வெல்லாநிற்கும் - மற்றைஎளியபிராணிகள் 
சயிக்கும் . முன்னும் - முதல்வாக்கியத்திலும் பிறஎன்னும்பலவின் 
பாற்பெயர் - முன்வாக்கியத்திற்குச் செயப்படுபொருளும் , பின்வாக் 
கியத்திற்கு எழுவாயுமாம் . நிலைப்படாநீரின் கண் - மிக்க ஆழத்தால் 
நிலைகொள்ளாத ஜலத்தில் . பிற - மற்றைப் பிராணிகள் . நிற்றலாற் 
றாமையின் - நிலைகொள்ளமாட்டாமையால் . அவை 

அவை இயங்குதற்கு 
உரிய நிலத்தின்கண் - அந்தப்பிராணிகள் இயற்கையாய் நடந்து 
சஞ்சரித்தற்கு ஏற்ற தரையில் . அஃது இயங்கலாற்றாமையின் - அம் 
முதலை இயல்பாய்ச் சஞ்சரிக்கமாட்டாமையால் . அஃது - முதலை . 
அவற்றிற்கெல்லாம் - யானை முதலிய மற்றைப்பிராணிகள் பலவற் 
றிற்கும் . நிற்றலாற்றா இடன் - நிலைநிற்க மாட்டாத இடம் . அவர் 
தமக்கு எளியராவர் - அப்பகைவர்கள் பகைமேற்சென்று தங்கட்கு 
வெல்லப்படுபவராவர் : அன்றி - அங்ஙனமல்லாமல் . அவர்க்கு - பகை 
வர்க்கு . இது - இக்குறள் . அவரை - பகைவரை . அவர் பகைவர் . 
“ தன்னிலத்தினிற் குறுமுயல் தந்தியின் வலிதென்று , இங்கிலத்தி 
னிற் பழமொழியறிதி நீயிறைவ , எந்நிலத்தினு முனக்கெளிதாயினு 
மிவர் நம் , நன்னிலத்தினில்வர வமர்தொடங்குதல் நன்றால் " என்ற 
வில்லிபுத்தூரார் பாரதச்செய்யுளையுங் காண்க . 
ஈகசு . கடலோடா கால்வ னெடுந்தேர் கடலோடும் 

நாவாயு மோடா நிலத்து . 
பரி . - கால் வல் நெடுந் தேர் - ( நிலத்தின்கண் ஓடுங் ) கால் 
வலிய நெடிய தேர்கள் , கடல் ஓடா - கடலின்கண் ஓடமாட்டா ; 
(இனி), கடல் ஓடும் நாவாய்உம் - அக்கடலின்கண் ஓடும் நாவாய் 
கள் தாமும் , நிலத்துஓடா - நிலத்தின்கண் ஓடமாட்டா ; ( எ - று . ) 

கடல்ஓடா என்ற மறுதலை யடையான் , நிலத்து ஓடும் 
என்பதுவருவிக்கப்பட்டது . கால்வல்நெடுந்தேர் என்பது - 
தற்குஏற்ற காலும் பெருமையும் உடையவாயினும் என்பதுபட் 
நின்றது . மேற்சென்றார் பகைவரிடங்களை அறிந்து அவற்றிற்கு 
ஏற்ற கருவிகளான் வினைசெய்க என்பது தோன்ற நின்றமை 
யின் , இதுவும் மேலையலங்கார மாயிற்று . 

( கு - ரை . ) எல்லோரும் தம் தம் நிலத்து வலியரென்ற பொருளே 
இக்குறளில் வேறு எடுத்துக்காட்டால் காட்டப்படுகிறது . எந்தக் 
கருவியும் எல்லா இடத்தும்பயன்படாது : சிற்சிலகருவிசிற்சில இடத் 
தில் தான் பயன்படும் : ஆதலால் , பகைமேற்செல்பவர் பகைவரிடங் 

15 


திருக்குறள் 
களையறிந்து அவற்றிற்குஏற்ற கருவிகளான் வினைசெய்க என்ற 
கருத்து , இவ்வுவமையில் தோன்றும் . கால் வலிய - சக்கரங்கள் 
வலியனவாகப்பெற்ற . கால் - சக்கரமா தலை “ சகடக்கால்போலவரும் " 
என நாலடியாரிலுங் காண்க . நெடிய - பெரிய . நாவாய்கள் தாமும் : 
மரக்கலங்களும் . மறுதலையடை - எதிரான அடைமொழி . அடை 
யெனினும் , அடைமொழியெனினும் , விசேடணமெனினும் ஒக்கும் ; 
அடைகொளியெனினும் , விசேடியமெனினும் ஒக்கும் . நிலத்து ஓடா 
என்ற மறுதலையடையைப் பெற வைக்கப்பட்ட நாவாய் என்னும் 
விசேடியத்திற்கு கடலோடும் என்ற உடன்பாட்டு அடை மொழி 
கொடுக்கப்பட்டதற்கு ஏற்ப , கடலோடா என்ற மறுதலையடை 
மொழியைப் பெற வைக்கப்பட்ட தேர் என்ற விசேடியத்திற்கு 
‘ நிலத்துஓடும் என்ற உடன்பாட்டு அடைமொழி வருவிக்கப்பட் 

கால் வல் நெடு என்ற அடைமொழிகள் , அத்தேரின் 
அமைதிச்சிறப்பை விளக்கின. இதற்கேற்ப , நாவாய் என்பதற்கும் 
பாய்மரம் பாய் சுக்கான் முதலிய அமைதிச்சிறப்பைக்கொள்க. மேற் 
சென்றார் - பகைமேற் சென்ற அரசர் . கருவிகள் - உபகரணங்கள் . 
இதுவும் - இப்பாட்டும் . மேலை அலங்காரம் - மேற்செய்யுளினுரை 
யிற்கூறிய பிறிதுமொழிதல் . கால்வல்தேர் - சினையின் குணம் முதலைக் 
கொண்டது . நாவாயும் , உம்மை - முந்தினவாக்கியத்தை நோக்கிய 
தனால் , 

இறந்தது தழுவியது . இக்குறளைக் காண்டலென்னும் 
அளவைக்கு உதாரணங்காட்டினர் வீரசோழியவுரைகாரர் . சு ) 

அஞ்சாமை யல்லாற் றுணைவேண்டா வெஞ்சாமை 

எண்ணி யிடத்தாற் செயின் . 
பரி.- எஞ்சாமை எண்ணி - (பகையிடத்து வினைசெய்யுந் 
திறங்களையெல்லாம் ) ஒழியாது எண்ணி , இடத்தான் செயின் , 
( அவற்றை அரசர்) இடத்தோடு பொருந்தச் செய்வராயின் , 
( அச்செயற்கு) , அஞ்சாமை அல்லால் - ( தம் ) திண்மையல்லது , 
துணை வேண்டா- ( பிறிதொரு ) துணை வேண்டுவதில்லை ; ( எ - று .) 

திண்ணியராய்நின்று செய்து முடித்தலே வேண்டுவ தல் 
லது துணைவேண்டா 

என்றார் , அவ்வினை தவறுதற்கு ஏது 
இன்மையின் . . 

இவை மூன்று பாட்டானும் , வினைசெய்தற்கு ஆம் இடன் 
அறிதல் கூறப்பட்டது . 
கு - ரை . ) பகைவரிடத்துச் செய்யவேண்டிய 

வகைகளை 
இடைவிடாது எண்ணி இடத்தோடு பொருந்த மனவுறுதியையே 
துணையாகக்கொண்டு போர்த்தொழிலைச் செய்ய வேண்டுமென்ப 
தாம் . திறம் - வகை . ஒழியாது எண்ணி - விடாமல் ஆலோசித்து . 
அவற்றை - அத்திறங்களை . திண்மை - பகைக்கு அஞ்சாத மன 
வுறுதி ; தைரியம் . கீழ் இறைமாட்சியில் அஞ்சாமையீகையறி 
வூக்கமிந்நான்கும் , எஞ்சாமை வேந்தர்க்கியல்பு என்ற குறளிலும் , 
அஞ்சாமையென்பது அரசர்க்குரிய மற்றைக்குணங்களெல்லாவற் 
றினும் முதல தாகக் கூறப்பட்டது காண்க . பிறிது - வேறு . திண் 
ணியராய்நின்று செய்து முடித்தலே வேண்டுவதல்லது - தைரிய 


ஒகஎ . 


ரு.. - ஆம் அதிகாரம் - இடனறிதல் 


கக 


சாலிகளாய் நின்று போர்த்தொழிலைச் செய்து நிறைவேற்றுவதே 
வேண்டுவதல்லாமல் . எஞ்சாமை - எதிர்மறைவினையெச்சம் . ( எ ) 
நகஅ . சிறுபடையான் செல்லிடஞ் சேரி னுறுபடையான் 

ஊக்க மழிந்து விடும் . 
பரி.- உறு படையான் - பெரும்படையுடைய அரசன் , சிறு 
படையான் செல் இடம் சேரின் - ஏனைச்சிறுபடையுடையா( னை 
அழித்தல்கருதி . அவ ) ன் புகலைச் ( சென்று )சாருமாயின் , - ஊக்கம் 
அழிந்துவிடும் - ( அவனால் தன் ) பெருமை அழியும் ; (எ - று .) 

செல் இடம் - அவனுக்குச் செல்லு மிடம் . அழிந்துவிடும் 
என்பது , எழுந்திருக்கும் என்றாற்போல ஒருசொல் . ஊக்கத்தின் 
அழிவு , உடையான் மேல் ஏற்றப்பட்டது . தன்படைப்பெருமை 
நோக்கி இடம்நோக்காது செல்வனாயின் , அஃது அப்படைக்கு 
ஒருங்குசென்று வினைசெயலாகாமையானாக , பயிற்சியின்மை 
யானாக , அப்பெருமையாற் பயன் இன்றித் தான் அழிந்து விடு 
மென்பதாம் . 

( கு - ரை . ) சிறுபடையானுக்கு வலிமை அதிகாரம் முதலி 
யன் தடையின்றி நடப்பதாகிப் பாதுகாவலாக உள்ள இடத்தைத் 
தன் படைப்பெருமைமாத்திரத்தை நோக்கிப் பேரரசன் பொரச் 
செல்வனாயின் , அச்செலவு அவன் படைகட்கு ஒருங்கு சென்று 
தொழில் செய்தற்கு இடம்பற்றாமையாலும் அப்படிப்பட்ட இடத்து 
முன்பழக்கமில்லாமையாலும் தன் பெரும்படையாற் பயனின்றி 
அப்பேரரசன் அழிந்துவிடுமென்பதாம் . ஏனை - மற்றை . அழித் 
தல்கருதி - அழிக்க நினைத்து . அவன் புகலை - அவன் அரணோடு 
தங்கியுள்ள இடத்தை சாருமாயின் அடைவனானால் . 

அவ 
னுக்கு - சிறுபடையுடையானுக்கு . செல்லுமிடம் - வலிமை அதி 
காரம் முதலியன் தடையின்றி நடக்குமிடம் . புகல் - அரணான 
இடம் . எழுந்திருக்கும் என்பது - எழும் என்று பொருள்படுதல் 
போல , அழிந்துவிடும் என்பது - அழியுமெனப்பொருள் பட்டு 
ஒரு சொல்லாகும் ; இதில் விடும் என்பது - ஒருபொருளையுங்குறி 
யாது வந்த துணை வினையென்க . 

படையான் ஊக்கம் அழிந்து 
விடும் - படையான் ஊக்கம் அழியப்பெறுவான் : உயர் திணையோடு 
சேர்த்துச்சொல்லப்பட்ட குணமாகிய அஃறிணை , உயர் திணை 
முடிபைக் கொண்டது ; ( நன் . பொது . உசு . ) இனி , உறுபடையா 
னது ஊக்கம் அழிந்தேதீரும் என்றும் பொருள் கொள்ளலாம் ; 
அழிந்து விடும் என்பதில் , விடும் என்பது துணிவுப் பொருள் 
காட்டிற்று . படைப்பெருமை - சேனையின்மிகுதி . அஃது - அச் 
செல்லுதல் . அப்படைக்கு ஒருங்கு சென்று வினைசெயல் ஆகாமை 
யான் 

ஆக - அந்தத் தன் பெருஞ்சேனைக்கு ஒருமிக்கப்போய்த் 
தொழில்செய்யக் கூடாமையாலாவது . பயிற்சியின்மையான் ஆக 
அப்படிப்பட்ட இடத்தில் முன்பழக்கமில்லாததனாலாவது . சிறு 
படை - பண்புத்தொகை. செல்லிடம் - வினைத்தொகை . 
சக்க , சிறைநலனுஞ் சீரு மிலரெனினு மாந்தர் 

உறைநிலத்தோ டொட்ட லரிது . 


- 


( அ ) 


திருக்குறள் 
பரி .--சிறை நலன் உம் - அரண் அழித்தற்கு அருமையும் , 
சீர் உம் - பெருமையாகிய ஆற்றலும் , இலர் எனின் உம் - உடை 
யரல்லராயினும் , மாந்தர் - ( வினைக்கு உரிய ) மாந்தரை , உறை 
நிலத்தோடு ஒட்டல் - ( அவர் ) உறைகின்ற நிலத்தின்கட் சென்று 
தாக்குதல் , அரிது- ; ( எ - று . ) 

‘ நிலத்தோடு என்பது - வேற்றுமைமயக்கம் . ஆண்மை, 
யுடையாரைச் சிறுமைநோக்கி இருப்பின்கட்சென்று தாக்கின் , 
அவர் அதுவிட்டுப்போதல் துணிவினரன்றிச் சாதல் துணிவின . 
ராவர் ; ஆகவே , அவர்க்குப் பெரும்படை உடையு மென்பதாம் . 

( கு - ரை .) ஆண்மையுடையாரைச் சிறைநலனும் பெருமை 
யாகிய ஆற்றலும் 

இல்லாமைபற்றி அவரிருக்கும் இடத்துச் 
சென்று தாக்கினால் , அவர் அவ்விடத்தைப் விட்டுப்போகத் துணி 
வில்லாமல் தம்மாலான வரையிற் போர் செய்து இறக்க நிச்சயிப் 
பர்கள் : ஆகவே , அவர்களால் மேற்செல்வாரின் பெரும்படையும் 
அழியுமென்ப தாம் . அரண் 

அழித்தற்கு 

அருமை - ( தமது ) 
கோட்டை பகைவரால் அழிப்பதற்குக் கூடாதபடியிருத்தல் . 
பெருமையாகிய ஆற்றல் - மிக்கவலிமை : மூவகை 

ஆற்றலுள், 
ஒன்று என்பாரு முளர் . வினைக்குஉரிய மாந்தரை போர்த் 
தொழில் செய்தற்குரிய ஆண்மையுடைய அரசர்களை . அவர் உறை 
கின்ற - அவர்கள் தங்குகிற. அரிது - அருமையானது . நிலத் 
தோடு என்னும் மூன்றனுருபு - நிலத்தில் என ஏழாம் வேற்றுமை 
யிடப்பொருள் தந்ததனால் , வேற்றுமைமயக்கம் . 

ஆண்மை 
உடையார் 

பராக்கிரமமுடையவர்கள் . சிறுமை நோக்கி . சிறை 
நலனும் சீரும் இன்மையைப் பார்த்து . இருப்பின்கண் - அவர் 
இருக்குமிடத்திலே . அது விட்டுப்போதல் துணிவினர் அன்றி 
அந்தத் தம் இருப்பிடத்தை விட்டுப்போகத்துணிவுடையவராகா 
மல் . சாதல் துணிவினராவர் - தம்மால் ஆனவரையிலும் போர் 
செய்து இறக்கநிச்சயிப்பர் . அவர்க்கு - இப்படி நிச்சயிப்பவர்க்கு . 
அவர்க்கு - அவரால் என்றபடி . பெரும் படை உடையும் - பிறரது 
பெரியசேனையும் அழியும் . சிறை - காப்புடைய இடம் . 


- 


ந 00 . காலாழ் களரி னரியடுங் கண்ணஞ்சா 

வேலாண் முகத்த களிறு . 
பரி . - கண் அஞ்சா ( பாகர்க்கு ) அடங்காவுமாய் , வேல் 
ஆள் முகத்த - வேலாட்களைக்கோத்த கோட்டவுமாய , களிறு 
களிறுகளை , - கால்ஆழ் களரின் - ( அவை ) கால்ஆழும் இயல்பிற் 
முய சேற்றுநிலத்து ( ப் பட்டுழி ), நரி அடும் - நரி கொல்லும் ; () 

முகம் - ஆகுபெயர், ஆண்மையும் பெருமையும் உடை 
யாரும் தமக்கு ஏலாநிலத்துச் செல்லின் அவற்றாற்பயனின்றி 
மிகவும் எளியரால் அழிவர் என்பது தோன்ற நின்றமையின் , 
இதுவும் - அவ்வலங்காரம் . வேலாழ்முகத்த என்று பாடமோ 


50 ஆம் அதிகாரம்- இடன றிதல் 


ககஎ 


என்பது 


வாரும் உளர் ; வேற்படைகுளித்த முகத்தவாயின் அதுவும் நரி 
அடுதற்கு ஏதுவாய்முடிதலின் , அது பாடமன்மை அறிக . 

இவை மூன்று பாட்டானும் , பகைவரைச்சார்தலாகா இ 
னும் , சார்ந்துழிப்படும் இழுக்குங் கூறப்பட்டன . 

( கு - ரை . ) ஆண்மையும் பெருமையும் உடையாரும் தமக்குத் 
தகாத நிலத்துப்பொரச்சென்றால் அந்த ஆண்மை பெருமைகளாற் 
பயனில்லாமல் மிகவும் எளியரால் அழிவரென்பதாம் . கண் என்ற 
மூங்கிற்கணுவின் பெயர் - சினையாகுபெயராய் மூங்கிற்கோலை 
யுணர்த்தி , அது மறுபடி ஆகுபெயராய் அக்கோலையுடைய பாகரை 
யுணர்த்திய தெனக் கொள்ளலாம் . கண்ணஞ்சா என்ற தனால் , 
மதயானை யென்ற தாயிற்று ; ஏனெனில் , - " தறுகண்யானை தான் 
பெரிதாயினுஞ், சிறுகண் மூங்கிற்கோற்கஞ்சும்மே 
(பானைக்கு இயல்பா தலால் . மதயானை எதற்கும் அஞ்சாமையை 
“ தூணும் விலங்கு முறிப்பது பாகுபரிக்கோல்யாவுந் தூரத்தே , 
காணினுநின்று கொதிப்பது " என்ற இடத்திலுங் காண்க . இனி , 
கண் என்பதைப் பொருள் குறியாது வினைச்சொல்லோடுவந்த உப 
சர்க்கமெனக்கொண்டு , பாகர்க்குஎன வருவித்ததர்கக் கொள்ளினும் 
அமையும் . அடங்காவும் - அடங்காதவையும் . வேலாட்கள் - வேலா 
யுதத்தை யேந்தின வீரர்கள் . இங்கே 

ஆயுதங்களைக் 
கூறாமல் வேலாயுதத்தைக்கூறினது , யானையோடு எதிர்க்கும் 

வேலேந்தியிருத்தல் ஒருமரபுஎன்பதுபற்றிப் போலும் ; 
இதனை “ ஒன்றாயினும் பலவாயினு மோரோச்சினு ளெறிய , 
வென்றாயினமதவேழமு முளவோவென வினவிப் , 

பொன்றாழ் 
வரைப்புலிப்போத்தெனப் புனை தார்மிஹிறார்ப்பச் , சென்றானிகல் 
களிறாயிரமிரியச் சினவேலோன் " என்ற சிந்தாமணிச்செய்யுள் 
கொண்டும் உணர்க . மேலும் , படைச்செருக்கு அதிகாரத்தில் , 
* கைவேல் களிற்றொடு போக்கி என்பர் வள்ளுவர் . கோட்டவும் - 
தந்தங்களுடையனவும் . களிறு - யானையின் ஆண்மைப்பெயர் . அவை 
காலாழும் இயல்பிற்றாய - அவ்யானைகள் கால்களழுந்திப்போகுந் தன் 
மைய தான . பட்டுழி - அகப்பட்டபொழுது. முகம் - முகத்திலுள்ள 
கொம்புக்கு இடவாகுபெயர் . ஏலாநிலத்து- தகாத இடத்தில் . அவற் 
பால் - ஆண்மை பெருமைகளால் . அவ்வலங்காரம் - முற்கூறிய 
பிறிதுமொழிதல் . (சீவகசிந்தாமணி - 1927 ) " இடத்தொடு " , ( 1928 ) 
இழைபொறை " 

என்ற பாடல்களின் விசேடவுரையில் , வீரத் 
தையே கருதாதே காலமு மிடமு மறிந்துசெய்க என்றாள் : “ பகல் 
வெல்லுங் கூகையைக் காக்கை என்றும் , காலாழ்களரினரிய 
டும் ” என்றும் தேவருங் கூறினார் என்று நச்சினார்க்கினியர் கூறி 
யது காண்க . வேலாழ்முகத்த என்ற பாடத்துக்கு-வேலாயு தந் 
தைத்த முகத்தை யுடையனவானஎனப் பொருள்படுதலின் , அங் 
நனமிருத்தலும் நரியடு தற்கு ஒருகாரணமாகுமாதலால் , அப்பாடம் 
இடத்தின் பெருமையை உணர்த்தாததாய்ப் பொருட்சிறப்பின்றி 
இவ்வ திகாரத்துக்குப் பொருந்தா தொழி தலால் , அதனைக் கொள்ள 
லாகாதென்பது , பரிமேலழகர்கருத்து . சார்தலாகா ( எதிர்த் 
தற்கு ) - அடையத் தகர்த . சார்ந்துழிப் படும் - இழுக்கு - ( தகாத 
இடத்தில் எதிர்த்துச் ) சேர் தலாலுண்டாகுங் குற்றம் . களி 


3 . 


எறு 


ககன் 


திருக்குறள் 
என்னும் பால்பகா அஃறிணைப்பெயரை இங்குப் பன்மையாக்கி , 
அதனால் தகாத நிலத்தின் மிக்க இழிவை விளக்கத்தொடங்கி , 
அதனை நன்குதெரிவித்தற்பொருட்டு , முகத்த என்பளை 

தைப் பெய 
ரெச்சமாக்கொள்ளாது பலவின்பால் வினையாலணையும் பெயராக் 
கொண்டார் . காலாழ் களர் - இடத்து நிகழ்பொருளின் தொழில் 
இடத்தின்மேல் நின்றது . 

( க 0 ) 
டூக - ஆம் அதிகாரம் .-- தெரிந்து தெளிதல் . 

பரி .-- அஃதாவது - அமைச்சர் முதலாயினாரை , பிறப்பு 
குணம் அறிவு என்பனவற்றையும் செயலையும் , காட்சி கருத்து 
ஆகமம் என்னும் அளவைகளான் ஆராய்ந்து தெளிதல் . வலி 
முதல் மூன்றும் அறிந்து பகை மேற்செல்வானுக்குத் தானை வினை 
யுற்றுச்செய்தற்பொருட்டும் அறைபோகாமைப்பொருட்டும் இது 
வேண்டுதலின் , அவற்றின் பின் வைக்கப்பட்டது . 

( கு - ரை .) முதலாயினார் என்றது . படைத் தலைவர் , தூதர் , 
ஒற்றர் , காவலாளர் , நண்பர் முதலியோரை . பிறப்பு - சாதியும் , 
குலமும் . காட்சி கருத்து ஆகமம் என்னும் அளவைகள் - பிரதிய 
க்ஷம் , அநுமாநம் , சப்தம் என்னும் பிராமணங்கள் . ( உசஉ - ஆந் 
திருக்குறளி னுரையில் இவற்றைப்பற்றிக் கூறப்பட்டது . மணி 
மேகலையிற் சமயக்கணக்கர் தந்திறங்கேட்ட காதையிலும் பரக்கக் 
கூறப்பட்டுள்ளது .) பிறப்பு முதலியவற்றை 

அளவைகளான் 
ஆராய்ந்து அமைச்சர் முதலாயினாரைத் தெளிதல் என இயையும் . 
தெளிதல் - நம்புதல் . வலிமுதல் மூன்று - வலி காலம் இடம் . தானை 
வினை உற்றுச்செய்தல் - சேனை தொழிலை ஊக்கத்தோடு செய்தல் . 
அறைபோகாமை - கீழறுத்துச்செல்லாமை ; அதாவது - தலைவனை 
வஞ்சித்து ஒழுகாமை : இதற்கு - பகைக்கு அஞ்சிக் கீழறையால் 
( சுருங்கைவழியாற் ) போகாமை யென்றும் , பகைவரால் வஞ்சிக்கப் 
பட்டு ஓடிப்போகாமை யென்றும் பொருள் கொள்வாரும் உளர் . 
இது வேண்டுதலின் - தெரிந்துதெளிதல் இன்றியமையாதாதலால் . 
அவற்றின் பின் - வலியறிதல் , காலமறிதல் , இடனறிதல் என்ப 
வற்றின் பின் ; இம்மூன்றும் - முறையே கீழ் அ , சக, 50 ஆம் 
அதிகாரங்கள் , 
- 0 க . அறம்பொரு ளின்ப முயிரச்ச நான்கின் 

றிறந்தெரிந்து தேறப் படும் . 
பரி :-( அரசனால் தெளியப்படுவா னொருவன் ) , -- அறம் - அற 
மும் , பொருள் - பொருளும் , இன்பம் - இன்பமும் , உயிர் அச்சம் - 
உயிர்ப்பொருட்டான் வரும் அச்சமும் ( என்னும் ), நான்கின் 
( உபதை ) நான்கின் , திறம் - திறத்து , தெரிந்து - ( மனவியல்பு ) 
ஆராய்ந்தால் , (பின்பு ), தேறப்படும் - தெளியப்படும் ; ( எ - று. ) 

அவற்றுள் , அறவுபதையாவது - புரோகிதரையும் அறவோ 
ரையும்விட்டு, அவரால் இவ்வரசன் அறவோன் அன்மையின் 
இவனைப்போக்கி அறனும் உரிமையும்உடையானொருவனை . வைத் 


நிக - ஆம் அதிகாரம் - தெரிந்து தெளிதல் 
தற்கு எண்ணினம் : இதுதான் யாவர்க்கும் இயைந்தது ; நின் 
கருத்து என்னை ? எனச் சூளுறவோடு சொல்லுவித்தல் . பொருளு 
பதையாவது - சேனைத்தலைவனையும் அவனோடு இயைந்தாரையும் 
விட்டு , அவரான் இவ்வரசன் இவறன்மாலைய னாகலின் இவனைப் 
போக்கி , கொடையும் . உரிமையும் உடையானொருவனை வைத் 
தற்கு எண்ணினம் : இதுதான் யாவர்க்கும் இயைந்தது ; நின் 
கருத்து என்னை ? எனச் சூளுறவோடு சொல்லுவித்தல் . இன்ப 
வுபதையாவது-தொன்றுதொட்டு உரிமையொடு பயின்றாளொரு 
தவமுதுமகளைவிட்டு, அவளால், உரிமையுள் இன்னாள் நின்னைக் 
கண்டுவருத்தமுற்றுக் கூட்டுவிக்கவேண்டுமென்று என்னை விடுத் 
தாள் : அவளைக் கூடுவையாயின் நினக்குப் பேரின்பமேயன்றிப் 
பெரும்பொருளுங் கைகூடும் எனச் சூளுறவோடு சொல்லு 
வித்தல் . அச்சவுபதையாவது - ஒருநிமித்தத்தின்மே லிட்டு ஓரமைச் 
சனால் ஏனையோரை அவனில்லின்கண் அழைப்பித்து , இவர் 
அறைபோவான் எண்ணற்குக் குழீஇயினார் என்று தான் காவல் 
செய்து , ஒருவனால் இவ்வரசன் நம்மைக் கொல்வான் சூழ்கின்ற 
மையின் அதனை நாம் முற்படச்செய்து நமக்கு இனிய அரசனொரு 
வனைவைத்தல் ஈண்டை யாவர்க்கும் - இயைந்தது : நின்கருத்து 
என்னை ? எனச் சூளுறவோடு சொல்லுவித்தல் . இந்நான்கினும் 
திரிபிலனாயவழி எதிர்காலத்தும் திரிபில னெனக் கருத்தளவை 
யால் தெளியப்படுமென்பதாம் . இவ்வடநூற்பொருண்மையை 
உட்கொண்டு இவர் ஓதியது அறியாது , பிறரெல்லாம் இதனை 
உயிரெச்சம் எனப் பாடந்திரித்துத் தத்தமக்குத் தோன்றிய 
வாறே உரைத்தார் . 

( கு - ரை . ) அறவுபதை பொருளுபதை இன்பவுபதை அச்சவு 
பதை என்ற நான்கு சோதனைகளாலும் ஆராயப்பெற்றுக் குற்றம் 
இலன் எனத்தேறியவன் வருங்காலத்திலும் இவன் இவ்வாறே 
மனம்மாறுபடானென்று அவனை அனு மானவகையால் 

நம்பலா 
மென்பதாம் . உயிர்ப்பொருட்டான் வரும் அச்சம் - தனது உயிர் 
விஷயமாக உண்டாகும் பயம். உபதை - சோ தனை . உபதா என்ற 
வடசொல்லுக்கு- தரும முதலியவற்றால் ( அமைச்சர் முதலியோரை 
அரசன் ) பரீட்சித்தலென்று வடமொழி அமரநிகண்டிற் பொருள் 
கூறப்பட்டுள்ளது . ஒருவரைச் சார்ந்து சோதித்தற்குக் கருவியான 
உபாயங்கள் உபதை யெனப்படு மென்றும் , அதனால் அரசன் 
அமைச்சர்முதலியோரைப் பரீட்சிக்க வேண்டுமென்றும் , அங்ஙனம் 
பரிசோதிக்கப் பட்டவர் நம்புகைக்கு உரியரென்றும் , வடமொழியிற் 
காமந்தகமும் , சாணக்கிய அர்த்தசாஸ்திரமும் கூறுகின்றன . இது 
தர்மோபதா , அர்த்தோபதா , காமோபதா, பயோபதா என நால்வகைப் 
படுமென வட நூல்கள் கூறும் . ( அர்த்தோபதைகாமோபதைகளால் 
மனைவிமக்களையும் , தருமோபதையால் அந்தணரையும் , எல்லா 
வுபதைகளாலும் மந்திரிகளையும் பரிசோதிக்கவேண்டுமென்று 
காளிகாபுராணம் கூறுகின்றது .) அறவுபதை - தருமநெறியைக் 
கூறிச்சோதித்தல் ; பிறவும் இங்ஙனே காண்க . திறம் - வகை ; 


பின் 


தஉல 

திருக்குறள் 
வல்லமையுமாம் . அறவோர் - தருமவழிநடப்பவர் . விட்டு - ஏவி 
யனுப்பி . அறவோனன்மையின் 

தருமமுடையவனல்லாததால் . 
போக்கி - ஒழித்து . உரிமை - சுவ தந்திரம் . வைத்தற்கு - அரசனாக 
ஏற்படுத்த. இயைந்தது - சம்மதப்பட்டது . சூளுறவு - சத்தியஞ் 
செய்தல் . இயைந்தார் - கூடினவர் . இவ றன் மாலையன் - உலோப 
குணமுடையவன் ; இவறல் - செல்வத்தை இறுக்கிப்பிடித்தல் , 
ஆசைப்பெருக்கம் : மாலை - இயல்பு . தொன்றுதொட்டு - பழமை 
தொடங்கி , நெடுநாளாக . உரிமையொடுபயின்றாள் - மனைவியோடு 
பழகியவள்; உரிமையொடு - சுவா தந்திரியத்தோடு என்றுங் கொள் 
ளலாம் . 

தவமுதுமகள் - தவவேடம் பூண்ட வயது முதிர்ந்தவள் ; 
முதுமகள் - கிழவி . உரிமையுள- அரசனுக்கு மனைவியாகும் உரிமை 
யையுடைய . ‘உரிமையுளின்னாள் என்று சில ஏட்டுப்பிரதிகளிற் 
காணப்படுகிறது ; உரிமையுன் - மனைவியருள் என்க . வருத்தம் 
உற்று - காமவேதனைப்பட்டு . கூடுவிக்க என்று பிரதிபேதம் ; 
இதுவே பொருத்தம் : இரண்டு பிறவினை இங்கு வேண்டாமையின் . 
விடுத்தாள் - அனுப்பினாள் . பேர் இன்பம் - அதிகசுகம் . ஏனையோர் . 
மற்றையோர் . இல்லின்கண் - வீட்டில் . அறைபோவான் எண்ணற் 
குக் குழ் இயினார் - அரசனை வஞ்சித்துச் செல்லுமாறு ஆலோசித் 
தற் பொருட்டுக் கூட்டங் கூடினார்கள் . கொல்வான் சூழ்கின் றமை 
கொல்ல 

ஆலோசிக்கின்ற தனால் . அதனை - கொலையை : 
ஈண்டை - இவ்விடத்திலுள்ள ; இப்பொழுது என்றுமாம் . இந்நான் 
கினும் திரிபிலனாயவழி - இந்த நால்வகைச்சோதனையிலும் ஒருவன் 
மனம்மாறுபடா தவனாயிருந்தால் . பொருண்மை - பொருள் . தேறப் 
படும் - செய்யப்பாட்டு வினைமுற்று , இதற்கு அரசனால் என்பது 
தோன்றா எழுவாய் . ஒருவன் - என்ற செயப்படுபொருளும்வருவிக்க . 
அறம்பொருளின்பமுயிரச்சம் என்ற பெயர்ச்செவ்வெண் , நான்கு 
என்னுந் தொகைபெற்று வந்தது ; அறவுபதைமுதலிய நால் கை 
யும்பற்றி விநாயகபுராணங் கூறுமாறு:-( அறவுபதை ) 
வோர் புரோகிதரை விடுத்திட்டவராலிந்தவரசன்றான் , அறவோ 
னல்லனிவற்போக்கி யறனோடுரிமையுடையானை , உறவேவைத்தற் 
கெண்ணினமீ தொத்த தெவர்க்கு நின்கருத்தென் , உறவோதெனசி 
சூளுறவோடு 

மோர்ந்தேயொருவன் றனைத்தெளிக , ( பொருளு 
பதை ) சேனைத்தலைவனொடுமவனைச் சேர்ந்தாரையும் விட்டிவ் 
வாசன் , 

ஈனப்பொருளாசையனிவனை யிழுக்கிக்கொடையோடுரிமை 
யுடை , யானைப் புரத்தற்கெண்ணினமீ தமைந்த தெவர்க்கு நின் 
கருத்தென் , ஊனப்படாமையுரைத்தியெனச் சூளோடுரைப்பித்தே 
தெளிக , இன்பவுபதை-) தொன்றுதொட்டவுரிமையொடு 
சூழ்ந்த தவ முதாட்டியை விட்டு , ஒன்று முரிமை தனிலின்னாளுணைக் 
கண்டுயங்கி 

யெனை விடுத்தாள் , சென்றங்கவளைக் கூடு தியேற் 
சிறந்தபொருளுங் கூடு நினக்கு , என்று தெளியச் சூளுறவோடி 
சைப்பித்திதனானுந்தெளிக , ( அச்சவுபதை- ) ஒருநிமித்த 
மேலிட்டே யோரமைச்சா லவன் மனையிலேனையோரை , யொருமையுற 
வழைப்பித்திங் கிவர்பிழைப்பக்குழி இயினரென் று றுத்திக்காவல் , 
ஒருவனிலிவ் 

பொறுக்க முயன்றானிவனை யொறுத்து 
வேறே , ஒருவனைவைப்பதற்கிசைந்தே முன்கருத்தென்னென்ச் 
சூளோடுரைப்பித் தோர்க . " 

( க ) 


32 


வாசனமை 


கஉக 


குக - ஆம் அதிகாரம் - தெரிந்து தெளிதல் 


Do2 . குடிப்பிறந்து குற்றத்தி னீங்கி வடுப்பரியும் 

நாணுடையான் கட்டே தெளிவு . 
பரி . - குடி பிறந்து - உயர்ந்த குடியிற் பிறந்து , குற்றத்தின் 
நீங்கி - குற்றங்களினின்று நீங்கி , வடு பரியும் - நமக்கு வடு வருங் 
கொல் என்று அஞ்சாநிற்கும் , நாண் உடையான் கட்டு ஏ , 
நாணுடையவன் கண்ணதே , தெளிவு - ( அரசனது ) தெளிவு ; ( ) 

குற்றங்களாவன - மேல் அரசனுக்குச் சொல்லிய *பகை 
ஆறும் , மடி மறப்பு பிழைப்பு என்ற இவை முதலாயவுமாம் . 
நாண் - இழிதொழில்களில் மனஞ்செல்லாமை . இவை பெரும் 
பான்மையும் தக்கோர்வாய்க்கேட்டலாகிய ஆகம வள்வையால் 
தெரிவன. இந்நான்குமுடையவனையே தெளிக என்பதாம் . 

( கு - ரை . ) குடிப்பிறப்பு குற்றங்கடிதல் வடுவஞ்சுதல் நாணம் 
என்ற நான்கு குணங்களையுடையவனையே , அரசன் தெளியவேண்டு 
மென்றவாறு. வடு வருங்கொல் - பழி வருமோ ? அஞ்சாநிற்கும் - 
அஞ்சுகிற . நாண் - நாணம் . உடையவன் 

கண்ணதே 
வனிடத்தில் மாத்திரம் உரியது . தெளிவு - நம்பிக்கை . மேல் - 
முன்பு ; என்றது , கீழ் குற்றங்கடிதல் என்ற அதிகாரத்தில் 
செருக்கும் சினமும் சிறுமையு மில்லார் , பெருக்கம் பெருமித நீர்த்து ," 
இவறலு மாண்பிறந்த மானமு மாணு , வுவகையு மேத மிறைக்கு 
என்ற திருக்குறள்களைச் சுட்டும் மடி - சோம்பல் . பிழைப்பு - காரி 
யங்களில் தவறுதல் . இவை முதலாய என்ற தனால் , கூடாநட்பு 
கூடாவொழுக்கம் முதலியன கொள்க . நாணாவது - செயத்தகாத 
வற்றின்கண் உள்ளமொடுங்குதல் என்பர் , நச்சினார்க்கினியர் . 
தக்கோர்வாய்க்கேட்டல் - பெரியோர்கள் வாயினின்று விஷயங் 
களைக் கேட்டல் . இவை - பகையாறு முதலியன . இந்நான்கும் - குடிப் 
பிறப்பு , குற்றங்கடிதல் , வடுவஞ்சுதல் , நாணம் என்பன . கட்டு 
கண் என்னும் பெயரடியாப் பிறந்த ஒன்றன்பாற்குறிப்பு முற்று ; 
டு - விகுதி . 

( உ ) 


உடைய 


FOR . அரியகற் றாசற்றார் கண்ணுந் தெரியுங்கால் 

இன்மை யரிதே வெளிறு .. 


பரி. - அரிய - ( கற்றற்கு ) அரிய நூல்களை , கற்று- , ஆசு 
அற்றார் கண்உம் - (மேற்சொல்லிய ) குற்றங்க ளற்றார்மாட்டும் , 
தெரியும் கால்- ( நுண்ணிதாக ) ஆராயுமிடத்து , வெளிறு இன்மை 
- வெண்மையில்லாமை , அரிது- ; ( எ - று . ) 

வெண்மை - அறியாமை ; அஃது அவர்மாட்டு உளதாவது 
மனத்தது நிலையாமையான் ஒரோவழி யாகலின் , தெரியுங்கால் 
என்றார் , காட்சியளவையால் தெரிந்தால் அதுவும் இல்லாதாரே 
தெளியப்படுவரென்பது , குறிப்பெச்சம் . 


* வகையாறும் . 


பி- ம் : 

16 


க 22 


. 


சுை 


திருக்குறள் 
இவ்வளவைகளான் இக் குணமுங் குற்றமும் தெரிந்து குண 
முடையாரைத் தெளிக என்பது , இவை மூன்றுபாட்டானுங் 
கூறப்பட்டது. 

( கு - ரை .) அரிய நூல்களைக் கற்றுக் குற்றமில்லா தாரிடத் 
தும் மனக்கோளாற்றினால் நுண்ணிதாக ஆராய்ந்தால் அறியாமை 
யுளதாம் : ஆகவே காட்சியளவையில் குற்றந் தெரிந்தால் அதுவும் 
இல்லா தவரே தெளியப்படுவரென்பதாம்.அற்றார்மாட்டும் - இல்லாத 
வரிடத்திலும் . நுண்ணிதாக - சூஷ்மமாக . ஒரோவழி - ஒவ்வொரு 
சமயத்தில் . அதுவும் இல்லாதார் - அவ்வெளிறும் இல்லாதவர் ; 
உம்மை குற்றமில்லாமையைத் தழுவும் . குறிப்பெச்சமாவது - 
வெளிப்படையாகச் சொல்லப்படாமல் எஞ்சிநின்ற பொருளை ஒரு 
சொல்லின் குறிப்பினாற் கொள்வது . தெரியுங்கால் - பெயரெச்சத் 
தொடர் ; கால் - காலமென்பதன் கடைக்குறை . ஏ - தேற்றம் . 
வெளிறு - அறியாமையாதலை , “ வெளிறிலாக் கேள்வியான் 
எனச் சீவகசிந்தாமணியிலுங் காண்க . வெளிறு - சாரமின்மை ; 
அது - இங்கு , அறியாமைமேல் நின்றது . உள்ளீடில்லாதமரம் 
வெளிற்றுமரம் என்றும் , உதிரநீங்கினஉடல் 

, வெளிற்றுடல் 
என்றும் வழங்கப்படுதல் காண்க . : மேல் " வெளியார்முன் , வான் 

உதவண்ணங்கொளல் " என்னுமிடத்துப் பரிமேலழகர் , அவை 
யறியாத புல்லரை வெளியாரென்றது, வயிரமில்மரத்தை வெளி 
றென்னும் வழக்குப்பற்றி என்பதும் நோக்கத்தக்கது . வெண் 
மைப் பண்பு - வெண்மேனி என நிறம்பற்றியன்றி , வெண்டாமரைக் 
கொடி எனச் சினையடியாக முதல்பற்றியும் , வெள்ளறிவினார் என 
இழிப்புப்பற்றியும் , வெண்களமர் எனச் சாதிபற்றியும் , வெள் 
ளோட்டமெனப்பு துமைபற்றியும் , வெண்டேர் எனப் பொய்ம்மைபற்றி 
யும் , வெளியார் என இயல்புபற்றியும் , வெளிற்றுமரமென உள்ளீ 
டின்மைபற்றியும் , இன்னும் பிறவாற்றானும் வரும் . 
நிச . குணநாடிக் குற்றமு நாடி யவற்றுள் 

மிகைநாடி மிக்க கொளல் . 
பரி . - ( குணங்குற்றங்களுள் ஒன்றேயுடையார் உலகத்து 
இன்மையின்) , - குணம் நாடி - ( ஒருவன் ) குணங்களையாராய்ந்து , 
குற்றம்.உம் நாடி- ( ஏனைக் ) குற்றங்களையும் ஆராய்ந்து , ( பின் அவ் 
விருபகுதியுள்ளும் ), மிகை நாடி - மிக்கவற்றை யாராய்ந்து , மிக்க 
காளல் - ( அவனை ) அம்மிக்கவற்றானே அறிக ; ( எ - று . ) 

மிகையுடையவற்றை மிகை என்றார் ; அவையாவன - தலை 
மையா னாகப் பன்மையானாக உயர்ந்தன . அவற்றான் அறிதலா 
வது - குணம்மிக்கதாயின் வினைக்கு உரிய னென்றும் , குற்றம் 
மிக்கதாயின் அல்ல னென்றும் அறிதல் . 

குண மேயுடையார் உலகத்து அரிய ராகலின் , இவ்வகை 
யாவரையுந் தெளிக வென்பது இதனாற் கூறப்பட்டது . 

( கு - ரை . ) குற்றமின்றிக் குணமேயுடையார் உலகத்துக் 
கிடைத்தற்கு அரிய ராகலால் யாவரையும் குணம் குற்றம் இவை 


கங் 


ருக - ஆம் அதிகாரம் - தெரிந்து தெளிதல் 


மிகை 


என 


என்பது 


-- 


களையாராய்ந்து குணம்மிக்கவரை வினைக்கு உரியரென்று கொண்டு 
குற்றம் மிக்கவரை வினைக்கு உரியரல்லரென்றுதெளிந்து கொள்ளா 
திருக்கவென்பதாம் . ஏனை - மற்றை . பகுதி - பங்கு . மிகை - மிகுத 
லுடையவற்றிற்குத் தொழிலாகு பெயர் . இனி , மிக்கது 

இயற்பெயராக் கொள்ளலும் ஒன்று . தலைமையானாகப் 
பன்மையானாக - தலைமைபற்றியாவது பன்மைபற்றியாவது : இதில் 
விகற்பப்பொருளது ; ஒரு 

பெயர்ப்பொதுச் 
சொல் என்ற தொல்காப்பியச் சொல்ல திகாரத்துக் கிளவியாக் 
கச்சூத்திரத்தில் , பிறரும் வாழ்வாருளரேனும் பார்ப்பனச்சேரி 
யென்றல் உயர் திணைக்கட்டலைமைபற்றிய வழக்கு ; எயினர்நாடென் 
பது . 

அத்திணைக்கட் பன்மைபற்றிய வழக்கு . பிறபுல்லுமரனு 
முளவேனும் கமுகந்தோட்டமென்றல் அஃறிணைக்கட் டலைமைபற் 
றிய வழக்கு ; ஒடுவங்காடென்பது அத்திணைக்கட் பன்மைபற்றிய 
வழக்கு என்று சேனாவரையர் கூறியது , இங்கு அறியத் தக்கது . 
மிக்க - பலவின்பால் வினையாலணையும்பெயர் . கெர்ளல் - உடன் 
பாட்டு வியங்கோள் : இதற்கு , அரசன் -தோன்றா எழுவாய் 
5.03 . பெருமைக்கு . மேனைச் சிறுமைக்குந் தத்தம் 

கருமமே கட்டளைக் கல் . 
பரி .-- பெருமைக்குஉம் - ( பிறப்பு குணம் அறிவு என்பன 
வற்றான் மக்கள் எய்தும் ) * பெருமையாகிய பொன்னின் அளவு 
அறிதற்கும், ஏனை சிறுமைக்குஉம் - மற்றைச் சிறுமையாகிய 
பொன்னின் அளவு அறிதற்கும் , கட்டளைக் கல் - உரைகல்லா 
வது , தத்தம் கருமம்ஏ - தாம்தாம்செய்யுங்கருமமே, ( பிறிதில்லை . ) 

இஃது - ஏகதேசவுருவகம் ; மக்களது பெருமையுஞ் சிறு 
மையுந்தப்பாமல் அறியலுறுவார்க்குப் பிறகருவிகளும் உளவா 
யினும் முடிந்தகருவி செயல் என்பது , தேற்றேகாரத்தாற் 
பெற்றாம் . 

இதனான் குணங்குற்றங்கள் நாடற்குக் கருவி கூறப்பட்டது . 
( கு - ரை . ) மனிதரது பெருமை 

சிறுமைகளை அவரவர் 
தொழிலே தெளிவாக அறிவிக்குமென்பது கருத்து . தாம் தாம் 
என்ற அடுக்கின் விகாரமாகிய தந்தம் என்பது , தத்தம் என 
வலிந்து நின்றது . பிறப்பு - குடிப்பிறப்பு . மக்கள் எய்தும் - மனி 
தர் அடையும் . கருமம் - தொழில் ; கர்மம் என்ற வடசொல்லின் 
விகாரம் . உபமேயத்தினிடத்து உபமானத்தின் ஒருபகுதியை 
உருவகப்படுத்தி மற்றொருபகுதியை உருவகப்படுத்தாது விடுவது , 
ஏகதேசவுருவகமாம் : இங்கே தொழிலை உரைகல் 
ஏற்ப , பெருமை சிறுமைகளினிடத்துப்பொன்னின் தன்மையை 
ஏற்றிக்கூறாமை காண்க ; பெருமைசிறுமைகளாகிய பொன்களின் 
மாற்றுவேற்றுமையை அவரவர் செய்தொழிலாகிய உரைகல்லைக் 
கொண்டு உணரலாமென்க . அறியல் 

உறுவார் அறியத் 
தொடங்குபவர் . முடிந்த கருவி தேர்ந்த ஸா தனம் . தேற்றே 
காரம் - நிச்சயப்பொருளைக் குறிக்கும் 

இடைச்சொல் : 
-பி - ம் : * பெருமைக்கும் . சிறுமைக்கும் . 


என்றதற்கு 


ஏகார 


கஉ 


திருக்குறள் 


. 


இங்கு , கருமமே ; 

என்பதி லுள்ளது ; இதனை , ஸாதனங்கள் 
பலவற்றுள்ளும் செயலைப் பிரித்தமையால் , 

செயலைப் பிரித்தமையால் , பிரிநிலைப்பொருள 
தென்றலும் பொருந்தும் . இனி , கட்டளைக்கல் - எல்லைவரையறுத் 
துக் காட்டுங் கல் என்றுங் கொள்ளலாம் . “ தருமம்பற்றிய தக்க 
வர்க்கெலாங் , கருமங்கட்டளையென்றல் கட்டதோ ” என் 

எறது , 
இங்குக் காணத்தக்கது. மேல் , 972 - ஆங் குறளில் சிறப்பொவ்வா 
செய்தொழில் வேற்றுமையான் என்ற தொடர்க்கு இக்குறளின் 
பொருளை எடுத்தாண்டு உரைவகுக்குந் தன்மை நுட்பமாகநோக்கி 
இன்புறத்தக்கது : ஆங்கு விரிவுற எழுதுவோம் . 

(5 ) 
கசு . அற்றாரைத் தேறுத லோம்புக மற்றவர் 

பற்றிலர் நாணார் பழி . 
பரி .-- அற்றாரை - சுற்றமில்லாதாரை , தேறுதல் ஓம்புக - 
தெளிதலை யொழிக ; அவர் - பற்று இலர் - (உலகத்தோடு) 
தொடர்பிலர் ; ( ஆகலான் ), பழி நாணார் - பழிக்கு அஞ்சார் ; ( 

‘ பற்றிலர் என்பதனால் . சுற்றம் என்பது வருவிக்கப் 
பட்டது . உலகத்தார் பழிப்பன ஒழிதற்கும் புகழ்வன செய் 
தற்கும் ஏதுவாகிய உலகநடையியல்பு சுற்றமில்லாதார்க்கு 
இன்மையின், அவர் தெளியப்படா ரென்பதாம் . 

( கு - ரை . ) உலகத்தில் உறவினரையுடையரல்லா தவர் பிற 
ரிடத்துப்பற்றுக்கொள்ளும் இயல்பு இலராயிருப்ப ராதலால் , அன் 
பும் அருளுங்கொண்டு உலகத்தாரோடு ஒத்து ஒழுகாரென்பது தாற் 
பரியம் . சுற்றம் -பந்துவர்க்கம் . அவர் - சுற்றமில்லாதவர் . தொடர்பு 
சம்பந்தம் . மற்று - அசைநிலை . இப்பாட்டின் முதல்வாக்கியத் 
திற்கு , அரசன் - தோன்றா எழுவாய் . “ சுற்றமிலரானவர் தம் 
மைச் சூழேல் பழிபாவமுநாணார் , பற்றுமிலராகுவர் விடுக என்பது , 
விநாயகபுராணம் . 
G. எ . காதன்மை கந்தா வறிவறியார்த் தேறுதல் 

பேதைமை யெல்லாந் தரும் . 
பரி.- காதன்மை - அன்புடைமை , கந்து ஆ - பற்றுக்கோடாக , 
அறிவு அறியார் தேறுதல் - ( தமக்கு) அறியவேண்டுவன அறியா 
தாரைத் தெளிதல் , - பேதைமை எல்லாம் தரும் - ( அரசனுக்கு ) 
எல்லா அறியாமையையுங் கொடுக்கும் ; ( எ - று . ) 

தன்னோடு அவரிடைநின்ற அன்புபற்றி அரசன் அறிவிலார் 
மேல் வினையை வைப்பின் , அஃது அவர் அறிவின்மையாற் 
கெடும் ; கெட்டால் , அவர்க்கு உளதேயன்றி , வினைக்கு உரி 
யாரையறியாமை மேல்விளைவறியாமை முதலாக அவனுக்கு அறி 
யாமைபலவும் உளவா மென்பதாம் . 

( கு - ரை ) அறியா தாரிடத்து அன்பினால் ஒருதொழிலைவைத் 
தால் அத்தொழில்கெடுவதுமாத்திரமேயன்றி அரசனுக்குப்பேதை 
மையையும் தருமென்றவர் று . பேதைமையாவது யாதுமறியாமை 
என்பர் ,மேல்பரிமேலழகர் . பற்றுக்கோடு - ஆதாரம் ; இங்கேபிரதான 
காரணம் என்றபடி . தன்னோடு அவரிடை நின்ற- தனக்கும் அவர்க்கு 


1 


குக - ஆம் அதிகாரம் - தெரிந்து தெளிதல் 


கந்து 


- 


முள்ள . அஃது - தொழில் . அவர்க்குஉளதேயன்றி - அறியவேண்டு 
வன அறியாத அவரிடத்து அறியாமை உள்ள தாயிருத்தல் மாத்திர 
மல்லாமல் . மேல் விளைவு.பின்புஉண்டாகும்பயன் . முதலாக என்ற 
தனால் , விளை வின்பின் உண்டாகுந் துன்பம் அறிவுடையாரால் பழிக் 
கப்படுதல் முதலியன கொள்க . அவனுக்கு- அரசனுக்கு . காதன்மை , 
மைவிகுதி , உடைமைப்பொருளது . 

ஸ்கந்தம் என் 
னும் வடமொழியின் விகாரம் ; மரக்கொம்பு . ஆக என்னுஞ் 
செயவெனெச்சம் ஈறுகெட்டு ஆ என நின்றது . அறிவு - அறிய 
வேண்டுவனவற்றுக்கு ஆகுபெயர் . அறியார்த்தேறுதல் - உயர் 
திணையில் இரண்டனுருபு தொக்கது : இரண்டாம் வேற்றுமைத் 
தொகை யாகலின் , இயல்பின் விகாரமாக உயர்திணைப்பெயர்முன் 
வலிமிக்கது . 

( எ ) 
5.அ. தேரான் பிறனைத் தெளிந்தான் வழிமுறை 

தீரா விடும்பை தரும் . 
பரி .-- பிறனை - தன்னோடு இயைபுடைய னல்லாதானை , 
தேரான் - ( பிறப்பு முதலியவற்றானும் செயலானும் ) ஆராயாது , 
தெளிந்தான் - தெளிந்த அரசனுக்கு , - ( அத்தெளிவு ) , வழி 
முறை - ( தன் ) வழிமுறையினும் , தீரா - நீங்காத , இடும்பை - 
துன்பத்தை , தரும் - கொடுக்கும் ; (எ - று . ) 

இயைபு - தன்குடியொடு * கோடாமரபு ; இதனானே அது 
வும் வேண்டுமென்பது பெற்றாம் . தெளிதல் - அவன்கண்ணே 
வினையை வைத்தல் . அவ்வினை கெடுதலால் , தன்குலத்துப் 
பிறந்தாரும் பகைவர்கைப்பட்டுக் கீழாய்விடுவ ரென்பதாம் . 
நான்கனுருபு , விகாரத்தால் தொக்கது . 

( கு - ரை .) பிறப்பு முதலியவற்றால் ஆராயப்படாதவனிடத்து 
வைத்த தொழில் கெடுதலால் , தன் குலத்துப் பிறந்தாரும் பகை 
வர் கைப்பட்டுக் கீழாய்விடுவரென்பதாம் . இயைபு - சம்பந்தம் . 
பிறப்பு முதலியவற்றான் - குடிப்பிறப்பு குணம் அறிவு என்பவற் 
றால் . வழிமுறை - பரம்பரை , சந்ததி . தன்குடியொடு கோடா 
மரபு - தான் பிறந்த குலத்தோடு மாறுபடாத முறைமை ; தன் 
குடி - தனது நாட்டில் வாழ்கிற ஜனங்களெனினுமாம் . அதுவும் - 
இயைபும் . அவன் கண்ணே - அவனிடத்தில் . நான்கனுருபு தொக் 
கது , தெளிந்தான் என்ற தன் இறுதியில் . தேரான் - எதிர்மறை 
முற்றெச்சம். இப்பாட்டில் , தெளிந்தான் என்ற வினையாலணையும் 
பெயரினின்றுகொள்ளப்பட்ட தெளிவு என்பது - எழுவாய் . ( அ ) 
30 க . தேறற்க யாரையுந் தேராது தேர்ந்தபின் 

தேறுக தேறும் பொருள் . 
பரி .-- யாரைஉம் யாவரையும் , தேராது ஆராயாது , 
தேறற்க - தெளியாதொழிக ; தேர்ந்தபின் ஆராய்ந்தபின் , 
தேறும் பொருள் - தெளியும் பொருள்களை , தேறுக - ஐயுறா 
தொழிக ; ( எ - று . ) 

* பி- ம் : தொடர்ந்த 


- 


னென்று 


எனப் 


திருக்குறள் 
• தேறற்க என்ற பொதுமையான் , ஒருவினைக்கண்ணுந் 
தெளியலாகா தென்பது பெற்றாம் . ஈண்டு தேறுக என்றது. தாற் 
பரியத்தால் , ஐயுறவினது விலக்கின் மேல் நின்றது ; தேறும் 
பொருள் என்றது - அவரவ ராற்றற்கு ஏற்ற 

ஏற்ற வினைகளை .. 
• பொருள். ஆகுபெயர் . 
( கு - ரை . ) அரசன் ஒருவனை ஆராய்ந்து தொழிற்கு உரியவ 

அறிந்தபின்பு, அவனது திறமைக்கு ஏற்ற தொழிலை 
அவனிடம் ஒப்பிக்கிற விஷயத்திற் சந்தேகப்படலாகாதென்பது 
கருத்து . இங்ஙனங் கூறியது , மேல் தெரிந்துவினையாடல் என் 
னும் அதிகாரத்துக்குத் தோற்றுவாய் செய்தவாறு . ஆராயாது 
தெளியாதொழிக - ஆராய்ந்தேதெளிக தெளியும் பொருள்கள் - 
தெளியப்படும் பொருள்கள் , பொதுமையான் - இன்ன தொழிலைத் 
தேறு தலொழிக என்று சிறப்புவகையாற் கூறாமல் தேறற்க 
பொதுப் படக் கூறிய தனால் . ஒரு 

வினைக்கண்ணும் 
யாதொரு தொழிலிலும் . ஈண்டு - இங்கு தாற்பரியம் - கருத்து 
வகை ; இது , பொருள் கொள்ளுங் காரணங்களுள் ஒன்றாமென 
அறிக . ஐயுறவினது விலக்கு - சந்தேகத்தின் ஒழிபு. ஆற்றற்கு - 
வல்லமைக்கு ; செய்தற்கு எனினுமாம் பொருள் - பயன் ; இது , 
இங்கே , பயனைத் தருவதாகிய தொழிலை யுணர்த்திய தனால் , காரிய 
வாகு பெயராம் தேறும் செயப்பாட்டுவினைப்பொருளில் வந்த 
செய்வினைப்பெயரெச்சம் . இப்பாட்டிற்கு, அரசன் - தோன்றா 
எழுவாய் . 
--நிக . தேரான் றெளிவுத் தெளிந்தான்க ணையுறவுந் 

தீரா விடும்பை தரும் : 
பரி .-( அரசன் ) ,தேரான்தெளிவுஉம்- ( ஒருவனை ) ஆராயாதுதெளி 
தலும் , தெளிந்தான்கண் ஐயுறவுஉம் - ஆராய்ந்து தெளிந்தவன் 
மாட்டு ஐயப்படுதலும் , ( இவ்விரண்டும் ) , - தீரா இடும்பை தரும் 
(அவனுக்கு ) நீங்காத துன்பத்தைக் கொடுக்கும் ; (எ - று . ) 

வினை வைத்தபின் ஒருதவறு காணாதுவைத்து ஐயுறுமாயின் , 
அதனை அவன் அறிந்து - இனி இது நில்லாது என்னுங் கருத் 
தான் அவ்வினையை நெகிழ்த்துவிடும் ; அதுவேயன்றிப் பகைவ 
ரால் எளிதிற் பிரிக்கவும்படும் : ஆகலான் , தெளிந்தான்கண் 
ஐயுறவும் ஆகாதாயிற்று . தெளிவிற்கு எல்லை கூறியவாறு . 

இவையைந்துபாட்டானும் , தெளியப்படாதார் இவரென் 
பதூஉம் , அவரைத் தெளிந்தாற் படும் இழுக்கும் , தெளிவிற்கு 
எல்லையும் கூறப்பட்டன . 

( கு - ரை . ) தொழிலை ஒருவனிடத்து ஒப்பித்தபின்பு, அவ 
னிடத்துக் குற்றம் காணாதிருக்கையில் ஐயுறின் தொழிலை மேற் 
கொண்டவன் அதனையறிந்து இனி இது நில்லாது என்ற கருத்தி 
னால் அத்தொழிலைத்தளரவிடுவான் . அதுவேயுமன்றிப் பகைவரால் 
எளிதிற் பிரிக்கவும்படுவான் . ஆகையால் தெளிந்தான்கண் ஐயுற 


(க ) 


நிஉ - ஆம் அதிகாரம் - தெரிந்து வினையாடல் 


கஉஎ 


- 


என்க . 


வும் ஆகாதாம் என , இதனால் 

தெளிவிற்கு எல்லை ஆராய்கிறவரையி 
லுமே யென்றவாறு . தெளிந்தவன் தெளியப்பட்டவன் . அவ 
னுக்கு - அரசனுக்கு . வினை வைத்த பின் தொழிலை அவனிடத்து 
ஒப்பித்தபின்பு . தவுறுகாணா துவைத்து - குற்றங்காணாமலிருக்கை 
யிலே ; வைத்து - வாக்கியாலங்காரம் ... ஐயுறும் . சந்தேகப்படு 
வான் . அதனை - அச்சந்தேகத்தை . அவன் - தொழிலையேற்றுக் 
கொண்டவன் . இது நில்லாது -இத்தொழில் ( நம்மிடத்து ) நிலைத் 
திராது . நெகிழ்த்து விடும் - தளரவிடுவான் . படும் இழுக்கு 
உண்டாகுங் குற்றம் . தெளிவிற்கு எல்லை , ஆராய்கிறவரையில் 
உம்மைகள் - எண்ணுப்பொருள்ன . 

( க ) 
ருஉ - ஆம் அதிகாரம்.- தெரிந்து வினையாடல் . 

பரி.- அஃதாவது அத்தெளியப்பட்டாரை , அவர்செய்ய 
வல்ல வினைகளையறிந்து அவற்றின்கண்ணே ஆளுந் திறம் . அதி 
காரமுறைமையும் இதனானே விளங்கும் . 

( கு - ரை .) அவற்றின்கண்ணே - அத்தொழில்களிலே . தொழில் 
செய்தற்கு உரியாரைத் தெளிந்தபின்பு தொழில்களைத் தெளிந்து 
அவர்களிடம் ஒப்பிக்கவேண்டுவது , அதிகாரமுறைமைக்குக் கார் 
ணம் . ஆடல் - ஆளுதல் ; தொழிற்பெயர் 
நிக்க . நன்மையுத் தீமையு நாடி நலம் புரிந்த 

தன்மையா ளைப் படும் . 
பரி.- ( அரசன் முதற்கண் ஒருவினையைத் தன்கண் வைத் 
தால் அதன்கண் ), நன்மை உம் தீமை உம் நாடி -ஆவனவும் ஆகா 
தனவும் ஆய செயல்களை ஆராய்ந்து அறிந்து , ( அவற்றுள் ), 
நலம் புரிந்த - ஆவனவற்றையே விரும்பிய , - தன்மையான் 
இயல்பினையுடையான் , ஆளப்படும் - (பின் அவனால் . சிறந்த 
வினைகளிலே ) ஆளப்படும் ; ( எ - று .) 

தன்னை உரிமையறிதற்பொருட்டு அகம்புறங்கட்கு நடுவாய 
தோர் வினையை அரசன் தன்கண் வைத்தவழி அதன்கண் ஆஞ் 
செயல்களையே செய்தவன் , பின்னும் அவ்வியல்பின னாதல்பற்றி , 
அகமாயவினைக்கண்ணே ஆளப்படுவனென்பதாயிற்று . புரிந்த 
என்ற இறந்தகாலத்தான் , முன் உரிமையறிதற்பொருட்டு வைத்த 
வினையாதல் பெற்றாம் . 

( கு - ரை . ) ஒருவன் தொழிற்கு உரியுவனாதலை யறிதற் 
பொருட்டு அந்தரங்க பகிரங்கங்கட்கு நடுவாயதோர் செயலை அர 
சன் வைத்தால் அத்தொழிலில் அரசனுக்கு நன்மை தருவன வற் 
றையே செய்தவன் பின்னும் அத்தன்மையனாயிருப்பனாதலால் , 
அரசனால் அந்தரங்கமான தொழிலில் ஆளப்படுவானென் றவாறு . 
முதற்கண் - முதலில் . தன்கண் - தன்னிடத்தில் . அதன்கண் 
அத்தொழிலில் 

நன்மையாவன . ஆகாதன தீமையா 
வன . ஆய - ஆகிய . அவனால் - அரசனால் . உரிமை - உரியனார் 


- 


ஆவன 


கஉஅ 


திருக்குறள் 


தன்மை . உரிமையறிதல் - காரியத்தைச் செய்து முடித்தற்கு உரிய 
வனென் றறிதல் , அகம் - உள் ; அந்தரங்கம் . புறம் - வெளி ; பகி 
ரங்கம் . வைத்தவழி - வைத்தால் . ஆம் செயல்கள் - அரசனுக்கு 
-நன்மை தருஞ் செய்கைகள் . நலம் - நன்மை , பண்புப்பெயர் : நன்மை 
தருஞ்செயல்களுக்குக் காரியவாகுபெயர் ; ‘ நன்மை , தீமை என்றன 
வும் இவ்வாறே . 

( க ) 
நீகஉ . வாரி பெருக்கி வளம்படுத் துற்றவை 

யாராய்வான் செய்க வினை . 
பரி .-- வாரி - பொருள் வருவாயில்களை , பெருக்கி - விரியச் 
செய்து , வளம் படுத்து - ( அப்பொருளாற் ) . செல்வங்களை 
வளர்த்து , உற்றவை - ( அவ்வாயில்கட்கும் பொருட்கும் செல் 
வங்கட்கும் ) உற்ற இடையூறுகளை , ஆராய்வான் - ( நாடோறும் ) 
ஆராய்ந்து நீக்கவல்லவன் , வினை செய்க - ( அரசனுக்கு ) வினை 
செய்க ; ( எ - று . ) 

வாயில்களாவன - மேல் இறைமாட்சியுள் " இயற்றலும் " 
என்புழி உரைத்தனவும் , உழவு பசுக்காவல் வாணிகம் என்னும் 
வார்த்தையுமாம் . செல்வங்களாவன - ஆண்டுப் பொருளும் இன்பமு 
மாக உரைக்கப்பட்டன . இடையூறுகளாவன - அரசன் வினை 
செய்வார் சுற்றத்தார் பகைவர் கள்வர் என்றிவரான் வரும் 
நலிவுகள் . 

( கு - ரை .) பகைவரையழித்தல் திறைகோடல் முதலியவழிகளால் 
பொருள்களைப்பெருக்கி அப்பொருள்வரும்வாயிலால் யானை குதிரை 
முதலிய செல்வங்களை வளர்த்து அவற்றிற்குவரும் இடையூறுகளை 
நாடோறும் ஆராய்ந்து நீக்கவல்லவன் அரசனுக்குத் தொழில் செய்க 
என்பதாம் . பொருள் வருவாயில்கள் - திரவியம் வரும் வழிகள். விரியச் 
செய்து - அதிகப்படுத்தி . அப்பொருள் - திரவியம் . செல்வங்கள் - 
யானை முதலாகவும் , மண்டபம் முதலாகவும் கீழ்க்கூறப்பட்டன.. 
அவ்வாயில்கள் - பொருள் வரும் அவ்வழிகள் . உற்றஇடையூறுகள் - 
நேர்ந்த தடைகள் . மேல் - முன் : இறைமாட்சி - ஙக - ஆம் அதி 
காரம் . அவ்வதிகாரத்தில் இயற்றலு மீட்டலுங் காத்தலுங் 
காத்த , வகுத்தலும் வல்ல தரசு என்ற குறளில் , இயற்றல் 
என்பதற்கு - தனக்குப் பொருள்கள் வரும்வழிகளை மேன்மேல் உள 
வாக்கல் என்று பொழிப்புரையும் , ‘ பொருள்களாவன-மணி பொன் 
நெல்முதலாயின: அவைவரும்வழிகளாவன - பகைவரை யழித்த 
லும் , திறைகோடலும் , தன் நாடு தலையளித்தலும் முதலாயின 
என்று விசேடவுரையும் உரைத்தவாறு அறிக . என்புழி என்ற 
விடத்து . வாணிகம் - வர்த்தகம் . உழவு பசுக்காவல் வாணிகம் 
என்பன - வடமொழியில் வார்த்தா எனப்படுமா தலால் , உழவு 
பசுக்காவல் வாணிகம் என்னும் வார்த்தை என்றார் : வார்த்தா 
வ்ருத்தி ஜீவகம் என்பன, வடமொழியில் பரியாயச்சொற்கள் . உழவு 
முதலிய மூன்றும் வைசியர்களுடைய சீவனோபாயமென நூல்கள் 
கூறும் . ஆண்டு- அவ்விடத்தில் ; இயற்றலும் " என்ற குறளின் 
உரையில் , யானை குதிரை படை நாடு அரண் முதலியன பொருளாக 


–2 - ஆம் அதிகாரம் - தெரிந்து வினையாடல் 


வும் , மண்டபம் வாவி செய்குன்று இளமரக்கா முதலியனவும் , 
ஐம்புலன்களால் நுகரப்படுவனவும் இன்பமாகவுங் கூறப்பட்டவாறு 
அறிக. அரசன் வினைசெய்வார் -ராஜகாரியஞ்செய்பவர் . என்றிவர் 
என்ற இவர் . நலிவு -உபத்திரவம் . வருவது வாரியெனக் காரணப் 
பெயர் . ஆராய் தலென்னுங் காரணம் , நீக்குதலாகிய காரியத்தின் 
மேல் நின்றது ; உபசாரவழக்கு . 

( உ ) 
திக ... அன்பறிவு தேற்ற மவாவின்மை யிந்நான்கும் 

தன்குடையான் கட்டே தெளிவு . 
பரி.- அன்பு - ( அரசன்மாட்டு ) அன்பும் , அறிவு - ( அவ 
னுக்கு ஆவன அறியும் ) அறிவும் , தேற்றம் - ( அவைசெய்தற்கட் ) 
கலங்காமையும் , அவா இன்மை - ( அவற்றாற் பொருள் கையுற்ற 
வழி அதன்மேல் ) அவாவின்மையும் , இ நான்குஉம் - ( ஆகிய ) 
இந்நான்கு குணங்களையும் , நன்கு உடையான் கட்டுஏ - நிலை 
பெற உடையான்மேலதே , தெளிவு - ( வினையை விட்டிருக்குந் ) 
தெளிவு ; ( எ - று . ) 

இந்நான்கும் நன்குடைமை , இவன் செய்கின்ற வினைக்கண் 
யாதும் ஆராய்வேண்டுவதில்லை யென்று அரசன் தெளிதற்கு ஏது 
வாகலின் , * அவனை அதன் பிறப்பிடனாக்கிக் கூறினார் . 

இவை மூன்றுபாட்டானும் , ஆடற்குரியானது இலக்கணம் 
கூறப்பட்டது . 

( கு - ரை .) அன்பு அறிவு தேற்றம் அவாவின்மை என்ற இந் 
நான்கு குணமுமுடையவனையே அரசன் நம்பித் தன் தொழிலை 
ஒப்புவிக்கவேண்டும் என்பதாம் . ஆவன அனுகூலமானவை . 
அவை செய்தற்கண் - அரசனுக்கு அநுகூலமானவற்றைச் செய்த 
லில் . கையுற்றவழி - கையிலகப்பட்டபொழுது . அவா - ஆசை . 
உடையான் மேலதே - உடையவனிடத்தில் தான் கொள்ளத்தக்கது . 
வினையை விட்டிருக்கும் தெளிவு - ( அரசன் ) தொழிலை ஒப்பித் 
திருக்கும் நம்பிக்கை . இந்நான்கு - அன்புமுதலாகக் கூறியவை . 
அதன் - தெளிவின் . ஆடற்கு - ஆளுதற்கு . முதலடியில் , பெயர்ச் 
செவ்வெண் தொகை . பெற்றது . தேற்றம் - தொழிற்பெயர் . ( Ⓡ . ) 
ருகா . எனை வகையாற் றேறியக் கண்ணும் வினைவகையான் 

வேறாகு மாந்தர் பலர் . 
பரி .-- எனை வகையான் தேறியக்கண் உம் - எல்லாவகை 
யானும் ஆராய்ந்து தெளிந்து வினைவைத்தபின்னும் , வினை வகை 
யான் - அவ்வினையின் இயல்பானே , வேறு ஆகும் - வேறுபடும் , 
மாந்தர்-- , ( உலகத்து ) , பலர்- ; ( எ - று . ) 

கட்டியங்காரன்போல அரசவின்பத்தினைவெஃகி விகாரப் 
படுவதல்லது அதனைக் குற்றமென்றொழிந்து தம் இயல்பில் நிற் 
+ பி - ம் : அதனை அவன் . 

17 


ககூடி 


திருக்குறள் 


பார் அரிய ராகலின் , 

வேத மாந்தர் பலர் என்றார் . வினை 
வைப்பதற்கு முன் எல்லாக்குணங்களுமுடையராய் , வைத்தபின் 
விகாரப்படுவாரை , இடையாயதொருவினையைவைத்து அறிந்து 
ஒழிக்க வென்பதாம் . 

இதனான் , ஒருவகையால் ஒழிக்கப்படுவார் இவரென்பது 
கூறப்பட்டது . 

(கு - ரை . ) முந்தி எல்லாக்குணங்களும் உடையராயிருந்து 
தொழில்வைத்தபின் மாறுபடுவாரை அந்தரங்கமும் பகிரங்கமும் 
ஆகாது இடைப்பட்ட தொருவினையைவைத்து அவரது இயல்பை 
யறிந்து மன்னன் ஒழித்திடுக என்பதாம் . கட்டியங்காரன் - சீவகசிந்தா 
மணியென்னும் பெருங்காப்பியத்தின் கதாநாயகனான சீவகனது தக் 
தையாகிய சச்சந்தனென்னும் அரசனுடைய மந்திரிகளுள் ஒருவன் . 
சச்சந்தன் தன் மனைவியாகிய விசயையினிடத்து அளவிறந்தகாதல் 
கொண்டு அவளோடு இடைவிடாது இன்பமுற்றிருக்க எண்ணி 
நிமித்திகன் முதலிய மந்திரிமார் கூறிய உறுதிமொழியைச் சிறிதுங் 
கொள்ளாமல் கட்டியங்காரனையே நம்பி அவனிடம் இராச்சியத்தை 
ஒப்பித்து அவனையே அரசனாக்கிவிட்டுத் தான் அந்தப்புரத்திற் 
சென்று சுகித்திருக்க , கட்டியங்காரன் அரசனைக்கொன்று இராச்சிய | 
முழுமையுந் தானேயாளக்கருதி அறிவுடையோர் சொற்கேளாமல் 
தன் மைத்துனனாகிய மதனனோடு ஆலோசித்து அரசனிருக்கும் 
அந்தப்புரத்தைச் சேனைகளோடு வளைந்து தனியனான அரசனோடு 
போர்விளைத்து அவனைக்கொன்றிட்டன னென்ற வரலாற்றைச் 
சீவகசிந்தாமணியில் நாமகளிலம்பகத்துப் பரக்கக்காண்க . வெஃகி . 
விரும்பி , விகாரப்படுவது - எண்ணம் சொற் செயல்கள் வேறுபடு 

அதனை - அரசவின்பத்தை விரும்பு தலை . இடையாயது 
அகம் புறங்கட்கு நடுவாயது ; இவ்வதிகாரத்து முதற்குறளுரையிற் 
காண்க . தேறியக்கண் - கண் விகுதி காலங் காட்டும் எதிர்கால 
வினையெச்சம் ; இ , அ - சாரியைகள் . 

( ச) 
அறிந்தாற்றிச் செய்கிற்பாற் கல்லால் வினைதான் 

சிறந்தானென் றேவற்பாற் றன்று . 
பரி.- அறிந்து - ( செய்யும்உபாயங்களை ) அறிந்து , ஆற்றி 
( செயலானும் இடையூறுகளானும் வருந் துன்பங்களைப் ) 
பொறுத்து , செய்கிற்பாற்கு அல்லால் - முடிவு செய்யவல்லானை 
யல்லது , வினை தான்- , சிறந்தான் என்று ஏவற்பாற்று அன்று 
( இவன் ) நம்மாட்டு அன்புடைய னென்று ( பிறனொருவனை ) 
ஏவும் இயல்புடைத் தன்று ; ( எ - று . ) 

செய்கிற்பாற்கு என்பது - வேற்றுமைமயக்கம் . 

அறிவு ஆற்றல்களான் அல்லது அன்பான் முடியாது என , 
இதனான் வினையினது இயல்பு கூறப்பட்டது . 

( கு - ரை . ) உபாயம் அறிந்து துன்பங்களைப் பொறுத்துத் 
தொழிலை முற்ற செய்யவல்லானைத் தொழிலின்கண் ஏவுதலன்றி 


வது . 


நுக 


கங்க . 


ரூஉ - ஆம் அதிகாரம் - தெரிந்து வினையாடல் 


அர்சன் 


- 


இவன் நம்மிடத்து அன்புடையன் என்று ஒருவனைத் 
தொழிலின்கண் ஏவுதல் கூடாதென்பதாம் . பிறனொருவன் -உபாய 
மறிந்துசிரமம்பொறுத்துத்தொழிலை முடியச்செய்ய வல்லனல்லாது 
அன்புடையவன் . வேற்றுமைமயக்க மெனினும் உருபுமயக்க மெனி 
னும் ஒக்கும் . செய்கிற்பாற்கு என்பதில் , நான்கனுருபு இரண்டனுரு 
பின் பொருளில் வந்தது காண்க . ஆற்றல் பொறுமை . கில்- ஆற்ற் 
லுணர்த்தும் இடைநிலை . சிறந்தான் என்று - அன்பிற்சிறந்தவ 
னென்ற காரணத்தால் . ஏவற்பாற்று - ஏவுதலாகிய பான்மை 
யுடையது . பாற்று - ஒன் றன்பாற்குறிப்புவினைமுற்று ; இக்குறளில் 
வினை - எழுவாய் : 
இகசு . செய்வானை நாடி வினை நாடிக் காலத்தோடு 

எய்த வுணர்ந்து செயல் . 
பரி.-- செய்வானை நாடி ( முதற்கண்ணே ) செய்வானது 
இலக்கணத்தை ஆராய்ந்து , வினை நாடி - ( பின் செய்யப்படும் ) 
வினையினது இயல்பை ஆராய்ந்து , காலத்தோடு எய்த உணர்ந்து - 
( பின் அவனையும் அதனையுங் ) காலத்தொடுபடுத்துப்பொருந்த 
அறிந்து , செயல்- ( அவனை அதன்கண் ஆடலைச் ) செய்க ; ( எ - று . ) 

செய்வானது இலக்கணமும் , வினையினது இயல்பும் மேலே 
கூறப்பட்டன . காலத்தோடு எய்த உணர்தலாவது - இக்காலத்து 
இவ்விலக்கணமுடையான் செய்யின் இவ்வியல்பிற்றாயவினை முடியு 
மென்று கூட்டியுணர்தல் 

( கு - ரை . ) இன்னகாலத்தில் இன்ன இலக்கணமுடையான் 
இத்தன்மைத்தான - தொழிலைச் செய்யின் 

முற்றுறும் என்று 
மூன்றையும் பார்த்து அறிந்து அவனை அத்தொழிலைச் செய்யுமாறு 
விடுகஎன்பதாம் . அதனையும் - அவ்வினையையும் . படுத்து - சேர்த்து . 
அதன்கண் - அவ்வினையில் . செய்வானது இலக்கணம் இவ்வதி 
காரத்து முதல்மூன்று குறள்களிலும் , வினையியல்பு ஐந்தாவது 
குறளிலும் கூறப்பட்டமை காண்க . இவ்வியல்பிற்றாய - இத் 
தன்மைய தான. 

எய்த - வினையெச்சம் ; எய்து - பகுதி , 
திகஎ . இதனை யிதன லிவன் முடிக்கு மென்றாய்ந்து 

அதனை யவன் கண் விடல் . 
பரி.- இதனை இவ்வினையை , இதனால் - இக்கருவியால் , 
இவன்-, முடிக்கும் முடிக்கவல்லன் , என்று - எனக் கூறு 
படுத்து , ஆய்ந்து - ஆராய்ந்து , ( மூன்றும் தம்முள் இயைந்த 
வழி ) , - அதனை - அவ்வினையை , அவன்கண் - அவன்கண்ணே , 
விடல் - விடுக ; ( எ - று . ) 

கருவி - துணைவரும் பொருளும் முதலாயின . வினைமுதலும் 
கருவியும் வினையும் தம்முள் இயைதலாவது - ஓரொன்றோடு 
ஏனைய இரண்டற்கும் பொருத்தமுண்டாதல் . விடுதல் - அதற்கு 
அவனை உரியனாக்குதல் . 


- 


கங2 


திருக்குறள் 


( கு - ரை . ) கருத்தா கருவி வினை இம்மூன்றுக்கும் பொருத்த 
முண்டாகிய பொழுது இதனால் இதனை இவன் முடிக்கும் என்று 
பாகுபாடுபடுத்தி ஆராய்ந்து மற்றவல்லானிடத்து . 
தொழிலை விட்டிடுக என்பதாம் . கூறுபடுத்து - பகுத்து : மூன் 
றும் - செய்பவனும் , செய்யத்தக்க தொழிலும் , செய்தற்கருவியும் . 
இவன் என்று வினை முதல் கூறப்பட்டது . வினைமுதல் - செய்பவன் . 
தம்முள் இயைந்தவழி - தமக்குள் மாறுபாடின்றிக் கூடிய பொழுது . 
முதலாயின என்றது , காலம் இடம் படைஆதியவற்றை . அதற்கு . 
அத்தொழில் செய்தற்கு . 

( எ ) 
நகஅ . வினைக்குரிமை நாடிய பின்றை யவனை 

அதற்குரிய ஐகச் செயல் . 
பரி .-- ( ஒருவனை அரசன் ), வினைக்கு உரிமை நாடியபின்றை 
- (தன் ) வினைசெய்தற்கு உரியனாக ஆராய்ந்து துணிந்தால் பின் , 
அவனை அதற்கு உரியன் ஆக செயல் - அவனை அதற்கு உரியனா 
மாறு (உயரச் ) செய்க ; ( எ - று . ) 

உயரச்செய்தலாவது - அதனைத் தானே செய்துமுடிக்கும் 
ஆற்றலுடையனாக்குதல் . அது செய்யாக்காலும் கெடு மென்பது 
கருத்து . 


( கு - ரை .) அரசன் ஒருத்தனைத் தன்வினை செய்தற்கு உரிய 
னென்று ஆராய்ந்து தெளிந்தபின் அவனை அதற்குஉரியனாம்படி 
மேம்படுத்தவேண்டு மென்பதாம் . அதற்கு உரியனாமாறு - அத் 
தொழிலைச்சு தந்திரனாய் முடிக்க உரிமையுடையனாகுமாறு . அது 
செய்யாக்காலும் - அவனை அத்தொழிற்கு ஏற்ற அதிகாரியாக்கா 
விட்டாலும் . கெடும் - அத்தொழில் முடியாதொழியும் : அரசன் 
தன்தொழில் நிறைவேறப்பெறாதொழிவானெனினுமாம் : உரிமை 
உரியனாயிருக்குந்தன்மை . 

( அ ) 


நகக . 


வினைக்கண் வினையுடையான் கேண்மைவே றாக 

நினைப்பானை நீங்குந் திரு . 
பரி .-- வினைக்கண் - ( எப்பொழுதும் ) தன்வினையின் கண்ணே 
வினை உடையான் முயறலையுடையான் , கேண்மை - ( அவ் 
வுரிமையால் தனக்குக்) கேளாயொழுகுகின்ற தன்மையை , ( அது 
பொறாதார்சொற்கேட்டு ), வேறு ஆக நினைப்பானை - ( அரசன் ) 
மாறுபடக் கருதுமாயின் அவனை , திரு - திருமகள் , நீங்கும் - 
விட்டு நீங்கும் ; ( எ - று . ) 
கேளாய் ஒழுகுகின்ற தன்மையாவது 

தான் பிறனாய் 
நில்லாது கேளிர் செய்யும் உரிமையெல்லாஞ் செய்தொழுகுதல் . 
அவனை அவமதிப்பாகக்கொண்டு செறக் கருதுமாயின் , பின் ஒரு 
வரும் உட்பட்டு முயல்வா ரில்லையாம் ; ஆகவே, தன்செல்வம் 
கெடு மென்பது கருத்து . 


நீ.. - ஆம் அதிகாரம் - சுற்றந்தழால் 
இந்நான்குபாட்டானும் , ஆடற்குரியானை ஆளுந் திறம் 
கூறப்பட்டது . 

( கு - ரை .) தான் பிறன்போல்நில்லாது சுற்றத்தார்செய்யும் 
உரிமையெல்லாம் செய்து நடப்பவனை அரசன் பொருமையாளரின் 
சொற்கேட்டு அவமதித்து விலக்கக்கருதுவானானால் பின்பு ஒருவரும் 
அவ்வரசனுக்கு உட்பட்டு நடப்பாரில்லையா தலால் அவ்வரசனது 
செல்வம் கெடுமென்பதாம் . முயறல் - முயற்சி செய்தல் . உரிமை 
யால் சுதந்திரத்தால் . அதுபொறாதார் - கேளாய் நடப்பதைப் 
பொறுக்கமாட்டாதவர் . கேள் ஆய் - அந்தரங்கனாய் . கேளிர் - 
சுற்றத்தார் . செற -வெறுக்க , விலக்க , தண்டிக்க , கருதுமாயின் - 
நினைப்பர்னானால் . கேண்மையென்னுஞ் சொல் - ஒருவர்க்கொருவர் 
யோகக்ஷேமங்களைக் கேட்குந் தன்மை யென்ற காரணத்தால் , உறவு 
முறைமையைக் குறிக்கும் . திரு நீங்கும் செய்யுமென் முற்று , 
பெண்பாலுக்குவந்தது . 
F உ 0 . நாடோறு நாடுக மன்னன் வினைசெய்வான் 

கோடாமைக் கோடா துலகு. 
பரி.- வினை செய்வான்- , கோடாமை - கோடாதொழிய , 
உலகு கோடாது- ; ( ஆதலான் ), மன்னன் - அரசன் , ( அவன் 
செயலை ), நாள் தோறும்- , நாடுக - ஆராய்க ; ( எ - று .) 

அஃதொன்றனையும் ஆராயவே , அதன்வழித்தாய உலக 
மெல்லாம் ஆராய்ந்தானாம் ; அதனான் , அவனுரிமை அழியாமல் 
தன்னுள்ளே ஆராய்ந்து போதுக என்பதாம் . 

இதனான் , ஆண்டவழிச் செய்வது கூறப்பட்டது . 

( கு - ரை .) தொழில் செய்வான் மனம் சொல் செயல்களால் மாறு 
படாதிருப்பின் உலகமும் கோடாதிருக்கும் : ஆதலால் அவ்வினை 
செய்வானுடைய உரிமையழியாமல் அரசன் தன்னுள்ளே அவனை 
ஆராய்ந்து செல்லவேண்டுமென்பதாம். கோடாது ஒழிய- ( எண்ணஞ் 
சொற் செயல்களில் ) மாறுபடா திருக்க . உலகு கோடாது -உலகத்தா 
ரியல்பு மாறுபடாதிருக்கும் . அஃது ஒன் றனையும் - வினை செய்வானது 
செயல்மாத்திரத்தை . அதன்வழித்து ஆய - அவ்வினைசெய்வா . 
னியல்பின் . வழியிலே உள்ளதான . அதன் வழித்தாய உலகம் 
என்பதனால் , வினைசெய்வானுடைய இலாகாவைச் சேர்ந்த உலகம் 
என்று குறித்ததாகக்கொள்ளலாம் . அவனுரிமையழியாமல் -வினை 
செய்வானது சுவாதந் திரியம் அழியாமல் . போதுக - ஒழுகுக . 
ஆண்டவழிச் செய்வது - அரசன் ஒருவனை ஒருதொழிலில் உரியனாக 
நியமித்தபின்பு செய்யவேண்டுவது . கோடாமை எதிர்மறை 
வினையெச்சம் . 

( க 0 ) 
ருக - ஆம் அதிகாரம் .-- சுற்றந்தழால் . 
பரி.- 

அஃதாவது - அரசன் தன்கிளைஞரைத் தன்னின் நீங்கா 
மல்அணைத்தல். வினைசெய்வாரைக் கூறி ஏனைச் சுற்றங் கூறுகின்ற 
ராகலின் , இது , தெரிந்துவினையாடலின்பின் வைக்கப்பட்டது . 


கரு 


திருக்குறள் 


( கு - ரை .) கிளைஞர் - உறவினர் . தன்னின் - தன்னிடத்தினின் 
றும் . சுற்றம் - (உரியகாலங்களில் வந்து ) சுற்றிநிற்பது எனப் 
பந்துவர்க்கத்துக்குக் காரணப்பெயர் . தழால் - தழுவுதல் ; தொழிற் 
பெயர் : தழு - பகுதி ; இதுவே உகரச்சாரியை பெற்றுத் தழுவு 
என நிற்பது : இனி , தழுவு என்னும் பகுதி விகாரப்பட்ட தென்ற 
லும் ஒன்று ; ஆல் - தொழிற்பெயர்விகுதி . 
-உக , பற்றற்ற கண்ணும் பழமைபா ராட்டுதல் 

சுற்றத்தார் கண்ணே யுள . 
பரி .-- பற்று அற்ற கண்உம் - ( ஒருவன் ) செல்வம் தொலைந்து 
வறியனாயவழியும் , பழமை பாராட்டுதல் - (விடாது தம்மோடு 
அவனிடைப் ) பழமையை எடுத்துக் கொண்டாடும் இயல்பு 
கள் , சுற்றத்தார்கண்ஏ உள - சுற்றத்தார்மாட்டே உளவாவன. 

சிறப்பும்மை - வறியனாயவழிப் பாராட்டப்படாமை விளக்கி 
நின்றது . பழமை - பற்றறாக்காலத்துத் தமக்குச் செய்த உபகாரம் . 
பிறரெல்லாம் அவன் பற்றற்ற பொழுதே தாமும் அவனோடு 
பற்றறுவ ராகலின் , ஏகாரம் - தேற்றத்தின்கண் வந்தது . 

இதனான் , சுற்றத்தது சிறப்புக் கூறப்பட்டது . 

( கு - ரை .) ஒருவனுக்குச் செல்வம் போய்விட்ட காலத்திலும் 
செல்வக்காலத்தில் அவனால் தாம் பெற்ற உபகாரத்தைப் பாராட்டி 
வறியவனாய்விட்ட அவனோடு தொடர்பு கொண்டிருக்குந் தன்மை 
உண்மைச் சுற்றத்திற்கே உரியகுண மென்பதாம் ; 

அற்றகுளத் 
தில் ” என்ற மூதுரைப்பாடல் , இங்கு நினைவுக்கு வருகின்றது . 
வறியன் - தரித்திரன் . தம்மோடு அவனிடைப் பழமை - தமக்கும் 
அவனுக்கும் இருந்த பழைய சம்பந்தம் . சிறப்பு - இங்கே , இழிவு 
சிறப்பு . பாராட்டப்படாமை பாராட்டு தலரிது என்னுந் தன்மை 
யென் றபடி. 

பற்று அறாக்காலத்து - செல்வம் நீங்காதிருந்த 
காலத்தில் . பிறர் எல்லாம் - சுற்றத்தாரல்லாத மற்றையோர் 
யாவரும் . அவன் பற்று அற்றபொழுது - அவன் செல்வமழிந்த 
காலத்து . பற்று அறுவர்- தொடர்ச்சிநீங்குவர் . பற்று - செல்வத் 
தையும் , தொடர்ச்சியையும் குறிக்கும் . ஏகாரம் - பிரிநிலைப்பொருள் 
தெனினுமாம் . அற்றகண் - தெரிநிலைப்பெயரெச்சத்தொடர் . ( அற் 
றக்கண் என்று இருப்பின் , ஒருசொல்லாகக்கொண்டு எதிர்கால 
வினையெச்சமென்னலாம் .) பாராட்டு தல் என்னுந் தொழிற்பெயர் 
பால்பகாவஃறிணையின்பாற்படு மாதலால் , உள என்னும் பன்மை 
முற்றைக் கொண்டது . 
ருஉஉ . விருப்பறாச் சுற்ற மியையி னருப்பறா 

ஆக்கம் பலவுந் தரும் . 
பரி. - விருப்பு அறா- அன்பு அறாத , சுற்றம் - , இயையின் - ( ஒரு 
வற்கு ) எய்துமாயின் , ( அஃது அவற்கு ), அருப்பு அறா- கிளைத்தல் 
அறாத , ஆக்கம் பல ) உம் - செல்வங்கள் பலவற்றையும் , தரும் - 
கொடுக்கும் ; ( எ - று . ) 


நின்றது . 


கங 
கூ - ஆம் அதிகாரம் - சுற்றந்தழால் 
உட்பகையின் நீக்குதற்கு ‘விருப்பறாச்சுற்றம் என்றும் , 
தானே வளர்க்கும் ஒருதலையாய செல்வத்தின் நீக்குதற்கு அருப் 
பறாவாக்கம் என்றும் விசேடித்தார் . தொடைநோக்கி விகார 
மாயிற்று. இயையின் என்பது - அதனது அருமை விளக்கி 

ஆக்கம் என்பது - ஆகுபெயர் . பலவும் என்றது , 
அங்கங்கள் ஆறனையும் நோக்கி . பலர் கூடி வளர்த்தலின் அவை 
மேன்மேற் கிளைக்கு மென்பது கருத்து . 

( கு - ரை .) ஒருவற்கு மனமார விரும்பி நேசிக்கும் சுற்றம் 
உள தாயின் அச்சுற்றம் . அவற்கு மேன்மேற் கிளைக்கும் பல் 
வகைச் செல்வத்தையும் தருமென்பதாம் . எய்துபாயின் - வாய்க்கு 
மானால் , அஃது - அச்சுற்றம் . கிளைத்தல் - பலவாறு செழித்து 
வளர் தல் . உட்பகையின் நீக்குதற்கு - சுற்றத்தவராயிருந்தே மனத் 
திற்பகைமைகொண்டு ஒழுகுந் தன்மை யில்லாமையைக் 

காட்டு 
தற்கு . தானே வளர்க்கும் ஒரு தலையாய - தானே மேன்மேலும் 
வளரச்செய்யும் ஒப்பற்ற தலைமையுள்ள ; " நூற்றுக்குமேல் ஊற்று 
என்பது பணத்தின் வளர்ச்சி குறித்த பழமொழி . ஆகவே , ஆக்க 
மென்பது - இங்கே 

பணத்தைக் காட்டவில்லை : அரசனுடைய 
அங்கங்களைக் காட்டுமென அறிக . விசேடித்தார் - அடைமொழி 
கொடுத்துக் கூறினார் ; விசேஷணம் - அடைமொழி . அருப்பு 
அரும்பு என்னும் முதனிலைத் தொழிற்பெயர் எதுகைத் 
தொடைநோக்கிவலித்தல் விகாரமடைந்தது.பரிமேலழகர் தொடை 
நோக்கி என்ற தனால் , முதலடியின் இறுதியிலே வந்த அருப்பறா 
என்பது அவ்வடியின் முதலில் வந்த விருப்பறா என்ற தற்கு 
ஏற்ற எதுகைத்தொடையாகக் கொள்ளபட்ட தென அறிக ; கீழ் 
இருணீங்கி யின்பம் பயக்கு மருணீங்கி , மாசறு காட்சியவர்க்கு " 
என்ற குறளில் , நீங்கியெனத் தொடைநோக்கி மெலிந்து நின்றது 
என உரைத்ததுங் காண்க : தொல்காப்பியத்துச் செய்யுளியலில் 
ஆயிரு தொடைக்குங் கிளையெழுத்துரிய " என்ற சூத்திரத்தின் 
உரையில் பேராசிரியர் இஃது ஓரடிக்கண்வரினும் ஒக்கு மென்பது 
உய்த்துணர்க எனக் கூறியதும் காண்க . ஓரடியில் இடையிரு 
சீரொழித்து மற்றை முதற்சீரிலும் நான் காஞ்சீரிலும் எதுகை வரு 
வது ஒரூஉவெதுகை யெனப்படுமாறும் உணர்க ; “ இருசீ ரிடையிடி 
னொரூஉவென மொழிப் என்றார் , ஆசிரியர் தொல்காப்பியனார் . 
அதனது - இத்தன்மையதான சுற்றம் இயை தலினது. ஆக்கம் 
* விருத்தியாகுதல் ; இது - அத்தன்மையையுடைய செல்வத்துக்குத் 
தொழிலாகு பெயர் . இனி , ஆக்கம் என்பதை ஒருவன் செழித் 
திருத்தற்குக் காரணமானதெனச் செல்வத்துக்குக் காரியவாகு 
பெய ரெனினும் அமையும் . அங்கங்கள் ஆறு = படை குடி கூழ் 
அமைச்சு நட்பு அரண் பலர் என்றது , சுற்றத்தாரை . இக்குற 
ளில் , இயையின் என்ற எதிர்கால வினையெச்சத்தாற் பெறவைக் 
கப்பட்ட இயைதல் என்பது- தரும் என்பதற்கு எழுவாய் . 


- 


உங . அளவளா வில்லாதான் வாழ்க்கை குளவளாக் 

கோடின்றி நீர் நிறைந் தற்று . 


கஙசு 


திருக்குறள் 


பரி . - அளவளாவு இல்லாதான் வாழ்க்கை - ( அச்சுற்றத் 
தோடு ) நெஞ்சுகலத்த லில்லாதவன் வாழ்க்கை, குளம் வளா 
குளப்பரப்பு , கோடு இன்றி - கரையின்றி , நீர் நிறைந்தற்று - நீர் 
நிறைந்தாற் போலும் ; ( எ - று .) 

சுற்றத்தோடு என்பது , அதிகாரத்தான் வந்தது . நெஞ்சுக் 
கலப்பு தன்னளவும் அதனளவும்உசாவுதலான் வருவதாகலின் , 
அளவளாவு என்பது - ஆகுபெயர் . வாழ்க்கை என்ற தூஉம் , 
அதற்கு ஏதுவாய செல்வங்களை . நிறைதலென்னும் இடத்துநிகழ் 
பொருளின்தொழில், இடத்தின்மேல் நின்றது . சுற்றமில்லாதான் 
செல்வங்கள் தாங்குவாரின்மையிற் புறத்துப்போ மென்பதாம். 


( கு - ரை . ) கரையில்லாத குளத்தில் நிறைந்த நீர் தடையில் 
லாமையால் வெளிச்சென்று விடு தல்போல , சுற்றத்தோடு நெஞ்சு 
கலத்தலில்லாதவனிடத்தில் வாய்த்தசெல்வம் பாதுகாப்பவரில்லா 
மையால் , வெளிச்சென்றுவிடு மென்பது கருத்து ; பயன்பற்றிவந்த 
உவமையணி . குளப் பரப்பு - குளத்தினது விசாலமான இடம் . 
அதிகாரத்தான் - இவ்வ திகாரம் சுற்றந்தழா லா தலால் . அதன் 
சுற்றத்தின் . அளவு - இங்கே , யோகக்ஷேமசமாசாரங்களை . உசாவு 
- தலான் - ( ஒருவரை யொருவர் ) விசாரித்து அறிவதால் . அளாவு 
தல் விசாரித்தறிதல் . அளாவு என்னும் பகுதியே அளாவு த 
லென்னுந் தொழிற்பெயர்ப்பொருளை யுணர்த்திய தனால் , முத 
னிலைத்தொழிற்பெயர் . 

அளவளாவு 

இரண்டாம் வேற்றுமைத் 
தொகை . அளவையளாவுத லென்னுங் காரணம் , அதனாலுண்டா 
கும் மனங்கலத்தலைக் குறித்தலால் , அளவளாவு என்பது- - காரண 
வாகுபெயராம் . வாழ்க்கை - வாழ்தல் ; இது - வாழ்வுக்குக் காரண - 
மான செல்வத்தைக் குறித்த தனால் , காரியவாகுபெயராம் . குளப் 
பாப்பில் நீர் நிறைந்தாற்போலும் என்ற பொருள் , குளப்பரப்பு நீர் 
நிறைந்தாற்போலும் எனக் கூறப்பட்ட தனால் , இடத்து நிகழ் 
பொருளின் தொழில் இடத்தின்மேல் நின்றது என்றார் . நிறைந் 
தற்று - நிறையப்பெற்றாற்போலும் . இடம் - குளப்பரப்பு . அங்கு 
நிகழ்பொருளின் தொழில் - நீரின் நிறை தல் . அதனைக் குளப் 
பரப்பாகிய இடத்தின் மேல் ஏற்றிக் கூறியமை காண்க . பிரயோக 
விவேக மென்னும் இலக்கண நூலில் மருளறு காரணங்காரியம் 
பேரொடு வந்துறழும் , இருளறுமொண்குணப்பேர் குணிப்பேர் 
வினையோ டியையும் , பொருள் வினை மற்றோர் பொருளினுந் தோன் 
றும் புலத்தொடுமாம் , தெருளுறு பண்பு புல னிவை மாறியுஞ் 
சேர்ந்திடுமே என்னும் பாட்டினுரையில் . " குளவளாக்கோடின்றி 
நீர் நிறைந்தற்று இந்தப்பானை நானாழியரிசி பொங்கும் இவை 
புலமென்னும் இடத்து நிகழ்பொருளின் தொழில் இடத்தின்மேல் 
நின்றன என்றமை காண்க . இவையெல்லாம் இலக்கண நூலில் 
உபசாரவழக்கு எனப்படும் . தாங்குவாரின்மையின் வெளிச்செல்ல 
வொட்டாது தடுத்துப் பாதுகாப்பவ ரில்லாமையால் . இல்லா 
தான் என்னுங் குறிப்புவினையாலணையும் பெயரில் , இல் என்னும் 
பகுதியே எதிர்மறை குறித்ததனால் , ஆ -சாரியை . வளா - பாப்பு . 


ங - ஆம் அதிகாரம் - சுற்றந்தழால் 


கஙஎ 


நிறைந்தற்று 

நிறைந்தாலற்று என எச்சத்திரிபாம் ; நிறைந்த 
தற்று எனத் தொழிற்பெயர் விகாரமாகக் கொள்ளினும் அமையும் . ( ங ) 
நிஉச . சுற்றத்தாற் சுற்றப் படவொழுகல் செல்வந்தான் 

பெற்றத்தாற் பெற்ற பயன் . 
பரி .-- செல்வம் பெற்றத்தால் - செல்வம் 

பெற்றதனால் , 
பெற்ற - ( ஒருவன் ) பெற்ற, பயன் - பயனாவது , --சுற்றத்தால் - 
( தன் ) சுற்றத்தால் , தான்- , சுற்றப்பட - சூழப்படும்வகை , 
ஒழுகல் = (அதனைத் தழீஇ ) ஒழுகுதல் ; ( எ - று . ) 

பெற்ற என்பதனுள் அகரமும் , அதனால் என்பதனுள் அன் 
சாரியையும் , தொடைநோக்கி விகாரத்தால் தொக்கன ... இவ் 
வொழுக்குப் பகையின்றி அரசாடற்கு ஏது வாகலின் , இதனைச் 
செல்வத்திற்குப் பய னென்றார் . 

இவைமூன்றுபாட்டானும் , சுற்றந்தழால் செல்வத்திற்கு 
ஏதுவும் அரணும் பயனும் ஆம் என்பது கூறப்பட்டது . 

( கு - ரை . ) சுற்றத்தவராற் சூழப்படும்படி அவர்களை ஆதரித்து 
நடப்பது பகையின்றி அரசுபுரிதற்கு ஏ துவாதலால் : அதுவே , செல் 
வத்தைப் பெற்றிருத்தலாலாகிய பயனென்பதாம் . தழீஇ - தழுவி ; 
அணைத்து , ஆதரித்து . பெற்றத்தால் என்பது பெற்றவ தனால் 
என்பதன் தொகுத்தல் விகார மென்பது , பரிமேலழகர் கொள்கை . 
அது அல்லது அஃது என்ற சுட்டுப்பெயர் ஆல் என்னும் வேற் 
றுமையுருபு ஏற்கும்போது , அன் சாரியை பெற்று அதனால் 
என நிற்குமேயன்றி , சாரியைபெறாது ‘ அதால் என நில்லா தென் 
பது , தொல்காப்பியத்தாற் போதரும் . இனி , பெற்ற தால் என் 
பது , பெற்றத்தால்என விரித்தல் விகாரம் பெற்றதெனினுமாம் . 
தொடை - இங்கே , எதுகைத்தொடை . இவ்வொழுக்கு - இவ்வாறு 
ஒழுகுதல் : சுற்றத்தாற் சூழப்பட வொழுகுதல் . அரண் - பாது 
காப்பு . 


( ச ) 


நிஉரு . கொடுத்தலு மின்சொலு மாற்றி னடுக்கிய 

சுற்றத்தாற் சுற்றப் படும் . 
பரி. - ( ஒருவன் ) , - கொடுத்தல் உம் - ( சுற்றத்திற்கு வேண்டு 
வன ) கொடுத்தலையும் , இன் சொல்உம் - இன்சொற் சொல்லு 
தலையும் , ஆற்றின் - வல்லனாயின் , -- அடுக்கிய சுற்றத்தால் - 
( தம்மில் ) தொடர்ந்த பலவகைச் சுற்றத்தானே , சுற்றப்படும் - 
சூழப்படும் ; ( எ - று . ) 

இரண்டும் அளவறிந்து ஆற்றுதல் அரிதென்பது தோன்ற , 
ஆற்றின் என்றார் . தம்மில்தொடர்தலாவது - சுற்றத்ததது சுற்ற 
மும் , அதனது சுற்றமுமாய் அவற்றாற் பிணிப்புண்டுவருதல் . இவ் 
வுபாயங்களை வடநூலார் தானமும் சாமமும் என்ப . 

18 


ககூஅ 


திருக்குறள் 


( கு - ரை ) கீழ்க்குறளிற் சுற்றத்தாற் சுற்றப்பட ஒழுக 
வேண்டுமென்றார் : அங்ஙன் சுற்றத்தாரால் தழுவப்படுதற்கு 
உபாயம் அளவறிந்து கொடுத்தலும் இன்சொல்லைச் சொல்லு 
தலுமே என்க.இக்குறளில் கொடுத்தல் இனியசொல்லல் இவற்றில் 
வல்லவனாயின் அன்னான் தன் சுற்றத்தால்மாத்திரமன்றி , சுற்றத் 
தின்சுற்றமும் அதனது சுற்றமும் என்ற இவ்வாறான சனத்தா 
லும் சுற்றப்படுவானென்பதாம் . தம்மில் தொடர்ந்த - தமக்குள் 
உறவு முறைமையால் ஒன்றையொன்று தொடர்தலுடைய . இரண் 
டும் வேண்டுவனகொடுத்தலும் , இன்சொற்சொல்லுதலும் . 
அளவு அறிந்து - செல்வம் முதலியவற்றிலே சுற்றத்தின் அளவை 
யும் தன் அளவையும் அறிந்து . ஆற்றின் எனக்கூறியது , அரு 
மைவிளக்கு மென்க . அவற்றால் பிணிப்புண்டு - கொடையாலும் 
இன்சொலாலும் அன்புபூண்டு . கொடுத்தல் தானமும் , இன்சொல் 
ஸாமமுமாம் . என்ப 

என்ப - என்று சொல்வர் . இன்சொல் என்பது , 
பண்பு புலன் மாறிவந்த உபசாரவழக்கு என்பர் பிரயோக விவேக 
நூலார் . 
நஉசு . பெருங்கொடையான் பேணான் வெகுளி யவனின் 

மருங்குடையார் மாநிலத் தில் . 
பரி .-- ( ஒருவன் ) , பெருங் கொடையான் - மிக்ககொடையை 
யுடையனுமாய் , வெகுளி பேணான் - வெகுளியைவிரும்பானு 
மாயின்,அவனின் - அவன்போல , மருங்குஉடையார் - கிளையுடை 
யார் , மாநிலத்து இல் - இவ்வுலகத்து இல்லை ; ( எ - று . ) 

மிக்க கொடை - ஒன்றானும் வறுமையெய்தாமற் கொடுத் 
தல் . விரும்பாமை - இஃது அரசர்க்குவேண்டுவதொன்றென்று 
அளவிறந்துசெய்யாமை . 
( கு - ரை . ) எப்பொருளையும் இல்லையென்னாது 

நிரம்பக் 
கொடுத்தலும் அரசற்கு வேண்டுவது என்ற காரணத்தால் வெகு 
ளியை அளவிறந்து செய்யாமலும் இருக்கும் மன்னவன்போலச் 
சுற்றமுடையார் எவருமிலரென்பதாம் . கொடை - கொடுத்தல் , 
வெகுளி - கோபித்தல் ; தொழிற் பெயர்கள் . கிளை - சுற்றம் . மா 
நிலம் - பெரிய பூமி . ஒன்றானும் வறுமை எய்தாமல் 

ஒரு பொரு 
ளாலும் வறுமையடையாமல் : எல்லாப்பொருளாலும் நிறைந்திருக் 
கும்படி . விரும்பாமை - வெகுளியை விரும்பாமை. இஃது அரசற்கு 
வேண்டுவது ஒன்று என்று அளவிறந்து செய்யாமை கோபம் 
அரசனுக்கு இன்றியமையாத தென்ற காரணத்தால் அக்கோ 
பத்தை வரம்புகடந்து கொள்ளாமை . அரசனுக்குக் காமமும் கோப 
மும் முனிவர்க்குப்போல முழுவதும் ஒழிக்கத்தக்க பெருங்குற்ற 
மல்ல வென்பது நூல்துணிபு ; கீழ் குற்றங்கடிதல் என்ற அதிகா 
ரத்தின் இறுதியில் ‘காமம் வெகுளி உவகையென்பன முற்றக்கடியுங் 
குற்றம் அன்மையின் என்றும் , மேல் பேதைமை என்னும் அதிகார 
த்தின் தொடக்கத்தில் முற்றக்கடியுங் குற்றமன்மையிள் உளவாய 
வெகுளியானும் காமத்தானும் என்றும் பரிமேலழகர் கூறுதல் 


கங்க 


ருகூ - ஆம் அதிகாரம் - சுற்றந்தழால் 
உணர்க : அவசியமான இடங்களிற் கோபமும் , உரிமையிடத்துக் 
காமமும் கொள்வது அரசர்க்கு முறைமை . அரசர்க்கு என்ற 
விடத்து, ஆதற்கு என்று பிர திபே தமுண்டு: தாம் விருத்தியடை 
தற்கு என்று பொருள் . அவனின் - இன் - ஐந்தாமுருபு , ஒப்புப் 
பொருளது . மருங்கு - பக்கம் ; இது - இலக்கணையால் , பக்கங்களிற் 
சூழ்ந்து நிற்கும் உறவினரை உணர்த்திற்று . 

( சு ) 
நீ உஎ . காக்கை கரவாக் கரைந்துண்ணு மாக்கமும் . 

அன்ன நீ ரார்க்கே யுள . 
பரி . - காக்கை - காக்கைகள் , ( தமக்கு இரையாயின கண்ட 
வழி ), கரவா - மறையாது , கரைந்து - (இனத்தை ) அழைத்து , 
உண்ணும் - ( அதனோடுங் கூட ) உண்ணாநிற்கும் ; ஆக்கம்உம் - 
( சுற்றத்தான் எய்தும் ) ஆக்கங்களும் . அன்ன நீரார்க்குஏ - அப் 
பெற்றித்தாய இயல்பினை யுடையார்க்கே , உள - உளவாவன ; ( ) 

அவ்வாக்கங்களாவன - பகையின்மையும் , பெருஞ்செல்வ 
முடைமையும் முதலாயின . எச்சவும்மையான் , அறமும் இன்பமு 
மேயன்றிப் பொருளும் எய்து மென்பது . பெறுதும் . அப் 
பெற்றித்தாய இயல்பு என்றது , தாம் நுகர்வன எல்லாம் 
அவரும் நுகருமாறு வைத்தல் . 

( கு - ரை . ) , உறவினரால் பெறக்கூடிய பகையின்மை பெருஞ் 
செல்வமுடைமை முதலாய நன்மைகள் , தாம் நுகர்வன சுற்றத்தார் 
நுகருமாறு வைக்குந் தன்மை யுடையார்க்கு உள்ளனவாமென்ப 
தாம் . கண்டவழி - பார்த்தபொழுது . மறையாது - ஒளிக்காமல் . 
இனம் - தம் இனமாகிய பிறகாக்கைகள் . சுற்றத்தான் எய்துதும் 
ஆக்கம் - உறவினரால் வரும் நன்மைகள் . அப்பெற்றித்து ஆய - 
அத்தன்மைய தான . அப்பெற்றித்தாய இயல்பினையுடையார் - தாம் 
நுகரத்தக்க பொருள்கள் நேர்ந்தவிடத்து ஒளிக்காமற் சுற்றத் 
தாரை யழைத்து அவரோடுங்கூட நுகர்பவர் . உள 
" காகமுறவுகலந்துண்ணக்கண்டீர் என்றார் , தாயுமானவரும் . எச்ச 
வும்மை - ஆக்கமும் என்பதில் உள்ளது ; இது - இறந்தது தழு 
விய எச்சம் . பெறுதும் - பெறுவோம் .. நுகர்வன எல்லாம் - அனுப 
விக்கும் பொருள்களெல்லாவற்றையும் . 

ஈறுகெட்ட எதிர் 
மறைவினையெச்சம் : கரவாக்கரைந்து என இதன் முன் வலிமிக்கது 
பொதுவிதியால் ; ( நன் . உயிர். கரு . ) கரவாகரைந்துண்ணும் என 
இயல்பான பாடத்துக்கு - மறைக்கா தனவாய் என்று எதிர்மறைப் 
பலவின்பால் முற்றெச்சமாகக் கொள்க ; அதன்முன் வலி இயல் 
பாம் : ( நன் . உயிர் . உக .) நீரார்க்கு - நீர்மையென்னும் பண்புப்பெயர் 
ஈறுபோயிற்று . ஏ - பிரிநிலை. உள - பலவின்பாற்குறிப்புமுற்று . ( எ ) 
நிஉஅ . பொதுநோக்கான் வேந்தன் வரிசையா நோக்கின் 

அதுநோக்கி வாழ்வார் பலர் . 
பரி .-- பொது நோக்கான் - ( எல்லாரையும் ) ஒருதன்மைய 
ராக நோக்காது , வேந்தன் - அரசன், வரிசை ஆ நோக்கின் - 
( தத்தம் ) தகுதிக்கு ஏற்ப நோக்குமாயின் , அது நோக்கி வாழ் 


உள்ளன . 


கரவா 


திருக்குறள் 


வார் - அச்சிறப்பு நோக்கி ( அவனை விடாது ) வாழுஞ் சுற்றத்தார் , 
பலர்- ; (எ - று . ) 

உயர்ந்தார் நீங்குதல் நோக்கிப் பொதுநோக்கை விலக்கி, 
எல்லாரும் விடாதொழுகுதல்நோக்கி வரிசைநோக்கைவிதித்தார் . 

இந்நான்குபாட்டானும் , சுற்றந்தழுவும் உபாயம் கூறப் 
பட்டது . 

( கு - ரை .) உயர்ந்தாரையும் தாழ்ந்தாரையும் சமமாக நடத்தி 
னால் , உயர்ந்தவர் தம்மை அவமதித்ததாகக் கருதி அவனை நீங்குவ 
ராதலால் , அங்ஙனம் பொதுப்பட நோக்குதல் ஆகாது : அவரவர் 
தகுதிக்கு ஏற்பநோக்கின் அம்மன்னவனிடத்து உள்ள அச்சிறப்பு 
நோக்கி அவனை விடாது வாழுஞ் சுற்றத்தார் பலராவரென்பதாம் . 
கபிலரென்னுஞ் சிறந்தபுலவர் மலையமான் திருமுடிக்காரியென்னும் 
அரசனிடஞ் சென்றபோது அவ்வள்ளல் அவரது பெருமைக்குத் 
தக்கபடி அவர்க்கு மிக்க பரிசு கொடாது மற்றைய புலவர்களோ 
டொப்ப அவரை மதித்து ஏதோ சிறி துகொடுத்தனனாக , அது 
பற்றி அவர் அவனை நோக்கி “ ஒருதிசை யொருவனை யுள்ளி நாற் 
றிசைப் , பலரும் வருவர் பரிசின் மாக்கள் , வரிசையறிதலோ வரிதே 
பெரிதும் , ஈத லெளிதே மாவண்டோன்றல் , அது நற்கறிந்தனை 
யாயின் , பொதுநோக்கொழிமதி புலவர்மாட்டே ” என்று கூறிய 
செய்யுள் , புறநானூற்றிற் காணத்தக்கது . தத்தம் - அவரவரது . 
தகுதி - யோக்கியதை, கௌரவிக்கப்படும் நிலைமை ; அதற்கு ஏற்ப 
நோக்கு தல் - உபசரித்து ஒழுகுதல் . விதித்தார் - வேண்டுமென் 
றார் . நோக்கான் - எதிர்மறை முற்றெச்சம் . ஆ - ஆக : விகாரம் . ( அ ) 
நிஉக . தமராகித் தற்றுறந்தார் சுற்ற மமராமைக் 

காரண மின்றி வரும் . 
பரி .-- தமர் ஆகி - ( முன் ) தமராய்வைத்து , தன் துறந்தார் - 
( தன்னோடு அமராது யாதானுமொருகாரணத்தால் ) தன்னைப் 
பிரிந்து போயவர் , சுற்றம் - (பின்னும்வந்து ) சுற்றமாதல் , 
அமராமை காரணம் இன்றி - , அவ்வமராமைக்காரணம் ( தன் 
மாட்டு ) இல்லையாக, வரும் - தானே யுளதாம் ; ( எ - று . ) 

அமராமைக்காரணமின்றி என்றதனான் , முன் அஃது . 
உண்டாய்த் துறத்தல் பெற்றாம் . அஃதாவது - அரசன் தான் 
நெறிகெடஒழுகல், வெறுப்பனசெய்தல் என்ற இவை முதலிய 
வற்றான் வருவது . ஆக்கம் , வருவிக்கப்பட்டது . இயற்கை 
யாகவே அன்புடையராய சுற்றத்தார்க்குச் செயற்கையான் வந்த 
நீக்கம் அதனை யொழிய ஒழியும் ; ஒழிந்தால், அவர்க்கு அன்பு 
செய்து கொள்ள வேண்டா : பழைய இயல்பாய் நிற்கும் என்பார் , 
வரும் என்றார் . 

( கு - ரை . ) முன்பு தனக்கு நெருங்கிய சுற்றமாக இருந்தவர் 
பின்பு அங்ஙனிராமைக்குக் காரணம் தாம்நெறிகெட ஒழுகல் அவர் 


| 


நிகூ - ஆம் அதிகாரம் -- சுற்றந்தழால் 


கரக 


- 


காரணமாக 


வெறுப்பன செய்தல் முதலான தீச்செயல் : தம்மிடத்து நிகழ்தலே : 
அவை தம்மிடத்து நின்று நீங்கின் , தம்மைவிட்டு நீங்கினவர் , 
தாமே வந்து சுற்றமாவரென்பதாம் . தன் தீமையாற் பிரிந்து சென் 
றவரைத் தழுவும் ஆறு இதனாற் கூறப்பட்டது . முன் தமராய் 
வைத்து - முன்பு தம்மையடுத்த சுற்றத்தவராயிருந்து . தன்னோடு 

னோடு மனங்கலந்திராமல் . யாதானும் - யாதாயி 
னும் . அவ்வமராமைக் காரணம் தன் மாட்டு இல்லையாக - அங்ஙனம் 
அவர் தன்னோடு கலவாமற் பிரிந்து சென்றதற்குக் 
வுள்ள குற்றம் தன்னிடத்து நீங்க . முன் அஃது உண்டாய்த் 
துறத்தல் - முன்பு அவ்வமராமைக்காரணம் தன்னிடத்து உள் தா 
யிருத்தலால் அவர்கள் தன்னைப்பிரிந்து செல்லுதல் . அஃதாவது 
அவ்வமராமைக் காரணமாவது . நெறிகெட ஒழுகல் - நல்லொழுக்க 
வழி விலகி நடத்தல் ; அற நூல் பொருனூல் கூறிய வழிப்படி 
நடவாமல் தன் விருப்பின்படி நடத்தலெனினுமாம் . வெறுப்பன 
செய்தல் - சுற்றத்தார் வெறுக்கத்தக்க காரியங்களைச் செய்தல் . 
‘ முதலிய என்றதனால் காமம் வெகுளி உவகைகளை அளவுகடந்து 
செய்தல் , இடித்து மதிகூறும் அமைச்சர் புரோகிதர்களை ஆதரி 
யாமை முதலியன கொள்க . ஆக்கம் - ஆதல் ; இச்சொல் வருவிக் 
கப்பட்டது , சுற்றம் என்ற தன்பின் . இயற்கையாகவே 

ஸ்வபா 
வத்திலே ; புதியகாரணமில்லாமலே என்றபடி , செய்கையான் - 
காரணத்தால் . நீக்கம் - பிரிவு . அதனை ஒழிய - அக்காரணத்தை 
நீங்க . தமர் - தாம் என்னும் பகுதியடியாப் பிறந்த கிளைப்பெயர். 
தற்றுறந்தார் - இரண்டனுருபுத்தொகை , 

அமராமை எதிர் 
மறைத்தொழிற்பெயர் . அமராமைக் காரணம் - நான்காம் வேற்று 
மைத்தொகை . இக்குறளில் , சுற்றமா தல் - எழுவாய் . 


சுந் 


5.கூ.0 . உழைப்பிரிந்து காரணத்தின் வந்தானை வேந்தன் 

இழைத்திருந் தெண்ணிக் கொளல் . 
பரி.- உழை பிரிந்து - ( காரணமின்றித் தன்னிடத்து 
நின்றும் பிரிந்துபோய் , காரணத்தின் வந்தானை- (பின் ) காரணத் 
தான் வந்த சுற்றத்தானை , வேந்தன் - அரசன் , 

இழைத்து 
இருந்து- ( அக்காரணத்தைச் ) செய்துவைத்து , எண்ணி கொளல் - 
ஆராய்ந்து தழீ இக்கொள்க ; ( எ - று . ) 

வாளா உழைப்பிரிந்து என்றமையின் , பிரிதற்குக் காரண 
மின்மை பெற்றாம் . வருதற்காரணத்தைச் செய்யாதவழிப் பின் 
னும் பிரிந்து போய்ப் 

போய்ப் பகையோடு கூடுமாகலின் இழைத் 
திருந்து என்றும் , அன் பின்றிப் போய்ப் பின்னுங் காரணத் 
தான் வந்தமையின் ‘ எண்ணிக்கொளல் என்றுங் கூறினார் . 

பிரிந்துபோய சுற்றத்தாருள் தீமை செய்யப் போய் அதனை 
யொழிய வருவானும் , அது செய்யாமற் போய்ப் பின் நன்மை 
செய்ய வருவானும் தழுவப்படு மாகலின் , தழுவுமாறு , முறையே 
இவ்விரண்டுபாட்டானுங் கூறப்பட்டது . 


கரம் 


திருக்குறள் 


( கு - ரை . ) காரணமின்றிப்பிரிந்து சென்றவன் யாதாயினும் 
ஒரு காரணத்தால் தன்னைச்சேர்ந்தபோது அக்காரணத்தைச் 
செய்தவண்ணம் அவனை ஆராய்ந்து தழுவவேண்டுமென்பதாம் . 
பிரிந்தவன் மனங்கலந்த நட்பினாலன்றிக் காரணத்தால் கூடியவ 
னாதலால் , அவன் வந்து கூடு தலை ஆராயவேண்டு மென்றது . 
உழை - இடம் . உழைப்பிரிந்து - ஐந்தாம்வேற்றுமைத்தொகை . 
காரணத்தான் - யாதாயினுமோர் ஏ துவினால் . வாளா - சும்மா 
காரணங்கூ-றாமல் 

என்றபடி . வருதற்குக்காரணம் தன்னிடம் 
வந்து கூடுதற்கு வேண்டிய காரணம் . செய்யாதவழி - தான் செய் 
யாமற்போனால் . பகையோடு கூடும் - பகைவருடன் சேர்வான் . தீமை 
செய்ய - அரசனாகிய தான் தீங்கு செய்ததனால் . அதனையொழிய 
தான் தீங்கு செய்தலை நீங்கிய தனால் . அதுசெய்யாமல் 

தான் 
தீங்கொன்றுஞ்செய்யாமலிருக்கையில் . நன்மை செய்ய 

தான் . 
நன்மை செய்ததனால் . ஆறு - விதம் . இழைத்திருந்து . ஒருசொல் 
தன்மைப்பட்டது . வந்தானைக் கொளல் என இயையும். வந்தானை 
செயப்படுபொருள் . 

( க 0 ) 
ருச ஆம் . அதிகாரம் .-- பொச்சாவாமை . 

பரி .--அஃதாவது - உருவும் திருவும் ஆற்றலும் முதலாய 
வற்றான் மகிழ்ந்து தற்காத்தலினும் பகையழித்தல் முதலிய காரி 
யங்களினும் சோர்தலைச் செய்யாமை . மேற்சொல்லிய சுற்றத் 
தாராற் பயனுள்ளது இச்சோர்வு இல்வழியாகலின் , இது , சுற்றந் 
தழாலின்பின் வைக்கப்பட்டது . 
( கு - ரை . )) உரு - வடிவழகு . திரு - செல்வம் . 

ஆற்றல் 
வலிமை . முதலாய என்றதனால் , நாடு அரண் முதலிய கொள்க . 
மகிழ்ந்து செய்யர்மை என இயையும் . தன் காத்தல் 

காத்தல் - தன்னைப் 
பாதுகாத்துக் கொள்ளுதல் . முதலிய என்றதனால் , தன்சேனை 
பகைவசமாகாது செய்தல் , அமைச்சர் புரோகிதர் முதலியவரோடு 
கலந்தாலோசித்தல் முதலியன கொள்க . பயன் உள்ளது - பயன் 
உண்டாவது . சோர்வு இல்வழி - தளர்ச்சி 

யில்லா தவிடத்து . 
பொச்சாவாமை - மறவாமை , அஜாக்கிரதைப் படாமை ; எதிர் 
மறைத்தொழிற்பெயர் ; பொச்சா - பகுதி ; ஆ - எதிர்மறையிடை 
நிலை , மை - விகுதி . இதன் உடன்பாடு - பொச்சாப்பு . 
ஙக . இறந்த வெகுளியிற் றீதே சிறந்த 

வுவகை மகிழ்ச்சியிற் சோர்வு . 
பரி.--சிறந்த உவகை மகிழ்ச்சியின் - மிக்க உவகைக்களிப் 
பான் ( வரும்) , சோர்வு - மறவி , - ( அரசனுக்கு ), - இறந்த வெகுளி 
யின் தீது - அளவிறந்த வெகுளியினுந் தீது ; ( எ று . ) 

மிக்கஉவகை பெருஞ்செல்வம் , பேரின்பம் , பெருமிதம் 
என்றிவற்றான் வருவது . அளவு பகைவரையடர்த்தற்கும் , 
கொடியோரையொறுத்தற்கும் வேண்டுவது . இறந்தவெகுளி 


- 


நீச - ஆம் அதிகாரம்-- பொச்சாவாமை 


பகைவரை 


மறவி 


ஒரோவழிப் பகைவரையும் கொல்லும் : இஃது அன்னதன்றித் 
தன்னையே கோறலின் , அதனினுந் தீதாயிற்று . 

( கு -ரை . ) பகைவரை யடர்த்தற்கும் கொடியோரைத் தண்டி 
தற்கும் வேண்டும் அளவினும் மிக்கவெகுளி சிலசமயத்துப் பகைவ 
ரையும் கொல்லும் : மிக்க உவகை மகிழ்ச்சியாலானசோர்வோ 
யழித்தற்கு ஒருகால் உதவுவதுஞ் 

செய்யாது 
கொண்டவனை மாத்திரமே யழிக்குமாதலால் அந்த உவகை மகிழ்ச் 
சிச் சோர்வு இறந்த வெகுளியினும் தீதாகுமென்பதாம் . உவகைக் 
களிப்பு - உட்பகைவர்க்கம் ஆறில் மோகத்தாலுண்டாகும் மதம் ; 
இங்கே , உவகை - வரம்புகடந்த மகிழ்ச்சி ; களிப்பு - அதிலுண்டா 
கும் மதிமயக்கம் . ( இவ்விரண்டும் , பதினெண்குற்றங்களிலுஞ் 
சேர்ந்தவை .) 

மறதி . அளவு இறந்த - வரம்புகடந்த . 
பேரின்பம் - அதிக சுகம் . பெருமிதம் - கம்பீரத்தன்மை . அளவு 
கோபத்திற்கு அளவாவது . அடர்த்தல் - அழித்தல் . கொடி 
யோரை ஒறுத்தல் - துஷ்டரைத் தண்டித்தல் . ஒரோ வழி - ஒரு 
சமயத்தில் . பகைவரையும் உம்மையால் , அளவிறந்த 
கோபம் தன்னையுங்கொல்லும் என்பது பெறப்படும் . இஃது 
சிறந்த உவகை மகிழ்ச்சியாலுண்டாகுஞ் சோர்வு . அன்னது அன்றி 
> அத்தன்மைய தல்லாமல் : பகைவரையும் ஒருகால் அழித்தற்கு 
உதவாமல் . தன்னையே கோறலின் - தன்னை மாத்திரமே அழிக்கு 
மா தலால் . அதனினும் - இறந்தவெகுளியினும் . அளவுகடவாத 
வெகுளி அரசர்க்குவேண்டுவதொன்றாதலால் , இறந்தவெகுளி 
என்றார் . 

இறந்த என்னும் பெயரெச்சத்திலுள்ள இறத்தலென் 
னுஞ் செயப்படுபொருள்குன்றாவினை ஒருசெயப்படுபொருளை 
வேண்டி நின்ற தனால் , 

அளவு 

ஏற்ற சொல் வருவிக் 
கப்பட்டது ; இது - அவாய்நிலை யெனப்படும் . வெகுளியின் - ஐந்தா 
முருபு , எல்லைப்பொருளது தேற்றம் . சிறத்தல் - இங்கே , 
அளவின் மிகுதல் . மகிழ்ச்சியின் , இன் - ஏது . உவகை , மகிழ்ச்சி , 
சோர்வு - தொழிற்பெயர்கள் . 

( க ) 


என்ற 


4 


. 


என 


ருகூஉ . பொச்சாப்புக் கொல்லும் புகழை யறிவினை 

நிச்ச நிரப்புக்கொன் றங்கு . 
பரி.- புகழை - ( ஒருவன் ) புகழினை , பொச்சாப்பு - ( அவன் ) 
மறவி , கொல்லும் - கெடுக்கும் : அறிவினை-, நிச்சம் நிரப்பு- , 
கொன்றாங்கு - கெடுக்குமாறு போல ; (எ - று . ) 

"நிச்ச நிரப்பு - நாள்தோறும் இரவான்வருந்தித் தன்வயிறு 
நிறைத்தல் . அஃது அறிவுடையான்க ணுண்டாயின் , அவற்கு 
இளிவரவானும் பாவத்தானும் எள்ளற்பாட்டினை விளைத்து , 
அவன் நன்குமதிப்பினை அழிக்கும் ; அதுபோல , மறவியும் புக 
ழுடையான்கணுண்டாயின் , அவற்குத் தற்காவாமையானும் 
காரியக்கேட்டானும் எள்ளற்பாட்டினை விளைத்து , அவன் நன்கு 
மதிப்பினை அழிக்கும் என்பதாயிற்று . 


திருக்குறள் 
இவையிரண்டுபாட்டானும் , பொச்சாப்பினது குற்றம்கூறப் 
பட்டது . 

( கு - ரை . ) நாடோறும் இரத்தல் தொழிலால் வருந்தித் தன் 
வயிற்றை நிரப்பவேண்டிய நித்திய தரித்திரம் அறிவுடையானிடத் 
திலுண்டானால் , அது அவனுக்கு அவமானத்தாலும் பழிப்பை 
விளைத்து அவனுடைய பாவத்தாலும் நன்கு மதிப்பை யழிக்கும் : 
அதுபோல மறதியும் புகழுடையோனிடத்து உண்டானால் அவ 
னுக்குத் தற்காவாமையாலும் காரியக்கேட்டாலும் பழிப்பை விளை 
த்து அவனுடைய நன்குமதிப்பை யழிக்குமென்பதாம் . நிச்சநிரப்பு 
நித்திய தரித்திரம் . இரவான் - இரத்தலால் . இளிவரவு - அவமானம் . 
எள்ளற்பாடு- இகழப்படுந்தன்மை , நிந்தை . நன்கு மதிப்பு பெருமை , 
கௌரவம் . தன் காவாமை தன்னைத் தான் பாதுகாத்துக்கொள் 
ளாமை . நிச்சம் - நித்யம் என்ற வடசொல்லின் சிதைவு ; இது , நிச்சல் 
என்றும் வழங்கும் . நிரப்பு - எல்லாப்பொருள்களும் நிரம்பியிருத் 
தல் ; நிரம்பு என்னும் முதனிலை திரிந்த தொழிற்பெயர் : இது 
எதிர்மறையிலக்கணையால் , ஒருபொருளுமில்லாமையாகிய வறுமை 
யைக் குறிக்கும் ; ( அரக்கரை ‘ புண்ய ஜநம் என்றும் , செல்வத்தை 
வெறுக்கை என்றும் , அறிவிலானை முழுமகன் . என்றும் , 
பொறாமைப்படு தலை அழுக்கறுத்தல் என்றும் , அநித்யமாகிய 
உடம்பை மெய் என்றும் , செவ்வாய்க்கிழமையை மங்களவரரம் 
என்றும் கூறுவனவெல்லாம் இத்தன்மையன .) கொன்றாங்கு - 
கொன்றாலாங்கு அல்லது கொன்ற தாங்கு என்பது விகாரப்பட்ட 
தென்க : ஆங்கு - உவமவுருபு . தொழில்பற்றிவந்த உவமையணி . 
வறுமை அறிவைக்கெடுத்தலை , நீர்மையேயன்றி நிரம்பவெழுந்த 
தங் , கூர்மையு மெல்லா மொருங்கிழப்பர் -- கூர்மையின் , முல்லை 
மலைக்குமெயிற்றாய் நிரப்பென்னும் , அல்லலடையப்பட்டார் என்ற 
நாலடியாரினாலும் அறிக . நிச்சநிரப்பு அறிவைக் கொல்லுமென் 
றது - நித்திய தரித்திரம் ஒருவனுக்கு அறிவுடைமையாலாகும் 
நன்குமதிப்பினைக் கெடுக்குமென்றவாறு : அறிவிருந்தும் விளக்க 
முறாமற்செய்வதால் நிச்சநிரப்பு அறிவைக் கொல்வதாயிற்று . (உ ) 
கூகூ . பொச்சாப்பார்க் கில்லை புகழ்மை யதுவுலகத்து 

எப்பானூ லோர்க்குந் துணிவு . 
பரி.-- பொச்சாப்பார்க்கு - பொச்சாந்தொழுகுவார்க்கு , புக 
ழ்மை இல்லை - புகழுடைமையில்லை ; அது - அவ்வின்மை , ( இந் 
நீதிநூலுடையார்க்கேயன்றி), உலகத்து-- , எ பால் நூலோர்க்கு 
உம் - எவ்வகைப்பட்ட நூலுடையார்க்கும் ,, 

துணிவு - ஒப்ப 
முடிந்தது ; ( எ - று . ) 

அரசர்க்கேயன்றி அறம் முதலிய நான்கினும் முயல்வார்யாவர் 
க்கும் அவை கைகூடாமையிற் புகழில்லை யென்பது தோன்ற , 
எப்பானுலோர்க்குந்துணிவு என்றார் . 

( கு - ரை . ) அரசர்க்கேயன்றி அறம் பொருள் இன்பம் வீடுஎன் 
னும் புருஷார்த்தங்களில் முயல்வார்க்கும் அந்த அறம் முதலியன 


நிச . ஆம் அதிகாரம் - பொச்சாவாமை 


கார் 


- 


கைகூடாமையால் மறதியுடையார்க்குப் புகழ் உண்டாகாது என் 
பது யாவரும் உடன்பட்ட பொருளென்பதாம் . அவ்வின்மை 
மறவியுடையார்கட்குப் புகழில்லையென்பது . அரசநீதிகூறிவருகிற 
சந்தர்ப்பமா தலால் , இந்நீதி நூலுடையார் என்ற து -ராஜநீதிசாஸ் 
திரங்களெழுதியவர்களை . அறம்முதலிய நான்கு அறம் பொருள் 
இன்பம் வீடு என்னும் நால்வகைப் புருஷார்த்தங்கள் . அவை 
அப்புருஷார்த்தங்கள் . புகழ்மை - மை உடைமைப்பொருள்காட் 
டும் விகுதி . உம்மை முற்றுப்பொருளது . துணிவு - ஆட்சேப 
மில்லாமல் ஒரேவிதமாக நிச்சயிக்கப்பட்ட விஷயம் ; தொழிலாகு 
பெயர் , துணிபு என்றும் பாடம் . 

( ங ) 
கூசு . அச்ச முடையார்க் கரணில்லை யாங்கில்லை 

பொச்சாப் புடையார்க்கு நன்கு . 
பரி.- அச்சம் உடையார்க்கு அரண் இல்லை - ( காடு மலை 
முதலிய ) .அரண்களுள்ளே நிற்பினும் ( மனத்தின்கண் ) அச்ச 
முடையார்க்கு ( அவற்றாற் ) பயனில்லை ; ஆங்கு - அதுபோல , 
பொச்சாப்பு உடையார்க்கு நன்கு இல்லை - ( செல்வமெல்லாம் 
உடையராயினும் மனத்தின்கண் ) மறவியையுடையார்க்கு அவற் 
றாற் பயனில்லை ; ( எ - று . ) 

நன்மைக்கு ஏதுவாகலின் . ‘நன்கு என்றார் . அச்சமுடையார் 
நின்ற அரண் அழியுமாறுபோல , மறவியுடையாருடைய செல் 
வங்களும் அழியும் என்பதாயிற்று . 

( கு - ரை . ) அச்சமுடையார் . இருக்கும் அரண் அழியுமாறு 
போல , மறதியுடையாரது செல்வங்களும் அழியுமென்பதாம் . முத 
லிய என்ற தனால் , கடல் மதில் நிலம் படை என்ற இவைகளைக் 
கொள்க . அரண் பாதுகாப்பு . அவற்றால் - அவ்வரண்களால் . 
பின் உள்ள அவற்றால் என்பதற்கு - அச்செல்வங்களால் என்று 
பொருள் . நன்கு - நன்மையை 

விளைப்பதான செல்வத்துக்குக் 
காரியவாகுபெயர் . உவமையணி . வன் சார்புடையரெனினும் வலி 
பெய்து , தஞ்சார்பிலா தாரைத் தேசூன் றலாகுமோ மஞ்சுசூழ் 
சோலை மலைநாட யார்க்கானும் , அஞ்சுவார்க்கில்லை யரண் என் 
பது , பழமொழி . 

( ச ) 
குநர் . முன்னுறக் காவா திழுக்கியான் றன்பிழை 

பின்னூ றிரங்கி விடும் . 
பரி .- ( தன்னாற் காக்கப்படும் துன்பங்களை ), உற முன் 
காவாது - ( அவை ) வருவதற்குமுன்னே ( அறிந்து ) காவாது, 
இழுக்கியான் - மறந்திருந்தான் , - பின் ஊறு - பின் வந்து உற்ற 
காலத்து , (காக்கலாகாமையின் ) , தன்பிழை - அப்பிழையாயினை 
நினைந்து , இரங்கிவிடும்- ; ( எ - று . ) 

காக்கப்படுந் துன்பங்களாவன சோர்வுபார்த்துப் பகைவர் 
செய்வன . ஊற்றின்கண் என்புழி உருபும் சாரியையும் உடன் 
பி - ம் : * பிழைப்பினை . 

19 


காசு 


பான 


திருக்குறள் 
தொக்கன.உற்றகாலத்துக் காக்கலாகாமையின் , இரங்கிவிடும் 
என்றார் . 

இவைமூன்றுபாட்டானும் , பொச்சாப்புடையார்க்கு வரும் 
ஏதம் கூறப்பட்டது . 

( கு - ரை . ) காக்கப்படவேண்டிய துன்பங்களை முன்னமேயறிந்து 
அவைவருமுன் காப்பவனாயிராமல் வந்தபின் காப்பவனாயிருப்பவன் 
காக்கமுடியாமையால் வருத்தமுற்றுக் கழிவிரக்கமடைவ னென்பது 
கருத்து . காத்தல் இங்கே , தடுத்தல் ; செல்லிடத்துக் காய் 

என்ற குறளிற் போல . உற்றகாலத்து - துன்பங்கள் 
நேர்ந்தகாலத்தில் . காக்கலாகாமையின் - தடுக்கமுடியாமையால் . 
அப்பிழைப்பினை -வருமுன் தான் அறிந்து காவாதிருந்ததாகிய தன் 
குற்றத்தை. இரங்கிவிடும் - நிச்சயமாக கழிவிரக்கங்கொள்வான் ; விடு 
என்னுந் துணைவினை , துணிவுப்பொருளை விளக்கிற்று . சோர்வு - 
ஏமாந்திருக்குஞ் சமயம் . ஊறு என்ற தன் ஈற்றில் , தொக்க 
உருபு - கண் : தொக்க சாரியை - இன் . ஏ தம்- துன்பம் . முன் 
பின் என்னும் இடைச்சொற்கள் , இங்கே காலங்குறித்தன . 
பிழை என்பதை பிழைக்கு என விரிக்க : பிழைக்கு என்பதன் 
பொருள் - பிழையினை நினைந்து என்பது . உறுத லென்னும் 
பொருளை யுணர்த்துகிற ஊறு என்ற முதனிலை திரிந்த தொழிற் 
பெயர் -உறுங்காலத்தை யுணர்த்தியதனால் , தொழிலாகுபெயராம் . 
கூசு . இழுக்காமை யார்மாட்டு மென்றும் வழுக்காமை 

வாயி னஃதொப்ப தில் . 
பரி .- ( அரசர்க்கு ) , இழுக்காமை - மறவாமைக்குணம், யார் 
மாட்டுஉம் - யாவர்மாட்டும் , என்றுஉம் - எக்காலத்தும் , வழுக் 
காமைவாயின் - ஒழிவின்றி வாய்க்குமாயின் , அஃது ஒப்பது இல் - 
அதனை யொக்கும் நன்மை பிறிதில்லை ; ( எ - று . ) 

வினைசெய்வார் சுற்றத்தார் என்னும் தம்பாலார்கண்ணும் 
ஒப்ப வேண்டுதலின் யார்மாட்டும் என்றும் , தாம் பெருகிய 
ஞான்றும் சுருங்கியஞான்றும் ஒப்ப வேண்டுதலின் என்றும் 
என்றும் , எல்லாக்காரியங்களிலும் ஒப்ப வேண்டுதலின் வழுக் 
காமை என்றுங் கூறினார் . வாயின் என்பது - முதனிலைத் 
தொழிற்பெயரடியாக வந்த வினையெச்சம் ; வாய்த்தல் - நேர் 
படுதல் . 

( கு - ரை . ) அரசர்க்கு மறவாமையென்னுங் குணம் , பகைவரி 
டத்து மாத்திரமேயன்றித் தொழில் செய்பவர் சுற்றத்தாரென்ற 
தம்மைச் சேர்ந்தவரிடத்தும் , செல்வம் முதலியவற்றால் தாம் 
வளர்ச்சியுற்றாலும் தேய்வுற்றாலும் , எந்தத் தொழிலைச் செய்தா 
லும் ஒரு தன்மையாக வேண்டுமென்பதாம் . யாவர்மாட்டும் - எல்லார் 
விஷயத்திலும் . அதனை அந்த மறவாமைக்குணத்தை. தம் 
பாலார்கண்ணும் - தம்மைச்சேர்ந்தவரிடத்திலும் ; உம்மை 
வரிடத்து மாத்திரமேயன்றி என்ற கருத்தைத் தெரிவிக்கும் . 


- 


பகை 


நச - ஆம் அதிகாரம் - பொச்சாவாமை 


கசஎ 


- 


ஒப்ப வேண்டு தலின் - ஒரு தன்மையாகவே வேண்டியிருத்தலால் . 
பெருகிய ஞான்றும் - ( செல்வம் முதலியவற்றால் ) அபிவிருத்தி 
யடைந்தபொழுதும் , சுருங்கிய ஞான்றும் - ( அவற்றாற் ) குறை 
வடைந்தபொழுதும் . * வாயின் என்பதற்கு எழுதியுள்ள இலக் 
கணம் , இக்காலவழக்கிற்கு ஏலாது ; வாய்ப்பின் என்றாவது ,, 
வாய்க்கின் என்றாவது யாதாயினும் ஓரெழுத்தை விகுதி ஊர்ந்து 
வாராமையின் இங்ஙனங்கொள்ளப்பட்டதுபோலும் : இனி , வினைப் 
பகுதிக்குப்பொருள் கூறுமிடத்துத் தொழிற்பெயராகக்கூறும் மரபு 
பற்றி இவ்வாறுகூறினாரென்னலாம் . இழுக்காமை 

தொழிற் 
பெயர் , வழுக்காமை - வினையெச்சம் . ஒப்பது - வினையாலணையும் 
பெயர் . அது வொப்பது என்று பாடமோ துவாருமுளர் . ( 
குஙஎ . அரியவென் றாகாத வில்லைபொச் சாவாக் 

கருவியாற் போற்றிச் செயின் . 
பரி .--- அரிய என்று - ( இவை செய்தற்கு ) அரியனவென்று 
சொல்லப்பட்டு , ஆகாத - ( ஒருவற்கு ) முடியாத காரியங்கள் , 
இல்லை -: பொச்சாவா கருவியான் - மறவாத மனத்தானே , 
போற்றி - எண்ணி , செயின் - செய்யப்பெறின் ; ( எ - று . ) 

பொச்சாவாத என்பதன் இறுதிநிலை, விகாரத்தால் தொக் 
கது . அந்தக்கரணமாகலின் , கருவி என்றார். இடைவிடாத 
நினைவும் தப்பாதசூழ்ச்சியும் உடையார்க்கு எல்லாம் எளிதின் 
முடியுமென்பதாம் . 

இவையிரண்டுபாட்டானும் , பொச்சாவாமையது சிறப்புக் 
கூறப்பட்டது . 

( கு - ரை . ) இடைவிடாத நினைவும் தவறாத சூழ்ச்சியும் உடை 
யார்க்கு எப்படிப்பட்ட செயலும் எளிதில் முடியுமென்பதாம் . இறுதி 
நிலை - இங்கே , தகரஎழுத்துப்பேற்றொடு கூடிய அகரவிகுதி . அந்தக் 
அகக்கருவி. தப்பாத - தவறாத . 

தவறாத . சூழ்ச்சி - உபாயம் , 
ஆலோசனை . அரிய , ஆகாத - அன் சாரியை பெறாத பலவின் 
பாற் பெயர்கள் . என்று - செயப்பாட்டு வினைப்பொருளில் வந்த 
செய்வினை . செயின் என்றது , செய்தலின் அருமை விளக்கும் . 
தொல்காப்பியத்துச் சொல்ல திகாரத்து வினையியலில் “ நிலனும் 
பொருளும் ” என்ற சூத்திரத்தின் உரையில் , நின்முகங்காணு 
மருந்தினேன் ” என்புழி , காட்சியை மருந்தென்றா னாதலின் , காணு 
மருந்து என்பது - வினைப்பெயர்கொண்டதாம் ; " பொச்சாவாக் 
கருவியாற் போற்றிச்செயின் என்புழி பொச்சாவாக்கருவி என் 
பதும் அது , எனச் சேனாவரையரும் , “ பொச்சாவாக்கருவியாற் 
போற்றிச்செயின் " என்பது கருவிக்கண் அடங்கும் ” என நச்சினார்க் 
கினியரும் உரைத்தவாற்றை நோக்குமிடத்து , பொச்சாவாக் 
கருவி என்பதற்கு - பொச்சாவாமையாகியகருவி என்று பொருள் 
கொண்டனர் அவ்வாசிரியர்களென்பது பெறப்படும் . 

( எ ) 
குங.அ. புகழ்ந்தவை போற்றிச் செயல்வேண்டுஞ் செய்யாது 

இகழ்ந்தார்க் கெழுமையு மில் . 


கரணம 


ச்சது 

திருக்குறள் 
பரி.- புகழ்ந்தவை - (நீதிநூலுடையார் . இவை அரசர்க்கு 
உரியன என்று ) உயர்த்துக்கூறிய செயல்களை , போற்றி செயல் 
வேண்டும் - கடைப்பிடித்துச் செய்க : செய்யாது இகழ்ந்தார்க்கு - 
( அங்ஙனஞ்) செய்யாது மறந்தவர்க்கு , எழுமைஉம் - எழுமை 
யினும் , இல் - ( நன்மை ) இல்லை , ( ஆகலான் ); ( எ - று . ) 

அச்செயல்களாவன மூவகையாற்றலும் , நால்வகை 
யுபாயமும் , ஐவகைத்தொழிலும் , அறுவகைக்குணமும். முதலாய 
செயல்கள் . சாதிதருமமாகிய இவற்றின் வழீ இயோர்க்கு உள் 
ளது நிரயத்துன்பமே யாகலின் , “ எழுமையும் இல் என்றார் . 
எழுமை - ஆகுபெயர் . 

இதனான் , பொச்சாவாது செய்ய வேண்டுவனகூறப்பட்டன 

( கு - ரை . ) நீதி நூலுடையார் அரசர்க்குஉரியன என்று உயர்த் 
துக்கூறிய மூவகையாற்றல் முதலிய சாதிதருமமாகிய செயல்களி 
னின்று தவறியவர்க்கு ஏழுபிறப்பிலும் நன்மையுண்டாகா என்ப 
தாம் . உற்றிடுமாற்றன் மூன்று முபாயங்கணான்கு நன்மை , பற்றிய 
தொழில்களைந்தும் பண்புறுகுணங்களாறும் , மற்றையவனை த்துங் 
கேடாம் வளர்பிறப்பேழன் கூறும் , பற்றிய நன்மையின்றாம் பாழ்த்த 
பொச்சாப்புச்சாரின் ” என்றது இங்குக் காணத்தக்கது . கடைப் 
பிடித்து - மறவாமல் உறுதியாகப்பிடித்து . எழுமை - எழுபிறப்பு ; 
ஒருவன் ஒருபிறப்பிற்செய் தகருமத்தின்பயன் எழுபிறப்புவரையிலும் 
அவனுயிரைத் தொடர்தல் கூடும் என்பது , ஒருசார் நூல் துணிபு; 
கீழ் “ எழுமை யெழுபிறப்பு முள்ளுவர் " என்ற குறளில் எழுமை 
யென்றது - வினைப்பயன் தொடரும் ஏழுபிறப்பினை ; அது , வளை 
யாபதியுட்கண்டது என்றும் , “ ஒருமையு ளாமைபோ லைந் தடக்க 
லாற்றின் , எழுமையு மேமாப்புடைத்து என்ற குறளில் ஒருமைக் 
கண் செய்த வினையின் பயன் எழுமையுந்தொடரு மென்பது இத 
னான் அறிக என்றும் , “ ஒருமைகண் தான்கற்ற கல்வி யொரு 
வற்கு , எழுமையு . மேமாப் புடைத்து என்ற குறளில் வினைகள் 
போல உயிரின்கட் கிடந்து அது புக்குழிப் புகுமாகலின் , எழுமையு 
மேமாப்புடைத்து என்றார் ; எழுமை மேலே கூறப்பட்டது என் 
றும் கூறிப்போந்தார் பரிமேலழகர் . மூவகை ஆற்றல் அறிவு 
ஆண்மை பெருமை என்னும் மூன்றுவிதமான சக்திகள் ; சுசு - 
ஆங் குறளி னுரையிற் கூறினர் . நால்வகை உபாயம் - கொடுத்தல் , 
இன்சொற்சொல்லல் , வேறுபடுத்தல் , ஒறுத்தல் என்பன ; 
இவற்றை வடநூலார் தாந ஸாம பேத தண்டம் என்பர் ; ஈசு.எ 
ஆங் குறளி னுரையிற் கூறியது உணர்க . ஐவகைத்தொழில் -சிறிய 
முயற்சியினவும் , செய்தாற்பயனுள்ளனவும் , பயன் பெரிதாயினவும் , 
பயனில்ஐயமில்லர் தனவும் , பின்பு இன்பம் விளைப்பனவும் என 
இவை ; சுசுசு - ஆங் குறளி னுரைகொண்டு அறிக . தொல்காப்பியத் 
துப் பொருளதிகாரத்தில் ஐவகைமரபி னரசர் பக்கமும் " என்ற 
தனாற் குறிக்கப்பட்ட ஓதல் , வேட்டல் , ஈதல் , காத்தல் , தண்டஞ் 
செய்தல் என்ற ஐந்து தொழில்களைக் கொண்டாருமுளர் . இனி , 
ஐவகைத் தொழில் - மேல் வினைசெயல்வகை என்னும் சுஅ - ஆம் 


ணிகண்டு செய்கைகள் என்று உரைத்தலும் - சிறவாது , 

ருசு - ஆம் அதிகாரம் - பொச்சாவாமை 
அதிகாரத்தில் “ பொருள் கருவி காலம் வினை யிடனோ டைந்தும் , 
இருடீரவெண்ணிச்செயல் " என்னுங் குறளிற் கூறும் - பொருள் 
படை காலம் வினை இடம் என்னும் ஐந்தையும் தனித்தனி எண் 

அறு 
வகைக்குணம் - நட்பாக்கல் , பகையாக்கல் , மேற்செல்லுதல் , இருத் 
தல் , பிரித்தல் , கூட்டல் என்பன ; ச அ - ஆங்குறளி னுரையிற் கூறி 
னா . வழீ இயோர்க்கு- தவறியவர்க்கு , நிரயம் - நரகம் , எழுமை - எழு 
பிறப்பை யுணர்த்திய தனால் , எண்ணலளவை யாகுபெயர் . இங்கே 
எழுமை என்றது - ஏழின் தன்மையைக் குறியாமல் ஏழெனனும் 
எண்ணையே குறித்த தனால் , இதிலுள்ள மை விகுதி - தன்மைப் 
பொருள் விகு தியன் றென்றும் , தனக்கென வேறு பொருளுணர்த் 
தாத பகுதிப்பொருள் விகுதியா மென்றும் அறிகள் செயல்வேண் 
டும் என்பதை ஒரு சொல்லாகக் கொண்டு , செய்கவென்று உரைத் 
தார் ; “ ஓஒதல்வேண்டும் ” என்னுங் குறளினுரையில் ஓஒதல் 
வேண்டும் என்பது - ஒருசொல் நீர்மைத்து என இலக்கணங் 
கூறுமாறு காண்க . இதற்கு , அரசன் - தோன்றா எழுவாய் . இனி , 
செயல் வேண்டும் என இருசொல்லாக்கொண்டு , செய்தல் இன்றி 
யமையாததென எழுவாயும்பயனிலையுமாக உரைப்பினும் அமையும் . 
இவ்வுரைக்கு , வேண்டும் என்பது - ஒருவகை வியங்கோளாம் . 
எழுமையும் - உம்மை - முற்றுப்பொருளது . இல் என்னும் பய 
னிலைக்கு ஏற்ப , நன்மை என்னும் எழுவாய் வருவிக்கப்பட்டது . (அ ) 
தஙக . இகழ்ச்சியிற் கெட்டாரை யுள்ளுக தாந்தம் 

மகிழ்ச்சியின் மைந்துறும் போழ்து . 
பரி .- ( அரசர்), - தம் மகிழ்ச்சியில் - தம் மகிழ்ச்சிக்கண் , 
தாம் மைந்துஉறும்போழ்து - தாம் வலியுறும்பொழுது , இகழ்ச் 
சியின் கெட்டாரை - ( முற்காலத்து அதனின் ஆய் ) சோர்வாற் 
கெட்டவர்களை , உள்ளுக - நினைக்க ; ( எ - று , ) 

காரணங்களோடு அவர்க்குஉளதாய உரிமையை மகிழ்ச்சி 
மேலேற்றி தம் மகிழ்ச்சியில் என்றும் , இகழ்ச்சியும் கேடும் 
உடன் தோன்று மாகலின் மகிழ்ச்சியின் மைந்துறும்போழ்து 
என்றுங் கூறினார் . கெட்டாரை உள்ளவே , நாமும் அவ்வாறே 
கெடுது மென்று அதன்கண் மைந்துறா ரென்பது, கருத்து . 
எண்ணுக என்று பாடமோதுவாரும் உளர் , 

ரை . ) செல்வம் இன்பம் வீரம் என்ற மகிழ்ச்சிக்குக் 
காரணமானவை மிக்கிருக்கும் போது தமக்கு நேரக்கூடிய கேட்டினை 
மறந்து கெட்டவர்களை , தாம் மகிழ்ச்சியில் மன்னவர் மிக்கு நிற்குங் 
காலத்திலே நினைத்துப்பார்த்து அவர்கொண்ட இகழ்ச்சியைத் 
தாம் மேற்கொள்ளாதிருக்கவேணுமென் றவாறு . தம் மகிழ்ச்சிக் 
கண் தாம் வலிஉறும்பொழுது தமது செல்வம் முதலியவற்றா 
லாகிய உவகைக்களிப்பில் தாம் மிக்குநிற்குங்காலத்திலே . 
னின் ஆய சோர்வால் - அம்மகிழ்ச்சியா லுண்டாகிய மறதியால் , 
காரணங்களோடு - மகிழ்ச்சிக்குக் ) காரணமான செல்வம் இன்பம் 
வீரம் என்ற 

இவற்றோடு . மகிழ்ச்சியென்பது - உபசாரவழக்கு , 


- 


கநி 


திருக்குறள் 


அவர்க்கு - அரசர்க்கு . உரிமை - உரிய சம்பந்தம் . மகிழ்ச்சியில் 
மிக்கு நிற்கும்போது , இகழ்ச்சியும் கேடும் உடன்தோன்று மென்க . 
உள்ளவே நினைக்கவே . கெடுதும் - கெடுவோம் , 

அதன்கண் 
மைந்துஉறார் - மகிழ்ச்சியில் வலியுற்று நில்லார் . எண்ணுக என்ற 
பாடத்துக்கும் நினைக்கவென்றே பொருள் , அந்தப்பாடம் , 
மோனை த்தொடைக்குச் சிறக்கும் . இகழ்ச்சியின் - இன் ஐந்த 
னுருபு , ஏது . மகிழ்ச்சியில் - இல் - ஏழனுருபு . மைந்து -வலிமை . 
இகழ்ச்சியிற்கெட்டார் - இரணியன் , சூரபதுமன் , இராவணன் , துரி 
யோ தனன் , சச்சந்தன் முதலியோர் . “ இகழ்ச்சியிற் கெடுவோர் 
களை யெண்ணுக , மகிழ்ச்சியுண் பதி மைந்துறும்போ தெனப் , 
புகழ்ச்சி நூலுட் புகன் றனர் பூவினுள் , திகழ்ச்சிசெல் பொன் மணி 
முடி மன்னனே என்பர் சூளாமணியிலும் . 

( க ) 
நீச . உள்ளிய தெய்த லெளிதுமன் மற்றுந்தான் 

உள்ளிய துள்ளப் பெறின் . 
பரி .-- ( அரசனுக்கு ), உள்ளியது எய்தல் - ( தான் எய்த) 
நினைத்தபொருளை ( அந்நினைத்தபெற்றியே ) எய்துதல் , எளிது 
மன் - எளிதாம் : மற்றுஉம் தான் உள்ளியது உள்ள பெறின் - 
பின்னும் அதனையே நினைக்கக்கூடுமாயின் ; ( எ று . ) 

அது கூடாதென்பது ஒழிந்துநின்றமையின் , மன் - ஒழி 
யிசைக்கண் வந்தது . அதனையே நினைத்தலாவது - மறவியின்றி 
அதன்கண்ணே முயறல் . 

இவையிரண்டுபாட்டானும் , பொச்சாவாமைக்கு உபாயம் 
கூறப்பட்டது . 

( கு - ரை . ) தான் பெறக்கருதிய பொருளைப் பெற மறப் 
பின்றி முயற்சி செய்யின் , மன்னவனுக்குத் 

தான் 
பொருளை நினைத்தபடி அடைதல் எளிதாகு மென்பதாம் . எய்த - 
அடைய . நினைத்தபெற்றியே - 

எண்ணியபடியே . அது கூடாது 
என்பது - அங்ஙனம் ஒருபொருளையே மறதியின்றி இடைவிடாது 
ஞாபகத்திற்கொண்டு முயலுத லரிது என்பது . ஒழியிசை.சொல் 
லப்படாமல் ஒழிந்து நின்ற பொருளைக் குறித்தல் . மன் என்னும் 
இடைச்சொல் ஒழியிசைப்பொருளதாதலை , கழிவே ஆக்கம் ஒழி 
யிசைக் கிளவியென் , றம்மூன்றென்ப மன்னைச்சொல்லே என்ற 
தொல்காப்பியத்தால் அறிக . அதன் கண்ணே முயறல் 
நினைத்த அப்பொருள் விஷயத்திலேயே முயற்சிசெய்தல் . உள்ளி 
வினையாலணையும் பெயர் . 

( க ) 
குரு - ஆம் அதிகாரம் .-- செங்கோன்மை . 
பரி .-- அஃதாவது அரசனாற்செய்யப்படும் முறையினது 
தன்மை ; அம்முறை ஒருபாற்கோடாது செவ்விய கோல் போற 
லின் , செங்கோ லெனப்பட்டது ; வடநூலாரும் 

வடநூலாரும் தண்டம் 
என்றார் . அது சோர்வில்லாத அரசனாற்செயற்பால தாகலின் , 
இது, பொச்சாவாமையின் பின் வைக்கப்பட்டது. 


நினைத்த 


எய்த 


குரு - ஆம் அதிகாரம் - செங்கோன்மை 


கருக 


( கு - ரை . ) முறை 

நீதி . ஒருபால் கோடாமை இராச 
நீதிக்கு ஒரு தலையிற் பக்ஷபாதங்கொள்ளாமையும் , கோலுக்கு ஒரு 
பக்கத்திற் கோணியிராமையும் ஆம் . செவ்வியகோல் போறலின் - 
நேர்மையுடைய கோலையொத்தலால் . . செங்கோல் உவமவாகு 
பெயர் ; மை - தன்மைப்பொருள்காட்டும் விகுதி . செங்கோலுக்கு 
எதிர்மொழி - கொடுங்கோல் ; ஒருபக்கத்திற் கோணுதலுடைய 
கோல்போல ஒருபக்கத்திற் பக்ஷபாதமுடைய அரசாட்சி . தண் 
டம் - கோலின் பெயர் , அரசாட்சிக்கு வந்தது . 
ருசக . ஓர்ந்துகண் ணோடா திறைபுரிந்தி யார்மாட்டும் 

தேர்ந்துசெய் வஃதே முறை . 
பரி .- ( தன்கீழ் வாழ்வார் குற்றஞ்செய்தால் ) , ஓர்ந்து - ( அக் 
குற்றத்தை ) - நாடி , யார்மாட்டு உம் : யாவர் மாட்டும் , கண்ணோ 
டாது- , இறைபுரிந்து -நடுவுநிலைமையைப் பொருந்தி , தேர்ந்து 
( அக்குற்றத்திற்குச் சொல்லிய தண்டத்தை நூலோரோடும் ) 
ஆராய்ந்து , செய்வஃதுஏ - அவ்வளவிற்றாகச் செய்வதே , முறை 
முறையாம் ; ( எ - று . ) 

நடுவுநிற்றல் இறைக்கு இயல்பாகலின் அதனை இறை என் 
றும் , உயிரினுஞ் சிறந்தார்கண்ணும் என்பார் . ‘யார்மாட்டும் 
என்றும் கூறினார் . இறைமை இறை எனவும் , செய்வது - செய் 
வஃது எனவும் நின்றன . 

இதனான் செங்கோன்மையது இலக்கணம் கூறப்பட்டது , 

( கு - ரை ) தன்கீழ் வாழ்வார் குற்றஞ் செய்தால் தாட்சிணியப் 
படாமல் நடுவு நிலைமையை மேற்கொண்டு அக்குற்றத்தை நாடி 
அதற்கு ஏற்ற தண்டத்தை ஆராய்ந்து நூலோர் சொன்ன அள 
வாக விதிப்பதே அரசமுறை என்பதாம் . நாடி - ஆராய்ந்தறிந்து . 
கண்ணோடாது - தா V ணியப்படாமல் , கீழ் குற்றங்கடிதல் என் 
அதிகாரத்தில் “ மாணா, வுவகையு மேதம் இறைக்கு என்றவிடத் 
தில் , அளவிறந்த உவகையாவது - கழிகண்ணோட்டம் என்ற 
தனால் இராசநீதி செலுத்துகையில், தாக்ஷிணியப்படுதல் குற்ற 
மெனக் கூறப்பட்டது . நடுவுநிலைமை - பக்ஷபா தமில்லாத தன்மை ; 
மத்யஸ்தனாயிருத்தல் . தண்டம் - தண்டனை . நூலோர் - சாஸ் 
திரங்களில் வல்ல - மந்திரிகளும் , புரோகிதர்களும் . அவ்வளவிற்றாக . 
நூலோர் சொன்ன அளவினையுடைய தாக . அதனை - நடுவுநிற் 
றலை . இறை - அரசன் ; இச்சொல் - இங்கே அவன் தன்மையைக் 
குறித்தலால் , இதனை இறைமை என்பதன் விகாரமாகக் கொண் 

தொகுத்தல் விகாரமும் , செய்வஃது - விரித்தல் 
விகாரமுமாம் . இனி , அரசனுக்கு உரிய குணமாகிய நடுநிலை 

இறை என்ற குணிப்பெயரால் இங்கே கூறியது , 
பண்பு பண்பியாகக் கூறப்பட்ட உபசாரவழக்கு எனினுமாம் . கண் 
ணாடாது| --கண்ணோடு பகுதி . 

கண்ணோட்டமாவது - தன் 
னோடு பயின்றாரைக் கண்டால் அவர் கூறியன மறுக்க மாட்டாமை ; 
ஃது , அவர்மேற்கண் சென்றவழி நிகழ்வ தாகலின் , அப்பெயர்த் 


எற 


டார் . இறை 


மையை 


கரு 

திருக்குறள் 
தாயிற்று என மேற் கண்ணோட்டமென்னும் அதிகாரத்தில் 
உரைப்பது காண்க . புரிந்தியார் மாட்டும் - குற்றியலிகரம் . 
பிரிநிலை . 

( க ) 
நிச 2 . வானேக்கி வாழு மூலகெல்லா மன்னவன் 

கோனேக்கி வாழுங் குடி . 
பரி.- உலகு எல்லாம் - உலகத்து உயிரெல்லாம் , வான் 
நோக்கி வாழும் - மழைஉளதாயின் உளவாகாநிற்குமே; ( எனி , 
னும் ) , குடி - குடிகள் , மன்னவன் கோல் நோக்கி வாழும் 
அரசன் செங்கோல்உளதாயின் உளவாகாநிற்கும் ; ( எ - று . ) 
நோக்கி வாழ்தல் - இன்றியமையாமை . 

வானின் ஆய 
உணவை வான் என்றும் , கோலின் ஆய ஏமத்தை கோல் என் 
றுங் கூறினார் . அவ்வேமம் இல்வழி உணவு உளதாயினும் குடி 
கட்கு அதனாற் பயனில்லை யென்பதாம் . 

- ( கு - ரை . ) உலகத்து எல்லாவுயிர்களும் மழையினால் தான் 
உள்ளனவாகும் : என்றாலும் , குடிஜனங்கள் மன்னவன் கோல் 
நேர்க்கியே உள்ளனவாமென்பதாம் . வான் பெய்து பெருவிளைவு 
உண்டாயினும் அவ்வுணவுக்குக்கள்ளர் முதலியோரால் தீங்கு நேரா 
மைக்குச்செங்கோலே வேண்டுமென்க . இனி , இப்பாட்டுக்குஉலக 
மெல்லாம் வானோக்கிவாழ்தல்போல , குடிகள் செங்கோல்நோக்கி 
வாழும் என உரைத்தலும் பொருந்தும் ; இப்பொருளையும் பரிமே 
லழகர் இசைந்துள்ளார் . கரு எ - ஆங் குறளினுரையில் மேல் 
" வானோக்கிவாழும் " என்ற தனை எதிர்மறை முகத்தாற் கூறிய 
வாறு என உரைப் து காண்க . “ கோனோக்கிவாழுங் குடியெல் 
லாந் தாய் முலையின் , பானொக்கி வாழுங் குழவிகள் வானத், துளி 
நோக்கி வாழு முலக முலகின் , விளிநோக்கி யின்புறூஉங் கூற்று 
என்ற நான்மணிக்கடிகைச்செய்யுளையுங் காண்க . மன்னவன் கோல் 
நோக்கிக் குடிவாழ்தலையும் , வானோக்கி உலகெல்லாம் வாழ்தலையும் , 
குலசேகரர் , “ தானோக்கா தெத்துயரஞ் செய்திடினுந் தார்வேந்தன் 
கோனோக்கி வாழுங் குடிபோன் றிருந்தேனே என்றும் , எத்தனை 
யும் வான் மறந்த காலத்தும் பைங்கூழ்கள் , மைத்தெழுந்த மாமு 
கிலே பார்த்திருக்கும் " என்றும் உவமையாக எடுத்துக் கூறியுள் 
ளார் . இன்றி அமையாமை இல்லாமற் கூடாமை ; அதியவசியமா 
கக் கொண்டிருத்தல் . வானின் ஆக - மழையினா லுள தாகிற .. 
கோலின் ஆய ஏமம் அரசுமுறையா லுள தாகும் பாதுகாப்பு . 
உலகத்து உயிர்களெல்லாவற்றிற்கும் மழை இன்றியமையாதா தலை 
“ வானின் றுலகம் வழங்கி வருதலால் " என்று தொடங்கி “ நீரின் 
றமையா துலகெனின் யார்யார்க்கும் , வானின் றமையா தொழுக்கு 
என்பது இறுதியாகக் கீழ் வான்சிறப்பு என்னும் அதிகாரத்திற் 
பாக்கக்கூறிப்போந்தார் ; " மழையின்றி மாநிலத்தார்க்கில்லை 
என்ற நான்மணிக்கடிகையுங் காண்க வான் என்னும் ஆகாயத் 
தின் பெயர் - அங்கு உள்ள மேகத்துக்கு இடவாகு பெயரும் , பின்பு 
அது பெய்யும் மழைக்குக் காரணவாகுபெயருமாய் இரும்டியாகு 
பெயராம் . நிலத்தையும் உயிர்களையும் ஒழுக்கத்தையும் உணர்த்தி 


| 


- 


ருரு - ஆம் அதிகாரம் - செங்கோன்மை 


கநக . 


நிற்கும் பலபொருளொருசொல்லாகிய உலகு 

உலகு என்பது இங்கு 
வாழும் என்ற தனால் , மண்ணுலகத்துவாழும் சிவான்மாக்களை 
உணர்த்திற்று . உலகு என்பது - பால்பகாவஃறிணைப்பெய ராத 
லின் , எல்லாம் என்னும் பன்மைச்சொல்லோடு தொடர்ந்தது . ( 2 ) 
நிசங . அந்தணர் நூற்கு மறத்திற்கு மாதியாய் 

நின்றது மன்னவன் கோல் . - 
பரி .-- அந்தணர் நூற்குஉம் அந்தணர்க்கு உரித்தாய 
வேதத்திற்கும் , அறத்திற்குஉம் - ( அதனாற் சொல்லப்பட்ட ) 
அறத்திற்கும் , ஆதி ஆய் - காரணமாய் , நின்றது - நிலைபெற்றது , 
மன்னவன் கோல் - அரசனாற் செலுத்தப்படுகின்ற செங்கோல் . 

அரசர் வணிகர் என்னும் ஏனையோர்க்கும் உரித்தாயினும் , 
தலைமைபற்றி அந்தணர் நூல் என்றார் . மாதவர் நோன்பும் மட 
வார்கற்பும் , காவலன் * காவலன்றித் தங்காவலான் ஆகலின் , 
ஈண்டு அறம் என்றது , அவையொழிந்தவற்றை . வேதமும் அற 
னும் அநாதியாயினும் செங்கோல் இல்வழி நடவா ஆகலின், 
அதனை அவற்றிற்கு ஆதி என்றும் , அப்பெற்றியே தனக்கு ஆதி 
யாவது பிறிதில்லை யென்பார் ‘ நின்றது என்றும் கூறினார் . 

இவையிரண்டு பாட்டானும் செங்கோலது சிறப்புக் கூறப் 
பட்டது . 

-ரை .) வேதமும் அறனும் அநாதியாயினும் செங்கோ 
லுள்ளவழியே இனிது நடக்குமென்பதாம் . அந்தணர் - பிராமணர் . 
அழகிய தண்மையை யுடையவரென்று காரணப்பொருள்படும் : 
அம் - அழகு ; தண் - தண்மை யென்னும் பண்புப்பெயரின் அடி : 
தண்மை குளிர்ச்சி ;. இங்கே , அருள் . இச்சொல் - அருளை 
யுடைய பலர்க்கும் பெயராக வழங்கத்தக்கதாயினும் , பிராமணர் 
கட்கே யுரியதாக வழங்கு தலால் , காரணவிடுகுறிப்பெயராம் . இப் 
பெயர்க்கு அந்தத்தை யணவுவார் அந்தணர் : என்றது , வேதாந் 
தத்தையே பொருளென்று மேற்கொண்டு பார்ப்பார் என்றவாறு 
என்று காரணங்கூறுவர் நச்சினார்க்கினியர் . வேதத்தை ஓதுதல் 
ஓதுவித்தல் என்னும் இருதொழிற்கும் உரியவர் 

அந்த 
ணரே யாதலால் , வேதம் அந்தணர் நூல் எனப்பட்டது . அந் 
தணர் வேதியரென்றும் , மறையோரென்றும் , நான்மறையாளரென் 
றும் பார்ப்பாரென்றும் வழங்கப்படுதலுங் காண்க. இக்குறளில் , 
நூலை அந்தணரோடு தொடர்பு படுத்தியிருத்தலையும் , 
தொழிலோர் நூல்மறப்பர் காவலன் காவானெனின் 

என்ற ( நிசு 
குறளில் ) அறுதொழிலோரை நூலோடு தொடர்புபடுத்தியும் கூறி 
யுள்ளது காண்க . இதனால் , சொல்லவந்தது யாதெனில் , அறு 
தொழிலோர் என்பதற்கு உழவர் , வாணிபர் , ஆசிரியர் , கம்மியர் , 
கலைஞர் , மருத்துவர் என அறுவகைத்தொழில் புரிவோரைக்குறிப் 
பது எனக் கூறிச்செல்லும் சிலர் உரை போலியுரை என்பதற்கே 
- யாம் : உரித்து 

ஏனையோர் - மற்றையோர் . தலைமை - 
முதன்மை ; இங்கே , 

ஓது தற்கும் 

ஓதுவித்தற்கும் 
பி- ம் : காவலன்றித் தங்காவாகலின் , காவலிற்றங்காவாகலின் , 

20 


- 


உரியது . 


திருக்குறள் 


நடவா - 


காரமுடைமை . க்ஷத்திரியரும் 

வைசியரும் ஓதுதற்கு மாத் 
திரமும் , சூத்திரர் பொருள்கேட்டற்குமாத்திரமும் அதிகாரிக 
ளென்பது நூற்கொள்கை . மாதவர் நோன்பு...காவல் " என்ற 
தொடர் மணிமேகலை உ 2 - ஆவது காதையில் வருகின்றது : மாதவர் 
நோன்பும் மடவார்கற்பும் காவலன் காவலன்றித் தங்காவலானாக 
லான் - பெருந் தவமுடையராய முனிவரது விர தாநுட்டானமும் , 
மடமைக்குணமுடையராய மகளிரது கற்புநிலைமையும் என்னுமிரண் 
டும் அரசன் பாதுகாவலினால் அல்லாமல் தம்மனக்காவலின 
லாகையால் : “சிறைகாக்குங்காப்பு எவன்செய்யும் மகளிர் , நிறை 
காக்குங் காப்போதலை என்றதனால் , மகளிர் கற்புக்கு அவர் மன 
நிலையேயன்றிப் பிறகாவல்கள் தலைமையாகாமை கூறப்பட்டது ; 
தவத்திற்கும் இங்ஙனமே காண்க , முனிவரொழுக்கமும் , மகளிர் 
கற்பும் உண்டாதற்குக் காரணம் அவரவர் மனநிலையே யாதலின் , 
அவை அரசனாளுகையால் உண்டாகமாட்டா என்க ; என்றாலும் , 
அவை நிலைபெறு தற்கு உதவியாகமாத்திரம் அரசனாளுகை நிற்பத 
னால் “ அருந்திறலாசர் முறைசெயினல்லது , பெரும்பெயர்ப்பெண் 
டிர்க்குக் கற்புச்சிறவாது , 

, " தவமும் அரசிலாரில் வழியில்லை என் 
பவை முதலாயின வந்துள்ளன என்க . அவை யொழிந்தவற்றை 
முனிவர் நோன்பும் மகளிர்கற்பும் தவிர மற்ற அறங்களை . அநாதி - 
மிகப்பழமையானது ; தொன்றுதொட்டு உள்ளது . 

பயில 
வழங்கா . அப்பெற்றியே வேதத்தையும் வேதத்தாற் கூறப்படு 
கின்ற அறத்தையும் நடத்துதலாகிய அத்தன்மையே , தனக்கு 
ஆதியாவது - அரசன் செங்கோலுக்குக் காரணமாவது ; பிறிது 
இல்லை - வேறொருவகையாலில்லை . வேதத்தையும் வேதத்தான் 
கூறப்பட்ட அறத்தையும் நடைபெறச்செய்வது . குறித்துச் செங் 
கோலை அவற்றிற்குக் காரணமென்றாரென்க . 
நிசச . குடிதழீ இக் கோலோச்சு மாநில மன்னன் 

அடிதழீஇ நிற்கு முலகு . 
பரி .-- குடி - ( தன் ) குடிகளையும் , தழீஇ - அணைத்து , கோல் 
ஓச்சும் - செங்கோலையுஞ் செலுத்தும் , மா நிலம் மன்னன் - பெரு 
நிலவேந்தன் , அடி - அடியை , தழீஇ - பொருந்தி , நிற்கும் - 
விடார் ; உலகு - உலகத்தார் ; ( எ - று . ) 

அணைத்தல் இன்சொற் சொல்லுதலும் , தளர்ந்துழி 
வேண்டுவன கொடுத்தலும் முதலாயின . இவ்விரண்டனையும் 
வழுவாமற் செய்வான் நிலமுழுதும் ஆளு மாகலின் அவனை மா 
நிலமன்னன் என்றும் , அவன்மாட்டு யாவரும் நீங்கா அன்பின 
ராவர் ஆகலின் , அடிதழீஇ நிற்கு முலகு என்றுங் கூறினார் . 

( கு - ரை . ) குடிமக்களிடம் இனிய கூறல் தம் நிலையினின்று 
தளர்ச்சியுற்றார்க்கு வேண்டுவன கொடுத்தல் கள்வர் முதலியோ 
ரால் தீங்குநேராதவாறு காத்தல் முதலிய செய்யும் செங்கேரன் 
மன்னனை உலகம் 

ஆதரிக்குமென்பதாம் . குடிகள் - 
நாட்டுச்சனங்கள் . அணைத்து - அன்போடு ஆதரித்து . பெருநில 
வேந்தன் அடியை - பெரிய இராச்சியத்து அரசனது பாதங்களை . 
தளர்ந்த உழி - தளர்ச்சியடைந்தவிடத்து . முதலாயின என்றதனால் 


15 


- 


விடாது 


க 


நீடு - ஆம் அதிகாரம் - செங்கோன்மை 


கள்வர் முதலியோரால் தீங்குண்டர்கா தவாறு காத்தலைக் கொள்க . 
இவ்விரண்டனையும் - சாமம் தானம் என்ற இந்த இரண்டு உபாயங் 
களையும் . நிலம் பூலோகம் . தழீஇ தழுவி : சொல்லிசையள 
பெடை . 

( - ) 
சே . இயல்புளிக் கோலோச்சு மன்னவ ஓட்ட 

பெயலும் விளையுளுந் தொக்கு . 
பரி .-- பெயல்உம் - பருவமழையும் , விளையுள்உம் - குன்றாத 
விளைவும், - தொக்கு - ஒருங்குகூடி , இயல்பு உளி - ( நூல்கள் 
சொல்லிய ) இயல்பால் , கோல் - செங்கோலை , ஓச்சும் - செலுத் 
தும் , மன்னவன் - அரசனது , நாட்ட - நாட்டின் கண்ணவாம் . 

உளி என்பது - மூன்றாவதன் பொருள் படுவதோர் 
இடைச்சொல் . வானும் நிலனும் சேரத் தொழிற்பட்டு வளஞ் 
சுரக்கு மென்பதாம் . 

( கு - ரை . ) நீதி நூலின் வழி நின்று செங்கோல் செலுத்தும் 
மன்னவனுடைய நாட்டில் பருவமழையும் விளையுளும் தவறாமலுள் 
ளனவா மென்பதாம் . பருவமழை - காலந்தவறாமற் பெய்கிற மழை . 
குன்றாத - குறையாத . நாட்டின் கண்ண - நாட்டிலுள்ளன . மூன்றா 
வதன் - மூன்றாம் வேற்றுமையின் . வான் - மேகம் : வான்தொழிற் 
பட்டு வளஞ்சுரத்தல் - மேகம் பெய்ய வேண்டிய காலத்தில் தவ 
றாது மழைபெய்தல் . நிலம் தொழிற் படு தல் - விளை தல் . நிலம் 
தாழிற்பட்டு வளஞ்சுரத்தல் - வயல்கள் விளையவேண்டிய காலத் 
தில் நன்கு விளை தல் . இயல்புளி என்பதில் , உளி என்பது - 
கருவிப்பொருளில்வந்த மூன்றாம் வேற்றுமைச் சொல்லுருபின் 
பாற்படும் ; கொண்டு , பொருட்டு , உடைய , உளி, மாறு , ஒடு 
ஓடு , கண் முதலியனவும் உவமவுருபுகளும் சொல்லே உருபு ஆனாற் 
போல என்க என்ற இலக்கணக்கெர்த்துரையைக் காண்க . 
நாட்ட - பலவின்பாற் குறிப்புமுற்று . பெயல் பெய்தல் , விளையுள் - 
விளைதல் . 

( ரு ) 
வேலன்று வென்றி தருவது மன்னவன் 

கோலதூஉங் கோடா தெனின் . 
பரி.- மன்னவன் - மன்னவனுக்கு , வென்றி தருவது - 
( போரின்கண் ) வென்றியைக் கொடுப்பது , 

வேல் அன்று - 
( அவன் எறியும் ) வேலன்று: கோல்- ; அதுஉம் - அஃதும் , 
( அப்பெற்றித்தாவது ) , கோடாது எனின் - ( தான் ) கோடா 
தாயின் ; ( எ - று . ) 

கோல் செவ்விதாயவழியே வேல் வாய்ப்பது என்பார் , 
வேலன்று என்றார் ; மாண்ட , அறநெறி முதற்றே அரசின் 
கொற்றம் ” என்றார் பிறரும் . கோடான் என்பது பாடமாயின் , 
கருவியின் தொழில் வினைமுதல்மேல் நின்றதாக உரைக்க . 

(கு - ரை .) மன்னவனுக்கு வெற்றி தருவது படையென்று கரு 
துவர் பலர் : படைக்கு வெற்றி தருந் தன்மையும் செங்கோலால் தான் 
உளதாவது என்பதாம் : அபநுதியாரை . கோல் - செங்கோல் . அஃதும் 


திருக்குறள் 
அப்பெற்றித்து ஆவது அச்செங்கோலும் அங்ஙன் வெற்றி 
தருந் தன்மையது ஆவது . கோடாதாயின் கோணாதிருக்குமா 
னால் . செவ்வி தாயவழியே நேரான தாயிருந்தபொழுதே . வாய்ப் 
பது - வெற்றி தருவது . என்பார் - என்று சொல்ல வந்தவர் . 
மாண்ட , அறநெறி முதற்றே அரசன் கொற்றம் என்பது --புற் 
நானூறு , இரு ஆம் பாட்டிலுள்ளது ; மாட்சிமைப்பட்ட தரும 
மார்க்கத்தைப் பிர தானகாரணமாகவுடையது 

அரசரதுவெற்றி 
யென்று பொருள் . இம்மேற்கோள் . கீழ் இறைமாட்சி என்ற 
அதிகாரத்தில் “ அறனிழுக்கா தல்லவை நீக்கி ” என்ற குறளின் 
உரையிலும் எடுத்து ஆளப்பட்டுள்ளது . கருவி - இங்கே , கோல் . 
வினைமுதல் - கருத்தா ; இங்கே , மன்னவன் . வென்றி தருவது 
என்பது-மத்திம தீபமாக, முன்னுள்ள வேலன்று என்ற தனோடும் , 
பின் நிற்கும் ‘ மன்னவன் கோல் என்பதனோடும் இயையும் : அது 
வும் என்பது , அதூஉம் என விகாரப்பட்டு அளபெடுத்தது , இன் 
னிசையளபெடை . 

( சு ) 
ருசஎ . இறைகாக்கும் வையக மெல்லா மவனை 

முறைகாக்கு முட்டாச் செயின் . 
பரி . - வையகம் எல்லாம் - வையகத்தை யெல்லாம் , இறை 
காக்கும் - அரசன் காக்கும் ; அவனை - அவன் தன்னை , முறை 
காக்கும் - ( அவனது ) செங்கோலே காக்கும் : முட்டா செயின் 
( அதனை முட்டுவந்துழியும் ) முட்டாமற் செலுத்துவனாயின் . 

முட்டாமற் செலுத்தியவாறு மகனை முறைசெய்தான் 
கண்ணும் , தன் கைக்குறைத்தான்கண்ணுங் காண்க . முட்டாது . 
என்பதன் இறுதிநிலை விகாரத்தால் தொக்கது . 

இவை நான்கு பாட்டானும் , அதனைச் செலுத்தினான் எய் 
தும் பயன் கூறப்பட்டது . 

( கு - ரை .) பூமி முழுவதையும் செங்கோல்முறைக்குத் தவறு 
நேராதபடி மன்னவன் காப்பனாயின் , அம்மன்னவனை யாதொரு 
தீங்கும் நேராது அச்செங்கோல்முறைமையே காக்குமென்பதாம் . 
வையகம் - உலகம் . அவன் தன்னை - அவனை . முட்டு வந்துழியும் 
தடை நேர்ந்தபோதும் . முட்டாமல் - தடைப்படாதபடி . அதனைச் 
செலுத்துவனாயின் என இயைக்க . 

மகனை முறைசெய்தான் கண்ணும் - நீதி தவறாது தன் புத்திரனை 
மரண தண்டனைசெய்த மனு நீதிச்சோழனிடத்தும் . அவ்வரலாறு வரு 
மாறு :-சோழநாட்டிலே திருவாரூரில் அரசியற்றிய மனுநீதிகண்ட 
சோழனென்னும் அரசனது புத்திரன் ( வீதிவிடங்கன் ) இளம்பிரா 
யத்தில் ஒருநாள் தேரிலேறி வீ தியிற் செல்லுகையில் , ஒரு பசுக் 
கன்று துள்ளிவந்து அத்தேர்க்காலினடியில் அகப்பட்டு இறந்தது ; 
அதுகண்ட தாய்ப்பசு மிகவருந்திற்று ; அதனை யறிந்த இராச 
குமாரனும் மிகவும்மனம்வருந்தினான் ; இப்படியிருக்கையில் , கன்றை 
யிழந்த பசு , அத்துன்பம் பொறுக்கமாட்டாமற் கதறிக்கொண்டு 
கண்ணீர் பெருக ஓடிச்சென்று அரசனது அரண் மனைவாயிலிற் 

பி - ம் : * முட்ட 


- 


ஆம் அதிகாரம் - செங்கோன்மை 


கட்டியுள்ள ஆராய்ச்சிமணியைத் தன்கொம்பினால் . 

அடித் 
தது ; அவ்வொலிகேட்ட மன்னவன் , விரைந்துவந்து , அங்கிருந்த 
ஒருமந்திரியால் நடந்த செய்தியை அறிந்து , அந்தப்பசுவின் முகத் 
தைப்பார்த்து மனந்தளர்ந்து இதற்குப் பரிகாரம் யாது ? என்று 
மந்திரிகளைக் கேட்க , அவர்கள் கோவதத்திற்குத் தருமசாஸ்திரங் 
களில் விதிக்கப்பட்ட பிராயச்சித்தத்தைக் குமாரனுக்குச் செய்விப் 
பதே தருமம் என்றார் . வேந்தன் இந்தப்பிராயச்சித்தம் , கன்றை 
யிழந்து அலறுகிற இப்பசுவின் துன்பத்திற்கு ஈடாகாது ; இப்பசு 
தன் கன்றையிழந்து துயரடைதல் போல , நானும் என் மகனை 
யிழந்து துயரடைவதே நீதி என்று சொல்லி , தனது புத்திரனை 
அங்கு வரவழைத்து , ஒரு மந்திரியை நோக்கி இந்தப்பிள்ளையை 
வீதியிலே கிடத்தித் தேரை மேல் நடத்தக் கடவாய் என்று கட்டளை 
யிட்டான் ; அந்த அமைச்சன் அவ்வாறு செய்யத் துணியாமல் , 
அரசன் கட்டளைக்கு அஞ்சித் தன்னுயிரை விட்டனன் ; அதனை 
யறிந்த மனுச்சோழன் தனது புத்திரனைத் தானே கொண்டுபோய் 
வீதியிற் கிடத்தித் தேரை மேலே யோட்டினான் ; இந்த அரிய 
செய்கையைக்கண்டு எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள் ; தேவர் 
கள் பூமாரி பொழிந்தனர் . இவ்வரசனது தருமநெறியையும் நடுவு 
நிலைமை சிறிதுந்தவறாத பெருந்தன்மையையுங் கண்டு களித்துக் 
கடவுள் (சிவபிரான் ) பிரதியக்ஷமாய்த் தரிசனந்தந்து , பசுக்கன்று , 
இராசகுமாரன் , மந்திரி இம்மூவரையும் பிழைத்து எழுந்திருக்கச் 
செய் தருளி மறைந்தனர் என்பதாம் . ( இதனை 

சாலமறைத் 
தோம்பிச் சான்றவர்கைகரப்பக் , 

காலைகழிந்த தன்பின்றையும் 
மேலைக் , கறவைக்கன் றூர்ந்தானைத் தந்தையுமூர்ந்தான் , முறை 
மைக்கு மூப்பிளமை யில் " , என்ற பழமொழிப்பாடலாலும் அறிக . 
இக்கதை, பெரியபுராணத்தில் திருவாரூர்ச்சிறப்பில் விரிவாகக் 
கூறப்பட்டுள்ளது . " வாயிற் கடைமணி நடுநா நடுங்க , ஆவிற் 
கடைமணி யுகுநீர் நெஞ்சுடத் தான் றன் , அரும்பெறற் புதல் 
வனை யாழியின் மடித்தோன் என்பது , சிலப்பதிகாரத்து வழக் 
குரை காதை . இவன் , மனுமுறைகண்ட சோழனென்றும் வழங் 
கப்படுவன் . ) 


. 


தன்கைக்குறைத்தான் கண்ணும் - தனது கையைத் தானே வெட் 
டிக்கொண்ட குலசேகரபாண்டியனிடத்திலும் . அவ்வரலாறு வருமாறு : 
குலசேகர பாண்டியன் ஒருநாளிரவில் மாறுவேடம் பூண்டு நகர 
சோதனை வருகையில் , ஒருபிராமணன் வீட்டில் அழுகுரலுண்டான 
தைச் செவியுற்று அங்குச் சென்று மறைந்து நின்று . உற்றுக் 
கேட்கலாயினான் ; அப்பொழுது, அந்த வீட்டுக்கு உரிய அந்தணன் 
காசியாத்திரை செல்ல உத்தேசித்ததை அவன் மனைவி அறிந்து 
என்னைத் தனியேவிட்டுப் போதல் தருமமா ? என்று புலம்பினாள் ; 
அதற்கு அப்பார்ப்பனன் நமது அரசன் மிக நீதிமான் : அவனே 
யாதொரு தீங்கும் நிகழாதவாறு உன்னைப் பாதுகாப்பான் என்று 
சொல்லிப் போயினன் ; அதுகேட்ட அரசன் , ‘ நம்மை இப்படி நம்பிச் 
சென்ற பிராமணனது மனைவிக்கு ஒருகுறையும் நேரிடாதபடி 
காப்பது நமது கடமை என்று கருதி , அன்றுமுதல் நாள் 
தோறும் இரவில் மாறுவேடம் பூண்டு அவ்வீட்டினருகிற் காவல் 


கரு.அ 


திருக்குறள் 


கை 


காத்துவந்தான் ; இங்ஙனம் பலநாள் கழிந்தபின் ஒருநாள் பகலில் 
அவள் கணவன் மீண்டுவந்து சேர்ந்தனன் ; அச்செய்தியை அறி 
யாத அரசன் , அந்நாளிரவில் அவ்வீட்டினுள் ஆடவரரவங்கேட்டு , 
யாரோ சோரநாயகன் போலுமென்று சங்கித்து , வாயிற்கதவைக் 
கையினால் தட்டியவளவிலே , உள்ளிருந்த அவள் கணவன் யார் ? 
என்று வினவ , அரசன் அக்குரலால் அவனை அவள் கணவனே 
யென்று அறிந்து ஓடி மறைந்து , இங்ஙனம் நள்ளிரவிற் கதவிடித் 
தல் தினந்தோறும் இவள் சோரநாயக னியல்போ என்ற சந்தே 
கம் அவ்வந்தணனுக்கு உண்டாகாமலிருத்தற்பொருட்டு , உடனே 
வீடுகள்தோறுங் கதவைத்தட்டிக்கொண்டே போய்விட்டான் . மறு 
நாள் அந்தப் பிராமணனும் மற்றும் எல்லாருங் கூடி அரசன் 
முன்னிலையில் வந்து எங்கள் வீட்டு வாயிற்க தவை நடுநிசியில் 
தட்டிப்போன கள்வனைக் கண்டுபிடித்துத் தண்டனைசெய்யவேண் 
டும் என்று முறையிட , அதுகேட்டு அரசன் இங்ஙனங் குற்றஞ் 
செய்தவனுக்கு உரிய சிட்சை யாது ? என்று மந்திரிகளை வினவவே , 
அவர்கள் அவன்கையைக் குறைத்துவிடுவதே முறைமை என்ற 
னர் , அரசன் , உடனே தன் கையைத் தறித்துக்கொண்டு , நடந்த 
செய்தியைக்கூறி, பின்னர்க் கடவுளருளாற் பொற்கை யமையப் 
பெற்று பொற்கைப் பாண்டியன் என்னும் பெயரோடு அரசு 
செலுத்தின னென்பதாம் . இவ்வரலாறு சிறிது வேறுபடுத்தி 
யுங் கூறப்படுவதுண்டு . (“உதவா வாழ்க்கைக் கீரந்தை மனைவி, 
புதவக் கதவம் புடைத்தன னோர்நா , ளரசவேலியல்லதி யாவதும் , 
புரைதீர்வேலியில்லென மொழிந்து , மன்றத்திருத்திச் சென்றீ ரவ் 
வழி , யின் றவ்வேலி காவாதோ வெனச் , செவிச்சூட்டாணியிற் புகை 
யழல் பொத்தி , நெஞ்சஞ் சுடு தலினஞ்சி நடுக்குற்று , வச்சிரத் 
தடக்கை யமரர்கோமா , னுச்சிப்பொன்முடி யொளிவளை யுடைத்த 
கை , குறைத்த செங்கோற் குறையாக்கொற்றத்து , இறைக்குடிப் 
பிறந்தோர்க் கிழுக்கமின்மை என்ற சிலப்பதிகாரமும் , எனக் 
குத் தகவன்றா லென்பதே நோக்கித், தனக்குக் கரியாவான் 
றானாய்த் தவற்றை , நினைத்துத் தன் கைக்குறைத்தான் தென்ன 
வனுங் காணா, ரெனச் செய்யார் மாணாவினை என்ற பழமொழியும் , 
தீமை செய்தாய்போற் செங்கை குறைத்தாய் முறையேயோ ” 
என்ற திருவிளையாடற் புராணமுங் காண்க. 

5.) 
இறுதிநிலை - விகுதி ; பகுபதத்தின் ஈற்றில் நிற்பது . விகாரம் . 
இங்கே , தொகுத்தல் . முட்டா என்பது - ஈறுகெட்ட எதிர்மறை 
வினையெச்ச மென்றபடி . அதனை - செங்கோலை . 

வை அகம் - 
( பொருள்களை ) வைக்கு மிடம் எனப் பூமிக்குக் காரணப்பெயர் . ( எ) 
சூ நிஅ . எண்பதத்தா னேரா முறைசெய்யா மன்னவன் 

தண்பதத்தாற் றானே கெடும் . 
பரி.- எள் பதத்தான் - ( முறைவேண்டினார்க்கு ) 
செவ்வியையுடையனாய் , ஓரா - ( அவர் சொல்லியவற்றை நூலோர் 
பலரோடும் ) ஆராய்ந்து , முறை செய்யா - (நின்ற உண்மைக்கு 
ஒப்ப ) முறைசெய்யாத , மன்னவன் - அரசன் , தண் பதத்தால் - 
தாழ்ந்த பதத்திலே நின்று , தானே கெடும் - ; ( எ - று .) 


நடு - ஆம் அதிகாரம் - செங்கோன்மை 


எண்பதத்தான் என்னும் முற்றுவினையெச்சமும் , ஓரா 
என்னும் வினையெச்சமும் - (செய்யா என்னும் பெயரெச்ச 
வெதிர்மறையுள் செய்தல் வினைகொண்டன . தாழ்ந்தப்தம் - 
பாவமும் பழியும் எய்திநிற்கும் நிலை . அல்லவை செய்தார்க்கு 
அறங் கூற்றம் ஆகலின் , பகைவரின்றியும் கெடும் என்றார் . 

இதனான் , முறைசெலுத்தாதானது கேடு கூறப்பட்டது . 
( கு - ரை .) முறைவேண்டினார்க்கு எளிதிற் காட்சி கொடுத்து 
அவர் கூறியவற்றை நூலோரோடு ஆராய்ந்து நீதிமுறை நடத் 
தாத மன்னவன் தாழ்ந்த பதவியில் நின்று தானே கெடுவனென்ப 
தாம் . முறை வேண்டினார்க்கு - ( தமக்குப் பிறர்செய்த தீங்கைச் / 
சொல்லி ) நீதியை நடத்தும்படி வந்த சனங்களுக்கு ; முறைவேண்டினர் - 
வழக்கு அறிவிப்பவர் . எளிய செவ்வியை உடையனாய் - 

அரிதாக 
வன்றி எளிதிற் காட்சிகொடுக்குஞ் சமயத்தையுடையவனாய் ; 
செவ்வி - சமயம் . “ காட்சிக் கெளியன் கடுஞ்சொல்ல னல்லனேல் , 
மீக்கூறு மன்ன னிலம் ” என்ற குறளையும் , முறைவேண்டினார் 
வலியரால் நலிவெய்தினார் . காண்டற்கு எளிமையாவது - பேரத் 
தாணிக்கண் அந்தணர் சான்றோர் உள்ளிட்டாரோடு செவ்வியுடை 
யனாயிருத்தல் என்ற அதனுரையையும் காண்க. அவர் - முறை 
வேண்டினார் . நூலோர் - சாஸ்திரங்களில் வல்ல அமைச்சர் முதலி 
யோர் . நின்ற - அவர் சொல்லியவற்றிலுள்ள . ஒப்ப - ஏற்றபடி . 
முறை செய்யாத - நீதிநடத்தாத . பதத்திலே நிலைமையிலே . 
தானே கெடும் - ( ஒருவர் கெடுக்கவேண்டாமல் ) தானே அழிவான் . 
‘ எண்பதத்தான் என்பது குறிப்புவினைமுற்று வினையெச்சப்பொரு 
ளில் வந்தது ; ( நன் - வினை -ஈ.உ.) ஓரா - ஓர்ந்து ; செய்யா என்னும் 
வாய்பாட்டு 

உடன்பாட்டு இறந்தகால வினையெச்சம் . செய்யா 
செய்யாத ; ஈறுகெட்ட எதிர்மறைப் பெயரெச்சம் . “ அல்லவைசெய் 
தார்க்கு அறங்கூற்றம் ” என்னும் மேற்கோள் - நான்மணிக்கடிகை 
யில் கல்லாவொருவற்கு என்ற பாடலில் உள்ளது ; தரும மல் 
லாத ( பாவத் ) தொழில்களைச் செய்தவர்க்குத் தருமதேவதையே 
யமனாம் என்று பொருள் . இம்மேற்கோள் “ என்பில தனைவெயில் 
போலக் காயுமே , அன்பில தனை யறம் ” என்ற குறளினுரையிலும் 
எடுத்துக்காட்டப்பட்டுள்ளது. அல்லா தமாந்தர்க் கறங்கூற்றம் 
என்ற ஔவையார் மூதுரையுங் காண்க . " அல்லவை செய்தார்க் 
கறங்கூற்றமா மென்னும் , பல்வகையோர்சொல்லும் பழு தன்றே 
என்பது , கிலப்பதிகாரத்து வழக்குரைகாதை . எண்பதம் - பண் 
புத்தொகை . பதம் - சமயம் ; வடசொல் . எளிமைப்பொருளுணர்த் 
தும் எண்மை யென்னும் பண்புப்பெயர் , ஈறுபோய் நின்றது ; மேல் 
‘பண்புடைமை என்னும் அதிகாரத்தில் “ எண்பதத்தாலெய்த 
லெளிதென்ப " என்ப்துங் காண்க . தண்மை - இங்கே , தாழ்வு ; 
கீழ்ப்பட்ட சாதியார் தண்ணியர் எனப்படுதலுங் காண்க . பதத் 
தால் என்பதில் , ஆல் என்னும் மூன் றனுருபு பதத்தில் என 
ஏழாம் வேற்றுமையிடப்பொருளில் வந்தது , உருபுமயக்கம் . ( அ ) 

குடிபுறங் காத்தோம்பிக் குற்றங் கடிதல் 
வடுவன்று வேந்தன் றெழில் . 


கசு 


திருக்குறள் 


அக் 


பரி.- குடி - குடிகளை , புறங் காத்து- பிறர் நலியாமற் காத்து , 
ஓம்பி - (தானும் நலியாது ) பேணி , குற்றம் கடிதல் - ( அவர் 
மாட்டுக் ) குற்றம் (நிகழின் அதனை ஒறுப்பான் ) ஒழித்தல் , 
வேந்தன் - வேந்தனுக்கு , வடு அன்று - பழியன்று : தொழில் - 
தொழிலாகலான் ; (எ - று . ) 

துன்பஞ்செய்தல் , பொருட்கோடல் , கோறல் என ஒறுப்பு 
மூன்று ; அவற்றுள் , ஈண்டைக்கு எய்துவன முன்னைய என்பது 
குற்றங்கடிதல் என்பதனாற் பெற்றாம் . தன்கீழ் வாழ்வாரை 
யொறுத்தல் அறனன்மையின் வடுவாம் என்பதனை ஆசங்கித்து , 
அஃது ஆகாது , அரசனுக்கு அவரை அக்குற்றத்தின் நீக்கித் தூய 
ராக்குதலும் சாதிதருமம் என்றார் . 

( கு - ரை . ) குற்றவாளிகள் , அரசனால் தண்டிக்கப்பட்டால் , 
அக்குற்றம் தீர்ந்து சுத்தராய்விடுகின் றனரென்பது , நூற்கொள்கை : 
பிறர் நலியாமலும் தானும் நலியா தும் குடிகளைக் காக்கும் மன்ன - 
வற்கு அந்தக் குடிமக்களிடத்துக் குற்றம் நிகழின் 
குற்றத்துக்கு ஏற்பத் தண்டனை விதித்து அவரைத் தூயராக் 
குதல்கடமையான செயலே : ஒறுக்கின்றாரென்று அன்னார்க்குப் 
பழிப்பு உண்டாகா தென்பதாம் . பிறர் என்றது பகைவர் , 
கள்வர் , சுற்றத்தார் , வினைசெய்வார் முதலாயினோரை , கீழ் கூ .43 , 
கூஅஅ , நிகஉ - இக்குறள்களினுரையிற் காண்க . நலியாது - வருத் 
தாமல் . பேணி - அன்புகொண்டு . அவர்மாட்டு- அக்குடிகளிடத்து . 
நிகழின் - உண்டானால் . ஒறுப்பான் - தண்டனையால், புறங்காத்து 
சுற்றிலும் ( எல்லாப்புறத்தும் ) பாதுகாத்து என்க . பொருட் 
கோடல் - செல்வத்தைப் பறித்துக்கொள்ளுதல் . கோறல் - கொல் 
லுதல் ஒறுப்பு - தண்டமென்னும் உபாயம் . ( இம்மூன்றும் - 
முறையே வடமொழியில் பரிக்லேசம் , அர்த்தஹாணம் , வதம் எனப் 
படும் . ) ஈண்டைக்கு எய்துவன - இவ்விடத்துக்குப் பொருந்துவன . 
முன்னைய - துன்பஞ்செயதலும் , பொருட்கோடலும் . குற்றவாளி 
களை யொழித்தலென்னாது ‘குற்றத்தைக்கடிதல் என்ற தனால் , கோற 
லாகிய தண்டனை இங்கு விதிக்கப்படவில்லை யென்பது பெறப் 
படும் . அறன் அன்மையின் - தருமமல்லாமையால் , வடு ஆம் - 
பழிப்பாகுமோ . ஆசங்கித்து - ஆட்சேபங்கொண்டு . அஃது - வடு . 
தூயர் ஆக்குதல் - பரிசுத்தராகச்செய்தல் . வடுவன்று , வேந்தன் 
தொழில் என்ற இரண்டு பயனிலைகளுக்கும் குற்றங்கடிதல் என் 
பதே எழுவாய் . 


. 


ந 5.0 . 


கொலையிற் கொடியாரை வேந்தொறுத்தல் பைங்கூழ் 

களைகட் டதனோடு நேர் . 
பரி.-- வேந்து - அரசன் , கொடியாரை - கொடியவர்களை , 
கொலையின் ஒறுத்தல் - கொலையான் ஒறுத்( துத் தக்கோரைக் 
காத் ) தல் , -பைங்கூழ் களை கட்டதனோடு நேர் - (உழவன் ) 
களையைக் களைந்து பைங்கூழைக் காத்ததனோடு ஒக்கும் ; ( எ - று .) 


குரு - ஆம் அதிகாரம் - செங்கோன்மை 


கசுக 


‘ கொடியவர் என்றது தீக்கொளுவார் , நஞ்சிடுவார் , 
கருவியிற் கொல்வார் , கள்வர் , ஆறலைப்பார் , சூறைகொள்வார் , 
பிறனில் விழைவார் என்ற இவர் முதலாயினாரை ; இவரை வட 
நூலார் ஆத்தாயிக ளென்ப . இப்பெற்றியாரைக் கண்ணோடிக் 
கொல்லாவழி , புற்களைக்கு அஞ்சாநின்ற பைங்கூழ்போன்று 
நலிவுபல எய்தி உலகு இடர்ப்படுதலின் , கோறலும் அரசற்குச் 
சாதிதரும் மென்பதாயிற்று . 

இவையிரண்டு பாட்டானும் , செங்கோல் செலுத்தும் வெண் 
குடை வேந்தற்குத் தீயார்மாட்டு மூவகையொறுப்பும் ஒழியற் 
பாலவல்ல வென்பது கூறப்பட்டது . 

( கு - ரை . ) கீழ்க்குறளினால் , மூவகை யொ றுப்பினுள் இரு 
வகை ஒறுப்புக்களைக் குடிமக்களிடம் செய்யவேண்டியதை விதித்து , 
இக்குறளினால் , தீக்கொளுத்தல் , நஞ்சிடுதல் முதலிய பெருங்குற்ற 
வாளிகளுக்குக் கோறலாகிய ஒறுப்பினை விதித்தலும் மன்னவற் 
குச் , சாதிய றமே யென்கின் றரென்க . கொலையான் ஒறுத்து - 
கொலை செய்தலாகிய தண்டனை விதித்து ஒழித்து . ஒறுத்தல் 
நிக்கிரகித்தல் . தக்கோர் - ( காத்தற்குத்) தகுதியுடைய குடிகள் : 
- உழவன் - உழுதுபயிர்செய்பவன் . களை - பயிர்க்குத் தடையாகிற 
புல் பூண்டுகள் . பைங்கூழ் - பயிர் . தீக்கொளுவுவார் - ( வீடு முத 
லியவற்றில் ) தீப்பற்றவைப்பவர் . நஞ்சு இடுவார் - பிறர்க்கு விஷங் 
கொடுப்பவர் . கருவியின் - ஆயுதங்களினால் . ஆறு அலைப்பார் - 
வழிபறிப்பவர் . சூறைகொள்வார் - கொள்ளையிடுபவர் . பிறனில் 
விழைவார் - அயலான் மனைவியை விரும்புபவர் . ஆததாயி - வஞ் 
சகன் ; பெருங்குற்றஞ் செய்பவன் . அக்நிதன் , கரதன் , சஸ்த் 
ரோந்மத்தன் , தநாபஹான் , க்ஷேத்ர ஹான் , தாரஹரன் என வட 
நூலிற் கூறப்பட்ட அறுவகை ஆத்தாயிகளில் அக்நிதனை தீக் 
கொளுவுவார் என்றதனாலும் , கரதனை நஞ்சிடுவார் 
லும் , சஸ்த்ரோந்மத்தனை கருவியிற் கொல்வார் என்றதனாலும் , 
தநாபஹனை கள்வர் , ஆறலைப்பார் , சூறைகொள்வார் என்றவற் 
றாலும் , க்ஷேத்ரஹானையும் , தாரஹானையும் பிறனில் விழைவார் 
என்றதனாலும் குறித்தார் ; ஆதலால் , பிறனில் விழைவார் என்ற 
தில் , இல் என்பதற்கு - இடமென்ற பொருளுங் கொள்க . 
பெற்றியார் இத்தன்மையார் . 

கண்ணோடிக் கொல்லாவழி - 
தர்ட்சிணியப்பட்டுக் கொலைசெய்யாமற்போனால் . புற்களை - புல்லா 
கிய களை . அஞ்சாநின்ற - அஞ்சுகிற . நலிவு பல எய்தி - அனேகந் 
துன்பங்களை யடைந்து . இடர்ப்படுதலின் - வருந்து தலால். வெண் 
குடை - செவ்விய அரசாட்சிக்கு உறுப்பு . தீயார்மாட்டு - கொடியவ 
ரிடத்து . மூவகையொறுப்பு - துன்பஞ்செய்தல் பொருட்கோடல் 
கோறல் என்ற மூவகையான தண்டனை . கொலையின் ஒறுத்தல் 
என இயையும் ; இனி , கொலையிற் கொடியார் என 

இயைத்து , 
கொலைத்தொழில்செய்யுங் கொடியார் என உரைப்பாரும் உளர் .. 
வேந்து - அரசத்தன்மை ; இங்கே , அரசனுக்குப் பண்பாகுபெயர் . 
கூழ் என்னும் உணவின்பெயர் - காரியவாகுபெயராய் , அதற்குக் 
காரணமான பயிரைக் குறிக்கும் . பைங்கூழ் = பசிய பயிர் : பசுமை+ 

21 


என்ற தனா 


திருக்குறள் 


- 


கூழ் = பைங்கூழ் ; ( நன் - பத.க ) களை - கட்டற்கு உ 

களை - கட்டற்கு உரியது . கட்டது . 
கள் என்னும் பகுதியடியாகப் பிறந்த இறந்தகாலத் தொழிற் 
பெயர் . இப்பாட்டு , உவமையணி ; இதில் , நேர் - உவமவுருப்பு , 
இக்குறளை எடுத்து ‘ இது தண்டம் எனக் கூறியுள்ளார் , தொல் 
காப்பியவுரையில் . இக்குறட்பா , மநுதர்மசாஸ்திரத்தின் எ - ஆவது 
அத்தியாயத்து கக 0-ஆவது சுலோகத்தின் மொழிபெயர்ப்பு எனத் 
தக்கது . 

( 50 ) 
ருசு ஆம் . அதிகாரம்.- கொடுங்கோன்மை . 

பரி.- அஃதாவது அம்முறையின.து கோடு தல்தன்மை . 
ஈண்டும் , உவமையின் பெயர் பொருள்மே லாயிற்று . செங் 
கோன்மைக்கு மாறாகலின் , இஃது , அதன்பின் வைக்கப்பட்டது . 

( கு - ரை . ) அம்முறை - அரசுமுறைமை . கோடுதல் -கோணு 
தல் . ஈண்டும் - இங்கும் ; செங்கோன்மை யென்னுமிடத்திற்போல 
என்றபடி . உவமை - உபமானம் ; ஒருபக்கத்திற் கோணுதலுடைய 
கொம்பு . பொருள் - உபமேயம் ; ஒருபக்கத்திற் பக்ஷபா தமுடைய 
அரசுமுறைமை . மா று - எதிர் . கல் வியென்னும் அதிகாரத்தின் 
பின் கல்லாமையென்னும் அதிகாரத்தை வைத்ததற்குக் காரணம் 
‘ கல்விச்சிறப்பு மேல் விதிமுகத்தாற்கூறிய துணையான் முற்றுப் 
பெறாமை நோக்கி எதிர்மறைமுகத்தானுங் கூறுகின்ற தாகலின் , 
இது கல்வியின் பின் வைக்கப்பட்டது என்று பரிமேலழகர் உரைத் 
துள்ள தனால் , இங்குச் செங்கோன்மையின்பின் கொடுங்கோன் 
மையை வைத்ததற்கும் அப்படிப்பட்ட காரணமே கொள்ளத் 
தக்கது . 
நடுக . கொலைமேற்கொண் டாரிற் கொடிதே யலைமேற்கொண்டு. 

அல்லவை செய்தொழுகும் வேந்து . 
பரி .-- கொலை மேல் கொண்டாரின் - ( பகைமைபற்றிக்) 
கொல்லுதல் தொழிலைத் தம்மேற்கொண்டு ஒழுகுவாரினும் , 
கொடிது - கொடியன் : அலை மேல் கொண்டு- (பொருள்வெஃகிக் 
குடிகளை ) அலைத்தல் தொழிலைத் தன்மேற்கொண்டு, அல்லவை 
செய்து ஒழுகும் - முறையல்லவற்றைச் செய்தொழுகும் , வேந்து 
வேந்தன் ; ( எ - று .) 

அவர் செய்வது ஒருபொழுதைத் துன்பம் , இவன் செய்வது 
எப்பொழுதுந் துன்பமாம் என்பதுபற்றி , அவரினுங் கொடிய 
னென்றார் . பான் மயக்குறழ்ச்சி . வேந்து என்பது - உயர் 
திணைப்பொருட்கண் வந்த அஃறிணைச்சொல் . அலை கொலையினுங் 
கொடிது என்பதாயிற்று . 

( கு - ரை .) குடிமக்களின் பொருளைப்பறித்து அலைத்தலால் 
முறைமையல்லாத செய்யும் வேந்தன் கொலையாளரினும் கொடிய 
னென்பதாம் ; கொலைஞரினும் வேந்தைக்கொடியனென்றது , அக் 
கொலையாளர் கொலைசெய்யும்பொழுதோடு 

துன்பம் 

முற்றுப் 


கசு 


ருசு - ஆம் அதிகாரம் - கொடுங்கோன்மை 


- 


பெறும் ; அங்ஙனன்றி , இந்த வேந்தரின் அலைத்தொழிலால் நேருந் 
துன்பம் எப்போதும் துன்பம் விளைத்தல்பற்றி யென்க . தம்மேற் 
கொண்டு ஒழுகுவார்- தம்மீது ஏற்றுக்கொண்டு நடப்பவர் . பொருள் 
வெஃகி - செல்வத்தை விரும்பி . அலைத்தல் - வருத்துதல் . அவர் - 
கொலையாளிகள் . உபமானமாகிய கொலைமேற்கொண்டார் என்பது 
பன்மைப்பாலாகவும் , உபமேயமாகிய அலைமேற்கொண்டு அல் 
லவை செய்தொழுகும் வேந்து என்பது ஒருமைப்பாலாகவும் மாறி 
நின்ற தனால் பால்மயக்கு என்றும் , இங்கு கொலைமேற்கொண்டா 
ரிற்கொடிது என்பது - கொலையாளிகள்போலக் கொடியன் என 
உவமப்பொருள்படாது கொலையாளிகளினும் கொடியனென உறழ்ச் 
சிப்பொருள்பட்டதனால் பால்மயக்குறழ்ச்சி என்றுங் கூறினார் . 
உறழ்ச்சியாவது திசை வழி காலம் குணம் முதலியவற்றின் 
அளவுபற்றி வரும் எல்லைப்பொரு ளன்றி உபமான உபமேய சங் 
தர்ப்பத்தில் வரும் எல்லைப்பொருள் . ( காக்கையிற் கரிது களம் 
பழம் என உபமானமும் உபமேயமுமாக வருமிடத்தில் , காக்கை 
யின் - காக்கைபோல எனப் பொருள் கொண்டால் , ஒப்புப் பொருள் ; 
இதனை உவமப்பொருவு என்பர் . காக்கையின் காக்கையைக் 
காட்டிலும் எனப் பொருள் கொண்டால் , எல்லைப்பொருள் ; இதனை 
உறழ்பொருவு என்பர் என்று அறிக . ) முதலுஞ் சினையுமென் 
றாயிருபொருட்கு , நுதலிய மரபி னுரியவை யுரிய என்னுந் தொல் 
காப்பியத்து உவமவியற்சூத்திரத்து உரையில் உரிய என்னாது 
உரியவை யென்ற தனால் , திணையும் பாலும் மயங்கிவரும் உவமை 
யும் கொள்ளப்படும் என்றுகூறி , கடம்பமர் நெடுவேளன்ன மீளி , 
யுடம்பிடித்தடக்கை யோடாவம்பலர் என்பது ஒருமைப்பன்மை 
மயங்கிற்று என உதாரணங்காட்டியவாறும் உணர்க ; மிகுத 
லுங் குறைதலுந் தாழ்தலு முயர்தலும் , பான் மாறுபடுதலும் பாகு 
பாடுடைய என்ற தண்டியலங்காரமுங் காண்க . வேந்து - பொரு 

உயர்திணையாயினும் சொல்லால் அஃறிணையாதலால் , 
கொடிது என்னும் அஃறிணை முற்றுக் கொண்டது ; குடிமை 
யாண்மை யிளமை மூப்பே , யடிமை வன்மை விருந்தே குழுவே , 
பெண்மை யரசே மகவே குழவி , ......உயர் திணை மருங்கி னிலையின 
வாயினும் , அஃறிணை மருங்கிற் கிளந்தாங்கியலும் " என்ற தொல் 
காப்பியச் சூத்திரத்தையும் , அதனுரையில் அன்ன பிறவும் என்ற 
தனால் , வேந்து வேள் குரிசில் அமைச்சு புரோசு என்னுந் தொடக் 
கத்தனவுங் கொள்க என்றதையுங் காண்க . அலை வருத்துதல் ; 
முதனிலைத்தொழிற்பெயர் . ஏகாரம் - தேற்றம் . 

( க ) 


5 


ளால் 


குடி. வேலொடு நின்ற னிடுவென் றதுபோலும் 

கோலொடு நின்ற னிரவு . 
பரி .-- ( ஆறலைக்கு மிடத்து ) , வேலொடு நின்றான் - ( தனியே ) 
வேல்கொண்டு நின்ற கள்வன் , இடு என்றது போலும் - ( ஆறு 
செல்வானை நின்கைப்பொருள் ) தா என்று வேண்டுதலோடு 
ஒக்கும் : கோலொடு நின்றான் இரவு - ஒறுத்தல் தொழிலோடு 
நின்ற அரசன் ( குடிகளைப் ) பொருள் வேண்டுதல் ; ( எ - று , ) 


கசுச் 


திருக்குறள் 


இங்கே 


வேலொடுநின்றான் என்றதனால் பிறரொடு நில்லாமையும் , 
இரவு என்றதனால் இறைப்பொருளன்மையும்பெற்றாம் . தாராக் 
கால் ஒறுப்பலென்னுங் குறிப்பின னாகலின் , இரவாற்கோடலும் 
கொடுங்கோன்மையாயிற்று . 

இவை யிரண்டுபாட்டானும் , கொடுங்கோன்மையது குற் 
றம் கூறப்பட்டது . 

( கு - ரை . ) தண்டனைத் தொழிலை மேற்கொண்டுள்ள மன்ன 
வன் குடிமக்களிடம் பொருளை வேண்டுதலும் குற்றமேயென்பதாம் . 
"உறையில் வாளொடு மாவழங்குறு வனத்தோடி , மறவனோர் 
பொருடருகென விரத்தலைமானும் ,. இறைவன் வாழ்குடி தன்னி 
லொன்றொரு பொருளிரத்தல் என்ற பிரபுலிங்கலீலை 
காண த்தக்கது . ஆறு அலைக்குமிடத்து 

ஆறு அலைக்குமிடத்து - வழியடித்துப்பறிக்கு 
மிடத்து . ஆறு செல்வானை வழிப்பிரயாணியை . ஒறுத்தல் 
வருத்துதல் ; தண்டம் . பிறரொடு நில்லாமை - தனியே நிற்றல் : 
வேலொடு நின்றான் என்ற தொடரில் நிற்றலில் உடனிருப்பு 
வேலுக்குக் கூறியிருத்தலால் பிறரொடு நில்லாமை பெறப்படும் . 
பிறரொடு நின்று இடு என்று கேட்பின் , இரப்பாளர் பலர் நின்று 
கொண்டு யாசகஞ்செய்கின்றார்களென்பது ஏற்படும் : வேலொடு 
நிற்றலால் , கொடாவிடின் இவ்வேலினால் நின்னுயிரை மாய்ப்பே 
னென்பது , பெறப்படு மென்க . இறைப்பொருள் அன்மை - வரிப் 
பொருளல்லாத வேறு பொரு ளென்பது . தாராக்கால் ஒறுப்பல் 
என்னும் குறிப்பினன் - கொடாவிட்டால் வருத்துவேனென்னுங் 
கருத்தைக் குறிப்பால் தெரிவிப்பவன் . இரவால்கோடல் - யாச 
கம்போல வேண்டிப்பெறுதல் . அதிகாரம் கொடுங்கோன்மையாத 
லாலும் , கோ லென்னுஞ் சொற்பொருள் பற்றியும் , இப்பாட்டில் , 
கோல் என்பது - தண்டனையாயிற்று.. இரவு இரத்தல் . 
வேலொடு நின்றான் என்பதை , ஒடுஉருபு - கொண்டென்னு 
மெச்சப்பொருளில் வருதற்கு உதாரணங் காட்டினர் , பிரயோக 
விவேக நூலார் . 


( உ) 


நந்து . நாடொறு நாடி முறைசெய்யா மன்னவன் 

நாடொறு நாடு கெடும் . 
பரி .-- ( தன் நாட்டு நிகழுந் தீமைகளை ), நாள்தொறும்- , 
நாடி - ஆராய்ந்து , முறை செய்யா - ( அதற்கு ஒக்க) முறைமை 
யைச் செய்யாத , மன்னவன் - அரசன் , நாள்தொறும் - , நாடு 
கெடும் - நாடிழக்கும் ; (எ - று .) 

அரசனுக்கு நாடு உறுப்பு ஆகலின் , அதன்வினை அவன் மேல் 
நின்றது ,இழத்தல் - பயனெய்தாமை. மன்னவன் நாடு நாடொறுங் 
கெடு மென்று உரைப்பாரு முளர் . 

(( கு - ரை .) தன்நாட்டில் நிகழும் தீமைகளை நாடோறும் 
ஆராய்ந்து அதற்கு ஏற்ப முறைமைசெய்யாத மன்னவன் நாட் 
டைக் கொண்டிருத்தலாலாகிய பயனையிழப்பா னென்பதாம்.நாட்டு 


நிசு - ஆம் அதிகாரம்-- கொடுங்கோன்மை 

கசுது 
நாட்டில் . அதற்கு ஒக்க- அவ்வாராய்ச்சிக்கு ஏற்றபடி , உறுப்பு - அங் 
கம் . “ படைகுடி கூழமைச்சு நட்பரண் " என்ற ராஜாங்கங்கள் ஆற 
னுள் நாடும் ஒன்றாதல் காண்க . இக்குறளை நோக்க மன்னவற்கு 
நாடு உறுப்பு என்பது , தெளிவாம் : இஃது நோக்குவார்க்கு , குறள் 
ங.அக் - இல் குடி என்றது - அதனையுடைய நாட்டினை என்று 
பரிமேலழகர் உரைவகுத்த திறம் . விளங்காநிற்கும் . மன்னவன் 
நாடு கெடும் - சினைவினை முதல்மேல் நின்றது ; இது , திணைவழு 
வமைதி . ( நன் -பொது -உசு . ) அரசன் நாடு கெடப் பெறுவான் : நாட் 
டைக் கொண்டிருத்தலாகிய பயனை இழக்கப்பெறுவா னென் றபடி . 
தொறு - தொழிற்பயில்வு பொருளில் வந்த இடைச்சொல் . நாடி 
முறைசெய்யாத மூன்னவனுடைய நாடு நாளுக்குநாள் ஈனஸ்திதியை 
யடையுமென்பது , இரண்டாவது உரையின் கருத்து ; இது , வழா 
நிலை . முதலுரைக்குக் கெடுதல் மன்னவன் தொழிலும் , இரண்டா 
முரைக்கு நாட்டின் தொழிலுமாம் . இரண்டாமுரைக்கு நாடோ 
றும் சிறிதுசிறிதாக நாட்டை இழக்கப்பெறுவானென்று கருத் 
துக் கூறுவாருமுளர் . " நாடோறுமன்னவனாட்டில் தவநெறி , 
நாடோறு நாடி யவநெறி நாடானேல் , நாடோறு நாடு கெடு மூட 
நண்ணுமால் , நாடோறுஞ் செல்வநரபதிகுன்றுயே என்ற திரு 
மந்திரச்செய்யுள் இங்கு ஒப்புநோக்கத்தக்கது . 
திநிச . கூழுங் குடியு மொருங்கிழக்குங் கோல்கோடிச் 

சூழாது செய்யு மரசு . 
பரி .-- சூழாது - ( மேல்விளைவது ) எண்ணாது , கோல் கோடி 
செய்யும் - முறை தப்பச் செய்யும் , அரசு - அரசன் , - ( அச்செய 
லான் ) , கூழ்உம் - ( முன் ஈட்டிய ) பொருளையும் , குடிஉம் - ( பின் 
ஈட்டற்கு ஏதுவாகிய ) குடிகளையும் , ஒருங்கு இழக்கும் - சேர 
இழக்கும் ; ( எ - று . ) 

‘ கோட . என்பது திரிந்துநின்றது . முன் ஈட்டிய பொருள் 
இழத்தற்கு ஏது வருகின்ற பாட்டாற் கூறுப . 

( கு - ரை . ) மேல்விளையப்போவதை எண்ணாமல் முறை தவறி 
யாளும் மன்னவன் முறைகேடான அச்செயலால் முன்தேடிய 
பொருளையும் பின் ஈட்டுதற்கு ஏதுவாகிய குடிமக்களையும் ஒருசேர 
இழப்பானென்பதாம் . மேல் விளைவது எண்ணாது - பின்புஉள 
தாகும் தீப்பயனை ஆலோசியாமல் . 

ஈட்டிய - சேர்த்துவைத்த. 
கோலின் வினையாகிய கோடியென்னும் செய்தெனெச்சம் , பிறகருத் 
தாவின் வினையையும் கொண்டு முடிதற்கு ஏற்ற கோடவென்னுஞ் 
செயவெனெச்சமாகத் திரித்துக்கொள்ளப்பட்டது . ( நன் -வினை . 
உர் , உஎ . ) கூறுப் - கூறுவர் . படைகுடிகூழமைச்சு " என்ற 
குறளின் உரையில் கூழ் என்றது - அதற்கு ஏதுவாயபொருளை , 
என்று உரைத்துள்ள தனால் , கூழ் என்னும் உணவின்பெயர் 
காரியவாகுபெயராய் ,உணவிற்குக்காரணமான செல்வத்தை உணர் 
த்து மென்க . ஒருங்கு - இடைச்சொல் . குறள் குசே ; - இக்குறளால் , 
அரசவுறுப்பு ஆறனுள் இரண்டு உறுப்புகள் ஒருங்கு இழ-த்தலைக் 
கூறியபடி முன் ஈட்டியபொருள் இழத்தற்கு ஏ துவருகின்ற பாட் 


கசுசு 


திருக்குறள் 


டாற் கூறும் என்றதால் ஈட்டற்கு ஏதுவாகிய குடிகளை இழத் 
தற்கு ஏது முன்பாட்டில் கூறிய படி நுண்ணுதினுணர்க என்பது 
பரிமேலழகர் கூற்றில் தொனிக்கும் இதனை நோக்கும்போதும் 
குடி என்பது நாட்டைக் காட்டும் என்பது தேற்றம் 

( 2 ) 
இருதி . அல்லற்பட் டாற்ற தழுதகண் ணீரன்றே 

செல்வத்தைத் தேய்க்கும் படை 
பரி . - அல்லல்பட்டு ( அரசன் முறைசெய்யாமையாற் குடி 
கள் ) துன்பமுற்று , ஆற்றது - ( அதனைப் ) பொறுக்கமாட்டாது , 
அழுத- , கண்ணீர் அன்றே- , செல்வத்தை தேய்க்கும் படை 
அவன் செல்வத்தைக் குறைக்குங் கருவி ; ( எ - று . ) 

அழுத கண்ணீர் - அழுதலான்வந்த கண்ணீர் . செல்வமாகிய 
மரத்தை யென்னாமையின் , இஃது - ஏகதேசவுருவகம் . அல்லற் 
படுத்திய பாவத்தது தொழில், அதற்கு ஏதுவாகிய கண்ணீர் 
மேல் நின்றது . அக்கண்ணீரிற் கொடியது பிறிது இன்மையின் , 
செல்வம் கடிதின் தேயு மென்பது கருத்து . 

( கு - ரை . ) அரசன் முறை செய்யாமையால் குடிமக்கள் துன் 
புற்று அழுத கண்ணீர் அம்மன்னவனது செல்வத்தைக் குறைக் 
குங் கருவியாமென்பதாம் . அதனை - அத்துன்பத்தை , அன்றே 
என்பது - வினாவகையால் தேற்றமுணர்த்திற்று . கருவி - ஆயுதம் ; 
இங்கே, வாள் . அழுதகண்ணீர் - பெயரெச்சம் காரணப்பொருளது ; 
வந்த இளைப்பு , சங்குசுட்ட சுண்ணாம்பு என்பவற்றிற்போல . 
அதற்கு ஏதுவாகிய - அல்லற்படுத்தியபாவம் வெளிப்படுதற்குக் 

அல்லற்படுத்தியபாவம் செல்வத்தைத்தேய்க்கும் 
யென்பார் , அல்லற்பட்டாற்றாதழுத கண்ணீர் செல்வத் 
தைத்தேய்க்கும் படை என உபசாரவழக்காற் கூறினார் : அழக் 
கொண்ட வெல்லாமழப்போம் ” என்பர் , பின்னும் . இருவர் தஞ் 
சொல்லையு மெழுதரங்கேட்டே , இருவரும்பொருந் தவுரையானாயின் , 
மனு முறைநெறியின் வழக்கிழந்தவர் தாம் , மனமுறமறுகி நின் றழுத 
கண்ணீர், முறையுறத்தேவர் மூவர் காப்பினும் , வழிவழியீர்வதோர் 
வாளாகும்மே என்றதும் காண்க . 

மன்னர்க்கு மன்னுதல் செங்கோன்மை யஃதின்றேல் 

மன்னவாம் மன்னர்க் கொளி . 
பரி .--- மன்னர்க்கு - அரசர்க்கு , ( ஒளி ) மன்னுதல் - புகழ்கள் 
தாம் நிலைபெறுதல் , செங்கோன்மை ( ஆம் ) - செங்கோன்மை 
யான் ஆம் ; அஃது இன்று ஏல் - அச்செங்கோன்மை இல்லையா 
யின் , மன்னர்க்கு ஒளி - அவர்க்கு அப்புகழ்கள் தாம் , மன்னா 
ஆம் - உளவாகா ; (எ - று . ) 

விகாரத்தால்தொக்க மூன் வைதுவிரித்து , ஆக்கம் வருவித்து 
உரைக்கப்பட்டது . மன்னுதற்குஏது புகழாதல் , “ இந்நிலத்து , 
மன்னுதல் வேண்டி னிசைநடுக என்பதனானும் அறிக . மன் 


காரணமான . 


படை 


நநசு . 


ந.சு 


ஆம் அதிகாரம் - கொடுங்கோன்மை 


கசு எ 


(னாமை - ஒருகாலும் நிலையாமை . பழிக்கப்பட்டால் ஒளி மன்னா 
வாம் ; ஆகவே , தாமும் மன்னாரென்பதாயிற்று . வென்றி கொடை 
முதலிய ஏதுக்களால் புகழ் பகுதிப்படுதலின் , பன்மையாற் கூறி 
னார் . அவையெல்லாம் 

செங்கோன்மை இல்வழி இலவா 
மென்பதாம் . 

இவைநான்குபாட்டானும் , கொடுங்கோலனாயினான் எய்துங் 
குற்றம் கூறப்பட்டது . 

( கு - ரை . ) அரசர்க்குச் - செங்கோன்மையால் விளையும் புகழ் 
கொடுங்கோன்மையால் அழிந்திடு மென்பதாம் . 

மூன்றாமுருபு 
தொகுத்தல் விகாரப்பட்டதும் ,, ஆக்கம் வருவித் துரைத்ததும் 
*செங்கோன்மை என்பதனிறுதியில் விரித்துச் சொல்லவேண்டிய 
இடத்து உருபு இல்லாமையால் அம்மூன்றனுருபு தொகுத்தல் 
விகார மடைந்ததாகக் கூறினார் . மன்னுதல் - நிலைபெறுதல் . “ இந் 
நிலத்து , மன்னுதல் வேண்டி னிசைநடுக - என்பது நான் மணிக் 
கடிகையில் “ இன்னாமை வேண்டி னிரவெழுக விந்நிலத்து , மன்னு 
தல் வேண்டி னிசைநடுக - தன்னொடு , செல்வது வேண்டி னறஞ் 
செய்க வெல்வது , வேண்டின் வெகுளிவிடல் " என்னும் பாட்டி 
லுள்ளது ; இம்மேற்கோளுக்கு - இந்நிலவுலகத்தில் 

ஒருவன் 
என்றும் அழியாமல் நிலைத்திருத்தலை விரும்புவானானால் கீர்த்தியை 
நிலைநிறுத்தக்கடவன் என்பது பொருள் . " ஒன்றாவுலகத் துயர்ந்த 
புகழல்லாற், பொன்றாது நிற்பதொன்றில் " என்ற குறளாலும் , 
புகழின் அழிவின்மை விளங்கும் . ஒருகாலும் - ஒருபோதும் . ஒளி 
மன்னா - புகழ் உண்டாகி நிலைபெறா. மன்னார் - புகழுடம்பால் நிலை 
பெறார் . முதலிய என்றதனால் , கல்வி ஆண்மை முதலியன கொள்க . 
பகுதிப்படுதலின் - பல பகுப்பு உடைத்தாதலால் . மன்னா என்பது 
பலவின்பாலா தலால் , பன்மையாற் கூறினாரென்றார் . 
நிநி எ . துளியின்மை ஞாலத்திற் கெற்றற்றே வேந்தன் 

அளியின்மை வாழு முயிர்க்கு . 
பரி . - துளி இன்மை - மழையில்லாமை , ஞாலத்திற்கு - 
வையத்துவாழும் உயிர்கட்கு, எற்று - எவ்வகைத் துன்பம் பயக் 
கும் , அற்று - அவ்வகைத் துன்பம்பயக்கும்: - வேந்தன் அளி 
இன்மை - அரசன் தண்ணளியில்லாமை , வாழும் உயிர்க்கு - 
(-அவன் நாட்டு ) வாழுங் குடிகட்கு ; ( எ - று . ) 

சிறப்புப்பற்றி , துளி என்பது-மழைமேல் நின்றது ; உயிர் 
என்பது குடிகள் மேல் நின்றது . மேல் " வானோக்கிவாழும் 
என்றதனை எதிர்மறைமுகத்தாற் கூறியவாறு . 

( கு - ரை .) மழையில்லாமையால் உலகில்வாழும் - உயிர்கட்கு 
எவ்வகைத்துன்பம் உண்டாகுமோ , அவ்வகையான துன்பமே 
தண்ணளியில்லாத அரசன் கீழ் வாழுங்குடி மக்கட்கு உண்டாகு 
மென்பதாம் . வையத்து - பூலோகத்தில் . பயக்கும் - தரும் . தண் 
அளி - குளிர்ந்த கருணை . மழைக்குச் சிறப்பு - இன்றியமையாமை 
யும் , குடிகளுக்குச் சிறப்பு - அஃறிணையுயிர்களினும் மேம்பாடுடைத் 


சு 


- 


கசு . 


திருக்குறள் 


எற்று , 


தாய் அரசனது ஆறங்கங்களுள் ஒன்று தலுமெனக் காண்க . மேல் - 
முன்பு . “ வானோக்கிவாழும் - உ - ஆவது குறள் . ஞாலம் - பூமி 
யில்வாழும் 

உயிர்கட்கு இடவாகுபெயர் . துளியின்மை அளி 
யின்மை என்று இருத்தலால் , எதிர்மறை முகத்தாற் கூறிய தென் 
றார் . 

அற்று - எகரவினாவடியாகவும் , அகரச்சுட்டடி 
யாகவும் பிறந்த ஒன்றன்பாற்குறிப்புமுற்றுக்கள் . ஏ -தேற்றம் ( எ ) 
நிஅ . இன்மையி னின்ன துடைமை முறைசெய்யா 

மன்னவன் கோற்கீழ்ப் படின் . 
பரி .-- முறை செய்யா - முறைசெய்யாத , மன்னவன் - அர 
சனது , கோல் கீழ் - கொடுங்கோலின் கீழ் , படின் - வாழின் , 
( யாவர்க்கும் ), - இன்மையின் - ( பொருளினது ) இன்மையினும் , 
உடைமை- , இன்னாது- ; ( எ - று . ) 

தனக்குஉரிய பொருளோடு அமையாது மேலும் வெஃகு 
வோனதுநாட்டுக் கைந்நோவ யாப்புண்டல் முதலிய வருவது 
பொருளுடையார்க்கே யாகலின் , அவ்வுடைமை இன்மையினும் 
இன்னாதாயிற்று , 

இவையிரண்டுபாட்டானும் , அவன் நாட்டுவாழ்வார்க்கு 
வருங்குற்றம் கூறப்பட்டது . 

( கு - ரை . ) நீதிமுறை நடத்தாத கொடுங்கோல் மன்னவன் 
நாட்டில் பொருளுடையயிருப்பது வருத்தத்திற்கே ஏதுவாத 
லால் , வறுமையினும் , பொருளுடைமை இன்னாத தாகு மென்பதாம் . 
பொருளினது இன்மை - வறுமை . 

செல்வமுடைமை . 
அமையாது - திருப்திப்படாமல் . வெஃகுவோன் ஆசைப்படுங் 
கொடுங்கோலாசன் . கைந்நோவ யாப்புண்டல் முதலிய - கைகள் 
நோகும்படி கட்டப்படுதல் முதலிய கொடுமைகள் . முதலிய என்ற 
தனால் , அடியுண்ணல் சிறைக்குட்படுதல் முதலிய கொள்க . ( அ ) 
நீதிக . முறைகோடி மன்னவன் செய்யி னுறைகோடி 

யொல்லாது வானம் பெயல் . 
பரி .--- மன்னவன்- , முறை கோடி செய்யின் - ( தான் செய் 
யும் பொருளை ) முறைதப்பச் செய்யுமாயின் , ( அவன் நாட்டு ), 
உறை கோடி - பருவமழை இன்றாம் வகை , வானம் பெயல் ஒல் 
லாது - மேகம் பொழிதலைச் செய்யாது ; (எ - று . ) 

இரண்டிடத்தும் ( கோட என்பன திரிந்துநின்றன . உறை 
கோடுதலாவது - பெய்யுங்காலத்துப் பெய்யாமை . அதற்கு ஏது , 
வருகின்ற பாட்டாற் கூறுப . 
( கு - ரை . ) மன்னவன் தன் அரசத்தொழிலை 

முறை தப்ப 
நடத்துவானாயின் அவன் நாட்டில் பருவமழை பெய்யாது வானம் 
பொய்க்கு மென்பதாம் . பொருள் - இங்கே, தொழில் ; இனி , செய் 
யும் பொருள் என்றது - ஈட்டுகிற செல்வத்தை எனக்கொள்வாரு 


உடைமை 


- 


நிசு - ஆம் அதிகாரம் - கொடுங்கோன்மை 


கன் 5 


சு . 


முளர் . “ கோனிலை திரிந் திடிற் கோணிலை திரியும் , கோணிலை திரிந் 
திடின் 

மாரிவறங்கூரும் , மாரிவறங்கூரின் மன்னுயிரில்லை , " 
" கோணிலை திரிந்து நாழிகுறைபடப்பகல்கண் மிஞ்சி , நீணிலமாரி 
யின்றி விளைவஃகிப்பசியுநீடிப் , பூண்முலைமகளிர் பொற்பிற் கற்பிழந் 
தறங்கண்மாறி , யாணையிவ்வுலகுகேடா மரசுகோல்கோடினென் 
றான் என்பன , இங்கு ஒப்புநோக்கத்தக்கன . பருவமழை இன்றாம் 
வகை - காலந்தவறாத மழை யில்லையாம்படி , இரண்டிடத்தும் - 
முறைகோடி , உறைகோடி என்பவற்றில் . உறை - மழைத்துளி. 
அதற்கு - பெய்யாமைக்கு . ஏது வருகின்றபாட்டாற் கூறுப் என் 
றது - பசுக்கள் பால் குன்றியவழி அவியின்மையானும் என்பது 
தொடங்கிக் கூறப்பட்ட பகுதியா லறியலாம் . 

( க) 
ஆபயன் குன்று மறுதொழிலோர் நூன்மறப்பர் 

காவலன் காவா னெனின் . 
பரி.-- காவலன் - காத்தற்குஉரிய அரசன் , காவான் எனின் - 
(உயிர்களைக் ) காவானாயின் , ( அறனில்லாத அவனாட்டு ), ஆ - பசுக் 
களும் , பயன் குன்றும் - பால்குன்றும் ; அறுதொழிலோர் - அந் 
தணரும் , நூல் மறப்பர் - நூல்களை மறந்துவிடுவர் ; ( எ - று . ) 

ஆபயன் - ஆவாற் கொள்ளும் பயன் . அறுதொழிலாவன 
ஓதல் , ஓதுவித்தல் , வேட்டல் , வேட்பித்தல் , ஈதல் , ஏற்றல் என 
இவை . பசுக்கள் பால்குன்றியவழி அவியின்மையானும் , அது 
கொடுத்தற்குரியார் மந்திரம் கற்பம் என்பன ஓதாமையானும் , 
வேள்வி நடவாதாம் ; ஆகவே , வானம் பெயலொல்லா தென்ப 
தாயிற்று . 

இவையிரண்டுபாட்டானும் , அவனாட்டின்கண் நிகழுங் 
குற்றம் கூறப்பட்டது . 

( கு - ரை . ) மன்னவன் உயிர்களை முறை தவறாது காவானாயின் , 
அந்நாட்டில் அறனின்மையால் ஆபயன்குன்றி அந்தணர் வேத 
நூல்களை மறப்பர் : ஆகவே வேள்விச் சடங்கு நிகழவகையில்லா 
மையால் வானம் பெய்யாதென்க . அந்தணர் நூற்கும் “ அறத்திற் 
கும் ஆதியாய் நின்றது மன்னவன் கோல் ” என்று வந்தது ஈண் 
டும் கருதத்தக்கது . காவலன் என்பது - காவல் அன் எனப் பிரிந்து , 
காத்தல் தொழிற்குஉரியவ னெனவும் ; காவலன் எனப்பிரிந்து , 
காத்தலில் வல்லவனெனவும் பொருள்படும் , அறுதொழிலோர் 
ஆறு தொழிலையுடையவர் . நூல்- வே தசாஸ்திரங்கள் . க்ஷத்திரியர் 
வைசியர் சூத்திரர் என்னும் பிறசாதியார்க்கும் வெவ்வேறு வகைப் 
பட்ட அறுதொழில்கள் உளவாயினும் சிறப்புப்பற்றி அறுதொழி 
லோர் என்றது , அந்தணர்மேல் நிற்கும் ; அறுவகைப்பட்ட 
பார்ப்பனப்பக்கமும் ” என்ற தொல்காப்பியத்தையும் , " ஓதல் வேட்ட 
லவை பிறர்ச்செய்தல் , ஈதலேற்றலென் றாறுபுரிந்தொழுகு, மறம் 
புரி யந்தணர் வழிமொழி யொழுக்கம் ” என்ற உதாரணச்செய் 
யுளையும் உணர்க. மற்றும் இக்குறளில் , ஆவோடு அறுதொழி 
லோரை ஒருசேர வைத்திருத்தல் குறிக்கொள்க . தமிழ நூல் எங் 

22 


OTO 


- 


: 


திருக்குறள் 
கணம் ஆ வைக்குறிக்குங்காலத்து , ஆதனோடு தொடர்புபடுத்தி 
அந்தணரைக்கூறுவது வழக்குஎன்பதை அறிஞர் எவரும் நன் 
குணர்வர் . உதாரணமாக ஆவும் ஆனியற் பார்ப்பனமாக்களும் , 
ஆன்முலையறுத்த அறனில்லோர்க்கும் ...... பார்ப்பகர்த் தப்பிய 
கொடுமையோர்க்கும் " என்று புறநானூறும் , “ பார்ப்பார் பசு பத் 
தினிப்பெண்டிர் என்று சிலப்பதிகாரமும் , தெய்வப்பதவியந்த 
ணரை ஆவை " என்று கம்பராமாயணமும் கூறுவதைஉற்றுநோக்கு 
மின் . இவ்வுண்மைக்குமாறாக , ஆபயன் என்பதற்கு “ உண்டாகும் 
பலன்கள் என்றும் , அறுதொழிலோர் என்பதற்கு உழவர் , 
வாணிபர் , ஆசிரியர் , கம்மியர் , கலைஞர் , மருத்துவர் என்றும் உரை 
வகுத்துத் தமக்குத் தோற்றியவாறெல்லாம் கூறிக்கொண்டிருத் 
தல் பொருட்பொருத்தமுடைய தாகா என அறிக . ஆவால் - பசு 
வினால் . வேட்டல் - யாகஞ்செய்தல் . வேட்பித்தல் - யாகஞ்செய் 
வித்தல் . ஏற்றல் - தானம்வாங்குதல் . அவி ஹவிஸ் ; யாகங் 
களில் தேவர்க்கு இடும் உணவு : நெய்போல்வன . கற்பம் - வேத 
விதிகளை நடப்பிக்கும் முறைமை கூறும் நூல் ; இது வேதத்தின் 
அங்கங்கள் ஆறனுள் ஒன்று . போதாயநீயம் , பாரத்துவர்சம் , 
ஆபத்தம்பம் , ஆத்திரேயம் முதலிய கற்பங்கள் என்றார் 
தொல்காப்பியவுரையில் நச்சினார்க்கினியர் . வேள்வி - யாகம் . யாகம் 
மழைக்குக் காரணமா தலை “ கருணையொடுந் தனது உபயகரமுதவும் 
பொருள் மழையின் , அரணியமந்திரவனல் களவை யுதவும் பெரு 
மழையே என்னும் கலிங்கத்துப்பரணியாலும் அறிக . ஆபயன் 
குன்றும் என்னும் முடிபை , கீழ் ‘ மன்னவன்நாடுகெடும் என்றது 
போலக் கொள்க . அறுவகைப்பட்ட ” என்னுந் தொல்காப்பி 
யச்சூத்திரத்தின் உரையில் , நச்சினார்க்கினியர் , இக்குறளை எடுத்து 
இது காவல் கூறிற்று எனக் கூறியுள்ளார் . 

( க ) 
நீஎ - ஆம் அதிகாரம்.- வெருவந்தசெய்யாமை . 
பரி . - அஃதாவது - குடிகள் அஞ்சுவதும் , 

அஞ்சுவதும் , பகுதி அஞ்சு 
வதும் , தான் அஞ்சுவதும் ஆய தொழில்களைச் செய்யாமை . 
அவைசெய்தல் கொடுங்கோன்மைப்பாற் படுதலின் , இஃது , 
அதன்பின் வைக்கப்பட்டது . 

( கு - ரை . ) பகுதி - ப்ரக்ருதி : மந்திரி முதலிய அங்கங்கள் . 
கொடுங்கோன்மைப்பாற் படுதலின் - கொடுங்கோலின் தன்மையிற் 
சேர் தலால் . வெருவந்த - அஞ்சுவன: வெருவு என்னும் பகுதியும் 
வா என்னுந் துணை வினையுஞ் சேர்ந்து விகாரப்பட்டு ஒருசொல் 
தன்மையுற்ற வெருவா என்பத னடியாப் பிறந்த இறந்தகாலப் பல 
வின்பால் வினையாலணையும் பெயர் ; வெருவரல் - அஞ்சுதல் . 
சுக . தக்காங்கு நாடித் தலைச்செல்லா வண்ணத்தால் 

ஒத்தாங் கொறுப்பது வேந்து . 
பரி .-- ஒருவன் தன்னின் மெலியார்மேற் சென்றவழி 
அதனை ) , தக்காங்கு நாடி - நடுவாக நின்று ஆராய்ந்து , தலைச் 
செல்லா வண்ணத்தால்- ( பின்னும் ) அதுசெய்யாமற் பொருட்டு , 


1 


நிஎ ஆம் அதிகாரம் - வெருவந்தசெய்யாமை 


ஏற்றபடி 


ஒத்தாங்கு ஒறுப்பது - ( அவனை அக்குற்றத்திற்கு ) ஒப்ப ஒறுப் 
பானே , வேந்து - அரசனாவான் : ( எ - று . ) 

தக்காங்கு , ஒத்தாங்கு என்பன - ஒரு சொல் , தகுதியென் 
பது " - நடுவுநிலைமையாதல் “ தகுதி யெனவொன்று நன்றே 
என்பதனானும் அறிக , இதனானே , தக்காங்கு நாடாமையும், 
பிறிதோர் காரணம் பற்றி மிக வொறுத்தலும் குடிகள் அஞ்சும் 
வினை யாதல் பெற்றாம் . 

( கு - ரை .) ஒருவன் தன்னை விட எளியவரை வருத்துவனா 
யின் , அக்குற்றத்தை நடுநிலைமையோடு ஆராய்ந்து பின்னும் 
அவன் அக்குற்றத்தைச் செய்யாதிருக்கும் பொருட்டு 
ஒறுத்து முறை செய்பவனே அரசனெனற்கு உரியானென்பதாம் . 
தன்னின் மெலியார்மேல் சென்றவழி - தன்னைக்காட்டிலும் எளிய 
வர்மேற் சென்று வருத்தியபொழுது . அதனை - அக்குற்றத்தை . 
நடுவாக நின்று -பக்ஷபாதமில்லாமல் நின்று . பின்னும் அது செய் 
யாமற் பொருட்டு - மறுபடியும் அவன் அக்குற்றத்தைச் செய்யா 
திருத்தற்காக . ஒப்ப - ஏற்றபடி . ஒறுப்பான் - தண்டிப்பவன் . தக் 
காங்கு , ஒத்தாங்கு என்பவற்றைத் தக்க ஆங்கு , ஒத்த ஆங்கு என் 
பவற்றின் விகார மெனக் கொண்டு , தக்கபடி , ஒத்தபடி யென்ற 
லும் ஒன்று . தகுதியென வொன்று நன்றே பகுதியாற் , பாற் 
பட் டொழுகப் பெறின் என்பது , கீழ் நடுவுநிலைமை என்னும் 
அதிகாரத்தின் முதற்குறள் . பகைவர் , நண்பர் , அயலா ரென் 
னும் மூவகையோரிடத்தும் தன் முறைமையை விடாது ஒழுகப் 
பெற்றால் , நடுவுநிலைமையென்று சொல்லப்படும் ஓரறமே நல்லது 
என்று பொருள் . தலைச்செல்லுதல் - ஒருசொல் ; " செயிரிற் றலைப் 
பிரிந்த காட்சியார் ” என்ற குறளில் தலைப்பிரிவென்பது - ஒரு 
சொல் என்று கூறிப்போந்தார் பரிமேலழகர் : இவற்றில் , தலை 
யென்பதற்கு வேறுபொரு ளில்லாமையால் , அதனைத் தமிழுப 
சர்க்க மென்பர் . தலைச்செல்லா வண்ணத்தால் - தொடங்காத 
விதமாக என்று பொருள் . 

( க ) 
ருசுஉ . கடிதோச்சி மெல்ல வெறிக நெடி தாக்கம் 

நீங்காமை வேண்டு பவர் . 
பரி . - ( அவ்வொத்தாங்கு ஒறுத்தல் தொடங்குங்கால் ), 
கடிது ஓச்சி - அளவிறப்பச் செய்வார்போல் தொடங்கி , ( செய் 
யுங்கால் ), மெல்ல எறிக - அளவிறவாமற் செய்க ; ஆக்கம் - 
நெடிது நீங்காமை - ( தங்கண் ) நெடுங்காலம் நிற்றலை , வேண்டு 
பவர் - வேண்டுவார் ; (எ - று .) 

கடிதோச்சல் - குற்றஞ்செய்வார் அதனை அஞ்சுதற்பொருட் 
டும் , மெல்ல வெறிதல் - யாவரும் வெருவாமைப் பொருட்டும் 
ஆம் . தொடங்கின அளவிற் குறைதல் பற்றி , மென்மை கூறப் 
பட்டது . ஓச்சுதல், எறிதல் என்பன இரண்டும் 

உவமையற்றி 
வந்தன . 


கஎஉ 


திருக்குறள் 


இவை யிரண்டுபாட்டானும் , குடிகள் வெருவந்தசெய்யா 
மையது இயல்பு கூறப்பட்டது. 

ரை . ) தம்மிடத்துச் செல்வம் நீங்காது நெடிது நிற்பதை 
வேண்டும் மன்னவர் , குற்றத்திற்கு ஏற்பத் தண்டிக்கத்தொடங்கும் 
போது அளவிறந்து தண்டிப்பவர்போல உக்கிரமர்கத் தொடங்கி 
அத்தண்டனை தொடங்கிய அளவினும் குறைவாகச் செய்க 
என்பதாம் . ஒத்தாங்கு ஒறுத்தல் தொடங்குங்கால் - குற்றத்திற்கு 
ஏற்கத் தண்டிக்கத் தொடங்கும் பொழுது . அளவிறப்பச் செய்வார் 
போல் - அளவுகடந்து தண்டனை செய்பவர் போல் உக்கிரமாக . இற 
வாமல் - கடவாமல் , ஆக்கம் - செல்வம் முதலிய நன்மைகள் .. தங் 
கண் - தம்மிடத்து . அதனை - அத்தண்டனையை . வெருவாமை - 
அஞ்சாமை . தொடங்கினவளவிற் குறை தல்பற்றி , 

மென்மை 
கூறப்பட்டது என்றவாக்கியத்திற்குக் கருத்தாக மெல்ல என்எறது , 
தொடங்கினவளவினும் குறைவாக என்றபடியேயன்றிக் குற்றத் 
தினளவினுங் குறைவாக என்றபடியன்று என்பதாம் அரசாட்சி , 
கோல் என்றும் தண்ட மென்றும் உவமைப்பெயரால் கூறப்படு 
தல்பற்றி , அதற்கேற்ப , ஓச்சி , எறிக என்றார் . 

( உ ) 
நிகூகூ . வெருவந்த செய்தொழுகும் வெங்கோல ஒயின் 

ஒருவந்த மொல்லைக் கெடும் . 

வெருவந்த செய்து ஒழுகும் - ( குடிகள் ) வெருவிய 
செயல்களைச் செய்து நடக்கும் , வெம் கோலன் ஆயின் - வெங் 
கோலனாமாயின் , ( அரசன் ) , ஒருவந்தம் - ஒருதலையாக , ஒல்லை - 
கடி.தில் , கெடும்- ; ( எ - று . ) 

வெங்கோலன் என்பது - ஈண்டு , வாளா பெயராய் நின்றது . 
ஒருவந்தம் , ஒருதலை , ஏகாந்தம் என்பன 

ஏகாந்தம் என்பன - ஒருபொருட்கிளவி .. 
அச்செயல்களும் , கேடுகளும் முன்னர்க் கூறப்படும் . 
( கு - ரை . ) குடிகள் 

அஞ்சுமாறு கொடுங்கோலை நடத்து 
வானாயின் அம்மன்னவன் நிச்சயமாகக் கேடுறுவானென்பதாம் . 
வெருவிய - அஞ்சும்படியான . வெங்கோலன் கொடுங்கோன்மை 
யுடையவன் . ஒரு தலையாக - நிச்சயமாக ; தவறாமல் . கடிதில் - 
விரைவில் . முன்னே வெருவந்தசெய்தொழுகும் எனக் கொடுங் 
கோன்மைகுறிக்கும் அடைமொழி வந்ததனால் , வெங்கோலன் 
என்பது , அரசனென்ற மாத்திரமாய் நின்றது என்க : மேல் “ அடி 
யளந்தான் , றா அயதெல்லா மொருங்கு என்றவிடத்திலும் , அடி 
யளந்தான் என்றது - வாளா பெயராய் நின்றது என உரைப்பர் : 
பணிபணம் , கரிகாலீலை , வம்சகரீரம் , கரிகலபம் என்பன - பூர்வபத 
மும் உத்தரபதமும் சமாநார்த்தகமென்பார்க்கு , “ வெருவந்தசெய் 
தொழுகும் வெங்கோலன் , ” 

அடியளந்தான் , றாஅயதெல்லாம் , 
“ கோடாத செங்கோல் என்பனபோலக் கேவலபதமாத்திரையாய் 
நின்றனவென்க என்பது , பிரயோகவிவேகவுரை . வாள்போலும் 
வேற்கண் , கோடாத செங்கோல் , வெருவந்தசெய்தொழுகும் வெங் 
கோலன் , அடியளந்தான் தாஅயதெல்லாம்- இவற்றுள் , கண் , 


- 


நஎ - ஆம் அதிகாரம் - வெருவந்தசெய்யாமை 


களது 


வாளா 


செய்தவ 


கோல் , கோலன் , அடிஎனஒருசொல்லாகவே கொள்வர் என்னும் 
இலக்கணக்கொத்து உரையுங் காண்க , ஈண்டு - இங்கு . 
சும்மா ; இன்றியமையாததல்லாமல் . ஒருபொருட்கிளவி ஒரு 
பொருளுள்ள பலசொற்கள் . ஒருவந்தம் என்பது - ஒரு அந்தம் 
எனப்பிரிந்து , ஒருமுடி புடைய தெனப் பொருள்படும் . மேல் , குறள் 
நிக - இலும் ஒருவந்தம் என்ற சொல் நிலைபேறு என்ற பொரு 
ளில் வருதலும் இப்பெற்றியதேயாகும் . அச்செயல்கள் - குடிகள் 
அஞ்சுஞ்செயல்கள் . கேடுகள் - வெருவிய செயல்களைச் 
னுக்கு அதனால் விளையும் தீங்குகள் . முன்னர் - அடுத்த நான்கு 
குறள்களில் . 

( கூ ) 
நிசுச . இறைகடிய னென்றுரைக்கு மின்னச்சொல் வேந்தன் 

உறைகடுகி யொல்லைக் கெடும் . 
பரி.- இறை கடியன் என்று உரைக்கும் - ( குடிகளால் ) நம் 
இறைவன் கடிய னென்று சொல்லப்படும் , இன்னா சொல் - இன் 
னாத சொல்லை யுடைய , வேந்தன்- , உறை கடுகி - ஆயுளும் 
குறைந்து , ஒல்லை கெடும் ( செல்வமும் ) கடிதின் இழக்கும் . 

நெஞ்சு நொந்து சொல்லுதலான் இன்னாமை பயப்பதாய 
சொல்லை இன்னாச்சொல் என்றார் . உறையென்பது - முத 
னிலைத் தொழிற்பெயர் . அஃது - ஈண்டு , ஆகுபெயராய் , உறை 
தலைச் செய்யும் நாள்மேல் நின்றது . அது குறைதலாவது - அச் 
சொல் இல்லாதார்க்கு உள்ளதிற் சுருங்குதல் . 

( கு - ரை . ) . நம்முடைய அரசன் கொடியனென்று குடிமக்கள் 
சொல்லுமாறு இன்னாச்சொல்லைச் சொல்லும் மன்னவன் அத்தீச் 
செயலின்பயனாக ஆயுள் குறைந்து ஒல்லைக்கெடுவானென்பதாம் . 
இறைவன் - அரசன் , கடியன் - கொடியவன் . இன்னாத - இனிமையை 
யுடையதல்லாத . உறை - உறைதல் ; வாழ்தல் ; இங்கே , வாழ் 
நாளுக்கு ஆகுபெயர் . கடுகு தல் - சுருங்குதல் . இன்னாமை பயப்பது 
துன்பந்தருவது . முதனிலைத்தொழிற்பெயர் பகுதிமாத்திரமே 
நின்று தொழிற்பெயர்ப் பொருளைத் தருவது ; இதில் தொழிற் 
பெயர்விகுதி புணர்ந்துகெட்டதென்பர் . அது குறைதல்-ஆயுள் 
நாள் குறைதல் . அச்சொல் இல்லாதார்க்கு உள்ளதின் சுருங்கு 
தல் - குடிகள் வருந்திச்சொல்லும் இன்னாச் சொல்லை 
ரல்லாத அரசர்க்கு எவ்வளவு ஆயுள் உண்டோ அவ்வளவிற் 
குறைவடைதல் . 
--நிசு.நி . அருஞ்செவ்வி யின்ன முகத்தான் பெருஞ்செல்வம் 

பேஎய்கண் டன்ன துடைத்து . 
பரி . - அருஞ் செவ்வி 

( தன்னைக் காணவேண்டுவார்க்குக் ) 
காலம் அரியனாய் , இன்னா முகத்தான் - ( கண்டால் ) இன்னாத 
முகத்தினை யுடையானது , பெருஞ்செல்வம் - பெரிய செல் 
வம் , பேஎய் கண்டு அன்னது உடைத்து - பேயாற் காணப்பட் 
டாற் போல்வ தொரு குற்றமுடைத்து ; ( எ - று . ) 


உடைய 


திருக்குறள் 


எனவே , இவையிரண்டும் வெருவந்த செய்தலாயின . இவை 
செய்வானைச் சார்வார் இன்மையின் , அவனது செல்வம் தனக் 
கும் பிறர்க்கும் பயன்படா தென்பதுபற்றி பேஎய்கண் டன்ன 
துடைத்து என்றார் . காணுதல் - தன்வயமாக்குதல் . 

( கு - ரை . ) தமது குறையைத் தெரிவித்துக்கொள்ளக் காண 
வேணுமென்று வருகிற குடிமக்கட்குப் பார்க்கச் சமயம் கிடைத் 
தற்கு அரியனும் , ஒருகால் குடிமக்கள் கண்டு தம்குறைபைச் 
சொன்னாலும் 

வெறுப்புக்காட்டுகிற முகத்தையுடையவனுமான 
மன்னவனது செல்வம் அத்தீச்செயலின் பயனாகப் பூதம் காக்கும் 
பொருள்போலத் தனக்கும் பிறர்க்கும் உதவாது ஒழியுமென்பதாம் . 
காலம் அரியன் - பார்க்கச் சமயங்கிடைத்தற்கு அரியவன் . இன் 
னாத - வெறுப்புக்காட்டுகிற . இவை இரண்டும் -காணவருவார்க்கு 
அவகாசங்கொடாமையும் . முகமலர்ச்சியின்மையும் . இவை செய் 
வானை - அருஞ்செவ்வியும் இன்னாமுகமு முடையவனை . தன்வய 
மாக்குதல் - தன்வசப்படுத்துதல் . பேயினாற் கைக்கொள்ளப்பட்ட 
பொருள் , அதற்கும் பிறர்க்கும் பயன்படாதாம் . பேஎய்கண்டு 
என்ற தில் , அளபெடை , செய்யுளோசை நிறைக்க வந்தது ; அல 
கிட்டுக் காண்க . 
நிசுசு . கடுஞ்சொல்லன் கண்ணில னுயி னெடுஞ்செல்வம் 

நீடின்றி யாங்கே கெடும் . 
பரி . - ( அரசன் ) , கடுஞ் சொல்லன் - கடிய சொல்லையுமுடை 
யவனாய் , கண் இலன் ஆயின் - கண்ணோட்டமும் இலனாமாயின் , 
நெடுஞ் செல்வம் - ( அவனது ) பெரிய செல்வம் , -- 

நீடு இன்றி 
நீடுதலின்றி , ஆங்கே - அப்பொழுதே, கெடும் - ; ( எ - று ) 

" வேட்டங் கடுஞ்சொல் மிகுதண்டஞ் சூது பொரு , ளீட்டங் 
கட் காமமோ டேழு எனப்பட்ட விதனங்களுள் கடுஞ்சொல் 
லையும் மிகுதண்டத்தையும் இவர் இவ்வெருவந்தசெய்தலுள் 
அடக்கினார் . கண் - ஆகுபெயர். இவை செய்தபொழுதே கெடுஞ் 
சிறுமைத்து அன்றாயினும் என்பார் , நெடுஞ்செல்வம் என்றார் . 
நீடுதல் - நீட்டித்தல் . 

ரை . ) கடுஞ்சொல்லையுடையனாய்த் தயையும் இல்லாத 
வனாயின் அம்மன்னவனுடைய பெருஞ்செல்வமும் கடுஞ்சொற் 
சொல்லல் கண்ணோட்டமின்மை என்ற அவனது குற்றங்களால் 
நீட்டித்திருத்தலின்றிக் கேடுறு மென்பதாம் . நீடுதல் - நெடுங்காலம் 
நிலைநிற்றல் . வேட்டம் - வேட்டையாடு தல் . மிகு தண்டம் அள 
விறந்த தண்டனை . சூது - சூதாடு தல் . பொருள் ஈட்டம் - திரவி 
யஞ்சம்பாதித்தல் . கள் - மதுபானம் . விதனம் = வ்யஸநம் : அரசர்க் 
குத் துன்பந்தருஞ்செய்கை . இவ்வேழுவி தனங்களுள் கடுஞ்சொல் 
லும் மிகுதண்டமும் இவ்வ திகாரத்தில் கூறப்பட்டன (566,567 ); 
சூது , கள் , காமம் மூன்றும் 920 - இல் கூறப்பட்டுள்ளன ; பொரு 
ளீட்டம் , குறள்கள் 660 - ஐயும் 755 - ஐயும் ஒரு சேரப் பரர்க்கத் 
தொனிக்கும் . வேட்டம் வேற்று நூல்களிற் காண்க . ஒருவர் 


நிஎ . ஆம் அதிகாரம் - வெருவந்தசெய்யாமை 


மேல் கண்ஓடு தலாலுண்டாகிற தாட்சிணியத்தை கண் என்றது , 
காரணவாகுபெயர் . கெடும் சிறுமைத்து அன்று - அழியக்கூடிய 
சிறிய அளவை யுடைய தன்று . நீடு - முதனிலைத்தொழிற்பெயர் . 
ஏகாரம் - தேற்றவகையால் , விரைவுகுறிக்கும் . 
நிசுஎ . கடுமொழியுங் கையிகந்த தண்டமும் வேந்தன் 

அடுமுரண் டேய்க்கு மரம் . 
பரி . - கடு மொழிஉம் - கடிய சொல்லும் , கையிகந்த தண் 
டம்உம்- ( குற்றத்தின் ) மிக்க தண்டமும் , - வேந்தன் -அரசனது , 
அடு முரண் பகைவெல்லுதற்கேற்ற மாறுபாடாகிய இரும் 
பினை , தேய்க்கும் - , அரம் - அரமாம் ; ( எ - று . ) 

கடுமொழியால் தானையும் , கையிகந்த தண்டத்தால் தேச 
மும் கெட்டு முரண் சுருங்கி வருதலின் , அவற்றை அரமாக்கி , 
திண்ணிதாயினும் தேயும் என்றதற்கு அடுமுரணை இரும்பாக் 
கினார் ; ஏகதேசவுருவகம் . அரம் என்பதனைத் தனித்தனி கூட்டுக . 

இவையைந்துபாட்டானும் , செவ்வியின்மை , இன்னாமுக 
முடைமை, கண்ணோட்டமின்மை, கடுஞ்சொற்சொல்லல் , கையி 
கந்ததண்டம் என்ற இவைகள் குடிகளஞ்சும் வினை யென்ப 
தூஉம், இவைசெய்தான் அடு முரணும் செல்வமும் ஆயுளும் 
இழக்கும் என்பதூஉம் கூறப்பட்டன , 

( கு - ரை . ) கடுமொழியும் மிக்க ஒறுப்பும் வேந்தனிடத்து 
உண்டாயின் , அந்தக்கடுமொழியால் சேனையும் , மிக்க தண்டனை 
யால் குடிசனங்களும் அம் மன்னனிடம் பற்றுக்குறை தலால் , பகை 
வரை அடவல்ல வலிமை அம்மன்னவனுக்குக் குறைவுறு மென்ப 
தாம் . அரம் - இரும்பை அராவுதற்குரிய ஒருவகைக்கருவி . தானை 
சேனை . கையிகந்த - வரம்புகடந்த . முரண் - வலிமை . கடுமொழியை 
யும் கையிகந்த தண்டத்தையும் அரமாக உருவகஞ்செய்ததற் 
கேற்ப அடுமுரணை இரும்பு என்னாமையால் , ஏகதேசரூபகாலங்காரம் . 
இக்குறளில் ( இவ்வாறு ) அரமென்னும் ஒருமைப்பெயரை தேர்வட 
மிழுப்பார்போல * வாக்கியபேதமாகத் தனித்தனி கூட்டிமுடிப்ப 
தனை பிரதியேகபந்தாந்வயம் 

வட நூலார் . இதுவும் 
தூராந்வயத்துள் அடக்கிக்கொள்க என்பது , பிரயோகவிவேக 
வுரை . இதில் அரமென்பது ஒருசொல் நின்றே தனித்தனி உதவு 
தல் காண்க . முதனிலைத் தீவகம் , இடைநிலைத் தீவகம் , கடைநிலைத் 
தீவகம் முதலாயினவும் அது என்ற இலக்கணக்கொத்து உரை 
யையுங் காண்க . இழக்கும் - இழப்பான் . அடுமுரண் 
தொகை . 

( எ) 
இசுஅ . இனத்தாற்றி யெண்ணாத வேந்தன் சினத்தாற்றிச் 

சீறிற் சிறுகுந் திரு . 


என்பர் 


வினைத் 


- கடுமொழி வேந்தன் அடுமுரண் தேய்க்கும் மரம் , கையிகந்த 
தண்டம் அடுமுரண் தேய்க்கும் மரம் என இரண்டு வாக்கியமாகக் 
கொள்வது , வாக்கிய பேதம . 


கஎசு 


- 


திருக்குறள் 
பரி.- இனத்து ஆற்றி - (காரியத்தைப்பற்றி வந்த எண் 
ணத்தை ) அமைச்சர் மேல் வைத்து , எண்ணாத ( அவரோடு 
தானும் ) எண்ணிச் செய்யாத , வேந்தன் - அரசன் , ( அப்பிழைப் 
பால் தன் காரியந் தப்பியவழி ), சினத்து ஆற்றி - ( தன்னைச் ) 
சினமாகிய குற்றத்தின் கண்ணே செலுத்தி , சீறின் ( அவரை ) 
வெகுளுமாயின் , திரு - ( அவன் ) செல்வம் , சிறுகும் - நாடோ 
றுஞ் சுருங்கும் ; ( எ - று . ) 

அரசர்பாரம் பொறுத்துய்த்தல் ஒப்புமையான் அமைச்சரை 
இனம் என்றும் , தான் தன் பிழைப்பாத லறிந்து அமையாது 
அதனை அவர்மேல் ஏற்றி வெகுளின் அவர் வெரீஇ நீங்குவர் : 
நீங்கவே , அப்பிழைப்புத் தீருமாறும் அப்பாரம் இனிதுய்க்கு 
மாறும் இலனாம் என்பது நோக்கி திருச்சிறுகும் என்றும் 
கூறினார் . 

இதனால் , பகுதியஞ்சும்வினையும் , அது செய்தான் எய்துங் 
குற்றமும் கூறப்பட்டன , 

( கு - ரை .) மன்னவன் இராசாங்ககாரியத்தைப்பற்றி ஆலோ. 
சிக்கவேண்டுவ துண்டாயின் அச்செயலை அமைச்சரிடம் ஒப்பித் 
துத் தானும் உடனிருந்து ஆராய்ந்து ஒருமுடிவுக்கு வந்து அச் 
செயலை நடத்தவேண்டும் : அங்ஙனெண்ணாது தானே அச்செயலைச் 
செய்திட்டுச் செய்த அச்செயலில் தவறு நேருமாயின் சினந்து அக் 
குற்றத்தை அமைச்சர்மீது ஏற்றிச் சினந்தானாயின் அவ்வமைச்சர் 
அஞ்சி அவனை விட்டுச் சென்றிடுவர் . அதனால் , அம்மன்னவன் 
செல்வம் சுருங்கலாகுமென்பதாம் . எண்ணம் 

ஆலோசனை . 
எண்ணி - ஆலோசித்து . அப்பிழைப்பு - அந்தத் தவறு . அவரை 
வெகுளுமாயின் - மந்திரிகளைக் கோபிப்பானானால் . இனம் - ஸஜாதி ; 
ஒரே சாதியினர் . அரசர்பாரம் பொறுத்து உய்த்தலொப்புமை 
அரசரது இராச்சியபாரத்தைத் தாமும் உடனிருந்து வகித்துச் 
செலுத்துவதில் அரசர்க்கும் அமைச்சர்க்கும் ஒருவரோடொருவர்க் 
குள்ள சமானத்தன்மை . பின் பிழைப்பாதல் அறிந்து -பிழைப்பு 
ஆதல்பின் அறிந்து என்க: தவறிப்போனமையைப் பின்பு அறிந்து . 
அமையாது - அடங்கியிராமல் . அதனை - அக்குற்றத்தை , அவர் 
மேல் - அமைச்சர்மேல் . வெரீஇ - அஞ்சி . அப்பிழைப்புத் தீரும் 
ஆறு - அப்படிப்பட்ட தவறு நீங்கும் விதம் . அப்பாரம் இனிது 
உய்க்கும் ஆறு - அவ்விராச்சியபாரத்தை இனிமையாகச் செலுத் 
தும் விதம் . பகுதி - அமைச்சர் முதலாகிய அங்கம் . 
நசுக . செருவந்த போழ்திற் சிறைசெய்யா வேந்தன் 

வெருவந்து வெய்து கெடும் . 
பரி .-- சிறை செய்யா - (செரு வருவதற்குமுன்னே தனக்குப் 
புகலாவதோர் ) அரண் செய்துகொள்ளாத , வேந்தன் - அரசன் , 
செரு வந்த போழ்தின் - அது வந்தகாலத்து ,(ஏமம் இன்மையான் ) ? 
வெருவந்து- வெருவி , வெய்து கெடும் - கடிதிற் கெடும் ; (எ - று. ) 


- 


( அ) 


எஎ 


கஎ - ஆம் அதிகாரம் - வெருவந்தசெய்யாமை 


பகையை வெருவி , சேர்ந்தார் நீங்குதலின் , தனியனாய்த் 
தானும் வெருவி அப்பகைவயத்தனாம் என்பதாம் . 

இதனான் , தான் அஞ்சும் வினையும் , அதுசெய்தான் எய்தும் 
பயனும் கூறப்பட்டன . 

( கு - ரை . ) மன்னவன் போர்வருதற்கு முன்னமே தக்கவாறு கோட் 
டையை அமைத்துக்கொள்ளானாயின் போர்நேரின் அம்மன்னவ 
னைச் சேர்ந்தார் பகைவர்க்கு அஞ்சி நீங்கிட , அம்மன்னவனும் 
துணையின்றி அஞ்சிப் பகை வயத்தனாவனென்பதாம் . செரு - போர் . 
புகலாவது ஓர் அரண் - பாதுகாப்பாகச் சென்றுசேரத்தக்கதொரு 
கேர்ட்டை . அது - அப்போர் . ஏமம் இன்மையான் -பாதுகாப்பு இல் 
லாமையால் ; ஏமம் - ரக்ஷகம் . வெருவி - அஞ்சி . பகையை வெருவிச் 
சேர்ந்தார்நீங்குதலின் - தன்னைச் சேர்ந்தவர்கள் பகைவர்க்கு 
அஞ்சித் தன்னைவிட்டு நீங்குதலால் . தமியன் ஆய் - தனிப்பட்டவ 
னாய் . அப்பகை வயத்தனாம் - அந்தப்பகைவர்க்கு வசப்பட்டவ 
னாவன் . தான் அஞ்சும் வினையென்றது - தனக்குப் புகலாவதோர் 
அரண்செய்துகொள்ளாது செய்யும் போராகிய வினை . அது - அஞ்ச 
த்தக்க வினை . போழ்தின் கெடும் என இயையும் . சிறை - இங்கே , 
கர்வலிட மென்ற மாத்திரமாய் நின்றது . 
நிஎ 0 . கல்லார்ப் பிணிக்குங் கடுங்கோ லதுவல்லது 

இல்லை நிலக்குப் பொறை . 
பரி.- கடுங் கோல் - கடுங்கோலனாய அரசன் , கல்லார் - ( நீதி 
நூல் முதலிய ) கல்லாதாரை , பிணிக்கும்- (தனக்குப் பகுதியாகக் ) 
கூட்டாநிற்கும் ; அது அல்லது - அக்கூட்டம் அல்லது , நிலக்கு 
பொறை - நிலத்திற்கு மிகையாய பாரம் , இல்லை - பிறிதில்லை. 

கடுங்கோல் என்பது - ஈண்டு மிக்கதண்டத்தின்மேற் 
றன்றி அதனைச் செய்வான்மேற் றாயிற்று . அவன் அதுசெய் 
தற்கு இயைவாரையல்லது கூட்டாமையின் கல்லார்ப்பிணிக் 
கும் என்றும் , ஏனையவற்றையெல்லாம் பொறுக்கின்றது இயல்பு 
ஆகலின் நிலத்திற்குப்பொறை அதுவல்லதில்லை என்றுங் கூறி 
னார் . நிலக்கு என்பது - செய்யுள் விகாரம் . 

இதனான் , வெருவந்தசெய்தலின் குற்றம் கூறப்பட்டது . 

( கு - ரை .) கடுங்கோலரசன் தனக்கு ஏற்றபடி நடப்பதற்கு 
நீதி நூலைக் கல்லா தவரையே மந்திரி முதலிய சுற்றமாகக்கொள் 
வான் : அவ்வாறான கொடுங்கோலன் கூட்டிய அரசாங்கத்தவர் 
பூமிக்குப் பாரமாவர் : அவரால் யாதொரு நற்பயனும் விளையா 
தென்ப தாம் . ஆய - ஆகிய . முதலிய - முதலியவற்றை. கல்லா 
தார் - படியா தவர் . பகுதி - அங்கம் . கூட்டாநிற்கும் - சேர்த்துக் 
கொள்வான் . மிகை - மிகுதி. மிக்க தண்டத்தின்மேற்று அன்றி 
மிகுந்த தண்டனையென்னும் பொருளைக் குறிப்பதல்லாமல் . அவன் 
கொடுங்கோலரசன் . அதுசெய்தற்கு இயைவாரை யல்லது கூட் 
டாமையின் - தான் அக்கொடுங்கோன்மை செலுத்துதற்குச் சம் 

23 


474 


திருக்குறள் 


நூல் 


மதிப்பவர்களையல்லது நல்லோர் பிறரைத் தனக்கு மந்திரிமுதலிய 
உறுதிச்சுற்றாாகச் சேர்த்துக்கொள்ளானதலால் . எல்லாப் பாரங் 
களையும் பொறுத்தல் பூமிக்கு இயல்பா தலை ஸர்வம்ஸஹா என்ற 
அதன் வடமொழிப்பெயராலும் அறிக . நிலத்துக்கு என்பதன் 
அத்துச்சாரியை தொக்கு நிலக்கு என நின்றது - தொகுத்தல் 
விகாரம் . கல்லார்ப்பிணிக்கும் - உயர் 

உயர் திணையில் இரண்டனுருபு 
தொக , அவ்வுயர் திணைப்பெயரின் முன் வலியிரட்டிற்று . கல்லார்ப் 
பிணிக்கும் கடுங்கோல் - கடுங்கோலனது இயல்பைக் கடுங்கோலின் 
போல் ஏற்றிக்கூறியது , உபசாரவழக்கு . பொறை - பொறுக்கப் 
படுவதெனச் சுமைக்குக் காரணப்பெயர் . மலைமுதலிய பாரங்களை 
யெல்லாம் பொருளாகக் கருதாது பொறுத்தலையே இயல்பாக 
வுடைய பூமிக்குப் பாவிகள் பொறுத்தற்கரிய பாரமாவர் என்பது 

துணிபு ; கீழ் புறங்கூறாமை என்ற அதிகாரத்தில் 
அறனோக்கியாற்றுங்கொல் வையம் புறனோக்கிப் , புன்சொலு 
ரைப்பான் பொறை ” என்றதுங் காண்க . 

( க ) 
D அ - ஆம் அதிகாரம் .-- கண்ணோட்டம் . 
பரி .-- அ ) தாவது - தன்னோடுபயின்றாரைக் கண்டால் அவர் 
கூறியன மறுக்கமாட்டாமை . இஃது அவர்மேற் கண்சென்ற 
வழ நிகழ்வ தாகலின் , அப்பெயர்த்தாயிற்று. மேல் வெருவந்த 
செய்யாமையுட் கூறியவதனையே சிறப்புப்பற்றி விரித்துக் கூறு 
கின்றமையின் , இஃது அதன்பின் வைக்கப்பட்டது . 

( கு - ரை . ) பயின்றார் - முன்புபழகியவர் . கண் சென்ற வழி 
கண்பார்வை சென்ற இடத்தில் . நிகழ்வது -உண்டாவது . கீழ் வெரு 
வந்தசெய்யாமை என்ற அதிகாரத்தில் “ கடுஞ்சொல்லன் கண் 
ணில யிைன் என்ற ஆறாவது குறளால் , கண்ணோட்டமின்மை - 
வெருவந்த செய்தல் எனப்பட்டமை காண்க. சிறப்பு - அரசர்க்குக் 
கண்ணோட்டம் இன்றியமையாமை . ஓட்டம் - ஓடுதல் ; தொழிற் 
பெயர் . 

கண்ணோட்ட மென்னுங் கழிபெருங் காரிகை 

உண்மையா னுண் டிவ்வுலகு . 
பரி . - கண்ணோட்டம் 

என்னும் 

கண்ணோட்டமென்று 
சொல்லப்படுகின்ற, கழி பெருங் காரிகை - சிறப்புடைய அழகு , 
உண்மையான் ( அரசர்மாட்டு ) உண்டாகலான் , இ உலகு - 
இவ்வுலகம் , உண்டு - உண்டாகா நின்றது ; ( எ - று . ) 

கழிபெருங்காரிகை என்புழி , ஒருபொருட்பன்மொழி 
இவ்வுயிரழகது சிறப்பு உணர நின்றது . இவ்வழகு அதற்கு 
உறுப்பாகலின் , உண்மையான் என நிலைபேறுங் கூறினார். 
இன்மை வெருவந்தசெய்த லாகலின் , அவர்நாட்டு வாழ்வார் 
புலியையடைந்த புல்வாயினம்போன்று ஏமஞ் சாராமைபற்றி, 
இவ்வுலகுண்டு என்றார் . 


க . 


நஅ - ஆம் அதிகாரம் - கண்ணோட்டம் 


சாக 


. 


உட 


- 


( கு - ரை . ) அரசன் கண்ணோட்டமுடையனாயிருத்தலாலேயே 
உலகத்துக் குடிகள் வாழ்வுபெறுவரென்பதாம் . என்புழி - என்ற 
விடத்தில் . ஒருபொருட்பன்மொழி - கழி பெரு என மிகுதியென் 
னும் ஒருபொருளைத்தரும் பலசொற்கள் . ஒருபொருளிருசொற் 
பிரிவில வரையார் " ஒருபொருட்பன்மொழி சிறப்பினின் வழா " 
என்பன - முறையே இவ்விலக்கணத்துக்குத் தொல்காப்பியத்தி 
லும் , நன்னூலிலும் விதிகளாம் . கண்ணோட்டமென்பது 
லுக்கு அன்றி உடலினுள்ளிருக்கும் உயிருக்கு அழகுசெய்வது 
ஆதலால் , அக்கண்ணோட்டத்தை இவ்வுயிரழகது 

என்றது , 
அதற்கு - அரசருயிர்க்கு . நிலைபேறு- நிலைபெற்றிருத்தல் . இன்மை 
கண்ணோட்டமின்மை . கண்ணோட்டமின்மையால் வெருவந்த செய் 
தலுளவாம் என்க . புல்வாய் இனம் போன்று - மான் கூட்டத்தை 
யொத்து . ஏமஞ்சாராமை -இன்பமடையாமை . கழி - மிகுதி குறிப்ப 
தோர் உரிச்சொல் . உலகு என்றது , குடிகளை .. 
--, 72. கண்ணோட்டத் துள்ள துலகிய லஃதிலார் 

உண்மை நிலக்குப் பொறை . 
பரி .-- உலகு இயல் -உலகநடை , கண்ணோட்டத்து உள்ளது . 
கண்ணோட்டத்தின் கண்ணே நிகழ்வது ; ( ஆகலான் ) , அஃது 
இலார் உண்மை அக்கண்ணோட்டமில்லாதார் உளராதல் , 
நிலக்கு பொறை - இந்நிலத்திற்குப் பாரமாதற்கே , (பிறிதொன் 
றற்கு அன்று ) ; ( எ - று . ) 

உலகநடையாவது- ஒப்புரவு செய்தல் , புறந்தருதல் , பிழைத் 
தனபொறுத்தல் என்ற இவை முதலாயின . அவை நிகழாமை 
யால் தமக்கும் பிறர்க்கும் பயன்படார் என்பதுபற்றி , நிலக்குப் 
பொறை என்றார் . ஆதற்கு என்பது - சொல்லெச்சம் . 

இவையிரண்டு பாட்டானும் , கண்ணோட்டத்தது சிறப்புக் 
கூறப்பட்டது , 

( கு - ரை . ) கண்ணோட்டமில்லா தாரிடத்து ஒப்புரவுசெய்தல் 
புறந்தரல் முதலிய நற்பண்புகள் தோன்றாவாதலால் தமக்கும் ,பிறர் 
க்கும் பயன்படாத அன்னார் நிலத்துக்குப் பெரவறை யாவரென்ப 
தாம் . உலக நடை உலகத்தாரது நடத்தை . நிகழ்வது 

உள்ளது . 
ஒப்புரவு -உதவி . புறந்தருதல் - பிறரைப் பாதுகாத்தல் . பிழைத் 
தன பொறுத்தல் பிறர்செய்த குற்றங்களைப் பொறுத்தல் . 
பொறையாதற்கு என்னவேண்டிய இடத்தில் பொறை என்றதனால் 
ஆதற்கு என்ற சொல் எஞ்சியதாகும் என்பார் , ஆதற்கு ’ - சொல் 
லெச்சம் என்றார் ; சொல்லெச்சம் சொல்குறைந்து நிற்பது : 
இதற்கு " சொல்லொடுங் குறிப்போடு முடிவு கொளியற்கை, புல்லிய 
கிளவி யெச்சமாகும் " என்னுந் தொல்காப்பியச் சூத்திரம் விதி ; 
து , நன்னூலில் இசையெச்சம் எனப்படும் . 
சூ, எங . பண்ணென்னும் பாடற் கியை பின்றேற் கண்ணென்னும் 

கண்ணோட்ட மில்லாத கண் . 


கஅO 


திருக்குறள் 


12 


| 


பரி.-- பண் என் ஆம் - பண் என்ன பயத்ததாம் ? பாடற்கு 
இயைபு இன்றுஏல் - பாடல்தொழிலோடு பொருத்த மின்றா 
யின் : - ( அதுபோல ) , கண் என் ஆம் - கண் என்னபயத்ததாம் ? 
கண்ணோட்டம் இல்லாத கண் - கண்ணோட்டமில்லாதவிடத்து . 

பண் , கண் என்பன -சாதிப்பெயர் . பண்களாவன - பாலை 
யாழ் முதலிய நூற்று மூன்று . பாடற்றொழில்களாவன-யாழின் 
கண் வார்தல் முதலிய எட்டும் , பண்ணல் முதலிய எட்டும் , 
மிடற்றின்கண் எடுத்தல் படுத்தல் நலிதல் கம்பிதம் குடிலம் என் 
னும் ஐந்தும் , பெருவண்ணம் இடைவண்ணம் வனப்புவண்ணம் 
முதலிய வண்ணங்கள் எழுபத்தாறுமாம் . இவற்றோடு இயையாத 
வழிப் பண்ணாற் பயனில்லாதவாறு போல , கண்ணோட்டத்து . 
இயையாதவழிக் கண்ணாற் பயனில்லை என்பதாம் . கண்சென் 
றவழி நிகழ்தல் பற்றி , அதனை இடமாக்கினார் . இறுதிக்கட் கண் 
என்பதனை கண்ணகன் ஞாலம் என்புழிப்போலக் கொள்க . 
( கு - ரை . ) 

பாடல் தொழிலோடு இயைபு இல்லாத பண் 
ணாற் பயனில்லையன்றோ! அதுபோல , கண்ணோட்டத்தோடு இயைபு 
இல்லாத கண்ணாற் பயனில்லையென்பதாம் . இக்குறளை - எடுத்துக் 
காட்டுவபை யென்பர் பலரும் : ஊன்றிக் கருதின் தொடர்முழுதுவமை 
யென்றல் தகும் . பண் இசை . பயத்தது - பயனை யுடையது . 
சாதிப்பெயர் - அதன் இனத்தையெல்லாங் குறிக்கும் பெயர்ச் 
சொல் . கோடிப்பாலை செம்பாலை படுமலைப்பாலை செவ்வழிப்பாலை 
அரும்பாலை மேற்செம்பாலை விளரிப்பாலை என்னும் இவ்வேழு 
பெரும்பாலையினையும் முதலடுத்து நூற்று மூன்று 

பண்ணும் 
பிறக்கும் ; அவற்றுள் , செம்பாலையுட் பிறக்கும் பண்கள் பாலை 
யாழ் நாகராகம் ஆகரி தோடி கௌடி காந்தாரம் செந்துருத்தி 
உதயகிரி என இவை ; பிறவும் விரிப்பின் உரை பெருகு மாதலின் , 
அவற்றை வந்தவழிக் கண்டுகொள்க . " நாற்பெரும் பண்ணுஞ் 
சாதிநான்கும் . பாற்படு திறனும் பண்ணெனப்படுமே என்றார் 
என்றும் , ‘ பன்னிருபாலையின உருத் தொண்ணூற்றொன்றும் 
பன்னிரண்டுமாய்ப் பண்கள் 

நூற்று மூன்றா தற்குக் 
மெனக்கொள்க என்றும் , பெருந்தானமெட்டினும் கிரியைகளெட் 
டாலும் பண்ணப்படுத்தலாற் பண் என்று பெயராயிற்று என்றுங் 
கூறினர் சிலப்பதிகாரவுரையில் அடியார்க்குநல்லார் . யாழின் 
கண் - வீணையில் . வார்தல் முதலிய எட்டு - வார் தல் , வடித்தல் , 
உந்தல் , உறழ்தல் , உருட்டல் , தெருட்டல் , அள்ளல் , பட்டடை 
என்பன ; இவை இசைக்கரண மெனப்படும் . பண்ணல் முதலிய 
எட்டு - பண்ணல் , பரிவட்டணை , ஆராய்தல் , தைவரல் , செலவு , 
விளையாட்டு , கையூழ் , குறும்போக்கு என்பன ; இவை - கலைத் 
தொழிலெனப்படும் . " பண்ணல் பரிவட்டணை யாராய்தல் தைவரல் , 
கண்ணியசெலவு விளையாட்டுக் கையூழ் , நண்ணிய குறும்போக் 
கென்று நாட்டிய , எண்வகையாலிசை யெழீ இப், பண்வகையாற் 
பரிவு தீர்ந்து , " “ வார் தல் வடித்தலுந்த லுறழ்தல் , சீருடனுருட் 
டல் தெருட்டலள்ளல் , ஏருடைப் பட்டடையென இசையோர் 


காரணமா 


நிஅ - ஆம் அதிகாரம- கண்ணோட்டம் 


கஅக 


நினைத்த 


வகுத்த , எட்டுவகையி னிசைக்கரணத்துப் , பட்டவகை தன் 
செவியி னோர் த்து என்ற சிலப்பதிகாரத்தையும் , பண்ணல் - 
பாடநினைத்த பண்ணுக்கு இணை கிளை பகை நட்பான நரம்புகள் 
பெயருந் தன்மைமாத்திரை யறிந்து வீக்கு தல் : பரிவட்டணை 
அவ்வீக்கின நரம்பை அகவிரலாலும் புறவிரலாலுங் கரணஞ் 
செய்து தடவிப்பார்த்தல் ; ஆராய்தல் - ஆரோகண அவரோகண 
வகையால் இசையைத் தெரிவது ; அநுசுருதி யேற்றுதல் - தைவ 
ரல் ; ஆளத்தியிலே நிரம்பப்பாடு தல் - செலவு ; பாட 
வண்ணத்திற் சந்தத்தை விடுதல் - விளையாட்டு ; வண்ணத்திற் 
செய்த பாடலெல்லாம் இன்பமாகப்பாடு தல் - கையூழ் : குடகச் செல 
வுந் துள்ளற்செலவும் பாடு தல் - குறும்போக்கு என்ற சீவகசிந்தா 
மணி நச்சினார்க்கினியருரையையும் , வார் த லென்பது - சுட்டுவிரற் 
செய்தொழில் ; வடித்தலென்பது - சுட்டுவிரலும் பெருவிரலுங் 
கூட்டி நரம்பை அகமும் புறமும் ஆராய்தல் : உந் தலென்பது- நரம்பு 
களைத் தெறித்து வலி விற்பட்டதும் மெலிவிற்பட்டதும் நிரல்பட்ட 
தும் நிரலிழிபட்டதும் என்றறி தல் ; உறழ்த லென்பது - ஒன்றிடை 
யிட்டும் இரண்டிடையிட்டும் ஆராய்தல் ; உருட்டலென்பது - இடக் 
கைச் சுட்டுவிரல் தானே யுருட்டலும் , வலக்கைச் சுட்டுவிரல் தானே 
யுருட்டலும் , சுட்டொடு பெருவிரல் கூட்டி யுருட்டலும் , இருபெரு 
விரலும் இயைந்து உடனுருட்டலும் என வரும ; “ தெருட்டலென் 
பது செப்புங்காலை , யுருட்டிவருவ தொன்றே மற்ற , வொன் றன் 
பாட்டுமடை யொன் றநோக்கின் , வல்லோராய்ந்த நூலேயாயினும் , 
வல்லோர் பயிற்றுங் கட்டுரையாயினும் , பாட்டொழிந் துலகினி 
னொழிந்த செய்கையும் , வேட்ட துகொண்டு விதியுற நாடி 
வரும் ... இவை இசைத்தமிழ்ப் பதினாறுபடலத்துட் கரணவோத் 
துட் காண்க, பட்டடையென்பது - நரம்புகளில் இளிக்குப் பெயர் ; 
என்னை ? எல்லாப்பண்ணிற்கும் அடிமணையாதலின் என்ற சிலப் 
பதிகார அரும்பதவுரையையுங் காண்க . மிடறு - கண்டத்தொனி ; 

“ எடுத்தல் பாட்டு உச்சமாம் எண்படுத்தல் மந்தம் , 
தடுத்து நலிதல் சமமாம் - தொடுத்தியன்ற, தள்ளா தகம்பி தந் 
தானடுக்கல் நற்குடிலம் , உள்வாங்கிப் பாடலுணர் என்ற சீவக 
சிந்தாமணியுரையிற்காட்டிய மேற்கோட்செய்யுள் இங்குஉணரத் 
தக்கது . எடுத்தல் முதலிய இவ்வைந்தும் கிரியைகளெட்டின் 
பாற்படுவன ; அவ்வெட்டில் , இங்குக் குறிக்கப்படாத 

தவை - ஒலி , 
உருட்டு , தாக்கு என்ற மூன்றுமாம் ; சொல்வகை, நான்குவகைப் 
படும் ; சுண்ணம் , சுரிதகம் . வண்ணம் , வரி தகம் என; சுண்ணம் - 
நான்கடியான் வருவது : சுரி தகம் - எட்டடியான் வருவது : வண்ணம் 
- நானான்கடியான் வருவது : வரி தகம் - முப்பத்திரண்டடியான வரு 
வது ; என்னை ? " சுண்ண நான்கடி சுரிதகமெட்டடி , வண்ண நானான்கு 
வரி தகமெண்ணான் கென் , றெண்ணியவடித்தொகை 
பெறுமே " என்றாராகலின் . வண்ணம் ஒருவகையான் மூன்றுவகைப் 
படும் ; பெருவண்ணம் , இடைவண்ணம் வனப்புவண்ண மென ; 
அவற்றுள் , பெருவண்ணம் , ஆறாய்வரும் ; இடைவண்ணம் இருபத் 
தொன்றாய் வரும் ; வனப்புவண்ணம் நாற்பத்தொன்பதாய் வரும் 
என்பது , சிலப்பதிகாரத்து அடியார்க்கு நல்லாருரை . இங்குக் 
காட்டிய இசைத்தமிழ்ப்பகுதிகள் இக்காலத்துப் பயிலவழங்கா . 


என 


சாரீர ஓசை . 


யெய்தவும் 


கஅடி 


திருக்குறள் 


கண்ணோட்டத்து இயையா தவழி - தாட்சிணியத்தோடு பொருந்தாத 
விடத்து . நிகழ்தல் - கண்ணோட்டமுண்டாதல் . அதனை -கண்ணை . 
இடமாக்கியது கண்ணோட்டத்துக்கு என்க . இறுதிக்கட் கண் 
ஈற்றில் இல்லா தகண் என்பதிலுள்ள கண் . கண்ணகல் 
ஞாலம் என்பதற்கு - இடமகன்ற நிலவுலகம் என்று பொருள் ; 
இம்மேற்கோள் - திரிகடுகத்துக் கடவுள் வாழ்த்தின் தொடக்கம் . 
இல்லாத கண் என்பது - ஒருசொல்லன் றென்றும் , கண் என்பது 
இடமென்ற பொருளுள்ளதென்றும் எதிர்மறைக்குறிப்புப் பெய 
ரெச்சத் தொடரென்றும் கொள்க . பாடற்கு என்பதில் , நான் 
கனுருபு மூன்றனுருபின் பொருளில் வந்தது ; உருபுமயக்கம்.இயைபு - 
தொழிற்பெயர் . இன்று எதிர்மறை யொன் றன்பாற் குறிப்பு 
முற்று . 

காண்பது கண் எனக் காரணக்குறி . 
ந P. உளபோன் முகத்தெவன் செய்யு மளவினுல் 

கண்ணோட்ட மில்லாத கண் . 
பரி.-- முகத்து உள போல் - ( கண்டார்க்கு ) முகத்தின் தன் 
உளபோல் ( தோன்றல் அல்லது ) , எவன் செய்யும் - ( வேறு ) 
என்னபயனைச் செய்யும் ? அளவினான் கண்ணோட்டம் இல்லாத 
அளவிறவாத கண்ணோடுதலை யுடையவல்லாத , கண் - கண்கள் . 

தோன்றல் அல்லது என்னுஞ் சொற்கள் - அவாய்நிலையான் 
வந்தன . கற்கண்ணோட்டத்தின் நீக்குதற்கு , அளவினான் 
என்றார் . ஒருபயனையுஞ்செய்யா என்பது , குறிப்பெச்சம். 
ரை .) அளவாகக் 

அளவாகக் கண்ணோடு தலைப் புரியாத கண்கள் 
முகத்துள்ளனபோல் தோன்றினாலும் 

எந்த நற் 
பயனை விளைக்கும் ? எதையும் விளைக்கா என்பதாம் . 

உளபோல் 
உள்ளனபோல . அளவு இறவாத வரம்பு கடவாத . அவாய்நிலை 
உள்ளசொற்கள் வேறுசொற்களை வேண்டி நிற்குந் தன்மை . அவாய் 
நிலையால் வருவித்து முடிக்குஞ் சொல்லை , வட நூலார் 

வடநூலார் அத்யா 
ஹாரம் என்பர் . இங்கு உளபோல் என்பது - தோன்றல் அல்லது 
என்பவற்றை வேண்டி நின்றமை காண்க . கழிகண்ணோட்டம் - வரம்பு 
கடந்த தாட்சிணியம் ; இது அரசர்க்குக் குற்றமா தலை , கீழ் குற்றங் 
கடிதல் என்ற அதிகாரத்திலும் செங்கோன்மை என்ற அதிகா 
ரத்திலும் விளக்கினார் . அளவினான் என்பதற்கு - அளவோடு கூடிய 
என்று பொருள் ; இதில் ஆன் என்னும் மூன்றனுருபு , ஒடு உரு 
பின் பொருளில் வந்தது . குறிப்பெச்சமாவது - சொல்லப்படாமல் 
எஞ்சி நின்ற பொருள் குறிப்பினால் பெறப்படுவது ; இங்கு எவன் 
செய்யும் என்ற வினாவின் குறிப்பால் ஒருபயனையுஞ் செய்யா என் 
பது பெறப்பட்டமை காண்க . 

கண்ணிற் கணிகலங் கண்ணோட்ட மஃதின்றேல் 

புண்ணென் றுணரப் படும் . 
பரி . - கண்ணிற்கு - ( ஒருவன் ) கண்ணிற்கு , அணி கலம் 
அணியம் கலமாவது , - கண்னோட்டம்- ; அஃது இன்றுஏல் 


வேறு 


- 


ந .. 


ந.அ - ஆம் அதிகாரம் - கண்ணோட்டம் 


கஅட 


-- 


கல 


அக்கலம் இல்லையாயின் , புண் என்று உணரப்படும் - ( அஃது 
அறிவுடையாராற் ) புண்ணென்று அறியப்படும் ; ( எ - று . ) 

வேறு அணிகலம் இன்மையின் கண்ணிற்கணிகலம் என் 
றும் , கண்ணாய்த்தோன்றினும் நோய்களானும் * புலன்பற்ற 
லானுந் துயர்விளைத்தல்நோக்கி புண்ணென்றுணரப்படும் 
என்றுங் கூறினார் . 

இவைமூன் றுபாட்டானும் , ஓடாதுநின்ற கண்ணின் குற்றம் 
கூறப்பட்டது . 

கண்ணி 
( கு - ரை . ) அழகு செய்யும் கண்ணோட்டமென்பது 
னிடத்து இல்லையாயின் , நோய்கொள்ளுதல் புலன்களைப் பற்று 
தல் என்பவற்றால் துயர் விளைக்கும் அந்தக் கண்ணை அறிவுடை 
யோர் புண்ணைப்போற் கருதி வெறுப்பரென்பதாம் . கண்ணுக் 
கணிகலங் கண்ணோட்டம் என்று திரிகடுகத்திலும் வந்துள்ளது . 
அணியும்கலம் - ஆபரணம் , அஃது - கண் . புலன்பற்றலானும் - பல 
பொருள்களையுங் காணுந் தன்மையைக் கொள்ளு தலாலும் . புலன் 
இந்திரியவுணர்ச்சி ; கண் என்னும் பொறிக்கு உரிய புலன் 

ஒளி . 
புண் - விரணம் . ஓடாதுநின்ற - தாட்சிணியப்படாது நின்ற . 
மென்னும் பலபொருளொருசொல் , அணியென்ற அடைமொழி 
யால் , பொதுமை நீங்கி ஆபரணத்தின்மேல் நின்றது ; மரக்கலம் , 
படைக்கலம் , உண்கலம் , கொள்கலம் என வெவ்வேறு அடை 
மொழிகளோடு கூடி வெவ்வேறுபொருள் குறிக்கும் . அறிவுடையா 
ரால் என்பது இக்குறளில் தோன்றா எழுவாய் . இப்பாட்டின் இரண் 
டாம் வாக்கியத்துக்கு , அக்கண் என்பது - தோன்றா எழுவாய் என் 
பர் : அதனைச் செயப்படுபொரு ளென்னவேண்டும் . 
தி எசு . மண்ணொ டியைந்த மரத்தனையர் கண்ணொடு 

இயைந்துகண் ணோடா தவர் . 
பரி .-- கண்ணொடு இயைந்து - ( ஓடுதற்கு உரிய ) கண்ணோடு 
பொருந்திவைத்து , கண் ஒடாதவர் - அஃது ஓடாதவர், ( இயங்கா 
நின்றாராயினும் ) , மண்ணொடு இயைந்த மரத்து அனையர் - மண் 
ணொடுபொருந்திநிற்கின்ற மரத்தினை யொப்பர் ; ( எ - று . ) 

ஓடாதவர் என்புழி , சினைவினை முதல் மேல் நின்றது . மரமும் 
கண்ணொடியைந்து கண்ணோடாமையின் , இது - தொழிலுவமம் . 
இதனைச் சுதைமண்ணோடு கூடிய மரப்பாவையென்று உரைப் 
பாரு முளர் ; அஃது உரையன்மை காணப்படுங் கண்ணானன்றி 
அதனுள் மறைந்துநிற்கின்ற ஒருசாருள்வீட்டாற் கூறினமை 
யானும் , “ மரக்கண்ணோமண்ணாள்வார்கண் ணென் , றிரக்கண் 
டாய் " என்பதனானும் அறிக . 

(கு - ரை .) கண்ணோடு ( கண்ணென்னும் இந்திரியத்தோடு ) 
கூடியிருந்தும் 

கண்ணோடாதவர் , கண்ணோடு (கணுவோடு ) 
பொருந்தியிருந்தும் கண்ணோடாதிருக்கும் மரம்போல்வ ரென்ற 
வாறு : கண் என்பது சிலேடைப்பொருளது . << நீட்டோலை வாசியா 

* பி - ம் ; புனல் 


திருக்குறள் 


என்ற 


பாவை 


என்று 


நின்றான் குறிப்பறியமாட்டாதவ னன்மரம் என்றாற்போலவந்தது 
இது.ஓடுதற்கு - தாட்சிணியங்கொள்ளுதற்கு . அஃது ஓடாதவர் - அக் 
கண்ணோட்டமில்லாதவர் . இயங்காநின்றார் - சஞ்சரிக்கிறவர் . மண் 
ணொடு பொருந்தி நிற்கின்ற- தரையில் முளைத்து அவ்விடம் விட்டுப் 
பெயராது நிற்கின்ற . இது , மரத்தின் தாவரத் தன்மையைக்காட்டி , 
அதனால் இழிவுவிளக்க வந்த அடைமொழி . * கண்ணோடாதவர் 
என்பதில் , கண் என்னுஞ் சினையின் வினையாகிய ஓடு தலின்மை . 
முதலாகிய அரசர்மேல் நின்றது ; கண்ணோடப்பெறாதவர் என்று 
கருத்து . மரத்துக்குக் கண்ணோடு இயைதல் - கணுக்களோடு 
பொருந்துதல் . தொழிலுவமம் - செய்கைபற்றிவந்த உவமை ; இது - 
வினையுவமமெனவும்படும் ; ( மற்றவை - பயனுவமை , மெய்யுவமை , 
உருவுவமை . ) சுதைமண் - சுண்ணாம்புகலந்த மண் . “ நெடுநிலை 
மண்ணீடு நின்றவாயிலும் , " பாங்குற மண்ணீட்டிற் பண்புற 
வகுத்து 

மணிமேகலையடிகளிலும் மண் என்றது - 
சுதைமண்ணையாம் . 

பதுமை . மரம் என்றது , மரப்பாவை 
யென்றபொருளிற் கருவியாகுபெயராம் . காணப்படும் கண்ணா 
னன்றி அதனுண் மறைந்து நிற்கின்ற ஒருசாருள்ளீட்டாற் கூறி 
னமையானும் என்பதற்குக்கருத்து - காணப்படுகின்ற கண்ணினா 
லன்றி அக்கண்ணினுள் மறைந்துகிடக்கும் தாட்சிணியத்தைப் 
பற்றிக் கூறுவதாலும் , மரக்கண்ணோ என்று தொடங்குஞ் 
செய்யுளிலும் தாட்சிணியமில்லாதவர் கண்ணை மரத்தினுடைய 
கண்ே ண [கணுவோ ? 

கூறி யிருப்பதாலும் மாப் 
பாவையென்றல் பொருந்தாதென்று பரிமேலழகர் மறுத்தன 
வெறும் சுதை 

மரப்பாவை 
என்றால் புறத்திற்குத் தோன்றும் கண் என்ற உறுப்பு மாத் 
திரமாக உவமைப் பொருத்தம் ஏற்படுமேயொழிய , உள்ளீடாகிய 
தாட்சிணியத்திற்குப் பிரா தாந்யம் தோற்றாதொழியும் என்றபடி . 
" மரக்கண்ணோ மண்ணாள்வார்கண்ணென் - றிரக்கண்டாய் 
பதற்கு மண்ணுலகத்தையாளும் அரசரது 

கண் மரக்கண்ணோ 
என்றுசொல்லி இரத்தல் செய்வாய் என்று பொருள் ; இம்மேற் 
கோள் முத்தொள்ளாயிர மென்னும் நூலி லுள்ள தென்று தெரி 
கிறது : வரக்கண்டு நாணாதே வல்லையா னெஞ்சே , மரக்கண்ணோ 
மண்ணாள்வார் கண்ணென் 

றிர 

ரக்கண்டாய் , வாளுழுவை வெல் 
கொடியான் வண்புனீைர் நாடற் கென் , றோளழுவந் தோன்றத் 
தொழுது என்பது அதுவருஞ் செய்யுள் . இதில் , கண்ணோட்ட 
மில்லாத கண் மரக்கண் எனப்பட்டமை காண்க . இங்ஙனம் கூறவே , 
கண்ணோட்டமில்லாதவர் மரமெனப்படுவ ரென்பது போ தரும் . 
இம்மேற்கோள் , தமது உரையைத் தாபிக்கக் காட்டியவாறு . 
மரத்தின்கணு கண்ணெனப்படு தலை ஈனாத விளங்கமுகின் மரகத 
மணிக்கண்ணும் எனச் சீவகசிந்தாமணியிலுங் காண்க . பரிமே 
லழகருரையில் காணப்படும் 

கண்ணானன்றி என்ற 

இடத்து 
காணப்படும் மண்ணானன்றி 

பாடங் கொண்டு ஒரு 
சாரார் பொருள் கூறுவது மரத்தையுள்ளேவைத்து மேலே 
சுதையிலைமைக்கப்பட்ட பாவையைக் கீழ் கல்லாமை 
அதிகாரத்தில் " நுண்மாணுழைபுலமில்லா னெழினல , மண்மாண் 
புனைபாவையற்று என்றதில் மண்மாண்புனைபாவை என்றது 


ரென்பது . 


மண்ணோடு 


கூடிய 


31 


என் 


- 


என்று 


. 


என்ற 


--அ - ஆம் அதிகாரம் - கண்ணோட்டம் 


கஅது 


போல மண்ணாலியைந்த பாவை என்பதே போதுமானதாயிருக்க , 
* மண்ணோடியைந்த மரப்பாவை எனக் கூறுதல் வெற்றெனத் 
தொடுத்தல் என்னுங் குற்றத்துக்கு இடமாமெனக் குறித்துப் 
பிறர் கூறும் உரையை மறுத்தவாறாம் என்பது . எமக்குக்காணக் 
கிடைத்த மூன்று ஏட்டுப்பிரதிகளுள் இரண்டில் 

இரண்டில் இவ்வாக்கியம் 
இல்லை . 

( கா ) 
திஎஎ . கண்ணோட்ட மில்லவர் கண்ணிலர் கண்ணுடையார் 

கண்ணோட்ட மின்மையு மில் . 
பரி . - கண்ணோட்டம் இல்லவர் - கண்ணோட்டமில்லாதவர் , 
கண் இலர் - கண்ணுடையரு மல்லர் ; கண் உடையார் - கண்ணு 
டையவர் , கண்ணோட்டம் இன்மை உம் - கண்ணோட்டமிலராத 
லும் , இல் - இல்லை ; (எ - று . ) 

கண்ணுடையராயின் காட்சிக்கண்ணே அஃது ஓடும் என் 
பதுபற்றி , கண்ணோட்டமில்லவர் கண்ணிலர் எனக் கூறி, பின் 
அதனை எதிர்மறை முகத்தான் விளக்கினார் . உம்மை - இறந்தது 
தழீஇய எச்சவும்மை . 

இவை இரண்டு பாட்டானும் , கண்ணோடாரது இழிபு 
கூறப்பட்டது . 

( கு - ரை . ) கண்படைத்ததற்குப்பயன் கண்ணோடு தலேயாம் : 
அத்தன்மையற்ற கண்படைத்தவர் 

கண்ணிலரே யெனத்தக்கா 
ரென்பதாம் . காட்சிக்கண்ணே - தன்னொடுபயின்றாரைப் பார்த்த 
விடத்தே . அஃது ஓடும் - கண்ணோட்டமுண்டாம் . கண்ணோட்ட 
மில்லாதவரைக் குருடரென இகழ்ந்தவாறு . கண்ணிலர் என்ப 
தற்கு எதிர்மறை , கண்ணுடையவர் . கண்ணுடையார் கண்ணோட்ட 
மின்மையுமில் என்பது எதிர்மறைமுகத்தால் விளக்கிய தாகும் . ( எ ) 

கருமஞ் சிதையாமற் கண்ணோட வல்லார்க்கு 

உரிமை யுடைத்திவ் வுலகு . 
பரி . - கருமம் சிதையாமல் ( முறைசெய்தலாகிய ) தம் 
தொழில் அழியாமல் , கண்ணோட வல்லார்க்கு - கண்ணோட 
வல்ல வேந்தர்க்கு , உரிமை உடைத்து உரித்தாந்தன்மை 
யுடைத்து , இ உலகு - இவ்வுலகம் ; (எ - று . ) 

தம்மொடுபயின்றார் பிறரை இடுக்கண் செய்துழி , அவரைக் 
கண்ணோடி ஒறாதார்க்கு முறைசிதைதல் , மேல் ஒர்ந்துகண் 
ணோடாது என்றமுறையிலக்கணத்தானும் பெற்றாம் . முறை 
சிதைய வரும்வழிக் கண்ணோடாமையும் , 

வாராவழிக் கண்ணோட 
லும் ஒருவர்க்கு இயல்பாத லருமையின் கண்ணோட வல்லார்க்கு 
என்றும் , அவ்வியல்புடையார்க்கு உலகமுழுதும் நெடுங்காலஞ் 
சேறலின் உரிமையுடைத்து என்றுங் கூறினார் . 

இதனான் , கண்ணோடுமாறு கூறப்பட்டது . 
( கு - ரை . ) நீதிமுறை தவறாது 

கண்ணோடவல்ல வேந்தர் 
திறத்தில் நெடுங்காலம் இவ்வுலகு வசப்பட்டு நடக்கு மென்பதாம் , 

24 


நி எஅ . 


- 


मका 


திருக்குறள் 


என 


எக . 


- 


கண்ணோடி 
பண்புஏ 


முறை செய்தல் - நீதிநடத்துதல் . உரித்து - உரியது . இடுக்கண் 
செய்துழி - துன்பப்படுத்தின பொழுது . அவரை ஒறாதார் 
இயையும் . ஒரு தார் - தண்டியாதவர் . முறைசிதைதல் நீதி கெடு 
தல் . “ ஓர்ந்து கண்ணோடாது ” என்றது , கீழ் செங்கோன்மையின் 
லக்ஷணம் . முறைசிதைய வரும்வழி - நீதிகெட நேருமிடத்து . வாரா 
வழி - அங்ஙனம் நேரா தவிடத்து . இயல்பாதல் அருமையின் - 
சுபாவமாதல் அரிய தாதலின் . நெடுங்காலம் சேறலின் - வெகு 
காலம் வசப்பட்டு நடத்தலால் . கண்ணோடும் ஆறு கண்ணோட் 
டஞ்செய்யும் விதம் . 

ஒறுத்தாற்றும் பண்பினர் கண்ணுங்கண் ணோடிப் 

பொறுத்தாற்றும் பண்பே தலை . 
பரி. - ஒறுத்தாற்றும் பண்பினார்கண் உம் - ( தம்மை ) ஒறுக் 
கும் இயல்புடையாரிடத்தும் 

கண்ணோட்ட 
முடையராய் , பொறுத்தாற்றும் 

(குற்றத்தைப் ) 
பொறுக்கும் இயல்பே , தலை - ( அரசர்க்குத் ) தலையாய இயல் 
பாவது ; ( எ - று . ) 

பண்பினார் என்றதனான் , அவர்பயிற்சி பெற்றாம் . ஒறுத் 
தாற்றும் , பொறுத்தாற்றும் என்பன - ஈண்டு ஒருசொல் நீர . 

( கு - ரை . தம்மைவருத்துந் தன்மையுடை யாரிடத்தும் கண் 
ணோட்டஞ்செய்து அவர் குற்றத்தைப் பொறுக்கும் இயல்பே அர 
சர்க்குத் தலைமையான இயல்பு என்பதாம் . ஒறுக்கும் - வருத்தும் . 
தலையாய - உத்தமமான . அவர் பயிற்சி - அவர் தம்மோடு பழக்க 
முடையாரென்பது . ஈண்டு - இங்கு . ஒருசொல் நீர - ஒருசொல் 
தன்மை யுடையன. ஒறுத்தாற்றும் என்பது - ஒறுக்குமென்றும் , 
பொறுத்தாற்றும் என்பது - பொறுக்குமென்றும் பொருள்பட்ட 
னால் , அவற்றை ஒருசொல் நீர என்றார் ; இவற்றில் ஆற்று - 
தும்பணைவினை யென்றவாறு . இனி , ஒறுத்து ஆற்றும் என்பதற்கு 
தம்மை வருத்தி அவ்வருத்து தலைத் தொடர்ச்சியாகச் செய்யும் 
என்றும் , பொறுத்து ஆற்றும் என்பதற்கு - ( அக்குற்றத்தைப்) 
பொறுத்து மேலும் அவர்க்கு உதவி செய்யுமென்றும் கொள்ளின் , 
இக்குணம் உத்தமோத்தமமாம் . பண்பினார்கண் , கண் - ஏழனுருபு . 
உம் - இழிவுசிறப்பு . ஏ - பிரிநிலை . 

பெயக்கண்டு நஞ்சுண் டமைவர் நயத்தக்க 

நாகரிகம் வேண்டு பவர் 
பரி .-- நஞ்சு பெய கண்டு உம் (பயின்றார் தமக்கு ) நஞ் 
டெக்கண் டுவைத்தும் , ( கண்மறுக்கமாட்டாமையின் ) , உண்டு - 
( அதனை ) உண்டு , அமைவர் - ( பின்னும் அவரோடு ) மேவுவர் : 
நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர் - (யாவரானும் ) விரும்பத்தக்க 
கண்ணோட்டத்தினை வேண்டுமவர் ; ( எ - று .) 

நாகரிகம் என்பது கண்னோட்டமாதல் “ முந்தை யிருந்து 
நட்டோர் கொடுப்பி , னஞ்சு முண்பர் நனிநாகரிகர் என்பதனா 
னும் அறிக. 


தம் - 


ஆம் அதிகாரம் -- ஒற்றாடல் 


கஅ 


அரசர் அவரை ஒறுது கண்ணோடற்பாலது தம்மாட்டுக் 
குற்றஞ்செய்துழி என்பது , இவ்விரண்டுபாட்டானுங் பறப் 


பட்டது . 


( கு - ரை .) கண்ணோட்டத்தை விரும்புபவர் தம்மோடு பயின்றார் 
நஞ்சிட்டு வைத்தது கண்டும் அவரைக்கடியாது அதனை உண்டு 
அவரோடு மேவியிருப்ப ரென்பதாம் . நஞ்சு இட -விஷங்கொடுக்க 
கண்டுவைத்தும் - பார்த்திருந்தும் . கண் மறுக்க மாட்டாமையின் 
தாட்சிணியம் தள்ளக்கூடாமையால் . மேவுவர் - பழகுவர் . " முந்தை 
யிருந்து என்ற மேற்கோளுக்கு - முன்பில் இருந்து சினேகிதர்கள் 
கொடுத்தால் விஷத்தையும் புசிப்பர் , மிக்க கண்ணோட்டமுடையார் 
என்று பொருள் ; இது , நற்றிணை நானூற்றில் கூந-ஆவது அக 
வற்பாவி லுள்ளது . அவரை தீங்கு செய்தாரை . தம்மாட்டுக் 
குற்றஞ் செய்துழி - தமக்கு நேரில் குற்றஞ்செய்தவிடத்து மாத் 
திரமே : தம்முடைய அங்கங்கட்குக் குற்றஞ்செய்த இடத்தன் 
றென்க . பெய - பெய்ய . தொகுத்தல் . கண்டும் - உம் - இழிவு 
சிறப்பு . நயத்தக்க என்பதில் , நய - என்னும் வினைப்பகுதியே நயக்க 
என வினையெச்சப்பொருள்பட்ட தென்றாவது , நய என்பது நயத் 
தல் என்னும் பொருள் தரும் முதனிலைத்தொழிற்பெயரென்றாவது 
கொள்ளத்தக்கது . நாகரிகம் என்பது வடமொழியில் நகரசம்பந்த 
மான குண மெனப் பொருள்படும் . 

ருக - ஆம் அதிகாரம் .-- ஒற்றாடல் . 
பரி : - அஃதாவது - பகை நொதுமல் நட்பு என்னும் மூன்று . 
திறத்தார்மாட்டும் நிகழ்ந்தன அறிதற்கு ஒற்றரை ஆளுதல் . 
மேற்சொல்லிய இலக்கணத்தனாய அரசனுக்குத் தன் நாடு செலுத் 
துங்காலும் பிறர்நாடுகொள்ளுங்காலும் வேண்டுவன 
கின்றா ராகலின் , அவ்விருமைக்கும் இன்றியமையாதாய இது 
முன் வைக்கப்பட்டது . 
( கு - ரை . ) 

பகைவர் . நட்பு - சினேகிதர் . நொதுமல் - 
பகைவரும் நண்பருமல்லாத பிறர் ; இவர் வடமொழியில் உதாஸீநர் 
எனப்படுவர் . திறத்தார் - வகுப்பினர் . நிகழ்ந்தன - நடந்த செயல் 
களை . ஒற்றர் - வேவுகாரர் ; இவர் வடமொழியில் சாரர் எனப்படு 
வர் ; இவர் தூ தரினும் வேறுபட்டவர் ; ஆங்காங்கு நடப்பவற்றை 
ஒற்றியறிந்துவருதலால் , ஒற்றரெனப் பெயர் பெறுவர் : ஒற்று 
தல் - அடுத்து நின்று உண்மையை யுணர்தல் . ஆளுதல் - பயன் 
படுத்திக்கொள்ளல் . மேற்சொல்லிய இலக்கணத்தன் - இறைமாட்சி 
முதல் கண்ணோட்டம் முடியவுள்ள அதிகாரங்களிற் கூறிய இலக் 
கணத்தையுடையவன் . தன் நாடு 

செலுத்துங்காலும் - தனது 
நாட்டை ஆளுகைசெய்யும் பொழுதும் . கொள்ளும் - பிடிக்கும் . 
கூறுகின்றார் - இதுமுதல் ஐந்து அதிகாரங்களாற் சொல்லுகிறார் . 
அவ்விருமைக்கும் . தன் நாடு செலுத்துகைக்கும் , பிறர்நாடு 
கொள்ளுகைக்கும் . முன் என்றவிடத்து கண்ணோட்டத்தின்பின் 
என்று பிரதிபேதம் . ஒற்று உயர்திணைப்பொருளில் வந்த 
அஃறிணைச்சொல் . 


பகை 


க அஅ 


திருக்குறள் 


அக . ஒற்று முரைசான்ற நூலு மிவை யிரண்டும் 

தெற்றென்க மன்னவன் கண் . 
பரி : -ஒற்றுஉம்- , உரை சான்ற நூல்உம் புகழமைந்த 
நீதிநூலும் ( ஆகிய ) , இவை இரண்டுஉம் - இவை இரண்டனை 
யும் , மன்னவன் - அரசன், கண் - ( தன் ) இரண்டு கண்ணுமாக , 
தெற்றென்க - தெளிக ; ( எ - று . ) 

ஒற்று - தன் கண் - செல்லமாட்டாத பரப்பெலாஞ் சென்று 
கண்டு ஆண்டு நிகழ்ந்தனவெல்லாம் உணர்த்தலானும் , நூல் 
அங்கிகழ்ந்தவற்றிற்குத் தன் உணர்வு செல்லமாட்டாத வினைகளை 
யெல்லாஞ் சொல்லியுணர்த்தலானும் , இவ்விரண்டனையுமே தனக்கு 
ஊனக்கண்ணும் ஞானக்கண்ணுமாகத் துணிந்துகொண்டு 
ஒழுகுக என்பதாம் . ஒற்றனை ஒற்று என்றார் , வேந்தனை 
" வேந்து என்றாற்போல . தெற்றென்க என்பது - தெற்றென் 
பது முதனிலையாக வந்த வியங்கோள் ; அது தெற்றென என் 
னுஞ் செயவெனெச்சத்தான் அறிக . 

இதனான் , ஒற்றினது சிறப்புக் கூறப்பட்டது . 

( கு - ரை . ) தன்கண் செல்லாத இடத்துச் சென்று ஆங்கு 
நிகழ்ந்தன உணர்த்து தலால் ஒற்றர் ஊனக்கண்போன்றிருக்க, 
அங்கு நிகழ்ந்தனவற்றிற்கு ஏற்றபடி இன்னவாறு தொழில் புரிய 
வேணுமென்று உணர்த்தும் நீதி நூல் ஞானக்கண்ணாக அமைய , 
அரசன் இவ்வாற்றால் 

இவ்வாற்றால் அரசாட்சி புரிக என்பதாம் . பிராணி 
களுக்கு எல்லா வுறுப்புக்களுள்ளும் கண் சிறந்த தாதல் 

அரசர்க்கு எல்லா அங்கங்களுள்ளும் ஒற்றர் சிறந் 
தவரெனப் புகழ்ந்தவாறு . 

சாரசக்ஷஷ 

என்பர் , 
வடநூலார் . தன் கண் அரசனது கண் . பரப்பு - விசாலமான 
இடம் . ஆண்டு- அங்கு . அந்நிகழ்ந்தவற்றிற்கு - அங்கு நடந்தவை 
களுக்கு ஏற்றபடி . வினை - தொழில் . ஊனக்கண் மாமிச மயமான 
புறக்கண் . “ உளக்கண்நீதி நூலாக ஒற்றே வெளிக்கண் 
விடுத்து " என்றது , விநாயக புராணம் . தெற்றெனல் - தெளிதல் . 
முதனிலை - பகுதி : பகுபதத்தின் முதலில் நிற்பது . உரை - பல 
ராலும் நன்குமதித்துப் பேசப்படுந்தன்மை ; எனவே , புகழாம் . 
இப்பாட்டின் முதலடியில் எண்ணும்மை தொகைபெற்றது . 

எல்லார்க்கு மெல்லா நிகழ்பவை யெஞ்ஞான்றும் 

வல்லறிதல் வேந்தன் றொழில் . 
பரி :-எல்லார்க்குஉம் நிகழ்பவை எல்லாம் - எல்லார்கண் 
ணும் நிகழ்வன எல்லாவற்றையும் , எ ஞான்றுஉம் நாள் 
தோறும் , வல் அறிதல் - ( ஒற்றான் ) விரைந்து அறிதல் , வேந்தன் 
தொழில் - அரசனுக்குஉரிய தொழில் ; ( எ - று . ) 

எல்லார்க்கும் என்றது , மூன்றுதிறத்தாரையும் . நான்காவது , 
ஏழாவதன் பொருட்கண் வந்தது . நிகழ்வன எல்லாம் என்றது , 
நலலவு தீயவுமாயசொற்களையுஞ் செயல்களையும் . அவை 
நிகழ்ந்தபொழுதே அவற்றிற்குத்தக்க * அளியாகத் தெறலாகச் 
வழியாகத் தேறுதலாக என்ற பாடம் இனிது பொருள்படாது . 


போல , 


ராஜாக 


: 


என 


அ 2 .. 


நிக - ஆம் அதிகாரம் - ஒற்றாடல் 


கஅக 


- 


செய்ய வேண்டுதலின் வல்லறிதல் என்றும் , அவ்விருதொழிற் 
கும் அறிதல் காரண மாகலின் .அதனையே உபசாரவழக்கால் 
தொழில் என்றுங் கூறினார் . ஒற்றன் என்பது , அதிகாரத் 
தான் வந்தது . 

இதனான் , ஒற்றினாய பயன் கூறப்பட்டது . 

( கு - ரை .) எங்கும் நடப்பவற்றை யெல்லாம் எப்பொழுதும் 
அரசன் ஒற்றரால் அறிதல் அவன் தொழில்செய்தற்குக்காரணமா 
மென்பதாம் . ஒற்றான் - ஒற்றரால் . எல்லார்க்கும் 

‘ எல்லார்க்கும் என்றது 
எல்லாரிடத்தும் எனப் பொருள்பட்டதனால் , உருபுமயக்கம் . மூன்று 
திறத்தார் - பகை நொதுமல் நட்புஎன மூவகைப்பட்டவர் . அவற் 
றிற்குத் தக்க - செய்தவை நல்லவையோ தீயவையோ 

அவை 
களுக்கு ஏற்ற . அளி அநுக்கிரகம் . தெறல் - நிக்கிரகம் . இவ் 
வாக்கியத்தில் , ஆக என்பது - இடைச்சொல் தன்மைப்பட்டு , 

கற்பப்பொரு ளுணர்த்திற்று . அவ்விரு தொழில் - அளித்தல் 
தெறுதல் என்ற அந்த 

இருவகைத்தொழில் . உபசாரவழக்கு 
இங்கே அறி தலென்னுங் காரணம் தொழிலென்னுங் காரியமாக 
உபசரிக்கப்பட்டது . அதிகாரத்தான் - இவ்வதிகாரம் ஒற்றாடலாத 
லர்ல் . அதிகாரத்தால் வருவித்துமுடிப்பதனை வடநூலார் 
ஆநுஷங்கிகம் என்பர் . ஒற்றின் ஆய - ஒற்றரால் ஆகிற .: இனி 
ஒற்றுதல் தொழிலாலாகின்ற எனினுமாம் . வல் - இடைச்சொல் .( உ ) 
நிஅங . ஒற்றினு வெற்றிப் பொருடெரியா மன்னவன் 

கொற்றங் கொளக்கிடந்த தில் . 
பரி : - ஒற்றினான் - ஒற்றினானே , ஒற்றி - ( எல்லார்கண்ணும் 
நிகழ்ந்தவற்றை ) ஒற்றுவித்து , பொருள் தெரியா - ( அவற்றான் 
எய்தும் ) பயனை ஆராயாத , மன்னவன் - அரசன் , கொற்றம் 
கொள கிடந்தது - வென்றி யடையக் கிடந்தது , இல் - வேறொரு 
நெறி இல்லை ; ( எ - று . ) 

அந்நிகழ்ந்தனவும் பயனும் அறியாது பகைக்குஎளியனாதல் 
பிறிதின் தீராமையின் , கொற்றங்கொளக் கிடந்ததில் என்றார் . 
இதற்கு - கொளக்கிடந்ததொரு வென்றி யில்லை 
உரைப்பினும் அமையும் . 

இதனான் , அத்தொழில் செய்யாதவழி வருங் குற்றம் கூறப் 


யென்று 


பட்டது. 


( கு - ரை .) ஒற்றரைக்கொண்டு ஆங்காங்கு நிகழ்பவற்றை 
யறிந்து அந்நிகழ்ச்சிகளை ஆராயாத மன்னவன் பகைவர்க்கு எளிய 
னாகி வெற்றியை இழப்பானென்பதாம் . ஒற்றினானே - ஒற்றராலே . 
ஒற்றுவித்து - உள்ளபடி அறிந்துவரச்செய்து . அவற்றான் எய் 
தும் அந்நிகழ்ந்தவற்றால் வரும் . 

கிடந்தது - 

காரணமாய்ப் 
பொருந்தியது . நெறி - வழி . அறியாது - அறியாமையால் என்ற 
படி . பகைக்கு எளியனாதல் - பகைவர்க்கு வெல்ல எளியவனாய் 
விடுதல் . பிறிதின் தீராமையின் வேறொரு உபாயத்தால் நீங்காமை 


ககள் 


திருக்குறள் 
யால் . அத்தொழில் செய்யா தவழி - ஒற்றாளுதல் செய்யாமற் 
போனால் . கொற்றம் - (பகைவரைக் கொல்லுத லென்ற ) காரணத் 
தால் , வெற்றியைக் குறிக்கும் ; இதில் , கொல் - பகுதி . ஒற்றினா 
லொற்றிப் பொருடெரி தன் முன்னினிதே என்பது , இனியவை 
நாற்பது . 


உரியா 


அச . வினை செய்வார் தஞ்சுற்றம் வேண்டாதா ரென்றாங்கு 

அனைவரையு மாராய்வ தொற்று . 
பரி : -- தம்- , வினைசெய்வார் - காரியஞ்செய்வார் , சுற்றம் - 
சுற்றத்தார் , வேண்டாதார் - பகைவர், என்ற ஆங்கு அனைவரை 
உம் - என்று சொல்லப்பட்ட அனைவரையும் , ஆராய்வது - 
( சொற்செயல்களான் ) ஆராய்வானே , ஒற்று - ஒற்றனாவான் . 

தம் என்றது , அரசனோடு உவப்படுத்தி . அவனுக்குக் காரி 
யஞ்செய்வார் செய்வனவும் , சுற்றத்தார் தன்னிடத்தும் நாட் 
டிடத்துஞ் செய்வனவும் , பகைவர் தன் அற்றம் ஆராய்தலும் 
மேல்தெறப்படுதலும் முன்னிட்டுத் தன்னிடத்துச் செய்வனவும் 
அறிந்து அவற்றிற்கு ஏற்றன செய்யவேண்டுதலின் இம்மூவகை 
யாரையும் எஞ்சாமல் ஆராயவேண்டு மென்பார் அனைவரையு 
மாராய்வ தொற்று என்றார் . 

( கு - ரை . ) தம்முடைய அரசனது காரியஞ்செய்வார் சுற்றத்தார் 
பகைவர் என்ற இம்மூவகையாரையும் சொற்செயல்களால் ஆராய்ந்து 
தம் அரசனுக்குத் தெரிவிப்பானே ஒற்றனென ற்கு 
னென்பதாம் . தம் - தனக்குரிய அரசனது என் றபடி , வினை - காரி 
யம் . காரியஞ் செய்வார் - அரசன் காரியஞ்செய்யும் மந்திரிகள் சேனா 
பதிகள் முதலியோர் . சொல் செயல்களான்- ( அவரவரது ) சொல்லை 
யும் செயலையுங்கொண்டு . தன்னிடத்து - தன்னைய னுப்பிய அரச 
னிடத்து . தன் அற்றம் ஆராய்தல் - தான்சோர்வடையுஞ் சமயத் 
தைத் தேடுதல் . மேல்தெறப்படுதலும் முன்னிட்டு- அற்ற மறிந்த 
பிறகுதெறப்படு தலையும் முதலாக என்று பொருள் காண்க . மேல் 
தேறப்படு தலின் என்று சில பிரதிகளில் . மேல் தேறப்படுதல் 
பின்பு அச்சமயம் தெளியப்படுதல் . முன்னிட்டு - தான் அவர்கள் 
பக்கல் வெல்லும்உபாயங்களைச் செய்யத்தொடங்குதற்கு முந்தி . 
செய்வன - செய்பவைகள் . அவற்றிற்கு ஏற்றன - வினைசெய்வார் 
சுற்றம் வேண்டாதார் என்ற இவர்கள் செய்வனவற்றிற்குத் தக்க 
வைகளை . எஞ்சாமல் - ஒழிவில்லாமல் . என்றாங்கு - என்ற வென் 
னும் பெயரெச்சத்தின் அகரவீறு , தொகுத்தல் ; ஆங்கு அசை . 
என்றாங்கு - என்றவிடத்து எனினுமாம் . தஞ்சுற்றம் என்ற 
விடத்து சுற்றத்தார் என்றும் பாடமுண்டு . 
நிஅது . கடாஅ வுருவோடு கண்ணஞ்சா தியாண்டும் 

உகாஅமை வல்லதே யொற்று . 
பரி: - கடா - ( ஒற்றப்பட்டார் கண்டால் ) ஐயுறாத , உரு 
வொடு - வடிவோடு பொருந்தி , கண் அஞ்சாது - ( அவர் ஐயுற்று 


ஆம் அதிகாரம் - ஒற்றாடல் 


நானகு 


உபாயம் 


அறியலுறின் செயிர்த்து நோக்கிய அவர் ) கண்ணிற்கு அஞ்சாது 
நின்று , யாண்டு உம் உகாமை வல்லதுஏ - நான்கு உடாயமுஞ் 
செய்தாலும் ( மனத்துக்கொண்டவற்றை ) உமிழாமை வல்ல 
வனே , ஒற்று - ஒற்றனாவான் ; ( எ - று . ) 

கடா என்பது - கடுக்கும் என்னும் பெயரெச்சத்து எதிர் 
மறை . ஐயுறாத வடிவாவன - பார்ப்பார் வணிகர் முதலாயினார் 
வடிவு . 

( கு - ரை . ) பிறர் ஐயுறுதற்கு இடனாகாத பார்ப்பார் வணிகர் 
முதலாயினாரின் உருவத்தைக் கொண்டிருந்து , அப்போதும் ஒற்றப் 
பட்டவர் ஐயுற்று ஒற்றனென்று அறிந்து விட்டாலும் , அவருடைய 
சினந்த பார்வைக்கு அஞ்சாதுநின்று , அப்பிறர் நான்குவகை உபா 
யங்களைச் செய்தாலும் தம்மனத்துக்கொண்டிருப்பன வெளியிடா 
திருப்பவனே ஒற்றனவானென்பதாம் . ஐயுறாத - சந்தேகிக்கவேண் 
டாத . அறியலுறின் - தன்னை ஒற்றனென்று அறிந்துவிட்டால் . 
செயிர்த்து நோக்கிய கோபித்துப் பார்த்த . 
சாம தான பேத தண்டம் . உமிழாமை - வெளிப்படுத்தாமை . கடுக் 
கும் என்னும் பெயரெச்சத்து - கடுக்கும் என்னும் உடன்பாட்டுப் 
பெயரெச்சத்தினது ; கடுக்கும் என்பதற்கு - சந்தேகிக்கும் என்று 
பொருள் . முதலாயினார் என்றதனால் , தீர்த்தயாத்திரை செய்வார் 
தவஞ்செய்வார் முற்றத் துறந்தார் என்பவரைக் கொள்க . அள 
பெடைகள் செய்யுளோசை நிறைப்பன . உரு = ரூபம் ; வடமொழியின் 
திரிபு . கண் அஞ்சாது - நான்காம்வேற்றுமைத்தொகை . அஞ்சா 
தியாண்டும் - குற்றியலிகரம் ; இங்குக் குற்றியலிகரம் அலகுபெற 
வில்லை ; இதற்கு விதி- “ சீருந் தளையுஞ் சிதையிற் சிறிய இ 
அளபோ, டாருமறிவரலகுபெறாமை , தளைசீர் வண்ணந் தாங் 
கெட வரினே , குறுகிய விகரமுங் குற்றியலுகரமு, மளபெடை 
யாவியு மலகியல்பிலவே " என்பன காண்க . அலகு பெற்றதாகக் 
கொள்ளின் , வெண்டளைசிதை தலைத் தளையிட்டுக் கண்டு கொள்க . 
யாண்டும் எப்பொழுதும் . 

எதிர்மறைத் தொழிற் 
பெயர் . ஏ பிரிநிலை . 

கடாதான்பது ஈறு கெட்டது , ( 5 ) 
ந அசு . துறந்தார் படிவத்த ராகி யிறந்தாராய்ந்து 

என்செயினுஞ் சோர்வில் தொற்று . 
பரி : - துறந்தார் ஆகி - முற்றத் துறந்தாராயும் , படிவத்தர் 
ஆகி - விரதவொழுக்கினராயும் , இறந்து - ( உட்புகுதற்கு அரிய 
இடங்களெல்லாம் ) உட்புக்கு. ஆராய்ந்து - ( ஆராயவேண்டு 
வன ) ஆராய்ந்து அறிந்து , என் செயின்உம் - ( ஆன்டையார் 
ஐயுற்றுப் பிடித்து ) எல்லாத் துன்பமுஞ்செய்து கேட்டாலும், 
சோர்வு இலது - ( தன்ன ) வெளிப்படுத்தாதவனே , ஒற்று - 
ஒற்றனாவான் ; ( எ - று . ) 
விரதவொழுக்கம் - தீர்த்தயாத்திரை முதலாயின. செயினும் 

அறவோரென்று செய்வாரின்மை விளக்கிநின்றது , 
மேல் நால்வகையுபாயத்தினுஞ் சோர்வின்மை சொல்லி 


உ 


உகாமை 


கடா 


- 


என்பது - 


கக . 


திருக்குறள் 


வைத்து , ஈண்டும் தண்டத்தைப் பிரித்துக்கூறியது , அதனது 
பொறுத்தற்கருமைச் சிறப்பு நோக்கி . இதனுள் படிவம் என் 
றதனை வேடமாக்கி , துறந்தார்வேடத்தராகி என்று உரைப் 
பாருமுளர் . 


விரத 


( கு - ரை .) துறந்தான் போலவும் விரத வொழுக்கினன்போல 
வும் வேடம்பூண்டு அந்தப்புரம் ஆயுதசாலை முதலான உட்புகற்கு 
அரிய இடத்திலும் புகுந்து ஆங்குள்ளன ஆராய்ந்தறிந்து , ஆங் 
குள்ளார் ஐயுற்று என்ன துன்பஞ்செய்தாலும் தன்னை வெளிப் 
படுத்தாதிருப்பவனே ஒற்றனாவானென்பதாம் . துறந்தாராகி படி 
வத்தராகி என இயையும் . படிவத்தாரென்பதன் பொருள் , விரத 
வொழுக்கினரென்பது . முற்றத்துறந்தார் - சந்நியாசிகள் . 
வொழுக்கினர் - விரதா நுட்டானமுடையவர் . உட்புகுதற்கு அரிய 
இடங்கள் - அந்தப்புரம் 

ஆயுதசாலை 

பொக்கிஷசாலை மந்திரா 
லோசனைச்சபை முதலியன . இறந்து வரம்பு கடந்து சென்று 
என்றபடி . புக்கு - புகுந்து . ஆண்டையார் - ஆங்குள்ளவர். சோர்வு 
இலது தளர்ச்சியடையா தவன் . எல்லாத் துன்பமும் விலங் 
கிடல் அண்ணாந்தாளிடல் ஊசியேற்றுதல் முதலியன . தன்னை 
வெளிப்படுத்துதல் - தன்னை இன்னானென்று அறிவித்தல் . தீர்த்த 
யாத்திரை - புண்ணிய தீர்த்தங்களில் ஸ்நாகஞ்செய்தற்குப் பிரயா 
ணப்படுதல் . அறவோர் என்று - இவர்களைத் தரும மார்க்கத்தில் 
நடப்பவரென்று கருதி , செய்வார் இன்மை- துன்பஞ்செய்பவரில் 
லாமையை . மேல் - முந்தினகுறளில் . யாண்டு முகா அமை என்ற 
விடத்தில் . ஈண்டும் தண்டத்தைப் பிரித்துக்கூறியது - ‘ என்செயி 
னும் என்றது . அதனது - அத்தண்டத்தினது . 

( சு ) 
--நிஅஎ . மறைந்தவை கேட்கவற் றாகி யறிந்தவை 

ஐயப்பா டில்லதே யொற்று . 
பரி : -மறைந்தவை ( ஒற்றப்பட்டார் ) மறையச்செய்த 
செயல்களை , கேட்க வற்று ஆகி - ( அவர்க்கு உள்ளாயினாராற்) 
கேட்க வல்லனாய் , அறிந்தவை 

கேட்டறிந்த செயல்களில் , 
ஐயப்பாடு இல்லது ஏ- ( பின் ) ஐயப்படாது துணிய வல்லவனே , 
ஒற்று - ஒற்றனாவான் ; ( எ று . ) 

மறைந்தவை சொல்லுவாரை யறிந்து அவர் அயிராமற் 
சென்று ஒட்டித் தாமேசொல்லும்வகை அதற்கேற்ற சொல்லா 
கச் செயலாக முன்னேவிளைத்து அத்தொடர்பாற் கேட்குங் 
காலும் உறாதார் போன்றுநின்று கேட்கவேண்டுதலின் கேட்க 
வற்றாகி என்றும் , கேட்டறிந்தவற்றைத் தானே ஐயுற்று வந்து 
சொல்லின் அரசனால் அவற்றிற்கு ஏற்ற வினை செய்யலாகாமை 
யின் ஐயப்பாடில்லதே என்றுங் கூறினார் . 

இவைநான்குபாட்டானும் , ஒற்றினது இலக்கணம் கூறப் 
பட்டது . 


- 


- 


ஆம் அதிகாரம் - ஒற்றாடல் 
( கு - ரை .) ஒற்றப்பட்டார்க்கு அந்தரங்கமானவர்களாகி அம் 
மன்னவர் மறையச்செய்த செயல்களையும் அறிந்து சொல்பவர்களை 
அடுத்து , அவர்கள் தன்னை ஐயுறாது தாமே மறைவான பொருள் 
களைச் சொல்லுமாறு சொல்லையோ செயலையோ முன்விளைத்து 
அத்தொடர்பால் மறைபொருளைக் கேட்குந்தோறும் தாம் இரகசி 
யத்தை அறியவேண்டா தார் போன்று கேட்கவல்லனாகி , கேட்ட 
வற்றில் ஐயப்பாடின்றித் தெளிவுறத்தெளிந்து தம்மன்னர்க்கு 
உணர்த்த வல்லானே ஒற்றனென்பதாம் . 4 - ஆம் குறள் முதல் 
நான்கு குறள்களிற் கூறியனயாவும் ஒற்றிற்கு இலக்கணமாம் . 
ஒற்றப்பட்டார் வேவுகாரரால் 

அடுத்து அறியப்பட்டார் . 
மறைய மறைவாக . 

அவர்க்கு உள்ளாயினாரால் - அவர்க 
ளுக்கு அந்தரங்கமானவர்களால் . துணிய - ஒன்றை நிச்சயிக்க . 
மறைந்தவை - இரகசியமான விஷயங்கள் . தாமே அவர்களே . அவர் 
அயிராமல் - அவர்கள் தன்னிடத்துச் சந்தேகப்படாதபடி, ஒட்டி - 
அடுத்து விசாரித்து . சொல்லாகச்செயலாக முன்னே விளைத்து 
சொல்லையாவது செயலையாவது முன்னே உண்டாக்கி . தொடர்பு 
தொடர்ச்சி . உறாதார் இரகசியத்தை அறியவேண்டா தவர் . 
வற்று - வன்மையென்னும் பண்பினடியாகப் பிறந்த ஒன்றன்பாற் 
குறிப்பு முற்று . ஐயப்பாடு ஐயப்படுதல் ; முதனிலை திரிந்த 
தொழிற்பெயர் . ஐயமாவது - பல தலையாய உணர்வு என்றார் , 
கீழ் மெய்யுணர்தலில் . 

( எ) 
நிஅஅ . ஒற்றொற்றித் தந்த பொருளையு மற்றுமோர் 

ஒற்றின லொற்றிக் கொளல் . 
பரி : -- ஒற்று - ஓரொற்றன் , ஒற்றி தந்த - ஒற்றிவந்து அறி 
வித்த, பொருளை உம் - காரியந்தன்னையும் , மற்றுஉம் ஓர் ஒற்றி 
னால் ஒற்றி - பிறனோரொற்றனாலும் ஒற்றுவித்து , கொளல் - 
( ஒப்புமைகண்டு ) கொள்க ; (எ - று . ) 

ஒற்றப்பட்டாரோடு ஒத்து நின்று மாறுபடக்கூறலுங் கூடு 
மாகலின் , ஒருவன் மாற்றம் தேறப்படாது என்பதாம் . 

( கு ரை . ) ஓரொற்றனைக் கொண்டு அறிந்த மாற்றான் தன் 
மையை அங்ஙனமே நம்பிவிடாது , வேறோரொற்றினாலும் ஒற்று 
வித்து ஒற்றுமை கண்டே தெளியவேண்டு மென்பதாம் . இதனால் , 
ஒற்றரை ஆளுமாறு கூறப்படுகின்றது . காரியந் தன்னையும் - காரி 
யத்தையும் . ஒற்றப்பட்டாரோடு ஒத்துநின்று - ஒற்றப்பட்டவர் 
களுக்கு உள்ளானவனாய் நின்று ; இனி ஒற்றர்போன்றிருந்து 
என்று பொருள் கொள்ளவும் இடனுண்டு . மாறுபடக் கூறல் 
நடந்ததை வித்தியாசப்படச் சொல்லுதல் . ஒருவன் மாற்றம் 
தேறப்படாது - ஓரொற்றனது வார்த்தை மாத்திரமே நம்பத்தக்க 
தன்று . பொருளையும் - உம்மை , உயர்வு சிறப்பு ; எதிரது தழுவிய 
எச்சமெனினும் அமையும் . இப்பாட்டில் ஒற்றி என வந்த சொல் 
இரண்டனுள் , பின்னது- தன் வினை பிறவினைப்பொருளில் வந்தது ; 
இதனை வட நூலார் அந்தர்ப் பாவி தணிச் என்ப . 

25 


திருக்குறள் 


அனுப்பி 


அக . ஒற்றொற் றுணராமை யாள்க வுடன் மூவர் 

சொற்றொக்க தேறப் படும் . 
பரி :-- ஒற்று ஒற்று உணராமை ஆள்க - ஒற்றரை ( ஆளு 
மிடத்து ) ஒருவனையொருவன் அறியாமல் ஆள்க ; உடன் மூவர் 
சொல் தொக்க - அங்ஙனம் ஆண்ட ஒற்றர்மூவரை ஒருபொருள் 
மேல் வேறுவேறுவிட்டால் அம்மூவர் சொல்லும் பயனால் ஒத் 
தனவாயின், தேறப்படும் - ( அது மெய்யென்று ) தெளியப்படும் . 

ஆயின் என்பது வருவிக்கப்பட்டது . ஒருவனை யொரு 
வன் அறியின் தம்முள் இயைந்து ஒப்பக்கூறுவ ராகலின் உண 
ராமையாள்க என்றும் , மூவர்க்கும் நெஞ்சுஒற்றுமைப்படுதலும் 
பட்டால் நீடுநிற்றலும் கூடாமையின் தேறப்படும் என்றுங் 
கூறினார் . இதனானே , அஃது ஒத்தில் ஆயின் , பின்னும் ஆராய்க் 
வென்பதூஉம் பெற்றாம் . 

( கு - ரை . ) ஒற்றரை ஆளுமிடத்து ஒருவனை ஒருவன் அறியா 
மல் ஏககாலத்து ஒருபொருளை ஆராயுமிடத்து 

மூவரைவிட்டு 
ஆராய்ந்து மூவர் சொல்வனவும் ஒன்றின் மெய்யென்று தெளி 
யப்படுமென்பதாம் . இது , ஒற்றர்களால் நிகழ்ந்தன அறியுமாறு 
கூறியது . ஆண்ட - உபயோகிக்கப்பட்ட . ஒருபொருள்மேல் - ஒரு 
காரியத்தின் மேல் . வேறுவேறுவிட்டால் - தனித்தனி 
னால் . ஆயின் என்பதை வருவித்தது , தொக்க என்ற தன் அவாய் 
நிலையால் . தம்முள் இயைந்து - தமக்குள் கலந்து . ஒப்பக் கூறுவர் . 
ஒருவர்வார்த்தைக்கு ஒருவர்வார்த்தை ஒத்துவருமாறு கற்பித் 
துச்சொல்லுவர் . பட்டால் - தற்செயலாக மனம் ஒன்றுபட்டால் . 
நீடு நிற்றல் - அவ்வாறே நெடும்பொழுதுநிற்பது . அஃது ஒத்தில 

அம்மூவர் சொல்லும் ( பயனால் ) ஒத்திராதனவானால் . 
உடன் மூவர் - சமகாலத்தில் உபயோகிக்கப்பட்ட மூன்று பெயர் . 
தொக்க - ஒத்தன. தொகு என்னும் பகுதியின்மேற் பிறந்த இறந்த 
காலப்பலவின்பால் வினையாலணையும் பெயர் . 

எதிர் 
மறை வினையெச்சம் . 
நிக 0 . சிறப்பறிய வொற்றின்கட் செய்யற்க செய்யின் 

புறப்படுத்தா னுகு மறை . 
பரி : - ஒற்றின்கண் - ( மறைந்தவை -அறிந்து கூறிய ) ஒற் 
றின்கண் , ( செய்யும் ) , சிறப்பு - சிறப்பினை , ( அரசன் ) , அறிய - 
( பிறர் ) அறிய , செய்யற்க - செய்யாதொழிக; செய்யின் - செய் 
தானாயின் , மறை புறப்படுத்தான் ஆகும் - ( தன்னகத்து அடக் 
கப்படும் ) மறையைத் தானே புறத்திட்டானாம் ; ( எ று . ) 

மறையாவது அவன் ஒற்றனாய தூஉம் , அவன் கூறிய : 
து உமாம் . சிறப்புப்பெற்ற இவன் யாவனென்றும் , இது பெறு 
தற்குக்காரணம் யாதென்றும்வினவுவாரும் இறுப்பாரும் அயலா 
ராகலின் , புறப்படுத்தானாகும் என்றார் . 


ஆயின் 


உணராமை 


அறியச் 


சு 0 - ஆம் அதிகாரம் - ஊக்கமுடைமை 
இவைமூன்றுபாட்டானும் , ஒற்றரையாளுமாறும் , அவ 
ரான் நிகழ்ந்தன அறியுமாறும் , அறிந்தாற் சிறப்புச்செய்யு 
மாறும் கூறப்பட்டன . 

( கு - ரை .) ஒற்றர்க்குச் சிறப்புச்செய்யின் பலரறியச் செய்தல் 
கூடாது : செய்யின் , அரசன் தன் இரசியத்தைத் தானே வெளிப் 
படுத்தானாம் என்பதாம்.மறைந்தவை- இரகசியங்கள் . ஒற்றின்கண் 
ஒற்றனுக்கு என்றபடி . சிறப்பு - வெகுமானம் . பிறர் 
செய்யாது ஒழிக - இரகசியமாகவே செய்யவேண்டும் . 

செய்தா 
னாயின் - பிறர் அறியச் செய்தால் . அகத்து அடக்கப்படும் . 
மனத்தில் அடக்கிவைக்கவேண்டிய . மறை - இரகசியம் . புறத்து 
இட்டானாம் - வெளியிட்டவனாவன் . இறுப்பார் - உத்தரஞ்சொல் 
பவர் . அவரான் நிகழ்ந்தன அறியும் ஆறு - நடந்தவற்றை ஒற்ற 
ரைக்கொண்டு அறியும் விதம் . மறை மறைக்கப்படுவதென்ற 
பொருளில் செயப்படுபொருள் விகுதிபுணர்ந்து கெட்ட பெயர் . ( க 0 ) 

சு 0 - ஆம் அதிகாரம் - ஊக்கமுடைமை . 
பரி : - அஃதாவது - மனம் மெலிதலின்றி வினைசெய்தற்கட் 
கிளர்ச்சியுடைத்தாதல் . ஒற்றரான் நிகழ்ந்தன அறிந்து அவற்றிற் 
கேற்ற வினைசெய்வானுக்கு இஃது இன்றியமையாமையின் , 
ஒற்றாடலின் பின் வைக்கப்பட்டது . 

( கு ரை . ) மெலிதல் - தளர் தல் . கிளர்ச்சி - உற்சாகப்படு 
தல் . இஃது - ஊக்கமுடைமை . ஊக்கம் - தொழிற்பெயர் ; ஊக்கு 
பகுதி. உடைமை - பண்புப்பெயர் . 

உடைய ரெனப்படுவ தூக்கமஃ தில்லார் 

உடைய துடையரோ மற்று . 
பரி : -உடையர் 

எனப்படுவது - ( ஒருவரை ) உடைய 
ரென்றுசொல்லச் சிறந்தது , ஊக்கம்- ; அஃது இல்லார் 
அவ்வூக்கமில்லாதார் , மற்றுஉடையது உடையர்ஓ 
உடையதுதானும் உடையராவரோ ? ( ஆகார் ) ; (எ - று . ) 

வேறுடையது என்றது , முன்எய்திநின்ற பொருளை . 
உம்மை - விகாரத்தால் தொக்கது . காக்கும் ஆற்றல் இலராக 
லின் , அதுவும் இழப்ப ரென்பதாம் . 

( கு - ரை . )ஊக்கமில்லா தவர் முன்பே பொருளைப்படைத்திருந்தா 
ராயினும் அதனைக் காக்கும் வல்லமை இலராதலால் , பொரு 
ளுடையர்ரெனச் சொல்லத்தகார் : பொருளுடையாரெனத் தக் 
கவர் , ஊக்கமுடையவரே யென்பதாம் . சொல்லச் சிறந் 
தது - சொல்லுதற்குச் சிறந்தகாரணமாய் நிற்பது . ஊக்கம் - 
மனத்திட்பம் . 

தானும் - , மற்றும் அவர் 
கள் முன்பு உடையராயுள்ள செல்வத்தையும் . உம்மை தொகுத் 
தல் விகாரப்பட்டது , உடையது என்பதன் இறுதியில் . காக் 
கும் ஆற்றல் - பாதுகாக்குந் திறமை . அதுவும் 

செல்வத்தை 
யும் . ஓ - எதிர்மறை . மற்று - பிறிதென்னும் பொருளது . ( க ) 


தகக . 


வேறு 


வேறு 


உடைய 


ககசு 


திருக்குறள் 


ஊ 


நிக . உள்ள முடைமை யுடைமை பொருளுடைமை 

நில்லாது நீங்கி விடும் . 
பரி : - உள்ளம் உடைமை- ஊக்கமுடைமையே , உடைமை - 
( ஒருவனுக்கு நிலைநின்ற ) உடைமையாவது : பொருள் உடைமை - 
மற்றைப் பொருளுடைமை , நில்லாது நீங்கிவிடும் - நிலைநில்லாது 
நீங்கிப் போம் ; ( எ - று . ) 

உள்ளம் - ஆகுபெயர் . ஊக்கம் - உள்ளத்துப்பண்பு ஆக 
லின் அதற்கு நிலைநிற்றலும் , பொருள் - உடம்பினும் வேறாய் 
அழிதன் மாலைத்தாகலின் அதற்கு நிலைநில்லாமையுங் கூறினார் ; 
கூறவே , அஃது உடைமையன்று என்பது பெறப்பட்டது . 

( கு - ரை . ) பொருளுடைமை நீங்கிவிடு மாதலால் , க் 
முடைமையே உடைமை யென்பதாம் . உடைமை - சொத்து . பொரு 
ளுடைமை - செல்வமுடையராதல் . உள்ளமென்றும் மனத்தின் 
பெயர் , அதன் கிளர்ச்சியை உணர்த்திய தனால் , இடவாகுபெயர் . 
உள்ளத்துப்பண்பு - மனத்தின் குணம் . அழிதல் மாலைத்து - அழி 
யும் இயல்புடையது . அஃது - செல்வம் . 

( உ ) 
F. கூகூ . ஆக்க மிழந்தேமென் றல்லாவா ரூக்கம் 

ஒருவந்தங் கைத்துடை யார் . 
பரி : -- , ஆக்கம் இழந்தேம் என்று அல்லாவார் - (இழந்தா 
ராயினும் யாம் ) கைப்பொருளை யிழந்தே மென்று அலமரார் ; 
ஒருவந்தம் ஊக்கம் - நிலைபெற்ற ஊக்கத்தை , கைத்து உடை 
யார் - கைப்பொருளாக உடையார் : ( எ - று. ) 

ஆக்கம் - ஆகுபெயர் . ஒருவந்தமாய ஊக்கம் என்க . கைத்து 
கையகத்தாய பொருள் ; கைத்துண்டாம் போழ்தே கரவா 
தறஞ்செய்ம்மின் என்றார் , பிறரும் . அல்லாவாமைக்குஏது , 
வருகின்ற பாட்டாற் கூறுப . 

( கு - ரை .) நிலையான ஊக்கத்தைப் பெற்றவர் , பொருளை 
இழந்தாராயினும் இழந்தேமென்று வருந்தாரென்பதாம் .. இழந் 
தாராயினும் - செல்வத்தையிழந்தாலும் , அலமரார் - மனங்கலங் 
கார் . ஆக்கம் என்னுஞ்சொல் ஆகுபெயராதல் ,, கீழ்ச்சுற்றந் 
தழாலின் இரண்டாம்பாட்டி னுரைக்குறிப்பிற் கூறப்பட்டது . 
ஒருவந்தம் என்பதற்கு - கீழ் வெருவந்தசெய்யாமையின் மூன்றாம் 
பாட்டிற் 

காண்க . கையகத்து ஆய - கையினிடத்துஉள்ள. 
“ கைத் துண்டாம் என்று தொடங்கிய மேற்கோள் , நாலடியாரில் 
“ மற்றறிவா நல்வினை யாமிளைய மென்னாது , கைத்துண்டாம் 
போழ்தே கரவா தறஞ்செய்ம்மின் , முற்றியிருந்த கனியொழியத் 
தீவளியா , னற்காயுதிர்தலுமுண்டு என்ற செய்யுளில் உள்ளது . 
இதற்கு - கைப்பொருளுண்டாகும் பொழுதே அதனை மறைத்து 
வைக்காமல் தருமஞ்செய்யுங்கள் என்பது பொருள் . பிறர் என் 
றது , அச்செய்யுள் செய்த சமண முனிவரை . அல்லாவாமை - 
மனங்கலங்காமை . அல்லாவார் என்னும் எதிர்மறைத் தெரிநிலைப் 


. 


சு -ஆம் அதிகாரம் - ஊக்கமுடைமை 


ககஎ 


காரணங் 


பலர்பால் முற்றில் , அல்லா - பகுதி; இது - ஒருசொல் : கீழ் அடக்க 
முடைமை என்ற அதிகாரத்தில் அல்லாப்பர் , செம்மாப்பர் என் 
பனபோலச் சோகாப்பர் என்பது ஒருசொல் எனப் பரிமேலழகர் 
உரைத்ததுகொண்டு உணர்க . கைத்து - ஒன் றன்பாற் குறிப்பு 
வினையாலணையும் பெயர் ; கை பகுதி , து - விகுதி . 
ருகச . ஆக்க மதர்வினுய்ச் செல்லு மசைவிலா 

ஊக்க முடையா னுழை . 
பரி : - அசைவு இலா ஊக்கம் உடையானுழை - அசைவில் 
லாத ஊக்கத்தை உடையான்மாட்டு , ஆக்கம் - பொருள் , அதர் 

செல்லும்- ( தானே ) வழிவினவிக்கொண்டு செல்லும் ; ( ) 

அசைவின்மை - இடுக்கண் முதலியவற்றால் தளராமை . வழி 
வினவிச் சென்று சார்வார்போலத் தானே சென்று சாரும் என் 
பார் , அதர்வினாய்ச் செல்லும் என்றார் . 

எய்திநின்ற பொருளினும் அதற்குக் காரணமாய ஊக்கம் 
சிறந்தது என்பது , இவை நான்குபாட்டானுங் கூறப்பட்டது . 

( கு - ரை . ) இடுக்கண் நேரினும் தளராத ஊக்கமுடையவரிடம் 
பொருள் தானே சேரு மென்பதாம் . இதனால் , கீழ்க்குறளில் ஆக்க 
மிழ்ந்தேமென்று அல்லாவாமைக்குக் 

கூறியவாறு . 
அசைவில்லாத - தளர் தலில்லாத . எய்திநின் ற - பெற்று நின்ற . 
அதற்கு - செல்வத்துக்கு . வினாய் - வினாஎன்னும் பகு தியடியாப் 
பிறந்த இறந்தகாலவினையெச்சம் ; ய் - காலங்காட்டும் எச்சவிகுதி . 
ந.க . வெள்ளத் தனைய மலர்நீட்டம் மாந்தர்தம் 

உள்ளத் தனைய துயர்வு . 
பரி : - வெள்ளத்து அனைய - ( நின்ற ) நீரின் அளவினவாம் , 
மலர் நீட்டம் - நீர்ப்பூக்களின் தாளினது நீளங்கள் ; ( அதுபோல ), 
மாந்தர்தம் உள்ளத்து அனையது - மக்கள் தம் ஊக்கத்தளவின் 
தாம் , உயர்வு - ( அவர் ) உயர்ச்சி ; ( எ - று .) 

மலர் - ஆகுபெயர் . நீர் மிக்க துணையும் மலர்த்தாள் வே 
மென்பது பட , வெள்ளத்தனைய என்றார் . இவ்வுவமையாற்ற 
லான் , ஊக்கம் மிக்க துணையும் மக்க ளுயர்வ ரென்பது பெறப் 
பட்டது . உயர்தல் - பொருள் படைகளான் மிகுதல் . 

( கு - ரை .) ஊக்கம் மிக்க அளவிற்கு ஏற்ப மாந்தர் பொருள் 
படைகளான் உயர்வ ரென்பதாம் . நின்ற - நீர் நிலையில் நின்ற. 

அளவையுடையன . தாள் - அடிக்காம்பு , நாளம் . மலர் 
என்றது - அதன் சினையாகிய நாளத்தை யுணர்த்தினமையால் ,, 
முதலாகுபெயராம் ; தானியாகுபெய ரெனினும் அமையும் . மிக்க 
துணையும் - எவ்வளவுமிகுகிறதோ அவ்வளவுவரையிலும் . உவமை 
யாற்றல் - உபமானத்தின் சக்தி . பொருள் படைகளால் மிகுதல் - 
செல்வம் சேனை என்பவற்றால் அதிகப்படுதல் . வெள்ளம் தனைய , 


. 


அளவின 


ககனி 


திருக்குறள் 


நகசு . 


படாத 


உள்ளம் தனையது எனப் பதம்பிரித்தலு மொன்று ; தனை - அளவு . 
நீட்டம் - தொழிற்பெயர் ; நீடு - பகுதி . இப்பாட்டிலும் , உள்ளம் 
ஆகுபெயர் . 

உள்ளுவ தெல்லா முயர்வுள்ளன் மற்றது 

தள்ளினுந் தள்ளாமை நீர்த்து . 
பரி : - உள்ளுவது எல்லாம் - ( அரசராயினார் ) கருதுவ தெல் 
லாம் , உயர்வு உள்ளல் - ( தம் ) உயர்ச்சியையே கருதுக : அது - 
அவ்வுயர்ச்சி , தள்ளின் உம்- (பால்வகையாற் ) கூடிற்றில்லையாயி 
னும் , மற்று தள்ளாமை நீர்த்து - அக்கருத்துத் தள்ளாமை நீர்மை 
யுடைத்து ; ( எ - று . ) 

உம்மை , தள்ளாமை பெரும்பான்மையாதல் விளக்கிற்று . 
தள்ளிய வழியும் தாளாண்மையில் தவறின்றி நல்லோராற் பழிக் 
கப்படாமையின் தள்ளாவியற்கைத்து என்பதாம் . மேல் • வெள் 
ளத்தனைய துயர்வு என்றதனையே வற்புறுத்தியவாறு . 

( கு - ரை . ! அரசர் தம் உயர்ச்சியே கருதிமுயல்க : முயற்சியிற் 
பின்வாங்கு தலின்றி யிருப்பின் உயர்ச்சி கைகூடாவிடினும்உயர்ச்சி 
பெற்றார்போல் நல்லோரால் மதிக்கப்படுவரென்பதாம் . பால் 
வகையால் - விதிவசத்தால் . அக்கருத்துத் தள்ளாமை நீர்மை 
யுடைத்து - தாம் உயரவேண்டுமென்ற அவ்வெண்ணம் ஒழிக்கப் 

தன்மையுடையது . தள்ளாமை (ஊக்கமுடையார்க்கு 
உயர்ச்சிஉண்டாவது ) தவறாமை . உம்மை தள்ளினும் என்ற 
இடத்திலுள்ளது : இது - விகற்பப்பொருளது . தள்ளியவழியும் 
உயர்ச்சி தவறியவிடத்தும் . 

மறியவிடத்தும் . தாளாண்மையில் தவறு இன்றி 
முயற்சியிற் பின்வாங்குதலில்லாமல் . உயர்ச்சியிற் கருத்து இருப் 
பின் , அது கைகூடாவிடினும் , உயர்ச்சி பெற்றார்போல நல்லோ 
ரால் மதிக்கப்படு தலால் , தள்ளாமை நீர்த்து என்ற தென்க . மேல் 
என்றது கீழ்க்குறளை . உள்ளுவது எல்லாம் - ஒருமைப்பன்மை 
மயக்கம் . நீர்த்து - நீர்மையென்னும் பண்பினடியாப்பிறந்த ஒன் 
றன்பாற்குறிப்புமுற்று . 
நகஎ . சிதைவிடத் தொல்கா குரவோர் புதையம்பின் 

பட்டுப்பா டூன்றுங் களிறு . 
பரி : -களிறு- , புதை அம்பின் - புதையாகிய அம்பால் , 
பட்டு - பண்பட்டவிடத்து , பாடு ஊன்றும் - ( தளராது ) தன் 
பெருமையை நிலை நிறுத்தும் ; ( அதுபோல ) , உரவோர் - ஊக்க 
முடையார் , சிதைவு இடத்து - ( தாம் கருதிய உயர்ச்சிக்குச் ) 
சிதைவு வந்தவிடத்து , ஒல்கார் - தளராது ( தம்பெருமையை ) நிலை 
நிறுத்துவர் ; ( எ - று . ) 

புதை - அம்புக்கட்டு ; பன்மை கூறியவாறு . பட்டால் என் 
பது பட்டு எனத் திரிந்து நின்றது . ஒல்காமை களிற்றுடனும் , 
பான்றுதல் உரவோருடனும் சென்று இயைந்தன . தள்ளினும் 
தவறாது உள்ளியது முடிப்பர் என்பதாம் . 


சு 


சு 0 - ஆம் அதிகாரம் - ஊக்கமுடைமை 
இவை மூன்றுபாட்டானும் , ஊக்கமுடையாரது உயர்ச்சி 
கூறப்பட்டது . 

( கு - ரை . ) கட்டாயுள்ள அம்புகளினால் புண்பட்ட இடத்தும் 
களிறு தன் பெருமையிற் குறையுறாது அதுபோலவே , தாம் 
பெறக் கருதிய உயர்ச்சிக்குத் தளர்பு வந்ததாயினும் ஊக்கமுடை 
யார் 

தளராது தம்பெருமையை நிலைநிறுத்துவ ரென்பதாம் . 
களிறு - ஆண்யானை . புதையம்பு - அம்புகளின் தொகுதி யென்ற 
படி . சிதைவு - கேடு . பன்மை - பல அம்புகளென்பது . பட்டு - 
எச்சத்திரிபு . உபமேயத்தின் அடைமொழியாகிய ஒல்காமையை 
உபமானத்துக்கும் , உபமானத்தின் அடைமொழியாகிய பாடூன்று 
தலை உபமேயத்துக்கும் எடுத்துக்கூட்டினார் . தள்ளினும் - உயர்ச்சி 
தவறினாலும் . தவறாது - முயற்சி தவறாமல் நின்று . உள்ளியது 
முடிப்பர் - நினைத்த காரியத்தை நிறைவேற்றுவர் . எடுத்துக்காட் 
டுவமையணி . உரவோர் - மனோபலமாகிய ஊக்கத்தினையுடையோர் . 
" வேழக்குரித்தேவி தந்து களிறென் றல் என்பது ,தொல்காப்பியம் ; 
இதன் பெண்பால் - பிடி . 

( எ ) 
நகஅ . உள்ள மிலாதவ ரெய்தா ருலகத்து 

வள்ளிய மென்னுஞ் செருக்கு . 
பரி : - உள்ளம் இலாதவர் - ஊக்கமில்லாத அரசர் , உல 
கத்து - இவ்வுலகத்தாருள் , வள்ளியம் என்னும் செருக்கு - ( யாம் ) 
வண்மையுடையேம் என்று தம்மைத் தாம் மதித்தலை , எய்தார் - 
பெறார் ; ( எ - று . ) 

ஊக்கம் இல்லையாகவே , முயற்சி பொருள் கொடை செருக்கு 
இவை முறையே இலவாம் ஆகலின், செருக்கு எய்தார் என்றார் . 
கொடைவென்றியினாய இன்பம் தமக்கல்லது பிறர்க்குப் புல 
னாகாமையான் , தன்மையாற் கூறப்பட்டது . 
( கு - ரை . ) வண்மை 

வண்மை - ஈகைக்குணம் . ஊக்கத்தினால் முயற்சி 
யும் , முயற்சியால் பொருளும் , பொருளால் கொடையும் , கொடை 
யால் செருக்கும் முறையே உளவாம் : ஊக்கமில்லாமற்போனால் , 
முயற்சி முதலியன அடைவே இல்லாமற் போமென்க. 

கொடை 
வென்றியின் ஆய - கேட்டவர்க்குக் கேட்டதை யெல்லாங் கொடுத்த 
லாகிய சயத்தா லாகிற . புலனாகாமை - வெளியாகாமை . தன்மை 
வள்ளியமென்பது ; இது - உயர்வுபற்றி வந்த தனித்தன்மைப் 
பன்மையாம் . கொடையினால் செருக்கு பெருமிதம் ) தோன்று தலை 
“ கல் விதறுண் இசைமை கொடையெனச் சொல்லப்பட்ட பெரு 
மிதம் நான்கே என்ற தொல்காப்பியச் சூத்திரத்தாலும் உணர்க . 
இகக . பரியது கூர்ங்கோட்ட தாயினும் யானை 

வெரூஉம் புலிதாக் குறின் . 
பரி : - பரியது-( எல்லா விலங்கினும் தான் ) பேருடம்பினது : 
( அது வேயுமன்றி ) , கூர் கோட்டது - கூரிய கோட்டையும் உடை 
யது : ஆயினும்- , யானை- , புலி தாக்குறின் - ( தன்னைப் புலி 
எதிர்ப்படின் , வெரூஉம் - அதற்கு அஞ்சும் ; (எ - று . ) 


200 


திருக்குறள் 


பேருடம்பான் , வலிமிகுதி கூறப்பட்டது . புலியின்மிக 
மெய்வலியும் கருவிச்சிறப்பும் உடைத்தாயினும் யானை ஊக்க 
மின்மையான் அஃது உடைய அதற்கு அஞ்சும் என்ற இது , பகை 
வரின் மிக்க மெய்வலியும் கருவிச்சிறப்பும் உடையராயினும் அர 
சர் ஊக்கமிலராயின் அஃதுடைய அரசர்க்கு அஞ்சுவரென்பது 
தோன்ற நின்றமையின் , பிறிதுமொழிதல் . 

( கு - ரை .) புலியைக் காட்டிலும் பேருடல் பெற்றுப் பெருவலிமை 
யுடைய தாகிப் பகைவெல்லுதற்குவாய்ப்பாகக் கூரிய தந்தத்தையும் 
உடைய தாயினும் , புலி , எதிர்ப்பட்டால் யானை அஞ்சும் என்ற இது , 
பகைவரின் மிக்கவலிமையும் ஆயு தச்சிறப்பும் உடையவராயினும் அர 
சர் ஊக்கமிலராயின் அதனையுடைய பகையரசர்க்கு அஞ்சுவரென்ப 
தாம் . உபமேயத்தைக் கூறாமல் உபமானத்தைமாத்திரங் கூறி 
அதனால் உபமேயத்தைப் பெறவைத்தல் , பிறிதுமொழிதல் என் 
னும் அணியாம் . விலங்கு - மிருகம் . கோடு . கொம்பு ; தந்தம் . மெய் 
வலி - தேகபலம் . கருவிச்சிறப்பு என்றது , தந்தத்தின் கூர்மையை . 
அஃது உடைய - ஊக்கத்தையுடைய . அரசர்க்குக் கருவிச்சிறப்பு - 
ஆயுதபலம் . பரியது என்னும் ஒன்றன்பாற் குறிப்புவினையாலணை 
யும் பெயரில் , பருமை - பகுதி . கூர்ங்கோட்டது - கூர்மையதாகிய 
கோட்டையுடைய தென விரிதலால் , பண்புத்தொகை . உம் - உயர்வு 
சிறப்பு . வெரூஉம் = வெருவும் . தாக்குறின் என்பதில் , உறு - துணை 
வினை . 

உரமொருவற் குள்ள வெறுக்கையஃ தில்லார் 

மரமக்க ளாதலே வேறு . 
பரி : - ஒருவற்கு- , உரம் - திண்ணிய அறிவாவது -- ,உள்ளம் 
வெறுக்கை -ஊக்கமிகுதி ; அஃது இல்லார் - அவ்வூக்கமிகுதியில்லா 
தார் , - மரம்-( மக்களாகார் ) மரங்களாவார் ;வேறு மக்கள் ஆதல்ஏ 
( சாதிமரங்களோடு இம்மரங்களிடை ) வேற்றுமைவடிவு மக்கள் 
வடிவே , ( பிறிதில்லை ) ; எ - று . ) 

உரம் என்பது அறிவாதல் உரனென்னுந் தோட்டியான் 
என்பதனானும் அறிக . மரம் என்பது - சாதியொருமை . மக்கட்கு 
உள்ள நல்லறிவும் காரியமுயற்சியும் இன்மைபற்றி மரம் என் 
றும் , மரத்திற்கு உள்ள பயன்பாடின்மைபற்றி மக்களாதலே 
வேறு என்றுங் கூறினார் . பயன் - பழம் முதலியவும் , தேவர் 
கோட்டம் இல்லம் தேர் நாவாய்கட்கு உறுப்பாதலும் முதலிய . 

இவை மூன்றுபாட்டானும் , ஊக்கமில்லாதாரது இழிபு 
கூறப்பட்டது . 

( கு - ரை . ) ஒருவற்குத் திண்ணிய அறிவாவது 
மிகுதி ; மக்கட்கு உரிய நல்ல அறிவும் காரிய முயற்சியும் இல்லாத 
மக்களை மரம் என்னலாம் ஆயினும் , மரத்திற்கு உரிய பழம் முத 
லியனவும் தேவர்கோட்டம் இல்லம் தேர் நாவாய்கட்கு உறுப்பு 
ஆதலும் இல்லாமையால் சாதிமரங்களோடு இவ்வூக்கமில்லாத 


சு 00 . 


ஊகக 


சுக - ஆம் அதிகாரம் - மடியின்மை 


2.06 . 


f 


உள் 


மக்களாகிய மரத்திற்கு வேறுபாடு வடிவால் மக்களாயிருப்பதே 
யென்பதாம் . ஊக்கமில்லாத மனிதர்க்கு மரத்தோடு ஒப்புமை கூறி , 
மரம்போல இவர் பயன்படாமையாகிய வேற்றுமையையும் தோன்ற 
வைத்ததனால் , இது - வேற்றுமையணி . திண்ணிய - வலிய . உள்ள 
வெறுக்கை என்பது - உள்ளம் வெறுக்கை எனப் பிரிந்து . 
ளம் என்பது - ஆகுபெயரால் ஊக்கத்தையும் . வெறுக்கையென் 
பது - வெறுக்கப்படுவதென்ற காரணப்பொருள்பற்றி மிகுதியை 
யுங் குறிக்கும் . மக்கள் ஆகார் - மனிதராகார் : சாதிமரம் என்றது , 
சாதாரணவிருக்ஷங்களை. இம்மரங்களிடை என்றது , ஊக்கமில்லா 
தவர்க்கு என்றபடி , வேற்றுமை வடிவு - வித்தியாசங்காட்டும் 
வடிவம் . மக்கள்வடிவே - மனுஷ்யரூபம்மாத்திரமே . உரனென் 
னுந் தோட்டியான் என்பது , கீழ் நீத்தார்பெருமையில் நான்காம் 
பாட்டின் தொடக்கம் ; அங்கு , திண்மையென்னுந் தோட்டியால் 
என்றும் , திண்மை - ஈண்டு அறிவின்மேற்று என்றும் உரைத் 
துப்போந்தார் பரிமேலழகர் . பயன்பாடு - பயன்படுதல் . தேவர் 
கோட்டம் தேவாலயம் . இல்லம் - வீடு . நாவாய் - மரக்கலம் . 
ஒருவற்கு உள்ள வெறுக்கை உரம் என்று எடுத்து - ஒருவனுக்கு 
நிலைபெற்ற செல்வமாவது ஊக்கம் என்றும் பொருள்கொள்ள 
லாம் . ஏ . - பிரிநிலை . வேறு - வேறுபாடு . 

( க 0 ) 
சுக - ஆம் அதிகாரம் - மடியின்மை . 
பரி : - அஃதாவது - கருதியன செய்யுங்கால் சோம்புதலில் 
லாமை . ஊக்கமுடையார்க்கு ஒரோவழிக் குணவயத்தான் மடி 
வருதல்நோக்கி , இஃது ஊக்கமுடைமையின் பின் வைக்கப் 
பட்டது . 

( கு - ரை . ) கருதியன செய்யுங்கால் - செய்ய நினைத்த காரியங் 
களைச் செய்யும்பொழுது . ஊக்கம் - மனம் மெலிதலில்லாமல் 
தொழில் செய்தலிற்கிளர் தல் , உற்சாகம் . ஒரோவழி - ஒவ்வொரு 
சமயத்தில் . ( ஒரோர் வழி என்பது ஒரோவழி என மருவியது 
போலும் ; ஒரோவிடத்து முதலியவற்றையும் இங்ஙனமே கொள்க .) 
குணவயத்தான் சத்துவகுணம் , ரஜோகுணம் , தமோகுணம் 
என்னும் மூன்றுகுணங்களுக்கு வசப்படுதலால் . வயம் = வசம் . 
மடி - சோம்பல் : இது , தாமசகுணத்தின் காரியம் . ஊக்கமுடை 
யார்க்குச் சோம்பலில்லாமை இன்றியமையாத தென்பது , அதி 
காரமுறைமைக்குக் காரணம் . 
சுகை . தடியென்னுங் குன்றா விளக்க மடியென்னும் 

மாசூர மாய்ந்து கெடும் . 
பரி.- குடி என்னும் - ( தான் பிறந்த ) குடியாகிய , குன்றா 
விளக்கம் - நந்தாவிளக்கு , - மடி என்னும் - ( ஒருவன் ) மடியாகிய , 
மாசு - இருள் , ஊர - அடர் , மாய்ந்து கெடும் - நந்திப்போம் ; ( எ - று .) 

உலகநடை உள்ள துணையும் இடையறாது தன்னுட்பிறந் 
தாரை விளக்குதலின் , குடியை குன்றாவிளக்கம் என்றும் ; தாமத 

26 


202 


திருக்குறள் 
குணத்தான் வருதலின், மடியை மாசு என்றும் ; அஃது ஏனை 
யிருள்போலாது அவ்விளக்கத்தைத் தான் அடர்ந்து மாய்க்கும் 
வலி யுடைமையின் , மாசூரமாய்ந்து கெடும் என்றுங் கூறினார் . 
கெடுதல் - பெயர்வழக்கமு மில்லையாதல் . 

( கு - ரை . ) ஒருவனது குடிவாழ்க்கை சோம்பலுடைமையால் 
இருந்த விடமுந் தெரியாமல் முற்றக்கெடு மென்பதாம் . குடி - 
குடும்பம் . நந்தாவிளக்கு - ஒளிமழுங்காத தீபம் . ஒருவன் மடி 
ஒருவனது 

சோம்பல் . அடா - நெருங்குதலால் . நந்திப்போம் - 
முன்னர் மழுங்கிவந்து பின்பு அழியும் . உலகநடையுள்ளவளவும் - 
லோகத்தின் நிகழ்ச்சி உள்ளவரையிலும் , பிரளயகாலமளவும் . 
இடை அறாது - இடைவிடாமல் . விளக்கு தல் -விளங்கச்செய்தல் . 
தாமசகுணமெனினும் தமோகுணமெனினும் ஒக்கும் . அக்குணம் 
கருநிறமுடையதும் பொருள்களின் உண்மைநிலையைத் தோன் 
மாதபடி மறைப்பது மாதலால் , அக்குணத்தின் காரியமாகிய சோம் 
பல் , கருநிறமுடையதும் பொருள்களை மறைப்பதுமாகிய இருளெனப் 
பட்டது ; காரணத்தின் தன்மை காரியத்தினும் தொடருமென்பது. 
நூல் துணிபு . அஃது - சோம்பலாகிய இருள் . ஏனை இருள்போ 
லாது - மற்றை உலகத்துச் சாதாரண இருள்போல விளக்கொளி 
யால் தான் அழிக்கப்படாமல் . அவ்விளக்கத்தை - குடியாகிய 
விளக்கை . பெயர்வழக்கமும் இல்லையா தல் - அக்குடியின் பேர் 
மாத்திரமும் வழங்காமற்போகுதல் . குடியினிடத்து விளக்கின் 
தன்மையையும் மடியினிடத்து இருளின் தன்மையையும் ஏற்றிக் 
கூறியது உருவகவணி . அநித்தியமான மற்றைவிளக்குக்களினும் 
வேறுபாடுதோன்ற ‘ குன்றாவிளக்கு என விசேடித்தும் , விளக்கின் 
முன் வலியிலதான மற்றையிருளினும் வேறுபாடு தோன்ற மடி 
யென்னுமாசு என விதந்தும் கூறினார் . 

( க ) 
மடியை மடியா வொழுகல் குடியைக் 

குடியாக வேண்டு பவர் . 
பரி .-- குடியை - ( தாம் பிறந்த ) குடியை , குடி ஆக - ( மேல் 
மேல்உயரும் ) நற்குடியாக , வேண்டுபவர் - வேண்டுவார் , - மடியை 
மடிஆ ஒழுகல் - மடியை மடியாகவே (கருதி முயற்சியோடு ) 
ஒழுகுக ; ( எ - று . ) 

முயற்சியோடு என்பது , அவாய்நிலையான் வந்தது . நெருப் 
பிற் கொடியது பிறிதின்மைபற்றி , நெருப்பை நெருப்பாகவே 
கருதுக என்றாற்போல , மடியின் தீயது பிறிதின்மைபற்றி , 
பின்னும் அப்பெயர் தன்னானே கூறினார் . அங்ஙனங்கருதி அத 
னைக்கடிந்து முயன்று ஒழுகவே தாம் உயர்வர் ; உயரவே , குடி 
உயரும் என்பார் , * குடியைக் குடியாகவேண்டுபவர் என்றார் . 
அங்ஙனம் ஒழுகாக்கால் குடி அழியுமென்பது கருத்து . இனி , 
‘ LD டியா என்பதனை வினையெச்சமாக்கி , கெடுத்தொழுகுக 
வென்று உரைப்பாரும் உளர் . 


சு 02 . 


சுக - ஆம் அதிகாரம் -- மடியின்மை 


205 


கனைக் 


சு . 


( கு - ரை . ) தாம் பிறந்த குடியை மேன்மேலும் உயர்த்த 
வேண்டுமென்பவர் சோம்பலின் கொடுமையைக் கருதி அத 
கடிந்து முயன்று ஒழுகவேண்டு மென்பதாம் . நற்குடி ஆக 
வேண்டுவார் - நல்லகுடியாகும்படி , ( செய்ய ) விரும்புபவர் . ஒழுகுக - 
நடக்கக்கடவர் . ஒழுகல் என்ற வினை , இங்கு ஒரு விசேட்ணத்தை 
வேண்டிநின்றமையால் முயற்சியோடு என்பதுவருவிக்கப்பட்டது : 
இது , அவாய்நிலை : வடமொழியில் அத்யாஹாரம் எனப்படும் . நெருப் 
பின் - நெருப்பைக்காட்டிலும் . மடியின் - மடியைக்காட்டிலும் . 
பின்னும் , அப்பெயர் தன்னானே கூறினார் என்றது , பின்னும் மடி 
என்று கூறியதை . அதனைக் கடிந்து - மடியை ஒழித்து . அங்ங் 
னம் ஒழுகாக்கால் - சோம்பலை யொழித்து முயற்சிசெய்து நட வா 
விட்டால் . மடியாந்தன்மை சித்தித்திருக்க , மடியை மடியாவொழு 
கல் எனவிதித்தது - வி தியணி மடி , குடி என்பன இரண்டிடத்தும் 
ஒரேபொருளில் வந்ததனால் , சொற்பொருட்பின்வருநிலையணியாகும் . 
முதலுரைக்கு , மடியா என்றது தொடர்மொழியும் , அதில் ஆ 
என்பது ஆக என்பதன் விகாரமுமாம் ; இரண்டாம் உரைக்கு , 
மடியா என்றது செய்யா என்னும் வாய்பாட்டு உடன்பாட்டு இறந்த 
காலவினையெச்சம் . ஒழுகல் - அல் . விகுதி உடன்பாட்டு வியங் 
கேர்ளில் வந்தது ; “ மக்கட்பதடியெனல் " என்ற விடத்திற்போல . 
ஆக - காரியப்பொருட் செயவெனெச்சம் ; எதிர்காலம் . 

மடிமடிக் கொண்டொழுகும் பேதை பிறந்த 

குடிமடியுந் தன்னினும் முந்து . 
பரி .-- மடி- ( விடத்தகுவதாய ) மடியை , மடி கொண்டு - தன் 
னுள்ளே கொண்டு , ஒழுகும் - , பேதை - அறிவில்லாதான் , பிறந்த 
- , குடி- , - தன்னினும் - அவன் தன்னினும் , முந்து மடியும் - 
முந்துற அழியும் ; ( எ - று . ) 

அழிவுதருவதனை அகத்தேகொண்டு ஒழுகுதலின் பேதை 
என்றும் , அவனால் புறந்தரப்படுவ தாகலின் ‘ குடி தன்னினும் 
முந்துற அழியும் என்றுங் கூறினார் . ஆக்கத்திற் பிற்படினும் அழி 
வில் முற்படுமென்பதாம் . 

( கு - ரை .) குடிவாழ்க்கை ஒருவனாற் பாதுகாக்கப்படுவ தாத 
லால் அதன் அபிவிருத்தி அவனது உற்பத்தியினும் பிற்பட்ட 
தாகவே யிருக்கும் ; அவன் அதனைப் பாதுகாவாவிட்டாலோ, 
அதனழிவு அவனழிவுக்கு முற்பட்டுப்போம் : அதாவது - ஒருவன் 
பிறந்தபின் தலையெடுக்கிற குடி அவனது சீவ தசையிலேயே அழியு 
மென்க . அவன் தன்னினும் முந்துற - அக்குடியிற்பிறந்தவனாகிய 
மடியைத் தன்னிடங்கொண்டொழுகும் பேதையான அவன் இறத்த 
லினும் முன்னாக . அழிவு தருவதனை - தீங்கு விளைப்பதை ; சோம்பலை . 
அகத்தே - தன்னிடத்திலே . புறந் தரப்படுவது - பாதுகாக்கப்படு 
வது . முதலடியில் மடியெனவந்த சொல் இரண்டனுள் , முந்தியது - 
சோம்பல் ; பிந்தியது வயிற்றின் பெயர் - இலக்கணையால் , உள் 
என்ற பொருளில் வந்தது . இனி , மடிமடி என்பதனை வினைத் 


20ச 


திருக்குறள் 


சு . 


- 


. 


தொகையாகக் கொண்டு , அதற்கு - விடத்தகுவதாகிய சோம்ப 
லென்று பொருள் கூறி , 

தன்னுள்ளே என்பதனை வருவித்த 
தாக்குவாரும் உளர் . 

குடி மடிந்து குற்றம் பெருகும் மடிமடிந்து 

மாண்ட வுஞற்றி லவர்க்கு . 
பரி .--மடி மடிந்து - மடியின்கண்ணே வீழ்தலான் , மாண்ட 
திருந்திய , உஞற்று - முயற்சி , இலவர்க்கு - இலராயினார்க்கு , 
குடி மடிந்து- குடியும்மடிந்து , குற்றம் பெருகும் - குற்றமும் பல்கும் . 

மடிந்து எனத் திரிந்து நின்ற வினையெச்சம் , இலவர் என் 
னுங் குறிப்பு வினைப்பெயர்கொண்டது . குற்றங்கள் முன்னர்க் 
கூறுப . 
இவை நான்கு பாட்டானும் , மடியின் தீமை கூறப்பட்டது . 

ரை . ) சோம்பலில் அழுந்தி அதனால் சீர்திருத்தமான 
முயற்சியில்லா தவர்க்குக் குடியும் மடிந்து குற்றமும் மிகுமென்பதாம் . 
மடியின்கண்ணே வீழ்தலான் - சோம்பலில் அழுந்திய தனால் . திருக் 
திய - சீர் திருத்தமான . மடிந்து - கெட்டு . பல்கும் -மிகுதியாக உண் 
டாம் . திரிந்து நின்ற வினையெச்சம் - மடிய என்னும் காரணப்பொருட் 
செயவெனெச்சம் திரிந்த தென்க ; இது , மடிமடிந்து 
விடத்திலுள்ளது . குறிப்பு வினைப்பெயர் - இங்கே குறிப்புவினையா 
லணையும் பெயர் . முன்னர்.அடுத்த நான்கு குறள்களில் . கூறுப - 
சொல்வர் . குடிமடிந்து என் றதிலுள்ள மடிந்து என்றதும் 
செயவெனெச்சத் திரிபாம் . 

( ச ) 
சு 0 ஏ . நெடுநீர் மறவி மடிதுயி னுன்குங் 

கெடு நீரார் காமக் கலன் . 
பரி.-- மடி - மடியும் , நெடுநீர் - (விரைந்து செய்வதனை ) நீட் 
டித்துச் செய்யும் இயல்பும் . மறவி - மறவியும் , துயில் - துயிலும், 
நான்குஉம் - ( ஆகிய ) இந்நான்கும் , - கெடும் நீரார் - இறக்கும் 
இயல்பினையுடையார் , காமம் -விரும்பியேறும் , கலன் - மரக்கலம் . 

முன்னிற்கப்பாலதாய மடி , செய்யுள் நோக்கி இடைநின்றது . 
நெடுமையாகிய காலப்பண்பு , அதன்கண் நிகழ்வதாய செயன் 
மேல் நின்றது , கால நீட்டத்தையுடைய செயல்முதல் மூன்றும், 
தாமதகுணத்தில் தோன்றி உடன் நிகழ்வனவாகலின் , மடியொடு 
ஒருங்கு எண்ணப்பட்டன . இறக்கும் இயல்பு - நாள் உலத்தல் . 
இவை , துன்புறு நீரார்க்கு இன்புறுத்துவபோன்று காட்டி அவர் 
விரும்பிக் கொண்டவழித் துன்பத்திடைவீழ்த்தலின் , நாளுலந் 
தார்க்கு ஆக்கம் பயப்பதுபோன்று காட்டி அவர் விரும்பியேறிய 
வழிக் கடலிடை வீழ்க்குங் கலத்தினை யொக்கும் என்னும் 
உவமைக்குறிப்பு , காமக்கலன் என்னுஞ் சொல்லாற் பெறப் 
பட்டது . இதற்கு-. விரும்பிப்பூணும் ஆபரணம் என்று உரைப் 
பாரும் உளர் . 


- 


அதன்கண் 


சுக - ஆம் அதிகாரம் - மடியின்மை 

20 
( கு - ரை . ) நெடுநீர் மறவி மடி துயில் நான்கும் நாளுலந்த 
வர்க்கு ஆக்கம் பயப்பதுபோன்று காட்டி அவர் விரும்பி ஏறிய 
பின்பு கடலிடை வீழ்த்தும் கலன்போலு மென்றவாறு . காமக் 
கலன் போலு மென்னாது காமக்கலனென்று அபேதமாகக் 
கூறியது காட்சியணி . மடியென்பது ப்ரஸ்து தம் : ( சொல்லப் 
படவேண்டிய விஷயம் ) : நெடுநீர் முதலிய மற்றை மூன்றும் - அப்ர 
ஸ்து தம் : இவைகளை யெல்லாஞ் சேர்த்து கெடுநீரார் காமக்கலன் 
என்று ஒரு பொதுத்தன்மை கொடுத்துக் கூறியது - தீவகவணியின் 
பாற்படும் . விரைந்து செய் தவனை நீட்டித் துச்செய்யும் இயல்பு - 
காலதாமசஞ் செய்யுந் தன்மை : இது , வடமொழியில் தீர்க்க 
ஸூத்ரதா எனப்படும் . மறவி - மறப்பு . துயில் - தூக்கம் . முன் 
நிற்கற்பால தாய - ( இவ்வதிகாரம் மடியின்மையாதலால் ) முதலில் 
வைத்தற்குத்தக்க தான . நீண்ட இயல்புஎன நேரிற்பொருள் படும் 
நெடுநீர் என்றது - காலநீட்டித்துச் செய்தலென்ற பொருளில் 
வந்ததற்குக் காரணங் கூறுகிறது , நெடுமையாகிய காலப்பண்பு 

நிகழ்வதாய செயல்மேல் நின்றது என்றவாக்கியம் . 
காலப்பண்பு- காலத்திற்குரியகுணம் . அதன்கண்- அக்காலத்தில் . 
இது , காலத்தின் குணம் அதில் நிகழும் பொருள் மேல் ஏற்றிக்கூறப் 
பட்ட உபசாரவழக்காம் . காலநீட்டத்தையுடைய செயல் - காலதாமதத் 
தையுடைய காரியம் . செயல் முதல் மூன்று - நெடுநீர் , மறவி , துயில் 
என்பன . உடன் நிகழ்வன - கூடவே நடப்பன . நாள் உலத்தல் - 
ஆயுள்நாள் கழிதல் . துன்புறு நீரார்க்கு - துன்பமனுபவிக்குந் தன் 
மையுடையவர்க்கு . விரும்பிக்கொண்டவழி - (இத்தீக்குணங்களை ) 
விரும்பியேற்றுக் கொண்டபொழுது . வீழ்த்தலின் - தள்ளுதலால் . 
நாள் உலந்தார் - வாழ்நாள் கழிந்தவர் . ஆக்கம் பயப்பது - நன்மை 
தருவது . உவமைக்குறிப்பு - உபமானத்தைப்பற்றின விவரம் ( நீ ) 

படியுடையார் பற்றமைந்தக் கண்ணு மடியுடையார் 

மாண்பய னெய்த லரிது . 
பரி . - படி உடையார் - நிலம் முழுதும் ஆண்டாரது , பற்று - 
செல்வம் , அமைந்தக்கண்உம் - தானே வந்து எய்தியவிடத்தும் , 
மடி உடையார்- , ( அதனான் ) , மாண் பயன் - மாண்டபயனை , 
எய்தல் - எய்துதல் , அரிது - இல்லை ; ( எ - று . ) 

உம்மை - எய்தாமைவிளக்கிநின்றது . மாண்பயன் - பேரின் 
பம் . அச்செல்வம் , அழியாமற் காக்கும் முயற்சி இன்மையின் 
அழியும் ; அழியவே , தம் துன்பம் நீங்காது என்பதாம் . இதற்கு - 
‘ நிலம்முழுதும் உடைய வேந்தர் துணையாதல் கூடியவிடத்தும் 
என்று உரைப்பாரும் உளர் . 

( கு - ரை . ) சக்கரவர்த்திகளா யிருப்பாரிடத்துப் பெருஞ் செல் 
வம் தானேவந்தாலும் சோம்பலுடையராயின் அச்செல்வத்தை 
அழியாமற் காக்கும் முயற்சி அவர்களிடத்து இல்லாமையால் 
அச்செல்வம் அழியத் , துன்பம் நீங்காது : ஆதலால் , அவர் இன் 
பம் எய்தாரென்பதாம் . நிலம் முழுதும் ஆண்டார் - பூமி முழுவதை 
யும் அரசாட்சி செய்த சக்கரவர்த்திகள் . எய்திய இடத்தும் - சேர்ந் 


சுசு . 


20 சு 


திருக்குறள் 


உப 


- 


சு 


- 


1 


தாலும் . அதனான் - அச்செல்வத்தால் . மாண்ட - சிறந்த . படி 
யுடையார் பற்றமைந் தக்கண்ணும் என்ற உம்மையால் , சோம் 
பேறிகளுக்கு அப்படிப்பட்ட செல்வம் கிடைக்காதென்பது விளங் 
கும் ; உயர்வு சிறப்பும்மை , எதிர்மறை குறிக்கின்றது . ம்மை - 
உம் என்ற இடைச்சொல் . எய்தாமை - கிடைக்காமை . பற்று - 
செல்வமும் , துணையுமாம் ; பற்றப்படுவதென்ற காரணம்பற்றிய 
பெயர் : பற்றுதல் - விரும்புதல் , அடைதல் . படியுடையார் பற் 
றமைந்தக்கண்ணும் என்ற இடத்து இரண்டுவகையாகக் றிய 
உரைகளைக் கவனிக்க , அமைந்தக்கண் எதிர்காலவினையெச்சம் . 
மாண்பயன் பண்புத்தொகை 
சுமஎ . இடிபுரிந் தெள்ளுஞ்சொற் கேட்பர் மடி புரிந்து 

மாண்ட வுஞற்றில வர் . 
பரி .-- மடி புரிந்து - மடியை விரும்புதலான் , மாண்ட 
உஞற்று - முயற்சி , இலவர் இல்லாதார் , - இடி புரிந்து - ( தம் 
நட்டார் முன் ) கழறுதலை மிகச்செய்து , ( அதனாற் பயன்காணாமை 
யின் பின் ) , எள்ளும் - இகழ்ந்து சொல்லும் , சொல் - சொல்லை 
கேட்பர் - ; (எ - று .) 

இடி என்னும் முதனிலைத்தொழிற்பெயரான் , நட்டார் 
என்பது பெற்றாம் . அவரிகழ்ச்சி சொல்லவே , பிறரிகழ்ச்சி சொல் 
லாமையே முடிந்தது . அவற்றிற்கெல்லாம் மாறுசொல்லும் 
ஆற்றலின்மையின் , கேட்பர் என்றார் . 

( கு - ரை .) சோம்பேறிகள் முதன்முதலில் தம் சினேகிதரால் 
இடித்திடித்து நன்மதி கூறப்பட்டு அதனால் ஒரு பயனையும் காணா 
மையால் பின்பு அவராலேயே பழித்துக்கூறப்படுவ ரென்பதாம் . 
மாண்ட - சிறந்த . நட்டார் - சினேகிதர் . முன் - முன்பு ; காலம் . 
கழறு தலை மிகச்செய்து - இடித்திடித்து உறுதிமொழிகூறுதலை 
மிகு தியாகச்செய்து . அதனால் பயன்காணாமையின் - அந்த மிக்க 
உபதேசத்தால் இவர்களிடத்தில் யாதொரு பிரயோசனமும் உண்டா 
கக் காணாமையால் . காணாமையின் என்றது , [ எள்ளும் சொல் 
லும் ) என்பதனோடு இயையும் . முதனிலைத்தொழிற்பெயர் - பகுதியே 
தொழிற்பெயர்ப்பொருளில் வருவது ; ( முதனிலை - பகுதி : பகுபதத் 
தின் முதலில் நிற்பது .) முடிந்தது- அமைந்தது . மாறு சொல்லும் 
ஆற்றல் - பிரதியுத்தரஞசொல்லுந் திறமை . மடிபுரிந்து 

என்ப் 
தில் , புரிந்து - எச்சத்திரிபு : இது ‘ இலவர் என்றதைக் கொள் 
ளும் ; கீழ் சுச - ஆங் குற ளுரையிற் காண்க . 

மடிமை குடிமைக்கட் டங்கிற்றன் னென்னர்க்கு 

அடிமை புகுத்தி விடும் . 
பரி.-- மடிமை - மடியினது தன்மை , குடிமைக்கண் - குடிமை 
யுடையான் கண்ணே , தங்கின் - தங்குமாயின் , ( அஃது , அவனை ), 
தன் ஒன்னார்க்கு - தன் பகைவர்க்கு , அடிமை 

அடியனாந் 
தன்மையை , புகுத்திவிடும் - அடைவித்துவிடும் ; ( எ - று . ) 


( எ ) 


சு அ . 


- 


20 எ 


சுக - ஆம் அதிகாரம் - மடியின்மை 
மடியினதுதன்மை - காரியக்கேடு . குடிமை - குடிசெய்தல் 
தன்மை . அஃது அதனையுடைய அரசன் மேற்றதல் , ‘ தன்னொன் 
னார்க்கு என்றதனான் அறிக. அடியனாந்தன்மை - தாழ்ந்துநின்று 
ஏவல் கேட்டல் . 

இவை நான்குபாட்டானும் , * அக்குற்றங்கள் கூறப்பட்டன . 

( கு - ரை . ) சோம்பலுடைய அரசன் பகைவர் வசப்படுவான் 
என்பது கருத்து . காரியக்கேடு - செய்தொழிலழிதல் . குடிசெய் 
தல் - குடி வாழ்க்கையை விருத்திபண்ணு தல் . குடிப்பிறப்புக்குத் 
தக்க ஒழுக்கம் , குடிமை ; குடிப்பிறந்தாரது தன்மையைக் குடிமை 
யென்றா ரென்பது என்பதை , “ பிறப்பே குடிமை ” என்ற தொல் 
காப்பியச் சூத்திரவுரையிற்காண்க . அஃது அதனையுடைய அரசன் 
மேற்றாதல் தன் ஒன்னார்க்கு என்றதனால் அறிக . தன் பகைவர்க்கு 
என வருதலால் குடிமையென்றசொல் குடிமையுடைய அரசனை 
யுணர்த்துதல் விளங்கு மென்க . தாழ்ந்து - கீழ்ப்பட்டு , வணங்கி. 
ஏவல்கேட்டல் - அவர் ஏவிய கட்டளையைக் கேட்டு அதன்படி 
நடத்தல் . சுச - ஆம் குறளினுரையில் குற்றங்கள் முன்னர்க் 
கூறுப் என்று எழுதிய தனால் , மடிமைக் குற்றங்களை இங்கு அக் 
குற்றங்கள் என்று சுட்டினார் : அக்குற்றம் - சோம்பலாலுண்டாகிற 
குற்றம் . மடிமை , குடிமை , அடிமை என்றவற்றில் , மை - தன்மை 
யுணர்த்தும் விகுதி . குடிமை - பண்பாகுபெயர் ; இங்ஙனங்கொள் 
ளுதல் , நச்சினார்க்கினியர்க்கு உடன்பாடன்று : குடிமை யாண் 
மை .., அஃறிணைமருங்கிற் கிளந்தாங்கியலும் " என்ற தொல் 
காப்பியச் சூத்திர வுரையைக் காணக . 

( அ ) 
சுக . 

குடியாண்மை யுள்வந்த குற்ற மொருவன் 

மடியாண்மை மாற்றக் கெடும் . 
பரி : -- ஒருவன்- , - மடி ஆண்மை - ( தன் ) மடியாளுந்தன் 
மையை , மாற்ற - ஒழிக்கவே, -- குடி ஆண்மையுள் வந்த குற்றம் 
அவன்குடியுள்ளும் ஆண்மையுள்ளும் வந்த குற்றங்கள் ,கெடும்- ; 

மடியாளுந்தன்மை மடியுடைமைக்கு ஏதுவாய தாமத 
குணம் , ( குடியாண்மை என்பது - உம்மைத்தொகை . அவற் 
றின்கண் வந்த குற்றம் என்றது , மடியான் அன்றி முன்னே பிற 
காரணங்களான் நிகழ்ந்தவற்றை , அவையும் மடியாண்மையை 
மாற்றி முயற்சியுடையனாக நீங்கு மென்பதாம் . 

( கு - ரை . ) சோம்பலை மேற்கொள்ளாது முயற்சியுடையனாக 
இருப்பின் அவனுக்குப் பிறகாரணங்களால் நிகழ்ந்த குற்றம் நீங்கு 
மென்பதாம் . மடியாளுந் தன்மை - சோம்பலுடையவனாகும் இயல்பு . 
ஆண்மையாவது - ஆளுந்தன்மை ; இவ்வாண்மை , ஆளுந்தன் 
மையையேயன்றி ஆண்பாலாகிய தன்மையையும் உணர்த்தும் : 
இனி , ஆண்மையை . ஆள்வினையென்றும் உரைப்ப எனத் தொல் 

பி - ம் : மடிமைக்குற்றங்கள் . 


. 


20 அ 


திருக்குறள் 


காப்பியவுரையில் நச்சினார்க்கினிய ருரைத்ததை இங்கே அறிக. 
குடியாண்மையுள் என் றதொடர் - குடியுள்ளும் ஆண்மையுள்ளும் 
என விரிதலால் , உம்மைத் 
உம்மைத்தொகை. 

மடியானன்றி - சோம்பலினா 
லல்லாமல் . உயர்திணையும்மைத்தொகைக்குப் போல அஃறிணை 
யும்மைத் தொகைக்குப் பன்மைவிகுதி பெற்றே வரவேண்டு மென் 
னும் நியதி இல்லாமையால் , குடியாண்மை என நின்றது . 


சுக . மடியிலா மன்னவ னெய்து மடியளந்தான் 

தாஅய தெல்லா மொருங்கு . 
பரி : -அடி - ( தன் ) அடியளவானே , அளந்தான் - எல்லா 
வுலகையும் அளந்த இறைவன் , தாயது எல்லாம் - கடந்த பரப்பு 
முழுவதையும் , - மடிஇலா மன்னவன் - மடியிலாத அரசன் , 
ஒருங்கு எய்தும்- ( முறையான் அன்றி ) ஒருங்கே எய்தும் ; (எ -று . ) 

அடியளந்தான் என்றது , வாளாபெயராய் நின்றது . தாவி 
யது என்பது இடைக்குறைந்து நின்றது . எப்பொழுதும் வினை 
யின்கண்ணே முயறலின் , இடையீடின்றி எய்தும் என்பதாம் . 

இவையிரண்டு பாட்டானும் , மடியிலாதான் எய்தும் பயன் 
கூறப்பட்டது . 


( கு - ரை . ) சோம்பலில்லாத மன்னவன் நிலப்பரப்பு முழு 
வதையும் இடையீடின்றிப் பெறுவானென்பதாம் . அடியளவானே 
காலினளவைக்கொண்டு . இறைவன் - தலைவன் ; திருமால் : திரி 
விக்கிரமமூர்த்தி . கடந்த - தாவியளந்த . பரப்பு - விசாலமான 
இடம் . பரப்புமுழுதையும் - உலகமனைத்தையும் என்றபடி . முறை 
யான் அன்றி - ஒருபிறப்பில் 

ஓருலகையும் மற்றொருபிறப்பில் 
மற்றோருலகையுமாக இங்ஙனம் முறைமையாலல்லாமல் . ஒருங்கே 
எய்தும் - ஒருசேர அடைவான் . பின்னே தாயதெல்லாம் என 
வருதலால் , முன்னே அடியளந்தான் என்றது - அவ்வரலாற் 
றைக் குறிக்காமல் திருமாலென்றமாத்திரமாய் நின்ற தென்க . 
வாளா பெயராதல் - வெறும் பெயர்மாத்திரமா தல் . தாவியதென் 
பது என்று தொடங்கிய வாக்கியத்தால் , தாவு என்பதே பகுதி , 
தா என்னும்பகுதி உகரச்சாரியைபெற்ற தன்று என்பது பரிமே 
லழகர் கொள்கையெனத் தெரிகிறது . வினையின் கண்ணே முயற 
லின் - தொழிலில் முயற்சி செய்தலால் . இடையீடு இன்றி - இடை 
யில் விட்டிடு தலில்லாமல் . மன்னவன் எய்தும் - செய்யுமென்னும் 
வினைமுற்று ஆண்பாலிற் சென்றது . தாயது எல்லாம் - ஒருமைப் 
பன்மைமயக்கம் . தாயது என்றது - சாதியொருமையாய் உலகங் 
களையுணர்த்து மென்க . இனி , எல்லாம் என்பது - இங்கே பொரு 
ளின் பன்மை குறியாது பொருளின் பலவிடங்குறித்த தென்றும் , 
எஞ்சாமைப்பொருளில் வருவதோர் உரிச்சொலென்றுங் கொள்வ 
தும் ஒன்று . தா அயது - அளபெடை , செய்யுளோசைநிறைக்க 
வந்தது . 

( க ) 


சுஉ - ஆம் அதிகாரம் - ஆள்வினையுடைமை 


20 க 


சுகக . 


- 


சுஉ - ஆம் அதிகாரம் - ஆள்வினையுடைமை.. 

பரி : - அஃதாவது - இடைவிடாத மெய்ம்முயற்சியுடைய 
னாதல் . அஃது , ஆளும் , வினையெனக் காரியத்தாற் கூறப்பட்டது . 
மடிகெடுத்தாலும் வினைமுயற்சியானன்றி ஆளப்படாமையின் , 
இது மடியின்மையின்பின் வைக்கப்பட்டது . 

( கு - ரை . ) மெய்ம்முயற்சி - தேகபரிசிரமத்தாற் செய்யும் பிரயத் 
தனம் . முயற்சியாகிய காரணத்தால் தொழிலையாளுந் தன்மை 
உண்டாதல்பற்றி , ஆள் வினையென்ற காரியத்தின்பெயரால் முயற் 
சியைக் குறித்தது , காரியப்பெயர் காரணப்பெயராகவந்த உபசார 
வழக்கு . 

மடிகெடுத்தாலும் - சோம்பலையொழித்தாலும் . ஆள் 
வினை - வினைத்தொகை . 

அருமை யுடைத்தென் றசாவாமை வேண்டும் 

பெருமை முயற்சி தரும் . 
பரி :-(தம் சிறுமைநோக்கி ), அருமை உடைத்து என்று 
( நாம் இவ்வினை முடித்தல் ) அருமையுடைத்து என்று கருதி , 
அசாவாமை வேண்டும் தளராதொழிக ; பெருமை - (அது 
முடித்தற்கேற்ற ) பெருமையை , ( தமக்கு ), முயற்சி - , தரும் - 
உண்டாக்கும் ; (எ - று . ) 

‘சிறுமைநோக்கி என்பது பெருமைதரும் என்றதனா 
னும் , வினை முடித்தல் என்பது அதிகாரத்தானும் வருவிக்கப் 
பட்டன . விடாது முயல , தாம் பெரியராவர் ; ஆகவே, அரியன 
வும் எளிதின்முடியு மென்பதாம் . 

( கு - ரை . ) தம் சிறுமைநோக்கி நம்மால் இவ்வினையை முடித் 
தல் அருமையென்று தளர்ச்சியுறாது முயல்வார்க்கு , அம்முயற்சி 
அவ்வினையை முடித்தற்குஏற்ற பெருமையை யுண்டாக்குமென்ப 
தாம் . “ உண்டோ......பார்மேல் , முயன்றான் முடியாப்பொருள் ” 
என்றது , இங்குக் காணத்தக்கது . சிறுமை பெருமை என்றது - 
செல்வம் துணை சேனைமுதலியவற்றா லாவதை. அதுமுடித்தற்கு 
ஏற்ற- அத்தொழிலை முடிப்பதற்குத் தக்க . அதிகாரத்தானும் - அதி 
காரம் ஆள்வினையுடைமை என்பதாதலாலும் . அசாவாமை 
வேண்டும் என்பதை ஒருசொல்லாகக்கொண்டு , தளராதொழிக 
என்று உரைத்தார் . இதற்கு அரசர் என்பது - தோன்றாஎழு 
வாய் . இனி , அசாவாமை 

வேண்டும் என இருசொல்லாகக் 
கொண்டு, தளராமை இன்றியமையாதது என எழுவாயும் பயனிலையு 
மாகவுரைப்பினும் அமையும் . இவ்வுரைக்கு , வேண்டும் என்பது 
ஒருவகைவியங்கோளாம் ; இது , நச்சினார்க்கினியர்கருத்து . இனி , 
வேண்டப்படும் என்னுஞ் செயப்பாட்டுவினை , அகரச்சாரியையும் 
படுவிகுதியும் தொக்கு , வேண்டும் என வந்ததென்று கொள்ளு 
தலும் ஒன்று . 

வினைக்கண் வினைகெட் லோம்புல் வினைக்குறை 
தீர்ந்தாரிற் றீர்ந்தன் றுலகு , 
27 


சுக 2 , 


உகம் 


திருக்குறள் 


சன 


பரி: - வினை குறை தீர்ந்தாரின் - வினையாகிய குறையைச் 
செய்யாது விட்டாரை , உலகு தீர்ந்தன்று - உலகம் விட்டது ; 
( ஆதலால் ), வினைக்கண் - ( செய்யப்படும் ) வினைக்கண் , வினை 
கெடல் - தவிர்ந்திருத்தலை , ஓம்பல் - ஒழிக ; ( எ - று .) 

இன்றியமையாப்பொருள் ; அது , “ பயக்குறை 
யில்லைத் தாம் வாழுநாளே என்பதனானும் அறிக. இதற்கு - 
வினை செய்யவேண்டுங் குறையை நீங்கினாரின் நீங்கிற்று என்று 
உரைப்பாரும் உளர் . 

( கு - ரை . ) வினையாகிய இன்றியமையாப் பொருளைச் செய் 
யாது விடுவாரை உலகம் அலட்சியம் செய்துவிடுமாதலால் அர 

தன்னாற் செய்யப்படும் வினையைத் தவிரா திருக்கக்கடவ 
னென்பதாம் . உலகம் விட்டது - உலகத்தார் அங்கீகரியாமல் நீக் 
குவர் என்றபடி . வைசேடிகர் , பொருள் பண்பு தொழில் சாதி 
விசேடம் இயைபு என்பவற்றை அறுவகைப்பொரு ளென்றாற் 
போல , இங்கே , தொழில் பொருளெனப்பட்டது . அது - குறை 
யென்னுஞ்சொல் செய்யவேண்டுந்தொழிலென்ற பொருளை யுடைய 
தா தலை . “ பயக்குறையில்லை என்ற 

என்ற மேற்கோள் , படைப்புப் 
பலபடைத்துப் பலரோ டுண்ணு , முடைப்பெருஞ் செல்வராயினு 
மிடைப்படக் , குறுகுறு நடந்து சிறுகைநீட்டி , யிட்டுந்தொட்டுங் 
கவ்வியுந் துழந்து , நெய்யுடையடிசின் மெய்பட விதிர்த்து , மயக் 
குறு மக்களை யில்லோர்க்குப் , பயக்குறையில்லைத் தாம் வாழு 
நாளே ” என்ற புறநானூற்றுச் செய்யுளி லுள்ளது . ( இச்செய்யு 
ளின் நான்கு ஐந்தா மடிகள் , கீழ் “ அமிழ்தினு மாற்ற வினிதே 
தம்மக்கள் ,சிறுகையளாவிய கூழ் என்ற குறளி னுரையில் எடுத் 
தாளப்பட்டுள்ளன .) பயக்குறையில்லைத் தாம்வாழு நாளே என்ப 
தற்கு - ‘ பயனாகிய முடிக்கப்படும்பொரு ளில்லை , தாம் உயிர் வாழு 
நாளின்கண் என்று பொழிப்புரை கூறி , குறையென்பது - முடிக் 
கப்படுங்கால் முடிக்கப்படும் பொருள் என விசேடவுரையுங் குறித் 
துள்ளதை அந் நூலுரையிற் காண்க . இதற்கு - இக்குறளில் . 
வினைக்குறை தீர்ந்தாரின் தீர்ந்தன் றுலகு என்ற இரண்டாம் . 
வாக்கியத்துக்கு . இவ்வுரைக்கு , ‘ குறை என்பதற்கு - நிறைவற்ற , 
தென்றும் , நீங்கினாரின் என்பதற்கு - நீங்கினவரினின்று என்றும் 
பொருள் . இதற்கும் , உலகு என்பதே எழுவாய் : 

என்பதே எழுவாய் : வினை என் 
பதை எழுவாயாகக் கொள்ளின் , உலகு உலகத்தில் என்க . தீர்ந் 
தாரின் என்பது - இரண்டாம் உரைக்கு ஐந்தாம் வேற்றுமைவிரி 
யும் , முதலுரைக்கு இன் சாரியை பெற்ற இரண்டாம் வேற்றுமைத் 
தொகையுமாம் . ஓம்பல் - அல் ஈற்று உடன்பாட்டு வியங்கோள் . 
தீர்ந்தன்று - உடன்பாட்டு ஒன் றன்பால்முற்று . ஓம்பல் என்ப 
தற்கு , அரசன் - தோன்றா எழுவாய் . 

( உ ) 
தாளாண்மை யென்னுந் தகைமைக்கட் டங்கிற்றே 

வேளாண்மை யென்னுஞ் செருக்கு . 
பரி . - தாளாண்மை என்னும் - முயற்சியென்று சொல்லப் 
படுகிற , தகைமைக்கண் - உயர்ந்தகுணத்தின்கண்ணே , தங்கிற்று 


1 


- 


சுகம்.. 


சுஉ - ஆம் அதிகாரம் --- ஆள்வினையுடைமை 


உக்க 


நிலைபெற்றது : வேளாண்மை என்னும் - ( எல்லார்க்கும் ) உப 
காரஞ்செய்தலென்னும் , செருக்கு - மேம்பாடு : ( எ - று .) 

பொருள் கைகூடுதலான் உபகரித்தற்கு உரியார் முயற்சி 
யுடையாரென்பார் அவ்வக்குணங்கள் மேல்வைத்தும் . அது பிறர் 
மாட்டு இல்லை யென்பார் தங்கிற்றே என்றுங் கூறினார் . 

இவைமூன்றுபாட்டானும் , முயற்சியது சிறப்புக் கூறப் 


பட்டது . 


கின் 


என்ற 


உரையை 


என்ற 


சுகள் . 


( கு - ரை . ) முயற்சியுள்ள இடத்துத் தான் எல்லார்க்கும் உப 
காரியாந்தன்மை நிலைத்திருக்கு மென்பதாம் . கைகூடுதலான் - 
டைத்தலால் . அவ்வக்குணங்கள் மேல் வைத்து - தாளாண்மை 
யுடையாரே வேளாண்மையுடையவர் என்ற கருத்தைத் தாளாண் 
மையிலேயுள்ளது வேளாண்மை என அந்தந்தக்குணத்தின்மேல் 
ஏற்றி . அது பிறர்மாட்டு இல்லை - உபகாரியாந்தன்மை முயற்சி 
யில்லாதவரிடத்து இல்லை . தங்கிற்றே என்ற பிரிநிலையேகாரம் , 
பிரித்து , தகைமைக்கண் என்றதனோடு கூட்டப்பட்டது ; இதனை 
குணத்தின்கண்ணே நிலைபெற்றது 

நோக்கி 
யறிக . தாளாண்மை வேளாண்மை யென்பன இப்பொருளனவா 
தலை தாளாளனென்பான் கடன்படாவாழ்பவன் , வேளாளனென் 
பான் விருந்திருக்கவுண்ணாதான் 

திரிகடுகத்திலும் , 
வேளாண்மை செய்து விருந்தோம்பி வெஞ்சமத்து , வாளாண்மை 
யாலும் வலியராய்த் - தாளாண்மை , தாழ்க்கு மடிகோ ளிலராய் 
வருந்தாதார் என்ற பழமொழியிலுங் காண்க . செருக்கு - பெரு 
மிதம் . 

( க ) 
தாளாண்மை யில்லாதான் வேளாண்மை பேடிகை 

வாளாண்மை போலக் கெடும் . 
பரி : - தாளாண்மை இல்லாதான் முயற்சியில்லாதவன் , 
வேளாண்மை - உபகாரியாந்தன்மை , -பேடி - (படை கண்டால் 
அஞ்சும் ) பேடி , ( அதனிடை ), கை வாள் ஆண்மை போல - (தன் ) 
கையில் வாளை யாளுதல் தன்மை போல கெடும் - இல்லையாம் . 

ஆள் என்பது - முதனிலைத் தொழிற்பெயர் . பேடி வாளைப் 
பணிகோடற் கருத்துடையளாயினும் அது தன் அச்சத்தால் 
முடியாதவாறுபோல , முயற்சியில்லாதான் பலர்க்கும் உபகரித்தற் 
கருத்துடையனாயினும் அது தன் வறுமையான் முடியாது என்ப 
தாம் . வாளாண்மை என்பதற்கு - வாளாற்செய்யும் ஆண்மை 
என்று உரைப்பாரும் உளர் . 

இதனான் , அஃது இல்லாதானது குற்றம் கூறப்பட்டது , 

( கு - ரை .) இக்குறளின் கருத்து , பரிமேலழகருரையில் தெளி 
வாகவும் விரிவாகவும் கூறப்பட்டுள்ளது . படை - சேனை . அதனி 

அப்படையில் வாளை யாளுதல் - வாளாயுதத்தைக் கைக் 


உகஉ 


திருக்குறள் 


கொண்டு போர்த்தொழிலைச் செய்தல் . ஆள் என்பது ஆளுத 
லென்னும் பொருள் பட்டு முதனிலைத்தொழிற்பெயராதல் வா 
ளாண்மை என்றவிடத்தி லென்க . பணிகோடற் கருத்து - தொழில் 
செய்யவேண்டுமென்னும் எண்ணம் . பணிகேர்டல் - உபயோகித் 
தல் . இரண்டாம் உரைக்கு , ஆண்மை - ஆடவர் தன்மை , பௌ 
ருஷம் , பராக்கிரமம் . அஃது - முயற்சி . பேடி - பெண்ணுறுப்பு 
மிக்கு ஆணுறுப்புக்குறைந்த நபும்சகம் . 
சுக .. இன்பம் விழையான் வினைவிழைவான் றன்கேளிர் 

துன்பந் துடைத்தூன்றுந் தூண் . 
பரி.- இன்பம் விழையான்- ( தனக்கு ) இன்பத்தை விரும்பா 
னாகி , வினை விழைவான் - வினை முடித்தலையே விரும்புவான் , 
தன் கேளிர் - தன் கேளிராகிய பாரத்தின் , துன்பம் - துன்பத் 
தினை , துடைத்து - நீக்கி , ஊன்றும்- ( அதனைத் ) தாங்கும் , தூண் 
தூணாம் ; (எ - று . ) 

இஃது - ஏகதேசவுருவகம் . ஊன்றும் என்றது அப்பொருட் 
டாதல் , " மதலையாய் மற்றதன் வீ w ன்றியாங்கு என்பதனானும் 
அறிக . சுற்றத்தார் நட்டாரது வறுமையுந் தீர்த்து அவர்க்கு 
ஏமஞ்செய்யும் ஆற்றலையுடையனாம் ; எனவே , தன்னைக் கூற 
வேண்டா வாயிற்று . காரியத்தை விழையாது காரணத்தை 
விழைவான் எல்லாப்பயனும் எய்தும் என்றதனால் , காரணத்தை 
விழையாது காரியத்தை விழைவான் யாதும் எய்தான் என்பது 
பெற்றாம் . 

இதனால் , அஃது உடையானது நன்மை கூறப்பட்டது . 

( கு - ரை .) தனக்கு இன்பத்தை விரும்பாது காரியம் முடித்த 
லையே விரும்புபவன் தன் கேளிரின் வறுமையையும் தீர்த்து அவர் 
கட்குப் பாதுகாப்புச்செய்யும் வல்லமையையும் பெறுவானென்ட 
தாம் . கேளிர் - சுற்றத்தாரும் 

நண்பரும் . ( ஒருவர்க்கொருவர் 
யேர்கக்ஷேமங்களைக் ) கேட்பவ ரென்பது பற்றிய காரணப்பெயர் ; 
இதனை கேண்மை என்னும் பண்பினடியாப் பிறந்த தென்னலாம் . 
அதனை - அக்கேளிராகிய பாரத்தை . இங்கே முயற்சியுடையானை 
தூண் என்றதற்கு ஏற்ப , அவனுறவினரை பாரம் என்னாமை 
யால் , ஏகதேசவுருவகம் . அப்பொருட்டு- தாங்குமென்னும் பொருளை 
யுடையது . “ மதலையாய் என்ற மேற்கோள் “சிதலை தினப்பட்ட 
வாலமரத்தை , மதலையாய் மற்ற தன் வீ w ன்றியாங்குக் , கு தலைமை 
தந்தைகட் டோன்றிற் றான்பெற்ற , புதல்வன் மறைப்பக் கெடும் 
என்ற நாலடியாரில் உள்ளது ; இதில் , இரண்டாமடிக்கு - அம்மரத் 
தின் விழுது தூணாய்நின்று தாங்கினாற்போல என்று பொருள் . 
அவர்க்கு - சுற்றத்தார் நட்டார் என்ற அவர்கட்கு . ஏமம் செய்யும் 
ஆற்றலை - பாதுகாப்புச்செய்யும் 

வலிமையை . தன்னைக் கூற 
வேண்டா - தன்னைப்பாதுகாத்துக்கொள்ளவல்லவ னென்பதைச் 
சொல்லவேண்டுவதில்லை . காரியத்தை விழையாது காரணத்தை 
விழைவான் - முயற்சியின் பயனாகிய 

இன்பத்தை விரும்பாமல் 
அதற்குஏ துவான முயற்சியையே விரும்புபவன் . காரணத்தை 


உக்க 


சுஉ -ஆம் அதிகாரம் - ஆள்வினையுடைமை 


சுகசு . 


விழையாது காரியத்தை விழைவான் - முயற்சியை விரும்பாமல் 
இன்பத்தை மாத்திரம் விரும்புபவன் . யாதும் எய்தான் - ஒருபய 
னையும் அடையான் . இங்ஙனம் பெற்றது , அருத்தாபத்தி . அஃது 
உடையான் - முயற்சியுடையவன் . 

( H ) 
முயற்சி திருவினை யாக்கும் முயற்றின்மை 

இன்மை புகுத்தி விடும் . 
பரி : - முயற்சி - ( அரசர்மாட்டு உளதாய ) முயற்சி , திருவினை 
ஆக்கும்- ( அவரது ) செல்வத்தினை வளர்க்கும் ; முயற்று இன்மை 
அஃது இல்லாமை , இன்மை புகுத்திவிடும் - வறுமையை யடை 
வித்துவிடும் ; ( எ - று . ) 

செல்வம் - அறுவகையங்கங்கள் . வறுமை - அவற்றான் வறிய 
ராதல் . அதனை அடைவிக்கவே , பகைவரான் அழிவ ரென்பது 
கருத்து . 

( கு - ரை . ) முயற்சி திருவையுண்டாக்கும் : முயற்சியின்மையோ 
வறுமையையுண்டாக்கும் : உண்டாக்கவே , அரசன் பகைவர்க்கு 
எளியனாமென்பதாம் . அரசர்மாட்டு - அரசரிடத்தில் . அரசியலாத 
லால் , அரசர்மாட்டு வருவிக்கப்பட்டது. அஃது இல் 
லாமை - . 

முயற்சியின்மை . அறுவகை அங்கங்கள் - அமைச்சு , நாடு , 
அரண் , பொருள் , படை , நட்பு என்பன ; “ படை குடி கூழமைச்சு 
நட்பரணாறு , முடையா னரசரு ளேறு என்றார் , கீழ் இறைமாட்சி 
என்ற அதிகாரத்திலும் ; அங்கு , ஆறுமுடையான் என்ற தனால் , 
அவற்றுள் ஒன்று இல்வழியும் அரசனீதி 

செல்லாதென்பது 
பெற்றாம் ; வட நூலார் இவற்றிற்கு அங்கமெனப் பெயர்கொடுத்த 
தூஉம் அது நோக்கி என உரைத்ததனால் , இவற்றின் இன்றி 
யமையாச்சிறப்பினை யறிக . அவற்றான் வறியராதல் அவ்வங்கங் 
களாற் குறைவுபட்டவராதல் . அதனை - வறுமையை . முயற்று - 
முயல் என்னும்பகுதி று விகு திபெற்ற தொழிற்பெயர் . 
சுகஎ . மடியுளாண் மாமுகடி யென்ப மடியிலான் 

தாளுளா டாமரையி னுள் . 
பரி .-- மா முகடி - கரிய சேட்டை , மடி உளாள் - ( ஒருவன் ) 
மடியின்கண்ணே உறையும் ; தாமரையினாள் - திருமகள் , மடி 
இலான் தாள் உளாள் - மடியிலாதானது முயற்சிக்கண்ணே 
உறையும் , என்ப - என்றுசொல்லுவர் , ( அறிந்தோர் ) ; ( எ - று . ) 

பாவத்தின்கருமை , அதன்பயனாய முகடிமேல் ஏற்றப்பட் 
டது . மடியும் முயற்சியும் உடையார்மாட்டு நிலையை , அவைதம் 
மேல்வைத்துக் கூறினார் . 

இவை இரண்டுபாட்டானும் , அவ்விருமைக்கும் ஏது கூறப் 


( சு ) 


பட்டது . 


( கு - ரை . ) முயற்சியில்லானிடத்து வறுமையும் முயற்சியுடை 
யானிடத்துச் செல்வமும் நிலைத்திருக்குமென்பதர்ம் . கரிய சேட் 


உகர 


திருக்குறள் 


1 


LDT 


டை - கருநிறமுடைய மூதேவி . சேட்டை - ஜ்யேஷ்டா; மூத்தவள் : 
இதன் எதிர்மொழி - கனிட்டை , இளையவள் ; திருப்பாற்கடல் 
கடைந்தபொழுது அதனினின்று முதலில் கருநிறமுடைய மூதேவி 
யும் , பின்பு செந்நிறமுடைய ஸ்ரீதேவியும் தோன்றின ராதலால் , 
மூத்தாள் சேட்டை என்பன - மூதேவிக்கும் , இளையாள் கனிட்டை 
என்பன - திருமகளுக்கும் பெயர்களாம் . இங்கே , மடி - சோம்பல் ; 
உறையும் - தங்குவள் . 

தங்குவள் . பாவத்தைக் கருநிறமுடைய தென்றும் 
புண்ணியத்தை வெண்ணிறமுடைய தென்றும் உருவமில்லாத 
வற்றிற்கும் நிறங் கற்பித்துக்கூறுதல் , கவிமரபு . அதன் - பாவத் 
தின் . மடியும் முயற்சியும் ......கூறினார் என்ற வாக்கியத்தின் 
கருத்து - சோம்பலுள்ளவனிடத்து மூதேவியும் , முயற்சியுள்ளவ 
னிடத்து இலக்குமியும் தங்குவ ரென்ற தன்மையை , சோம்பலில் 
மூதேவியும் , முயற்சியில் இலக்குமியும் தங்குவர் என்று கூறினா 
ரென்பது ; இது - பண்பியின் தன்மையைப் பண்பின்மே லேற்றிக் 
கூறிய உபசாரவழக்கு. மடியிலான் செல்வம் போல் மரைந்த என் 
றார் கலித்தொகையிலும் . அவ்விருமைக்கும் ஏது - முயற்சியில்லா 
தானது குற்றத்திற்கும் , முயற்சியுடையவனது நன்மைக்கும் கார 
ணம் . என்பது - கருமையென்னும் பொருளதா தலை மாவே 
பெருமையுங் கருமையுஞ்சூதமும் என்ற திவாகரத்தாலும் அறிக . 
தாமரையினாள் - செந்தாமரைமலரில் வாழ்பவள் . தாமரை 
ரஸம் என்னும் வடமொழியின் சிதை வென்பர் . முகடியென்னுஞ் 
சொல் இப்பொருளதா தலை “ சூதென்னும் , முகடியான் மூடப் 
பட்டார் " என்னுங் குறளிலுங் காண்க . மடி - மடியிடம் , தாள் - 
பாதம் என்னும் பொருளும் தோன்ற மடி தாள் என்ற சொல்லைப் 
பெய்த நயம் பாராட்டத்தக்கது . 
சுகஅ . பொறியின்மை யார்க்கும் பழியன் றறிவறிந்து 

ஆள் வினை யின்மை பழி . 
பரி .-- பொறி இன்மை-( பயனைத்தருவதாய ) விதியில்லாமை , 
யார்க்குஉம் பழி அன்று - ஒருவற்கும் பழியாகாது ; அறிவு அறி 
ந்து - அறியவேண்டுமவற்றை யறிந்து , ஆள்வினை இன்மை - 
வினைசெய்யாமையே , பழி - பழியாவது ; ( எ - று . ) 

அறியவேண்டுவன - வலி முதலாயின . தெய்வம் இயையா 
வழி ஆள்வினையுடைமையாற் பயனில்லை என்பாரை நோக்கி , 
• உலகம் பழவினைபற்றிப் பழியாது : ஈண்டைக் குற்றமுடைமை 
பற்றியே பழிப்பது என்றார் ; அதனால் , விடாது முயல்க என் 
பது - குறிப்பெச்சம் . 

( கு - ரை . ) அரசன் பகைவரின் வலி முதலிய அறிந்து முயல 
வேண்டும் : அவ்வாறு முயலவும் பயனைத் தருவதாகிய விதி இல்லா 
மையால் தொடங்கிய காரியம் முற்றுப்பெறாவிடினும் அன்னானை 
எவரும் பழியாரென்பதாம் . ஆய - ஆகிய . விதி - இருவினைப் 
பயன் செய்தவனையே சென்று அடைதற்கு ஏதுவாகிய நியதி ; 
ஊழ் . வலி முதலாயின - வலியும் காலமும் இடனும் என்பன ; 
கீழ் சங.ஆங் குறளினுரையையும் , -அ, முக , * o - அதிகாரங்களை 
யும் காண்க , 

தெய்வம் இயையாவழி - ஊழ்வினை அனுகூலியாத 


( எ ) 


சுஉ - ஆம் அதிகாரம் - ஆள்வினையுடைமை 


உகடு 


வது . 


“ ஆம் 


சுகக . 


விடத்து . உலகம் உலகத்தார் . பழவினைபற்றி - முன்செய்த 
நல்லூழ் இல்லாமைபற்றி பழியாது - ( அவ்வி தியின்மையைப் ) 
பழியார் . ஈண்டைக்குற்றமுடைமை - இம்மையில் முயற்சிசெய்யா 
மையாகிய குற்றத்தை யுடைத்தாயிருத்தல் . குறிப்பெச்சம் - 
சொல்லப்படாமல் எஞ்சி நின்றபொருள் குறிப்பால் உணரப்படு 

பொறியென்பது - விதியென்னும் பொருள தா தலை 
பொருள்க ளாகுமது யார்க்கு மழிக்கொண்ணா, போம்பொருள்கள் 
போகுமது பொறியின்வகை வண்ணம் என்ற சிந்தாமணியிலுங் 
காண்க . அறியவேண்டுவனவற்றை அறிவு என்றது - ஆகு 
பெயர் . ஆள்வினையின்மை - மொழிமாற்றி , வினையை ஆளுதலில் 
லாமை யென்க . அறிந்து என்ற வினையெச்சம் - ஆளுதெலென்ற 
தனையேனும் இல்லாமையென்றதனையேனும் கொண்டு முடிதற் 
கேற்றது . ஆளுதலென்பதனைக் கொள்ளுமிடத்து அறிதலும் 
முயலுதலும் ஆகிய இரண்டுமில்லை யென்றும் , இல்லாமையைக் 
கொள்ளுமிடத்து அறிவிருந்து முயற்சிமாத்திரமில்லையென்றுங் 
கருத்தாம் ; இதனை நுட்பமாக நோக்குக . “ எண்ணியொரு கருமம் 
யார்க்குஞ் செய்யொண்ணாது , புண்ணியம் வந்தெய்து போதல் 
லால் " என்பது , நல்வழி . 

தெய்வத்தா ஓகா தெனினு முயற்சிதன் 

மெய்வருத்தக் கூ.லி தரும் . 
பரி : - தெய்வத்தான் ஆகாது எனின் உம் - ( முயன்ற வினை ) 
பால்வகையால் கருதிய பயனைத் தாராதாயினும் , முயற்சி 
தன் மெய் வருத்தம் கூலி தரும் - தனக்கு இடமாய உடம்பு 
வருந்திய வருத்தத்தின் கூலியளவுதரும் ( பாழாகாது ) ; ( எ - று . ) 

தெய்வத்தான் ஆயவழித் தன் அளவின் மிக்கபயனைத்தரும் 
என்பது உம்மையாற் பெற்றாம் . இருவழியும் பாழாக 
யின் , தெய்வம் நோக்கியிராது முயல்க என்பது கருத்து . 

( கு - ரை .) முயற்சியானது தெய்வம் அனுகூலித்தபோது மிக்க 
பயனை த்தர , தெய்வம் அனுகூலியாதபோது சிறிது பயனையாவது 
தருமாதலால் தெய்வத்தை நோக்கியிராமல் முயல்க என்பதாம் . 
பால்வகையால் - விதிவசத்தால் . தனக்கு - அம் முயற்சிக்கு . பாழ் 
- வீண் . தெய்வத்தான் ஆயவழி - விதி அநுகூலித்தபொழுது 
என்க . தன் அளவின் மிக்க - முயற்சியினளவினும் மிகு தியான . 
இழிவுசிறப்பும்மையைக்கொண்டு இக்கருத்துக்கொள்ளப்பட்டது . 
இருவழியும் - தெய்வம் அனுகூலியாதபொழுதும் , அனுகூலித்த 
பொழுதும் . இருவழியும் பாழாகல் இன்மையின் என்றது - தெய் 
வத்தாலாகா தபொழுது சிறிதுபயன் தந்தும் , தெய்வத்தாலாகிய 
பொழுது பெரும்பயன் தந்தும் பலித்தலால் . தெய்வம்நோக்கியி 
ராது - ஊழ்வினையையே நம்பி யெதிர்பார்த்திராமல் . 

( க ) 
சு 20 . ஊழையு முப்பக்கங் காண்ப ருலைவின்றித் 

தாழா துஞற்று பவர் . 
பரி: - ஊழைஉம் - (பயனைவிலக்குவதாய ) ஊழினையும் , உ 
பக்கம் காண்பர் - புறங்காண்பர் : உலைவு - இன்றி ( அவ்விலக் 


லின்மை 


2 கசு 


திருக்குறள் 


T 


கிற்கு ) இளையாது , தாழாது உஞற்றுபவர் - ( வினையைத் ) தாழ் 
வறமுயல்பவர் , (எ - று .) 

தாழ்வு அறுதல் - சூழ்ச்சியினும் , வலி முதலிய அறிதலினும் , 
செயலினும் குற்றமறுதல் . ஊழ் ஒருகாலாக இருகாலாக அல் 
லது விலக்காமையின் பலகால் முயல்வார் பயனெய்துவ ரென் 
பார் , உப்பக்கங் காண்பர் என்றார் . 

தெய்வத்தான் இடுக்கண் வரினும் முயற்சி விடற்பால 
தன்று என்பது , இவைமூன்று பாட்டானும் கூறப்பட்டது , 

( கு - ரை .) ஊழ் பயனைவிலக்குகின்றது : மனச்சோர்வு கொள் 
ளாது மேன்மேல் முயல்பவர் , பயனை விலக்குவதாகிய அந்த ஊழை 
யும் புறங்கொடுத்தோடச் செய்வரென்க . பயனை விலக்குவதாய 
ஊழ் என்றது - கொடுவிதியை . புறம்காண்பர் - முதுகுகொடுக்கப் 
பார்ப்பர் ; தோல்வியடையச் செய்வர் . தாழ்வு அற - தாழாமல் : 
உப்பக்கம் - பின்பக்கம் ; இதில் , உகரச்சுட்டு பின் என்னும் பொரு 
ளைக் குறித்தது : உகரம் எதிர்முகமின்றிப் பின்னிற்கும் பொருளை 
யுஞ் சுட்டுமெனக் காண்க . உகரம் அவ்வாறு சுட்டி நிற்பதை 
ஊழையு முப்பக்கங் காண்பர் என்பதற்குப் பின்பக்கமாய் முதுகு 
காட்டிக் காண்பர் என்று பொருள் கூறுதலால் காண்க என்றது , 
ராமாநுஜகவிராயருரைநடை . சூழ்ச்சி - ஆலோசனை . 

இடுக்கண் 
- துன்பம் . ஊழையும் , உம் - உயர்வு சிறப்பு ; அது - “ ஊழிற் 
பெருவலி யாவுள மற்றொன்று , சூழினுந் தான் முந்துறும் " எனக் 

றிய அதன்வலிமையை விளக்கும் . காண்பர் என்றதில் , காணு 
தல் - செய்தலென்னுங் கருத்துடையது . உலைவு - தொழிற்பெயர் . 
கீழ் “ ஆகூழாற்றோன்றுமசைவின்மை கைப்பொருள் , போகூழாற் 
றோன்றுமடி ” , “ பரியினுமாகாவாம் பாலல்ல " , " வகுத்தான் வகுத்த 
வகையல்லாற் கோடி , தொகுத்தார்க்கும் துய்த்த லரிது ” என 
ஊழென்னும் அதிகாரத்தில் ஊழின்வலிமையை மிகவற்புறுத்திக் 
கூறிய ஆசிரியர் , இங்கு இக்குறளாலும் கீழ்க்குறளாலும் அதனி 
னும் முயற்சி வலிய தென்றது , முயற்சி இன்றியமையாதென்பதை 
உறுதிப்படுத்தும்பொருட்டுக் கூறியதே யென அறிக . இங்ஙனங் 
கொண்ட வழியே மாறுகொளக்கூறல் என்னுங் குற்றம் . இல் 
லா ததாம் . தொட்டனைத்தூறு மணற்கேணி மாந்தர்க்குக் கற் 
றனைத் தூறு மறிவு " என்ற குறளினுரையில் , பரிமேலழகர் இஃது 
ஊழ் மாறுகொள்ளாவழியாகலின் , மேல் உண்மையறிவே மிகும் " 
என்றதனோடு மலையாமை யறிக எனஉரைத்ததும் காண்க . அன்றி 
யும் , மார்க்கண்டேயர்போல்வார் சிறுபான்மை முயற்சியால் ஊழை 
வென்ற துபற்றியுமாம் ; “ உலையாமுயற்சி களைகணா வூழின் , வலி 
சிந்தும் வன்மையு முண்டே - யுலக றியப் , பான்முளை தின்று மறலி 
யுயிர் குடித்த, கான்முளையே போலுங் கரி " என்ற நீதிநெறிவிளக் 
கத்தை யறிக . 

( க 0 ) 
ஆம் அதிகாரம் - இடுக்கணழியாமை 
பரி : - அஃதாவது - வினையின்கண் முயல்வான் தெய்வத்தா 
பொருளின்மையானாக , மெய்வருத்தத்தானாக தனக்கு 


கூட 


சா . 


னாக , 


சுகூ - ஆம் அதிகாரம் - இடுக்கணழியாமை 


உன் 


4 


ளால் 


. 


- 


சுஉக . 


இடுக்கண்வந்துழி அதற்கு மனங்கலங்காமை . அதிகாரமுறைமை 
யும் இதனானே விளங்கும் . 

( கு - ரை . ) வினை இங்கே , தொழில் . பரிமேலழகருரை 
ஊழானுக தெய்வத்தானுக என்று இருக்கவேணும் : இஃது 
இரண்டு ஐந்தாங் - குறள்களி னுரையிலுள்ள வாக்கியங்க 
அறியப்படும் . 

ஆக - ஆவது : விகற்பப் பொருளில் 
வந்த இடைச்சொல் . துன்பம் நேர்ந்தகாலத்தில் கண் 
குதல் பற்றி , அதற்கு டுக்கணென்று பெயர் ; இடுங்குகண் 
என்பது , இடுக்கண் என விகாரப்பட்ட தென்க : காரியத்தின் 
பெயர் , காரணத்தின்மேல் நின்றது ; இதனைத் தொல்காப்பிய 
வுரையில் 

இடுக்கணென்பது - மலர்ந்த நோக்கமின்றி மையல் 
நோக்கம்பட வரும் இரக்கம் என்ற துகொண்டு அறிக . வந்துழி 
வந்தவிடத்து ; வந்தவுழி என்பதன் தொகுத்தல் . ஆள்வினை 
யுடையானுக்கு இடுக்கணுக்கு அழிதல்கூடா தென்பது , அதிகார 
முறைமைக்குக் காரணம் . இதனானே - கீழ்க்கூறிய வாக்கியத்தால் 
என்றபடி . 

இடுக்கண் அழியாமை நான்காம் வேற்றுமைத் 
தொகை . அழியானை 

அழியாமை - எதிர்மறைத்தொழிற்பெயர் . 

இடுக்கண் வருங்கானகுக வதனை 

அடுத்தூர்வ தஃதொப்ப தில் . 
பரி.- ( ஒருவன் ), இடுக்கண் வரும் கால்- ( வினையால் தனக்கு ) 
இடுக்கண் வருமிடத்து , நகுக - ( அதற்கு அழியாது உள் ) மகிழ்க 
அதனை அடுத்து ஊர்வது - அவ்விடுக்கணை மேன்மேல் அடர 
வல்லது , அஃது ஒப்பது இல் - அம்மகிழ்ச்சி போல்வது பிறிது 
இல்லை , ( ஆகலான் ) ; ( எ - று . ) 

வினை இனிது முடிந்துழி நிகழற்பாலதாய மகிழ்ச்சியை 
அதற்கு இடையே இடுக்கண்வருவழிச் செய்யவே, அவன் அழி 
வின்றி மனவெழுச்சியான் அதனைத் தள்ளி அக்குறைமுடிக்கும் 
ஆற்றலுடையனா மாகலின் , அதனை யடுத்தார்வ தஃதொப்ப 
தில் " என்றார் . 

( கு - ரை .) ஒரு தொழிலைச் செய்துவரும்போது ஊழ்வினை 
யால் துன்பம் நேரினும் மகிழ்ச்சி செய்யவே , அவன் அழிவின்றி 
மனவெழுச்சியால் வந்த இடுக்கணை யொழித்து அந்தக் காரியக் 
குறையை முடிக்கும் 

ஆற்றலுடையனாவனென்பதாம் . வினை , 
இங்கே , விதி . அழியாது மனங்கலங்காமல் . உள் 

மனம் . அடர 
வல்லது - நெருக்கியழிக்கவல்லது . நிகழற்பாலது 

ஆய - உண் 
டாகத்தக்கதான . அதற்கு இடையே - வினை முடிவ தன் மத்தி 
யில் . மனவெழுச்சி - உற்சாகம் ; எழுச்சி - கிளர்ச்சி . அதனைத் 
தள்ளி - இடுக்கணையொழித்து . அக்குறை - அந்தக்காரியக்குறை 

காலமென்னும் வடசொல்லின் கடைக்குறை . வருங் 
கால் - எதிர்காலப்பெயரெச்சத்தொடர் ; நகுக - வியங்கோள் . ( க ) 

வெள்ளத் தனைய விடும்பை யறிவுடையான் 

உள்ளத்தி னுள்ளக் கெடும் . 
பரி : - வெள்ளத்து அனைய - வெள்ளம்போலக் கரையில 
வாய , இடும்பை இடும்பைகளெல்லாம் , அறிவு உடையான் 

28 


- 


. 


வை . 


கால் 


சுஉஉ . 


உக்அ 


திருக்குறள் 


உள்ளத்தின் உள்ள கெடும் - அறிவுடையவன் தன் உள்ளத் 
தான் ( ஒன்றனை ) * நினைக்க ( அத்துணையானே ) கெடும் ; ( எ - று .) 

இடும்பையாவது உள்ளத்து ஓர்கோட்பாடே யன்றிப் 
பிறிதில்லை யென்பதூஉம் அது மாறுபடக்கொள்ள நீங்கு மென் 
பதூஉம் அறிதல்வேண்டுதலின் அறிவுடையான் என்றும் , அவ் 
வுபாயத்து எண்மைதோன்ற உள்ளத்தினுள்ள என்றுங் 
கூறினார் . 

இவை இரண்டுபாட்டானும் , ஊழினானாய இடுக்கணால் 
அழியாமைக்கு உ.பாயம் கூறப்பட்டது. 

( கு - ரை . ) அளவுகடந்த இடும்பைகளையெல்லாம் அறிவுடை 
யான் இன்பமாக நினைக்க அவ்வளவானே கெடுமென்பதாம் . இடும் 
பை துன்பம் . உள்ளத்தான் - மனக்கிளர்ச்சியால் என்றபடி ; மனோ 
தைரியத்தா லென்க . ஒன் றனை - ( அவ்விடும்பைக்கு மாறான ) ஒரு 
பொருளை . அத்துணையானே - அந்நினைவுமாத்திரத்தால் . உள் 
ளத்து ஓர்கோட்பாடு - மனத்தின் ஒருகொள்கை ; இங்ஙனமாதலை , 
மனமானது - சுகம் முதலிய அனுபவித்தற்குக் கருவியாகிய இந்தி 
ரியம் என்ற தருக்கசங்கிரக வாக்கியங்கொண்டு உணர்க . அது 
அவ்விடும்பை . மாறுபடக் கொள்ள - இன்பமாக நினைக்க . 
னம் நினைத்தல் சாத்தியமா தலை வை ததனையின் சொல்லாக் 
கொள்வானு நெய்பெய்த , சோறென்று கூழை மதிப்பானும் - 
ஊறிய , கைப்பதனைக் கட்டியென் றுண்பானு மிம்மூவர் , மெய்ப் 
பொருள் கண்டு வாழ்வார் " என்றதிலுங் காண்க . உபாயத்து 
எண்மை உபாயத்தினது செய்தற்கெளிய தன்மை . உள்ள- கார 
ணப்பொருட் செயவெனெச்சம் . 

( உ ) 
இடும்பைக் கிடும்பை படுப்ப ரிடும்பைக்கு 

இடும்பை படாஅ தவர் . 
பரி : - ( வினைசெய்யுங்கால் அதற்கு இடையேவந்த) , இடும் 
பைக்கு - துன்பத்திற்கு , இடும்பை படாதவர் - வருந்தாதவர் , 
இடும்பைக்கு - அத்துன்பந்தனக்கு, ( தாம் ), இடும்பை படுப்பர் - 
துன்பம் விளைப்பர் ; ( எ - று . ) 

வருந்துதல் - இளைத்து விட நினைத்தல் . மனத்திட்பமுடைய 
ராய் விடாது முயலவே வினை முற்றுப்பெற்றுப் பயன்படும் ; 
படவே , எல்லாவிடும்பையும் இலவாம் : ஆகலின் , இடும்பைக் 
கிடும்பைபடுப்பர் என்றார் . வருகின்ற பாட்டு இரண்டினும் 
இதற்கு இவ்வாறே கொள்க . சொற்பொருட்பின் வருநிலை . 

{ கு - ரை . ) வினை செய்யும்போது இடையே துன்பம் நேரினும் 
மனத்திட்பத்தோடுவிடாது முயல்வார்க்கு அவர் மேற்கொண்ட 
செயல் இனி துமுற்றிப் பயன் விளக்கும் . விளைக்கவே எந்த 
இடும்பையும் இல தாமென்பதாம் . அதற்கு இடையே - அவ்வினை 

பி - ம் ; நினைந்த துணையானே , 


சுஉங் . 


ஆம் அதிகாரம் - இடுக்கணழியாமை 


உக்க . 


செய்தற்கு நடுவே . விட - அத்தொழிலை இடையிலே ) விட்டிட . 
மனத்திட்பம் - நெஞ்சுறுதி . அடுத்த இரண்டு குறள்களிலும் 
“ இடுக்க ணிடர்ப்பா டுடைத்து , " இடுக்க ணிடுக்கட்படும் ” என 
வருதல் காண்க . இதற்கு - இடும்பைக்கிடும்பை படுத்தல் என் 
றாற்போல வருவதற்கு . சொற்பொருட்பின் வருநிலை ஓரணி ; 
அதாவது - வந்த சொல்லும் பொருளும் மீண்டும் ஒரு செய்யுளில் 
வருவது : இதனை வடநூலார் உபயாவ்ருத்திதீபகம் என்பர் . இக் 
குறளில் , இடும்பையென வந்த சொல்லும் , துன்பமென வந்த 
பொருளும் மீண்டும் பலகால்வந்தது காண்க . இடும்பைக்கு 
என்ற சொல் இரண்டனுள் பிந்தினது - சுட்டுப்பெயர்மர்த்திர 
மாய் நிற்கும் . 

( கூ ) 
சுஉச . மடுத்தவா யெல்லாம் பகடன்னா னுற்ற 

இடுக்க ணிடர்ப்பா டுடைத்து . 
பரி : - மடுத்த வாய் எல்லாம் - விலங்கிய இடங்களெல்லா 
வற்றினும் , பகடு அன்னான்-( சகடமீர்க்கும் ) பகடுபோல வினையை 
யெடுத்துக்கொண்டு உய்க்கவல்லானை , உற்ற - வந்துற்ற , இடுக் 
கண்- , - இடர்ப்பாடு உடைத்து - ( தானே ) இடர்ப்படுதலை 
யுடைத்து ; ( எ - று . ) 

மடுத்தவாயெல்லாம் என்பது பொதுப்பட நின்றமை 
யின் , சகடத்திற்கு அளற்றுநிலம் முதலிய வாகவும் , வினைக்கு 
இடையூறுகளாகவுங் கொள்க . பகடு மருங்கு ஒற்றியும் மூக்கு 
ஊன்றியும் தாள் தவழ்ந்தும் அரிதின் உய்க்குமாறுபோலத் தன் 
மெய்வருத்தம் நோக்காது முயன்றுய்ப்பான் என்பார் பகடன் 
னான் என்றார் . 

( கு - ரை . ) வண்டியையிழுக்கும் எருதுபோலத் தன் மெய் 
வருத்தம் பாராது முயன்று தான் ஏற்றுக்கொண்டு நடத்தவல் 
லானுக்கு எந்த இடும்பையும் இல தாமென்பதாம் . விலங்கிய 
இடங்களெல்லாவற்றினும் - இனிது செல்லத்தகா தவழிகளு முட் 

எல்லாவிடத்தும் . சகடமீர்க்கும் பகடுபோல - வண்டியை 
யிழுக்கிற எருதுபோல . “ நிரம்பா தநீர்யாற் றிடுமணலுளாழ்ந்து , 
பெரும்பாரவாடவர்போற் பெய்பண்டந்தாங்கி , மருங்கொற்றி மூக் 
கூன்றித் தாடவழ்ந்து வாங்கி என்ற சிந்தாமணியும் , அதனுரை 
யும் , இங்கு நோக்கத்தக்கன . வினையை எடுத்துக்கொண்டு உய்க்க 
வல்லான் - தொழிலைத்தொடங்கி யேற்றுக்கொண்டு நடத்தவல் 
லவன் . வந்து உற்ற - வந்து சேர்ந்த . இடர்ப்படு தலை உடைத்து 
- துன்பப்படு தலை யுடையது . 

யுடையது . பொதுப்பட - (உபமானத்துக்கும் 
உபமேயத்துக்கும் ) பொதுவாக . அளற்று நிலம் - சேற்று நிலம் . 
முதலியன என்றதனால் - மணல் நிலம் செங்குத்தான நிலம் முத 
லிய கொள்க . இடையூறு - தடை . மருங்கு ஒற்றியும் - பக்கங் 
களில் உராய்ந்தும் . மூக்கு ஊன்றியும் - நிலத்திலே மூக்கை யூன் 
றிக்கொண்டும் . தாள் தவழ்ந்தும் - கால்களை மடியவைத்து இழுத் 
தும் . அரிதின் உய்க்கும் ஆறு - அருமையாக வண்டியைச் செலுத் 
தும் விதம் . பகடு - ஆண்பாற்பெயர் ; இது பசுவின் ஆணுக்கு 


திருக்குறள் 


. 


உரியதா தலை “ யானையுமெருமையும் பெற்ற முமற்றிவை , பான்மையி 
லுரைக்கிற் பகடென்றாமே என்ற பிங்கலந்தையாலும் அறிக . ( ச ) 

சு.உ . அடுக்கி வரினு மழிவிலா னுற்ற 

இடுக்க ணிடுக்கப் படும் . 
பரி : - அடுக்கி வரின் உம் -- ( இடைவிடாது ) மேன்மேல் வந் 
தனவாயினும் , அழிவு இலான் - ( தன் ) உள்ளக்கோட்பாடு 
விடாதான் , உற்ற , இடுக்கண்- , இடுக்கண் படும் - ( தாம் ) 
இடுக்கணிலே பட்டுப்போம் ; ( எ - று . ) 

ஒன்றே பலகால்வருதலும் வேறுபட்டன விராய்வருதலும் 
-அடங்க அடுக்கிவரினும் என்றார் . அழிவு என்னுங் காரணப் 
பெயர் , காரியத்தின்மேல் நின்றது . 

இவை மூன்றுபாட்டானும் , தெய்வத்தானாயதற்கு அழி 
யாமை கூறப்பட்டது. 

( கு - ரை . ) வினை செய்கையில் ஒருவகைத் துன்பமேபலகால் வரி 
னும் வெவ்வேறு வகைப்பட்ட துன்பம் கலந்து வரினும் மனவுறுதி 
நீங்கா தவருக்கு எந்த இடுமபையும் இலதாமென்பதாம் . உள்ளக் 
கோட்பாடு விடாதான் - மனவுறுதி நீங்காதவன் . ஒன்றே பலகால் 
வருதல் - ஒருவகைத் துன்பமே பலமுறை வருதல் . வேறுபட்டன 
விராய் வருதல் - வெவ்வேறு வகைப்பட்ட பல துன்பங்கள் கலந்து 
வருதல் . அடங்க - அமைய . அழிவு - மனங்கலங்குதல் ; அது 
அதனாலாகிய தைரிய நீக்கத்தை உணர்த்துதலால் , காரணப் 
பெயர் காரியத்தின்மேல் நின்றது என்றார் ; இது - உபசாரவழக்கு . 
தெய்வத்தான் ஆயதற்கு - தெல்வத்தினாலாகிய துன்பத்துக்கு . பல 

ஊழ் தெய்வம் என்ற இரண்டும் ஒன்றாகவே கூறப் 
படும் . இங்கு வேறாகக்கொண்டனர் : தெய்வத்தான் இடும்பை வரு 
தலுக்கு உதாரணம் விசுவாமித்திரன் முதலியோர் தவஞ்செய்கை 
யில் கடவுட்சாதியார் மேனகை ஊர்வசி முதலிய தேவமாதரைக் 
கொண்டு இடர்விளைத்தல் போல்வன . அடுக்கிவரினும் , உம் - 
உயர்வு சிறப்பு . 
சுஉசு . அற்றேமென் றல்லற் படுபவோ பெற்றேமென்று 

ஓம்புதல் தேற்றா தவர் 
பரி :-(வறுமைக்காலத்து ) , அற்றேம் என்று- (யாம் ) வறிய 
மாயினேமென்று , அல்லல் படுப்பா - ( மனத்தால் ) துயருழப் 
பரோ ? ( செல்வக்காலத்து ), பெற்றேம் என்று - ( இது ) பெற்றே 
மென்று , ஓம்புதல் - இவறுதலை , தேற்றாதவர் - அறியாதார் ; 

பெற்றவழி இவறாமை நோக்கி அற்றவழியும் அப்பகுதி 
விடா தாகலின் அல்லற்பாடு இல்லையாயிற்று . 

இதனான் , பொருளின்மையான் ஆயதற்கு அழியாமையும் , 
அதற்கு உபாயமும் கூறப்பட்டன . 

( கு - ரை . ) அரசன் கையிற் பொருளிருந்தபொழுது சிறிதும் 
லோபஞ்செய்யாமல் தன்னை அடுத்த பரிசனங்களுக்கு வரையாது 
கொடுத்துவந்தானாயின் , அவனை அப்பரிசனம் செல்வமழிந்த 
பொழுதும் பழைய அன்புடைமையால் விட்டு நீங்காது ; ஆதலால் , 


உஉக் 


சுகூ - ஆம் அதிகாரம் - இடுக்கணழியாமை 
அங்ஙனமிருத்தல் செல்வமழிதலால் வருந்தாமைக்கு உபாயமென் 
பதாம் . வறியம் - செல்வமில்லோம் . துயர் உழத்தல் - துன்ப 
மனுபவித்தல் . இவறுதல் - மிக்க ஆசைகொண்டு லோபஞ்செய் 
தல் . பெற்றவழி இவறாமைநோக்கி - அரசன் செல்வம் பெற்ற 
பொழுது தம்விஷயத்தில் லோபஞ் செய்யா ததைப் பார்த்து . 
அற்றவழியும் அப்பகு திவிடாது - செல்வம் நீங்கியபொழுதும் மந் 
திரி முதலிய அந்தப் பரிவாரம் விட்டுநீங்காது . அல்லற்பாடு - துன் 
பப்படுதல் . ஆயதற்கு - ஆகிய துன்பத்திற்கு . அதற்கு - அழி 
யாமைக்கு . 
சுஉஎ. இலக்க முடம்பிடும்பைக் கென்று கலக்கத்தைக் 

கையாறாக் கொள்ளாதாம் மேல் . 
பரி : - உடம்பு - (நாற்கதியினுமுள்ள)உடம்புகள் , இடும் 
பைக்கு - இடும்பையென்னும் வாளுக்கு , இலக்கம் - இலக்கு , 
என்று - என்.றுதெளிந்து , கலக்கத்தை - ( தம்மேல்வந்த ) இடும் 
பையை , கையாறுஆ - இடும்பையாக , கொள்ளாது - கொள்ளார் ; 
மேல் - அறிவுடையார் ; ( எ - று . ) 

ஏகதேசவுருவகம் . உடம்பு - சாதிப்பெயர் . கலக்கம் என்னும் 
காரியப்பெயர் , காரணத்தின்மேல் நின்றது . கையாறு என்பது , 
ஒருசொல் : இதற்கு ஒழுக்கநெறி என்று உரைப்பாரும் உளர் . 
இயல்பாகக் கொள்வரென்பது , குறிப்பெச்சம் . 

( கு - ரை . ) ஊழ்வினையை அனுபவிக்கும்பொருட்டு ஆகிய 
உடம்புக்குத் துன்பம் இயல்பு என்று எண்ணிப் பெரியோர் அதற்கு 
வருந்தாரென்பது கருத்து . " இடும்பைக்கிடும்பை யியலுடம்பி 
தன்றே என்றார் , ஔவையாரும் . நாற்கதியினும் - ( நரகர் விலங்கு 
மக்கள் தேவர் என்னும் ) நால்வகைப் பிறப்பிலும் . இலக்கு = லக்ஷ் 
யம் : குறி . நால்வகைக்க திகளும் துன்பத்திற்கு இடமா தலை “ யாவ 
துந் துன்பம் மன்னா யாக்கை கொண்டவர்கட் கென்றான் 
சிந்தாமணியாலும் அறிக . இக்கதி ஒவ்வொன்றிலுமுள்ள துன்பங் 
கள் , சிந்தாமணியில் முத்தியிலம்பகத்திலும் , சூளாமணியில் துற 
வுச் சருக்கத்திலும் விரித்துக் கூறப்பட்டுள்ளன . தெளிந்து - நிச் 
சயமாக அறிந்து . உடம்பை இலக்கென்றதற்கு ஏற்ப , இடும்பையை 
வாள் என்னாமையால் , ஏகதேசவுருவகவணி . கலங்குதல் என்னுங் 
காரியத்தின் பெயர் , அதற்குக் காரணமான துன்பத்தை யுணர்த் 
தினது - உபசார வழக்கு . கையாறு 

கையறு 

என்னும் முதனிலை 
திரிந்த தொழிற்பெயர் ; கையாறு என்பதற்கு - உயிர்ப்புமின்றி 
வினை யொழிந்தயர் தல் என்றும் , மூர்ச்சித்தல் என்றும் விவரண 
முரைப்பர் . கை அறு என்ற இரண்டுசொற்கள் தொடர்ந்து , தொழி 
லொழி தல் எனப் பொருள்பட்டு , அக்காரியத்தின்பெயர் அதன் 
காரணமான துன்பத்தின்மேல் நின்ற தென்னலாம் . பிறருரைக்கு , 

ஒழுக்கம் , ஆறு - வழி . கையாறாக்கொள்ளாது என்ற தன் 
குறிப்பால் , இயல்பாகக் கொள்வர் என்பது பெறப்படும் . ஆம் - 
அசை. மேல் - மேன்மக்களுக்குப் பண்பாகுபெயர் ; இது - ஆகு 
பெயர்ப்பொருளால் உயர்திணைப் பலர்பாலாயினும் , சொல்லால் 


என்ற 


கை - 


உஉஉ 


திருக்குறள் 


- 


சுஉக . 


பால்பகா அஃறிணையா தலால் , சாதியொருமையாய் கொள்ளாது 
என்னும் ஒன் றன்பால் முற்றைக் கொண்டது . 

( 7 ) 
சுஉஅ . இன்பம் விழையா னிடும்பை யியல்பென்பான் 

துன்ப முறுத லிலன் . 
பரி : - இன்பம் விழையான் - ( தன் உடம்பிற்கு ) இன்பமா 
யவற்றை விரும்பாதே , இடும்பை இயல்பு என்பான் - ( வினை 
யால் ) இடும்பை ( எய்துதல் ) இயல்பென்று தெளிந்திருப்பான் , 
துன்பம் உறுதல் இலன் - ( தன் முயற்சியால் ) துன்பமுறான் . 

இன்பத்தை விழையினும் இடும்பையை இயல்பென்னாது 
காக்கக்கருதினும் துன்பம் விளைதலின் , இவ்விரண்டுஞ் செய்யா 
தானை - துன்பமுறுதலிலன் என்றார் . 

( கு - ரை . ) தன்னுடலுக்கு இன்பம் ஆயவற்றை விரும்பாமல் 
ஊழ்வினையால் துன்பம் நேர்ந்தபோது இது இயல்பே என்று , 
நினைப்பவன் முயற்சியால் 

துன்பமடையானென்பதாம் . ஆய 
வற்றை - ஆனவைகளை . வினையால் - விதியால் . விழையினும் - 
விரும்பினாலும் . காக்க - தடுக்க . 

( அ ) 
இன்பத்து வின்பம் விழையாதான் றுன்பத்துள் 

துன்ப முறுத லிலன் . 
பரி : - இன்பத்துள் இன்பம் விழையாதான் - ( வினையால் 
தனக்கு இன்பம் வந்துழி அதனை அனுபவியாநின்றே ( மனத் 
தான் ) விரும்பாதான் ,-- 

துன்பத்துள் துன்பம் உறுதல் இலன் - 
துன்பம் வந்துழியும் அதனை அனுபவியாநின்றே ( மனத்தான் ) 
வருந்தான் ; ( எ - று . ) 

துன்பம் - முயற்சியான் வரும் இடுக்கண் . இரண்டையும் 
ஒரு தன்மையாகக் கோடலின் , பயன்களும் இலவாயின . 

( கு - ரை .) தனது வினையால் இன்பம் வரினும் அதனை நுகர்ந்த 
வண்ணம் மனத்தால் விரும்பா தவன் , தன்வினையால் துன்பம் 
வரினும் நுகர்ந்தவண்ணமே மனத்தால் வருந்தாம் னன்பதாம் : 
இன்பதுன்பங்களை ஒரு தன்மையாகக் கருதுவதால் , மகிழ்ச்சியா 
வது வருத்தமாவது இலவாம் என்க . வினையால் - தன் செயலால் 
அனுபவியா நின்றே - அனுபவித்துக் கொண்டே : 
நின்று - நிகழ்கால வினையெச்சம் : ஆநின்று - இடைநிலை . இரண் 
டயும் ஒரு தன்மையாகக் கோடலின் 

(இன்பம் 

துன்பம் 
என்னும் ) இரண்டையுஞ் சமமாகக்கொள்ளுதலால் . பயன்களும் . 
பிரயோசனத்திலுள்ள வேறுபாடுகளும் . இன்பத்துள் 
பத்துள் 

இடங்களில் இன்பம் , துன்பம் என்பன 
ஆகுபெயராய் , அவைவருங் காலத்தைக் குறித்தன . 

( க ) 
இன்னமை இன்ப மெனக்கொளி னுகுந்தன் 
ஒன்னர் விழையுஞ் சிறப்பு . 


அனுபவியா 


டை 


துன் 


என்ற 


சும்.0 . 


க ங - ஆம் அதிகாரம் - இடுக்கணழியாமை 


உஉக . 


பரி : - இன்னாமை - ( ஒருவன் வினைசெய்யுமிடத்து முயற்சி 
யான் வருந் ) துன்பந்தன்னையே, இன்பம் என - ( தனக்கு ) இன்ப 
மாக , கொளின் - கற்பித்துக் கொள்வனாயின்.-- ( அதனால் ), தன் 
ஒன்னார் - தன் பகைவர் , விழையும் - நன்கு மதித்தற்கு ஏதுவாய் , 
சிறப்பு - உயர்ச்சி , ஆகும் - உண்டாம் ; ( எ - று . ) 

துன்பந்தானும் உயிர்க்கு இயல்பு அன்றிக் கணிகமாய் மனத் 
திடை நிகழ்வதோர் கோட்பாடாகலின் , அதனை மாறுபடக் 
கொள்ளவே , அதற்கு அழிவின்றி , மனமகிழ்ச்சி யுடையனாய் 
அதனால் தொடங்கிய வினை மூடித்தேவிடும் ஆற்றலுடையனாம் 
என்பது கருத்து . 

இவை நான்கு பாட்டானும் , மெய்வருத்தத்தானாயதற்கு 
அழியாமையும் அதற்கு உபாயமும் கூறப்பட்டன . 

( கு - ரை . ) துன்பத்தையே இன்பமாகக் கற்பித்துக்கொள்ப 
வன் துன்பத்திற்கு அழிவது இன்றி மனமகிழ்ச்சியுடையனாகித் 
தொடங்கிய செயலை முற்றுப்பெறச் செய்யும் ஆற்றலுடையனாவ 
னென்பதாம் . கற்பித்துக்கொள்ளுதல் - மனவுறு தியாற் பாவித் 
தல் . நன்கு மதித்தல் - கௌரவித்தல் . இயல்பு - சுபாவம் . கணிக 
மாய் - கணப்பொழுது நிற்பதாய் ; கணிகம் = க்ஷணிகம் . நிகழ்வது 
- உண்டாவது . கோட்பாடு - கொள்கை . 

துன்பத்தை. 
அதற்கு - துன்பத்துக்கு . அதனால் - மகிழ்ச்சியால் . ஆயதற்கு - 
ஆகிய துன்பத்திற்கு . அதற்கு - அழியாமைக்கு . 

( க 0 ) 
அரசியல் முற்றிற்று . 


அதனை 


இரண்டாவது 


அங்கவியல் 


பரி : - இனி , முறையானே , அரசியல் நடாத்துதற்கண் ஒன் 
றற்கு ஒன்று துணையாய அங்கங்க ளாறனது இயல்பு முப்பத்திரண்டு 
அதிகாரத்தாற் கூறுவான் எடுத்துக்கொண்டு , அவையாறனுள்ளும் 
காவற்சாகாடு உகைத்தற்கண் அவ்வரசற்கு இணையாய அமைச்ச 
னது இயல்பு பத்து அதிகாரத்தாற் கூறுவான் தொடங்கி , முதற்கண் 
அமைச்சுக் கூறுகின்றார் . 
( கு - ரை . ) அங்கவியல் 

அரசனது அங்கங்களைப்பற்றிக் 
கூறும் பிரிவு . அரசியல் நடாத்துதல் - அரசாட்சியை நடத்துதல் . 
கூறுவான் எடுத்துக்கொண்டு - சொல்லத்தொடங்கி .. காவல் 
சாகாடு உகைத்தற்கண் 

காத்தல் தொழிலாகிய வண்டியைச் 
செலுத்து தலில் . " கால்பார்கோத்து ஞாலத்தியங்குங் , காவற் 
சாகாடுகைப்போன் மாணின் , ஊறின்றாகி யாறினி துப்படுமே, உய்த் 
தல்தேற்றானாயின் வைகலும் , பகைக்கூ முள்ளற்பட்டு , மிகப்பஃறீ 


- 


உஉச 


திருக்குறள் 


நோய் தலைத்தலைத் தருமே " என்ற புறநானூற்றுச்செய்யுளில் 
காவலை வண்டியாகவும் , அதனை நடத்தும் அரசனை அவ்வண்டி 
செலுத்துபவனாகவும் , நீதிநெறியை நல்வழியாகவும் , அந்நெறிதவ 
றுதலை வழி தவறுதலாகவும் , பகையைச் சேறாகவும் , அதன்வசப் 
படுதலைச் சேற்றிலழுந்தலாகவும் வருணித்துக் கூறியுள்ளதைக் 
கொண்டு , காவற் சாகாடு உகைத்தற்கண் என்றார் . இணை - சமம் . 
காவற்சாகாடு உகைத்தற்கண் அரசனுக்கு அமைச்சன் இணையா 
தலை வீங்குநீ ருலகங் காக்கும் விழுநுக மொருவனாலே , தாங்க 
லாந் தன்மைத்தன்று தளையவிழ் தயங்கு தாரீர் , பாங்கலார் பணி 
யச்சூழு நூலவர் பாகமாகப் , பூங்குலா மலங்கல் மாலைப் புரவலன் 
பொறுக்குமன்றே என்ற . சூளாமணியாலும் அறிக . 

சுச - ஆம் அதிகாரம் - அமைச்சு . 
பரி : - அஃதாவது - அமைச்சனது தன்மை : என்றது - அவன் 
றன் குணங்களையும் , செயல்களையும் . 

( கு - ரை .) அமைச்சன் - மந்திரி ; அமாத்ய னென்னும் வட 
சொல்லின் சிதைவு ; அவ்வடசொல் , அருகிலுள்ளவனெனப் 
பொருள் படும் ; அமா - சமீபம் . இவ்வதிகாரத்தின் எட்டாங் குற 
ளில் உழையிருந்தான் என்ற பெயரையும் , அதன் உரையையுங் 
காண்க . " உழையர் என்பர் கம்பரும் . அவன் தன் - அம் மந்திரி 


யினது . 


சுக. 


கருவியுங் காலமுஞ் செய்கையுஞ் செய்யும் 

அருவினையு மாண்ட தமைச்சு . 
பரி : - கருவி உம் - ( வினைசெய்யுங்கால் அதற்கு வேண்டுங் ) 
கருவிகளும் , காலம்உம் - ( அதற்கு ஏற்ற ) காலமும் , செய்கை 
உம் - ( அது ) செய்யுமாறும் , செய்யும் அரு வினைஉம் - ( அவ் 
வாற்றிற் ) செய்யப்படும் அவ்வரிய வினைதானும் , மாண்டது 
வாய்ப்பஎண்ணவல்லவனே , அமைச்சு - அமைச்சனாவான் . 

கருவிகள் - தானையும் பொருளும் . காலம் - அது தொடங் 
குங் காலம் . செய்கை யெனவே . அது தொடங்கும்உபாயமும் , 
இடையூறுநீக்கி முடிவு போக்குமாறும் அடங்கின , சிறிய 
முயற்சியாற் பெரிய பயன் தருவது என்பார் , அருவினை என் 
றார் . இவையைந்தனையும் வடநூலார் மந்திரத்திற்கு அங்க 
மென்ப . 

( கு - ரை . ) ஒரு காரியத்தைச் செய்ய நினைக்கும்போது அதற்கு 
வேண்டிய கருவி முதலியவற்றை எண்ணுவதோடு அந்தக்காரிய 
மும் முற்றுப்பெறும்படி எண்ணவல்லவனே அமைச்சனாவனென்ப 
தாம் . முதலைந்து குறள்கள் அமைச்சனது குணத்தன்மை கூறு 
வன . வினை - போர்முதலிய ) தொழில் . கருவி - சா தனம் . அதற்கு 
வினை செய்தற்கு . 

ஆறு - வழி . அவ்வாற்றின் 
அவ்வழியில் . வாய்ப்ப - பொருந்த , பலிக்க . எண்ண - 

ஆலோ 
சிக்க . தானை - சேனை . பொருள் - செல்வம் . அது - 


வினை . 


- 


வினை . முடிவு 


ஆம் அதிகாரம் - அமைச்சு 


உஉரு 


சுங 2 . 


போக்கு தல் - முற்றுப்பெற நடத்துதல் . அரு வினை -- பெறுதற் 
கரிய வினை யென்றபடி . இவையைந் தனையும் - தானை , பொருள் , 
காலம் , செய்யுமாறு , வினை என்னும் ஐந்தையும் . மந்திரத்திற்கு - 
ஆலோசனைக்கு . என்ப - என்பர் . இவை வட நூலில் மந்த்ர பஞ் 
சாங்க மெனப்படும் ; துணை , உபாயம் , தேசகாலவிபாகம் , இடையூ 
றொழித்தல் , காரியசித்தி என்ற ஐந்தையும் அங்கமென்பதும் ஒரு 
சார் வட நூற்கொள்கையாம் . கருவி என்றதை இரண்டாகக் 
கொண்டமையின் , இக்குறள் ஐந்தையுங் கூறுவதாயிற்று . இக் 
குறளில் எண்ணும்மை தொகை பெறாதுவந்தது ; ( நன் -இடைக :) 
இதற்குத் தொகை , அடுத்த கவியிற் கூறப்படும் . மாண்டது . 
மாட்சிமைப்பட்டது . வேந்து அரசு தூது ஒற்று என்பனபோல , 
அமைச்சு என்பது - உயர் திணைப்பொருளில் வரும் அஃறிணைச் 
சொலாதலால் , மாண்டது அமைச்சு என்றதற்கு - ‘ வாய்ப்ப 
எண்ணவல்லவனே அமைச்சனாவான் என்று உரைக்கப்பட்டது . 

வன்கண் குடிகாத்தல் கற்றறித லாள்வினையோடு 

ஐந்துடன் மாண்ட தமைச்சு . 
பரி : - வன்கண் - (வினைசெய்தற்கண் ) அசைவின்மையும் , 
குடி காத்தல் - குடிகளைக் காத்தலும் , கற்று அறிதல் - (நீதிநூல் 
களைக் ) கற்று (ச்செய்வன தவிர்வன ) அறிதலும் , ஆள்வின 
யோடு - முயற்சியும் , ஐந்துடன் மாண்டது ( மேற்சொல்லிய 
அவ்வங்கங்கள் ) ஐந்துடனே திருந்தஉடையானே , அமைச்சு - 
அமைச்சனாவான் ; (எ - று . ) 

எண்ணொடு , நீண்டது . அவ்வைந்து எனச் சுட்டு வரு 
விக்க . இந்நான்கனையும் மேற்கூறியவற்றோடு தொகுத்துக் 
கூறியது - அவையும் இவற்றோடு கூடியே மாட்சிமைப்பட 
வேண்டுதலானும் , அவற்றிற்கு ஐந்தென் னுந்தொகை பெறுதற் 
கும் . இனி , இதனை ஈண்டு எண்ணியவற்றிற்கே தொகையாக்கி , 
குடிகாத்தலென்பதனைக் குடிப்பிறப்பும் அதனை ஒழுக்கத்தாற் 
காத்தலுமெனப் பகுப்பாரும் , கற்றறிதலென்பதனைக் கற்றலும் 
அறிதலு மெனப்பகுப்பாரும் உளர் ; அவர் , உடனென்பதனை 
முற்றும்மைப் பொருட்டாக்கியும் , குடியென்பதனை ஆகுபெய 
ராக்கியும் இடர்ப்படும் . 

( கு - ரை .) கீழ்க்குறளிற் கூறிய கருவி முதலியவற்றுடன் இக் 
குறளிற்கூறிய வன்கண்மை முதலிய நான்கையும் உடையானே 
அமைச்சனாவானென்பதாம் . வினை செயற்கண் - ஒரு தொழிலைச் 
செய்தலில் . அசைவின்மை 

தளராமை ; உறுதியாய் நிற்றல் . 
திருந்த - செவ்வையாக . எண்ணொடு - எண்ணுப்பொருள் தரும் 
ஒடு என்ற இடைசொல் . மேல்கூறியவற்றோடு - முந்தின குற 
ளிற் சொன்ன கருவி முதலியவற்றுடன் . அவற்றிற்கு - “ கருவி 
யுங்காலமுஞ் செய்கையுஞ் செய்யுமருவினையும் என்றவற்றிற்கு . 
அவை ஐந்தாதல் கருவியை இரண்டாகக் கொண்டதனால் . அப்படி 
கருவியை தானை பொருள் என இரண்டாகக் கொள்ள வேண்டுமென் 

29 


2உசு 


திருக்குறள் 


பதற்கே , திருவள்ளுவர் இக்குறளில் ஐந்து என்று தொகை 
கொடுத்தாரென்பது பரிமேலழகர் கொள்கை . இதனை - ஐந்துடன் 
என்றதை . ஈண்டு எண்ணியவற்றிற்கே - இக்குறளில் எண்ணுப் 
பொருள்படக் கூறிய ‘வன்கண் , குடிகாத்தல் , கற்றறிதல் , ஆள் 
வினை யோடு என் றவற்றிற்கே. இடர்ப்படுப துன்பப்படுவர் . 
இதனால் , பிறருரைகளுக்கு , ‘க்லிஷ்டகற்பனை ( நலிந்து பொருள் 
கொள்ளுதல் ) என்ற குற்றங்காட்டி அவற்றை மறுத்தவாறு. 
இங்குப் பிறருரையாகக் காட்டிய இரண்டனுள் , கற்றறி தல் என் 
பதனைக் கற்றலும் அறிதலும் எனப்பகுத்தல் , பேராசியர்க்கு 
உடன்பாடு ; அதனைத் தொல்காப்பியத்துப் பொருளதிகாரத்தில் 
பிறப்பே குடிமை என்ற மெய்ப்பாட்டியற் சூத்திரவுரையில் உரு 
வினை அன்பிற்கு அடையாகக் கூறினானாயினும் , உருவு சிறப்புடை 
மையின் , அதனை நாம் பகுத்து எண்ணிக் கொண்டாம் என்பது : 
என்னை ? “ வன்கண் குடிகாத்தல் கற்றறித லாள்வினையோ , டைக் 
துடன் மாண்டதமைச்சு ” என்புழி , கற்றறி தல் என்பதனை இரண் 
டாக்கி ஐந்தென்ப வாகலின் என்றது காண்க.(இவ்வா றுவேறொன் 
றற்கு அடைமொழியாய் நிற்பதனைத் தனியே யெடுத்து ஒன்றா 
கக் கொள்வ தனை அவிம்ருஷ்டவிதேயாம்சம் என்ற குற்றத்தின் 
பாற்படுத்துவர் வடமொழி அலங்கார நூலுடையார் . ) உடன் என் 
னும் இடைச்சொல் முற்றும்மைப்பொருள தாதல் இரண்டுஉரைக் 
கும் , குடியென்பது ஆகுபெயராதல்முதலுரைக்கு மாத்திரமுமென்க. 
உடன் என்பது மூன்றாம் வேற்றுமைச்சொல்லுருபாதற்குப் பொருந் 
துவதா யிருக்க அதனையொழித்து அதற்கு முற்றும்மைப்பொருள் 
கற்பித்தலும் , இயல்பிற் பொருள் படாத இடத்தில் இன்றியமை 
யாமையாற் கொள்ளவேண்டிய ஆகுபெயரிலக்கணத்தை இயற் 
பொருள் படக்கூடிய இவ்விடத்தில் குடி என்பதன்மே லேற்றுத 
லும் நலிவாதல் நோக்குக . வன்கண் - வலிய தன்மை . குடிகாத்தல் 
இரண்டாம் வேற்றுமைத் தொகை . இப்பாட்டில் ஓரிடத்தில் 
நின்ற ஒடு என்னும் எண்ணிடைச்சொல் அவ்விடத்தினின்று 
பிரிந்து வன்கண்ணொடு , குடிகாத்தலொடு , கற்றறி தலொடு , ஆள் 
வினையொடு எனப் பிறவிடத்துஞ் சென்று பொருந்தும் ; மேல் 
“ பொருள் கருவி காலம் " என்ற சுஎ ) - ஆங்குறளி னுரையிற் 
பரிமேலழகர் எண்ணொடு பிறவழியுங் கூட்டப்பட்டது என இலக் 
கணங்குறித்தலுங் காண்க . “ உம்மையென்றெனவொ , டிந்தான் 
கெண்ணு மஃதின்றியு மியலும் " என்றதனால் , இக்குறளில் எண் 
ணொடு தொகை பெறவில்லை . 

( 2- ) 
பிரித்தலும் பேணிக் கொளலும் பிரிந்தார்ப் 

பொருத்தலும் வல்ல தமைச்சு . 
பரி : - ( வினைவந்துழி ) , பிரித்தல்உம் - (பகைவர்க்குத் துணை 
யாயினாரை அவரிற் பிரிக்கவேண்டின் ) பிரித்தலும் , பேணி 
கொவல்உம் - ( தம்பாலாரை அவர் பிரியாமல் கொடை இன் 
சொற்களாற் ) பேணிக்கொள்ளுதலும் , பிரிந்தார் பொருத்தல் 
உம் - ( முன்னே தம்மினும் தம்பாலாரினும்) பிரிந்தாரை ( மீண் 
டும் பொருத்தவேண்டின் பொருத்தலும் , வல்லது - வல்லவனே, 
அமைச்சு - அமைச்சனாவான் ; (எ - று . ) 


சுகம் . 


சு . - ஆம் அதிகாரம்- அமைச்சு 


இவற்றுள் அப்பொழுதைநிலைக்கு ஏற்றசெய எறிதலும் 
அதனை அவர் அறியாமல் ஏற்ற உபாயத்தாற் கடைப்படத்த 
லும் அரியவாதல்நோக்கி , வல்லது என்றார் : வடநூலார் இவற் 
றுள் பொருத்தலை ‘சந்தி என்றும் , பிரித்தலை விக்கிரகம் என் 
றுங் .றுப . 

( கு - ரை . ) பிரித்தல் , சேர்ந்தாரைவிட்டுப் போகாதபடி காத் 
தல் , பிரிந்தாரைப்பொருத்தல் என்ற இந்தச் செய்கைகளில் மந்திரி 
வல்லமை பெற்றிருக்கவேண்டு மென்பதாம் . வினை வந்துழி - காரி 
யம் நேரிட்டபோது . அவரின் - அப்பகைவரிடத்தினின்றும் . தம் 
பாலார் - தம்மைச்சேர்ந்தவர் , தமக்குத் துணையாகுமவர் . கொடை 
வேண்டியபொருள் கொடுத்தல் . பேணிக்கொளல் - விரும்பிப் 
பாதுகாத்துக்கொள்ளுதல் . மீண்டும் பொருத்த வேண்டின்.மறு 
படிசேர்க்கவேண்டினால் . பொருத்தல் - சேர்த்தல் . வல்லது 
என அமைச்சன் தன்மையைப் பாராட்டிக்கூறிய தன் கருத்தை 
விளக்குவது ‘ இவற்றுள் என்று தொடங்கும் வாக்கியம் . அப் 
பொழுதைநிலைக்கு - அந்தச்சமயத்தின் நிலைக்கு . அதனை - அச் 
செயலை . அவர் - பகைவர்க்குத் துணையாயினாரும் , தம்பாலாரும் , 
பிரிந்தாரும் . கடைப்பிடித்தல் - உறுதியாகக் கொள்ளுதல் . அரிய 
வாதல் நோக்கி - அரியனவாகு தலையெண்ணி . கூறுப - கூறுபவர் . 


சுகூச . தெரிதலும் தேர்ந்து செயலு மொருதலையாச் 

சொல்லலும் வல்ல தமைச்சு . 
பரி .-- தெரிதல்உம் ( ஒருகாரியச்செய்கை பலவாற்றால் 
தோன்றின் அவற்றுள் ஆவது ஆராய்ந்து ) அறிதலும் , தேர்ந்து 
செயல்உம் - ( அதுசெய்யுங்கால் வாய்க்குந் திறன் ) நாடிச் செய் 
தலும் , ஒருதலை ஆ சொல்லல் உம் - (சிலரைப்பிரித்தல் பொருத் 
தல் செயற்கன் அவர்க்கு இதுவேசெயற்பாலதென்று ) துணிவு 
பிறக்குமவகை சொல்லுதலும் , வல்லது - வல்லவனே , அமைச்சு 
அமைச்சனாவான் ; ( எ - று . ) 

தெரிதல் , செயல்மேல தாயிற்று ; வருகின்றது அதுவாக 
லின் . 


( கு - ரை .) காரியத்தை முடிக்கும்வகை பலபடியாயிருக்கையில் 
அவற்றுள் தக்கதையறிதலும் , அங்ஙன் தக்க தொழிலைச் செய் 
கையில் அத்தொழில் எளிதிற் பலிக்கும்வகையை யாராய்ந்து 
செய்தலும் , இன்னார் திறத்துப்பொருத்தல் இன்னார் திறத்துப் 
பிரித்தல் செய்யவேணுமென்று அரசனுக்குத் துணிவு பிறக்கும் 

சொல்லுதலும் அமைச்சன் வல்லவனாகவேண்டுமென்பு! 
தாம் . பல ஆற்றால் தோன்றின் - பலவிதமாகத் தோன்றினால் . 
ஆவது - செய்யத்தக்கதை . 

அது - அத்தொழிலை. வாய்க்கும் 
திறன் நாடி - பலிக்கும் விதத்தை ஆலோசித்து . செயற்கண் 
செய்தலில் . அவர்க்கு இதுவே செயற்பாலது -இன்னார் திறத்தில் 
இன்னது தான் செய்யத்தக்கது . துணிவு பிறக்கும் வகை என் 


வகை 


உஉஅ 


திருக்குறள் 


என 


சுக 


பதற்குமுன் , அரசனுக்கு ஒருசொல்வருவிக்க . துணிவு 
பிறக்கும்வகை - ( சந்தேகமில்லாமல் ) நிச்சயமுண்டாம்படி . தெரி 
தல் செயல் மேல தாயிற்று - தெரிதலென்ற வினைக்குச் செய்கை 
யென்னுஞ் செயப்படுபொருளை வருவித்தது என்றபடி . இதற்குக் 
காரணம் : - வருகின்றது அது 

வாகலின் 

அமைச்சனுக்கு 
ஆலோசிக்க நேர்வது செய்கையே யா தலால் . ஒரு தலையா - உறுதி 

( ச ) 
அறனறிந் தான் றமைந்த சொல்லானெஞ் ஞான்றும் 

திறனறிந்தான் றேர்ச்சித் துணை . 
பரி: --அறன் அறிந்து - (அரசனாற் செய்யப்படும் ) அறங் 
களை அறிந்து, ஆன்று - ( தனக்குஏற்ற கல்வியால் ) நிறைந்து , 
அமைந்த சொல்லான் - அமைந்தசொல்லையுடையனாய் , எ 
(ஞான்றுஉம் - எக்காலத்தும் , திறன் அறிந்தான் -(வினைசெய்யுந் ) 
திறங்களை யறிந்தான் , - தேர்ச்சி துணை - ( அவற்குச் ) சூழ்ச்சித் 
துணையாம் ; ( எ - று . ) 

தன் அரசன் சுருங்கியகாலத்தும் பெருகிய காலத்தும் 
இடைநிகராய காலத்தும் என்பார் , எஞ்ஞான்றும் என்றார் . 
சொல்லான் என்பதனை ஒடு உருபின்பொருட்டாய ஆனுரு 
பாக்கி உரைப்பாரும் உளர் . 

இவையைந்துபட்டானும் , அமைச்சரது குணத்தன்மை 
கூறப்பட்டது. 

( கு - ரை . ) அரசதருமங்களையறி தலோடு அமைச்சர்க்கு வேண் 
டிய கல்வியறிவால் நிறைந்து தம்மரசன் சுருக்கத்திலோ பெருக் 
கத்திலோ நடுத்தரத்திலோ நின் றவற்கு ஏற்பத் தொழிலை யறிந்து 
செய்பவனே அமைச்சனாக இருக்கத்தக்கவனென்பதாம் . அமைந்த 
சொல்லை - அடங்கிப்பேசும் பேச்சை . அவற்கு - அரசனுக்கு . சூழ்ச் 
சித்துணை - ஆலோசனைக்குஏற்ற துணைவன் ; தக்கமந்திரி . சுருங் 
கிய - செல்வம் சேனை முதலியவற்றாற் குறைவுபட்ட . பெருகிய 
அவற்றால் அபிவிருத்தியடைந்த . இடைநிகர் ஆய - சுருக்கமும் 
பெருக்கமு மில்லாமல் நடுத்தரமாகவுள்ள . எஞ்ஞான்றும் என்ப 
தற்கு இங்குக்கூறியதுபோலவே சு நிஉ - ஆந் திருக்குறளின் விசேட 
வுரையில் என்றும் என்பதற்குக் காலவேறுபாட்டைக் கூறியுள் 
ளார் . பிறருரைக்கு , ‘ சொல்லான் என்பதில் , ஆன் உருபு அடை 
மொழிப் பொருளது : ஆனுருபு ஒடுஉருபின்பொருளில் வருதலை 
தூங்குகையா னோங்கு நடைய ” , உறழ்மணியா னுயர் மருப்பின 
என்ற இடங்களிலும் காண்க . பரிமேலழகருரைக்கு. சொல்லான் 
என்பது - குறிப்பு முற்றெச்சம் . 
சுகூசு . மதிநுட்ப நூலோ டுடையார்க் கதிநுட்பம் 

யாவுள முன்னிற் பவை . 
பரி : -மதி நுட்பம் - ( இயற்கையாகிய ) நுண்ணறிவை , 
நூலோடு - ( செயற்கையாகிய ) நூலறிவோடு , உடையார்க்கு - 


22க 


* - ஆம் அதிகாரம் - அமைச்சு 
உடையராய அமைச்சர்க்கு , அதி நுட்பம் முன் நிற்பவை - மிக்க 
நுட்பத்தையுடைய சூழ்ச்சிகளாய் முன் நிற்பன , யா உள - 
யாவை உள ? (எ - று . ) 

‘மதிநுட்பம் என்பது பின்மொழி நிலையல் . அது , தெய்வந் 
தரவேண்டுதலின் , முற்கூறப்பட்டது . நூல் என்பதூஉம் , 
அதிநுட்பம் என்பதூஉம் - ஆகுபெயர் . அதி என்பது - வட 
சொல்லுள் மிகுதிப்பொருளதோர் இடைச்சொல் ; அது திரிந்து 
‘ நுட்பம் என்பதனோடு தொக்கது . முன் நிற்றல் - மாற்றார் 
தம்சூழ்ச்சியால் அழியாது நிற்றல் . இனி , அதினுட்பம் என்று 
பாடமோதி , அதனின் நுட்பம் யா என்று உரைப்பாரும் உளர் ; 
அவர் , சூழ்ச்சிக்கு இனமாய் முன் சுட்டப்படுவ தொன்று இல் 
லாமையும் , சுட்டுப்பெயர் ஐந்தாம்உருபுஏற்றவழி அவ்வாறு 
நில்லாமையும் அறிந்திலர் . பகைவர் சூழ்வனவற்றைத் தாம் 
அறிந்து அழித்து , அவர் அறிந்து அழியாதன தாம் சூழ்வர் 
என்பது கருத்து . 

இதனான் , அவரது சிறப்புக் கூறப்பட்டது . 

( கு - ரை ) இயற்கையறிவோடு செயற்கையான நூலறிவும் 
பெற்ற அமைச்சர், பகைவரின் தந்திரச்செய்கைகளைத் தாம் 
அறிந்து அழித்து அந்தப் பகைவர் தெரிந்து கெடுக்க முடியாத 
சூழ்ச்சிகளைத் தாம் ஆலோசித்துச் செய்வரென்பதாம் . 
அறிவு - சூட்சுமபுத்தி . நூலறிவு - கல்விகற்றலாலாகிய அறிவு . முன் 
நிற்பன-- தடைய நிற்கும் பகைவரது தந்திரங்கள் . 
உள-எவையுமில்லை யென்றபடி : வினா , இன்மைகுறித்தது . பின் 
மொழி நிலையல் என்பதற்கு - இங்கே , பின் முன்னாகத்தொக்க தொடர் 
என்று பொருள் ; ‘மதிநுட்பம் என்றதை நுட்பமதி என பின் 
முன்னாகத்தொக்க பண்புத்தொகையாகக் கொண்டமை காண்க . 
பின்மொழி நிலையல் என்பது , தொல்காப்பியத்தில் தொகைச் 
சொல்லில் பின்மொழியிற் பொருள் சிறத்தல் என்ற கருத்தில் 
உபயோகிக்கப்பட்டுள்ளது ; “ அவை தாம் , முன்மொழி நிலையலும் 
பின் மொழி நிலையலு , மிருமொழிமேலு மொருங்குடனிலையலு, 
மம்மொழி நிலையா தன்மொழி 

மந்நான் கென்ப 
பொருணெறி மரபே ” 

காண்க . அச்சூத்திரவுரை 
யில் , அடைகடல்-பின்மொழி நிலையல் . இது கடலாகியகரையெனக் 
கரைகூறுதலே கருத்தாதலின் . இவை பண்புத்தொகை . இவை . 
இடம்பற்றிவந்த முன்னும் பின்னுமாம் ; காலம்பற்றிவருவனவும் 
வந்துழிக்காண்க என நச்சினார்க்கினியரும் , இனி , வரையறையின் 
மையாற் சிறுபான்மை முன்மொழி பின்மொழியாகத் தொக்கதோர் 
ஆறாம் வேற்றுமைத் தொகையெனவும் அமையும் எனச் 
வரையரும் உரைத்ததை உணர்க . பரிமேலழகரும் கீழ் வலியறித 
லென்ற அதிகாரத்தில் நுனிக்கொம்பர் என்பது , கடைக்கண் 
என்பதுபோலப் பின் முன்னாகத் தொக்க ஆறாம் வேற்றுமைத் 
தொகை என உரைத்துப்போந்தார் . இது- இலக்கணப்போலி 


நுண் 


யாய் 


யாவை 


நிலையலு , 
என்றது 


சேனா 


உங O 


திருக்குறள் 


1 


2 


என்ற 


யெனவும் படும் . அது- இயற்கையாகிய நுண்ணறிவு . தெய்வம் 
தரவேண்டுதலின் -ஊழ்வினையால் உண்டாக்கப்படவேண்டுதலால் . 
ஊழ் எனனும் அதிகாரத்தில் “ பேதைப் படுக்கு மிழவூழ் அறிவ 
கற்று , மாகலூழுற்றக்கடை , நுண்ணிய நூல் பல கற்பினும் 
மற்றுந்தன் , உண்மையறிவே மிகும் ” என்ற குறள்களைக் காண்க . 
முற்கூறப்பட்டது -செயற்கையாகிய நூலறிவுக்கு முன்னே நிறுத் 
தப்பட்டது . நூல் - (சாஸ்திரத்தைக் காட்டும் போது உவமையாகு 
பெயர் : பிறகு அது ) அதனாலாகும் அறிவுக்குக் கருவியாகு ெய 
ரும் , அதிநுட்பம்- மிக்க நுட்பத்தையுடைய ஆலோசனைகளுக்குப் 
பண்பாகு பெயருமாம் . ( நூலென்பதூஉ மதிநுட்பபென்பதூஉ 
மாகுபெயர் என்ற வாக்கியத்தை நூலென்பதூஉம் மதிநுட்ப 
மென்பதூஉம் ஆகுபெயர் எனப் பிரிப்பது , தவறாம் ; மதி நுட்பம் 
என்ற 

தொடர் - ஆகுபெயால்லாமையும் , நூலென்பதன்பின் 
நிறுத்தப்பட்டதும் இதனை அறியக் காரணமாம் . ) இடைச் 
சொல்லை வடநூலார் அவ்யயம் என்பர் . அதி 

என் றதை , 
திரிந்தது என றது , ஒருபாஷைபினின் று மற்றொரு 

பாஷை 
க்கு வந்து நுட்பம் 

தமிழ்மொழியோடு தொடர் 
தலையே : அன்றி , 

சொல்லில் 

எழுத்து மாறுபாடு ஒன்று 
மில்லாமை காண்க . இங்ஙனம் ஆரியத்தினின்று தமிழ்க்கு 
வருதலையே வேறுபாடாகக் கொள்ளுதல் , பண்டையோர் கருத் 
துப்போலும் ; இதனை " வடசொற்கிளவி வடவெழுத்தொரீஇ , 
யெழுத்தோடு புணர்ந்த சொல்லாகும்மே " என்ற தொல்காப்பியச் 
சூத்திரத்துச் சேனாவரையருரையில் ஒருசொல்லாயினும் ஆரிய 
முந்தமிழுமாகிய இடவேற்றுமையான் வேறாயினவெனின் என்று 
தொடங்கி உரையாசிரியர் கருத்தை மறுத்தலால் அறிக . இவ் 
விஷயத்திற் சேனாவரையர் கருத்தும் , நச்சினார்க்கினியர் கருத்தும் 
பரிமேலழகர் கருத்துக்கு உடன்படா . தொக்கது-தொடர்ந்தது 
என்றபடி; அன்றி, அதிநுட்பம் என்ற இடைச்சொல்தொகாநிலைத் 
தொடரில் ஒன்றுந் தொகாமை காண்க . வடநூலார் உபசர்க்கம் 
இருபது என்பர் ; அதிலோகம் , அதிஜயம் என்பன - வடமொழி 
உபசர்க்கம் : சிந்தாமணியாரும் அதிலோபமாந்தர் என்றார் . அதி 
நுட்பம் என்பது - வினைப்பெயரோடும் வினைச்சொல்லோடும் வரா 
மையின் , அவ்யயீபாவம் என்க என்பது , பிரயோகவிவேகவுரை . 
இதனை முற்பதம் வடமொழியாகிய பண்புத்தொகை நிலைத் 
தொடர் என்றும் , இவை போல்வன -வடமொழி நியாயம் வந்தன 
என்றுங் கூறுவர் இலக்கணக்கொத்தில் மாற்றார் சூழ்ச்சியாயின - 
பகைவரது ஆலோசனைகள் . அதனின் - மதிநுட்ப நூலோடுடை 
மையினும் , நுட்பம் - சூக்ஷ்மமான பகைவர் சூழ்ச்சிகள் . யா - யாவை . 
அவர் - அவ்வுரைகூறுபவர் . சூழ்ச்சிக்கு இனமாய் - பகைவரது 
சூழ்ச்சிகளுக்கு இனமாய் . 

மதிநுட்ப நூலோடுடைமை குண 
மாகுமே யன்றிச் சூழ்ச்சிக்கு இனமாகாமையை நுண்ணிதின் 
நோக்குக . அது அல்லது , அஃது என்னுஞ் சுட்டுப்பெயர் இன் 
என்னும் ஐந்தாம் வேற்றுமையுருபை யேற்கும் பொழுது , அன் 
சாரியை பெற்று அதனின் என நிற்குமேயன்றி ; சாரியை பெறாது 
அதின் என நில்லாதென்க ; இது , உது , யாது என்பனவற்றிற் 
கும் இவ்வாறே . இதனை , தொல்காப்பியத்து உருபியலில் “ சுட்டு 


சுச.ஆம் அதிகாரம் - அமைச்சு 


2.75 


தொட 


சுஎ . 


- 


முதலுகர மன்னொடு சிவணி , யொட்டிய மெய்யொழித் துகரங் 
கெடுமே , யாதெனிறு தியுஞ் சுட்டு முதலாகிய , வாய்தவிறு தியு 
மன்னொடு சிவணும் , ஆய தங்கெடு தலாவயினான என்ற சூத்திர 
விதிகளாலும் , “ யா தனின் யாதனி னீங்கியானோத , ல தனி ன தனி 
னிலன் " , “ அதனினியற லதற்றகு கிளவி , ய தன் வினைப்படுத 
லதனினாதல் , அதனிற்கோட ல தெனொடுமயங்கல் , இதனினிற் 
றிது வென்னுமதுவே " என்ற பிரயோகங்களாலும் அறிக . சூழ் 
வனவற்றை - ஆலோசிப்பவற்றை . அழியா தன - அழிக்கமுடியாத 
உபாயங்களை . அவரது - அமைச்சரது . மதி - வடசொல் . நுட்பம் - 
பண்புப்பெயர் . அதிநுட்பம் என்பது - இடைச்சொல் 
ராதலால் , அன்மொழித்தொகையாகக் 

கொள்ள 

இடமில்லை ; 
" ஐந்தொகைமொழிமேற் பிறதொக லன்மொழி . 

( சுசு ) 
செயற்கை யறிந்தக் கடைத்து முலகத்து 

இயற்கை யறிந்து செயல் . 
பரி .-- செயற்கை அறிந்தக்கடைத்து உம் - ( நூல்நெறியான் ) 
வினை செய்யுந்திறங்களை அறிந்தவிடத்தும் , உலகத்து இயற்கை 
அறிந்து - ( அப்பொழுதுநடக்கின்ற) உலகவியற்கையை அறிந்து , 
செயல் - ( அதனோடு பொருந்தச் ) செய்க ; ( எ று . ) 

கடைத்தும் என்புழி , து - பகுதிப்பொருள் விகுதி . நூல் 
நெறியேயாயினும் உலகநெறியோடு பொருந்தாதன செய்யற்க; 
செய்யின் அது பழிக்கும் என , இயற்கையறிவாற் பயன் கூறிய 
வாறு . 

( கு - ரை .) மந்திரிமார் தொழில் செய்யும் வகையை நூன்முறை 
மைப்படி நன்கு உணர்ந்தாலும் , அதனை அக்காலத்திய உலக 
வியற்கையை யறிந்து செய்யவேண்டுமென்பதாம் . நூல் நெறியான் 
நீதி நூல்களிற் சொன்னவழியால் . அறிந்த விடத்தும் 

. - அறிந் 
தாலும் . அறிந்தக்கடை 

எதிர்காலவினையெச்சத்தின் 
மேல் , து என்றது - ஒருபொருளையும் உணர்த்தாமையால் , பகுதிப் 
பொருள் விகுதி யெனப்பட்டது ; ( இதனை , வட நூலார் 
பாவதத்திதப்ரத்யய மென்பர் .) அது - உலகம் . செயற்கை என்ற 
தொழிற்பெயரில் , அல் - சாரியை . உம் - உயர்வுசிறப்பு . செயல் 
வியங்கோள் . “ எவ்வ துறைவ துலக முலகத் தோ , டவ்வ துறைவ 
தறிவு " எனக் கீழ் அறிவுடைமை யென்னும் அதிகாரத்திற் கூறி 
யதற்கு ஏற்ப , இங்கு இவ்வாறு கூறப்பட்டது. உலகத்தோ 
டொட்ட வொழுகல் பலகற்றுங் , கல்லாரறிவிலா தார் என 
ஒழுக்க முடைமையிலும் , " உலகத்தா ருண்டென்ப தில்லென்பான் 
வையத் , தலகையா வைக்கப்படும் என மேற் புல்லறிவாண்மை 
யிலுங் கூறுதல் உணர்க . ஒழுக்க முடைமையிற் பரிமேலழகர் 

சொல்லியவற்றுள் , இக்காலத்திற்கு 
வொழிந்து சொல்லாதனவற்றுள் ஏற்பன கொண்டுவருதலான் 
அவையும் அடங்க , 
அடங்க , உலகத்தோடொட்ட 

கூறினார் 
உரைத்ததுங் 

காண்க . " உலக நூலுணர்ந்தோர்க்குரைப் 
பினுந்தெரியா , பேரறிவோர் வினையெனப் பேசுகவே , அறிவு 


என்ற 


ஸ்வார்த்த 


அற நூல் 


ஏலாதன 


எனறு 


என 


உஉ 


திருக்குறள் 


என்ற 


அறிக . 


- 


. 


நூலணர்ந்தோர்க்கறையினுந் தெரியா , சிற்றறிவோர் வினை 
யெனச் செப்புகவே , அவ்விரு நூலை யறிந்தார் தமக்கே , இவ்விரு 
கூற்றெண்வினையிலங்கிடுமே 

இலக்கணக்கொத்தை 

( எ ) 
க ஙஅ . அறிகொன் றறியா னெனினு மிறுதி 

உழையிருந்தான் கூறல் கடன் . 
பரி.- அறி கொன்று - ( அறிந்துசொல்லியாரது ) அறிவை 
யும் அழித்து , அறியான் எனின் உம் - ( அரசன் தானும் ) அறியா 
னேயாயினும் , ( அக்குற்றம் நோக்கி ஒழியாது ), உறுதி கூறல் 
(அவனுக்கு) உறுதியாயின கூறுதல் , உழையிருந்தான் கடன் 
அமைச்சனுக்கு முறைமை ; ( எ - று . ) 

அறி என்பது - முதனிலைத்தொழிற்பெயர் . கோறல் - 
தான் கொள்ளாமைமேலும் இகழ்ந்து கூறுதல் . 
தான் எனப் பெயர்கொடுத்தார் , அமாத்யர் என்னும் வட 
மொழிப்பெயர்க்கும் பொருண்மை அதுவாகலின் . உறுதி 
கூறாக்கால் அவனது இறுதியெய்தற் குற்றத்தை உலகம் தன் 
மேல் ஏற்றும் என்பார் , கூறல் கடன் என்றார் . 
இவையிரண்டுபாட்டானும் , அவர் செயல் கூறப்பட்டது . 

ரை . ) இன்னதை இன்னபடிதான் செய்யவேண்டும் 
என்று அறிந்து சொன்னாருடைய புத்திமதியையும் அலட் 
சியஞ் செய்து , ஓரரசன் தானும் , அறியாதவனாக இருப்பினும் 
அக்குற்றம் காரணமாக விட்டிடாமல் அவ்வரசனுக்கு உறுதி 
யாயின சொல்லவேண்டியது அமைச்சனது கடமை யென்பதாம் 
" மூரித்தேந்தாரினாய் நீ முனியினு முறுதி நோக்கிப் , பாரித்தேன் 
தருமநுண்னூல் வழக்க துவாதல் கொண்டே என்ற சிந்தாமணி 
யையும் , “ தம்முயிர்க்குறுதி யெண்ணார் தலைமகன் வெகுண்ட 
போதும் , வெம்மையைத் தாங்கி நீதிவிடாது நின்றுரைக்கும் வீரர் , 
செம்மையிற்றிறம்பல் செல்லாத்தேற்றத்தார் தெரியுங்கால , மும் 
மையு முண ரவல்லா ரொருமையே மொழியுநீரார் " என்ற கம்பரா 
மாயணத்தையும் காண்க ; செவிசுடச்சென்றாங்கிடித்தறிவு மூட்டி , 
வெகுளினும் வாய்வெரீ இப்பேரா - கவிழ்மதத்த , கைம்மாவயத்த 
தேபாகு மற்றெத்திறத்து , மம்மாண்பினவே யமைச்சு என்பர் 
நீதிநெறி விளக்க நூலாரும் . சொல்லியாரது - சொன்னவருடைய . 
அழித்து - கேளாமல் அலட்சியஞ்செயது ; கொல்லுதல் - அழித்த 
லென்னும் பொருள தா தலை " உய்வில்லை , செய்ந்நன்றி கொன்ற 
மகற்கு என்ற இடத்திலுங் காண்க . அக்குற்றம்நோக்கி ஒழி 
யாது - அறிந்தோர்சொற்கேளாமையாகிய அரசனது குற்றத்தைப் 

விட்டிடாமல் . உறுதியாயின் 

நன்மை தரும் 
வார் ததைகள் . அறி - அறிவு : பகுதியே தொழிற்பெயர்ப்பொருளை 
யுணர்த்திற்று . கோறல் - கொல்லுதல் . அறிந்தாரது அறிவைக் 
கொல்லுதலாவது - தான் 

ஏற்றுக்கொள்ளாததோடு 
நில்லாமல் நிந்தித்தும் பேசுதல் . உழையிருந்தான் - பக்கத்திலுள் 


பார்த்து 


அவனை 


அதனை 


ஆம் அதிகாரம் - அமைச்சு 


25.க. 


( 


ளவன் . 

பொருண்மை - பொருள் ; அர்த்தம் . அது - பக்கத்தி 
லுள்ளானென்பது . அரசன் கேளாவிட்டாலும் அமைச்சன் டித் 
திடித்துக் கட்டுரைகூறாவிட்டால் , பிள்பு அரசனுக்கு அபாயம் 
நேர்ந்தால் அக்குற்றத்தை உலகத்தார் மந்திரியின்மேல் ஏற்றிக் 
கூறுவ ராதலால் , தன் பழி கழித்துக்கொள்வதற்காகவும் அமைச் 

உறுதிமொழி கூறவேண்டும் . அவர் செயல் - அமைச்சர் 
செய்கை . எனினும் , உம் - இழிவுசிறப்பு . உறுதி தருவனவற்றை 
‘உறுதி என்றது - காரியவாகுபெயர் . 

( அ ) 


சன் 


சுஙக . பழுதெண்ணு மந்திரியிற் பக்கத்துட் டெவ்வோர் 

எழுபது கோடி யுறும் . 


பரி . - பக்கத்துள் - பக்கத்து ( இருந்து ), பழுது எண்ணும் - 
பிழைப்ப எண்ணும் , மந்திரியின் - அமைச்சனொருவனில் , ஓர் 
எழுபது கோடி தெவ் - ( அரசனுக்கு எதிர்நிற்பார் ) ஓரெழுபது 
கோடி பகைவர் , உறும் - உறுவர் ; ( எ - று . ) 
எழுபதுகோடி 

என்றது , மிகப்பலவாய எண்ணிற்கு 
ஒன்று காட்டியவாறு. வெளிப்படநிற்றலான் அவர் காக்கப்படு 
வர் : இவன் உட்பகையாய் நிற்றலாற் காக்கப்படான் என்ப 
பற்றி , இவ்வாறு கூறினார் . எழுபதுகோடி மடங்கு நல்லர் 
என்று உரைப்பாரும் , எழுபதுகூறு தலை என்று பாடம் ஓது 
வாரும் உளர் . 

( கு - ரை .) அருகேயிருந்து அரசனுக்கு நன்மையையே போதிக்க 
வேண்டியவனான அமைச்சனே அரசனுக்குத் தீங்கு செய்ய எண் 
ணுவனாயின் , உட்பகையான அந்த அமைச்சனைக் காட்டிலும் 
வெளிப்படப்பகைமை பாராட்டும் எழுபது கோடி பகைவர் உற்றவ 
ராவரென்பதாம் . பிழைப்ப எண்ணும்- ( அரசனுக்குத்) தவறுசெய்ய 
நினைக்கும் . உறுவர் - நல்லவராவர் என்றபடி . அவர் காக்கப்படு 
வர் - பகைவர் தடுக்கப்படுவர். உட்பகை - வெளித்தோற்றத்துக்கு 
வேண்டியவன் போலிருந்து உள்ளே பகைவனாயுள்ளவன் ; 
உட்பகையாயுள்ள மந்திரியினது குற்றத்தால் , தெவ்வரிடத்து 
நன்மை கூறியது , அகமலர்ச்சியணி : ஒன்றினிடத்துள்ள குணத்தினா 
லேனும் குற்றத்தினாலேனும் மற்றொன்றற்கு நன்மையேனும் தீமை 
யேனும் உளதாகக் கூறுதல் , இதனிலக்கணம் . எழுபதுகூறு 
தலை என் றபாடத்துக்கு - எழுபதுமடங்கு மேலென்று பொருள் . 
மந்த்ரம் - ஆலோசனை ; அதனை யுடையவன் , மந்த்ரீ எனக் கார 
ணப்பெயர்; அவ்வடசொல் , மந்திரியெனத் திரிந்தது . தெவ் - 
பகைமையுணர்த்தும் உரிச்சொல் ; இது - இங்கே, பகைவர்க்குப் 
பண்பாகுபெயர் . தெவ் என்பது - பொருளாற் பலர்பாலாயினும் , 
சொல்லாற் பால்பகாவஃறிணைப்பெய ராதலால் , உறும் என்ற 
செய்யுமென்முற்றைக் கொண்டது . தெவ்வோர் என எடுத்துப் 
பகைவரென்று உரைத்தல் , உறும் என்ற பயனிலைக்குப் பொருந் 

30 


இங்கு , 


திருக்குறள் 


காது : பல்லோர் படர்க்கை முன்னிலை தன்மையிற், செல்லாதாகுஞ் 
செய்யுமென்முற்றே ஆதலால் . கோடி - வடசொல் ; நூ றுலக்ஷம் . 

முறைப்படச் சூழ்ந்து முடிவிலவே செய்வர் 

திறப்பா டிலாஅ தவர் . 
பரி : - முறை பட சூழ்ந்துஉம் - ( செய்யப்படும் வினைகளை 
மூன் ) அடைவுபட எண்ணிவைத்தும் , முடிவு இல ஏ செய்வர் 
( செய்யுங்கால் அவை ) முடிவிலவாகவே செய்யாநிற்பர் : திறப் 
பாடு இலாதவர் - முடித்தற்கு ஏற்ற கூறுபாடு இல்லாதார் ; ( ) 

அக்கூறுபாடாவன - வந்தவந்த இடையூறுகட்கு ஏற்ற ஏற்ற 
பரிகாரம் அறிந்து செய்தலும் , தாம் திண்ணியராதலு மாம் . 
பிழையாமல் எண்ணவல்லராய் வைத்தும் செய்து முடிக்கமாட் 
டாரும் உளர் என்பதாம் . 

இவை இரண்டு பாட்டானும் , அமைச்சருள் விடப்படுவா 
ரது குற்றம் கூறப்பட்டது . 
( கு - ரை .) செய்யவேண்டிய தொழிலை முறைப்பட எண்ணியிருந்தும் , 
காரியத்தைத் தொடங்கிச் செய்யும் போது இடையூறு நேர்ந்தால் 
அதற்காக மனஞ்சலியாமல் உறுதியுடையராகி ஏற்ற பரிகாரங் 
களைச் செய்யமாட்டாதவரும் உளர் : அப்படிப்பட்ட அமைச்சரும் 
கைவிடத்தக்கவரே யென்பதாம் . செய்யப்படும் வினைகளை -செய்ய 
வேண்டும் தொழில்களை . முன் அடைவுபட எண்ணிவைத்தும் - 
முன்பு கிரமமாக ஆலோசித்திருந்தும் . செய்யா நிற்பர் - செய்வர் . 
கூறுபாடு - வகைகள் . இடையூறு - தடை . ஏற்ற ஏற்ற - அவ்வ 
வற்றிற்குத் தக்க . திண்ணி :பர் - வலியர் . பிழையாமல் எண்ண 
வல்லராய்வைத்தும் - தவறாமல் ஆலோசிக்கவல்லவராயிருந்தும் . 
விடப்படுவார் - விடவேண்டியவர் . கீழ்ப்பாட்டிலும் இப்பாட்டி 
லுங் கூறியவாறு . அமைச்சர் உட்பகை யுடையரானாலும் , நன்றாக 
ஆரய்ந்து காரியத்தைத் தொடங்கியும் இடையூறுநேர்ந்தால் 
திண்ணியராய் ஏற்ற பரிகாரங்களைச் செய்யமாட்டாதவரானாலும் , 
அன்னாரை , அரசன் அமைச்சராகக்கொள்ளாமல் விட்டிடவேண்டு 
மென்பதாம் . சூழ்ந்தும் , உம் - உயர்வுசிறப்பு . இலவே , ஏ - தேற் 
றம் . அளபெடை , செய்யுளோசை நிறைப்பது . 

( க ) 
கடு - ஆம் அதிகாரம் - சொல்வன்மை . 
பரி : - அஃதாவது - தான் கருதிய வினை முடியுமாற்றால் 
அமைச்சியல் நடத்தற்கு ஏதுவாய சொற்களைச் சொல்லவல்ல 
தைல் . மேல் ஒருதலையாச் சொல்லும் வல்லது என்றதனையே 
சிறப்புப்பற்றி விரித்து உரைக்கின்றமையின் , இஃது அமைச்சின் 
பின் வைக்கப்பட்டது . 


* H - ம் ; வார்த்தை சொல்லவல்ல னாதல் , 


கர்; - ஆம் அதிகாரம் - சொல்வன்மை 


உருது 


ச 


சுசக . 


( கு - ரை . ) கருதிய வினை - நினைத்த காரியம் . முடியும் ஆற் 
பால் - முடியும் வழியால் . மேல் - சு . - ஆங்குறளில் . மேல் 
என்று தொடங்கும்வாக்கியம் : அமைச்சு எனனும் அதிகாரத்தின் 
பின் சொல்வன்மை என்னும் அதிகாரத்தை வைத்ததற்குக் 
காரணம் கூறுகின்றது . 

நாநல மென்னு நலனுடைமை யந்நலம் 

யாநலத் துள்ள தூஉ மன்று . 
பரி :-( அமைச்சர்க்கு இன்றியமையாக் குணமாவது ), 
(சான்றோரான் ) நாநலம் என்னும் - நாநல மென்று சிறப்பித்துச் 
சொல்லப்படும் , நலன் - நலத்தினை , உடைமை - உடையராதல் : 
அந்நலம் - , ( பிறர்க்கும் ) , யா நலத்து உள்ளது உம் அன்று- (பிற 
நலம் ) எல்லாவற்றுள்ளும் அடங்குவதன்றி மிக்கது ( ஆகலான் ). 

நாவால் உளதாய நலம் என விரியும் . இந்நலம் , உலகத் 
தைத் தம்வயத்ததாக்கும் அமைச்சர்க்கு வேறாகவேண்டும் என் 
னும் நீதி நூல் வழக்குப்பற்றி • நாநலமென்னுநலன் என்றும் , 
பிறர்க்கும் இதுபோற் சிறந்தது பிறிது இன்மையான் அந்நலம் 
யாநலத்துள்ள தூஉமன்று என்றுங் கூறினார் . பிரித்தல் பொருத் 
தல் முதலிய தொழிலில்லாதார்க்கும் இஃது இன்றியமையாததாயபின் அத் 
தொழிலார்க்கு ( அமைச்சர்க்கு ) க் கூறவேண்டுமோ ? என்பது கருத்து . 

( கு - ரை . ) பரிமேலழகருரையில் இக்குறளின் கருத்து வெளிப் 
படையாகவுள்ளது . நாநலம் - நாவினாற்பேசிக் காரியத்தை முடிக்கும் 
திறமை . பிறர்க்கும் - ( பிரித்தல் பொருத்தல் முதலிய தொழிலில் 
லாத ) அமைச்சரல்லாதவர்க்கும் : உம்மை - இழிவுசிறப்போடு 
எச்சப்பொருளது . 

நாநலம் - மூன்றாம் வேற்றுமையுருபும்பயனு 
முடன்தொக்கதொகை . வயத்தது - வசத்திலுள்ளது . வேறாக - 
தனிக்குணமாக ; சிறப்பாக என்றபடி . வேண்டும் - இன்றியமை 
யாதது . காமந்தக மென்னும் வடமொழி நீதி நூலில் மந்திரி 

குண 
நிரூபணத்தில் வாக்மியாகவுள்ளவன் மந்திரியாக விருத்தற்குத் 
தக்கவன் என்றது காண்க . பிறர்க்கும் இது சிறந்ததா தலை 

எத்துணையவாயினுங்கல்வி யிடமறிந் , துய்த்துணர் வில்லெனி 
னில்லாகு - முய்த்துணர்ந்துஞ், சொல்வன்மை யின்றெனினென்னா 
மஃதுண்டேற், பொன்மலர் நாற்றமுடைத்து ” என நீதி நெறி 
விளக்க நூலாரும் பாராட்டிக் கூறுவர் . அத்தொழிலார் என் 
றது , மந்திரிகளை . அந்நலம் - சுட்டிடைச்சொல் தொடர் . யாநலம் 
- வினாவிடைச்சொல் தொடர். உள்ள தூஉம் இன்னிசையள 
பெடை . 

( க ) 
ஆக்கமுங் கேடு மதனால் வருதலால் 

காத்தோம்பல் சொல்லின்கட் சோர்வு . 
பரி : - ( தம் அரசர்க்கும் அங்கங்கட்கும் ), ஆக்கம் உம் கேடு 
உம் - ஆக்கவழிவுகள் , -அதனால் வருதலால் - தம் சொல்லான் 
வருமாகலான் , - சொல்லின்கண் சோர்வு - ( அப்பெற்றித்தாய ) 


எட் . 


உகசு 


திருக்குறள் 
சொல்லின்கண் சோர்தலை , காத்து ஓம்பல் - அமைச்சர் தங்கண் 
நிகழாமல் ) போற்றிக்காக்க ; ( எ - று .) 

ஆக்கத்திற்கு ஏதுவாய நற்சொல்லையும் , கேட்டிற்கு ஏது 
வாய தீச்சொல்லையும் , சொல்லாத லொப்புமைபற்றி , அதனால் 
என்றார் . செய்யுளாகலின் , சுட்டுப்பெயர் முன்வந்தது . பிறர் 
சோர்வுபோலாது உயிர்கட்கெல்லாம் ஒருங்கு வருதலால் , காத் 
தோம்பல் என்றார் . 

இவை இரண்டு பாட்டானும் , இஃது இவர்க்கு இன்றியமை 
யாதென்பது கூறப்பட்டது . 

( கு - ரை .) அமைச்சருடைய சொற்சோர்வு அரசர்க்கும் குடி 
மக்கட்கு மாக எல்லார்க்கும் ஒரு சேரத் தீங்குவிளைத்தலும் 
சோர்வுபடாமை நன்மைவிளைத்தலும் உடைமையால் அமைச்சர் 
சொற்சோர்வுபடாமற் 

சொல்லுக என்பதாம் . 

முதலிரண்டு 
குறள்களில் 

சொல்வன்மை அமைச்சர்க்கு இன்றியமையாத 
தென்பது கூறப்பட்டது . ஆக்க அழிவுகள் - நன்மை தீமைகள் . 
அப்பெற்றித்து ஆய - அத்தன்மைய தான . சோர்தல் - தளர்தல் ; 
தவறுதல் . தங்கண் 

தங்கண் நிகழாமல் - தம்மிடத்து உண்டாகாதபடி . 
போற்றி - கவனித்து ; 

குறிக்கொண்டு . காக்க - காக்கக்கடவர் . 
ஆக்கத்திற்கு என்று தொடங்கும் வாக்கியம் - அதனால் என்று 
ஒருமையாற் கூறிய தன் காரணத்தை விளக்கும் ; எனவே , இச் 
சொல் சாதியொருமை யென்றவாறாயிற்று . சாதியொருமை 
யாதற்குக் காரணம் , சொல்லா தலொப்புமைபற்றி 

என்பது . 
சொல்லாதலொப்புமைபற்றி - இரண்டும் சொல்லென ஒன்றாய் 
அடங்கு தலால் . உலகவழக்கு செய்யுள்வழக்கு என்னும் இரண்டி 
லும் சுட்டுப்பெயரை இயற்பெயரின் பின்னரே கூறுதல் வழாநிலை 
யும் , செய்யுளிற் சிறுபான்மை சுட்டுப்பெயரை இயற்பெயரின் முன் 
கூறுதல் வழுவமைதியும் , வழக்கில் அங்ஙனம் கூறுதல் வழுவு 
மாம் ; “ இயற்பெயர்க்கிளவியுஞ் சுட்டுப்பெயர்க் கிளவியும் , வினைக் 
கொருங்கியலுங் காலந்தோன்றின் , சுட்டுப்பெயர்க்கிளவி முற்படக் 
கிளவார் , இயற் பெயர் வழிய வென்மனார் புலவர் முற்படக் 
கிளத்தல் செய்யுளு ளூரித்தே 

தொல்காப்பிய விதி . 
( நன் - பொது - சங . ] * காத்தோம்பல் என வற்புறுத்திக் கூறிய 
தற்குக் காரணம் - மற்றையோர் சோர்வு அவர்க்குமாத்திரமே 
தீங்கு தரும் ; அமைச்சர்சோர்வோ , அரசனுக்கும் குடிகளுக்கும் 
எல்லார்க்கும் ஒருசேரத் தீங்குவிளைக்கு மாதலால் என்க . இஃது 
சோர்வு நீங்கிய சொல்வன்மை . இவர்க்கு - அமைச்சர்க்கு . 
ஆக்கம் - ஆகுதல் , அபிவிருத்தி ; தொழிற்பெயர் . காத்தோம் 
பல் - ஓம்பிக்காத்தல் என விகுதி பிரித்துக் கூட்டுக : வியங்கோள் . 
சோர்வு - தொழிற்பெயர் . 

கேட்டார்ப் பிணிக்குந் தகையவாய்க் கேளாரும் 

வேட்ப மொழிவதாஞ் சொல் . 
பரி : - கேட்டார்- ( நட்பாய் ) ஏற்றுக்கொண்டாரை , பிணிக் 
கும் - ( பின் வேறுபடாமற் ) பிணிக்கும் , தகை - குணங்களை , 


என்பன 


( உ) 


சுர் . ஆம் அதிகாரம் - சொல்வன்மை 


35.6 


அவாய் - அவாவி , - கேளார் உம் - ( மற்றைப் பகையாய் ) ஏற்றுக் 
கொள்ளாதாரும் , வேட்ப - ( பின் அப்பகைமை யொழிந்து நட் 
பினை ) விரும்பும்வண்ணம் , மொழிவது - சொல்லப்படுவதே, 
சொல் ஆம் - ( அமைச்சர்க்குச் ) சொல்லாவது ; ( எ - று . ) 

அக்குணங்களாவன - வழுவின்மை , சுருங்குதல் , விளங்கு 
தல் , இனிதாதல் , விழுப்பயன் தருதல் என்றிவை முதலாயின . 
அவற்றை அவாவுதலாவது - சொல்லுவான் குறித்தனவேயன்றி 
வேறு நுண்ணுணர்வுடையோர் கொள்பவற்றின் மேலும் 
நோக்கு உடைத்தாதல் . • அவாய் என்னுஞ் செய்தெனெச்சம் , 
மொழிவது என்னுஞ் செயப்பாட்டுவினை கொண்டது . இன் 
கேட்டார் கேளார் என்பதற்கு - நூல்கேட்டார் கேளாதார் 
எனவும் , வினவியார் வினவாதார் எனவும் உரைப்பாரும் உளர் . 
தகையவாய் என்பதற்கு , எல்லாரும் , தகுதியையுடையவாய் 
என்று உரைத்தார் ; அவர் , அப்பன்மை , மொழிவது என்னும் 
ஒருமையோடு இயையாமை நோக்கிற்றிலர் . 

இதனால் , சொல்லினது இலக்கணம் கூறப்பட்டது . 

( கு - ரை . ) நட்பினரை வசப்படுத்த வல்லதாகிப் பகைவரை 
யும் நட்பாக்கவல்லதே சொல்லாவ தென்பதாம் . வேறுபடாமல் 
பிணிக்கும் - தம்மின் நீங்காதபடி வசப்படுத்துகின்ற . அவாவி .- 
மேன்மேலுங்கொள்ள விரும்பி . ஏற்றுக்கொள்ளா தாரும் - தமது 
சொல்லை யங்கீகரியா தவரும் . வழுவின்மை - சொற்பொருட் குற்ற 
மில்லாமை . சுருங்குதல் - சொற்சுருங்குதல் . விளங்குதல் 
பொருள் விளங்குதல் . விழுப் பயன் தருதல் - சிறந்த பொருளைக் 
கொடுத்தல் . சுருங்கச்சொல்லல் , விளங்கவைத்தல் , நவின்றோர்க் 
கினிமை , நன்மொழி புணர்த்தல் , விழுமியது பயத்தல் என்பன , 
நூலுக்குக் குணம் ஆமாறுங் காண்க . அவற்றை - வழுவின்மை 
முதலிய குணங்களை . சொல்லுவான் தறித்தன - சொல்ல உத் 
தேசித்தவை . நோக்கு உடைத்தாதல் - கவனமுடைமை, கருத்து 
டையதாதல் . மொழிவது . செயப்பாட்டு வினைப்பொருளில் வந்த 
செய்வினை . நூல்கேட்டார் - சாஸ்திரங்களைப் பாடங் கேட்டவர் . 
வினவியார் - கேள்விகேட்டவர் . 

உடையவாய் 

உடையனவாய் . 
அப்பன்மை - தகைய என்னும் பலவின்பால் . நோக்கிற்றிலர் . 
கவனித்தாரில்லை . குற்றங் கூறப்பட்ட பிறருரைக்குத் தகைய ஆய் 
என்று பிரித்து , தகைய - பலவின்பாற்குறிப்புவினையாலணையும் 
பெயரென்னவேண்டும் கேட்டார் - அங்கீகரித்தவர் . கேட்டார்ப் 
பிணிக்கும் - உயர் திணையில் இரண்டாம் வேற்றுமையுருபு தொக , 
அதன் முன் வலிமிக்கது ; - ( நன் - உருபு - கசு . ) தகை - தகுதி , 
குணம் ; இது - தொழிலடியாப்பிறந்த தாயினும் , பொருளாற் 
பண்புப்பெயர் . அவாய் - அவாவு 

என்னும் 

பகு தியடியாகப் 
பிறந்த இறந்தகால வினையெச்சம் . 

கேளாரும் , உம் - இழிவு 
சிறப்பு ; இறந்தது தழுவிய எச்சமுமாம் . 

திறன றிந்து சொல்லுக சொல்லை யறனும் 
பொருளு மதனினூஉங் கில் . 


திருக்குறள் 


- 


- 


பரி : -- சொல்லை 

( அப்பெற்றித்தாய ) சொல்லை , திறன் 
அறிந்து - ( அமைச்சர் தம்முடையவும் கேட்போருடையவுமாய ) 
திறங்களையறிந்து , சொல்லுக - : அதனின் ஊங்கு - அங்ஙனஞ் 
சொல் லுதற்கு மேம்பட்ட அறனும் பொருளும் - , இல் - இல்லை : 
( ஆகலான் ) ; ( எ - று . ) 

அத்திறங்களாவன - குடிப்பிறப்பு , கல்வி , ஒழுக்கம் , செல் 
வம் , உருவம் , பருவம் என்பனவற்றான் வருந் தகுதி வேறுபாடு 
கள் . அவற்றை அறிந்து சொல்லுதலாவது - அவற்றால் தமக்கும் 
அவர்க்கும் உளவாய ஏற்றத்தாழ்வுகளை அறிந்து அவ்வம்மரபாற் 
சொல்லுதல் .அஃது , உலகத்தோடு ஒட்ட ஒழுகலையும் இனிமையை 
யும் பயத்தலின் , அறனாயிற்று ; தம்காரியம் முடித்தலின் , பொரு 
வாயிற்று . அறனும் பொருளும் எனக் காரணத்தைக் காரிய 
மாக்கிக் கூறினார் . 

ரை .) அமைச்சர் தம்முடையனவும் தம்சொல்லைக் 
கேட்பவருடையனவுமாகிய தன்மைகளை யறிந்து சொல்வது உல 
கத்தோடு ஒட்ட ஒழுகு தலையும் இனிமையையும் பயத்தலால் அற 
ணுமாம் : தாம் மேற்கொண்ட காரியத்தை முடித்தலால் பொருளுக் 
கும் காரண மாமென்பதாம் . அப்பெற்றித்தாய - முந்தினகுறளிற் 
சொன்ன : கேட்டார்ப் பிணிப்பதாய்க் கேளாரையும் வேட்பிக்குந் 
தன்மையை யுடைய . திறங்கள் - தன்மைகள் . குடிப் பிறப்பு - 
உயர்குடியிற் பிறத்தல் . ஒழுக்கம் - நடத்தை. உருவம் - ரூபம் . பரு 
வம் - பிராயம் . அவ்வம்மரபால் . அந்தந்த நிலைமைக்குத் தக்கபடி 
சொல்லவேண்டிய முறைமையால் . 

பயத்தலின் - தருதலால் . 
மூலத்தில் அறனும்பொருளும் என்றது - அறத்துக்கும் பொரு 
ளுக்கும் 

காரணமென்றபடி ; உபசாரவழக்கு . ஊங்கு - இடைச் 
சொல் . அளபெடை , இன்னிசை நிறைப்பது . 

சொல்லுக சொல்லைப் பிறிதோர்சொ லச்சொல்லை 

வெல்லுஞ்சொ லின்மை யறிந்து . 
பரி : -- சொல்லை - ( தாம் சொல்லக்கருதிய ) சொல்லை , பிறிது 
ஓர்சொல் - பிறிதோர்சொல்லாய் , வெல்லும் சொல் - வெல்ல 
வல்லதொரு சொல் , இன்மை - இல்லாமை , அறிந்து-- , ( பின் ), 
அச்சொல்லை- , சொல்லுக- ; ( எ - று . ) 

பிறிதோர்சொல் - மாற்றரது மறுதலைச்சொல் . வெல்லுதல் 
குணங்களான் மிகுதல் . அதுவே வெல்லச் சொல்லுக என்பதாம் . 
இனி , பிறிதோர் சொல் , வெல்லுஞ் சொல் எனச் செவ்வெண் 
ணாக்கி , ஒத்த சொல்லும் மிக்க சொல்லும் உளவாகாமற் சொல் 
லுக என் 

எறு உரைப்பாரும் உளர் : இது - சொற்பொருட்பின்வருநிலை . 
( கு - ரை . ) மந்திரிமார் மாற்றார் சொல்லால் வெல்லமுடியாத 
படி ஆராய்ந்து சொல்லவேண்டுமென்பதாம் . இனி , மந்திரிமார் 
தம் சொல்லோடு ஒத்த சொல்லும் மிக்க சொல்லும் உளவாகா 
மல் ஆராய்ந்து சொல்லுக எனினுமாம் . பிறிதோர்சொல் - மாறு 


சுச . 


கா. - ஆம் அதிகாரம் - சொல்வன்மை 


2.க 


பட்ட ஒருசொல் . அதுவே - தம் சொல்லே . செவ்வெண் - உம் 
தொக்குவருவது ; பிறிதோர் சொல்லும் வெல்லவல்ல சொல் 
லும் என இங்கே , பெயர்ச்செவ்வெண் . இது - இப்பாட்டு . ( நி ) 
சுசசு . வேட்பத்தாஞ் சொல்லிப் பிறர்சொற் பயன்கோடன் 

மாட்சியின் மாசற்றார் கோள் . 
பரி : - தாம் வேட்பச் சொல்லி - ( பிறர்க்குத் ) தாம் ( சொல் 
லுங்கால் அவர் பின்னுங்கேட்டலை ) விரும்புமாறு சொல்லி , 
பிறர் சொல் பயன்கோடல் - அவர் ( தமக்குச் சொல்லுங்கால் 
அச்) சொல்லின் பயனைக் கொண்டொழிதல் , மாட்சியின் மாசு 
அற்றார் கோள் - அமைச்சியலுட் குற்றமற்றாரது துணிபு ; ( ) 

பிறர்சொற்களுள் குற்றமுளவாயினும் அவைநோக்கி இகழா 
ரென்பதாம் . வல்லாரை இகழ்தல் வல்லுநர்க்குத் தகுதியின்மை 
யின், இதுவும் உடன்கூறினார் . 

இவை மூன்றுபாட்டானும் , அதனைச் சொல்லுமாறு கூறப் 


பட்டது . 


அறிக . 


( கு - ரை .) பிறர் தமது சொல்லை விரும்புமாறு சொல்லி அந் 
தப் பிறர் சொல்வதிற் குற்றமிருப்பினும் அந்தச் சொற்பொருளை 
மாத்திரம் கொண்டு குற்றத்தைப்பற்றி இகழாமலிருப்பது 
அமைச்சுத்தன்மையில் குற்றமில்லாரின் கடமையாமென்பதாம் . 
வல்லுநர்க்கு வல்லாரை இகழ்தல் தகுதியன்று என்க . 
னைக்கொண்டு - பொருளை மாத்திரம் கிரகித்துக்கொண்டு . ஒழிதல் - 
சொற்குற்றத்தைப் பாராட்டாமை . அமைச்சு இயல் - மந்திரிலக்ஷ 
ணம் . துணிபு - நிச்சயம் , சித்தாந்தம் , தேர்ந்த பொருள் . வல்லார் 
வல்லவரல்லா தவர் : இது , செய்யுட்சொல் ; சிறுபான்மை உரை 
நடையில் வந்தது . “ வேண்டுவனம்பி என்ற சிந்தாமணிச் செய் 
யுளில் , நச்சினார்க்கினியர் வல்லான் - செய்யுளாய் மறையாகாது , 
வழக்காய் உடன்பாடுணர்த்திற்று ; இது மேலுங் கொள்க என 
உரைத்ததுகொண்டு 

வல்லுநர்க்கு - வல்லவர்களுக்கு . 
புறநானூற்றில் உஎ , ந.எ - ஆம்பாட்டுக்களில் வல்லாராயினும் 
வல்லுநராயினும் ” எனவந்ததையும் அவற்றிற்கு உரைகாரர் ஒன்றை 
மாட்டாராயினும் வல்லாராயினும் என்றும் , யாதொருகல்வியை 
மாட்டாராயினும் அதனை வல்லாராயினும் என்றும் உரைத்ததையும 
காண்க . இவை சொல்லொன்றே விதிவினையும் மறைவினையு 

என்பர் , இலக்கணக்கொத்துடையார் . இது எதிர் 
மறைப்பொருளுணர்த்துகையில் , எதிர்மறையாகாரம் புணர்ந்து 
கெட்ட தென்றாவது , ர் விகுதி யென்றாவது கொள்ளத்தக்கது . 
இதுவும் - சொற்குற்றம் பாராட்டாமையையும் . அதனை - சொல்லை . 
மாட்சி - அதனையுடைய அமைச்சியலுக்கு , இங்கே , 

, பண்பாகு 
பெயர் . கோள் - கொள்கை ; கொள் என்னும் முதனிலை திரிந்த 
தொழிற்பெயர் . 

சொலல்வல்லன் சோர்வில னஞ்சா னவனை 
இகல்வெல்லல் யார்க்கு மரிது . 


5 


மாயின 


1 


சுறஎ . 


திருக்குறள் 


பரி : - சொலல் வல்லன் - (தான் எண்ணியகாரியங்களைப் 
பிறர்க்கு ஏற்பச் ) சொல்லுதல் வல்லனாய் , சோர்வு இலன்- ( அவை 
மிகப்பலவாயவழி ஒன்றினுஞ்) சோர்வு இலனாய் , அஞ்சான் - 
( அவைக்கு ) அஞ்சானாயினான் ( யாவன் ) , அவனை - , இகல் வெல் 
லல் - மாறுபாட்டின்கண் வெல்லுதல் , யார்க்குஉம் அரிது - 
யாவர்க்கும் அரிது ; ( எ - று . ) 

ஏற்பச் சொல்லுதல் - அவர்க்கு அவை காரியமல்ல வாயி 
னும் ஆமெனத் துணியும்வகை சொல்லுதல் . சோர்வு - சொல்ல 
வேண்டுவதனை மறப்பான் ஒழிதல் . இம்மூன்று குணமுடை 
யானை மாற்றாராய்ப் பிரித்தல் பொருத்தல் செய்து வெல்வார் 
இல்லை என்பதாம் . 
( கு - ரை . ) செய்யத்தகாத தொழிலும் 

செய்யத்தக்கவை 
யெனத்தோன்ற , சொல்ல வேண்டியவற்றை மறப்பால் விட்டிடாம 
லும் அவைக்கு அஞ்சாமலும் இருக்கும் அமைச்சனைப் பகைவ 
ரால் பொருத்தல் பிரித்தல் செய்து வெல்லமுடியாதென்பதாம் . 
அவை - அத்தொழில்கள் . பலவாயவழி- அநேகங்களாக இருந்த 
போதிலும் . அவைக்கு - சபையார்க்கு . சுட்டிற்கு முன்னே வினா 
வரவேண்டும் என்ற வட நூல்வழக்கை யொட்டி , அவனை என்ப 
தற்கு முன் யாவன் என்று வருவித்தார் . மாறுபாட்டின்கண் - 
சொற்போரில் என்றபடி . அவர்க்கு - தன்சொல்லைக் கேட்கும் 
பிறர்க்கு . அவை - தான் சொல்லுந்தொழில்கள் . காரிய மல்ல 
செய்யத்தகா தவை . ஆமெனத் துணியும் வகை - செய்யத்தக்கவை 
யென்று நம்பும்படி . மறப்பான் ஒழி தல் - மறதியால் விடு தல் . 
இம்மூன்றுகுணம் - சொல்வன்மை , சோர்வின்மை , அஞ்சாமை . மாற்றா 
பகைமைபாராட்டி யென்றபடி . 

( எ ) 
விரைந்து தொழில்கேட்கு ஞால நிரந்தினிது 

சொல்லுதல் வல்லார்ப் பெறின் . 
பரி : - தொழில் - ( சொல்லப்படுங் ) காரியங்களை , நிரந்து - 
நிரல்படக்கோத்து , இனிது சொல்லுதல் வல்லார் - இனிதாகச் 
சொல்லுதல் வல்லாரை, பெறின்- , ஞாலம் - உலகம் ,விரைந்து 
கேட்கும் - ( அவற்றை ) விரைந்து ஏற்றுக்கொள்ளும் ; ( எ - று .) 

தொழில் - சாதியொருமை . நிரல்படக் கோத்தல் முன் 
சொல்வனவும் பின் சொல்வனவும் அறிந்து அம்முறையேவைத் 
தல் . இனிதாதல் கேட்டார்க்கு இன்பம்பயத்தல் . " சொல்லுதல் 
வல்லான் நூறாயிரவருள் ஒருவன் என்ற வடமொழிபற்றி , 
* பெறின் என்றார் . ஈண்டும் , கேட்டல் - ஏற்றுக்கோடல் . 

இவையிரண்டுபாட்டானும் , அவ்வாற்றாற் சொல்லுதல் 
வல்லாரது சிறப்புக் கூறப்பட்டது . 

( கு - ரை . ) சொல்லப்படுவனவற்றை வரிசைப்படக்கோத்து 
இனிதாகச்சொல்ல வல்லான் சொற்களை உலகத்தார் விரைந்து 


ராய - 


சுசஅ . 


கூ , - ஆம் அதிகாரம் - சொல்வன்மை 


ஒன்று 


13 


UTL 


ஏற்றுக்கொள்வரென்பதாம் . நிரல்படக்கோத்து - வரிசைப்படத் 
தொடுத்து . வல்லார் - வல்லவர் . அவற்றை - 

அவற்றை - அக்காரியங்களை . 
" பாதேஷுஜாயதே பர : - ஸஹஸ் ரேஷுச பண்டித 8 , வக்தால 
தஸஹஸ்ரேஷ 7 - தாதா பவதிவர் நவா என்ற வட நூல்மேற்கோள் 
இங்குக் குறிக்கப்பட்டது . அம்முறையே - முன் பின் சொல்ல 
வேண்டிய முறைப்படியே . " நூற்றுவரிற் றோன் றுந் தறுகண்ணு 
றாயிரவ , ராற்றுளித் தொக்க வவையகத்து - மாற்றந்தான் , 
கொடுக்கு மகன் றோன்றுந் தேற்றப் , பரப்புநீர் வையகந் தேரினு 
மில்லை , யிரப்பாரை யெள்ளா மகன் என்பது , தகடூர்யாத்திரை . 
“ ஆர்த்தசவை நூற்றொருவராயிரத்தொன்றாம் புலவர் , வார்த்தை 
பதினாயிரத்தொருவர் - பூத்தமலர்த் , தண்டாமரைத்திருவே தாதா 
கோடிக்கொருவர் , உண்டாயினுண்டென்றறி 

என்ற 

தனிப் 
லுங் காண்க . ‘ பெறின் என எதிர்காலவினையெச்சத்தாற் 
கூறியது , பெறுதலின் அருமைவிளக்கும் என்றபடி . ஈண்டும் . 
இங்கும் ; உம்மை , சுக - ஆம் குறட்பாவைக்குறிக்கும் . இக்குறட் 
பாவை எடுத்துக்காட்டி , சொல்வென்றி யென்னுந் துறையென்பர் . 
பொருளதிகாரவுரையில் . ஞாலம் - உலகத்தாரென்றபடி . ( அ ) 
சுசக . பலசொல்லக் காமுறுவர் மன்றமா சற்ற 

சிலசொல்ல றேற்ற தவர் . 
பரி : - மாசு அற்ற சில - குற்றமற்றனவாய்க் சிலவாய வார்த் 
தைகளை , சொல்லல் - ( அவ்வாற்றால் ) சொல்லுதலை , தேற்றாதவர் - 
அறியாதார் , பல சொல்ல - பலவாய வார்த்தைகளை ( த்தொடுத் 
துச் ) சொல்ல , காமுறுவர் - விரும்புவர் ; (எ - று . ) 

குற்றம் மேற்சொல்லிய குணங்கட்கு மறுதலையாயின . 
இடைவிடாது பலசொல்லுதலையும் சொல்வன்மையென்று 
விரும்புவாரும் உளர் : - அவர் இவ்வாறு சொல்லமாட்டாதாரே : 
வல்லார் அது செய்யார் என யாப்புறுப்பார் , மன்ற என்றார் . 

( கு - ரை . ) குற்றமற்றனவாகிச் சில வார்த்தைகளைச் சொல்ல 
அறியா தவரே , பலவாய வார்த்தைகளைச் சொல்ல விரும்புவ 
ரென்பதாம் . அவ்வாற்றால் - கீழ்க்குறளிற் கூறியவகையால் . மேற் 
சொல்லிய - சுகூ - ஆங் குறளி னுரையிற் கூறிய . மறுதலையா 
யின - எதிரிடையானவை ; 

இங்கே 

வழூஉச்சொற்புணர்த்தல் , 
மிகைப்படக்கூ றல் , மயங்கவைத்தல் , செவிக்கு இன்னாதாதல் , 
விழுப்பயன் தராமை முதலியன, யாப்புறுப்பார் - உறுதிப்படுத்து 
பவர் . மன்ற - உறுதிப்பொருளுணர்த்துவதோர் இடைச்சொல் ; 
“ மன் றவென்கிளவி தேற்றஞ் செய்யும் " என்பது , தொல்காப்பி 
யம் . காமுறுவர் - காமமுறுவர் என்பதன் விகாரம் . அற்ற . 
பெயர் ; பெயரெச்சமுமாம் . 
சு 10. இண ரூழ்த்து நாறா மலரனையர் கற்றது 

உணர விரித்துரையா தார் . 
பரி : -கற்றது - கற்றுவைத்தநூலை, உணர - 

- ( பிறர் ) அறி 
யும் வண்ணம் , விரித்து உரையாதார் - விரித்து உரைக்கமாட்டா 

31 


உரஉ 


திருக்குறள் 


தவர் , - இணர் ஊழ்த்து உம் கொத்தின்கண்ணே மலர்ந்து 
வைத்தும் , நாறா - நாறாத , மலர் - பூவை , அனையர் - ஒப்பர் ; 

செவ்விபெற மலர்ந்துவைத்தும் நாற்றமில்லாத பூச் சூடப் 
படாதவாறுபோல , நூலைக் கற்றுவைத்தும் சொல்லமாட்டா 
தார் நன்கு மதிக்கப்படா ரென்றமையின் , இது - தொழிலுவமை 


யாயிற்று , 


உம் 


இவை இரண்டு பாட்டானும் , அதுமாட்டாதாரது . இழிவு 
கூறப்பட்டது . 

( கு - ரை . ) அழகு பெற மலர்ந்தும் பணமில்லாத பூச்சூடப் 
படாதவாறு போல நூலைக்கற்றுவைத்தும் கேட்போர் மனங் 
கொள்ளும்படி சொல்லத் தெரியாதவர் நன்கு மதிக்கப்படாரென் 
பதாம் . ( இச்செய்யுளிற் கூறிய உவமை இக்காலத்துக்கு ஏற்குமா ? 
ஆராய்க . ) கற்றுவைத்த - கற்றுள்ள. மலர்ந்துவைத்தும் - மலர்ந் 
திருந்தும் . 

நாறாத 

மணம் வீசாத . செவ்விபெற - அழகாக ; 
காலம்வாய்க்க எனினுமாம் . நாற்றமில்லா த - வாசனையில்லாத . 
நாற்றமில்லாத பூ , நிர்க்கந்த குஸுமமெனப்படும் . உவமையணி . 
அதுமாட்டாதார் - ஒழுங்காகச்சொல்லத் திறமற்றவர் . ஊழ்த்து என்ற 
இறந்தகாலவினையெச்சத்தில் , 

ஊழ் - பகுதி. 

உயர்வு 
சிறப்பு . 

( க 0 ) 
சுசு - ஆம் அதிகாரம்- வினைத்தூய்மை . 
பரி : - அஃதாவது - செய்யப்படும் வினைகள் பொருளே 
யன்றி அறமும் புகழும் பயந்து நல்லவாதல் . சொல்லேயன்றிச் 
செயலும் நன்றாக வேண்டு மென்கின்றமையின் , இது சொல் 
வன்மையின்பின் வைக்கப்பட்டது . 

( கு - ரை . ) வினைத்தூய்மை செய்யுந்தொழில் சுத்தமான 
தாயிருத்தல் . பொருளே யன்றி - செல்வத்தை யுண்டாக்குதல் 
மாத்திரத்தோடு நில்லாமல் . பயந்து - உண்டாக்கி . 
சுங்க . துணை நல மாக்கந் தரூஉம் வினை நலம் 

வேண்டிய வெல்லாந் தரும் . 
பரி .-- ( ஒருவனுக்கு ).-- துணை நலம் - துணையது நன்மை , 
ஆக்கம் தரூஉம் - செல்வமொன்றனையுங் கொடுக்கும் ; ( அவ்வள 
வன்றி) , வினை நலம் - வினையது நன்மை , வேண்டிய எல்லாம் 
தரும் - ( அவன் ) வேண்டியன யாவற்றையுங் கொடுக்கும் : ( ) 

வேண்டியவெல்லாம் என்றது இம்மைக்கண் அறம் 
பொருள் இன்பம் முதலாயவற்றையும் , மறுமைக்கண் . தான் 
விரும்பிய பதங்களையும் . 

இதனான் ,காணப்படுந் துணை நன்மையினும் கருதப்படும் 
வினை நன்மை சிறந்தது என , வினைத் தூய்மையது சிறப்புக் 
கூறப்பட்டது , 


- 


ஆம் அதிகாரம் - வினைத்தூய்மை 


உசங் 


( கு - ரை . ) துணைவர் நல்லவராயிருத்தல் இம்மைப்பயனாகிய 
செல்வமொன் றனையும் கொடாநிற்க , செய்கின்ற வினையின் நன் 
மையோ இம்மையில் அறம் பொருளினோடு மறுமைப்பயனாகிய 
நல்லுலகங்களையும் 

வினை 
தருமாதலால் 

துணை நலத்தினும் 
நலம் சிறந்ததென்பதாம் . துணையது நன்மை - துணைவர் நல்ல 
வரா யிருத்தல் . ஒன்றனையும் - ஒன்று மாத்திரத்தை . அவ்வளவு 
அன்றி - செல்வமொன்றையுங் கொடுக்கும் என்ற 

அந்த 
அளவோடு நில்லாமல் . பதம் - இடம் , பதவி , உலகம் . காணப் 
படுதல் - பிரதியக்ஷப்பிரமாணத்துக்கு இலக்காதல் . கருதப்படுதல் 
அநுமானப்பிரமாணத்துக்கு இலக்காதல் . துணைநலம் இம்மைப் 
பயனாகிய செல்வமொன்றையே தருதலால் காணப்படுந் துணை 
நன்மை என்றும் , வினை நலம் மறுமைபையுந் தருதலால் கருதப் 
படும் வினை நன்மை என்றுங் கூறினார் . செல்வந் தருதல் 
இம்மையிலே நேர் தலால் ப்ரத்யக்ஷப்ரமாணத்துக்கு விஷயமாத 
லும் , மறுமையில் நற்பயனளிப்பது அநுமானத்தினாலே ஊகித்து 
உணரவேண்டிய தாதலுங் காண்க . துணை - பண்பாகுபெயர் . 
ஆக்கம் - செல்வத்துக்கு , ஆகுபெயர் . தரூஉம் - அளபெடை , 
செய்யுளோசை நிறைத்தது . வேண்டிய - பெயரும் , பெயரெச்சமு 
மாகக் கொள்ளத்தக்கது . 
சு உ . என்று மொருவுதல் வேண்டும் புகழொடு 

நன்றி பயவா வினை . 
பரி : - புகழொடு நன்றி பயவா வினை - ( தம் அரசனுக்கு 
இம்மைக்கண் ) புகழும் ( மறுமைக்கண் ) அறமும் பயவாத வினை 
களை , ( அமைச்சர்க்கு ) , என்று உம் ஒருவுதல் வேண்டும் - எக்காலத் 
தும் ஒழிதல் வேண்டும் ; ( எ - று . ) 

பெருகல் சுருங்கல் இடைநிற்றல் என்னும் நிலைவேறுபாடு 
காலத்தான் வருதலின் , என்றும் என்றார் . • வேண்டும் 
என் 
பது - ஈண்டு , இன்றியமையாது என்னும் பொருட்டு. 


(க ) 


( கு - ரை . ) தம்முடைய அரசனுக்குப் புண்ணியமும் புகழும் 
தரக்கூடிய செயல்களையே யன்றிப் பழியையும் பாவத்தையும் 
தரக்கூடிய செயல்களை மந்திரிகள் செய்யக்கூடாதென்பதாம் . இம் 
மைக்கண் - இப்பிறப்பில் . மறுமைக்கண் - இறந்தபின் 

இறந்தபின் வரும் 
நிலையில் . அறம் - இங்கே , புண்ணியம் . பயவாத- உண்டாக்காத . 
பெருகல் சுருங்கல் இடைநிற்றல் - கா ந - ஆம் குறளின் குறிப்பிற் 
காண்க . பொருட்டு - பொருளது . 

( உ ) 


கூடுங .. ஓஒதல் வேண்டு மொளிமாழ்குஞ் செய்வினை 

ஆஅது மென்னு மவர் . 
பரி :-ஆஅதும் என்னுமவர் - மேலாகக்கடவே மென் 
கருதுவார், ஒளி மாழ்கும் வினை - ( தம் ) ஒளிகெடுதற்குக் காரண 
மாய வினையை , செய் - செய்தலை , ஓஒதல் வேண்டும் - தவிர்க ; 


யடைய 


மிடத்து , 


என 


திருக்குறள் 
ஓஒதல்வேண்டும் என்பது - ஒருசொல் நீர்மைத்து ; ஓவுதல் 
என்பது குறைந்து நின்றது . ஒளி - தாம் உளகாலத்து எல்லா 
ராலும் நன்கு மதிக்கப்படுதல் . * செய் என்னும் முதனிலைத் 
தொழிற்பெயர் , மாற்றப்பட்டது : அன்றி செய்வினை என வினைத் 
தொகையாக்கிய வழி , பொருளின்மை அறிக . ஒளிகெட வருவது 
ஆக்கமன்று என்பதாம் . 

( கு - ரை . ) தன்மதிப்பு நீங்குந்தொழிலை மேன்மையை 
விரும்புவோர் செய்யாது விடக்கடவரென்பதாம் . நீர்மைத்து - தன் 
மையது . ஓஒதல்வேண்டும் என்பதை ஒருசொல்லாகக் கொள்ளு 

என்னுமவர். எழுவாய் ; இருசொல்லாகக் கொள்ளு 
மிடத்து, ஓதல் - எழுவாயும் , வேண்டும் - பயனிலையு மாக , என்னு 
மவரென்றது 

ஓதல் என்ற தனைக்கொள்ளும் . ஓவு தெலென்பது 
குறைந்து நின்றது என் றவிடத்து , ஒருவுதல் என்பது ஆதி 
நீண்டு இடைக்குறைந்து நின்றது என்று பிரதிபேதம் . ஒளி 
கௌரவ 

மென்றபடி , ஆதும் என்னுமவர் ஒளிமாழ்கும் வினை 
செய்தல் ) ஓதல்வேண்டும் என அந்வயம் காண்க . செய்வினை 
என்பதை வினை செய் என்று மாற்றிப் பொருளுரையாது ; செய் 
வினை - செய்யும்வினை வினைத்தொகையாகக் 

கொண்டால் , 
பொருட்பொருத்தமில்லை யென்க . பொருளின்மை - ஒழுங்காகப் 
பொருள்படாமை. அளபெடைகள் , செய்யுளோசை நிறைப்பன . 
ஆதும் - தன்மைப்பன்மை யெதிர்காலமுற்று . 

( ங ) 
சு . இடுக்கட் படினு மிளிவந்த செய்யார் 

நடுக்கற்ற காட்சி யவர் . 

இடுக்கண் படின்உம் - ( தாம் ) இடுக்கணிலே பட 
வரினும் , இளிவந்த செய்யார் - ( அது தீர்த்தற்பொருட்டு முன் 
செய்தார்க்கு ) இளிவந்த வினைகளைச் செய்யார் : நடுக்கு அற்ற 
காட்சியவர் - துளக்கமற்ற தெளிவினை யுடையார் ; ( எ - று . ) 

சிறிதுபோழ்திற் கழிவதாய இடுக்கண் நோக்கி எஞ்ஞான் 
றுங் கழியாத இளிவு எய்தற்பாலதன்று -என்பதூஉம் , அஃது 
எய்தினாலும் வருவதுவரும் என்பதூஉம் தெளிவர் ஆகலான் , 
( செய்யார் என்றார் . 

( கு - ரை .) தெளிந்த அறிவை உடையோர் எவ்வளவு துன்பம் 
நேர்ந்தாலும் இளிவு தரக்கூடிய செயலைச் செய்யாரென்பதாம் . 
பட - அகப்பட ; அனுபவிக்க என்றபடி . அது தீர்தற்பொருட்டுச் 
செய்யார் என இயையும் . துளக்கம் - அசைவு , சஞ்சலம் . - கழி 
வதாய - நீங்குவ தான . எஞ்ஞான்றும் - எப்பொழுதும் . எய்தற் 
பால தன்று - அடையத்தக்க தன்று . அஃது எய்தினாலும் 
இளிவையடைந்தாலும் . வருவது - விதிவசத்தால் வருந் தீங்கு . 
இடுக்கண் 

துன்பம் : கண் இடுங்குதல்பற்றி வந்த பெயர் ; காரியம் 
காரண மாக வந்த உபசாரவழக்கு ; இஃது , இடுங்குகண் என்பதன் 
விகாரம் இளிவந்த - இழிவு உண்டான - காரியங்கள் . - இறந்த 
காலப் பல்வின் பால் வினையாலணையும் பெயர் ; - இளிவர்த -என் 


பரி : 


சுசு - 


ஆம் அதிகாரம் - வினைத்தூய்மை 


பதில் , இளி வா என்னும் இரண்டுந் தொடர்ந்த இளிவா - பகுதி . 
நடுக்கு - நடுங்கு என்னும் முதனிலை திரிந்ததொழிற்பெயர் . க 

காட்சி 
யென்ற தொழிற்பெயரில் , காணுதல் - மனத்தால் ஆராய்தல் . (- ) 
சுதிடு . எற்றென் றிரங்குவ செய்யற்க செய்வானேல் 

மற்றன்ன செய்யாமை நன்று . 
பரி : - எற்று - ( யான் செய்தது ) எத்தன்மைத்து என்று ,, 
இரங்குவ - ( பின் தானே ) இரங்கும் வினைகளை , செய்யற்க- ( ஒரு 
காலும் ) செய்யாதொழிக : செய்வான் ஏல் - ( அன்றி ஒருகால் 
மயங்கி அவற்றைச் ) செய்யுந் தன்மையினானாயின் , மற்று - பின் 
( இருந்து ) , அன்ன அவ்விரங்கல்களை , செய்யாமை - செய்யா 
தொழிதல் , நன்று- ; ( எ - று . ) 

இரங்குவ என முன்வந்தமையின் , பின் ‘ அன்ன எனச் 
சுட்டியொழிந்தார் , அவ்வினைகளது பன்மையான் , இரக்கமும் 
பலவாயின . அச்செயற்குப்பின் இருந்து இரங்குவனாயின் , அது 
தீரும்வாயிலறிந்தில னெனவும் , திட்பமிலனெனவும் , பயனில் 
லன செய்கின்றா னெனவும் , தன்பழியைத் தானே தூற்றுகின்ற 
னெனவும் எல்லாரும் இகழ்தலின் , பின் இரங்காமை நன்று 
என்றார் . இதுவும் , வினைத்தூயார்செய லாகலின் , உடன் கூறப் 
பட்டது . பின்தொடர்தற்குச் செய்வா னாயின் , அவைபோல் 
வனவுஞ் செய்யாமை நன்று என , பிறரெல்லாம் இயைபு அற 
உரைத்தார் . 

( கு - ரை . ) முன்னே ஆலோசியாமல் யாதொருகாரியத்தையுஞ் 
செய்தல் கூடாது ; ஏனெனில் , -சிலகாரியங்களைச் செய்துவிட் 
டால் , பின்பு ஏன் செய்தோமென்று அநுதாபமுண்டாம் : தகாத 
தொழில்களை ஒருகால்செய்துவிட்டானாயின் , அதற்காகப் பின்பு 
இரங்கிக் காலங்கழித்தல் தகு தியன்று ; “ கற்றார்முன் தோன்றா 
கழிவிரக்கம் ” ஆதலால் என்பதாம் : பின் தானே இரங்கும் - தான் 
பச்சாத்தாபப்படும்படியான . மயங்கி - மனந்தடுமாறி . அது தீரும்வா 
யில்- அச்செய்கையாலுண்டாகிறதீங்கினின்றும் நீங்கும்வழி . திட்பம் . 
நெஞ்சுறுதி . தூற்றுதல் - கூறிவெளிப்படுத்தல் . இதுவும்- இரங் 
காமையும் . வினைத்தூயார் - தொழில்சுத்தமானவர் . பின்தொடர் 
தற்குச் செய்தல் - முன்செய்த தகாத செயல்களையே பிடிவாதத் 
தால் மேல்மேல் அடுத்தடுத்துச் செய்தல் ; இது அவற்றைத் 
தக்கனவென்று சாதித்தற்பொருட்டு . சங்கத்துப்பிரதியில் , பின் 
தொடர்தற்கு என்ற இடத்தில் பிற்றொடர்க்கு என்று பாடம் : பிற் 
றொடர் என்றது - செய்வானேல் மற்றன்ன செய்யாமை நன்று 
என்ற தொடரை. இயைபு அற - பொருத்தமில்லாமல் . 
வினாவடியாப்பிறந்த ஒன்றன்பாற் குறிப்புமுற்று ; று - விகுதி. 
இரங்குவ - பெயர் . செய்யற்க - எதிர்மறை வியங்கோள் . மற்று - 
இங்கே , பின் என்னும் பொருளது . பரிமேலழகருரைக்கு , அன்ன . 
அகரச்சுட்டடியாப்பிறந்ததும் ,பிறருரைக்கு அன் - என்.னும் 

உவம் 
விடைச்சொல்லடியாப் பிறந்தது மாம் . நன்று - முற்று . ( 5 ) 


எற்று 


உரசு 


திருக்குறள் 


சு நிக . ஈன்றாள் பசிகாண்பா ஒயினுஞ் செய்யற்க 

சான்றோர் பழிக்கும் வினை . 
பரி.- ஈன்றாள் - ( தன்னைப் ) பயந்தாளது , பசி - பசியை , 
காண்பான் ஆயின்உம்- (வறுமையால் ) கண்டு இரங்குந்தன்மைய . 
னாயினா னெனினும் , ( அதுசுட்டி . ), சான்றோர் பழிக்கும் வினை . 
அறிவுடையார் பழிக்கும்வினைகளை , செய்யற்க - (ஒருவன் ) செய் 
யாதொழிக ; ( எ - று . ) 

இறந்தமூப்பினராய இருமுதுகுரவரும் கற்புடைமனைவி 
யும் குழவியும் பசியான் வருந்தும் எல்லைக்கண் , தீயனபலவுஞ் 
செய்தாயினும் புறந்தருக என்னும் அறநூற்பொதுவிதி , 
பொருள் நூல்வழியொழுகுதலும் அரசர்தொழிற்கு உரியராத 
லும் நன்குமதிக்கற்பாடுமுடைய அமைச்சர்க்கு எய்தாமைபற்றி 
இவ்வாறு கூறினார் . 

இவையைந்துபாட்டானும் , பாவமும் பழியும் பயக்கும் 
வினை செய்யற்க என்பது கூறப்பட்டது. 

( கு - ரை. ) தன் தாய் பசித்திருத்தலைக்கண்டும் மிக்க வறுமை 
யினால் அதனைப் போக்கமுடியாமல் இரங்கும் நிலைமையிலிருந்தானா 
யினும் , அவள் பசியைப்போக்குவது என்பதை ஒரு வியாஜ 
வைத்துக்கொண்டு பழிக்குரிய செயலைப் பொருள் நூல்வழியே 
நடக்கவேண்டிய அமைச்சர் செய்யலாகாதென்பதாம் . பயந்தா 
ளது - பெற்ற தாயினது . வறுமை - செல்வமில்லாமை ; தரித்திரம் . 
அது சுட்டி - அத்துன்பங் காரணமாக . இறந்த மூப்பினர் - மிக்க 
முதுமையுடையவர் . இரு முது குரவர் - இரண்டு பழைய பெரி . 
யோர் ; தாய் தந்தையர் . கற்பு - பதிவிரதா தருமம் . குழவி - குழந் 
தை . எல்லைக்கண் - சமயத்தில் . புறந் தருக -பாதுகாக்க . அற நூல் 
தருமசாஸ்திரம் . “ அப்யகார்யா தம் க்ருத்வா - பர்த்தவ்யா மநு 
ரப்ரவீத் என்ற வடமொழிமேற்கோள் இங்குக் காணத்தக்கது . 
யாவரினும் பெற்ற தாய் சிறத்தலால் , ஈன்றாளை வி தந்து கூ றினார் . 
பொருள் நூல் - அர்த்தசாஸ்திரம் ; இராசநீதி முதலியன . ஒழுகு 
தல் - நடத்தல் . மதிக்கற்பாடு - மதிக்கப்படு தல் . எய்தாமை - 
பொருந்தாமை . இருமுதுமக்களுள் தந்தையினும் தாய் அன்பிலும் 
கடமையிலும் சிறத்தலால் , அவளை யே யெடுத்துக்கூறினார் . 
சுந்எ . பழிமலைந் தெய்திய வாக்கத்திற் சான்றோர் 

கழிநல் குரவே தலை . 
பரி : - (சாலாதார் தீயவினைகளைச் செய்து அதனால் ) , பழி 
மலைந்து - பழியைத் தம்மேற்கொண்டு, எய்திய - பெற்ற , ஆக் 
கத்தின் - செல்வத்தின் , சான்றோர் - ( அதுமேற்கொள்ளாத ) 
சான்றோர் , அனுபவிக்கும் , கழி நல்குரவே - மிக்கநல்குரவே , 
தலை - உயர்ந்தது ; ( எ - று . ) 


சுகா - ஆம் அதிகாரம் - வினைத்தூய்மை 


1 


ரென 


நிலையாதசெல்வத்தின் பொருட்டு நிலையின் பழியை மேற் 
கோடல் சால்போடு இயையாமையின் , சான்றோர்கழிநல்குரவே 
தலை என்றார் . 

( கு.ரை. ) நிலைத்திராத செல்வத்தின் பொருட்டு நிலைத்துள்ள 
பழியை மேற்கொள்வது சான் றோரின் பெருமைக்கு ஏலாது ஆத 
லால் , அந்தச் சான்றோர்க்குப் பழியைப்பெறாமல் வறுமையைப் 
பெறுதலே மேலாமென்பதாம் . சாலா தார் - சான்றோரல்லாதவர் ; முந் 
தின குறளில் சான்றோர் என்பதற்கு - அறிவுடையா 
உரைத்ததனால் , அதன் எதிர்மறையாக , இதற்கு - அறிவில்லாதா 
ரென்க . அதுமேற்கொள்ளாத - தீவினை செய்து பழிப்போடு செல் 
வம்பெறாத . நல்குரவு -வறுமை ; தொழிற்பெயர் ; நல்கூர் என்னும் 
பகுதி குறுகிற்று ; அ - சாரியை . நிலையாத - நிலைத்திராத . நிலை 
யின் - நிலையுள்ள ; உலகமுள்ளவளவும் அழியாத . மேற்கோடல் - 
ஏற்றுக்கொள்ளுதல் . சால்போடு இயையாமையின் - பெருமைக் 
குணத்துக்குத் தகாமையால் . கழி - மிகுதியுணர்த்தும் உரிச் 
சொல் . மலை தெலெனினும் மிலை தெலெனினும் ஒக்கும . அகமலர்ச்சி 
யணி ; இலக்கணம் முன்கூறப்பட்டது . ஏ . பிரிநிலை . ( எ ) 
• அ . கடிந்த கடிந்தொரார் செய்தார்க் கவைதாம் 

முடிந்தாலும் பீழை தரும் . 
பரி : - கடிந்த - ( நூலோர் ) கடிந்த வினைகளை , கடிந்து ஓரார் 
- ( தாமும் ) கடிந்து ஒழியாது , செய்தார்க்கு - ( பொருள் நோக்கிச் ) 
செய்த அமைச்சர்க்கு , அவை தாம் . முடிந்தால்உம் - அவை 
( தூயவன்மையின் முடியா , ஒருவாற்றான் ) முடியினும் , ( பின்) , 
பீழை தரும் - துன்பத்தையே கொடுக்கும் ; ( எ - று . ) 

முடிதல் - கருதிய பொருள் தருதல் . பீழைதருதலாகிய 
பொருளின் தொழில் , அதற்குக் காரணமாய வினைகள் மேல் 
ஏற்றப்பட்டது . 
( கு - ரை . ) பெரியோர் செய்யலாகா 

விலக்கிய 
தொழில்களைச் செய்த மந்திரிகட்கு அத்தொழில்கள் முடிந்து 
ஒருவாற்றான் செல்வந்தரினும் அவ்வழியாலே பிறகு துன்பத் 
தையே தரு மாதலால் அவ்வாறான வினைகளைக் கடிந்தொழிக 
என்பதாம் . நூலோர் சாஸ்திரமறிந்தவர் . கடிந்த - ( செய்யலாகா 
தென்று ) விலக்கிய . பொருள் நோக்கி - செல்வவருவாயை உத் 
தேசித்து . அவை - நூலோர் கடிந்த அவ் வினைகள் . தூய அன் 
கமையின் 

சுத்தமானவையல்லாமையால் . பொருளின் தொழில் - 
செல்வத்தின் காரியம் . அதற்கு -செல்வத்திற்கு. காரியத்தின் தொழி 
லைக் காரணத்தின்மேல் ஏற்றிய உபசாரவழக்கு - அத்தொழில் 
கள் - செல்வத்தை யுண்டாக்கி அதன் மூலமாகத் துன்பந் தரு 
மென்க . கடிந்த - பெயர் . ஒரார் - ஒருவார் என்னும் எதிர்மறை 
முற்றெச்சம் விகாரப்பட்டது . முடிந்தாலும் என்ற 

எனற உம்மை - 
விகற்பப்பொருளை 

தாம் - அசை . பீழை - பீடா 
என்னும் வடமொழியின் சிதைவு ; பீழையென்ற தன் இறுதியில் , 
பிரிநிலை யேகாரம் விகாரத்தால் தொக்கது . 

( அ ) 


என்று 


- 


விளக்குவது . 


உசஅ 


திருக்குறள் 


சு .க அழக்கொண்ட வெல்லா மழப்போ மிழப்பினும் 

பிற்பயக்கு நற்பா லவை . 
பரி :-( ஒருவன் தீயவினைகளைச்செய்து ) , அழ - (பிறர் ) 
இரங்க , கொண்ட எல்லாம் - கொண்ட பொருளெல்லாம் , அழ - 
( இம்மையிலே அவன் தான் ) இரங்க , போம் - போகாநிற்கும் ; 
நல் பாலவை - ( மற்றைத் ) தூயவினையான்வந்த பொருள்கள் , 
இழப்பின் உம் - ( முன் ) இழந்தானாயினும் , ( அவனுக்கு ), பின் 
பயக்கும் - பின்னர்வந்து பயன்கொடுக்கும் ; ( எ - று . ) . 

பின் எனவே , மறுமையும் அடங்கிற்று ; பொருள்களான் . 
அவற்றிற்குக் காரணமாய வினைகளது இயல்பு கூறியவாறு . 

( கு - ரை .) பிறரைத் துன்புறுத்திப் பெற்ற பொருள்கள் தான் 
துன்புற இழக்கும்படிநேரிடும் : நன்முறையிற்பெற்ற பொருளும் 
ஒருகால்வி திவசத்தால் இழக்கநேரினும் , பின்னர் நன்மையை 
விளைக்குமென்பதாம் . இம்மையிலே ஒருவன் இரங்க அவனை 
விட்டுப் போம் பொருள்கள் தீயவினை செய்து பிறர் இரங்கக்கொண் 
டவை என்றும் , இழந்தாலும் பின்னர் வந்து பயன் தரும் பொருள் 
கள் தூயவினையால் வந்தவை யென்றும் அறியலாமென்பதாம் . 
கொண்ட - தான்கவர்ந்துகொண்ட , அவன் - அக்கொண்டவன் .. 
போகாநிற்கும் - அழியும் . பொருள்களான் - பொருளின் நிலைமை 
களால் . இழப்பினும் என்ற இழிவுசிறப்பும்மை , இழவாமையையுங் 
குறிக்கும் . 

இடைச்சொல் ; காலம் . நற்பாலவை - நல்ல 
தன்மையையுடையவை . 

( க ) 
சலத்தாற் பொருள் செய்தே மாக்கல் பசுமட் 

கலத்துணீர் பெய்திரீஇயற்று . 
பரி : - ( அமைச்சன் ) , சலத்தால் - தீயவினைகளால் , பொருள் 
செய்து - பொருள் படைத்து , * ஏமாக்கல் - (அதனால் அரசனுக்கு ) 
ஏமஞ்செய்தல் , - பசுமண் கலத்துள் - பசிய மட்கலத்துள்ளே , 
நீர் பெய்து - நீரைப் பெய்து , இரீஇ அற்று - ( அதற்கு ) ஏமஞ் 
செய்ததனோடு ஒக்கும் ; ( எ - று . ) 

முன் ஆக்கம் பயப்பனபோல் தோன்றிப் பின் அழிவே 
பயத்தலால் , அவை சுலமெனப்பட்டன . t ஏம்மாக்கல் என் 
பது , ஏமாக்கல் என்று ஆயிற்று : ஏமத்தை அடையப்பண்ணுதல் 
என்றவாறு . இருத்துதல் - நெடுங்காலம் இருப்பச் செய்தல் . 
அரசனும் பொருளும் சேர்ப்போம் என்பதாம் . பிறரெல்லாம் 
ஏமாத்தல் என்று பாடமோதி , அதற்கு - மகிழ்தல் என்றும் , 
இரீஇ யற்று என்பதற்கு 

வைத்தாற்போலும் என்றும் 
உரைத்தார் : அவர் , அவை தன்வினையும் பிறிதின்வினையுமாய் 
உவமையிலக்கணத்தொடு மாறுகோடல் நோக்கிற்றிலர் . 

பி- ம் : * ஏமார்த்தல் 1 ஏமமார்த்தல் . 


பின் 


சுசு . 


உாக 


சு எ -ஆம் அதிகாரம் - வினைத்திட்பம் 


இவை நான்கு பாட்டானும் , அதற்குக் காரணங் கூறப் 


. 


பட்டது . 


( கு - ரை . ) தீயவினைகளாற் பொருளைப்படைத்து அதனால் 
மன்னவனுக்குப் பாதுகாவலை யுண்டாக்கப்பார்த்தால் , சூளை 
போடாத மட்கலத்தில் நீர்பெய்துவைத்தால் குடமும் உடைந்து 
நீரும் சிந்திவிடுவதுபோல , அப்பொருள் கெடுவ தன்றி அரசனும் 
அழிந்திடுவானென்பதாம் ; உவமையணி . பொருள் படைத்து - 
செல்வஞ்சம்பாதித்து . ஏமம் காப்பு . பசிய மட்கலம் - சுடப்படாத 
மண்பாத்திரம் : பசுமை - ஈரத்தின்மேலது . சலம் - வடசொல்லின் 
திரிபு ; இதற்கு - வெளிக்கு ஒருவகையாகக் காணப்பட்டு உள்ளே 
ஒருவகையாக இருப்பதென்று பொருள் : அரசனும் பொருளும் 
சேரப்போம் - நீர்பெய்த பசுமட்கலமும் அந்நீரும் சேரப்போ தல்போல 
எனக்கொள்க . பிறர் - மற்றையுரைகாரர் . அவை தன்வினையும் 
பிறி தின் வினையுமாய் - மகிழ் தலென்ற உபமேயம் தன்வினையும் 
இருத்து தலென்ற உபமானம் பிறவினையுமாய் . தன் வினை - தன் 
கருத்தாவின் புடைபெயர்ச்சியாய் நிகழுந் தொழில். பிறிதின் 
வினை - பிறகருத்தாவின் புடைபெயர்ச்சியாய்த் தொழிற்படுஞ் 
செயல் . உவமையிலக்கணத்தோடு மாறுகோடல் - மகிழ்தற்கு 
நீர்பெய்துவைத்தல் ஒப்பாகப் பொருந்தாமை யென்க . அதற்கு 
பாவமும் பழியும் பயக்கும் வினை செய்யலாகாதென்பதற்கு . 

இருவி அல்லது இருத்தி என்ற பிறவினை வினையெச்சம் 
விகாரப்பட்டு அளபெடுத்தது . இக்குறட்பாவை , அனுமானமென் 
னும் அலங்காரமென்பர், வீரசோழியவுரையாசிரியர் . ( க 0 ) 

சுஎ - ஆம் அதிகாரம் - வினைத்திட்பம் 
பரி : - அஃதாவது - அத்தூயவினை முடிப்பானுக்கு வேண்டு 
வதாய மனத்திண்மை.. அதிகாரமுறைமையும் இதனானே 
விளங்கும் . 

( கு - ரை . ). திண்மை - வலிமை . இதனானே - கீழ்வர்க்கியத் 
தால் . வினைத்திட்பம் என்ற தொடர் - தூயவினைக்குவேண்டிய 
மனவுறுதி எனப் பொருள்பட்டு , நான்காம்வேற்றுமை யுருபும் 
பயனுமுடன் தொக்கதொகையா மென்க . இனி , வினைசெய் தலில் 
திண்மையென ஏழாம் வேற்றுமைத்தொகையாகவுமாம் . 

வினைத்திட்ப மென்ப தொருவன் மனத்திட்பம் 

மற்றைய வெல்லாம் பிற . 
பரி : - வினை திட்பம் என்பது -வினைசெய்தற்கண் திண்மை 
யென்று சொல்லப்படுவது , ஒருவன் மனம் திட்பம் - ( அதனை 
முடித்தற்கு உரியான் ) ஒருவன் மனத்தினது திண்மை ; மற் 
றைய எல்லாம் - அஃது ஒழிந்தன எல்லாம் , பிற - அதற்குத் 
திண்மையென்று சொல்லப்படா ; ( எ - று . ) 

ஒழிந்தனவாவன - படை அரண் நட்பு முதலியவற்றின் 
திண்மைகள் . அவையும் அதற்கு வேண்டுவனவாய் இனமாக 

32 


சுசுக , 


உ o 


திருக்குறள் 


படை 


சுகஉ . 


லின் மற்றைய என்றும் , வேண்டினும் அஃது இல்வழிப் பய 
விலவாகலின் - பிற என்றுங் கூறினார் . 

இதனான் , வினைத்திட்பமாவது இன்னதென்பது கூறப் 
பட்டது . 

( கு - ரை .) தொழில் செய்யுமிடத்து முக்கியமாக வேண்டுவது 
மனத்திட்பமே யென்றவாறு . அதனை - தொடங்கியுகாரியத்தை . 
முடித்தற்கு உரியான் - முடிக்கவேண்டியவன் . அஃது - மனத் 
திட்பம் . அதற்கு - தொடங்கிய காரியத்தை முடித்தற்கு . 
சேனை . அரண் - காப்பு ; கோட்டை முதலியன. நட்பு - நண்பர் . 
அதற்கு வினை முடித்தற்கு . வேண்டினும் - வினை முடித்தற்குப் 
படைமுதலியவை வேண்டியிருப்பினும் , அஃது இல்வழி - மனத் 
திட்பமில்லா தவிடத்து . மற்றையவென்பது சுட்டியதற்கினம் ". 
பிற - பகுதியே பலவின்பால் முற்றாய் வந்தது ; அஃறிணைப்பன்மை 
விகுதி புணர்ந்து கெட்ட தென்பர் . 

ஊறொரா லுற்றபி னெல்காமை யிவ்விரண்டின் 

ஆறென்ப ராய்ந்தவர் கோள் . 
பரி : -- ஆய்ந்தவர் கோள் - ( முன் * நீதிநூல் ) ஆராய்ந்த 
அமைச்சரது துணிபு , - ஊறு ஒரால் - பழுதுபடும் வினைகளைச் 
செய்யாமையும் , உற்றபின் - ( செய்யும் வினை தெய்வத்தான் ) 
பழுதுபட்டவழி , ஒல்காமை-( அதற்குத் ) தளராமையும் , இ இரண் 
டின்- ( ஆகிய ) இவ்விரண்டின் , ஆறு - வழி , என்பர் , - ( நூலோர் ; 

தேவர்க்கும் அசுரர்க்கும் அமைச்சுப்பூண்ட வியாழ வெள்ளி 
களது துணிபு தொகுத்துப் பின் நீதிநூலுடையார் கூறியவாறு 
கூறுகின்றமையின் , ஈண்டு வினைத்தூய்மையும் உடன் கூறினார் . 
உறுதலுடையதனை முன் . ஊறு என்றமையின் உற்றபின் 
என்றும் , இவ்விரண்டின் கண்ணே பட்டது என்பார் இரண்டி 
னாறு 

என்றுங் கூறினார் . ஊறொரார் என்று பாடமோது 
வாருமுளர் . அஃது ஒல்காமை என்னும் எண்ணோடும் , - இர 
ண்டு என்னுந் தொகையோடும் இயையாமை அவர் அறிந் 
திலர் . 
( கு - ரை . ) தூய்மையற்ற தொழிலைச் செய்யாமையும் ; தூயன 
கருதிச்செய்தன இடையே 

பழுதுபட்டனவாயின் 
அதற்காக மனந் தளராமையும் நீதி நூலாராய்ந்த மந்திரிமாரின் 
கெகாள்கையாக இருக்கவேண்டு மென்பதாம் . பழுதுபடுதல் 
தூய்மையற்றதாதல் . தெய்வத்தான் - வி திவசத்தால் . 
வெள்ளிகள் - பிருகஸ்பதியும் சுக்கிரனும் . பிருகஸ்பதி - தேவர்க் 
குக்குருவும் பிரதானமந்திரியும் , சுக்கிரன் - அசுரர்க்குக் குருவும் 
பிரதான மந்திரியுமாவர் . துணிபு - சித்தாந்தத்தை . தொகுத்து 
ஒருங்கு சேர்த்து . நீதி நூலுடையாரென்றது - சாணக்கியரையும் 

* பி -ம் : நீதி 


. 


என்று 


வியாழ 


சுஎ - 


ஆம் அதிகாரம் - வினைத்திட்பம் 


உருக 


என 


சுசுக.. 


காமந்தகரையும் குறிக்குமென்பர் . இனி , வெள்ளியினது துணி 
பைத்தொகுத்துக் கூறிய நூல் சுக்கிரநீதி என்றலும் 

என்றலும் ஒன்று . 
ஈண்டு - மனத்திட்பத்தைக் கூறும் இச்சந்தர்ப்பத்தில் . வினைத் 
தூய்மையும் உடன் கூறினார் என்றது , ஊறொரால் என்ற தனாற் 
போந்த தனை . மனத்திட்பத்துடன் செய்யப்படுங் காரியம் 

தூய 
தாயிருக்கவேண்டுமென்பது , நீதி நூலோர்கருத்து ; அதுவே 
இவ்வாசிரியர்க்குங் . , கருத்தென்க . உறுதல் - தடையாகநேர்தல் , 
பழுதுபாடுடையதை ஊறென்றதற்கு ஏற்ப , பழுதுபடுதலை உறுத 
லென்றா ரென்க. இவ்விரண்டின் கண்ணே - பட்டது - வினைத் 
தூய்மையும் வினைத்திட்பமுமாகிய இவ்விரண்டினிடத்தே அமைந் 
தது . ஊறொரார் என்ற பாடத்துக்கு - பழுது படும் வினைகளை 
நீங்காராய் ( ச் செய்து ) என்பது பொருளும் , ஒரார் என்பது - எதிர் 
மறைத்தெரிநிலை முற்றெச்சமுமாம் . அஃது 

" 

ஊறொரார் 
என்பது . எண் ( செவ்வெண் ) - எண்ணப்படுபொருள் , உம்மை 
தொக்கசொல் . பரிமேலழகர்பாடத்துக்கு , ஊறொரால் உற்றபின் 
ஒல்காமை எண்ணும்மை தொக்க பெயர்ச்செவ்வெண் 
இரண்டு என்னுந் தொகை பெறுதல் , இனிது பொருந்துதல் 
காண்க. ஊறு என் றதை முதனிலை திரிந்த தொழிலாகுபெயரென் 
றாவது , கருத்தாப்பொருள் விகுதி புணர்ந்து கெட்ட விடத்துப் 
பகுதி முதல் நீண்ட பெயரென்றாவது கொள்க . ஒரால் - தொழிற் 
பெயர் : ஒருவு என்னும் பகுதி ஈறுதொக்கது . 

( உ ) 
கடைக்கொட்கச் செய்தக்க தாண்மை யிடைக்கொட்கின் 

எற்றா விழுமந் தரும் . 
பரி : - கடை கொட்க - ( செய்யப்படும்வினையை ) முடிவின் 
கண் புலப்படும்வகை, செய் தக்கது - ( முன்னெல்லாம் மறைத் 
துச் ) செய்வதே , ஆண்மை - திட்பமாவது ; இடை கொட்கின் - 
( அங்ஙன மன்றி ) இடையே புலப்படு மாயின் , ( அப்புலப்பாடு ) , 
( செய்வானுக்கு ) , எற்றா விழுமம் - நீங்காத இடும்பையை , தரும் 
கொடுக்கும் ; (எ - று . ) 

மறைத்துச் செய்வதாவது - அங்கமைந்தும் எண்ணியவாறு 
பிறரறியாமலும் , தான் அறிந்ததூஉம் தன் இங்கிதம் வடிவு 
செயல் சொற்களான் அவர் உய்த்துணராமலும் அடக்கிச்செய் 
தல் . அத்திட்பம் , ஆண் தன்மையான் வருதலின் , ஆண்மை 
எனப்பட்டது . எற்றாவிழுமமாவன- பகைவர் முன்னறிந்து அவ் 
வினையை விலக்குதல் செய்வானை விலக்குதல் செய்வ ராகலின் , 
அவற்றான் வருவன . விழுமம் - சாதிப்பெயர் . 

இவையிரண்டுபாட்டானும் , அதனது பகுதி கூறப்பட்டது . 

(கு - ரை . ) தாம் செய்யும் வினையை அவ்வினைமுற்றுப்பெறும் 
போதே வெளிப்படுமாறு செய்யவேண்டும் : அங்ஙனன்றி இடையே 
புலப்படுமாறு அமைச்சன் செய்வானாயின் பகைவரால் துன்பம் : 
விளையுமென்பதாம் . முடிவின்கண் புலப்படும் 

காரியம் 
முடிந்த பின்பே இவன் இக்காரியத்தைச்செய்தா னென்று பிறர் 


வகை 


உ உ 


திருக்குறள் 


அறியும்படி . புலப்பாடு - புலப்படுதல் , வெளிப்படுதல் . செய் 
வானுக்கு , தொழில் செய்பவனுக்கு . இடும்பை - துன்பம் . அங்க 
மைந்தும் எண்ணிய ஆறு - சுஙக - ஆங் குறளிற் கூறிய தானை 
பொருள் முதலிய ஐந்து அங்கங்களையும் பற்றித் தான் ஆலோ 
சித்த விதத்தை . இங்கிதம் - குறிப்பால் , நிகழும் உறுப்பின் தொழில் . 
உய்த்து உணராமல் - ஊகித்தறிய வெட்டாமல் . ஆண் தன்மை 
யால் வருகிற திட்பத்தை ஆண்மையென்றது , கருவியாகுபெயரின் 
பாற்படும் . செய்வானை விலக்கு தல் - அவ்வினை செய்பவனைத் 
தடுத்தல் . விழுமம் என்பது - இங்கே , துன்பத்தின்வருக்கத்தை 
யெல்லாம் உணர்த்தும் . அதனது பகுதி - வினைத்திட்பத்தின் 
தன்மை . கொட்க என்னுஞ் செயவெனெச்சத்தில் , கொட்கு - பகுதி . 
சுசுச . சொல்லுதல் யார்க்கு மெளிய வரியவாம் 

சொல்லிய வண்ணஞ் செயல் . 
பரி : - சொல்லுதல் - ( யாம் இவ்வினையை இவ்வாற்றால் 
செய்தும் என நிரல்படச் ) சொல்லுதல் , யார்க்குஉம் எளிய - 
யாவர்க்கும் எளிய ; சொல்லிய வண்ணம் செயல் - ( அதனை ) 
அவ்வாற்றானே செய்தல் , அரிய ஆம்- ( யாவர்க்கும் ) அறியவாம் . 

சொல்லுதல் , செயல் என்பன - சாதிப்பெயர். அரியவற்றை 
எண்ணிச் சொல்லுதல் திட்பமில்லாதார்க்கும் இயறலின் , எளிய 
என்றார் . 

இதனான் , அதனது அருமை கூறப்பட்டது . 
( கு - ரை . ) வாயினால் 

டம்பமாக , எதையும் சொல்லிவிட 
லாம் . சொன்னபடி செய்தலோ எவ்வளவு திறமுடையார்க் 
கும் முடியா தென்பதாம் . இவ்வாற்றால் - இன்னவி தமாய் . செய் 
தும் - செய்வோம் . 

நிரல் பட - ஒழுங்காக . எளிய எளியவை 
யாம் . சொல்லுதல் . செயல் என்பன - சொல்லுதல்கள் , செய்தல் 
கள் எனப் பன்மைப்பொருள்பட்டு , எளிய அரிய என்ற பலவின் 
பால் முற்றுக்களைக் கொள்ளும் . அரியவற்றை - செய்வதற்கு 
அருமையான தொழில்களையும் . இய றலின் - கூடு தலால் . அத 
னது - வினைத்திட்பத்தினது . “ உரைசெயற் கெளிதுமாகி யரிது 
மாமொழுக்கு (கம்பரா. கிட்கிந்தா , அரசி , ச ) என இந்தக்குறளை 
யொட்டிக் கம்பர் கூறியுள்ளார் . 
சுசுநி . வீறெய்தி மாண்டார் வினைத்திட்பம் வேந்தன்கண் 

ஊறெய்தி யுள்ளப் படும் . 
பரி : வீறு எய்தி - ( எண்ணத்தாற்) சிறப்பு எய்தி , மாண் 
டார் - ( பிற இலக்கணங்களானும் ) மாட்சிமைப்பட்ட அமைச்ச 
ரது , வினைத் திட்பம் -- ,- வேந்தன்கண் ஊறு எய்தி - வேந்தன் 
கண்ணே உறுதலை யெய்தலான் , உள்ளப்படும் - (எல்லாரானும் ) 
நன்கு மதிக்கப்படும் : (எ - று . ) 


உங்க 


சு எ - ஆம் அதிகாரம் - வினைத்திட்பம் 
வேந்தன்கண் ஊறெய்தல் - எடுத்தவினை அதனான் முற்றுப் 
பெற்றுச் செல்வமும் புகழும் அவன் கண்ணவாதல் . எய்தலான் 
என்பது திரிந்து நின்றது . உள்ளல் - மதிப்பான் மறவாமை . 

இதனான் , அதன் சிறப்புக் கூறப்பட்டது . 

( கு - ரை . ) அமைச்சரின் வினைத்திட்பம் அரசனுக்குச் சிறப்பை 
யுண்டாக்கு தலால் , யாவராலும் மதிக்கப்படுமென்பதாம் . 
இலக்கணங்களானும் சொற்செயல்களின் அமைதிகளாலும் . 
எனவே , மனம் மொழி மெய் என்னும் திரிகரணத்தாலும் சுத்த 
ரான என்க . வேந்தன்கண்ணே உறுதலை எய்தல் - அரசனிடத் 
திலே நல்ல தாய்ப்பலித்தல் . அதனான் - மனத்திட்பத்தால் . அவன் 
கண்ண ஆதல் - அரசனிடத்தன வாகுதல் . மந்திரி முதலிய அங் 
கங்களின் தொழில்களா லாகுஞ்செல்வமும் புகழும் அரசனுக்கே 
யுரியனவாய் விளங்கும் . காரணப்பொருளதாகிய எய்தவென்னுஞ் 
செயவெனெச்சம் எய் தியெனத் திரிந்த தென்பார் எய்தலான் 
என்பது திரிந்து நின்றது என்றார் ; இங்ஙனம் இலக்கணங்கூறு 
தல் , பரிமேலழகர்வழக்கம் : நன்றே தரினு நடுவிகந்தா மாக்கத் 
தை என்ற குறளில் , இகத்தான் என்பது இகந்து எனத் திரிந்து 
நின்றது என இலக்கணங் குறித்தது காண்க . இங்கே எச்சத் 
திரிபாகக் கொண்டது , எய்தி என வந்த சொல் இரண்டனுள் 
பிந்தியதை யென்க . மதிப்பான் மறவாமை - கௌரவபுத்தியோடு 
எப்பொழுதும் மறவா திருத்தல் . ஊறு - முதனிலை திரிந்த தொழிற் 
பெயர் . 

எண்ணிய வெண்ணியாங் கெய்துப வெண்ணியார் 

திண்ணிய ராகப் பெறின் . 
பரி : -- எண்ணிய ( தாம் எய்த ) எண்ணிய பொருள்கள் 
எல்லாவற்றையும் , எண்ணி ( ய ) ஆங்கு - அவ்வெண்ணியவாறே, 
எய்துப - எய்துவர் ; எண்ணியார் - எண்ணியவர், - திண்ணியர் 
ஆக பெறின் - ( அவற்றிற்கு வாயிலாகிய வினைக்கண் ) திண்மை 
யுடையராகப்பெறின் ; ( எ - று . ) 

எளிதின் எய்துப என்பார் , எண்ணியாங்கு எய்துப் என் 
றார் . அவர் அவ்வாறல்லது எண்ணாமையின் திண்ணியராகவே 
வினை முடியும் . அது முடிய அவையாவையுங் கைகூடும் என்பது 
கருத்து . 

இதனான் , அஃதுடையார் எய்தும் பயன் கூறப்பட்டது . 
( கு - ரை .) மந்திரிமார் திட்பமுடையவராகியே 

வினைய 
யெண்ணுவதால் , அவர் தொடங்கிய தொழில் 

அவர் தொடங்கிய தொழில் எளிதில் முடிந் 
திடும் : ஆகாவே , அவர் நினைத்தபொருளெல்லாம் கைகூடு 

டுமென் 
பதாம் . எய்த - அடையும்படி . வாயில் -வழி , உபாயம் . அவ்வாறு 
அல்லது - மனத்திட்பமுடையராகவன்றி ; இனி அவ்வாறல்லது 
என்பதற்கு - காரியம் எளிதில் முடியும்படியாகவன்றி என்றும் , 


சுசுசு. 


- 


திருக்குறள் 


தொடக்கத்தில் நினைத்தபடி யல்லாமல் என்றும் பொருள் கூறு 
கின்றனர் . அது முடிய - காரியம் நிறைவேற. அவை யாவையும் - 
நினைத்த பொருள்களெல்லாம் . அஃது உடையார் - வினைத்திட்ப 
முள்ளவர் . எண்ணிய - பெயர் . எண்ணியாங்கு - எண்ணியவாங்கு 
என்பதன் தொகுத்தல் விகாரம் . எய்துப் - பலர்பால்முற்று . , ( சு ) 
சுசு எ . உருவுகண் டெள்ளாமை வேண்டு முருள் பெருந்தேர்க்கு 

அச்சாணி யன்ன ருடைத்து . 
பரி : - உருள் - உருளாநின்ற, பெரு - பெரிய , தேர்க்கு 
அச்சு ஆணி அன்னார் - அச்சின்கண் ஆணிபோல வினைக்கண் 
திண்ணியாரை , உடைத்து- , (உலகம் ) ; ( அதனால் ) , உருவு 
கண்டு எள்ளாமை வேண்டும் - ( அவரை) வடிவின் சிறுமை 
நோக்கி இகழ்தலை ஒழிக ; ( எ - று . ) 

சிறுமை , எள்ளாமை வேண்டும் என்பதனாலும் , உவமை 
யானும் , பெற்றாம் , அச்சு - உருள் கோத்த மரம் .ஆணி - உருள் 
கழலாது அதன் கடைக்கண் செருகுமது . அது , வடிவாற் சிறிதா 
யிருந்தே பெரிய பாரத்தைக்கொண்டு உய்க்குந் திட்டமுடைத்து: 
அது போல , வடிவாற் சிறியராயிருந்தே பெரியவினைகளைக் 
கொண்டு - உய்யக்குந் திட்பமுடைய அமைச்சரும் உளர் : 
அவரை அத்திட்பம்நோக்கி அறிந்துகொள்க என்பதாம் . 

இதனான் , அவரை அறியும் ஆறு கூறப்பட்டது . 

( கு - ரை . ) அச்சாணி தான் சிறி தாயினும் , தேரைநடத்த 
வல்ல தா தல்போல , உருவிற்சிறியாரும் பெரியகாரியங்களையும் நடத் 
தும் வல்லமையுடையராவர் : ஆகையால் உருவின் சிறுமையை 
நோக்கித் தள்ளாது அவருடைய திட்பம் நோக்கி கொள்க என்ப 
தாம்.உருளாநின்ற -உருள்கிற . சிறுமை - வடிவஞ் சிறிய தாயிருத்தல் . 
உவமை - அச்சாணி . உருள் - சக்கரம் . அதன் கடைக்கண் - அச் 
சின் கோடிகளில் . கொண்டு உய்க்கும் - நடத்திமுடிக்கிற . அவரை - 
வினைத்திட்பமுடையாரை . உருவு , அச்சு , ஆணி என்பன - ரூபம் , 
அக்ஷம் , ஆணி என்னும் வடசொற்களின் திரிபுகள் . உருள் தேர் - 
வினைத்தொகை . . " சில கற்றார்கண்ணுமுளவாம் உருள் பெருங் 
தேர்க் , கச்சாணி யன்னதோர்சொல் ” என்பது , அறநெறிச்சாரம் : 
“ மடல்பெரிது , உடலின்சிறுமை " என்ற பாடல்கள் , இங்கு நினை 
வுக்குவருகின் றன . வீரசோழியவுரைகாரர் அலங்காரப் படலத்தில் 
இக்குறட்பாவை உதாரணங்காட்டி . இது இழிந்த உவமையின் 
உயர்ந்த தனைப் புகழ்ந்தமையால் இழிவுயர்பு புகழ்ச்சியுவமையாயிற்று 
என்பர் . 

( எ ) 


சுசு அ . கலங்காது கண்ட வினைக்கட் டுளங்காது 

தூக்கங் கடிந்து செயல் . 
பரி : - கலங்காது கண்ட - மனந்தெளிந்து செய்வதாகத் 
துணிந்த , வினைக்கண் - வினையின்கண் , துளங்காது - அசைத 


சுஎ - 


ஆம் அதிகாரம் - வினைட்திட்பம் 


லின்றி , தூக்கம் கடிந்து - நீட்டித்தலை யொழிந்து , செயல் - 
செய்க ; ( எ - று . ) 

கலங்கியவழி ஒழிவதும் செய்வதுபோல் தோன்றுமாகலின் , 
தெளிந்து பலகால் * ஆராய்ந்து தாம் செய்வதாக ஓர்த்த வினையை 
கலங்காது கண்டவினை என்றார் , துளங்காமை - திட்பமுடைமை 

( கு - ரை . ) மனந் தெளிந்து செய்யத்துணிந்த தொழிலைச் 
சலிப்பும் காலநீட்டிப்பும் இன்றிச் செய்கவென்பதாம் . அசைதலின்றி - 
சலித்தலில்லாமல் . நீட்டித்தல் - கால தாமதஞ் செய்தல் . கலங் 
கியவழி - மனங் கலங்கிவிட்டால் , ஒழிவதும் - தவிரவேண்டிய 
தொழிலும் . செய்வதுபோல் - செய்யத்தக்க தொழில்போல . 
ஓர்த்த - நிச்சயித்த, கண்ட - அறிந்த என்றபடி . தூக்கம் - தூங்கு 
என்னும் பகுதியடியாய்ப் பிறந்த தொழிற்பெயர் . செயல் - முற்று . 
சுசுக , துன்ப முறவரினுஞ் செய்க துணிவாற்றி 

இன்பம் பயக்கும் வினை . 
பரி : - ( முதற்கண் ) , துன்பம் உற வரின் உம் -( மெய்ம்முயற்சி 
யால் தமக்குத் ) துன்பம் மிக வருமாயினும் , ( அதுநோக்கித் தள 
ராது ) , இன்பம் பயக்கும் வினை - ( முடிவின்கண் ) இன்பம் பயக் 
கும் வினையை , துணிவு ஆற்றி செய்க - திட்பமுடையராய்ச் 
செய்க ; ( எ - று . ) 

துணிவு - கலங்காமை ; அஃது உடையார்க்கல்லது கணிக 
மாய முயற்சித்துன்பம்நோக்காது நிலையுதலுடைய பரிணாம 
வின்பத்தை நோக்கிச் செய்தல் கூடாமையின் , துணிவாற்றிச் 
செய்க என்றார் . 

இவை யிரண்டுபாட்டானும் , அவர் வினை செய்யுமாறு 
கூறப்பட்டது . 

( கு - ரை . ) செய்வது அருமை யாயினும் மனத்திட்பமுடை 
யார் சிறிதுபொழுதுஉளது ஆகும் முயற்சித்துன்பத்தை நோக் 
காது , தொழில் முற்றியபின்பு 

நிலையான 

இன் 
பத்தைக் கருதித் திண்மையோடு வினையைச் செய்க 

என் 
பதாம் . முதற்கண் முதலில் . மெய்ம்முயற்சி தேகபரிச்சிர 
மம் . கணிகமாய சிறிது பொழுது உள்ள தான ; கணிகம் - க்ஷணிகம் . 
முயற்சித்துன்பம் - முயற்சியினாலாகுந் துன்பம் . நிலையுதலுடைய - 
நிலைத்தலுள்ள. பரிணாம இன்பம் - முடிவிலுள தாகுஞ் சுகம் . செய் 
தல் கூடாமையின் - ( முயற்சித்துன்பந்தரும் வினையைச் செய்தல் 
அருமையாயிருத்தலால் . அவர் - திட்பமுடையார் . உற - மிகுதிப் 
பொருளுணர்த்தும் உறு என்னும் உரிச்சொல்லடியாப் பிறந்த 
செயவெனெச்சம் . உம் - இழிவு சிறப்பு . துணிவு ஆற்றி - கலங்கா 
மையைக் கொண்டு : தளராது என்றபடி .. 

ம் : ஆராய்ந்தாலும் செய்வதாத லொத்த வினையை . 


விளையும் 


- 


உருசு 


திருக்குறள் 


சுஎ . 


எனைத்திட்ப மெய்தியக் கண்ணும் வினைத்திட்பம் 

வேண்டாரை வேண்டா துலகு . 
பரி : - வினை திட்பம் - வினைத் திட்பத்தை , வேண்டாரை 
( இது நமக்குச் சிறந்ததென்று ) கொள்ளாத அமைச்சரை , எனை 
திட்பம் - ஒழிந்த திட்பங்களெல்லாம் , எய்தியக்கண் உம் -உடைய 
ராயவிடத்தும் , வேண்டாது - நன்கு மதியார் , உலகு - உயர்ந் 
தோர் ; (எ - று . ) 

மனத்தின்கண் திட்பமில்லாதார்க்குப் படை அரண் நட்பு 
முதலியவற்றின் திட்பங்களெல்லாம் உளவாயினும் வினை முடி 
யாதாம் ; ஆகவே , அவையெல்லாங் கெடும் என்பதுபற்றி, 
‘ உலகு வேண்டாது என்றார் . 

இதனான் , வினைத் திட்பமில்லாதாரது இழிவு கூறப்பட்டது 
( கு - ரை .) தூய வினையைச் செய்தலில் மனவுறுதியில்லாத 
வர்க்குப்படை அரண் நட்புமுதலியவற்றின் திட்பங்கள் இருப்பினும் , 
மேற்கொண்ட தொழில் முடியாதாம் : ஆகவே , அந்தப் படை முத 
லியவற்றின் வலிமைகெடும் : அதனால் அவரை உலகோர் மதியா 
ரென்பதாம் . அவையெல்லாம் - படைமுதலிய யாவும் . 

யாவும் . எனை - 
எத்தனை என்பதன் மரூஉ : ஏனையென்னும் இடைச்சொல்லின் 
விகாரமுமாம் . உம் - உயர்வுசிறப்பு . உலகு வேண்டாது - சொல் 
நிலைநோக்கிய முடிபு . 

( க 0 ) 
ஆம் அதிகாரம் - வினைசெயல்வகை . 
பரி : - அஃதாவது - அத்திட்பமுடைய அமைச்சன் அவ் 
வினையைச் செய்யுந் திறம் . அதிகார முறைமையும் இதனானே 
விளங்கும் . 

( கு - ரை . ) வினைசெயல்வகை என்ற தொடரில் , முன்னது - 
இரண்டாம் வேற்றுமைத்தொகையும் , பின்னது - இருபெயரொட் 
டுப் பண்புத்தொகையும் ஆம் . செயல் வகை - செய்தலாகிய வகை 
யென விரியும் : செய்தலினது வகையென விரித்து , ஆறாம் வேற்று 
மைத்தொகை யெனினும் அமையும் . 
சுஎக . சூழ்ச்சி முடிவு துணிவெய்த லத்துணிவு 

தாழ்ச்சியுட் டங்குத றீது . 
பரி : - சூழ்ச்சி - விசாரத்திற்கு, முடிவு - எல்லையாவது , -- 
துணிவு எய்தல் - (விசாரிக்கின்றான் இனி இது தப்பா தென்னுந்) 
துணிவினைப் பெறுதல் ; அ துனிவு - அங்ஙனந்துணிவுபெற்ற 
வினை , தாழ்ச்சியுள் தங்குதல் - ( பின் ) நீட்டிப்பின்கண் தங்கு 
மாயின் அது , தீது - குற்றமுடைத்து ; (எ - று . ) 

‘ சூழ்ச்சி முடிவு துணிவெய்தல் எனவே, துணிவெய்து 
மளவுஞ் சூழவேண்டு மென்பது பெற்றாம் . பின்னர் துணிவு 


சுஅ . 


சு அ - ஆம் அதிகாரம் - வினைசெயல்வகை 


உரு எ 


ஆகுபெயர் . நீட்டிப்பு - செய்யுங்காலத்துச் செய்யாமை . அஃது 
உள்வழி , காலக் கழிவாகலானும் பகைவரறிந்து அழித்தலானும் 
முடியாமையின் , அதனை தீது என்றார் .. 

( கு - ரை .) ஆராய்ந்து இனி இது தப்பாது என்று துணிந்த 
செயலை விரைந்து செய்யாமல் கால தாமதஞ்செய்தால் தீமையைத் 
தருமென்பதாம் . தீமையைத் தரக்காரணம் - காலநீட்டிப்பால் 
பகைவரறிந்து துணிந்தவினையை யழித்தலாலென்க . விசாரம் - 
ஆலோசனை . விசாரிக்கின்றான் - ஆலோக்கின்றவன் . இது - இக் 
காரியம் . நீட்டிப்பின்கண் கால தாமதத்தில் ; செய்து முடிக்க 
வேண்டிய காலத்திற்குள் செய்து முடிக்காமல் ஆலசியமாக . பின் 
னர்த்துணிவு-துணிவு என வந்தசொல் இரண்டனுள் பிந்தியது . 
துணிவு-நிச்சயித்தல் ; அது - நிச்சயிக்கப்படு தலையுடைய வினையை 
யுணர்த்திய தனால் தொழிலாகுபெயராம் . அஃது உள்வழி - நீட்டிப்பு 
உள்ளபொழுது . முடியாமையின் - ( துணிவினைப் பெற்றவினையும் ) 
நிறைவேறாதாதலால் . 

( க ) 
• எஉ . தூங்குக தூங்கிச் செயற்பால தூங்கற்க 

தூங்காது செய்யும் வினை . 
பரி : - தூங்கி செயல் பால் - நீட்டித்துச் செய்யும் பகுதிய 
வாய வினைகளுள் , தூங்குக-நீட்டிக்க ; தூங்காது செய்யும் வினை - 
நீட்டியா துசெய்யும் வினைகளுள் , தூங்கற்க - நீட்டியாதொழிக . 

இருவழியும் இறுதிக்கண் தொக்க ஏழாவது விரிக்கப்பட் 
டது . இருவகை வினைகளும் , வலியானும் காலத்தானும் அறியப் 
படும் . மாறிச்செய்யின் அவை வாயா என்பது கருத்து . மேல் 
தூங்காமை என்றார் , ஈண்டு அதனைப் பகுத்துக்கூறினார் . 

இவையிரண்டு பாட்டானும் , பொதுவகையால் வினை செய் 
யுந் திறம் கூறப்பட்டது . 
( கு - ரை . ) காலநீட்டிப்புடன் 

செய்யவேண்டிய 
விரைந்து செய்யவேண்டிய வினையும் வலியாலும் காலத்தாலும் 
அறியப்படும் : அங்ஙன் அறியப்பட்டவையாகிய இருவகை வினை 
களும் மாறிச்செய்யப்படின் அத்தொழில்கள் பலிக்கமாட்டா என்ப 
தாம் . பகு தியவாய - தன்மையையுடையவையான . நீட்டியாது - 
காலதாமஞ்செய்யாமல் . இருவழியும் - இரண்டுவாக்கியங்களிலும் . 
இறுதிக்கண்தொக்க ஏழாவது - செயற்பால , செய்யும் வினை என்ற 
சொற்றொடர்களில் மறைந்து நின்ற ஏழாம்வேற்றுமையுருபு . 
இருவினைகள் - கால நீட்டிப்புடன் செய்யும் வினையும் விரைவாகச் 
செய்யவேண்டும் வினையும் ஆகும் . வலி- தான் செய்யக்கருதிய தொழி 
லின் வலிமையும் , அதனைச்செய்து முடிககுந் தனது வலிமையும் , 
அதனை விலக்கத்தொடங்கும் பகைவனது வலிமையும் , இருவர்க்கும் 
துணையாவோரது வலிமையும் என்னும் நால்வகை வலிமைகள் . 
காலம் - சாமம் முதலிய உபாயங்களை உபயோகித்தற்கு ஏற்ற சம 
யம் : மாறிச்செய்யின் அவை வாயா - தாமதித்துச் செய்யவேண் 

33 


வினையும் 


திருக்குறள் 


காமை 


டிய தொழிலை விரைந்து செய்தாலும் , விரைந்து செய்யவேண்டிய 
தொழிலைத் தாமதித்துச் - செய்தாலும் அவை பலிக்கமாட்டா . 
மேல் - முன் : ஙக - ஆம் அதிகாரமாகிய இறைமாட்சியில் " தூங் 

கல்வி துணிவுடைமை யிம் மூன்றும் , நீங்கா நிலனாள் 
பவர்க்கு ” என்ற குறளில் . அங்கு , தூங்காமை 

என்பதற்கு 
அக்காரியங்களில் விரைவுடைமை எனப் பொருளுரைத்தமையும் ,, 
இவற்றுள் கல்வி ஆறு : அங்கத்திற்கும் உரித்து , ஏனைய வினைக்கு 
உரிய என , விசேடவுரை குறித்தமையுங் காண்க . பொதுவகையால் 
வினை செய்யுந்திறம் கூறப்படு தல் - வலியான் ஒப்பான் மெலியான் 
என மூவகையோரும் வினை செய்யும் வகை சொல்லப்படுதல் . இவ் 
வதிகாரத்தில் நான்காவது முதலிய ஏழுகுறள்களில் , இத்திறம் 
சிறப்புவகையாற் கூறப்படு தல் காண்க . தூங்கி , தூங்காது என்ற 
வினையெச்சங்கள் , செய்தலைக் கொள்ளும் . செயற்பால - செய்தல் 
தன்மையுடையன . 
சு எங . ஒல்லும்வா யெல்லாம் வினைநன்றே யொல்லாக்கால் 

செல்லும் வாய் நோக்கிச் செயல் . 

( வினைசெய்யுங்கால் ) , ஒல்லும் வாய் எல்லாம் - இயலு 
மிடத்தெல்லாம் , வினை நன்று - போராற் செய்தல் நன்று ; ஒல் 
லாக்கால் - ( அஃது ) இயலாவிடத்து , செல்லும்வாய் நோக்கி 
( ஏனை மூன்று உபாயத்துள்ளும் அது ) முடிவதோர் உபாயம் 
நோக்கி , செயல் - செய்க ; ( எ - று . ) 

இயலும் இடம் - பகையின் தான் வலியனாய காலம் . அக் 
காலத்துத் தண்டமே நன்று என்றார் , அஞ்சுவது அதற்கே யாக 
லின் . இயலா இடம் - ஒத்தகாலமும் . மெலியகாலமும் . . அவ் 
விரண்டு காலத்தும் சாமதான பேதங்களுள் அதுமுடியும் உபாயத் 
தாற் செய்க என்றார் , அவை ஒன்றற்கு ஒன்று வேறுபாடு 
உடையவேனும் உடம்படுத்தற் பயத்தால் தம்முள் ஒக்கு 
மாகலின் . 
இதனான் , வலியான் ஒப்பான் மெலியான் 

(என நிலை 
மூவகைத்து என்பதூஉம் , அவற்றுள் வலியது சிறப்பும் கூறப் 
பட்டன. 


கு - ரை . ) பகையஞ்சுவது தண்டோபாயத்திற்கேயாதலால் , 
வலியகாலத்துத் தான் செய்ய வேண்டுவது தண்டோபாயமே : 
தான் பகைவனோடு ஒத்த காலத்தும் மெல்லிய காலத்தும் செய்ய 
வேண்டுவது சாமபேத தானங்களுள் அத்தொழில் முடிதற்கு 
ஏற்ற உபாயமேயா மென்பதாம் . இயலுமிடத்து - சாத்தியப்படு 
மிடத்து . அஃது - போராற்செய்தல். ஏனை மூன்று உபாயம் - சாம 
பேத தானமென்னும் மற்றை மூன்றுஉபாயங்கள் . அது - தொழில் . 
பகையின் பகைவனிலும் . தண்டம் நான்காம் உபாயம் . 
முடியும் - தொழில் நிறைவேறக்கூடிய . உடம்படுத்தற் பயத்தால் - 
சம்மதிக்கச் செய்யும் பிரயோசனத்தால் . நன்றே , ஏ - ஈற்றசை ; 


சுஅ ஆம் அதிகாரம் --வினைசெயல்வகை 


- 


சு எ . 


பகை 


தேற்றமாகவாவது , வினையே நன்று என மாறி இயைத்துப் பிரி 
நிலையாகவாவது கொள்ளினும் பொருந்தும் . ஒல்லாக் கால் 
கெட்ட எதிர்மறைப் பெயரெச்சத்தொடர் . ஒல்லுதல் - இயலு 
தல் . செல்லும்வாய் என்றதில் , வாய் - வழி . செயல் - முற்று . 

வினைபகை யென்றிரண்டி னெச்ச நினையுங்கால் 

தீயெச்சம் போலத் தெறும் . 
பரி : -வினை - ( செய்யத்தொடங்கிய ) வினையும் , 
( களையத்தொடங்கிய ) பகையும் , என்ற - என்று சொல்லப்பட்ட , 
இரண்டின் - இரண்டன.து , எச்சம் - ஒழிவு, - நினையும் கால் - 
ஆராயுங்கால் , - தீ எச்சம்போல - தீயினது ஒழிவுபோல , தெறும் - 
( பின் வளர்ந்து ) கெடுக்கும் ; ( எ - று . ) 

* இனி - இக்குறை என்செய்வது ? என்று இகழ்ந்தொழி 
யற்க ; முடியச்செய்க என்பதாம் . பின்வளர்த லொப்புமைபற்றி , 
பகையெச்சமும் உடன் கூறினார் . 

இதனான் , வலியான் செய்யுந் திறம் கூறப்பட்டது . 

( கு - ரை .) போர்ச்செயலைத் தொடங்கிப் பெரும்பான்மையான 
வெற்றி தனக்குக் கிடைத்துவிட்ட துபற்றி அம்மாத்திரத்தோடு 
மன நிறைவு கொண்டு இனி இப்போர்ச் செயலை முடியாவிட்டால் 
நமக்கு என்ன தீங்குவிளையும் ? என்று இகழ்ந்திருந்தாலும் சரி , 
பகைவரிற் பெரும்பாலோரை யழித்து விட்டு சிலரையழியாது விட் 
டாலும் சரி , இவ்விரண்டும் அப்படிக்குறையவிட்டவரைத் தாம் 
வளர்ந்து கெடுக்கும் . நெருப்பில் பெரும்பகுதியை யவித்துவிட்டுச் 
சிறுபகுதியை யவியா துவிட்டிட்டால் அது தானே பெருகி வளர்ந்து 
எரித்தல் இதற்கு உபமானம் என்க . பகை , செய்தொழில் , கடன் , 
தீ , நோய் இவற்றின் சேஷத்தை அலட்சியஞ்செய்த லாகாது ; 
செய்யின் , அவை வளர்ந்து அழிவு செய்யும் என்பது , நூல் துணிபு . 
உவமையணி. களைய - முழுவதும் அழிக்க . ஒழிவு - குறை , மிச்சம் , 
சேடம் . இனி - பெரும்பான்மை முடிந்தபின்பு. என் செய்வது -- 
என்ன தீங்கு தரவல்லது ? ஒழியற்க - விட்டிடாதிருக்கக்கடவன் . 
வலியான் செய்யும் திறம் , பகையை வேரோடு அழித்தல்வேண்டு 
மென்பது . என் றிரண்டு - என்ற இரண்டு என்பவற்றின் தொகுத் 
தல் . இனி , என்று என்பதை எண்ணிடைச் சொல்லாகக்கொண்டு , 
வினையென்று , 

பகையென்று இரண்டிடத்தும் எடுத்துக் 
கூட்டி , அவ்வெண்ணிடைச்சொல் இரண்டு என்னுந் தொகை 
பெற்றதெனக் கொள்ளுதலு மொன்று ; ( நன் - இடை - க .) எச்சம் 
எஞ்சுதலுடையது ; எஞ்சுதல் - மிச்சப்படுதல் , சேடித்தல் . வினை 
யொழிவாவது - செய்யவேண்டிய தொழிலின் மிச்சம் . பகையொழி 
வர்வது - பகைவர்பலரை யழித்துச் சிலரை விட்டிடுவது . 
சுஎரு . பொருள் கருவி காலம் வினையிடனெடைந்தும் 

இருடீர வெண்ணிச் செயல் . 
பரி : - ( வினை செய்யுமிடத்து ), - பொருள் பொருளும் , 
கருவி - கருவியும் , காலம் - காலமும் , வினை - வினையும் , இ 


என 


- 


உசு 


திருக்குறள் 
னொடு - இடனும் , ஐந்துஉம்-( ஆகிய ) இவ்வைந்தனையும் , இருள் 
தீர எண்ணி - மயக்கம் அற எண்ணி , செயல் - செய்க ; ( எ - று .) 

எண்ணொடு , பிறவழியும் கூட்டப்பட்டது. பொருள் - அழி 
யும் பொருளும் , ஆகும் பொருளும் . கருவி - தன் தானையும் , மாற் 
மார்தானையும் . காலம் - தனக்கு ஆங்காலமும், அவர்க்கு ஆங்கால 
மும் . வினை - தான் வல்ல வினையும் , அவர் வல்ல வினையும் : 
இடம் - தான் வெல்லும் இடமும் , அவர் வெல்லும் இடமும் 
இவற்றைத் தான் வென்றியெய்துந் திறத்திற் பிழையாமல் 
எண்ணிச்செய்க என்பதாம் . 

( கு - ரை . ) ஒருவன் தான் ஒரு தொழிலைச் செய்ய மேற்கொள் 
ளும் முன்னமே பொருள் முதலிய ஐந்தையும் ஆராய்ந்து தான் 
வெற்றி பெறுவது தவறாதென்று துணிந்தபின்பே அத்தொழி 
லைச் செய்க என்பதாம் . பொருளொடு , கருவியொடு , காலத்தொடு , 
வினையொடு , இடனொடு என , ஓரிடத்தில் நின்ற ஒடு என்னும் 
எண்ணிடைச்சொல்லை எடுத்து எல்லாவற்றிற்கும் கூட்டுக ; “ என் 
றும் எனவும் ஒடுவும் ஒரோவழி , நின்றும் பிரிந்தெண் பொருள் 
தொறு நேரும் ” என்றார் , நன்னூலார் . இதில் ஒடுஎன்பது ஒரு , 
சொல் நின்றே தனித்தனி உதவுதல் காண்க ; முதனிலைத்தீவகம் , 
இடைநிலைத்தீவகம் , கடைநிலைத்தீவகம் முதலாயினவும் அது என் 
பது , இலக்கணக்கொத்து உரை . இது , ஐந்து என்னுந் தொகை 
பெற்றது . உம்மை - இனைத்தென்றறிபொருளில்வந்த முற்றும்மை . 
வென்றி எய்தும் திறத்தில் - வெற்றி பெறும் வகையில் . பிழை 
யாமல் - தவறாமல் . இருள் - விபரீ தஞானம் ; ஒன்றை மற்றொன்றாக 
மாறுபட அறிதல் : இது , திரிபுணர்வு எனப்படும் . 

முடிவு மிடையூறு முற்றியாங் கெய்தும் 

படுபயனும் பார்த்துச் செயல் . 
பரி : - முடிவு உம் - (வினைசெய்யுங்கால் ) அது முடிதற்கு உள 
தாம் முயற்சியும் , இடையூறு உம் - (அதற்கு வரும் ) இடையூறும் . 
முற்றியாங்கு எய்தும் - ( அது நீங்கி ) முடிந்தால் (தான் ) எய்தும் , 
படு பயன் உம் - பெரும் பயனும் , பார்த்து - சீர் தூக்கி , செயல் 
செய்க ; ( எ - று . ) 

முடிவு - ஆகுபெயர் . முயற்சி இடையூறுகளது அளவின் 
பயனது அளவு பெரிதாயிற் செய்க என்பதாம் . 

( கு - ரை . ) எந்தத் தொழிலைச்செய்யும்போதும் அத்தொழிலுக் 
கான முயற்சி இடையூறு புயன் என்ற மூன்றையும் சீர் தூக்கிப் 
பார்த்து , முயற்சி இடையூறுகளின் அளவைவிடப் டயனுடைய 
அளவு பெரிது ஆயின் அத்தொழிலைச் செய்க என்பதாம் . 

தற் 
றூக்கித் தன்றுணையுந் தூக்கிப் பயன் தூக்கி மற்றது கொள்க 
மதிவல்லார் - அற்றன் றி யாதானும் ஒன்றுகொண்டு யாதானும் 
செய்தக்கால் , யாதானும் ஆகிவிடும் ” என்ற பழமொச் செய்ளை 
யும் ஒருசார் ஒப்புநோக்குக . சீர் தூக்கி - ஒத்துப்பார்த்து ஆராய்ந்து 
உள்ளவாறு உணர்ந்து . முடிவு முடிதற்குக்காரணமான முயற்சி 


சு எசு . 


சுஅ - ஆம் அதிகாரம் - வினைசெயல்வகை 


-சுக 


| 


காஎஎ . 


யைக் குறித்ததனால் , காரியவாகுபெயர் . முயற்சி யிடையூறுகளது 
அளவின் - முயற்சியின் அளவினும் , இடையூற்றின் அளவினும் . 
செய்க - ( அத்தொழிலைச் ) செய்க . முற்றியாங்கு - முற்றிய வாங்கு 
என்பதன் விகாரமாகக்கொண்டு, முடிந்த அப்பொழுதில் என்க . 

செய்வினை செய்வான் செயன்முறை யவ்வினை 

உள்ளறிவா னுள்ளங் கொளல் . 
பரி : - செய் வினை செய்வான் - ( அவ்வாற்றால் ) செய்யப்படும் 
வினையைத் தொடங்கினான் , செயல் முறை - செய்யும் முறைமை 
யாவது , -அ வினை உள் அறிவான் உள்ளம் கொளல் - அதனது 
உளப்பாட்டினை யறிவான் கருத்தினை ( த் தான் ) அறிதல் . 

அவ்வாறு என்றது - பொருள் முதலிய எண்ணலையும் , 
முடிவு முதலிய தூக்கலையும் . உள்ளறிவான் - முன் செய்து போந் 
தவன் . அவன் கருத்து - அவன் செய்து போந்த உபாயம் . அதனை 
அறியவே , தானும் அதனாற் செய்து பயன் எய்தும் என்பதாம் . 

இவை மூன்று பாட்டானும் , ஒப்பான் செய்யுந் திறம் கூறப் 
பட்டது . 

( கு - ரை . ) தொழிலைச் செய்யுமிடத்து அத்தொழிலின் உண்மை 
நிலையை யறிந்து , முன்பு நடத்திவந்தவரின் கருத்தையொட்டியே 
செய்தல் வேண்டு மென்பதாம் . அவ்வாற்றால் - அவ்வகையால் . 
அதனது உளப்பாட்டினை அறிவான் கருத்து - அவ்வினையின் 
உண்மைநிலையை முன்பு அறிந்து நடத்தியவனது கொள்கை . 
உளப்பாடு - மர்மம் . எண்ணல் சு எ.டு - ஆம் குறளிற்கூறியது . 
தூக்கல் - சீர்தூக்கல் . முடிவு முதலிய தூக்கல் சுஎசு - ஆம் குறளிற் 
கூறியது . அதனால் - அவ்வுபாயத்தால் . உள்ளம 

மனம் : அதன் 
கருத்துக்கு , ஆகுபெயர் : இனி, உள்ளம் என்பது - உள் என்னும் 
வினைப்பகுதியினடியாப்பிறந்த தொழிற்பெய ராயின் , எண்ணம் 
எனப் பொருள்படும் . 

( எ ) 
சுஎஅ . 

வினையான் வினையாக்கிக் கோட் னனைகவுள் 

யானையால் யானையாத் தற்று . 
பரி : -- வினையான் ( செய்கின்ற ) வினையாலே , வினை 
( அன்னது பிறிதும் ஓர் ) வினையை , ஆக்கிக்கோடல் - முடித்துக் 
கொள்க ; ( அது) , - நனை கவுள் யானையால் - (மதத்தால் ) நனைந்த 
கபோலத்தினையுடைய யானையாலே , யானை- ( அன்னது பிறிதும் 
ஓர் ) யானையை , யாத்தற்று - பிணித்ததனோடு ஒக்கும் ; ( எ- று . ) 

பிணித்தற்கு அருமைதோன்ற ; நனைகவுள் என்பது பின் 
னும் கூட்டப்பட்டது . தொடங்கிய வினையானே பிறிதும் ஓர் 
வினையை முடித்தற்கு உபாயமாமாறு எண்ணிச் செய்க ; செய் 
யவே , அம்முறையான் எல்லாவினையும் எளிதின் முடியும் என் 
பதாம் . 

( கு - ரை :) மதங்கொண்ட யானையால் வேறோர் மதயானையைக் 
கட்டு தல்போல , தொடங்கிய தொழிலால் அதுபோன்ற தொழிலை 


உசு 


திருக்குறள் 
யும் முடித்துக்கொள்ளவல்ல உபாயத்தை யெண்ணிச் செய்க : 
செய்யவே , அம்முறையால் எல்லாத்தொழிலும் கைகூடுமென்ப 
தாம் . அன்னது பிறிதும் ஓர் வினையை - அப்படிப்பட்ட வேறொரு 
தொழிலை . கபோலம் - கன்னம் . பிணித்தது - கட்டியது . பின்னும் - 
யானை யெனவந்தசொல் இரண்டனுட் பிந்திய தனுடனும் ; அத 
னோடும் ‘ நனைகவுள் என்பது கூட்டப்பட்டதை, அன்னது பிறிது 
மோர் யானையை என்ற உரையால் அறிக . நனைகவுள் - வினைத் 
தொகை . யாத்தற்று - யாத்ததற்று என்பதன் விகாரம் : யாத்தா 
லற்று என்பதன் திரிபாகக் கொள்ளினுமாம் . 

( அ ) 
சுஎக . நட்டார்க்கு நல்ல செயலின் விரைந்ததே 

ஒட்டாரை யொட்டிக் கொளல் . 
பரி - ( வினை செய்வானால் ), நட்டார்க்கு - (தன் ) நட்டார்க்கு , 
நல்ல - இனியவற்றை , செயலின் - செய்தலினும் , விரைந்தது - 
விரைந்து செய்யப்படும் , ஒட்டாரை ஒட்டிக்கொளல் - ( தன் 
பகைவரோடு ) ஒட்டாரை( த் தனக்கு ) நட்பாக்கிக்கோடல், 

அவ்வினைவாய்த்தற் பயத்தவாய இவ்விரண்டும் பகைவர்க் 
குத் தன் மெலிவு புலனாவதன் முன்னே செய்க என்பார் , விரைந் 
தது என்றார் ; விரைந்து செய்யப்படுவது என்றவாறு .. வினை 
செய்யுந் திறமாகலின் , பகைவரோடு ஒட்டாராயிற்று , தன் ஒட் . 
டார் பிறருட்கூடாமல் மாற்றிவைத்தலெனினும் அமையும் . 

( கு - ரை .) போர்த்தொழில் பயனைத் தருவது - நட்டார்க்கு 
நல்ல செய்தலாலும் தன்பகைவர்க்கு வேண்டாரை நட்புக்கொள் 
ளுதலாலுமாம் . ஆகவே இவ்விரண்டனையும் தன்பகைவர்க்குத் தன் 
மெலிவு தெரிதற்கு முன்னம் விரைவாகச் செய்யவேண்டும் . இவ் 
விரண்டில் தான் நண்பர்க்கு நல்லவை செய் தலைவிடத் தன் பகை 
வரோடு ஒட்டாரைச் சினேகஞ்செய்து கொள்வதை முந்திச் செய்க 
என்பதாம் . நட்டார்க்கு - சினேகிதர்க்கு . ஒட்டார் - சேரா தவர் . 
அவ்வினை வாய்த்தல் பயத்த ஆய - செய்யுந்தொழில் பலித்தலா 
கிய பயனைத் தருவனவான . இவ்விரண்டும் - நட்டார்க்கு நல்ல 
செயலும் , ஒட்டாரை ஒட்டிக்கொளலும் . புலனாவது - வெளி 
யாவது , தெரிவது . 

ஒட்டாரை என்பதற்குப் பகைவரோ 
டொட்டாரை யென்று 

யென்று உரைத்ததன் காரணத்தைத் தெரிவிக்க 
வந்தது , வினைசெய்யுந் திற மாகலின் என்பது . வினைசெய்யுந் 
திறமாகலின் - இவ்வதிகாரம் பகைவரோடு போர் முதலிய தொழில் 
செய்யும் வகையைக் கூறுவ தாதலால் . பிறருள் கூடாமல் - பகை 
வருடன் சேராமல் , மாற்றிவைத்தல் - பேதமென்னும் உபாயம் . 
நட்டார்க்கு நல்லசெயலினிதெத்துணையும் , ஒட்டாரை யொட்டிக் 
கொளல தனின் முன்னினிதே என்றது , இங்குக் காணத்தக்கது . 
சுஅ 0 . உறைசிறியா ருண்ணடுங்க லஞ்சிக் குறைபெறின் 

கொள்வர் பெரியார்ப் பணிந்து . 
பரி : - உறை சிறியார் - ஆளும் இடஞ்சிறியராய அமைச் 
சர் , - (தம்மின் வலியார் எதிர்ந்தவழி ) , உள் நடுங்கல் அஞ்சி - 


6 


வ 


2.சு. 


சுக . ஆம் அதிகாரம் - தூது 
( தம் பகுதி ) நடுங்கலை அஞ்சி , - குறை பெறின் - ( அந்நிலைக்கு ) 
வேண்டுவதாய சந்து கூடுமாயின் , பெரியார் பணிந்துகொள்வர் - 
அவரைத் தாழ்ந்து (அதனை ) ஏற்றுக்கொள்வர் ; (எ - று . ) 

இடம் - நாடும் , அரணும் .அவற்றது சிறுமை , ஆள்வார் 
மேல் ஏற்றப்பட்டது. மெலியாரோடு சந்திக்கு வலியார் இயை 
தல் அரிதாகலின் , பெறின் என்றார் . அடியிலே மெலியராயி 
னார் தம்பகுதியும் அஞ்சி நீங்கின் முதலொடும் கெடுவ ராகலின் , 
அதுவாராமல் சிறிதுகொடுத்தும் சந்தினை யேற்றுக்கொள்க 
என்பதாம் . பணிதல் மானமுடையார்க்குக் கருத்து அன்மையின் , 
( கொள்வர் என உலகியலாற் கூறினார் . 

இவை மூன்றுபாட்டானும் , மெலியான் செய்யுந் திறம் 
கூறப்பட்டது . 

( கு - ரை . ) ஏற்கவே மெலியராயிருப்பார் தமது அங்கமாகிய 
சேனை முதலியன அஞ்சித் தம்மை விட்டு நீங்குமாயின் அடியோடு 
கெடுவராதலால் அவ்வாறு கேடுநேரா தபடி சிறிது கொடுத்தும் 
சமாதானஞ் செய்து கொள்ளவேண்டு மென்பதாம் . பகுதி - சேனை 
முதலிய அங்கங்கள் . நடுங்கல் - மிக அஞ்சுதல் ; அச்சத்தால் 
மனமும் உடம்பும் நடுங்கும் . நடுங்கலை யஞ்சி - அந்த அங்கம் 
நடுங்குதற்குத் தான் பயந்து . அந்நிலை 

அந்நிலை - அப்பொழுதைநிலைமை .. 
வேண்டுவது - அவசியமானது . சந்து - ஸந்தி , சமாதானம் . கூடு 
மாயின் - நேர்வ தானால் . அவரை - வலியராய பகவரை . அதனை - சந் 
தியை . உறைசிறியார் என்பது.உபசாரவழக்கு . குறை - அவசியம் 
வேண்டுவது : இங்கு , சந்தி . அடியிலே - தொடக்கத்திலே . அது 
வாராமல் - அக்கேடு வராதபடி . சிறிது கொடுத்தல் தானமென்னும் 
உபாயம் . உலகியல் -உலகத்தாரது தன்மை . குறைபெறின்பணிந்து 
கொள்க என விதி.முகத்தாற்றாமல் , கொள்வர் என உலகியலாற் 
கூறினார் . அச்சக்கிளவிக் கைந்து மிரண்டும் , எச்சமிலவே பொருள் 
வயினான ” என்ற தொல்காப்பியவி திபற்றி , நடுங்கலஞ்சி என்றாற் 
போல வருவதை 

நடுங்கலை அஞ்சி , நடுங்கலினின்று அஞ்சி என 
இரண்டுவகையாகவும் விரிக்கலாம் ; நடுங்கலினின்று அஞ்சி என 
ஐந்தாம் வேற்றுமையாக விரித்தல் , வட நூல்வழக்கு : நடுங்கற்கு 
* அஞ்சி 

நான்காம் வேற்றுமையாக விரித்தல் , 
வழக்காம் . 

( க ) 
சுக - ஆம் அதிகாரம் - தூது . 
பரி : - அஃதாவது - சந்தி விக்கிரகங்கட்கு வேற்றுவேந்த 
ரிடைச் செல்வாரது தன்மை . அவ்விரண்டனையும் மேல் வினை 
செயல்வகை என்றமையின் , இஃது அதன்பின் வைக்கப்பட் 
டது.தான் வகுத்துக் கூறுவான் , கூறியது கூறுவான் எனத்தூது 
இருவகைப்படும் . அவருள் , முன்னோன் அமைச்சனோடு ஒப்பா 
னாகலானும் , பின்னோன் அவனின் காற்கூறு குணம் குறைந்தோ 
னாகலானும் , இஃது அமைச்சியலாயிற்று . 


என 


உலக 


உசுர 


திருக்குறள் 


( கு - ரை . ) சந்தி விக்கிரகங்கள் சுகூ கூ - ஆங் குறளிற் காண்க . 
சந்தி - பொருத்துதல் . விக்கிரகம் - பிரித்தல் . மேல் - முந்தின் 
அதிகாரத்தின் ஒன்பதாங் குறளில் . தான்வகுத்துக் கூறுவான் 
சந்தர்ப்பத்துக்கு ஏற்றபடி தானே தன் அறிவால் ஒழுங்குப்படக் 
காரியங்களை எடுத்துச் சொல்லவல்லவன் . கூறியது கூறுவான் 
சொல்லிக்கொடுத்ததைக் கொண்டுபோய்ச் சொல்பவன் . முன் 
னோன் - தான் வகுத்துக்கூறுவோன் . பின்னோன் - கூறியது கூறு 
வோன் . 

இஃது - தூது என்னும் அதிகாரம் . 
சுஅக . அன்புடைமை யான்ற குடிப்பிறத்தல் வேந்தவாம் 

பண்புடைமை தூதுரைப்பான் பண்பு . 
பரி : - அன்பு உடைமை - ( தன் சுற்றத்தார்மாட்டு ) அன் 
புடையனாதலும் , ஆன்ற குடி பிறத்தல் - ( அமைச்சுப்பூணற்கு ) 
அமைந்த குடியின்கண் பிறத்தலும் , வேந்து அவாம் பண்பு 
உடைமை - அரசர்ஜாதி விரும்பும் பண்புடையனாதலும் , தூது 
உரைப்பான் பண்பு - தூதுவார்த்தை சொல்லுவானுக்கு இலக் 
கணம் ; (எ - று . ) 

முன்னைய இரண்டனாலும் , முறையே, சுற்றத்தார்க்குத் தீங்கு 
வாராமல் தான் பேணியொழுகலும் தன் முன்னோர் தூதியல் 
கேட்டு அறிதலும் பெற்றாம் . வேந்தவாம் பண்புடைமை , முன் 
னர் மன்னரைச் சேர்ந்தொழுதறகண் பெறப்படும் ; அதனால் , 
வேற்றரசரும் அவன்வயத்தராதல் பெறுதும் . 

( கு - ரை .) அன்பு நற்குடிப்பிறப்பு அரசர் விரும்புங்குணம் 
என்ற இவை தூதனுக்கு இலக்கணமாமென்பதாம் . அன்பாவது . 
வாழ்க்கைத் துணையும் புதல்வரும் முதலிய தொடர்புடையார்கட் 
காதலுடையனாதல் என உரைத்துப் போந்தார் , கீழ் அன்புடைமை 
யென்ற அதிகாரத்திற் பரிமேலழகர் ; அன்பாவது - மனை வியர் 
கண்ணும் தாய் தந்தை புதல்வர் முதலிய சுற்றத்தின் கண்ணும் 
மனமகிழ்ச்சி நிகழ்த்திப் பிணிப்பித்து நிற்கும் நேயம் என 
நச்சினார்க்கினியரும் , அன்பெனப்பட்டது - தான் வேண்டப்பட்ட 
பொருளின்கண் தோன்றும் உள்ளநிகழ்ச்சி என நக்கீரரும் , அன்பு 
என்பது பயின்றார் மாட்டுச் செல்லுங் காதல் என்று இளம்பூரண 
வடிகளும் , அன்பாவது - தன்னாற் புரக்கப்படுவார்மேலுள தாகிய 
காதல் எனப்புறநானூற்று உரையாசிரியரும் உரைத்தல் உணர்க . 
மாட்டு - இடத்து , ஏழாம்வேற்றுமையுருபு , அமைச்சுப்பூணற்கு 
மந்திரியாயிருக்குந் தன்மையை ஏற்றுக்கொள்ளுதற்கு . 
நற்குணம் முன்னைய இரண்டு - அன்புடைமையும் , ஆன்ற குடிப் 
பிறப்பும் . பேணி ஒழுகல் - பாதுகாத்து நடத்தல் . தன் முன்னோர் 
தூதியல் கேட்டு அறிதல் - தான் பிறந்த குலத்தில் தனது தாதை 
மூதாதை முதலிய முன்னையோர் தூதராயொழுகிய தன்மையைக் 
கேள்வியுற்று 

உணர்தல் . முன்னர் - அடுத்ததாகிய ; இங்கே , 
முன் - இடமுன் . அதனால் - வேந்தவாம் பண்புடைமையால் . 
மன்னரைச்சேர்ந்தொழுகல் - எ 0 - ஆம் அதிகாரம் . அவன் வயத்தர் 


பண்பு 


உசு . 


பிறர் 


பிறப்பு 


சுக - ஆம் அதிகாரம் - தூது 
ஆதல் பெறுதும் - அவனுக்கு வசப்பட்டவராதல் என்ற பொருள் 
கிடைக்கப் பெறுவோம் . வேந்து - இங்கே , சாதிப்பெயராய் 
நின்றது : 

அவாம் - அவாவும் என்னுஞ் செய்யுமெனெச்சத்தின் 
விகாரம் . பண்பாவது - பெருமைசான்றாண்மைகளில் தாம் 
வழுவாது நின்றே எல்லாரியல்புகளும் அறிந்து ஒத்து ஒழுகுதல் ; 
“ பண்பெனப்படுவது பாடறிந்தொழுகல் என்றார் , பிறரும் என 
உரைப்பர் , மேல்பண்புடைமையென்ற அதிகாரத்தில் . அவ் 
வதிகாரத்தில் " அன்புடைமை யான்ற குடிப்பிறத்தலிவ்விரண்டும் , 
பண்புடைமையென்னும் வழக்கு " என்ற குறட்பாவையும் இங்கே 
யறிக . தன்சுற்றத்தாரிடத்திலே அன்பில்லாதவனுக்குப் 
மேல் அன்பு 

உண்டாவது பெரும்பாலும் இயல்பு அன்று 
ஆதலின் , அன்புடைமை ஓரிலக்கணமாயிற்று ; இத்தன்மையை , 
மேல் அருளென்னுமன்பீன்குழவி என்னுமிடத்து , தொடர்பு 
பற்றாதே வருத்தமுற்றார்மேற் செல்வதாய அருள் , தொடர்பு 
பற்றிச் செல்லும் அன்புமுதிர்ந்துழி உளதாவது என உரைப்பது 
கொண்டு உணர்க. ஏற்றகுடியிற் பிறந்தவர் அதற்குத் தக்க 
நற்குண நற்செய்கைகளை யுடையராதல் இயற்கை யாகலின் , குடிப் 
இலக்கணமாம் . 

இப்பாட்டில் , பெயர்ச்செவ்வெண் 
தொகை பெறாது வந்தது . அடுத்த அதிகாரத்துக்கு இங்குத் 
தோற்றுவாயமைந்தமை காண்க . 

( க ) 
அன்பறி வாராய்ந்த சொல்வன்மை தூதுரைப்பார்க்கு 

இன்றி யமையாத மூன்று . 
பரி : - அன்பு ( தம் அரசன் மாட்டு ) அன்புடைமையும் , 
அறிவு ( அவனுக்கு ஆவன அறியும் ) அறிவுடைமையும், 
ஆராய்ந்த சொல் வன்மை - ( அவற்றை வேற்றரசனிடைச் சொல் 
லுங்கால் ) ஆராய்ந்து சொல்லுதல் வன்மையும் , ( என ) , தூது 
உரைப்பார்க்கு இன்றி அமையாத மூன்று - தூதுஉரைக்க உரி 
யார்க்கு இன்றியமையாத குணங்கள் மூன்று ; ( எ - று . ) 

ஆராய்தல் - அவற்றிற்கு உடம்படுஞ் சொற்களைத்தெரிதல் , 
‘ இன்றியமையாத மூன்று ) எனவே , அமைச்சர்க்குச் சொல்லிய 
பிறகுணங்களும் வேண்டுமென்பது பெற்றாம் . 

இவையிரண்டு பாட்டானும் , இருவகையார்க்கும் பொது 
விலக்கணம் கூறப்பட்டது . 

( கு - ரை . ) தம் அரசனிடத்து அன்பு , அவனுக்கு ஆவன 
வற்றை அறியும் அறிவு , இவ்விரண்டும் தன்னிடத்து உள்ளன 
வாதல் தோன்றச்சொல்லும் சொல்வன்மை என்ற இந்தமூன்று 
குணங்களும் , தூ துரைப்பார்க்கு இன்றிமையாதனவா மென்பதாம் . 
முந்தினகுறளில் அன்பென வந்ததனோடு , இக்குறளிலும் அன்பு 
என்றது , கூறியது கூற லென்னுங் குற்றமாகாமைப்பொருட்டு , 
அங்கு ‘ தன் சுற்றத்தார்மாட்டு அன்புடையனாதல் 
இங்கு தம் அரசன் மாட்டு அன்புடைமை 

என்றும் வேறுபட 
உரைத்தார் . ஆவன- அனுகூலமாகுமவற்றை. அவற்றிற்கு உடம் 

34 


- 


என்றும் , 


உசுசு 


திருக்குறள் 


படும் சொற்கள் - அன்பு அறிவுடைமை என்ற அவற்றிற்கு ஏற்ற 
சொற்கள் ; தாம் சொல்லும் விஷயங்களுக்குக் கேட்பவர் உடன்படும் 
படியானசொற்களுமாம் . அமைச்சர்க்குச் சொல்லிய பிறகுணங்கள் , 
கீழ் ஐந்து அதிகாரங்களிற் கூறப்பட்டவை . இருவகையார் - தான் 
வகுத்துக்கூறுவானும் , கூறியது கூறுவானும் . 

(உ) 
சுஅங . நூலாரு ணூல்வல்ல னுகுதல் வேலாருள் 

வென்றி வினையுரைப்பான் பண்பு . 
பரி : - வேலாருள் - வேலையுடைய வேற்றரசரிடைச் சென்று , 
வென்றி வினை - ( தன் அரசனுக்கு ) வென்றிதரும் வினையை, 
உரைப்பான் - சொல்லுவானுக்கு, பண்பு - இலக்கணமாவது , 
நூலாருள் நூல் வல்லன் ஆகுதல் - நீதிநூலையுணர்ந்த அமைச்ச 
ரிடை ( த் தான் ) * அந்நூலை ( க் கற்று ) வல்லவனாதல் ; ( எ - று .) 

கோறன் மாலையரென்பது தோன்ற வேலார் என்றும் , 
தூது வினை இரண்டும் அடங்க வென்றிவினை என்றும் கூறினார் . 
வல்லனாதல் - உணர்வுமாத்திரம் உடையராய அவர்முன் வகுக் 
கும் ஆற்றலுடையனாதல் . 

( கு - ரை .) நீதி நூலில்வல்ல அமைச்சருள் தான் அந்த 
நீதி நூலை வகுத்துச் சொல்லும் வல்லமையுடையவனாதல் , 
தூதுரைப்பானுக்கு இலக்கண மென்பதாம் . கோறல்மாலை 
யர் கொல்லும் இயல்பையுடையவர் . ( கையில் 

ஆயுதமுடைய 
நம்பலாகாது " 

நீதி நூற் கொள்கையின்படி 
கையில் வேற்படையையுடையரான அரசர் முன் சென்று தன் , 
காரியத்தைப் பற்றிப் பேசுவது 

அரி 

தென்பது தோன்ற 
வேலார் . என்னுஞ் சொல்லால் இங்கு அரசரைக் குறித்தா 
ரென்பது . தூதுவினை இரண்டு - சந்தியும் ,, விக்கிரகமும் : 
இங்கே , தான்வகுத்துக் கூறுதலும் , கூறியது கூறு தலும் அன்று ; 
ஏனெனில் ? - இது முதலிய ஐந்து பாடல்கள் தான்வகுத்துக் 
கூறுவானது இலக்கணமாதலின் ; இதனை , இவ்வதிகாரத்தின் 
ஏழாங்குறளின் உரையிற் காண்க . தொல்காப்பியத்தில் “ பெரும் 
பகை தாங்கும் வேலினானும் " என்ற விடத்து , காத்தல் தொழி 
லன்றி அழித்தல் தொழில்பூண்ட முக்கட் கடவுட்குச் சூலவேல் 
படை யாதலானும் , முருகற்கு வேல் படையாதலானும் , சான்றோர் 
வேற்படையே சிறப்பப் பெரும்பான்மை கூறலானும் , வேலைக் கூறி , 
ஏனைப்படைகளெல்லாம் , மொழிந்தபொருளோடொன்ற அவ்வ 
யின் மொழியாததனையும் முட்டின்று முடித்தல் என்னும் உத்தி 
யாற் பெற வைத்தார் என உரைத்த விஷயம் , இங்கே பிறப்படைக் 
கலங்களாற் கூறாது வேலார் என்றதற்குக் காரணமாக அறியத் 
தக்கது . நுலாருள் , வேலாருள் , 

உள் 

ஏழனுருபு ; ( நன் 
பெயர் 6. ) வெல்வது வேல் எனக் கருத்தாப் பொருள் 
விகுதி புணர்ந்துகெட்டுப் பகுதி முதல்நீண்ட பெயர் . வென்றி , 
தொழிற்பெயர் ; வெல் - பகுதி : இதனைப் பண்புப்பெயராகக் 
கொள்ள லாகாது ; வினைப்பகு தியடியாகப் பிறந்ததனால் . 

* பி - ம் : அந்நூலை வல்ல னாதல் . 


வனை 


என்ற 


சுக - ஆம் அதிகாரம் - தூது 


24 


சுஅசு . அறிவுரு வாராய்ந்த கல்வியிம் மூன்றன் 

செறிவுடையான் செல்க வினைக்கு . 
பரி : - அறிவு - ( இயற்கையாகிய ) அறிவும் , உ- ரு-( கண்டார் 
விரும்புந் ) தோற்றப் பொலிவும் , ஆராய்ந்த கல்வி - ( பலரோடும் 
பலகாலும் ) ஆராயப்பட்ட கல்வியும் , ( என ), இ மூன்றன் - (நன்கு 
மதித்தற்கு ஏதுவாய) இம்மூன்றனது , செறிவு - கூட்டத்தை , 
உடையான்- , வினைக்கு செல்க 

வினைக்கு செல்க - ( வேற்றுவேந்தரிடைத் தூது ) 
வினைக்குச் செல்க : ( எ - று . ) 

இம்மூன்றும் ஒருவன்பால் கூடுதல் அரிதாகலின் , செறி 
வுடையான் என்றார் . இவற்றான் நன்குமதிப்புடைய னாகவே , 
வினை இனிதுமுடியும் என்பது கருத்து . 

( கு - ரை .) அறிவு உருவு ஆராய்ந்த கல்வி இம்மூன்றும் 
உடையவன் தூது போதல் தொழிற்கு ஏற்றவனென்பதாம் . தோற் 
றப் பொலிவு - வடிவத்தின் விளக்கம் . கூட்டம் - சேர்க்கை . பெயர்ச் 
செவ்வெண் தொகை பெற்றது . 
சுஅது . தொகச்சொல்லித் தூவாத நீக்கி நகச்சொல்லி 

நன்றி பயப்பதாந் தூது . 
பரி : - தொக சொல்லி - ( வேற்றரசர்க்குப் பலகாரியங்களைச் 
சொல்லும்வழிக் காரணவகையால் ) தொகுத்துச் சொல்லியும் , 
தூவாத நீக்கி நக சொல்லி - ( இன்னாதகாரியங்களைச் சொல்லும் 
வழி ) வெய்யசொற்களை நீக்கி இனிய சொற்களான் மனமகிழச் 
சொல்லியும் , நன்றி பயப்பது - (தன் அரசனுக்கு ) நன்மையைப் 
பயப்பவனே , தூது ஆம் - தூதனாவான் ; (எ - று . ) 

பல காரியங்கட்கு உடம்படாதார் , பரம்பரையான் அவற் 
றிற்குக் காரணமாயதொன்றைச் சொல்ல , அதனால் அவை விளைய 
மாறு உய்த்துணர அருமையானும் சுருக்கத்தானும் உடம்படு 
வர் : இன்னாதவற்றிற்கு உடம்படாதார் , தம் மனம்மகிழச் 
சொல்ல , அவ்வின்னாமை காணாது உடம்படுவர் : ஆகலின் , அவ் 
விருவாற்றானும் தன் காரியம் தவறாமல் முடிக்கவல்லா னென்ப 
தாம் . 

எண்ணும்மைகள் , விகாரத்தால் தொக்கன . 
( கு - ரை .) வேற்றரசரிடத்துத் தான் சென்ற காரியத்தைச் 
சொல்லும் போது தொகுத்தும் , இன்னாதவற்றையும் வெய்ய சொற் 
களையும் நீக்கியும் அவர் விரும்புமாறு சொல்பவனே தன்னா 
சனுக்கு நன்மையுண்டாக்குந் தூதனாவானென்பதாம் . இன் 
னாத - இன்பந் தருவதாகாத ; துன்பந் தருகிற. வெய்ய சொற்கள் 
கொடுஞ்சொற்கள் . பரம்பரையான் - நேராகவன்றி ; ஒன்றைப் 
பற்றி மற்றொன்று , அதனைப்பற்றி வேறொன்று என்ற இவ்வாற் 
றால் . 

அவற்றிற்குக் காரணமாயது - அப்பலகாரியங்களும் முடி 
தற்கு ஏதுவானது . அதனால் அவைவிளையும் ஆறு 

அருமையானும் - ஒருகாரணத்தாற் பலகாரியங்களுண் 


உய்த்து 


உணர 


e 


திருக்குறள் 


3 


டாகுந் தன்மை ஆலோசித்தறிய அரிய தா யிருத்தலாலும் . சுருக் 
கத்தானும் - சொன்னகாரியம் ஒன்றேயாய்ச் சுருங்கியிருத்தலாலும் , 
உடம்படுவர் - அதற்கு ஒப்புக்கொள்வர் . காணாது - அறியாமல் . 
இருவாற்றானும் - (தொகச்சொல்லுதல் நகச்சொல்லுதல் என்ற ) 
இரண்டுவகையாலும் . சொல்லி என் ற 

சொல் இரண்டன் 
இறுதியிலும் எண்ணும்மைகள் தொகுத்தல் விகாரப்பட்டன . 
தூவாத - சுத்தமல்லா தவை ; தூய்மையென்னும் பண்பினடியாப் 
பிறந்த எதிர்மறைப் பலவின்பால் வினையாலணையும் பெயர் . 
தூது - தூதனென்ற வடசொல்லின் விகாரம் ; உயர் திணைப் 
பொருளில் வந்த அஃறிணைச்சொல் என்றலு முண்டு . 
சுஅசு . கற்றுக்கண் ணஞ்சான் செலச்சொல்லிக் காலத்தால் 

தக்க தறிவதாந் தூது . 
பரி : - கற்று - ( நீதி நூல்களைக்) கற்று , செல சொல்லி- ( தான் 
சென்ற கருமத்தைப் பகைவேந்தர் ) மனங்கொளச் சொல்லி , கண் 
அஞ்சான்- ( அவர் செயிர்த்துநோக்கின் ) அந்நோக்கத்திற்கு அஞ் 
சாது , காலத்தால் தக்கது அறிவது - காலத்தோடு பொருந்த 
அது முடிக்கத்தக்க உபாயம் அறிவானே , தூது ஆம் - தூத 
னாவான் ; (எ - று . ) 

அவ்வுபாயம் அறிதற்பொருட்டு நீதி நூற்கல்வியும் , அதனா 
னன்றிப் பிறிதொன்றான் முடியுங் காலம்வரின் அவ்வாறு முடிக்க 
வேண்டுதலின் காலத்தால் தக்கது அறிதலும் இலக்கண மாயின . 

( கு - ரை .) நீதி நூலைக்கற்றுத் தான் போன காரியத்தைப் 
பகையகரசரின் மனங்கொளச் சொல்லி , பகையரசர் அப்போது 
கோபித்துப் பார்த்தாலும் அப்பார்வைக்கு அஞ்சாது நின்று 
காலத்தோடுபொருந்த அது முடித்தற்கு ஆகும் உபாயம் உணர்ந் 
தவனே தூ தனாவானென்பதாம் . 

கருமத்தை - ( நிறை 
வேற்றுமாறு உத்தேசித்துப் போனகாரியத்தை. செயிர்த்து நோக் 
கின் - கோபித்துப்பார்த்தால் . அதனான் அன்றிப் பிறிது ஒன் 
றால் - நீதி நூலிற் கூறிய அவ்வுபாயத்தா லன்றி வேறோர் உபாயத் 
தால் . காலத்தால் தக்கது - காலத்துக்குஏற்ற உபாயம் . கண் 
அஞ்சான் - நான்காம்வேற்றுமைத்தொகை . அஞ்சான் - முற்றெச் 
சம் . காலத்தான் என்பதில் , ஆனுருபு - உடனிகழ்ச்சிப் பொரு 

தக்கது - இறந்தகால வினையாலணையும் பெயர் . கீழ் 
ஒற்றாடல் என்ற அதிகாரத்தில் “ கடா அவுருவொடு கண்ணஞ் 
சாது ” எனச் செயிர்த்துநோக்கிய பிறர்கண்ணிற்கு அஞ்சாது 
நிற்குந் தன்மை ஒற்றர்க்கும் இலக்கணமாக உரைக்கப்பட்டமை 
காண்க . பகைப்புலனணுகியுய்த்தார்பகர்ந்ததுபகர்ந்து என் 
றார் கம்பராமாயணத்திலும் . 
சுஅஎ . 

கட்னறிந்து காலங் கருதி யிட்னறிந்து 

எண்ணி யுரைப்பான் றலை . 
பரி : - கடன் அறிந்து - ( வேற்றரசரிடத்துத் தான் செய்யும் ) 
முறைமையறிந்து , காலம் கருதி - ( அவர் ) செவ்வி பார்த்து, 


ளது . 


சுக - ஆம் அதிகாரம் - தூது 


உக்க 


இடன் அறிந்து - (சென்ற கருமஞ்சொல்லுதற்கு ஏற்ற ) இடம் 
அறிந்து , எண்ணி - ( சொல்லும் ஆற்றை ) முன்னே விசாரித்து , 
உரைப்பான் - ( அவ்வாறு ) சொல்லுவான் , தலை - ( தூதரின் ) 
மிக்கான் ; ( எ - று . ) 

செய்யும் முறைமையாவது - அவர்நிலையும் , தன் அரசன் 
நிலையும் , தன்நிலையுந் தூக்கி அவற்றிற்கு ஏற்பக் காணும் முறை 
மையும், சொல்லும் முறைமையும் முதலாயின . செவ்வி - தன் 
சொல்லை ஏற்றுக்கொள்ளும் மனநிகழ்ச்சி ; அது காலவயத்த தாக 
லின் , காலம் என்றார் . இடம் - தனக்குத் துணையாவார் உட 
னாய இடம் . எண்ணுதல் - தான் அது சொல்லும் ஆறும் , 
அதற்கு .அவர் சொல்லும் உத்தரமும் , அதற்குப்பின் தான் சொல் 
லுவனவும் ஆக இவ்வாற்றான் மேன்மேல் தானே கற்பித்தல் . 
வடநூலார் இவ்விருவகையாருடன் ஒலைகொடுத்து நிற்பாரை 
யுங் கூட்டித் தூதரைத் தலை இடை கடை என்று வகுத்துக் 
கூறினா ராகலின் , அவர்மதமுந் தோன்ற தலை என்றார் . தூது 
என்பது , அதிகாரத்தான் வந்தது . 

இவை யைந்து பாட்டானும் , தான் வகுத்துக்கூறுவானது 
இலக்கணங் கூறப்பட்டது . 
( கு - ரை .) வேற்றரசரிடத்துத் தான் 

செய்யவேண்டிய 
முறைமை , வேற்றரசருடைய காலம் , தான் போன காரியத்தைச் 
சொல்லுதற்கு ஏற்ற இடம் என்ற இவற்றையறிந்து சொல்லும் 
வகைகளை யெல்லாம் ஆலோசித்து அவ்வகையாற் சொல்பவனே 
சிறந்த தூதுவனென்றவாறு. செவ்வி தன்மை , சந்தர்ப்பம் . சொல் 
லும் ஆற்றை முன்னே விசாரித்து - சொல்லவேண்டும் விதத்தை 
முன்னமே ஆலோசித்து. மிக்கான் - சிறந்தவன் . தூக்கி - சீர் தூக்கி , 
ஆராய்ந்து . காணும் வேற்றரசரைப் பார்க்கிற மனநிகழ்ச்சி - மனத் 
தின் தன்மை . காலவயத்தது - காலத்துக்கு வசப்பட்டது . ஒரு 
சமயத்தி லுண்டாகும் மனத்தியல்பை காலம் என்ற சொல்லாற் 
குறித்தது , காலவாகுபெயர் . உடன் ஆய - கூட இருக்கிற . அது 
தான் சென்ற கருமத்தை . கற்பித்தல் - மனத்தால் தொடர்ச்சிப் 
பட நினைத்துக்கொள்ளுதல் . கற்றவன் கற்றவன் கருதுங்கட்டு 
ரைக், குற்றன வுற்றவுய்த்துரைக்கு மாற்றலான் ” என்றார் சூளா 
மணியாரும் . இவ்விரு வகையார் - தான் வகுத்துக் கூறவானும் , 
கூறியது கூறுவானும் . தலை இடை 

உத்தம மத்திம 
அதமர் ; தான் வகுத்துக்கூறுவான் உத்தமனும் , கூறியது கூறு 
வான் மத்திமனும் , ஓலைகொடுத்து நிற்பான் அதமனும் எனக் 
காண்க ; " தானறிந்து கூறுந் தலை மற்றிடையது , கோனறைந்த 
தீதென்று கூறுமால் - தர்னறியா , தோலையே காட்டுங் 
யென் றொருமூன்று , 

மேலையோர் 

தூதுரைத்தவாறு 
பெருந்தேவனார்பாரதம் , இங்குக் காணத்தக்கது . அதிகாரத்தான் 
- அதிகாரம் தூதென்ப தாதலால் . தலை - தலைமையானவனுக்கு 
ஆகுபெயர் . 

( எ ) 
சுஅஅ . தூய்மை துணைமை துணிவுடைமை யிம்மூன்றின் 

வாய்மை வழியுரைப்பான் பண்பு . 


கடை 


கடை 


என்ற 


உஎன 


திருக்குறள் 


பரி : - வழி உரைப்பான் பண்பு- ( தன் அரசன் வார்த்தையை 
அவன் ) சொல்லியவாறே ( வேற்றரசர்க்குச் ) சென்று சொல்லு 
வானது இலக்கணமாவன, - தூய்மை - ( பொருள் காமங்களால் ) 
தூயனாதலும் , துணைமை - ( தனக்கு அவரமைச்சர் ) துணையாந் 
தன்மையும் , துணிவு உடைமை - துணிதலுடைமையும் , இ மூன் 
றின் வாய்மை - இம்மூன்றோடுங்கூடிய மெய்ம்மையும் , ( என 
இவை ) : (எ - று . ) 

பொருள் காமங்கள் பற்றி வேறுபடக் கூறாமைப்பொருட்டுத் 
தூய்மையும் , தன் அரசனுக்கு உயர்ச்சி கூறியவழி எம்மனோர்க்கு 
அஃது இயல்பு எனக் கூறி அவர் வெகுளி நீக்குதற்பொருட்டுத் 
துணைமையும் , இது சொல்லின் இவர் ஏதஞ்செய்வர் என்று 
ஒழியாமைபொருட்டுத் துணிவுடைமையும் , யாவரானுந் தேறப் 
படுதற்பொருட்டு மெய்ம்மையும் வேண்டப்பட்டன . இன் 
ஒடுவின் பொருட்கண் வந்தது . 

( கு - ரை . ) தூதுவன் தூய்மையும் துணைமையும் துணிவுடைமை 
யும் சத்தியமும் உடையவனாக இருக்கவேண்டுமென்பதாம் . தூயன் 
- சுத்தன் . பொருள் காமங்களால் தூயனாதல் - செல்வ விஷயத்தி 
லாவது சிற்றின் பவிஷயத்திலாவது தவறுபடப்பற்றில்லாதவனாக 
இருத்தல் . பற்றார் , மிகைப்புலனடக்கி மெய்ம்மை விளம்புதல் 
விரதம் பூண்ட , தகைப்புலக் கருமத்தோர் " என்றார் , கம்பரும் . 
அவரமைச்சர் - வேற்றரசரது மந்திரிமார் . வந்த தூதன் வேற்றரச 
னிடத்தில் தன் அரசனது பெருமையை எடுத்துக்கூறுவானாயின் 
அப்பொழுது அவ்வேற்றரசனுக்கு அத்தூதன்மே லுண்டாகுங் 
கோபத்தை , எம்போல் வார்க்கு அங்ஙனம் தம் அரசனைச் சிறப்பித் 
துக்கூறுதல் இயற்கை என்று சமாதானஞ்சொல்லித் தணித்தல் , 
அன்புள்ள அமைச்சர்க்கு இயல் பென்க. இதனை , இராமதூத 
னான அநுமானைக் கொல்லத்துணிந்த இராவணனை விபீஷணன் 
மறுத்ததும் , பாண்டவதூ தனான கண்ணனைக் கொல்லத்துணிந்த 
துரியோ தனனை விகர்ணன் மறுத்ததும் ஆகிய இடத்துக்கண்டு 
கொள்க, துணிதல் - மனோதைரியம் . ஏ தம் செய்வர் - ( நமக்குத் ) 
தீங்குசெய்வர் . ஓழியாமைப்பொருட்டு - சொல்லாது விடாமைக் 

தேறப்படுதல் - நம்பப்படுதல் . மூன்றின் என்றதில் , இன் 
என்னும் ஐந்தாமுருபு , மூன்றாம் வேற்றுமைக்குரிய உடனிகழ்ச்சிப் 
பொருளில் வந்த தென்பது, பரிமேலழகர்கொள்கை ; எனவே , ஒரு 
வேற்றுமையுருபு நிற்றற்கு உரிய இடத்தில் வேறு வேற்றுமை 
யுருபு வந்த வேற்றுமைமயக்கம் இது : " யாதனுருபிற் 

கூறிற் 
றாயினும் பொருள் சென் , மருங்கில் வேற்றுமைசாரும் " என்பது , 
விதி; இனி, இன் சாரியை யெனக்கொண்டு மூன்றின்வாய்மை 
என்பதை மூன்றாம் வேற்றுமையுருபும் பயனுமுடன் தொக்க 
தாகை யெனினும் அமையும் . 

( அ) 
சுஅக . விடுமாற்றம் வேந்தர்க் குரைப்பான் வடுமாற்றம் 

வாய்சோரா வன்க ணவன் . 


காக . 


உஎக 


மன்மை 


காணக . 


காக - ஆம் அதிகாரம் - தூது 
பரி : -விடு மாற்றம் - ( தன் அரசன் சொல்லி )விட்ட வார்த் 
தையை , வேந்தர்க்கு உரைப்பான் - வேற்றரசர்க்குச் சென்று 
சொல்ல உரியான் , - வடு மாற்றம் வாய் சோரா - ( தனக்குவரும் 
ஏதத்திற்கு அஞ்சி அவனுக்குத் தாழ்வான வார்த்தையை வாய் 
சோர்ந்துஞ் சொல்லாத , வன்கணவன் - திண்மையையுடையன் . 

தாழ்வு சாதிதரும மன்மையின் வடு என்றார் . வாய் 
சோரா எனக் காரியம் காரணத்துள் அடக்கப்பட்டது , 

( கு - ரை .) நம் அரசன் சொன்னபடியே சொன்னால் நம்மை 
இப்பகையரசர் துன்புறுத்துவரே யென்று அஞ்சி அப்பகை 
யரசரிடத்துத் தம்மரசனுக்குத் தாழ்வை விளைக்குஞ் சொல்லை 
வாய் தவறியுஞ் சொல்லாத மனவுறுதியையுடையவனே தன்னரசன் 
சொன்ன 

வார்த்தையை வேற்றாசரிடம் சொல்லத்தக்கா 
னென்பதாம் . விட்ட - அனுப்பிய . ஏதம் - தீங்கு . அவனுக்கு 
தன் அரசனுக்கு . வாய்சோர்ந்தும் - வாய் தவறியும் . திண்மை . 
சாதி தரும 

அரசு சாதிக்கு உரிய தன்மை 
யல்லாமை . வடுவென்பது உடம்பிற்கு 

இயற்கையல்லாமல் 
செயற்கையாமாறு 

வடு - தழும்பு . காரியமாகிய வடு 
மாற்றஞ் சொல்லுதல் , காரணமாகிய வாய்சோர்தலில் அடக்கப் 
பட்டது : காரியத்தைக் காரணத்தாற் கூறிய உபசாரவழக்கு . (க ) - 

இறுதி பயப்பினு மெஞ்சா திறைவற்கு 

உறுதி பயப்பதாந் தூது . 
பரி : - இறுதி பயப்பின்உம் -* (வேற்றுவேந்தரிடைச் சொல் 
லும் அவ்வார்த்தை தன் உயிர்க்கு ) இறுதி தருமாயினும் , எஞ் 
சாது- ( அதற்கு ) அஞ்சி ஒழியாது , இறைவற்கு உறுதி பயப்பது . 
( தன் அரசன் சொல்லியவாறே ) அவனுக்கு மிகுதியை ( வேற்றரச 
ரிடை ) ச் சொல்லுவானே , தூது ஆம் - தூதனாவான் ; ( எ - று . ) 

இறுதிபயப்பினும் என்றதனால் , ஏனைய பயத்தல் சொல்ல 
வேண்டாவாயிற்று . 

இவை மூன்று பாட்டானும் , கூறியது கூறுவானது இலக்கணம் 
கூறப்பட்டது . 

| கு - ரை . ) தனக்கு இறுதியைத் தருமாயினும் அஞ்சாது 
தம்மரசன் சிறப்பைத் தான் வேற்றுவேந்தரிடத்துச் சொல்லு 
வானே 

தூதனாவனென்பதாம் . இறுதி - அழிவு. ஒழியாது - 
விடாமல் . மிகுதியை - சிறப்பை . ஏனைய பயத்தல் - மற்றைத் 
துன்பங்களைத் தருதல் . இறுதி - தி விகுதி பெற்ற தொழிற் 
பெயர் . பயப்பினும் , உம் - இழிவுசிறப்பு . 


சுக . 


ன 


அன்புடைமை 

யாய்ந்த 

வறிவுடைமை யிற்பிறப்பு , 
நன் குடைமை 

நல்ல நயனுடைமை நன்கமைந்த, சுற்றமுடைமை 
வேற்றுவேந்தரிடைச் சொல்லும் என்பது பலபிரதிகளிலில்லை . 


- 


உஎ 


திருக்குறள் 


சுகக . 


வடிவுடைமை சொல்வன்மை , கற்றடங்கல் தூதின் கடன் , ” தடு 
மாற்ற மின்றுத் தகைசான்ற சொல்லான் , வடுமாற்றம் வாய்சோரா 
னாகி - விடுமாற்ற , மெஞ்சாதுகூறி யிகல்வேந்தன் சீறுங்கா , லஞ்சா 
தமைவது தூது , " படையளவு கூறார் பெரியார்முன் மாற்றார் , 
படையளவிற் றென்று வியவார்- கொடைவேந்த , னீத்த துகண்டின் 
புறா ரேந்திழையார் தோள்சேரார் , பார்த்திபர் தூ தாயடைந்தார் 
பண்பு என்ற 

பெருந்தேவனார்பார தச்செய்யுள்கள் இவ்வதி 
காரத்துக் குறட்பாக்களின் கருத்தைத் தொகுத்துக் கூறியன 
வாதல் காண்க . 

( க 0 
எ ஆம் அதிகாரம் - மன்னரைச்சேர்ந்தொழுகல் 
பரி : - 

அஃதாவது - அமைச்சர் அரசரைப் பொருந்தி ஒழுகு 
மாறு . இது . வேந்தவாம்பண்புடைமை என மேலே வேண் 
டப்பட்டமையின் , தூதின்பின் வைக்கப்பட்டது . 
( கு - ரை . ) மேலே - முந்தின அதிகாரத்தின் முதற்குறளில் . 

அகலா தணுகாது தீக்காய்வார் போல்க 

இகல்வேந்தர்ச் சேர்ந்தொழுகு வார் . 
பரி : --இகல் - மாறுபடு தலையுடைய , வேந்தர் - அரசரை , 
சேர்ந்து ஒழுகுவார் - சேர்ந்து ஒழுகும் அமைச்சர் , -அகலாது 
அணுகாது - ( அவரை ) மிக நீங்குவதும் மிகச்செறிவதுஞ் செய் 
யாது , தீ காய்வார் போல்க - தீக்காய்வார்போல ( இடைநிலத் 
திலே ) நிற்க ; (எ - று . ) 

கடிதின் வெகுளுந்தன்மையர் என்பது தோன்ற , இகல் 
வேந்தர் என்றார் . மிக அகலின் பயன்கொடாது மிக அணுகின் . 
அவமதிபற்றித் தெறும் வேந்தர்க்கு , மிக அகலின் குளிர் நீக்காது 
மிக அணுகின் சுடுவதாய தீயோடு உளதாய தொழிலுவமம் 
பெறப்பட்டது . 

( கு - ரை . ) வேந்தர் குணம்மா றுபடுந் தன்மையுடையரா தலால் , 
அவரிடத்து மந்திரிமார் , தீக்காய்வார் போன்று மிக நீங்குவதும் 
மிக அணுகுவதும் 

செய்யாது இருக்கக்கடவரென்பதாம் . 
மாறுபடு தல் - முன் கொண்டிருந்த அன்பு மாறிவிடுவது . மிகச் 
செறிவது - அதிகமாக நெருங்குவது . தீக் காய்வார் - நெருப்பிலே 
குளிர்காய்பவர் . இடை நிலம் - தீக்காயவார்க்கு , மிக்க தூரமும் 
மிக்க சமீபமு மாகாத இடமும் : அமைச்சர்க்கு , மிகநீங்காமலும் 
மிக நெருங்காமலு முள்ள நிலைமையுமாம் . கடிதின் - விரைவில் .. 
அகலின் - விலகினால் . அவமதிபற்றி - ( தம்மை ) அவமானப்படுத் 
தின தாக நினைத்து . தெறும் - அழிக்கும் . உவமையணி . போல்க 
இடைச் சொல்லடியாப் பிறந்த வியங்கோள் . " அழலி னீங்கானணு 
கானஞ் , என்று நன்னூற்பாயிரத்தில் கூறப்பட்டமை காண்க . 
அ ளயுறை பாம்பு மரசு நெருப்பும் , முழையுறை சீய முமென் றிவை 
நான்கு , மிளய வெளிய பயின் றன வென்றெண்ணி , யிகழி 
னிழுக்கந் தரும் ஆதலால் , மிக அணுகின் அவமதிபற்றித் 


எ ) - ஆம் அதிகாரம் - மன்னரைச்சேர்ந்தொழுகல் 


உஎங் 


தெறும் வேந்தர் என்றார் . தொழிலுவமம் - தொழில்பற்றிய 
உவமம் . " தீண்டினார் தமைத் தீச்சுடு மன்னர் தீ , யீண்டு தங்கிளை 
யோடு மெரித்திடும் என்று சிந்தாமணியிலும் , “ மன்னரென்பா 
ரெரியெனற்குரியாரென்றே யெண்ணுதி என்று கம்பராமாயணத் 
திலும் அரசர்க்குத் தீயுவமைகூறியது காண்க . 

( க ) 


- 


சுகஉ , மன்னர் விழைப விழையாமை மன்னரான் 

மன்னிய வாக்கந் தரும் . 
கசபரி : - மன்னர் - ( தம்மாற் சேரப்பட்ட ) மன்னர் , விழைப் 
விரும்புவனவற்றை , விழையாமை- ( தாம் ) விரும்பாதொழிதல் , 
( அமைச்சர்க்கு ) , -- மன்னரான் - அவரானே , மன்னிய ஆக்கம் 
தரும் - நிலைபெற்ற செல்வத்தைக் கொடுக்கும் ; ( எ - று . ) 

ஈண்டு விழைப் என்றது , அவர்க்குச் சிறப்பாக உரிய 
வற்றை; அவை -நுகரப்படுவன , ஒப்பனை , மேன்மை என்றிவை 
முதலாயின . இவற்றை ஒப்பிற்கு அஞ்சித் தாம் விழையா 
தொழியவே , அவ்வச்சம்நோக்கி உவந்து அவர்தாமே எல்லாச் 
செல்வமும் நல்குவ ரென்பது கருத்து . எனவே , அவற்றை விரும் 
பின் கேடுதரும் என்பதாம் . 

( கு - ரை .) தம்மரசர் விரும்புமவற்றைத் தாம் விரும்பாதிருக் 
கும் மனத்திற்கு அவ்வரசராலேயே எல்லாச்சிறப்பும் உண்டா 
கும் . விரும்பினாலோ கேடு தருமென்பதாம் . அவரானே - அவ்வரசர் 
களாலேயே . அவர்க்கு - அவ்வரசர்க்கு . நுகரப்படுவன - ஐம் 
பொறிகளாலும் அனுபவிக்கப்படும் பொருள்கள் . ஒப்பனை - 
அலங்காரம் : அணியப்படும் ஆபாணங்களும் , உடுக்கப்படும் உடை 
களும் இதில் அடங்கும் . ஒப்பிற்கு அஞ்சி - தமது தலைவராகிய 
அரசரோடு அவர்க்கு அங்கமாகிய தாம் சமமாகத் தோன்று 
தற்குப் பயந்து . 

அவர் தாமே - அவ்வரசர்களே . நல்குவர் 
கொடுப்பர் . அவற்றை - மன்னர் விழைபவற்றை . விழைப் - பல 
வின்பால் வினையாலணையும் பெயர் ; ப் - எதிர்கால இடைநிலை , 
அ - விகுதி . 

" கோலநேர் செய்யார் , பெரியா ருவப்பன 
தாமுவவார் , " அறத்தொடு கல்யாணமாள்வினை 
யிறப்பப் பெருகியக் கண்ணும் - திறப்பட்டார் , மன்னரின் மேம் 
படச் செய்யற்க செய்பவேல் , மன்னிய செல்வங் கெடும் என்ற 
ஆசாரக்கோவையை இங்கே அறிக . 

( 2 ) 
சுகங . போற்றி னரியவை போற்றல் கடுத்தபின் 

தேற்றுதல் யார்க்கு மரிது . 
பரி : - போற்றின் - ( அமைச்சர் தம்மைக் காக்கக்கருதின் , 
அரியவை போற்றல் - அரியபிழைகள் ( தங்கண் வாராமற் ) காக்க : 
கடுத்தபின் - ( அவற்றை வந்தனவாகக் கேட்டு அவ்வரசர் ) ஐயுற் 
றால் , தேற்றுதல்- ( அவரைப் ) பின் தெளிவித்தல் , யார்க்கும் அரிது 
யாவர்க்கும் அரிது ( ஆகலான் ; ( எ - று . ) 

35 


கூரை , 


* எ. 


திருக்குறள் 


அரிய பிழைகளாவன - அவராற் பொறுத்தற்கரிய அறை 
போதல் , உரிமையொடு மருவல் , அரும்பொருள் வெளவல் என் 
றிவை முதலாயின ; அவற்றைக் காத்தலாவது - ஒருவன் சொல் 
லியக்கால் , தகுமோ வென்று ஐயுறாது தகாதென்றே அவர் துணிய 
ஒழுகல் . ஒருவாற்றால் தெளிவித்தாலும் , கடன் கொண்டான் 
தோன்றப் பொருள் தோன்றுமாறு போலக் கண்டுழியெல்லாம் 
அவை நினைக்கப்படுதலின் . யார்க்கும் அரிது என்றார் . 

இவை மூன்றுபாட்டானும் , அது பொதுவகையாற் கூறப் 


பட்டது . 


- 


( கு - ரை . ) அரசர் ஐயங்கொள்வராயின் அவரைத் தெளிவித் 
தல் யாவர்க்கும் அரிது ஆதலால் , மந்திரிமார் அவ்வாறான பெரும் 
பிழைகள் தம்மிடத்துவராமல் ஜாக்கிரதையாகப் பார்த்துக் 
கொள்ள வேண்டுமென்பதாம் . தம்கண் - தம்மிடத்து . ஐயுற்றால் 
சந்தேகப்பட்டால் . அறைபோதல் கீழறுத்துச் செல்லுதல் ; 
அதாவது - தலைவனை வஞ்சித்து ஒழுகுதல் ; இதற்கு - பகைவர்க்கு 
உடம்பட்டு நடத்த லென்றும் பொரு ளுண்டு . உரிமையொடு மரு 
வல் - அரசனுக்கு உரியமகளிரோடு கூடுதல் . 

கூடு தல் . அரும்பொருள் 
வௌவல் - அருமையான பொருளை அபகரித்தல் . சொல்லியக் 
கால் - கேர்ட்சொன்னால் , தகுமோ என்று ஐயுறாது - ( இவனிடத்து 
இக்குற்றம் ) ஒருகால் உண்டாயிருக்குமோ என்ற சந்தேகமுங் 
கொள்ளாதபடி . தகாதென்றே அவர் துணிய ஒழுகல் - நிச்சயமாகச் 
செய்யாரென்றே அரசர் துணிபுகொள்ளும்படி அப்பிழை சிறிது 
மிலராய் நடத்த லென்க. ஒருவாற்றால் தெளிவித்தாலும் என்ப 
தற்கு முன் ஐயுறப்பட்ட தன்னை இவன் அவ்வாறு தீத்தொழில் 
செய்யா னென்று என வருவிக்க . தெளிவித்தாலும் - நம்புவித்தா 
லும் . கடன் கொண்டான் - கடன்வாங்கினவன் . தோன்ற காணப் 
பட . பொருள் தோன்றுதல் - அவன் கடனாகப்பெற்ற பொருள் 
ஞாபகத்துக்கு வருதல் . கண்டுழி - கண்டவிடத்தில் . 

அவை 
அவ்வரும்பிழைகள் . அது - மன்னரைச் சேர்ந்தொழுகல் . அடுத்த 
நான்கு பாடலிற் சிறப்புவகையாற் 

சிறப்புவகையாற் கூறுவர் . போற்றல் - வியங் 
கோள் . கடுத்தபின் - சந்தேகித்தால் என்றபடி ; இதனை , பின் 
விகுதிபெற்ற இறந்த காலவினையெச்ச மென்பர் : எதிர்காலவினை 
யெச்ச மென்றலு முண்டு . கடுத்தல் - சந்தேகித்த 

கடுத்தல் - சந்தேகித்த லென்னும் 
பொருளதா தலை , கீழ் ஐம்பத்தொன்பதாம் அதிகாரத்தில் " கடா அ 
வுருவொடு என்றதிலுங் காண்க ; அங்கு , ( கண்டால் ) ஐயு 
றாத வடிவோடு ( பொருந்தி ) என உரையும் , ‘ கடாவென்பது - கடுக் 
கும் என்னும் பெயரெச்சத்து எதிர்மறை என இலக்கணமும் கூறி 
னர் பரிமேலழகர் . சிலப்பதிகாரத்தில் “ கடுக்குமென்னெஞ்சம் " 
என்றவிடத்தில் , அடியார்க்கு நல்லார் , கடுக்கும் - ஐயுறும் ; கடி 
யென்னுமுரிச்சொல் ஈறு திரிபு : “ போற்றினரியவை போற்றல் 
கடுத்தபின் , றேற்றுதல் யார்க்கு மரிது என்றாற்போல ; அது 
ஐயாழங் கரிப்பு மாகலு முரித்தே ” என்பதனான் முடிந்தது 
உரைத்ததை உணர்க . 

இப்பாட்டின் முதல் வாக்கியத் 
துக்கு அமைச்சர் - தோன்றா எழுவாய் ; அடுத்த நான்குபாடல் 
களுக்கும் இப்படியே . 

( ங ) 


என்று 


ஆம் அதிகாரம் - மன்னரைச்சேர்ந்தொழுகல் 


உன் 


சாகச் , செவிச்சொல்லுஞ் சேர்ந்த நனகயு மவித்தொழுகல் 

ஆன்ற பெரியா ரகத்து . 
பரி :-ஆன்ற பெரியார் அகத்து - அமைந்த அரசரருகு 
( இருந்தால் ) . செவி சொல்உம் - ( அவர்காண ஒருவன் ) செவிக் 
கண் சொல்லுதலையும், சேர்ந்த நகைஉம் - ஒருவன் முகம் நோக்கி 
நகுதலையும் , அவித்து ஒழுகல் - தவிர்ந்து ஒழுகுக ; ( எ - று . ) 

சேர்தல் - பிறனோடு சேர்தல் . செய்தொழுகின் தம்குற்றம் 
கண்டு செய்தனவாகக் கொள்வ ரென்பது கருத்து . 

கு - ரை . ) அரசர் காணப் பிறரிடம் இரகசியம் பேசுதலையும் , 
பிறரோடு சேர்ந்து பரிகாசச் சிரிப்புச் சிரித்தலையுஞ் செய்தால் , 
தம் குற்றங்கண்டு செய்தனவாக அரசர் கருதுவராதலால் , மன்ன 
ரைச் சேர்ந்தொழுகுவார் , அவ்வாறான செயலைத் தவிர வேண்டு 
மென்பதாம் . அமைந்த பெருமை நிறைந்த : அன்றி , தம்மாற்சேரப் 
பட்ட எனினுமாம்.அரசரருகு இருந்தால் - அரசரது சமீபத்தில் தாமி 
ருக்கும் போது . ஒருவன் செவிக்கண் சொல்லுதல் - வேறொருத் 
தனது காதிலே இரகசியமாகப் பேசுதல் . நகுதல் ” - சிரித்தல் . 
தவிர்ந்து - நீங்கி . " செவிச்சொல்லுங் கொள்ளார் பெரியார 
கத்து , - " பிறரொடு மந்திரங் கொள்ளார் " என்ற ஆசாரக் 
கோவையை இங்கே அறிக . சொல் - முதனிலைத் தொழிற்பெயர் . 
‘ செவிசொல்லும் என்று பாடமுண்டு . நகை - ஐ விகு திபெற்ற 
தொழிற்பெயர் ; - நகு - பகுதி : அன்றி , நகையென்னும் முதனி 
லையே தொழிற்பெயர்ப்பொருளை யுணர்த்தியது எனினுமாம் . 
ஒழுகல் - வியங்கோண்முற்று . 

எப்பொருளு மோரார் தொடரார்மற் றப்பொருளை 

விட்டக்காற் கேட்க மறை . 
பரி : -மறை - ( அரசனுக்குப் பிறரோடு ) மறை நிகழ்வுழி , 
எ பொருள் உம் ஓரார் - யாதொருபொருளையுஞ் செவிகொடுத்துக் 
கேளாது , தொடரார் - ( அவனை ) முடுகவினவுவதுஞ் செய்யாது , 
அ பொருளை விட்டக்கால் - அம்மறைப்பொருளை ( அவன் தானே ) 
அடக்காது சொல்லியக்கால் , கேட்க - ; (எ - று . ) 

ஓர்தற்கு ஏற்கும் பொருளாயினு மென்பார் . எப்பொரு 
ளும் என்றார் . மற்று - வினைமாற்றின்கண் வந்தது . 

( கு - ரை . ) அரசன் , பிறரிடத்து இரகசியம் பேசும் போது அது 
பற்றித் தான் ஆராய வேண்டிய மந்திரிமார்விஷயம் என்றுதோன் 
றினாலும் தாம் அதனைக் கவனியா தவர்போன்றிருப்பதோடு , தாம் 
அவசரப்பட்டு அவரோடு • நீர் பேசியது என் ? என்று வற் 
புறுத்திக் கேளாமலுமிருந்து ; அரசனே சொல்லின் கேட்க என்ப 
தாம் . மறை நிகழ்வுழி --இரகசியம் நடக்கும் பொழுது . முடுகி 
விரைவு கொண்டுவற்புறுத்தி . அவன் - அரசன் . ஓர் தற்கு 
தான் கேட்டு ஆராய்தற்கு . வினை மாற்றின்கண் - வினைமாற்றுப் 
பொருளில் . ஒன்றுக்கொன்று மாறுபட்ட எப்பொருளும் தொட 


சுக .. 


- 


உசு 


திருக்குறள் 


ராமை என்ற வினைக்கும் அப்பொருளைக்கேட்டலென்ற வினைக்கும் 
இடையில் வந்ததனால் , மற்று - வினை மாற்றாம் ; இதன் தன்மை , 
இன்னும் பலவகைப்படும் . மறை - மறைக்கப்படுவதென்ற பொரு 
ளில் செயப்படுபொருள்விகுதி புணர்ந்து கெட்ட 

கெட்ட . பெயராம் . 
பெருந் தக்கார் , சொல்லிற் செவிகொடுத்துக் கேட்டீக மீட்டும் , 
வினாவற்க சொல்லொழிந்தக்கால் , இறைவனைச் , சாரார் செவி 
யோரார் சாரிற் பிறிதொன்று , தேர்வார்போல் நிற்க திரிந்து 
என்னும் ஆசாரக்கோவை , இங்கு அறியத்தக்கது . 
சுகசு . குறிப்பறிந்து காலங் கருதி வெறுப்பில 

வேண்டுப வேட்பச் சொலல் . 
பரி :-( அரசனுக்குக் காரியஞ் சொல்லுங்கால் ), - குறிப்பு 
அறிந்து - ( அப்பொழுது நிகழ்கின்ற அவன் ) குறிப்பினை அறிந்து , 
காலம் கருதி - ( சொல்லுதற்கு ஏற்ற ) காலத்தையும் நோக்கி , 
வெறுப்பு இல வேண்டும் - வெறுப்பிலவுமாய் வேண்டுவனவு 
மாய காரியங்களை , வேட்ப - ( அவன்மனம் ) விரும்பும்வகை, 
சொலல் - சொல்லுக ; ( எ - று . ) 

குறிப்பு காரியத்தின்கணனன்றிக் காமவெகுளியுள்ளிட்ட 
வற்றில் நிகழ்வுழியும் . அதற்கு ஏலாக் காலத்தும் சொல்லுதல் 
பயனின்றாகலின் குறிப்பறிந்து காலங்கருதி என்றும் , அவன் 
உடம்படாதன முடிவுபோகாமையின் வெறுப்பில என்றும் , 
பயனில்லவும் பயன் சுருங்கியவுஞ் செய்தல் வேண்டாமையின் 
* வேண்டும் என்றும் , அவற்றை இனியவாய்ச் சுருங்கி விளங் 
கிய பொருளவாய சொற்களாற் சொல்லுக வென்பார் - வேட்பச் 
சொலல் என்றுங் கூறினார் . 

( கு - ரை . ) அரசனுடைய குறிப்பையும் சமயத்தையும் பார்த்து 
அவன் வெறுக்கா தனவும் விரும்புவனவுமான காரியங்களை , மந்திரி 
மார் , அவன் இனிதுகேட்குமாறு சொல்லக்கடவரென்பதாம் . 
குறிப்பு எண்ணம் . வேண்டுவன - விரும்பப்படுவன . 
வெகுளி உள்ளிட்டவற்றில் நிகழ்வுழியும் - சிற்றின்பவிருப்பம் 
கோபம் முதலியவற்றிற் பொருந்திய பொழுதும் . அதற்கு ஏலாக் 
காலத்தும் - காரியஞ்செய்தற்குத் தகாத சமயத்திலும் . பயன் 
இன்று ஆகலின் - பிரயோசனப்படா தாதலால் . 

என் குறை 
வயவேந்தற் கியம்பு தியேல் 

பொன்பிதிர் மின் 
சுணங்கார்ந்த பொம்மலிள முலையினர்பா, லன்புறு நல்லமய 
மதிலறையற்க றகு தியேல் , நன்குறை தீங்கா மவர்பா னயப் 
புற்ற தன் மையினால் , வேற்றரசர் திறைகொணரும் 
வேலையிலுஞ் சொல்லற்க, மாற்றாசர்பால்வெகுளு மமய்த்துக் 
வகுத்துரையேல் , தேற்றமுடை மதிவல்லோர் தேர்ச்சியிலும் 
தெரிந்துரையேல் , சாற்றி னுரைத்தன வெல்லாங் 

தவறா 
தலறி தியே ” என்ற நைட தச்செய்யுள்கள் . இங்கு நோக்கத்தக்கன . 
முடிவு போகாமையின் - நிறைவேறாவா தலால் . பயன் இல்ல - பிர 
யோசன மில்லாதவை . 

பயன் சுருங்கிய - அற்பமான 


காம் 


வடங 


ங்கிடந்து , 


வடை 


எ 0 - ஆம் அதிகாரம் - மன்னரைச் சேர்ந்தொழுகல் 


உஎஎ 


னுள்ளவை . இல , வேண்டுப் - பலவின்பாற் பெயர்கள் . 
என்ற செய்வெனெச்சத்தில் , வேள் - பகுதி , அ - விகுதி , ப் . 
எழுத்துப்பேறு , வேண்டும் என்ற பெயரில் , ப் - எதிர்கால விடை 
நிலை . சொலல் - முற்று . விரைந்துரையார் மேன்மேலுரையார் 
பொய்யாய , பரந்துரையார் பாரித்துரையார் - ஒருங்கெனைத்துஞ், 
சில்லெழுத்தினாலே பொருளடங்கக் காலத்தாற் 

சொல்லுக 
செவ்வி யறிந்து என்னும் ஆசாரக்கோவையை அறிக . காவன் 
மன்னவர் காய்வன சிந்தியார் , நாவினும் முரையார் நவையஞ் 
சுவார் என்றார் , சிந்தாமணியாரும் . " கைவரும் வேந்த 
கென்று காதலித்த, செவ்வி தெரியா துரையற்க - ஒவ்வொருகா , 
லெண்மையனேனு மரியன் பெரிதம்மா , கண்ணில னுள் வெயர்ப் 
பினான் என்பது , நீ திநெறிவிளக்கம் . 
இங்கு குறிப்பறிந்து 

என்றது , 

மேல் ‘ குறிப்பறிதல் 
என்னும் அதிகாரத்துக்குத் தோற்றுவாய் செய்தவாறாம் . 


னமக 


Err 


சுகஎ . 


வேட்பன சொல்லி வினையில வெஞ்ஞான்றும் 

கேட்பினுஞ் சொல்லா விடல் . 
பரி : - வேட்பன - (பயன் பெரியனவுமாய் அரசன் ) விரும்பு 
வனவுமாய காரியங்களை , சொல்லி - ( அவன் கேட்டிலனாயினுஞ்) 
சொல்லி , - எஞ்ஞான்றும் - , வினை இல - பயனில வாயவற்றை , 
கேட்பின் உம்- ( தானே ) கேட்டாலும் , சொல்லா விடல் - சொல் 
லாது விடுக ; ( எ - று . ) 

வினையில எனவும் ‘ கேட்பினும் எனவும் வந்த சொற் 
களான் , அவற்றின் மறுதலைச்சொற்கள் வருவிக்கப்பட்டன . 
வினையான் வருதலின் - வினை என்றும் , வறுமைக்காலமும் 
அடங்க எஞ்ஞான்றும் என்றுங் கூறினார் . சொல்லுவனவும் 
சொல்லாதனவும் வகுத்துக் கூறியவாறு , 

இவை நான்கு பாட்டானும் , சிறப்புவகையாற் கூறப் 
பட்டது. 

( கு - ரை . ) மந்திரிமார் . பயனுள்ளவற்றை அரசனிடத்தில் 
வலிவிலும் சொல்லுக : பயனில்லா தவற்றை அரசன் கேட்டாலும் 
சொல்லாது விடுக என்பதாம் . பயன் பெரியன - பெரும்பயனு 
டையவை . தானே - அரசனே . மறு தலைச் சொற்கள் - எதிரான 
சொற்கள் . வினையில என்றதற்கு எதிரானது - பயன்பெரியன 
என்றது ; கேட்பினும் என்றதற்கு எதிரானது - கேட்டிலனாயினும் 

வினை யென்னுந் தொழிலின்பெயரால் , அதனால் வரும் 
குறித்தது , காரண வாகுபெயர் . 

சொல்லுவனவும் , 
சொல்லாதனவும் - சொல்லத்தக்கவையும் , 

சொல்லத்தகாதவை 
யும் . வேட்பன - அன் சாரியை பெற்ற பலவின்பால் வினையாலணை 
யும்பெயர் . கேட்பினும் , உம் - உயர்வு சிறப்பு . சொல்லா 
கெட்ட எதிர்மறைவினையெச்சம் . விடல் - வியங்கோள் வினைமுற்று . 


என்றது . 


பயனைக் 


F ஈறு 


- 


காகஅ . 


- 


, 
உள்அ 

திருக்குறள் 
இளைய ரின முறைய ரென் றிகழார் நின்ற 

ஒளியோ டொழுகப் படும் . 
பரி : - இளையர் இன முறையர் என்று - ( இவர் எம்மின் ) 
இளையர் என்றும் ( எமக்கு ) இன்னமுறையினையுடையர் என்றும் , 
படும் - ( அவர்மாட்டு ) நின்ற ஒளியோடு பொருந்த ஒழுகுதல் 
செய்யப்படும் ; (எ - று . ) 

ஒளி -உறங்காநிற்கவும் தாம் உலகங் காக்கின்ற அவர் கடவுள் 
தன்மை . அதனோடு பொருந்த ஒழுகுதலாவது - அவர் கடவுளரும் , 
தாம் மக்களுமாய் ஒழுகுதல் . அவ்வொளியாற் போக்கப்பட்ட 
இளமையும் முறைமையும் பற்றி இகழ்வராயின் தாமும் போக் 
கப்படுவர் என்பது கருத்து . 

( கு - ரை . ) மந்திரியர் இளமையும் முறையும் பற்றி அலட்சியஞ் 
செய்யாது அவரைக் கடவுளரைப் போல் மதித்துப் பணிவோடு 
நடக்க வேண்டு மென்பதாம் . இளையர் - பிராயத்திற் சிறியவர் . 
முறை - உறவு முறைமை . உறங்காநிற்கவும் - தூங்குகையிலும் . 
கடவுள் தன்மை - தெய்வத்தன்மை ; உறங்குமாயினுமன்னவன் 
றன்னொளி , கறங்குதெண்டிரை வையகங் காக்குமால் என்ற 
சீவகசிந்தாமணியையும், ‘மன்னவன் உறங்குமாயினும் அவெனொளி 
உலகைக் காவாநிற்கும் , என்ற அதன் உரையையும் உணர்க . 
அவர் கடவுளரும் தாம் மக்களுமாய் ஒழுகுதல் - தேவர் முன் மனி 
தர்போல அரசர்முன் அமைச்சர் பணிவோடு 

நடத்தல் . 
" அஷ்டாபிர்லோகபாலாநாம் - மாத்ராபிர் நிர்மிதோந்ருப : [ அர 
சன் என் திசைக்காவலரின் அமிசத்தால் நிருமிக்கப்பட்டுள்ளான் 
என்றாற் போன்றன , இங்குக் கருதத்தக்கன . போக்கப்படுவர் 
அமைச்சுத் தொழிலினின்று விலக்கப்படுவர் . இன - இன்ன என் 
னும் சுட்டடிப் பெயரெச்சத்தின் தொகுத்தல் . இகழார் - முற் 
றெச்சம் . ஒழுக்கப்படும் என்பதில் , ஒழுக என்னும் வினையெச் 
சம் , தொழிற்பெயர்த்தன்மைப்பட்டு படும் என்ற வினைமுற்றிற்கு 
எழுவாயாய் நின்ற தெனக் கொள்ளுதல் எளிய வழி . இது செய் 
யுட்கண் வந்த பாவேப்ரயோகம் . அறிவறியாப் , பிள்ளையேயானு 
மிழித்துரையார் என்ற ஆசாரக்கோவை இங்குக் காணத் 
தக்கது . 

(அ ) 
கொளப்பட்டே மென்றெண்ணிக் கொள்ளாத செய்யார் 

துளக்கற்ற காட்சி யவர் . 
பரி : - கொளப்பட்டேம் என்று எண்ணி- ( அரசனால் யாம் ) 
நன்கு மதிக்கப்பட்டே மென்று கருதி , கொள்ளாத - ( அவன் ) 
விரும்பாதவற்றை , செய்யார் - : துளக்கு அற்ற காட்சியவர் - 
நிலைபெற்ற அறிவினையுடையார் ; ( எ - று .) 

கொள்ளாதன செய்து அழிவெய்துவார் , கொளப்பாட்டிற் 
குப் பின் தம்மை வேறொருவராகக் கருதுவ ராகலின் , முன்னைய 


சுகல் . 


எசு - ஆம் அதிகாரம்--- மன்னரைச் சேர்ந்தொழுகல் 


2 எக 


தாம் 


- 


ராகவே கருதி அஞ்சியொழுகுவாரை. துளக்கற்ற காட்சியவர் 
என்றார் . 

( கு - ரை . ) அரசனால் நன்கு மதிக்கப்பட்டுள்ளோம் என்று 
அவர் விருப்பாத காரியத்தை மந்திரிமார் செய்தல் கூடாதென்ப 
தாம் . கொள்ளாதன் - அரசன் விரும்பாதவற்றை . கொளப்பாட் 
பாட்டிற்குப்பின் - அரசனால் 

நன்குமதிக்கப்பட்டபின்பு . 
வேறொருவராக - முன்னினுஞ் சிறந்தவராக : இங்ஙனம் கருதுதல் , 
உலக வியல்பு . - வினைவகையான் வேறாகுமாந்தர்பலர் என் 
றது , இங்கு நினைவுக்கு வருகின்றது . துளக்கு அற்ற - சஞ்சலப் 
படாத . 

கொள்ளாத - பெயர் . துளக்கு - துளங்கு என்னும் 
முதனிலை திரிந்த தொழிற்பெயர் : துளங்குதல் - சலித்தல் . காட்சி 
யென்னுந் தொழிற்பெயரில் , சி- விகுதி . இதில் , காணுதல் 
அக்க்கண்ணின் நோக்கம் . 

( க ) 
எ 00 . பழைய மெனக்கருதிப் பண்பல்ல செய்யும் 

கெழுதகைமை கேடு தரும் . 
பரி : - பழையம் என கருதி - ( அரசனுக்கு யாம் ) பழைய 
மெனக்கருதி , பண்பு அல்ல செய்யும் - ( தமக்கு ) இயல்பல்லாத 
வற்றைச் செய்யும் , கெழுதகைமை - உரிமை , கேடு தரும் - 
( அமைச்சர்க்குக் ) கேட்டினைப் பயக்கும் ; ( எ - று . ) 

அவன் பொறாது செறும் பொழுதின் அப்பழமைநோக்கிக் 
கண்ணோடாது உயிரை வௌவுதலான் , அவன் 

வேண்டாதன 
செய்தற்கு ஏதுவாய கெழுதகைமை கேடுதரு மென்றார் . 

இவை மூன்று பாட்டானும் , பொறுப்பரென்று அரசர் 
வெறுப்பன செய்யற்க என்பது கூறப்பட்டது . 
( கு - ரை. ) அரசன் பொறுமையை யிழந்து சினம் கொள்ளும் 

நெடுநாள் பழக்கத்தைக்கருதித் தாட்சிணியப்படாமல் 
உயிரையும் கவர்வா னாதலால் அவ்வரசன் விரும்பாதவற்றைச் 
செய்தற்குக் காரணமான உரிமையைக் கொள்ளுதல் அமைச்சர்க் 
குத்தீங்கு தரு மென்பதாம் . பழையம் - வெகுநாளைப்பழக்கமுள் 
ளோம் . இயல்பு அல்லாதவற்றை - தகாதவற்றை . அவன் - 
அரசன் . செறும் பொழுது - கோபித்து அழிக்கும்பொழுது . 
கண்ணோடாது - தாட்சிணியப்படாமல் . அரசர் வெறுப்பன - அரசர் 
வெறுக்குங்காரியங்களை . அல்ல - பெயர் . கெழுதகைமையாவது 
கூடிய தகைமை ; கெழு .........உபசருக்கம் என்பது , பிரயோக 
விவேகவுரை . 

கழி கிழமை செய்யார் என்ற ஆசாரக்கோவை 
யைக் காண்க . பழமை கடைப்பிடியார் கேண்மையும் பாரார் , 
கிழமை பிறிதொன்றுங் கொள்ளார் -- வெகுளின்மன் , காதன்மை 
யுண்டே பிறைமாண்டார்க் கேதிலரு , மார்வலரு மில்லை யவர்க்கு 
என்பது, நீதிநெறிவிளக்கம் . இக்குறளுக்கு எடுத்துக்காட்டுச்சரி 
தையை மாமன் 

நானென் னு மதத்தா லுனையிகழ்ந்து , தோமுற் 
றார் தக்கனார் சோமேசா என்று சோமேசர்முதுமொழிவெண்பா 
கூறும் . 

( க 0 ) 


போது 


உ 40 


திருக்குறள் 


எக - ஆம் அதிகாரம்- குறிப்பறிதல் . 
பரி : - அஃதாவது - அரசர் கருதியவதனை அவர் கூறாமல் 
அறிதல் : இது , மன்னரைச்சேர்ந்தொழுகற்கு இன்றியமையா 
தாகலின் , அதன்பின் வைக்கப்பட்டது . 

( கு - ரை .) கருதியவதனை - நினைத்த விஷயத்தை ; சாதிபற்றி , 
ஒருமையாற்கூறினார் . அவர் - அவ்வரசர்கள் . அவர்கூறாமல் அறி 
தல் என்றது , அவர்களது முகம் கண் முதலிய உறுப்புக்களின் 
குறிப்பினால் அறிதல் என்றவாறு . இன்றியமையாது - இல்லாமல் 
முடியாதது , அவசியமானது . மன்னரைச் சேர்ந்தொழுகல் என் 
னும் அதிகாரத்தின் பின் ‘குறிப்பறிதல் என்னும் 

என்னும் இவ்வதி 
காரத்தை வைத்ததற்குக் காரணம் , அரசரையடுத்து நடத்தற்கு 
உரிய வகைகளுள் குறிப்பறிதல் முக்கியமாக வேண்டியிருத்த 
லென்றபடி . மன்னரைச்சேர்ந்தொழுகற்குக் குறிப்பறிதல் இன்றி 
யமையா தா தலை , " குறிப்பறிந்து காலங்கருதி வெறுப்பில , வேண் 
டுப வேட்பச் சொலல் எனக் கீழ் அதிகாரத்திற் சொல்லிப்போம் 
தார் ; ஆதலால் , கீழ் அதிகாரத்தில் தொகுத்துச்சொல்லப்பட்ட 
தொரு பொருளையே சிறப்புப்பற்றி இவ்வதிகாரத்தில் விரித்துக் 
கூறுகின்றாரென்க. குறிப்பறிதல் என்பதற்கு - குறிப்பையறித 
லென இரண்டாம் வேற்றுமைத்தொகையாக வாவது , குறிப்பா 
லறி த லென மூன்றாம் வேற்றுமைத்தொகையாகவாவது பதப் 
பொருள் கொள்க . குறிப்பு - குறித்தல் : பு விகு திபெற்ற இது - 
நினைத்த லென்றும் , அடையாளப்படுத்தல் ( சுட்டியுணர்தல் ) என் 
றும் பொருள்படும் : இது - இங்கே , நினைத்த விஷயத்தையும் , 
அடையாளத்தையும் உணர்த்துமிடத்து , தொழிலாகுபெயராம் . 

கூறாமை நோக்கிக் குறிப்பறிவா னெஞ்ஞான்றும் 

மாறாநீர் வையக் கணி . 
பரி : - குறிப்பு - ( அரசனாற் ) குறித்த கருமத்தை , கூறாமை - 
( அவன் ) கூற வேண்டாவகை , நோக்கி - ( அவன் முகமானுங் 
கண்ணானும் ) நோக்கி , அறிவான் - அறியும் அமைச்சன் , - எஞ் 
ஞான்றும்- , மாறா நீர் வையக்கு - வற்றாத நீராற் சூழப்பட்ட 
வையத்து உள்ளார்க்கு , அணி - ஓர் ஆபரணமாம் ; ( எ - று . ) 

ஒட்பமுடையனாய் எல்லார்க்கும் அழகுசெய்தலான் , வை 
யக்கு அணி 

என்றார் . குறிப்பும் , வையமும் - ஆகுபெயர் . 
வையத்துக்கு என்பது , விகாரப்பட்டது . 

( கு - ரை . ) குறிப்பறி தலாகிய ஞானவொளியை யுடைய அமைச் 
சன் தன்னைக்கொண்டுள்ள உலகோர்க்கே ஓரணிபோல்வா னென் 
பதாம் . அணிகலம் விளக்கத்தைத் தருவதுபோல வையத்தார்க்கு 
வேண்டும் நன்மைகளைச் செய்தலால் அவர்களை விளக்கமுறச் 
செய்வானென்க . குறித்த நினைக்கப்பட்ட . கருமம் - தொழில். 
முகமானும் கண்ணானும் - முகத்தையாவது கண்ணையாவது . இது 
அமைச்சிய லாதலால் , அறிவான் எனப் பொதுப்படக்கூறிய 


எக . 


- 


| 


எக - ஆம் அதிகாரம் - குறிப்பறிதல் 

2.அக. 
தற்கு , அறியும் அமைச்சன் எனச் சிறப்பாக இடம்நோக்கி 
உரைக்கப்பட்டது . எஞ்ஞான்றும் எந்நாளும் ; எஞ்ஞான்றும் 
வற்றாத நீர் என்றது , கடல் . வையத்து - நிலவுலகத்தில் . ஒட்ப 
முடையனும் ஞானவொளியையுடையனாய் . நினைத்தலென்னும் 
பொருள் தருகின்ற குறிப்பு என்னுஞ் சொல் - இங்கே நினைத்த 
காரியத்தையும் , பூமியென்னும் பொருள் தருகின்ற வையம் என் 
னுஞ் சொல் - இங்கே பூமியிலுள்ளாரையும் உணர்த்து தலால் , 
முறையே தொழிலாகுபெயரும் இடவாகுபெயருமென்க . வையத் 
துக்கு என்பது , அத்துச்சாரியை தொக்கு , வையக்கு என நின் 
றது, தொகுத்தலென்னுஞ் செய்யுள் விகாரம் : கீழ் நிலக்குப் 
பொறை ” என்ற இடத்துப் பரிமேலழகர் நிலக்கு என்பது செய்யுள் 
விகாரம் என்ற துங் காண்க ; தொல்காப்பியத்தில் “ குற்றியலுக 
ரக்கு இன்னே சாரியை என்றவிடத்து நச்சினார்க்கினியர் குற்றிய 
லுகாக்கு - இதற்கு அத்து விரித்து முடிக்க என்றதும் உணரத் 
தக்கது : மாடத்துக்கு = மாடக்கு என்றல் தொடக்கத்தன வேண் 
டியவழிசாரியை இன்மையின் ,செய்யுள் விகாரமா மென்க என்பர் , நன் 
னூல் விருத்தியுரையாசிரியரும் . " மஃகான் புள்ளிமுனத்தே சாரியை 
என்ற தொல்காப்பிய உருபியற்சூத்திரத்தால் , மகாமெய்யீற்றுச் 
சொல் வேற்றுமையுரு போடு புணரும்பொழுது அத்துச்சாரியை 
பெறு மென்ற விதி அமைந்ததனால் , அந்தச்சாரியையில்லாத 
இடத்தை இங்ஙனம் செய்யுள் விகாரத்தின்பாற்படுத்த வேண்டிய 
தாயிற்று . வையத்துக்கு என்றவிடத்தில் வையத்திற்கு என் 
றும் பிரதிபேதம் உண்டு . அத்துச்சாரியை போல இன் சாரியை 
இன் றியமையாததன்றாதலாலும் , இன் சாரியை அத்துச்சாரியை 
பற்றிவருவதே யாதலாலும் , செய்யுள் விகாரமாகக் கொள்ள 
வேண்டுமிடத்தில் வையத்திற்கு என்பது விகாரப்பட்டதாகக் 
கொள்வதனினும் வையத்துக்கு என்பது விகாரப்பட்டதாக் 
கொள்ளு தலே சிறப்பாதல் நோக்குக . இனி , வையம் என்பதை 
ஆகுபெயராக்கொள்ளாமல் வையக்கு அணி - உலகத்துக்கு 
ஓராபரணம்போல விளங்குவான் என்றே உரைப்பினுமாம் . அணி 
போல்பவனை அணி 

என்றே கூறியது , உபசாரவழக்கு ; 
னரசருளேறு என்றவிடத்தில் , ஏறுபோல்வானை 
ஏறென் றல் உபசாரவழக்காயினாற்போல . 

உவமவுருபு 
தொக்கு வந்ததனால் , தொகையுவமையணி யென்னலாம் . ஆயினும் 
குறிப்பறிபவனிடத்து அணியின் தன்மையை ஏற்றிக் கூறியதனால் 
உருவகவணி யென்றலே மரபு இனி, வையம் கணி எனப்பிரித்து , 
கூறாமற் குறிப்புநோக்கியறிபவன் உலகத்திலே ஒருகணியாவான் 
என்றும் உரைக்கலாம் : 

நூல்வல்லான் , சோதிடன் , 
நிமித்திகன் .) 
எ 02 . ஐயப் படாஅ தகத்த துணர்வானைத் 

தெய்வத்தோ டொப்பக் கொளல் . 
பரி : - அகத்தது - ( ஒருவன் ) மனத்தின்கண் நிகழ்வதனை , 
ஐயப்படாது உணர்வானை - ஐயப்படாது ( ஒருதலையாக உணர 
வல்லானை , தெய்வத்தோடு ஒப்ப கொளல் - ( மகனேயாயினும் ) 
தெய்வத்தோடு ஒப்ப நன்கு மதிக்க ; ( எ - று .) 

36 


. 


உடையா 


கணி 


உஅ 


திருக்குறள் 
உடம்பு முதலியவற்றான் ஒவ்வானாயினும் , பிறர் நினைத்தது 
உணருந் தெய்வத்தன்மை யுடைமையின் , தெய்வத்தோடு ஒப்ப 
என்றார் . 

( கு - ரை . ) பிறர் நினைத்ததை யறிவது தெய்வத்துக்குள்ள தன் 
மையிற்சேர்ந்ததா தலால் , அத்தன்மை யுடையானைத் தெய்வத் 
தோடொப்பக் கருதவேண்டு மென்பதாம் . ஒருவன் மனத்தின்கண் 
நிகழ்வ தனை - ஒருவனது மனத்திற்பொருந்திய எண்ணத்தை . 
ஐயப்படாது -சந்தேகப்படாமல் . ஒரு தலையாக - நிச்சயமாக . மகனே 
யாயினும் - அவன் மனிதனாகவே யிருந்தாலும் . கருவிற் சென்று 
பிறத்தல் , கண் இமைத்தல் , கால் நிலந்தோய்தல் , உடம்புவியர்த் 
தல் , மாலை வாடுதல் , ஆடைமாசுண்ணுதல் , சாந்து புலர்தல் முதலி 
யன தேவர்க்கு இல்லாமையாலும் , மனிதர்க்கு இருத்தலாலும் , 
உடம்பு முதலியவற்றான் ஒவ்வானாயினும் என்றார் . ஒவ்வான் - 
ஒப்பாகமாட்டான் . ஐயமாவது - பல தலையாய அறிவு : அதுவோ 
இதுவோ என ஒன்றில் துணிவு பிறவாமல் நிற்பது ; இது , விபரீத 
வுணர்வுக்கும் உபலக்ஷணம் : அஃதாவது - ஒன்றை மற்றொன்றாக 
மாறுபடத் துணிந்தறிதல் ; இவை , அறிவுக்குக் குற்றமாதலால் , 
விலக்கப்பட்டன . ஐயப்படா அது , அளபெடை செய்யுளோசை 
நிறைக்க வந்தது , அலகிட்டுக் காண்க : மாத்திரை - மூன்று . | 
அகத்தது - அகம் என்னும் பெயரினடியாப் பிறந்த ஒன்றன்பாற் 
குறிப்பு வினையாலணையும் பெயர் : அகமென்னும் உள்ளிடத்தின் 
பெயர் , அங்குள்ள மனத்தைக் குறித்தலால் , இடவாகுபெயராம் . 
கொளல் அல் ஈற்று உடன்பாட்டு 

வியங்கோள் ; இதற்கு, 
உலகத்தவ ரென்றாவது , அரச ரென்றாவது தோன்றா எழுவாய் 
வருவிக்க . 
எங . குறிப்பிற் குறிப்புணர் வாரை யுறுப்பினுள் 

யாது கொடுத்துங் கொளல் . 
பரி : - குறிப்பின் குறிப்பு உணர்வாரை ( தம் ) குறிப்பு 
நிகழுமாறு அறிந்து அதனாற் பிறர் குறிப்பு அறியுந்தன்மையாரை, 
உறுப்பினுள் யாது கொடுத்து உம் கொளல் - ( அரசர் ) தம் உறுப் 
புக்களுள் அவர் வேண்டுவதொன்றனைக் கொடுத்தாயினும் 
(தமக்குத் துணையாகக் ) கொள்க ; ( எ - று . ) 

உள்நிகழும் நெறி யாவர்க்கும் ஒத்தலின் , பிறர் குறிப்பு அறி 
தற்குத் தம் குறிப்புக் கருவியாயிற்று . உறுப்புக்களாவன- பொரு 
நம் நாடும் யானைகுதிரைகளும் முதலிய புறத்து உறுப்புக்கள் . 
இதற்கு- பிறர் முகக் குறிப்பானே அவர் மனக்குறிப்புணர்வாரை 
என்று உரைப்பாரும் உளர் . 

இவை மூன்றுபாட்டானும் , குறிப்பறிவாரது - சிறப்புக் 
கூறப்பட்டது . 

( கு - ரை . ) குறிப்பறியும் தன்மையைப் பெற்ற மந்திரியர்க்கு 
அரசர் அவர் வேண்டுவன கொடுத்து அவரை அறவணைத்துக் 


1 


( 


டவை 


கண் 


பிறர் 


லால் எக - ஆம் அதிகாரம்- குறிப்பறிதல் 

உஅகூ 
கொள்ளவேண்டு மென்பதாம் . தம் குறிப்பு நிகழும் 
அறிந்து - தமது குறிப்பு நடக்கும் விதத்தை அறிந்து . உறுப்பு - 
அவயவம் . உள் நிகழும் நெறி - உடம்பினகத்தே நிகழும் நிலை . 
கருவி . - சாதனம் . உடம்பினகத்தே நிகழும் நிலை யாவர்க்கும் ஒத்த 
லின் பிறர் குறிப்பை யறிதற்குத் தம் குறிப்புச் சாதனமா மாத 

என்றது . உறுப்புக்களா 
வன என்று தொடங்கிய வாக்கியம் - இங்கே உறுப்பெனப்பட் 

கை கால் முதலிய அகத்துறுப்புக்க ளல்ல வென் 
பதைக் காட்டும் . செல்வமும் நாடும் சேனைகளும் அரசனுக்கு 
ஆட்சியங்கங்களாதலால் , புறத்து உறுப்புக்க ளெனப்பட்டன . 
முகக்குறிப்பானே பிறாது முகக்குறிப்பைக்கொண்டு . அவர் - 
அந்தப் பிறருடைய . ஆறு அங்கங்களுள் ஓரங்கமாகிய மந்திரிக்குப் 
பொருள் முதலிய மற்றுஞ்சில அங்கங்களுள் ஒன்றைக் கொடுத்து 
இழத்தலால் தற்காலத்தில் உண்டாகின்ற நஷ்டத்தைக் காட்டி 
லும் அதனைப்பெற்று மகிழ்கின்ற அச்சிறந்த அமைச்சனால் பிற் 
காலத்திலுண்டாகும் இலாபம் மிகப்பெரிதா மென்பது இக்குறளி 
னாற் பெறப்படு தல் காண்க. - குறிப்பின் , இன் - ஐந்தனுருபு , ஏதுப் 
பொருளது . கொடுத்தும் , உம்மை - உயர்வு சிறப்பு . யாது கொடுத் 
தும் கொளல் என்றதனால் , மற்றையங்கங்க ளெல்லாவற்றினும் 
அமைச்சனாகிய அங்கம் மேம்பட்டதென்பது புலப்படும் . இப் 
பாட்டை , “ உற்றநோய் நீக்கி யுறா அமை முற்காக்கும் , பெற்றியார்ப் 
பேணிக்கொளல் என முன்வந்த குறளோடு ஒப்பிடுக . ( ங ) 
எ- . குறித்தது கூறாமைக் கொள்வாரோ டேனை 

உறுப்போ ரனையரால் வேறு . 
பரி : - குறித்தது ( ஒருவன் மனத்துக் ) கருதியவதனை , 
கூறாமை - ( அவன் ) கூறவேண்டாமல் , கொள்வாரோடு - அறிய 
வல்லாரோடு , ஏனை -மற்றை மாட்டாதார், உறுப்பு ஓர் அனையர் - 
உறுப்பால் ஒருதன்மையராக ஒப்பாராயினும் , வேறு - ( அறி 
வான் ) வேறு ; (எ - று . ) 

கொள்ளாதார் என்பதூஉம் , * அறிவான் என்பதூஉம் 
அவாய்நிலையான் வந்தன . சிறந்த அறிவு இன்மையின் விலங்கு 
என்னுங் கருத்தான் , வேறு என்றார் . 

( கு - ரை . ) பிறர் மனத்தைக் குறிப்பினாலுணரவல்லாரோடு 
உணரமாட்டாரை யொப்பிட்டுப்பார்க்குமிடத்து , குறிப்பறியமாட் 
டாதார் கண் கை கால் முதலிய உறுப்புக்களினால் குறிப்பறிவா 
ரோடு ஒத்திருப்பினும் அறிவு இல்லாமையால் ஒத்த பிறப்பின 
ராகார் : மிருகங்களோடொப்பரென்பதாம் . மாட்டாதார் - குறிப் 
பறியமாட்டாதவர் . இங்கே , உறுப்பு என்றது , உடம்பின் அவ 
யவங்களை . அறிவான் - அறிவினால் . வேறு - வேறாவர் . கொள் 
ளாதார் - மாட்டா தார் . அவாய்நிலை - ஒருசொல் மற்றொருசொல்லை 
வேண்டி - நிற்றல் : இக்காரணத்தால் வருவித்து முடிப்பதனை வட 
நூலார் அத்யாஹாரம் என்பர் ; அவாய்நிலை - ஒருபதம் தன்னை 

ஆயினும் 


திருக்குறள் 


முடிப்பதொரு பதம் இல்லர் தவழி முடிவுபெறாது நிற்றல் என்றார் , 
தருக்கசங்கிரக நூலாரும் : அதிகாரத்தா லவாய்நிலை தன்னால் ,.... 
இன்னும்பலபல வே துவினாலும் , மொழிவருவித்து முடித்தனர் 
கொளலே என்ற 

இலக்கணக்கொத்துங் காண்க . இங்கே 
ஏனை என்பது ‘ கொள்ளா தார் என்பதையும் , வேறு என்பது - 
அறிவான் என்பதையும் வேண்டி நின்றமை நோக்குக . விலங்கு 
மிருகப்ராயமானவர் . விலங்குகளினும் மனிதர்க்குச் சிறப்பாக 
வுள்ள நுண்ணுணர்வு இல்லாமைபற்றி , விலங்கெனப்பட்டன 
ரென்க ; ஜ்ஞாநேந ஹீ s . " பிஸ் ஸமாந : என்ற வடநூல்மேற் 
கோளுங் காண்க : விலங்கொடு மக்க ளனையரிலங்குநூல் , கற் 
றாரோ டேனையவர் " என்ற குறளோடு இதனை ஒப்பிடுக ; அக் 
குறளினுரையிற் பரிமேலழகர் விலங்கின் மக்கட்கு ஏற்றமாய 
உணர்வுமிகுதி காணப்படுவது கற்றார்கண்ணே யாகலின் , கல்லா 
தாரும் அவரும் ஒத்த பிறப்பினால்ல ரென்பதாம் என்று உரைத் 
தவாறே , இங்கு , குறிப்புணரவல்லார்க்கும் குறிப்புண ரமாட்டா 
தார்க்குங் கொள்க . குறித்தது - சாதியொருமை . உறுப்பு . ஓர 
னையர் - மூன்றாம் வேற்றுமைத்தொகை . ஆல் - அசை . 

( ரு ) 
எர் . குறிப்பிற் குறிப்புணரா வாயி னுறுப்பினுள் 

என்ன பயத்தவோ கண் . 
பரி : - குறிப்பின் - குறித்தது காணவல்ல ( தம் ) காட்சியான் , 
குறிப்பு - பிறர்குறிப்பினை , உணரா ஆயின் - உணரமாட்டாவா 
யின் , - உறுப்பினுள் - ஒருவனுறுப்புக்களுள் , கண் - (சிறந்த) 
கண்கள் , என்ன பயத்த ஓ - ( வேறு ) என்ன பயனைச்செய்வன ? 

முதற்கண் - குறிப்பு ஆகுபெயர் . குறிப்பறிதற்கண் துணை 
யாதற்சிறப்புப்பற்றி , உயிரது உணர்வு கண்மேல் ஏற்றப்பட் 
டது . அக்கண்களாற் பயனில்லை யென்பதாம் . 

இவை யிரண்டுபாட்டானும் , குறிப்பறியாரது இழிபு கூறப் 
பட்டது. 

( கு - ரை .) பிறர் குறிப்பைத் தன் காட்சியால் அறியவல்லது 
கண் : அது அச்செயலைச் செய்யத் தவறினால் அந்தக் கண்ணாற் 
பயனில்லையென்பதாம் . குறித்தது காணவல்ல தம் காட்சி பார்க் 
கும்படி கருதப்பட்ட பொருளைப் பார்த்தற்குவல்ல தமதுபார்வை . 
கண் உறுப்புக்களுட் சிறந்த தாதலை கண்ணிற்சிறந்த வுறுப் 
பில்லை , " மின்னுமணிப் - பூணும் பிறவுறுப்புப்பொன்னே யது 
புனையாக் , காணுங் கண்ணொக்குமோகாண் என்பவற்றாலும் 
அறிக ; ஸர்வேந்த்ரியாணாம் நயநம் ப்ரதாநம் என்பர் வடநூலா 
ரும் . முதற்கண் குறிப்பு - இக்குறளிலுள்ள குறிப்பு . என்னுஞ் 
சொல் இரண்டனுள் முதலாவது ; அது - குறிப்பின் ! என்பதி 
லுள்ளது . குறிப்பிடு தெலென்னும் பொருளையுணர்த்தும் குறிப்பு 
என்னுந் தொழிற்பெயர் - இங்கு , குறிப்பிட்டபொருளைக்காணும் 
பார்வையை உணர்த்திய தனால் , ஆகுபெயராம் ; இதணைத் தொழி 
லாகுபெயரின் பாற்படுத்துவர் . துணையா தற்சிறப்பு - துணையாத 


ஆம் அதிகாரம் - குறிப்பறிதல் 


உ அடு 


லாகிய சிறப்பு . குறிப்பறிகின்ற விஷயத்தில் உயிர்க்குக் கண் 
சிறந்த துணையாதலால் , அவ்வுயிரினது உணர்வைக் கண்ணின் 
மேல் ஏற்றி உணராவாயின் கண் என்னபயத்தவோ என்றார் ; 
இது , ஒரு பொருளின் வினையை மற்றொருபொருளின்மேல் ஏற்றிய 
உபசாரவழக்கு . அக்கண்கள் - குறிப்பறியமாட்டா தகண்கள் . இப் 
பாட்டிலுள்ள ‘ குறிப்பு என்னுஞ்சொல் இரண்டனுள் பிந்தினது 
ஆகுபெயராதல் , இவ்வதிகாரத்து முதற்பாட்டிற் கூறிய தனாற் 
பெறப்படு தலால் , இங்கே முதற்கண்குறிப்பு ஆகுபெயர் என்றார் . 
குறிப்பு என்ற சொல் இரண்டும் ஆகுபெயரே யென்பதையோர்ந்து 
அறிக . என்ன பயத்தவோ என்றதில் , என்ன என்றவினா 
இன்மைகுறித்து நின்றது ; ஓ - அசை : இரக்கமுமாம் . பயத்த - 
பயம் என்பதன்மேற் பிறந்து அன்சாரியை பெறாத பலவின்பாற் 
குறிப்புமுற்று ; அத்து - சாரியை . கண் - பால்பகா அஃறிணைப் 
பெயராதலால் , பயத்த என்னும் 

பலவின்பால்முற்றைக் 
கொண்டது . 

( 5 ) 
எசு . அடுத்தது காட்டும் * பளிங்குபோ னெஞ்சம் 

கடுத்தது காட்டும் முகம் . 
பரி :-அடுத்தது - ( தன்னை ) அடுத்தபொருளது நிறத்தை , 
காட்டும் - ( தானே கொண்டு ) காட்டும் , பளிங்கு போல் - பளிங்கு 
போல , - நெஞ்சம் கடுத்தது - ( ஒருவன் ) நெஞ்சத்து மிக்கதனை , 
முகம் - ( அவன் ) முகம் , காட்டும் - ( தானே கொண்டு ) காட்டும் 

‘ அடுத்தது என்பது - ஆகுபெயர் . கடுத்தது , என்பது - 
கடி என்னும் உரிச்சொலடியாய்வந்த தொழிற்பெயர் . உவமை , 
ஒருபொருள் பிறிதொரு பொருளின் பண்பைக்கொண்டு தோற் 
றுதலாகிய தொழில் பற்றிவந்தது . 

( கு - ரை . ) பளிங்கு தன்னையடுத்த பொருளின் செம்மை 
முதலிய நிறத்தைத் தன்னுள்ளேகொண்டு காட்டு தல்போல , முக 
மும் தன்னை யடுத்த மனத்தின் குணத்தைத் தன்னுட்கொண்டு 
காட்டுமென்பதாம் . தொழில்பற்றி யுவமை வந்தமையால் , தொழி 

பொருளது - வஸ்துவினுடைய . பளிங்கு - ஸ்படிக 
மென்னும் வடசொல்லின் சிதைவு : ஒருவகைக் கண்ணாடி : ஒரு 
வகைக்கல்லுமாம் . ஒருவன் நெஞ்சத்து மிக்க தனை - ஒருவனது 
மனத்தில் மிக்க குணத்தை. அடுத்த பொருளைக் குறிக்கிற அடுத் 
தது என்னும் ஒன் றன்பால் வினையாலணையும் பெயர் - இங்கே 
அப்பொருளின் நிறத்தை குறித்ததனால் , முதலாகுபெயராம் . பல 
பொருள் குறிக்கும் உரிச்சொல்லாகிய ‘ கடி என்பது - இங்கே , 
மிகுதிப் பொருளையுணர்த்திற்று ; “ கடுங்கால் ” என்னுமிடத்துப் 
டோல . கடி என்பது - கடு என ஈறு திரி தலை , தொல்காப்பியத்துஉரிச் 
சொல்லியலில் உரைகாரர் கடுந்தேர் கடும்பகல் , கடுமான் , கடுங் 
கால் , கடுநட்பு , கடுஞ்சூள் , கடுத்தனள் என்பனவற்றை 
உதாரணங் காட்டிய தனாலும் , இவ்வுரிச்சொல் பெரும்பான்மை 

• பி - ம் : பளிங்கே . 


உஅசு 


திருக்குறள் 


என்றது . 


. 


திரிந்து நிற்கும் என உரைத்ததனாலும் அறிக . இங்கே தொழிற் 
பெயரென்றது , 

வினையாலணையும் பெயரென்னும் பொருளது ; 
தொழிலைக் குறிக்குஞ் சொல்லாகிய பெயராதலால் , தொழிற்பெய 
ரெனப் பட்டதென்க : வினையாலணையும் பெயரைத் தொழிற்பெய 
ரென்னும் மரபை , சீவகசிந்தாமணி நச்சினார்க்கினிய ருரையிலும் , 
பலவிடத்துக் காணலாம் . பண்பு - குணம் . தோற்றுதல் - தோன் 
றுதல் . மனம் களிப்புடன் இருந்தால் முகம்மலர்ந்தும் , மனம் 
துயருற்றிருந்தால் முகம்வாடியு மிருத்தலால் , “ நெஞ்சங்கடுத்தது 
காட்டு முகம் 

ஒருவன் , முகனுரைக்கு முண்ணின்ற 
வேட்கை ” “ முன்னம் , முகம்போல முன்னுரைப்பதில் 

அகத்தி 
னழகு முகத்தில் தெரியும் ” என்பன, இங்கு அறியத்தக்கன.. 
பளிங்கு அடுத்தது காட்டு தலை, “ பளிக்கறைப் பவழப்பாவை பரி 
செனத் திகழுஞ் சாயல் என்ற சிந்தாமணியாலும் , பளிக்குப் 
பாறையையடுத்த பவழப்பாவை இவளது தன்மையெனத் திகழுஞ் 
சாயல் , இதற்கு , அடுத்ததுகாட்டும் பளிங்கைப் பவழம் தன் 
தன்மையாக்கினாற்போல என்ற நச்சினார்க்கினிய ருரையாலும் , 
பளிங்கும்போல , மையரிநெடுங்கணோக்கம் படுதலுங் கருகிவந்து , 
கைபுகிற் சிவந்து காட்டுங் கந்துகம் ", ஈர்ந்த நுண் பளிங்கெனத் 
தெளிந்த ஈர்ம்புனல் , பேர்ந்தொளிர் நவமணி படர்ந்த பித்திகை , 
சேர்ந்துழிச் சேர்ந்து N நிறத்தைச் சேர்தலான் " என்ற கம்ப 
ராமாயணத்தாலுங் காண்க . 

( சு ) 
எ 0 எ . முகத்தின் முதுக்குறைந்த துண்டோ வுவப்பினுங் 

காயினுந் தான்முந் துறும் . 
பரி : - உவப்பின் உம் காயின் உம்- ( உயிர் ஒருவனை ) உவத்த 
லானும் காய்தலானும் உறின் , தான் முந்துறும் - தான் ( அறிந்து 
அவற்றின்கண் அதனின் ) முற்பட்டுநிற்கும் : ( ஆகலான் ) , முகத் 
தின் முதுக்குறைந்தது உண்டு ஓ - முகம்போல அறிவுமிக்கது 
( பிறிது ) உண்டோ ? ( இல்லை ) ; ( எ - று . ) 

" உயிர்க்கே அறிவு உள்ளது : ஐம்பூதங்களான் இயன்ற 
முகத்திற்கு இல்லை என்பாரை நோக்கி , உயிரது கருத்து அறிந்து 
அஃது உவக்குறின் மலர்ந்தும் காய்வுறின் கருகியும் வரலான் , 
உண்டு என மறுப்பார்போன்று , குறிப்பறிதற்குக் கருவி 
கூறியவாறு . 

( கு - ரை . ) அறிவு உயிர்க்கேயுள்ளது , முகத்திற்கு இல்லை 
என்பாரை நோக்கி உயிர் உவந்தால் தான் மலர்ந்தும் உயிர் வெறுத் 
தால் தான் வாடியும் வருவதாக முகத்திலும் அறிவு உள்ளது 
என்று மறுப்பார்போன்று குறிப்பறியுங் கருவி முகமென்று தெரி 
வித்தனரென்க. உவத்தல் - விரும்பு தல் , மகிழ்தல் . காய்தல் -வெறு 
த்தல் , கோபித்தல்.உவத்தலானும் காய்தலானும்உறின் -உவத்தலை 
யாவது காய் தலையாவது அடைந்தால் . ( ஆனும் - ஆயினும் ) தான் - 
முகந்தான் . அவற்றின்கண் - அவ் விருப்புவெறுப்புக்களை வெளி 
யிடுதலில் . அதனின் - அவ்வுயிரினும் . ஐம்பூதங்களான் இயன்ற 
நிலம் நீர் தீ காற்று வானம் என்னும் பஞ்ச பூதங்களின் சேர்க்கையா 


எக - ஆம் அதிகாரம் - குறிப்பறிதல் 


உஅஎ 


லாகிய ; இங்கே , பூதவுடம்பின் ஓருறுப்பாகிய என்றபடி . இல்லை 
அறிவு இல்லை . அஃது உவக்குறின் பலர்ந்தும் காய்வு றின் கருகியும் 
வரலான் - உயிர் மகிழ்ந்தால் தான் மலர்ச்சியடைந்தும் உயிர் 
- வெறுத்தால் தான் வாடியும் வருதலால் . உண்டு என மறுப்பார் 
போன்று - முகத்திற்கும் அறிவு உள்ளது என்று சொல்லி மறுப் 
பவர்போல . கருவி - இங்கே , முகம் . குறிப்பு- மனத்தினாற் குறித்தது . 
முகத்தின் என்பதற்கு - எல்லைப்பொருளாக , முகத்தைக்காட்டிலும் 
எனப் பொருள் கொண்டால் . முகம்போல அறிவுமிக்கதுவேறொன்று 
உண்டு என்று பொருள் பட்டு , முகமாகிய கருவியின் சிறப்பைக் 
குறைத்திடு மாதலால் , அங்ஙனங் கொள்ளாது முகம்போல 
வென்றே கொண்டார் . இந்தக் குறளில் முன் வாக்கியத்தைப் பின் 
னுள்ள வாக்கியம் சமர்த்தித்து நின்ற தனால் தொடர் நிலைச் செய்யுட் 
குறியணியாம் , முதுக்குறைந்தது - பேரறிவுடையது : இவ்வினையா 
லணையும் பெயரில் , முதுக்குறை - பகுதி ; இது , ஒருசொல் , இதற்கு , 
முதுக்கு - முதுமை, ( கு - பண்பின்விகுதி , ) உறைவு - அதில் இருத் 
தல் : இரண்டு மொழியும் ஒருமொழித்தன்மைப்பட்டது : ( அறி 
வில் ) மூத்திருத்தல் (சிறந் திருத்தல் ) என்பது பொருள் எனக் 
காரணங் கூறுவர் ஒருசாரார் ; மற்றொரு சாரார் , முதுமை வன்மை 
யாகிய அறியாமை , அல்லது , இயல்பிலுள்ளதான பேதைமை : 
குறைவு - நீங்குதல் : இரண்டு சொல்லும் ஒருசொல் தன்மைப் 
பட்டு , அறியாமைநீங்குத லென்ற எதிர்மறைப்பொருளால் , கூரறி 
வுக்கு ஆயிற்று என்பர் . ஓ - எதிர்மறை . உம்மைகள் - எண்ணுப் 
பொருளோடு விகற்பப்பொருளையுங் காட்டும் . 

( எ ) 
எ 0அ . முகநோக்கி நிற்க வமையு மகநோக்கி 

உற்ற துணர்வார்ப் பெறின் . 
பரி :-(குறையுறுவானும் ) , -- அகம் ( தன் ) மனத்தை , 
நோக்கி - ( குறிப்பான் ) அறிந்து , உற்றது - ( தான் ) உற்ற அதனை , 
உணர்வார் - தீர்ப்பாரை , பெறின் --- முகம் 

நோக்கி நிற்க 
அமையும் - ( அவர் தன் முகம்நோக்கும்வகை தானும் அவர் ) 
முகம் நோக்கி ( அவ்வெல்லைக்கண் ) நிற்க அமையும் ; (எ - று . ) 

* உணர்வார் எனக் காரியத்தைக் காரணமாக்கிக்கூறினார் . 
அவ்வெல்லையைக்கடந்து சொல்லுமாயின் , இருவர்க்குஞ் சிறுமை 
யாம் : ஆகலின் , அது வேண்டா என்பதாம் . குறையுறுவா 
னியல்பு கூறுவார்போன்று கருவி கூறியவாறு . 

இவை மூன்றுபாட்டானும் , குறிப்பறிதற்கருவி முகமென் 
பது கூறப்பட்டது . 

கு - ரை . ) தன்குறை பிறரால் தீரவேண்டுபவன் தன் கருத் 
தைக் குறிப்பாலறிந்து தன் குறையைத் 

தீர்க்கவல்லாரை 
யடைந்து அவாமுகத்துக்கு எதிராக நிற்றலே அமையும் : அவ்வா 
றன்றித் தன் குறையை வாயினாற் சொல்லின் குறை தீர்ப்பானுக் 
கும் குறைவேண்டுவானுக்கும் இழிவாம் : ஆகலான 

அங்ஙன் 
செய்யவேண்டா என்பதாம் . குறையுறுவான் தான் ஒரு குறை 


திருக்குறள் 


. 


- 


3 


யுள்ளவனாய் அக்குறையைத் தீர்க்கும்படி பிறரை வேண்டுபவன் . 
தான் உற்ற அதனை - தான் அடைந்துள்ள அக்குறையை . நோக் 
கும்வகை - பார்க்கும்படி . அவர் முகம் நோக்கி - அவர் முகத் 
துக்கு எதிராக என்றபடி . அவ்வெல்லைக்கண் நிற்க அமையும் . அவ் 
வளவோடு நிற்றலே போதும் . அறிந்து தீர்ப்பா ரென்ற பொருளில் 
உணர்வார் என்றது , காரியத்தைக் காரணமாகக்கூறிய உப 
சாரவழக்கு ; அறிதல் - காரணமும் , தீர்த்தல் - காரியமுமாம் . 
அவ்வெல்லையைக் கடந்து சொல்லுமாயின் - அவ்வளவோடு நில் 
லாமல் தன்குறையை எடுத்து வாயினால் வெளிப்படையாகக் 
கூறுவானானால் . இருவர்க்கும் சிறுமையாம் குறை வேண்டு 
வானுக்கும் குறை தீர்ப்பானுக்கும் கௌரவக் குறைவாம் . 
குறைவேண்டுவானுக்குச் 

சிறுமை தன் 

குறையை எடுத் 
துக்கூறும்பொழுது உண்டாகும் மானக்கேடும் , 

குறை தீர்ப் 
பானுக்குச் சிறுமை - குறிப்பறிந்து செய்யாமையாலாகும் பெரு 
மைக் குறைவுமாம் . “ இலனென்னு மெவ்வ முரையாமை யீதல் , 
குலனுடையான் கண்ணே யுள என்ற இடத்தில் யான் வறிய 
னென்று சொல்லும் இழிமொழியை ஒருவன் தன்னிடஞ் சொல்ல 
வேண்டாதபடி முன்னமே அவன் குறிப்பறிந்துகொடுக்குந் தன்மை 
உயர்குடிப்பிறந்தானிடத்தே உண்டு என்று ஒருரைகொண்டத 
னால் , குறிப்பறிந்து உதவாமை குறைவாதல் அறிக . 
வேண்டா - சொல்லவேண்டுவதில்லை . பெறின் என்றது , குறிப் 
பறிபவரது பெறுதற்கு அருமை தோன்ற நின்றது . முகனோக்கி , 
அகனோக்கி 

எனவும் பாடம் உண்டு. நிற்க , செயவனெச்சய 
தொழிற்பெயர்த் தன்மைப்பட்டு 

அமையும் என்ற முற்றிற்கு 
எழுவாய் நின்றது . 

( அ ) 
பகைமையுங் கேண்மையுங் கண்ணுரைக்குங் கண்ணின் 

வகைமை யுணர்வார்ப் பெறின் . 
பரி : - கண்ணின் வகைமை உணர்வார் பெறின் - ( வேந்தர் 
தம் ) நோக்குவேறுபாட்டின் தன்மையை அறியவல்ல அமைச்ச 
ரைப் பெறின் . , பகைமை உம் கேண்மை உம் கண் உரைக்கும் 
( அவர்க்கு மனத்துக்கிடந்த ) பகைமையையும் ( ஏனைக் ) கேண்மை 
யையும் ( வேற்றுவேந்தர் சொல்லிற்றிலராயினும் ) அவர்கண்களே 
சொல்லும் ; ( எ - று . ) 

இறுதிக்கண் கண் - ஆகுபெயர் . நோக்குவேறுபாடாவன - 
வெறுத்த நோக்கமும் உவந்த நோக்கமும் . உணர்தல் - அவற்றை 
அவ்வக்குறிகளான் அறிதல் . 

( கு - ரை . ). குறிப்பினாலறியும் வல்லமைவாய்ந்த அமைச்சர் 
வேற்றாசரைக் கண்டபோதே அவருடைய விருப்பு வெறுப்பு நோக் 
குக்களால் இன்னவர் நம்மிடத்து விருப்புப்பூண்டுள்ளார் இன்ன 
வர் வெறுப்புப் பூண்டுள்ளாரென்று அறிந்துகொள்வரென்பதாம் . 
தம் நோக்கு வேறுபாடு - தமது பார்வை விருப்புவெறுப்புக் காலங் 
களில் மாறுபடு தல் . அவர்க்கு - அம்மந்திரிகளுக்கு . கிடந்த 
பொருந்தின . ஏனை - மற்றை . கேண்மை - நட்பு , வேற்றுவேந்தர் 
அயலாசர் . சொல்லிற்றிலர் - சொல்லாதொழிவர் . அவர்கண்கள் 
அவ்வயலரசருடைய கண்கள் . சொல்லும் வெளியிடும் . இறுதிக் 


எக . 


எக் - ஆம் அதிகாரம் - குறிப்பறிதல் 


என்னா 


கண் கண் - கண் என்னுஞ்சொல் இரண்டனுள் பிந்தினது ; கண் 
ணின் என்பதி லுள்ளது . அது , கண்ணின துபார்வையைக் குறித் 
ததனால் ; முதலாகுபெயராம் . வெறுத்த நோக்கம் - வெறுப்பைக் 
காட்டும் பார்வை . உவந்த நோக்கம் - விருப்பைக்காட்டும் பார்வை . 
அவற்றை வெறுப்பு விருப்புக்களை . அவ்வக்குறிகளான் - அததற்கு 
உரிய அடையாளங்களால் . ( ஒருவர்க்கொருவர் யோகக்ஷேம சமர் 
சாரங்களைக் ) கேட்டலென்கிற காரணத்தால் , கேண்மை யென்பது . 
நட்புக்குப் பெயராம் ; இதனை , வினைப்பகுதியின்மேல் வந்த பண்புப் 
பெய ரென்னவேண்டும் . கண் உரைக்கும் - பேசாதது பேசுவது 
போலச் சொல்லப்பட்டது ; கேட்குந்போலவும் 

கிளக்கு 
போலவும் , இயங்குந போலவும் இயற்றுந போலவும் , அஃ 
றிணை மருங்கினும் அறையப்படுமே 

நன் - பொது - நிஅ ) 
என்பது காண்க : அச் சூத்திரவுரையில் இதுவே உதாரணங் 
காட்டப்பட்டுள்ளது ; “ வாராமரபின வரக்கூறு தலும் , 
மரபின எனக்கூறுதலும் , அன்னவையெல்லாம் அவற்றவற்றிய 
லான் . இன்னவென்னுங் குறிப்புரையாகும் " என்றார் , தொல் 
காப்பியனாரும் : இது , மரபுவழுவமைதி . 
எக 0 . நுண்ணிய மென்பா ரளக்குங் கோல் காணுங்காற் 

கண்ணல்ல தில்லை பிற . 
பரி : -- நுண்ணியம் என்பார் - ( யாம் ) நுண்ணறிவுடையே 
மென்றிருக்கும் அமைச்சர் , அளக்கும்- ( அரசர்கருத்தினை ) அளக் 
கும் , கோல் - கோலாவது , --காணும் கால் - ஆராயுமிடத்து , 
கண் அல்லது பிற இல்லை - ( அவர் )கண் அல்லது பிற இயலை . 

அறிவின் நுண்மை , அஃது! உடையார்மேல் ஏற்றப்பட்டது . 
இங்கிதம் வடிவு தொழில் சொல் என்பன முதலாகப் பிறர் கருத் 
தளக்கும் அளவைகள் பல : அவையெல்லாம் முன் அறிந்தவழி 
அவரான் மறைக்கப்படும் ; நோக்கம் மனத்தொடுகலத்தலான் 
ஆண்டு மறைக்கப்படாது என்பதுபற்றி ; அதனையே பிரித்துக் 
கூறினார் . இனி , அலைக்குங்கோல் என்று பாடமோதி 

டமோதி , நுண் 
ணியமென்றிருக்கும் அமைச்சரை ( அரசர் ) அலைக்குங் கோலா 

என உரைத்து , தம் வெகுளிநோக்கால் அவர் 
வெகுடற்குறிப்பறிக வென்பது கருத்தாக்குவாரும் உளர் . 

இவையிரண்டுபாட்டானும் , நுண்கருவி நோக்கு என்பது 
கூறப்பட்டது . 

( கு - ரை . ) பிறர் கருத்தை அளந்து அறிதற்கு இங்கிதம் 
முதலாகப் பல அளவைகள் இருப்பினும் அவை பிறரால் மறைத் 
தற்குக் கூடுவன ஆதலாலும் , மனத்தோடு ஒற்றுமைப்பட்ட 
நோக்கம் அங்ஙன் மறைக்கமுடியாதா தலாலும் , நுண்ணறிவுடைய 
மந்திரியர் அரசருடைய கண்பார்வையைக்கொண்டே அவருடைய 
மனக்கருத்தைத் தெளிவாக அறிந்துகொள்வரென்பதாம் . கோல் 
அளவுகோல் . அவர்கண்ணல்லது - அரசருடைய கண்ணன்றி . 
அறிவின் நுண்மை அஃது உடையார்மேல் ஏறப்பட்டது - பண் 

37 


வது கண் 


திருக்குறள் 


கன . 


பின் தன்மையைப் பண்பியின்மேல் ஏற்றிய உபசாரவழக்கு . 
நுண்மை- நுட்பம் , சூக்ஷ்மம் . அஃது உடையார் - அறிவுடையவர் . 
வடிவு - ஆகாரம் . முன் உற்ற நோய் நீக்கி என்ற குறளினுரை 
யிற் பரிமேலழகர் மக்களான்வருவனவற்றை அவர்குணம் இங் 
கிதம் ஆகாரம் செயல் என்பனவற்றால் அறிந்து என்றும் , இங்கிதம் - 
குறிப்பால் நிகழும் உறுப்பின் தொழில்; ஆகாரம் - குறிப்பின்றி 
நிகழும் வேறுபாடு என்றும் உரைத்தவை , இங்கு உணரத்தக் 

ஒருவன் அறியாமலே அவனிடத்து நிகழும் . முகவேறுபாடு 
முதலியன - ஆகார மென்றும் , புத்திபூர்வமாகச் செய்யும் கை கண் 
முதலிய அவயவங்களின் சைகை - இங்கித மென்றும் வடநூலாரும் 
வேறுபாடு கூறுவர் . முதலாக என்ற தனால் , குணத்தையுங் 
கொள்க . அளக்கும் - ஆராய்ந்து அறியும் . அளவை - அளக்குங் 
கருவி , முன் அறிந்தவழி அவரால் மறைக்கப்படும் - தம்குறிப் 
பைப் பிறர் அறியவந்துளரென்று முன்னமே ஒருவர்க்குத் தெரிந் 
தால் அவரால் அவை மறைக்கப்படு தல்கூடும் . நோக்கம் - பார்வை . 
மனத்தொடு கலத்தல் மனத்தோடு ஒற்றுமைப்பட்டிருத்தல் . 
ஆண்டு - அவ்வாறு : நோக்கம் மனத்தொடுகலந்த அப்போது 
எனினுமாம் . அதனையே -நோக்கத்தையே . அலைக்கும் வருத்தும் , 
சஞ்சலப்படுத்தும் : தம்வெகுளி நோக்கால் தம் கண்ணின் 
சினப்பார்வையால் . அவர் வெகுடற்குறிப்பு 

அவரது கோபக் 
கருத்து . நுண்கருவி குறிப்பறிதற்கு நுட்பமான சாதனம் . 
கண்ணினிடத்து அளவுகோலின் தன்மையை ஏற்றியதற்கு ஏற்ப , 
அரசர்கருத்தினிடத்து நிலத்தின் தன்மையை ஏற்றிக்கூறாமை 
யால் , இது ஏகதேசவுருவகவணி . காணுங் கால் - பெயரெச்சத்தொடர் ; 
கண்டக்கால் என்பதுபோல ஒருசொல் அன்று . கண்ணல்லது 
பிற இல்லை - இரண்டு எதிர்மறைமுகத்தாற் கூறினது , வற்புறுத் 
தும்பொருட்டென்க. பிறருரைக்கு என்பாரை என்னும் இரண்ட 
னுருபு தொக்க தென்க . 

( க 0 ) 
72. - ஆம் அதிகாரம் - அவையறிதல் . 
பரி : - அஃதாவது - அரசனோடு இருந்த அவையினது இயல்பை 
அறிதல் . காரியஞ் சொல்லுங்கால் அவன் குறிப்பறிதலேயன்றி 
இதுவும் வேண்டுதலின் , இஃது அதன் பின் வைக்கப்பட்டது. 
( கு - ரை . ) அவை 

ஸபா என்னும் 

என்னும் வடசொல்லின் 
திரிபு . அவன் அபசனுடைய . இதுவும் - அவையறிதலும் . இஃது 
அவையறிதல் . அதன்பின் - குறிப்பறிதலின்பின்னே. குறிப்பறி 
தலையடுத்து அவையறி தலைவைத்த அதிகாரமுறைமைக்குக் கார 
ணம் , மன்னரைச்சேர்ந்து ஒழுகுவார்க்கு இரண்டும் அவசியம் 
வேண்டியிருத்தல் . அவை யென்பது - சபையிலுள்ளாரது தன் 
மையைக் குறித்ததனால் , இருமடியாகுபெயர் . 

அவையறிந் தாராய்ந்து சொல்லுக சொல்லின் 

தொகையறிந்த தூய்மை யவர் . 
பரி : - சொல்லின் தொகை - சொல்லின் குழுவினை , அறிந்த- , 
தூய்மையவர் - தூய்மையினையுடையார் , ( தாம் ஒன்று சொல் 


சபை ; 


எக்க 


உகக 


எ 2 - ஆம் அதிகாரம் - அவையறிதல் 
லுங்கால் ), அவை அறிந்து- ( அப்பொழுதை ) அவையினை அறிந்து 
ஆராய்ந்து சொல்லுக - ; ( எ - று . ) 

• சொல்லின் குழு எனவே , செஞ்சொல் இலக்கணைச்சொல் 
குறிப்புச்சொல் என்னும் மூவகைச்சொல்லும் அடங்கின . 
தூய்மை.அவற்றுள் தமக்கு ஆகாதன ஒழித்து ஆவன கோடல் . 
* அவை என்றது , ஈண்டு அதன் அளவை ; அது - மிகுதி ஒப்பு 
தாழ்வு என மூவகைத்து . அறிதல் - தம்மொடு தூக்கி அறிதல் , 
ஆராய்தல் - இவ்வவைக்கண் சொல்லுங் காரியம் இது : சொல் 
லும் ஆறு இது : சொன்னால் அதன் முடிவு இது என்று இவை 
உள்ளிட்டன ஆராய்தல் . 

( கு - ரை .) குற்றமறப் பேசவல்ல அமைச்சர் தாம் ஒன்றைச் 
சொல்லக்கருதினால் , அரசனுடனிருக்குஞ் சபையின் தன்மையை 
யறிந்து இந்தச்சபையில் இந்தக்காரியத்தை இந்தவி தமாகச் 
சொன்னால் இந்தவிதமாக முடியும் என்று ஆராய்ந்தபின்னரே 
சொல்லக்கடவரென்பதாம் . சொல்லின் குழு - சொற்களின் கூட் 
டம் . தூய்மை - பரிசுத்தகுணம். அப்பொழுதை அவை - அச்சமய 
த்திலுள்ள சபையாரது தன்மை . செஞ்சொல் , இலக்கணைச் 
சொல் , குறிப்புச்சொல் என்பவற்றை , முறையே , வடநூலார் வாச 
கம் , லக்ஷகம் , வ்யஞ்சகம் என்பர் ; அச்சொற்கள் பொருளை யுணர்த் 
தும் வகை - அபிதா லக்ஷணா வ்யஞ்ஜநாவ்ருத்தி எனப்படும் : பிர 
யோக விவேகவுரையில் , இனி அலங்கார நூலார் அபிதை இலக் 
கணை வியஞ்சநாவிருத்தி என மூன்றுவகையாக்குவர் : அவர்மதம் 
பற்றிப் பரிமேலழகரும் " சொல்லின் தொகையறிந்த தூய்மையவர் 
என்னுந் திருவள்ளுவர்குறளுள் செஞ்சொல் , இலக்கணைச்சொல் , 
குறிப்புச்சொல் என்பர் என்ற துங் காண்க . செஞ்சொல் - வெளிப் 
படைச்சொல் ; உரிய பொருள் தருவது : நிலம் , நீர் என்றாற்போல் 

இலக்கணைச்சொல் - ஆக்கச்சொல் ; உரியபொருளை விட்டு 
அப்பொருளோடு சம்பந்தப்பட்ட பிறிதொருபொருளை யுணர்த்து 
வது : ஊர் அடங்கிற்று என்பதில் ஊர் என்பது- ஊராரை உணர்த் 
துதல் போல்வன . குறிப்புச்சொல் - வெளிப்படையாலன்றிக் குறிப் 
பினாற்பொருளுணர்த்துஞ்சொல் ; “ உவர்க்கடலன்ன செல்வர் 
என்பது - பிறர்க்குப் பயன்படாத செல்வமுடைய லோபிகளையும் , 
ஐவரையடைத்த முனி என்பதில் , ஐவர் என்பது - ஐம்பொறி 
களையும் உணர்த்துதல் போல்வன . அவற்றுள் - அச்சொற்களுள் . 
ஆவனகோடல் - உபயோகமாகுபவற்றைக் கொள்ளுதல் . ஈண்டு - 
இங்கு . தம்மினும் மேம்பட்ட சபை , தமக்குச்சமமான சபை , தம்மி 
னுந் தாழ்ந்த சபை எனச் சபையின் அளவு மூன்றுவகையுள்ள தாம் . 
தம்மொடு தூக்கி - தமது அளவோடு ஒப்பிட்டுப்பார்த்து . இவ்வ 
வைக்கண் இந்தச்சபையிலே . சொல்லும் ஆறு - சொல்லும் 
விதம் . அதன் முடிவு இது - அதனால்வரும்பயன் இன்னது. உள் 
ளிட்டன - முதலியவை . உண்பொழுது நீராடி யுண்டலும் என் 
பதில் , நீராடி என்பதுபோல , இங்கு ஆராய்ந்து என்ற வினை 
யெச்சம் - ஆராய்ந்தே சொல்லவேண்டுமெனத் தேற்றப்பொருள் 
தருமாறு காண்க . தொகை - தொகுதி . “ தொகைபடுசெஞ்சொ 


வன . 


. 


உகஉ 


திருக்குறள் 


1 


எகஉ . 


லிலக்கணைச்சொல்லே சூழ்ந்திடுங்குறிப்புச்சொன் மூன்றின் , வகை 
யறிந்துயர்ந்தோ ரொத்தவர் தாழ்ந்தோர் மருவுமூன்றவையுமா 
சாய்ந்து , தகைய றவுணர்ந்தோ ரவையின் முந்துரையார் சமத்தி 
னெவ்வாற்றினுங்கிளப்பார் , நகைபடு தாழ்வி னொன்றையு மொழி 
யார் நவைபடாச் சொற்பொருளாய்ந்தோர் " என்ற விநாயகபுரா 
ணம் , இக்குறளின் பரிமேலழகருரையை அடியொற்றியது . ( க ) 

இடை தெரிந்து நன்குணர்ந்து சொல்லுக சொல்லின் 

நடைதெரிந்த நன்மை யவர் . 
பரி : - சொல்லின் சொற்களின் , நடை - நடையினை , தெரிந்த- 
ஆராய்ந்தறிந்த, நன்மையவர் - 

நன்மையினை யுடையார் , 
( அவைக்கண் ஒன்று சொல்லுங்கால் ), இடை தெரிந்து - ( அதன் ) 
செவ்வியை ஆராய்ந்து அறிந்து , நன்கு உணர்ந்து - (வழுப்படா 
மல் ) மிகவுந்தெளிந்து , சொல்லுக - ; ( எ - று .) 

சொற்களின் நடையாவது - அம்மூவகைச்சொல்லும் , செம் 
பொருள் இலக்கணைப்பொருள் குறிப்புப்பொருள் 

என்னும் 
பொருள்களைப் பயக்குமாறு . செவ்வி - கேட்டற்கண் விருப் 
புடைமை . வழு - சொல்வழுவும் , பொருள் வழுவும் . 

இவை யிரண்டு பாட்டானும் , ஒன்று சொல்லுங்கால் அவை 
யறிந்தே சொல்லவேண்டு மென்பது கூறப்பட்டது. 

( கு - ரை . ) ஒன்றைச் சபையிற் சொல்லும்போது நாம் சொல் 
லும் பொருளை இந்தச் சபைகேட்க விருப்பமுடைய தாக இருக்குமா ? 
என்பதையுணர்ந்து , பிறகு இலக்கணப்பிழைகள் பொருள் வழுக்கள் 
நேராதவாறு தெளிவுபெறச் சொல்லவேண்டுமென்பதாம் . நடை - 
போக்கு ; பொருள் தரும்வகை. நன்மை - நல்லறிவு. அவைக்கண் . 
சபையில் . அதன் - அந்தச் சபையின் . செவ்வி - உரிய சமயம் , பக்குவ 
மான நிலைமை . வழு - தவறு . தெளிந்து - நிச்சயித்து . செம்பொருள் , 
இலக்கணைப்பொருள் , குறிப்புப்பொருள் என்பவற்றை, முறையே, 
வட நூலார் வாச்யம் , லக்ஷ்யம் , வ்யங்க்யம் என்பர் . செஞ்சொல் 
முதலியவற்றால் முறையே உணர்த்தப்படும் பொருள் செம்பொருள் 
முதலியனவாகும் . பயக்கும் ஆறு - தரும் விதம் . கேட்டற்கண் 
விருப்புடைமை - தாம் சொல்லும் வார்த்தையைக் கேட்பதில் விருப்ப 
முடைத்தாயிருத்தல் . சொல்வழு - இலக்கணப்பிழைகள் . பொருள் 
வழு - குன்றக்கூறல் முதலியன . 

( உ ) 
அவையறியார் சொல்லன் மேற் கொள்பவர் சொல்லின் 

வகையறியார் வல்லதூஉ மில் . 
பரி : - அவை அறியார் - அவையினது அளவை அறியாது, 
சொல்லல் - ( ஒன்று ) சொல்லுதலை , மேற்கொள்பவர் - தம்மேற் 
கொள்வார் , சொல்லின் வகை அறியார் - அச்சொல்லுதலின் கூறு 
பாடும் அறியார் : வல்லதூஉம் இல் - ( கற்று ) வல்ல கலையும் 
( அவர்க்கு ) இல்லை ; ( எ - று . ) 


எகங் . 


72 . 


ஆம் அதிகாரம் - அவையறிதல் 


உகக 


அம்மூவகைச் சொற்களால் வருஞ் சொல்லுதல்வகைமை 
கேட்பாரது உணர்வுவகைமைபற்றி வருதலான் சொல்லின் 
வகை யறியார் என்றும் , அஃது அறியார் யாதும் அறியா . 
ரென்று எல்லாரானும் இகழப்படுதலின் வல்ல தூஉ மில் என் 
றுங் கூறினார் . 

இதனால் , அவையறியாக்கால் வருங் குற்றம் கூறப்பட்டது . 

( கு - ரை . ) பேசுந்திறம் , கேட்பவரின் திறத்துக்கு ஏற்பவே 
பயன்படு மாதலால் சுவையின் தன்மையை யுணராமல் ஒன்றைச் 
சொல்ல உடன்பட்டுத் தொடங்குபவர் சொல்லுந்திறம் அறியாத 
வரேயாவர் ; அச்சபையோரால் ஒன்றுந்தெரியாதவரென்று இகழ 
வும் படுவர் ; ஆதலால் அவர் படித்த கல்வியும் இல்லை யாகவே 
யெண்ணப்படுமென்பதாம் . சொல்லுதலைத் தம்மேற்கொள்வார் 
சொல்ல உடன்பட்டுத் தொடங்குபவர் . கூறுபாடு - வகை . கலை 
கல்வி . கேட்பாரது உணர்வு வகைமை தமதுசொல்லைக் கேட் 
குஞ் சபையாரது அறிவுவேறுபாடுகள் . சொல்லுதல்வகைமை 
கேட்பாரது உணர்வுவகைமைபற்றி வருதலான் , சொல்லின் வகை 
யறியார் என் கூறினார் - பேசுந்திறம் கேட்பவரறிவின் திறத் 
துக்கு ஏற்றபடியே பயன்படு தலால் , கேட்குஞ்சபையின் இயல்பை 
யறியா தவர் சொல்லுந்திறமறியா தவரேயாவ ரென்க . அஃது 
அறியார் - அதனையறியா தவர் ; அவையையறியாதார். 
அவை 
யறியாக்கால் சபையினியல்பை அறியாவிட்டால் . அறியார் 
என்னுஞ் சொல் இரண்டனுள் , முன்னது - எதிர்மறைத்தெரிநிலை 
முற்றெச்சம் ; பின்னது - முற்று . வல்லதூஉம் - இன்னிசையள் 
பெடை . உம்மை - இறந்தது தழுவியது . 
எகா . ஒளியார்மு வெள்ளிய ராதல் வெளியார்முன் 

வான்சுதை வண்ணங் கொளல் . 
பரி : - ஒளியார்முன் - ( அறிவால் ) ஒள்ளியார் அவைக்கண் , 
ஒள்ளியர் ஆதல் - ( தாமும்) ஒள்ளியராக ; வெளியார் முன் 
( ஏனை ) வெள்ளைகளவைக்கண் , ( தாமும் ) , வால் சுதைவண்ணம் 
வாலிய சுதையின் நிறத்தை , கொளல் - கொள்க ; ( எ - று .) 

‘ ஒள்ளியார் என்றது.மிக்காரையும் , ஒத்தாரையும் ; அது , 
விகாரத்தால் ஒளியார் என நின்றது . ஒள்ளியராதல் - தம் 
நூலறிவும் சொல்வன்மையுந் தோன்றவிரித்தல் . அவையறியாத 
புல்லரை வெளியார் என்றது , வயிரமில் மரத்தை வெளிறு 
என்னும் வழக்குப்பற்றி.அவர் மதிக்கும் வகை அவரினும் வெண் 
மையை யுடையராக என்பார் , வான்சுதை வண்ணங்கொளல் 
என்றார் . 

அவையளவறிந்தார் செய்யுந் திறம் , இதனால் தொகுத்துக் 
கூறப்பட்டது ; முன்னர் விரித்துக் கூறுப . 

( கு - ரை . ) அவையினளவறிந்துபேசுவார் அறிவினாற் சிறந் 
தேறின் சபையில் தமது நூலறிவும் சொல்வன்மையும் தோன்றப் 


, 


2 கச 


திருக்குறள் 


- 


யென் றும் , 


நூல் 


பேசவேண்டும் : அறிவில்லாதார் நிரம்பிய சபையிலோ அவர்கள் 
மதிக்கும் வண்ணம் பேசுவ தன்றிச் சொல்வன்மை நூலறிவு இவை 
தோன்றப் பேசலாகாதென்பதாம் . அறிவால் ஒள்ளியார் அவைக் 
கண் - அறிவினால் ஒளியையுடையவரது சபையில் ; இங்கே , ஒளி 
சிறப்பு . ஒள்ளியர் ஆக - நன்றாகப்பேசி வெளிப்பட்டு விளங்குபவ 
ராகுக . வெள்ளைகள் - அறிவிலா தார் . வாலிய சுதையின் நிறத் 
தைக்கொள்க - வெண்ணிறமான சுண்ணாம்பின் தன்மையைக் 
கொண்டிருக்கக்கடவர் : என்றது , வானசுதை 

வண்ணமாகிய 
வெண்மையை யுடையராக என்றபடி ; 

அறியாமையை 
மேற்கொள்ளக்கடவர் என்பதாம் . வெண்மை அறிவின்மை : 
( வெண்மை யெனப்படுவதி யாதெனி னொண்மை , யுடையம் 
யாமென்னுஞ் செருக்கு என்னுங் குறளில் , * வெண்மை 
என்பதற்கு - புல்ல றிடைமை 

அறிவுமுதிராமை 
யென்றும் , பொருள் கூறுமாறு 

உணர்க . 

மிக்கார் - தம் 
மினும் மேம்பட்டவர் . அது - ஒள்ளியார் 

என்பது . 
அறிவு - சாஸ்திரஞானம் . சொல்வன்மை- பேசுந் திறம் . தோன்ற - 
வெளிப்பட . விரித்தல் - வெளியிடு தல் ; பேசிவிளக்குதல் . அவை 
யறியாத என்பதற்கு - கீழ்க்கூறிய நூலறிவு சொல்வன்மை என் 
னும் அவற்றை யறியாத என்றாவது , சபையின் தன்மையை யறி 
யாத என்றாவது பொருள் கொள்க . புல்லர் - அற்பர் : சிறப்பில் 
லா தவர் . வெளியார் என்பது - வெள்ளியா ரென்னும் பலர்பாற் 
பெயரின் தொகுத்தல் . வயிரம் - உள்ளீடு . உள்ளீடில்லாத மரம் , 
வெளிற்றுமர மெனப்படும் . அவர் மதிக்கும்வகை - அவ்வறிவிலா 
தார் கொண்டாடும்படி. அறிவில்லார்க்குத் தம்மினும் அறிவில்லா 
தாரைக் கண்டாற் கொண்டாட்ட மாதலால் , அவர்மதிக்கும்வகை 
அவரினும் வெண்மையுடையராக என்றார் . முன்னர் - முன்னே ; 
அடுத்த ஆறு செய்யுட்களில் கூறுப - சொல்லுவர் . முன் - இங்கே , 
இடமுன் . ஆதல் - தல்விகுதிபெற்ற வியங்கோள் . இன்மை 
யரிதே வெளிறு , , " மேனியிற்காட்டி வெளுத்ததே ”, “ விளையு 
மாற்ற நின் திருவடிவினு மிக வெள்ளையாகியது " , வெண்மை 
யில்லை பல் கேள்வி மேவலால் , வெள்ளியையாதல் விளம் 
பினை , வெள்ளைமை கலந்த நோக்கின் , வெண்மையுடையார் 
விழுச்செல்வ மெய்தியக்கால் என்ற இடங்களில் , வெண்மை 
யென்பது பேதைமையெனப் பொருள்படு தல் கரண்க . சிந்தா 
மணியில் , உதிரம் நீங்கிய உடல் வெளிற்றுடல் எனப்பட்ட 
வாறும் , குற்றமில்லாத நூற்கேள்விகளை யுடையவன் “ வெளிறி 
லாக்கேள்வியான் எனப்பட்டவாறுங் காணத்தக்கன . பொருள் 
நயமில்லாத சொல் . வெளிற்றுரை யெனப்படும் . சிலப்பதிகாரத் 
தில் , “ வெள்ளைக்கோட்டி என்பது - பயனில் சொற் பேசுஞ் சபை 
யென்றும் , மணிமேகலையில் வெள்ளைமகன் என்பது - பயனில்லாத 
சொல்லை யுடையவ னென்றும் பொருள் படு தலும்உணர்க. வால் + 
சுதை = வான்சுதை ; நிலைமொழியீற்றுலகரம்வலிவரச்சிறுபான்மை 
னகாமாத் திரிந்தது : இதனை குறில்செறியாலள என்னுஞ் 
சூத்திரத்து பிற என்றதனால் அமைத்துக்கொள்க . சுதை , வண் 
ணம் - ஸுதா, வர்ணம் என்ற வடசொற்களின் திரிபு . வண்ணம் 
என்பது - இயற்சொல் ; வருணம் என்பது - வடமொழித் திரிபு 


எ 2 - ஆம் அதிகாரம் - அவையறிதல் 


உகந் 


சுதை 


என்பது - நச்சினார்க்கினியர்கொள்கை . 

வண்ண 
மென்பது - வெண்மையை யுணர்த்தி , 

அறியாமையைக் 
குறித்தது : எட்டினோடிரண்டு " என்பது - பத்தையுணர்த்திப் 
பக்தியைக்குறித்தல்போல : இப்படிப்பட்டதை , வட நூலார் லக்ஷித 
லக்ஷணை ! என்பர் . 

என்பர் . அறியாமையை மேற்கொள்ளுக என்னுங் 
கருத்தை வான்சுதை வண்ணங் கொளல் என வேறுவகையாக் 
கூறிய தனால் , இது - பிறிதினவிற்சியணி . 

(ச ) . 
எகடு . நன்றென்ற வற்றுள்ளு நன்றே முதுவருன் 

முந்து கிளவாச் செறிவு . 
பரி : - ( ஒருவர்க்கு ) , நன்று என்றவற்றுள் உம்- (இது ) நன்று 
என்று சிறப்பித்துச் சொல்லப்பட்ட குணங்க ளெல்லாவற்றுள் 
ளும் , நன்றே - : முதுவருள் ( தம்மின் ) மிக்காரவைக்கண் , 
முந்து - ( அவரின் ) முற்பட்டு , கிளவா - ( ஒன்றனைச் ) சொல்லாத , 
செறிவு - அடக்கம் ; ( எ - று . ) 

தம்குறைவும் .அவர்மிகுதியும் முந்துகிளந்தாற் படும் இழுக் 
கும் கிளவாக்கால் எய்தும் நன்மையும் அறிந்தே அடங்கினமை 
யின் , அவ்வடக்கத்தினை நன்றென்றவற்றுள்ளு நன்று என்றார் . 
முன்கிளத்தலையே விலக்கினமையின் , உடன்கிளத்தலும் பின் 
கிளத்தலும் ஆம் என்பது பெற்றாம் . 

இதனான் , மிக்காரவைக்கண் செய்யுந் திறம் கூறப்பட்டது . 

( கு - ரை . ) தம்குறைவு சபையோருடைய அறிவுமிகு தி முத 
லியவற்றை அறிந்து அறிவினால் மிக்கோருள்ள சபையில் தாம் 
முந்திப்பேசாது அவர் பேசும்போதோ அவர் பேசியபின்போ மந்திரி 
மார் பேசுக என்பதாம் . குறைவு - அறிவின்குறைவு . நன்று - நல் 
லது . அவரின் முற்பட்டு - அவர்பேசுதற்கு முந்தி . மிகுதி - உயர்வு . 
முந்துகிளந்தாற் படும் இழுக்கு - அவர்பேசுதற்கு முன்னே தாம் 
பேசினால் உண்டாகுங் குற்றம் . கிளவாக்கால் எய்தும் நன்மை - 
முந்திப்பேசாவிடின் உளதாகும் நன்மை . முன்கிளத்தல் - முந்திப் 
பேசுதல் .; உடன்கிளத்தல் - உடனேபேசுதல் . நன்று 
சொல் இரண்டனுள் . முன்னது - ஒன் றன்பாற் குறிப்பு வினையா 
லணையும் பெயர் ; பின்னது - முற்று . உம்மை - முற்றுப்பொரு 
ளோடு உயர்வுசிறப்புப்பொருளு முடையது . 

ஏ - தேற்றம் . முது 
வர் - முதுமையுடையோர் ; முதுமை - இங்கே, மேன்மை . முந்து - 
இடைச்சொல் ; வினைப்பகு தியே முந்தியென வினையெச்சப்பொருள் 
பட்ட தென்னலுமாம் . 

( 
ஆற்றி னிலை தளர்ந் தற்றே வியன் புலம் 

ஏற்றுணர்வார் முன்ன ரிழுக்கு .. 
பரி :-( வீடு எய்தற்பொருட்டு நன்னெறிக்கண் நின் ன் 
ஒருவன் ) , ஆற்றின் - அந்நெறியினின்றும் , நிலை தளர்ந்து அற்று - 
* நிலை தளர்ந்து வீழ்ந்தாலொக்கும் : வியல் புலம் - அகன்ற நூற் 


என்ற 


எகசு . 


உகசு 


திருக்குறள் 


பொருள்களை , ஏற்று - உட்கொண்டு , உணர்வார் முன்னர் 
( அவற்றின் மெய்ம்மையை ) உணர வல்லார்வைக்கண் , ( வல்லா 
னொருவன் ), இழுக்கு - சொல்லிழுக்குப்படுதல் ; ( எ - று . ) 

நிலை தளர்ந்து வீழ்தல் - உரனென்னுந் தோட்டியான் ஓரைந் 
துங் காத்து ஒழுகியான் பின் இழுக்கிக் கூடா ஒழுக்கத்தனாதல் , 
பயனிழத்தலே யன்றி இகழவும்படு மென்பதாம் . 

இதனான் , அதன்கண் இழுக்கியவழிப் படுங் குற்றம் கூறப் 
பட்டது . 

( கு - ரை .) வீடு எய்தற்பொருட்டு நன்னெறிக்கண் நின்றா 
னொருவன் அந்நெறியினின்றுந் தவறிக் காமவழியி லொழுகுவனா 
யின் அவன் தான்பெறக்கருதிய நற்பயனையிழத்தலே யன்றிப் பல 
ராலும் இகழவும் படுவானென்பதாம் . வீடு எய்தற்பொட்டு - முத்தி 
பெறுதற்காக . நல்நெறிக்கண் - நல்லவழியில் : சந்மார்க்கத்தில் ; 
என்றது , யோகம் ஞானம் பக்தி பிரபத்தி முதலிய முத்திபெறு 
தற்கு உரிய உபாயங்களுள் ஒன்றில் என் றபடி . நிலை தளர்ந்து 
வீழ்ந்தால் ஒக்கும் -உறுதிநிலை சோர்ந்து தவறினால் அதுபோலும் . 
அகன்ற நூற்பொருள்களை உட்கொண்டு - பரந்த சாஸ்திரார்த்தங் 
களைக் கிரகித்து . மெய்ம்மை - உண்மையான கருத்து . எப்பொரு 
ளெத்தன்மைத் தாயினுமப்பொருள் , மெய்ப்பொருள் காண்பது 

ஆதலால் , உணர்வார் என்பதற்கு மெய்ம்மையுணர 
வல்லாரென்று பொருள் கூறினார் . சொல் இழுக்கு - சொற்குற்றம் ; 
யாகாவாராயினும் 

காவாக்கால் , சோகாப்பர் சொல் 
லிழுக்குப்பட்டு என்ற குறளில் “ சொல்லிழுக்கு என்பதற்கு - 
சொல்லின்கண் தோன்றுங் குற்றம் எனப் பொருள் விரித்து 
உரைத்தது அறிக . 
அறிக . உரனென்னுந் தோட்டியான் 

ஓரைந்துங் 
காத்து ஒழுகியான் - தனது வலிய அறிவாகிய அங்குசத்தால் 
ஐம்பொறிகளாகிய யானையைந்தையும் தம் தமக்கு உரிய புலன்க 
ளின்மேற் செல்லவொட்டாதபடி தடுத்து நடந்தவன் ; பஞ்சேந்திரிய 
நிக்கிரகஞ்செய்து நல்லொழுக்கத்தில் நின்றவன் . " உரனென்னுந் 
தோட்டியான் ஓரைந்துங் காப்பான் , வரனென்னும் வைப்பிற் கோர் 
வித்து என்பது , நீத்தார்பெருமை யென்னும் மூன்றாம் அதிகாரத் 
தின் நான்காவது குறள் . உரனைத் தோட்டியென்றதற்கு ஏற்ப , 
ஓரைந்து - யானைகளெனக்கொள்ளப்பட்டது . ஐம்பொறிகள் - மெய் 
வாய் கண் மூக்குச் செவி யென்பன ; அவற்றிற்கு உரிய புலன்கள் - 
முறையே ஊறு சுவை ஒளி நாற்றம் ஓசை யென்பன . பின் இழுக்கி - 
பின்பு அந்நல்லொழுக்கத்தினின்று தவறி . கூடாவொழுக்கத்தனா 
தல்- தனது துறவறவழிக்குத் தகாத காமவழியொழுகு தலை யுடைய 
வனாதல் , பயனிழத்தலேயன்றி இகழவும்படும் - பயனை யிழப்பது - 
மாத்திரமே யல்லாமற் பலராலும் இகழ்ச்சிசெய்யவும்படு மென்ப 
தாம் . ஒழுக்கந் தவறியவனுக்குப் பயனிழத்தல் , தான் குறித்த 
பிரயோசனமாகிய முத்தியைப் பெறாமை ; சொல் தவறியவனுக்குப் 
பயனிழத்தல் - ஓரரசனிடத்துத் 

விரும்பிய பிரயோசன 
மாகிய காரியம் கைகூடப்பெறாமை . அதன் கண் இழுக்கியவழிப் 


அறிவு. 


நாகாகக 


தான் 


ஆம் அதிகாரம் - அவையறிதல் 


உகஎ 


எகஎ . 


படுங் குற்றம் தன்னினும் மேலோர் சபையிற் சொல் தவறினா 
லுண்டாகும் குற்றம் . தளர்ந்து- தளர்ந்தால் என்னும் எச்சத்தின் 
திரிபு . ) வியல் விசர்லமென்னும் பொருளுணர்த்துவதோர் 
உரிச்சொல் ; " வியலென்கிளவி யகலப்பொருட்டே 

என்பது , 
தொல்காப்பியம் . வியல் + புலம் = வியன் புலம் : நிலைமொழியீற்று 
லகரம் சிறுபான்மை னகரமாயிற்று : அகல் + புனம் = அகன்புனம் 
என்பதிற் போல . ஏற்று , ஏல் - பகுதி , உவமையணி . ( சு ) 

கற்றறிந்தார் கல்வி விளங்குங் கசடறச் 

சொற்றெரிதல் வல்லா ரகத்து . 
பரி : - கசடு அற - வழுப்படாமல் , சொல் தெரிதல் வல்லார் 
அகத்து- சொற்களை ஆராய்தல்வல்லா ரவைக்கண் , ( சொல்லின் ) , 
கற்று அறிந்தார் கல்வி விளங்கும் - ( பல நூல்களையுங் ) கற்று 
( அவற்றின் ஆய பயனை ) அறிந்தாரது கல்வி ( யாவர்க்கும் ) 
விளங்கித்தோன்றும் ; ( எ - று . ) 

‘ சொல்லின் என்பது , அவாய்நிலையான் வந்தது . ஆண்டே 
சொல்க என்பதாம் . 

( கு -ரை . ) சொற்குற்றம் முதலியவற்றை ஆராய்ந்தறியவல் 
லார் கூடிய சபையிலே கற்றறிந்தவன் பேசக்கடவனென்பதாம் . 
வழுப்படாமல் - தலறாமல் . 

அவற்றின் ஆய - அந் நூல்களினா 
லாகிய . அகத்து என்பது சொல்லின் என்பதை வேண்டி 
நின்றமை 

ஆண்டே 

சொல்க - அவ்விடத்திலேயே 
சொல்லவேண்டும் . கற்று என்னுமிடத்து பல நூல்களையும் 
எனச் சிலசொற்கள் வருவிதத்தை இசையெச்ச மென்பர். தெரிதல் 
வல்லார் என்பதை , இரண்டாம் வேற்றுமைத் தொகையாகவா 
வது , ஏழாம் வேற்றுமைத்தொகையாகவாவது கொள்க . ( எ ) 

உணர்வ துடையார்முற் சொல்லல் வளர்வதன் 

பாத்தியு ணீர்சொரிந் தற்று . 
பரி : - உணர்வது உடையார் முன் - ( பிறர் உணர்த்தலின் 
றிப் பொருள்களைத் தாமே ) உணரவல்ல அறிவினையுடையா 
ரவைக்கண் , சொல்லல் - ( கற்றார் ஒன்றனைச் ) சொல்லுதல் , 
வளர்வதன் பாத்தியுள் - ( தானே ) வளர்வதொரு பயிர் நின்ற 
பாத்திக்கண் , நீர் சொரிந்து அற்று - நீரினைச் சொரிந்தாற் 
போலும் ; ( எ - று . ) 

தானேயும் வளர்தற்கு உரிய கல்வி மிகவளரும் என்பதாம் 

இவை யிரண்டு பாட்டானும் , ஒத்தாரவைக்கண் எவ்வழியுஞ் 
சொல்லுக வென்பது கூறப்பட்டது ; 

( கு - ரை . ) தானே வளரக்கூடிய பயிர்ப்பாத்தியில் தக்கவாறு 
தண்ணீரையுஞ் சொரிந்தால் அப்பயிர் செழித்து வளர்வதுபோல , 
தானே வளர் தற்குரிய ஒருவருடைய கல்வி , உணர்வுடையாரவைக் 

38 


காண்க. 


எகஅ . 


திருக்குறள் 


எக்க , 


கண் சொல்லும் பழக்கத்தையும் கொண்டால் பின்னும் மிக வளரு 
மென்பதாம் . உவமையணி . உணர்த்தல் - அறிவித்தல் . பொருள் 
களை - விஷயங்களை . பாத்திக்கண் - பாத்தியில் . எவ்வழியும் - எவ்வி 
தத்திலும் ; அல்லது எப்பொழுதிலும் . உணர்வது . எதிர்கால 
வினையாலணையும் பெயர் . அல்லது , உணர்வு என்பதன் மேல் 
அது என்பது - பகுதிப்பொருள் விகுதி யெனினுமாம் . ( அ ) 

புல்லவையுட் பொச்சாந்துஞ் சொல்லற்க நல்லவையுள் 

நன்கு செலச்சொல்லு வார் . 
பரி : - நல் அவையுள் - நல்லாரிருந்த அவைக்கண் , நன்கு 
நல்லபொருள்களை , செல - அவர்மனங்கொள்ள , சொல்லுவார் 
சொல்.லுதற்கு உரியார் , -- புல் அவையுள்-( அவையறியாத) புல்ல 
ரிருந்த அவைக்கண் , ( அவற்றை ), பொச்சாந்து உம் - மறந்தும் , 
சொல்லற்க - சொல்லாதொழிக ; 

( எ - று .) 
சொல்லின் , தம் அவையறியாமையை நோக்கி நல்லவையும் , 
பொருளறியாமையாற் புல்லவைதானும் இகழ்தலின் , இரண்டு 
அவைக்கும் ஆகார் என்பது கருதி, பொச்சாந்துஞ் சொல்லற்க 
என்றார் . 

( கு - ரை . ) நல்லவையுள் நல்லோர் மனங்கொள்ளுமாறு நற் 
பொருளைச் சொல்லவல்லவர் புல்லவையுள் நல்ல பொருள்களை 
மறந்தும் சொல்லாதிருக்கக்கடவர் : ஏனெனில் , பேசத்தகாத 
இடத்துப் பேசினது குறித்து நல்லவையோரும் நற்பொருளையறிய 
மாட்டாமையாற் புல்லவையோரும் இகழ்பவராக , இங்கன் இரு 
திறத்தாரிடமும் அவமதிப்புப்பெறும்படி நேரிடுமென்பதாம் . மனங் 
கொள்ள - அங்கீகரிக்க . அவையறியாத - நற்பொருள்களை யறி 
யாத . அவற்றை - நல்ல விஷயங்களை . சொல்லின் - பேசினால் . தம் - 
பேசுபவரது . ஆகார் - உதவார் . புல்லவையின் தன்மையைப்பற்றி , 
அவையின்றிறமறியாராய்ந்தமைந்து சொல்லார் , நவையின் 
றித்தாமுரையார் நாணார் - சுவையுணரார் , ஆயகலைதெரியா 
ரஞ்சாரவரன்றோ, தீயவவையோர்செருக்கு ” என்று கூறியிருப்பது 
காண்க . நல்லவையாவது - “ புகழும் தருமநெறிநின்றோர் பொய் 
காம , மிகழுஞ்சினஞ் செற்றமில்லோர் - நிகழ்கலைகள் , எல்லா 
முணர்ந்தோ ரிருந்த விடமன்றோ, நல்லாரவைக்கு நலம் என்ப 
தனால் அறிக . புல்லவை , நல்லவை என்பவற்றில் , சபையிலிருந் 
தாரது புன்மையும் நன்மையும் சபையின் மேலேற்றிக் கூறப்பட் 
டன ; இது - இடத்து நிகழ்பொருளின் தன்மையை இடத்தின் மேல் 
ஏற்றிக்கூறிய உபசாரவழக்கு : அடுத்த அதிகாரத்தின் முதற்குற 
ளில் வல்லவை என்றவிடத்து , ‘இருந்தாரது வன்மை , அவை 
மேல் ஏற்றப்பட்டது என உரைப்பது காண்க . “ கைஞ்ஞானங் 
கொண்டொழுகுங்காரறி வாளர் முன் , சொல்ஞானஞ் சோரவிடல் 
என்ற நாலடியாரையும் , வெள்ளைக்கோட்டியும் விரகினி லொழி 

என்ற சிலப்பதிகாரத்தையும் அறிக . 
எ20 . அங்கணத்து ளுக்க வமிழ்தற்றாற் றங்கணத்தா 

அல்லார்முற் கோட்டி கொளல் . 


பின் 


உகக் 


எ 2 - ஆம் அதிகாரம் - அவையறிதல் 


. 


பரி :- ( நல்லார் ), - தம் கணத்தர் அல்லார் முன் - தம் இனத்த 
ரல்லாதா ரவைக்கண் , கோட்டி கொளல் - ஒன்றனையுஞ் சொல் 
லற்க ; ( சொல்லின் அது ) , அங்கணத்துள் உக்க அமிழ்து அற்று 
( தூய்தல்லாத ) முற்றத்தின்கண் உக்க அமிழ்தினை யொக்கும் . 

* கொள் என்னும் முதனிலைத்தொழிற்பெயர், முன் நின்று, 
பின் எதிர்மறை அல் விகுதியோடு கூடி , " மகனெனல் என் 
பதுபோல நின்றது . சொல்லின் , அது என்பன - அவாய் 
நிலையான் வந்தன . பிறரெல்லாம் , கொளல் என்பதனைத் 
தொழிற்பெயராக்கி உரைத்தார் ; அவர் , அத்தொழில் அமிழ்து 
என்னும் பொருளுவமையோடு இயையாமை நோக்கிற்றிலர் , 
சாவாமருந்தாதலறிந்து நுகர்வார்கையினும் படாது அவ்வங்க 
ணத்துக்கும் . இயைபின்றிக் கெட்டவாறு தோன்ற, உக்க 
அமிழ்து என்றார் . 

என்றார் . அச்சொல் பயனில் சொல் லாம் என்ப 
தாயிற்று . 

இவை யிரண்டு பாட்டானும் , தாழ்ந்தாரவைக்கண் ஒரு 
வழியுஞ் சொல்லற்க என்பது கூறப்பட்டது . 

(கு - ரை .) கற்றறிந்த ஒருவர் தமக்கு ஏற்ற சபையிற் பேசுவ 
தன்றிப் புல்லவையுட் பேசக் கடவரல்லரென்பதாம் . புல்லாரவை 
யுள் நல்லார் பேசல் அங்கணத்துள் அமிழ்த்து உக்கது போன்று 
நுகர்வார் கையிலும்படாது அங்கணத்துக்கும் இயைபு இன்றிக் 
கெடுமென்க இனி , “ ஊரங்கண நீ ருரவுநீர்ச் சேர்ந்தக்கால் " என்ற 
நாலடியாரிற்போல , இங்கும் அங்கணம் என்பதற்கு - கலதாரை 
யெனப்பொருள் கொள்ளினுமாம் : சேறென்றலுமாம் ; " அங்கணம் 
சேறுமுற்ற மாஞ் சலதாரைக்கும் பேர் " என்பது , நிகண்டு . நல் 
லார் - நல்லறிவுடையார் . தம் இனத்தர்- தம்மோடு ஒத்த நல்லவர் . 
சொல்லின் அது - சொன்னால் அச்சொல் . தூய்து அல்லாத - 
பரிசுத்தியுடைய தல்ல தாத .முற்றத்தின் கண் - முற்றத்தில் . உக்க - 
சிந்தின . 

முதனிலைத்தொழிற்பெயர் என்றது, இங்கே வினைப் 
பகுதி யென்றபடி ; முன் " இழுக்காமை யார்மாட்டும் ” என்ற குற 
ளின் கீழ்ப் பரிமேலழகர் வாயின் என்பது - முதனிலைத்தொழிற் 
பெயரடியாக வந்த வினையெச்சம் என்று இலக்கணமெழுதிய 
டத்திலும் , வினைப்பகுதி முதனிலைத் தொழிற்பெய ரெனப்பட்ட 
வாறு உணர்க : வினைப்பகுதியெல்லாம் தொழிற்பட்டு நிற்றலான 
அதனை முதனிலைத்தொழிற்பெயரென்றா ரென்க . அல் விகுதி 
உடன்பாடு எதிர்மறை என்னும் இரண்டு வியங்கோள் வினைமுற் 
றிற்கும் உரிய தாய் வருகின்றது ; " மகனெனல் என்பது - பய 
னில் சொல்லாமை யென்னும் 20 - ஆம் அதிகாரத்து ஆறாம்பாட் 
டாகிய " பயனில் சொற் பாராட்டுவானை மகனெனல் , மக்கட் பதடி 
யெனல் என்பதி , லுள்ளது ; அங்கு மகனெனல் என்பதற்கு - 
மகனென்று சொல்லற்க என்று பொருளும் , அல்விகுதி . வியங் 
கோள் , முன் எதிர்மறையினும் பின் உடன்பாட்டினும் வந்தது 
என்று இலக்கணமுங் கூறிப்போந்தார் . அங்கணத்துளுக்க 
அமிழ்தற்று என்ற உபமானம் சொன்னால் அது என்ற 


மல் , 


கூ 00 


திருக்குறள் 


ணம் 


அரங் 


13 


மேயத்தை வேண்டி நிற்றல் காண்க. பிறர் என்றது , மற்றை 
யுரையாசிரியர்களை . கொளல் என்பதைத் தொழிற்பெயராகக் 
கொள்ளும் பொழுது , கோட்டி கொளல் என்பதற்கு - ஒன்றைப் 
பேசுத லென்று பொருள் . அவர் - அவ்வுரையாசிரியர்கள் . அத் 
தொழில் அமிழ்தென்னும் பொருளுவமையோடு இயையாமை . 
கொள்ளு தலென்னுந் தொழிலாகிய உபமேயத்துக்கும் , அமிழ் 
தென்னும் பொருளாகிய உபமானத்துக்கும் ஒற்றுமையில்லாமை . 
பரிமேலழகருரையில் அது என வருவிக்கப்பட்டதனாற் கொண்ட 
சொல் என் றதே உபமேய மாதலால் , பொருளாகிய உபமேய 
உபமானங்கள் தம்மில் ஒன்றியிருத்தல் காண்க. நோக்கிற்றிலர் - 
ஆராய்ந்தாரில்லை . சாவாமருந் தாதல் அறிந்து நுகர்வார் கையி 
னும் படாது - அமிருதமென்பது மரணத்தை யொழிக்கும் மருந்தா 
மென்பதை யறிந்து அதனை விரும்பியுண்பவரதுகையிலும் சேரா 
மல் . இயைபு இன்றி - ஏற்ற தல்லாமல் . கெட்ட ஆறு - கெட்ட 
விதம் . அச்சொல் - இழிந்தார் சபையிற் சொல்லுஞ் சொல் . 
ஒருவழியும் - ஒருவிதத்திலும் ; அல்லது , ஒருபொழுதிலும் . அங்க 

வடசொல் . ஆல் - ஈற்றசை . கணம் இனம் ; வடசொல் . 
கோட்டி - கோஷ்டீ என்னும் வடசொல்லின் திரிபு ; சபையின் 
பெயர் - ஆகுபெயராங் , அங்குப்பேசுதலைக் குறித்தது . 
கின்றி வட்டாடி யற்றே நிரம்பிய , நூலின்றிக் கோட்டி கொளல் 
என்ற குறளில் பரிமேலழகர் கோட்டிகொளல் என்பதற்கு - 
அவையின்கண் ஒன்றனைச் சொல்லுதல் என்று பொருளும் , 
கோட்டி என்பது - ஈண்டு ஆகுபெயர் ; புல்லா வெழுத் திற் 
பொருளில் வறுங்கோட்டி என்புழிப் போல என்று இலக்கண 
மும் எழுதியமை காண்க . உவமையணி . 

( க ) 
எக - ஆம் அதிகாரம் - அவையஞ்சாமை . 

பரி : - அஃதாவது - சொல்லுதற்கு உரிய அவையினை அறிந்து 
சொல்லுங்கால் அதனை அஞ்சாமை . அதிகாரமுறைமையும் , இத 
னானே விளங்கும் . 
( கு - ரை . ) சொல்லுதற்கு உரிய அவை - பேசுதற்கு ஏற்ற 
சொல்லுங்கால் - பேசும்பொழுது . 

அதனை - அசி 
அவையறி தலின் பின் அவையஞ்சாமையை வைத்தற் 
காரணம் , வெளிப்படை : சபையினது தன்மையை முன்பு 
அறிந்து பின்பு அதிற் பேசும் பொழுது அதற்குப்பயப்படலாகா 
தென்று கூறு தலின் , அவையஞ்சாமை - இரண்டாம் வேற்று 
மைத்தொகை : நான்காம் வேற்றுமையாக விரித்தல் , உலகவழக்கு 
அச்சக்கிளவிக்கு ஐந்து மிரண்டும் , எச்சமிலவே பொருள்வயி 
னான என்ற தொல்காப்பியச்சூத்திரத்திற்கு ஏற்ப , அவையை 
அஞ்சாமை - என இரண்டாம் வேற்றுமையாக விரிக்க : ஐந்தாம் 
வேற்றுமையாக விரித்தல் , வடநூல்வழக்குக்கும் ஒத்தது . அவை 
யச்சம் , வடமொழியில் ஸபாகம்பம் எனப்படும் . 
எஉக . வகையறிந்து வல்லவை வாய்சோரார் சொல்லின் 

தொகையறிந்த தூய்மை யவர் . 


சபை . 


சபையை . 


குக் 


. 


- 


சபை . 


உபசார 


எங - ஆம் அதிகாரம் - அவையஞ்சாமை 

50 க் 
பரி : - வகை அறிந்து - ( கற்றுவல்ல அவை அல்லா அவை 
என்னும் ) அவை வகையினை அறிந்து , வல் அவை - வல்ல அவைக் 
கண் , ( ஒன்று சொல்லுங்கால் ) , வாய் சோரார் - ( அச்சத்தான் ) 
வழுப்படச்சொல்லார் . : சொல்லின் தொகை அறிந்த - சொல்லின் 
தொகையெல்லாம் அறிந்த , தூய்மையவர் தூய்மையினை 
யுடையார் ; ( எ - று . ) 

இருந்தாரது வன்மை , அவைமேல் ஏற்றப்பட்டது . ‘ வல் 
லவை என்பதற்கு- தாம் கற்றுவல்ல நூற்பொருள்களை யென்று 
உரைப்பாரும் உளர் . அச்சத்தான் என்பது , அதிகாரத்தான் 
வந்தது . 

“ சொல்லின் தொகை , தூய்மை என்பனவற்றிற்கு , 
மேல் உரைத்தாங்கு உரைக்க . 

( கு - ரை . ) சொல்லின் தொகையறிந்த தூய்மையவர் வல் 
லமையுள்ள சபையில் அச்சத்தால் ஒன்று சொல்லும்போது 
வாய் தவறியும் வழுப்படச் . சொல்லா ரென்பதாம் . அல்லா 
அவை - கல்விகற்றுவல்ல தல்லாத 

இருந்தார் - சபையி 
லிருந்தவர் . வல்லவை என்ற இடத்து அவையிலுள்ளாரின் 
வன்மையை அவையின் மேலேற்றிக்கூறிய தனால் , இது - இடத்து 
நிகழ்பொருளின்பண்பை இடத்தின் மேலேற்றிக்கூறிய 
வழக்காம் . வல்லவை என்பது - பரிமேலழகருரையின்படி , பண் 
புத் தொகைநிலைத்தொடர் ; அதனிறுதியில் ஏழாம் வேற்றுமை 
யுருபு தொக்கது . வாய்சோரார் என்பதற்கு , ஒருசொல்லை 
எனச் செயப்படுபொருள் வருவித்தல்வேண்டும் . பிறருரைக்கு , 
வல்லவை என்பது - வன்மையென்னும்பண்பி னடியாப் பிறந்த 
பலவின்பாற் குறிப்புவினையாலணையும் பெயராய் , இரண்டாம் வேற் 
றுமைத் தொகையாக , வாய்சோரார் என்பதற்குச் செயப்படு 
பொருளாம் . 

அதிகாரம் அவையஞ்சாமை யாதலால் அச்சத் 
தான் என்பது , வருவித்து உரைக்கப்பட்டது என்க ; அதிகாரத் 
தால் வருவித்து முடிப்பதனை , வடநூலார் ஆநுஷங்கிக மென்பர் . 
மேல் உரைத்தாங்கு உரைக்க - முன் சொன்னபடி உரைத்துக் 
கொள்க ; மேல் என்றது , எக்க - ஆம் திருக்குறளை . வாய் சோரார் - 
வாய்தவறார் ; சொல்வழுப்படார் என்றபடி . 
எஉஉ . கற்றாருட் கற்ற ரெனப்படுவர் கற்றார் முன் 

கற்ற செலச்சொல்லு வார் . 
பரி : - கற்றாருள் கற்றார் எனப்படுவர் - கற்றாரெல்லாரினும் 
( இவர் நன்கு ) கற்றாரென்று ( உலகத்தாராற் ) சொல்லப்படுவார் , 
கற்றார்முன் - கற்றா ரவைக்கண் , ( அஞ்சாதே ), கற்ற - ( தாம் ) 
கற்றவற்றை , செல - அவர் மனங் கொள்ளும் வகை , சொல்லுவார் - 
சொல்லவல்லார் ; ( எ - று . ) 

உலகம் அறிவது.அவரையே யாகலின் , அதனாற் புகழப்படு 
வாரும் அவர் என்பதாம் . 

( கு - ரை . ) கற்றவரின் சபையிலே அஞ்சாது அவர் மனம் 
கொள்ளுமாறு சொல்லவல்லவர் உலகத்தாரால் அறியப்படுவ 


கூ 02 - 


. 


திருக்குறள் 
ராதலால் உலகத்தவர் அவரைச் சிறப்பித்துப் பாராட்டுவரென்ப 
தாம் . உலகம் - உலகத்தார் . அவரையே . அவையச்சமின்றிப் பேசு 
பவர்களை மாத்திரமே . அதனால் - அவ்வுலகத்தால் . அவர் பேசு 
பவர் . கற்றாருள் என்பது ஏழாம் வேற்றுமை ; கற்றாரெல்லாரைக் 
காட்டிலும் எனப்பொருள்பட ஏழனுருபு ஐந்தனுருபின் பொருளில் 
வந்த உருபுமயக்க மென்பாரு முளர் . கற்றாரெனப்படுவர் என்பது 
கற்றாரென்று சிறப்பித்துச் சொல்லப்படுவா ரெனச் சிறப்புப் 
பொருள் தோன்ற நின்றது . கற்ற - இறந்தகாலப் பலவின்பால் 
வினையாலணையும் பெயர் . 

( உ ) 
எஉங . பகையகத்துச் சாவா ரெளிய ரரியர் 

அவையகத் தஞ்சா தவர் . 
பரி : - பகையகத்து - பகையிடை , (அஞ்சாதுபுக்கு ) , சாவார் 
சாவ வல்லார் , எளியர் - உலகத்துப் ) பலர் ; அவையகத்து அஞ்சா 
தவர் - அவையிடை அஞ்சர்துபுக்குச் சொல்லவல்லார் , அரியர் - 
சிலர் ; ( எ - று . ) 

அஞ்சாமை சாவார் என்பதனோடுங் கூட்டி , அதனால் 
சொல்லவல்லார் என்பது வருவித்து உரைக்கப்பட்டது . 

இவை மூன்று பாட்டானும் , அவையஞ்சாரது சிறப்புக் 
கூறப்பட்டது . 

( கு - ரை . ) பகைவர்குழாத்தினிடையிற் புக்கு அஞ்சாது 
இயன்றவளவு போர்செய்து இறத்தலினும் அரியது , கற்றவர் 
குழாத்தினிடையிற் புக்கு அஞ்சாது பேசுதலென்பதாம் . பகை 
யிடை - பகைவர்கூட்டத்தின் நடுவில் . அஞ்சாதவர் என்பதி 
லுள்ள அஞ்சாமை யென்னும் வினையை சாவார் என்பதனோடு 
கூட்டி , அதற்கு ஏற்ப , ( சாவார் என்னுமிடத்திலுள்ள சாதலென் 
னும் வினையை அஞ்சாதவரென்னுமிடத்துங் கூட்டி , அதன்கருத் 
தாக ) சொல்லவல்லார் என வருவித்துக்கொண்டார் : “ சொல்லு 
தல்வல்லார்ப்பெறின் ” ( சுசஅ ) என்றது, இங்குக் கருதத்தக்கது . 
எளியர்.. கிடைத்தற்கு எளிமையானவர் . அரியர் - கிடைத்தற்கு 
அருமையானவர் . பகை பகைமையென்னும் பண்பினடி ; பகைவர் 
கட்குப் பண்பாகுபெயர் . சாவார் - உடன்பாட்டு எதிர்காலவினை 
யாலணையும் பெயர் : இச்சொல் , காலமுணர்த்தாது தன்மை யுணர்த் 
திற்று . பேசப்போகிறாயோ , சாகப்போகிறாயோ ? என்று உலக 
வழக்கிலுள்ளதொரு பழமொழியையுங் காண்க . அவைக்கு அஞ் 
சாதவர்க்குப் பகைக்கு அஞ்சாதாரை ஒப்புமை கூறத்தொடங்கி , 
அவருள் உபமானமாகியபகையஞ்சாரினும் உபமேயமாகிய அவை 
யஞ்சார்க்குக் 

கிடைத்தற்கருமைமுகத்தாற் சிறப்புக்கூறுகிற 
வேற்றுமையணி இப்பாட்டில் தொனிக்குமாறு அறிக . 
எஉச . கற்றார்முற் கற்ற செலச்சொல்லித் தாங்கற்ற 

மிக்காருண் மிக்க கொளல் . 
பரி : - கற்றார் முன் - (பலநூல்களையுங்) கற்றா ரவைக்கண் , 
( தாம் ) கற்ற - தாம் கற்றவற்றை , செல .. சொல்லி - அவர்மனங் 


எது . 


நம 


வ 


ஆம் அதிகாரம்- அவையஞ்சாமை 
கொள்ளுமாற்றாற் சொல்லி , - தாம் கற்ற மிக்க - அவற்றின் மிக்க 
பொருள்களை , மிக்காருள் கொளல் அம்மிகக் கற்றாரிடத்து 
அறிந்து கொள்க ; ( எ - று . ) 

எல்லாம் ஒருவர்க்குக் கற்றல் கூடாமையின் வேறுவேறாய 
கல்வியுடையார் பலர் இருந்த அவைக்கண் தாம் கற்றவற்றை 
அவர்க்கு ஏற்பச் சொல்லுக ; சொல்லவே , அவரும் அவையெல் 
லாஞ் சொல்லுவ ராகலான் , ஏனைக் கற்கப்பெறாதன கேட் 
டறியலா மென்பதாயிற்று . 

இதனான் , அதனது ஒருசார்பயன் கூறப்பட்டது . 

( கு - ரை . ) எல்லாங்கற்றல் ஒருவர்க்குக் கூடாமையால் வெவ் 
வேறான கல்வியறிவுடையார் பலரிருந்த சபையிலே தாம் கற்ற 
வற்றை அவர்க்கு ஏற்பச் சொல்லுக : சொல்லவே அச்சபையிலுள்ள 
வெவ்வேறான கல்வியறிவுடையவரும் தாம் அறிந்த அவ்வவ்விஷ 
யங்களைச் சொல்லுவர் : இவ்வழியால் தாம் கல்லா தவற்றையும்கேட் 
டறியலாமென்பதாம் . மனங்கொள்ளும் ஆற்றான் - கிரகிக்கும் வித 
மர்க . * தாம்கற்ற என்பது சுட்டுமாத்திரமாய் நின்ற தனால் , தாம் 
கற்ற என்பதற்கு - அவற்றின் எனப்பொருளுரைத்தார். அவற் 
பறின் - தாம் 

படித்தவற்றினும் . அவர்க்கு அச்சபையார்க்கு . 
அவை எல்லாம் - தாம் தாம் கற்ற வெவ்வேறுவகைக் கல்விகளை 
யெல்லாம் . ஏனைக் கற்கப்பெறாதன - தாம் படித்தறியாத மற்றை 
நூற்பொருள்கள . அதனது - அவையஞ்சாது பேசுதலினது . ஒரு 
சார்பயன - ஒரோவிடத்துப் பிரயோசனம் : ஒருவகைப்பிரயோசன 
மெனினுமாம் . பிற இடத்தும் “ அவ்வினையாளரொடு பயில்வகை 
யொருகால் , செவ்வி தினுரைப்ப அவ்விருகாலும் , மையறுபுலமை 
மாண்புடைத்தாகும் ” எனக் கல்வி நிரம்புமாறு கூறியமை காண்க . 
எஉ . ; . 

ஆற்றி னளவறிந்து கற்க வவையஞ்சா 

மாற்றங் கொடுத்தற் பொருட்டு . 
பரி :-ஆற்றின் - சொல்லிலக்கண நெறியானே , அளவு - 
அளவை நூலை , அறிந்து கற்க - ( அமைச்சர் ) உட்பட்டுக் கற்க : 
அவை - வேற்று வேந்த ரவையிடை , அஞ்சா- அஞ்சாது , மாற்றம் 
கொடுத்தற்பொருட்டு ( அவர்சொல்லிய சொற்கு ) உத்தரஞ் 
சொல்லுதற்பொருட்டு ; ( எ - று . ) 

அளவை நூல் சொல் நூல்கற்றே கற்கவேண்டுதலின் , அதற்கு 
அஃது ஆறெனப்பட்டது . அளக்குங்கருவியை அளவு என்றார் , 
ஆகுபெயரான் . அவர் சொல்லை வெல்வதொருசொல் சொல்ல 
லாவது , நியாயத்து வாத செற்ப விதன்டைகளும் சலசாதி 
களும் முதலிய கற்றார்க்கே யாகலின் , அவற்றைப் பிழையாமற் 
\ கற்க என்பதாம் . 

இதனான் , அதன் காரணம் கூறப்பட்டது . 

( கு - ரை . ) சத்தசாத்திரமாகிய இலக்கணத்தைக் 
அதன் கோட்பாடுகளையறிந்து பின்பு பொருள் நூலாகிய தருக்க 


- 


கற்று 


nos 


க 


திருக்குறள் 
நூலையும் கற்று உணர்ந்தால் , அப்படிப்பட்டவனால் வேற்றுவேந் 
தர் சபையிலே சென்று அஞ்சாமல் அவர்கேட்கும் கேள்விகட்கு 
ஏற்றபடி உத்தரஞ்சொல்லலாமென்பதாம் . சொல்லிலக்கணநெறி 
யானே , வியாகரண சாஸ் திரவழியாலே . - அளவை நூலை - பிரதி 
யக்ஷம் முதலிய பலவகைப்பிரமாணங்களைப்பற்றிச் சொல்லுகிற 
தர்க்க சாஸ்திரத்தை . உட்பட்டு - மனமிணங்கி . வேற்றுவேந்தர் 
அவையிடை - அயலாசர்சபையில் . அவர் - அவ்வரசரும் சபையா 
ரும் . சப்த சாஸ்திரமாகிய வியாகரணங்கற்று அதன் கோட்பாடு 
களை யறிந்தபின்பே அர்த்த சாஸ்திரமாகிய தருக்கங் கற்றல் 
தகுதி . அதற்கு - அளவை நூற்கு . அஃது - சொல் நூல் . ஆறு - 
வழி . அளத்தல் - ஆராய்ந்து வரையறுத்து அறிதல் ; அதற்குக் 
கருவியாகிய பிரமாணங்களைப் பற்றிக் கூறுகின்ற சாஸ்திரத்தை 
அளவு என்றது - இருமடியாகுபெயராம் . அளவைகளின் விவர 
மெல்லாம் , அருளுடைமையென்ற அதிகாரத்து இரண்டாங்குறளி 
னுரையிற் கூறப்பட்டன . நியாயம் - தர்க்கசாஸ்திரம் . வாதம் செற் 
பம் வி தண்டை சலம் சாதி என்பன - இவற்றின் உண்மையறி 
வான் வீடடைதல் உளதா மென நியாய நூலிற் கூறிய பதினாறு 
பதார்த்தங்களின்பாற் பட்டன . இவற்றுள் , வாதமாவது -உண்மை 
யுணர்தல் வேட்கையோன் கதை . செற்பமாவது 

- சாதகமிரண் 
டுள்ள தன்கண் வெல்லும் வேட்கையுடையான் கதை . விதண்டை 
யாவது தன்கோட்பாட்டை நிலைபெறுத்தாது பிறரைவெல்லுங் 
கதை . ( கதை - கூறுவார் பலருள்ள தாய்ச் சங்கையுத்தரங்களைப் 
பயக்குந் தொடர்மொழியின் கோவைப்பாடு . ) சலமாவது - ஒரு 
கருத்துப்பற்றிக் கூறிய மொழிக்கு வேறு பொருள் படைத்துக் 
கொண்டு பழித்தல் . சாதியாவது - போலியுத்தரம் ; அது- பொது 
வியல்பு , வேற்றியல்பு , உயர்ச்சி , தாழ்ச்சி , புகழ்ந்துரை , பழித் 
துரை, விகற்பம் , சாத்தியம் , அடைவு , அடையாமை , பிரசங்கம் , 
வேறு திருஷ்டாந்தம் , உற்பத்தியின்மை, ஐயம் , பிரகரணம் , ஏது 
வின்மை , அருத்தாபத்தி , விசேடமின்மை, உபலப்தி , அநுபலப்தி , 
காரணம் , நித்யம் , அநித்யம் , காரியம் இவற்றின் சமமென்க . முத 
லிய என்றதனால் தோல்வித்தானமுங் கொள்ளப்படும் : அஃதா 
வது - வா தம்பேசுவார் தோல்வியுறு தற்கு ஏது ; அது - மேற் 
கோளழிவு , வேறுமேற்கோள் , மேற்கோள் மாறுபாடு , மேற்கோள் 
விடுதல் , வேற்றேது , வேற்றுப்பொருள் , பொருளின்மை , பொரு 
ளுணரப்படாமை , பொருட்போலி , காலம் பொறாமை , குன்றக்கூறல் , 
மிகைபடக்கூறல் , கூறியது கூறல் , பிற்கூற்றினமை , அறியாமை , 
விடைதோன்றாமை , வேறு காரணங்கற்பித்து வாதமொழி தல் , 
தன்கோட்குற்றமகற்றாது பிறன்கோட்குற்றங்கூறல் , பிறன்தோல் 
வியை யுணர்த்தாமை , உடன்படற்பால தல்ல தனை உடன்படுதல் , 
சித்தாந் தப்போலி, ஏ துப்போலி என்பனவாம் . இவை , தருக்க 
சங்கிரக தீபிகையிற் கண்டவை . ஜல்பம் , வி தண்டா, சலம் , ஜாதி 
வடசொற்கள் . முதலிய - முதலானவற்றை . சொல்லலாவது , முத 
லிய கற்றார்க்கே எனக் கூட்டிப்பொருள் கொள்க . அவற்றை - கீழ்க் 
கூறிய வாதம் முதலியவற்றை . பிழையாமல் - தவறாமல் . அதன் 
காரணம் அவையஞ்சாமைக்கு ஏது . 

( நி ) 


எங . ஆம் அதிகாரம் - அவையஞ்சாமை 


கூாத 


எஉசு. வாளொடென் வன்கண்ண ரல்லார்க்கு நூலொடென் 

நுண்ணவை யஞ்சு பவர்க்கு . 
பரி : - வன்கண்ணர் அல்லார்க்கு - வன்கண்மையுடைய 
ரல்லார்க்கு , வாளொடு என் - வாளோடு என்ன இயைபு உண்டு ? 
( அதுபோல ) , நுண்அவை அஞ்சுபவர்க்கு - நுண்ணியாரது 
அவையை அஞ்சுவார்க்கு , நூலொடு என் . நூலோடு என்ன 
இயைபு உண்டு ? ( எ - று . ) 

இருந்தாரது நுண்மை , அவைமேல் ஏற்றப்பட்டது . நூற்கு 
உரியரல்லர் என்பதாம் . 

( கு - ரை . ) போர்முனையில் அஞ்சாத நெஞ்சுபடைத்த வீரர்க்கே 
வாட்படை பயன்படுவதுபோல மதிநுட்பமுடையாரின் சபையிலே 
அஞ்சாது பேசவல்லார்க்கே சாத்திரங்கள் ( பொருள் நூல் ) பயன் 
படுமென்பதாம் . வன்கண்மை - அஞ்சத்தக்கவற்றைக் கண்டவிடத் 
தும் அஞ்சாத நெஞ்சுறுதி : வலிய தன்மை . “ வன்கண் குடிகாத் 
தல் என்றவிடத்து , வன்கண் என்றதற்கு - வினைசெய்தற்கண் 
அசைவின்மை என்று பொருள் கூறியதும் அறிக . வாள்.இங்கே , 
ஆயுதமென்னுமாத்திரமாய் நின்றது . இயைபு - சம்பந்தம் , பொருத் 
தம் , தகுதி . பண்ணியாரது - சூக்ஷ்மபுத்தியை யுடையவர்களது . 
நூல் - சாஸ்திரம் . இருந்தாரது நுண்மை - சபையிலுள்ளாரது 
அறிவின் நுட்பம் . நூற்குஉரியரல்லர் என்பதற்கு , அவையஞ்சு 
பவர் என்ற எழுவாய் வருவிக்க . 
எஉஎ . பகையகத்துப் பேடிகை யொள்வா ளவையகத்து 

அஞ்சுமவன் கற்ற நூல் . 

-பகையகத்த்து பேடி கை ஒள் வாள் - ( எறியப்படும் ) 
பகைநடுவண் ( அதனை அஞ்சும் ) பேடி பிடித்த கூர்வாளை ஒக் 
கும் - அவையகத்து அஞ்சுமவன் கற்ற நூல் - ( சொல்லப்படும் ) 
அவைநடுவண் ( அதனை ) அஞ்சுமவன் கற்ற நூல் ; ( எ - று . ) 

பேடி - பெண்ணியல்புமிக்கு ஆணியல்பு முடையவள் . கள 
மும் வாய்த்துத் தானும் நன்றா யிருந்ததேயாயினும் பிடித்தவள் 
குற்றத்தால் வாள் சிறப்பின்றாயினாற்போல , அவையும் வாய்த் 
துத் தானும் நன்றாயிருந்ததே யாயினும் கற்றவன் குற்றத்தால் 
நூல் சிறப்பின் றாயிற்று . 

( கு - ரை .) போர்க்களமும் வாய்த்துத் தானும் கூராயிருந்ததே 
யானாலும் பிடித்தவளின் குற்றத்தால் வாள் 

சிறப்பில்லாது 
போயினாற்போலப் பேசத்தக்க நுண்ணவையும் நூலறிவும் 
நன்கு இருந்ததேயாகிலும் நூல்கற்றவனுடைய அவையஞ்சு தலா 
கிய குற்றத்தால் நூல் சிறப்பின்றாமென்பதாம் . எய்யப்படும் பகை 
நடுவண் - வாள்வீசிவெட்டப்படு தற்கு உரிய பகைவரது நடுவில் . 
அதனை அஞ்சும் - பகைக்கு அஞ்சுகின்ற . பேடி - ஆண் தன்மை 
குறைந்து பெண் தன்மைமிக்க நபும்சகம் . பெண் தன்மை குறைந்து 

39 


கூசு 


திருக்குறள் 


| 


16 


- 


- 


ஆண் தன்மைமிக்க நபும்சகம் அலி யெனப்படு மென்றும் , பேடு 
என்பது நபும்ஸகம் என்ற வடசொற்போல இவ்விருவகைக்கும் 
பொதுப்பெய ரென்றும் அறிக . ஆண்மைவிட்டு அல்லதவாவுவ 
பெண்பால் ” ஆதலால் , பேடியைப் ` பெண்பாலாற் கூறினார் . 
அவைநடுவண் - சபைநடுவில் . அதனை அஞ்சுமவன் - சபைக்கு 
அஞ்சுபவன் . களம் - இடம் ; என்றது , போர்க்களத்தை. வாய்த்து 
கிடைத்து . தானும் - வாள் தானும் . நன்று - கூரியது . தானும் . 
நூல் தானும் . கை . கையிற்பிடித்த என்றவாறு. உவமவுருபு 
தராமல் உபமான உபமேயங்களுக்கு ஐக்கியத்தை ஆரோபித்துக் 
கூறிய தால் இக்குறள் -- காட்சியணி . 

( எ) 
எஉஅ . பல்லவை கற்றும் பயமிலரே நல்லவையுள் 

நன்கு செலச்சொல்லா தார் . 
பரி : -- நல் அவையுள் - நல்லாரிருந்த அவைக்கண் , நன்கு 
நல்ல சொற்பொருள்களை , செல சொல்லாதார்- ( தம் அச்சத்தான் 
அவர்க்கு ) ஏற்பச் சொல்லமாட்டாதார் , - பல்லவை கற்று உம் 
பலநூல்களைக் கற்றாராயினும் , பயம் இலர் ஏ- (உலகிற்குப் ) பயன் 
படுதலிலர் ; ( எ - று . ) 

அறிவார்முன் சொல்லாமையின் , * கல்வியினுண்மையறிவா 
ரில்லை யென்பதாம் . இனி , பய மிலர் என்பதற்கு - கல்விப்பய 
னுடையரல்லர் என்று உரைப்பாரும் உளர் . 

( கு - ரை .) தமது கல்வியின் அருமையை அறிவார் முன்பு 
சொல்லமாட்டாமையால் இவரிடத்துக் கல்வியுள்ள தென்பதை 
எவரும் அறியாரென்பதாம் : இனி , எவரும் அறியாமைபற்றி ,நன்கு 
கற்றவராயிருந்தும் அவையஞ்சுபவரால் உலகிற்குப் பயனில்லை 
யென்றுமாம் . அறிவார்முன் சொல்லாமையின் - தமது கல்வியின் 
அருமையை அறியவல்லாரது முன்னிலையிற் சொல்லமாட்டாமை 
யால் . கல்வியின் உண்மை - தம்மிடத்துக் கல்வியிருத்தலை ; கல்வி 
யின் நுண்மை யென்று பிரித்துப் பொருள் கொள்ளினுமாம் . பல் 
லவை - பன்மையென்னும் பண்பினடியாகப் பிறந்த பலவின்பால் 
வினையாலணையும் பெயர் : உம் -உயர்வுசிறப்பு . ஏ -தேற்றம் நல்லவை 
பண்புத்தொகை நன்கு - ஆகுபெயர் . 

( அ ) 
கல்லா தவரிற் கடையென்ப கற்றறிந்தும் 

நல்லா ரவையஞ்சு வார் . 
பரி : - கற்று (உம் )- ( நூல்களைக்) கற்றுவைத்தும் , அறிந்துஉம் - 
( அவற்றாற் பயன் ) அறிந்துவைத்தும் , நல்லார் அவை அஞ்சுவார் - 
நல்லாரிருந்த அவையினை அஞ்சி ஆண்டுச் சொல்லாதாரை , கல்லா 
தவரின் கடை என்ப - ( உலகத்தார் ) கல்லா தவரினும் கடைய 
ரென்று சொல்லுவர் : (எ று . ) 


எஉக . 


பி 


ம் : கல்வியுண்மை . 


- 


எங - ஆம் அதிகாரம் - அவையஞ்சாமை 


07 


அக்கல்வியறிவுகளாற் பயன் தாமும் எய்தாது பிறரைஎய்து 
விப்பதும் செய்யாது கல்வித்துன்பமே எய்திநிற்றலின் , கல்லா 
தவரிற்கடை என உலகம் பழிக்கும் என்பதாம் . 

( கு - ரை . ) நன்கு படித்திருந்தும் அவைக்கு அஞ்சுபவர் 
அந்தக் கல்வியறிவுகளாலான பயனைத் தாமும் அடையாது பிற 
ரையும் அடையச்செய்யாது வெகுகாலம் சிரமப்பட்டுக் கற்றதனா 
லாகிற துன்பத்தை மாத்திரம் அடைந்து நிற்பதனால் கற்றறிந்த 
அந்த அவைக் கோழையர் கற்ற துன்பத்தையடையாத கல்லாத 
வரினும் 

கீழாவரென்பதாம் . கற்றுவைத்தும் - கற்றிருந்தும் ; 
அறிந்துவைத்தும் என்பதற்கும் . 

இவ்வாறே . பயன் - அறிவு , 
புகழ் முதலியன . ஆண்டு - அவ்விடத்தில் . கடையர் - கீழ்ப்பட்ட 
வர் ; அதமர் . எய்தாது - அடையாமல் . எய்துவிப்பது - அடை 
விப்பது . கல்வித் துன்பமே எய்திநிற்றலின் - வெகுகாலம் சிரமப் 
பட்டுக் கற்றதனாலாகிய துன்பத்தைமாத்திரமே அடைந்து நின்ற 
தனால் . கல்லாதவர்க்குக் கல்வித் துன்பம் இல்லாது நிற்க , கற்ற 
றிந்த அவைக்கோழையர்க்குக் கல்வித் துன்பமும் உள்ளதனால் , 
அவரினும் இவர் கீழோராவர் ; கல்விப்பயனை யடையாமையில் 
இருவரும் ஒப்பராயினும் , அவர்க்கு இல்லாத துன்பம் இவர்க்கு 
- உளதாதல் , கீழ்மைக்குக்காரணம் . கடை - கடையர்க்குப் பண் 
பாகுபெயர் . என்ப - என்பர் : இதற்கு , உலகத்தார் என்பது - 
தோன்றா எழுவாய் . அவை அஞ்சுவார் - இரண்டாம் வேற்றுமைத் 
தாகை . இனி . என்ப என்பதை , செயப்பாட்டு வினைப்பொருளில் 
வந்த செய்வினை யெனக்கொண்டு , அவையஞ்சுபவர் கல்லாதவ 
ரினுங் கடையரென்று சொல்லப்படுவர் என்று முடித்தல் , நேராம் . 
எங O. உளரெனினு மில்லாரொ டொப்பர் களனஞ்சிக் 

கற்ற செலச்சொல்லா தார் . 
பரி : - களன் அஞ்சி - அவைக்களத்தை அஞ்சி , கற்ற- ( தாம் ) 
கற்றவற்றை , செல் சொல்லாதார் - ( அதற்கு ) ஏற்பச் சொல்ல 
மாட்டாதார் , -உளர் எனின் உம் உயிர்வாழ்கின்றாராயினும் , 
இல்லாரொடு ஒப்பர் - (உலகத்தாரால் எண்ணப்படாமையின் ) 
இறந்தாரோடு ஒப்பர் ; (எ - று . ) 

ஈண்டு களன் என்றது , ஆண்டு இருந்தாரை . 

இவை ஐந்துபாட்டானும் , அவையஞ்சுவாரது இழிபு 
கூறப்பட்டது. 

( கு - ரை . ) அச்சத்தாற் சபையிற் பேசமாட்டாதவர் ஜீவித் 
திருந்தும் பயனில்லை : அவர் , நெட்டுயிர்ப்போடுற்றபிண மென்றும் 
நடைப்பிணமென்றும் பலவாறு 

இகழப்படுவ ரென்பதாம் . 
அவைக்களம் - சபையினிடம் ; 

அங்கு 

உள்ளாரை . 
எண்ணப்படாமையின் - ஒருபொருளாக மதிக்கப்படாமையால் . 
மகானகரம் மறுஞ் சொல் . 

( 50 ) 
அங்கவியலில் அமைச்சியல் முற்றிற்று . 


என்றது , 


களன 


. 


கள் . 


கூ 0 அ 

திருக்குறள் 
எச - ஆம் அதிகாரம் - நாடு . 

இனி , அவ்வரசனாலும் அமைச்சனாலும் கொண்டு 
உய்க்கப்படுவதாய் ஏனை அரண் முதலிய அங்கங்கட்கு இன்றி 
யமையாச் சிறப்பிற்றாய நாடு ஓரதிகாரத்தாற் கூறுகின்றார் . 
அஃதாவது இன்னதென்பதூஉம் அதிகார முறைமையும் இத 
னுள் விளங்கும் .* 

( கு - ரை . ) கொண்டு உய்க்கப்படுவ தாய் - ஆளுமாறு ஏற்றுக் 
கொண்டு நடத்தப்படுவதாய் . ஏனை அரண் முதலிய அங்கங்கள் - 
அரண் , பொருள் , படை , நட்பு என்னும் மற்றை நான்கு அங்கங் 

இன்றி அமையாமை - இல்லாமல் முடியாமை : அவசியம் 
வேண்டுதல் . சிறப்பிற்று - சிறப்பையுடையது . நாடு - நாட்டின் 
தன்மை . 

இவ்வதிகாரம் அடுத்த அதிகாரமாகிய அரண் என்ற இரண் 
டும் , அரணியல் எனப்படும் ; இதனை , திருவள்ளுவமாலையில் 
தொடித்தலை விழுத்தண்டினார் . 1 " அறம்நான்கு அறிபொருள் ஏழ் 
என்று காமத் , திறம் மூன்று எனப் பகுதி செய்து - பெறலரிய , 
நாலும் மொழிந்த பெருநாவலரே நன்குணர்வார் , போலும் ஒழிந்த 
பொருள் " என . இந்நூற் பாலியல திகாரத்தொகையைத் தொகுத் 
துக் கூறியது கொண்டும் , போக்கியார் " அரசியல் - ஐயைந்து 
அமைச்சியல் ஈரைந்து , உருவல் அரண் இரண்டு ஒன்று ஒண்கூழ் - 
இருவியல் , திண்படை நட்புப் பதினேழ் குடிப்பதின் மூன்று , எண் 
பொருளேழாமிவை " எனப் பொருட்பாலியல திகாரத்தொகையை : 
வகுத்துக் கூறியதனாலும் அறிக . அரசியலையைந்து என்ற 
பாட்டின் உரையில் , பிற்காலத்தார் அமைச்சு முதலிய ஐந்தனை 
யும் அங்கவியல் என ஓரியலாக்கியும் வழங்கும் என்பதனால் , 
இது அங்கவியலின்பாற்படு தல் விளங்கும் . 

அங்கவியலில் அமைச்சியல் முற்றுப்பெற்றதும் அரணியலின் 
முதலில் நாட்டை வைத்ததற்குக் காரணம் - நாடு , அமைச்சனாற் 
பாதுகாக்கப்படுதற்கு உரியதாதலும் , அரண்முதலியவற்றுக்கு 
இடமாதலும்பற்றியாம் . 

தொல்காப்பியவுரையில் நாடு அரண் முதலாகக்கூறுவன 
வெல்லாம் திருவள்ளுவப்பயனிற் காண்க என்ற தனாலும் , இந் 
நூலில் இவ்விராசாங்கங்களின் தன்மை நன்கு கூறப்பட்டிருக்கு 
மாறு வெளியாம் . 
எஙக . தள்ளா விளையுளுந் தக்காருந் தாழ்விலாச் 

செல்வருஞ் சேர்வது நாடு . 
இந்தவாக்கியம் , ஒருபிரதியிலுள்ளது . 

அறம் திறம் நான்கு - பாயிரம் - இல்லறம் துறவறம் ஊழ் 
என்று அறத்துப்பாலின் உட்பிரிவு நான்கு : அறிபொருள் திறம் 
ஏழ் - உலகத்து அறியப்பட்ட பொருட்பாலின் உட் பிரிவு - அரசு , 
அமைச்சு, அரண் , கூழ் , படை , நட்பு , ஒழிபு என , ஏழாம் என்க . 


கூகை 


லோடும் இயைபாமையின் 
, விளையுள் 

ஆம் அதிகாரம் - நாடு 
பரி : - தள்ளா விளையுள் உம் - குன்றாத விளையுளைச் செய் 
வோரும் , தக்கார்உம் - அறவோரும் , தாழ்வு இலா செல்வர்உம் - 
கேடில்லாத செல்வமுடையோரும் , சேர்வது - ஒருங்குவாழ்வதே , 
நாடு - நாடாவது ; ( எ - று . ) 

மற்றை உயர்திணைப்பொருள்களோடும் சேர்தல் தொழி 
நின்றது . குன்றாமை - எல்லா உணவுகளும் நிறைய உளவாதல் . 
இதனான் , வாழ்வார்க்கு வறுமையின்மை பெறப்பட்டது . அற 
வோர் - துறந்தோர் , அந்தணர் முதலாயினார் ; " நற்றவஞ் செய் 
வார்க் கிடந் தவஞ்செய்வார்க்கு மஃதிடம் " என்றார் பிறரும் . 
இதனான் , அழிவின்மை பெறப்பட்டது . கேடில்லாமை - வழங் 
கத்தொலையாமை . செல்வர் கலத்தினும் காலினும் அரும் 
பொருள் தரும் வணிகர் : இதனான் , அரசனுக்கும் வாழ்வார்க்கும் 
பொருள் வாய்த்தல் பெறப்பட்டது . 

( கு.- ரை .) ஒழிவற விளைவுசெய்யுங் குடிகளும் , துறவற இல் 
லற வொழுக்கங்களில் தவறாத யோக்கியரும் , பலவகையாலும் 
பொருளீட்டும்வணிகருங் கூடிய வாழ்வதேநாடாகு மென்க . குன் 
றாத - குறையாத . விளையுள் - பயிர்விளைச்சல் . அதனைச் செய்வோர் - 
உழுதுபயிர்செய்பவர் . அறவோர் - தருமமார்க்கத்தில் நடப்பவர் ; 

அறன்வலியுறுத்தல் என்ற இடத்திற்போல , இங்கு அறம் 
என்றது , இல்லறம் துறவறம் என்ற இரண்டையும் உணர்த் 
திற்று . கேடு - குறைதல் . ஒருங்கு - ஒருசேர . வாழ்வது - வாழ்தற்கு 

. மற்றைஉயர்திணைப்பொருள்கள் என்றது - தக்காரை 
யும் , செல்வரையும் . செம்பொருள் கொள்ளுதற்குப் பொருத்த 
மில்லாதவிடத்துமாத்திரமே ஒருசொல்லுக்கு ஆக்கப்பொருள் 
கொள்ளவேண்டும் என்ற இலக்கண முறைமைப்படி , தக்கார் செல் 
வர்என உடன் எண்ணப்பட்ட பொருள்களோடும் , சேர்தல் என்ற 
தொழிலோடும் , பயிர்விளைவையுணர்த்தும் ‘ விளையுள் என்ற 
அஃறிணைப்பெயர் பொருந்தாமையால் , அதற்கு , ஆகுபெயராக , 
விளையுளைச்செய்வோரெனபபொருள் கொண்டனர் . * விளையுள் 
என்னுந் தொழில் - அதனைச்செய்பவர்க்கு ஆதலால் , காரியவாகு 
பெயர் . வாழ்வார்க்கு - நாட்டில் வாழ்பவர்களுக்கு . வறுமை - தரித் 
திரம் . துறந்தோர் - சந்நியாசிகள் . இங்கே , அந்தணர் என்றது , 
இல்லறத்துவே தியரை. முதலாயினார் என்றதனால் , பிறசான் 
றோரையுங் கொள்க ; அறஞ்செய்மாக்கள் புறங்காத்தோம்புநர் , 
நற்றவஞ்செய்வோர் பற்றறமுயல்வோர் என்பது , மணிமேகலை . 
நற்றவஞ்செய்வார்க்கிடம் என்று தொடங்கிய மேற்கோள் , 
சீவகசிந்தாமணி - நாமகளிலம்பகம் அ.ஆஞ் செய்யுளில் உள்ளது : 
அது ( ஏமாங்கதமென்னும் நாடு ) வீடுபெறத் தவஞ்செய்வார்க்கு 
இடம் ; மறுமைகருதி - இல்லறம் நடத்துவார்க்கும் இடம் 
இவ்விடத்துக்கு நச்சினார்க்கினியர் உரைகூறியுள்ளார் ; இதில் , 
நற்றவமெனப்பட்டது- துறவறவொழுக்கமும் , தவமெனப்பட்டது 
இல்லறவொழுக்கமுமாம் . 

சீவகசிந்தாமணி 


. 


. 


என 


பிறர் 


என்றது , 


கூக ) 


திருக்குறள் 


, 


நூலாசிரியராகிய திருத்தக்கதேவரை . அழிவின்மை - குடிவளங் 
குறையாமை . வழங்கத்தொலையாமை செலவு செய்யச்செய்யக் 
குறைவுபடாமை . கலத்தினும் காலினும் அரும் பொருள் தரும் 
வணிகர் - மரக்கலமேறித் துவீபாந்தரஞ்சென்று அவ்வகையாலும் 
தரைவழியாக வேறு நாடுகளுக்குச் சென்று அவ்வகையாலும் வர்த் 
தகஞ்செய்து அருமையான பொருள்களைக் கொணர்கிற வைசியர் ; 
* உரைசால் சிறப்பி னரசுவிழை திருவிற் , பரதர் மலிந்த பயங்கெழு 
மாநகர் , முழங்குகடல் ஞால முழுவதும் வரினும் , வழங்கத் தவா அ 
வளத்ததாகி , அரும்பொருள் தரூஉம் விருந்திற் றேஎம் , ஒருங்கு 
தொக்கன்ன வுடைப்பெரும் பண்டங் , கலத்தினுங் காலினுந் தரு 
வன ரீட்டக் , குலத்திற் குன்றாக்கொழுங்குடிச் செல்வர் ” என்பது , 
சிலப்பதிகாரத்து மனையறம்படுத்தகாதை . அந்நூலுரையில் 
அரும்பொருளாவன - “ நீரின் வந்த நிமிர்பரிப் புரவியும் , காலின் 
வந்த கருங்கறி மூடையும் ,வடமலைப்பிறந்த மணியும் பொன்னும் , 
குடமலைப் பிறந்த ஆரமுமகிலும் , தென்கடல்முத்தும் குணகடல் 
துகிரும் , கங்கை வாரியுங் காவிரிப் பயனும் , ஈழத்துணவுங் காழகத் 
தாக்கமும் , அரியவும் பெரியவும் ” எனப் பட்டினப்பாலையுட் சொன்ன 
வும் பிறவும் . “ இருவகைப்பிரிவு நிலைபெறத் தோன்றினும் , உரிய 
தாகு மென்மனார் புலவர் என்பதனால் , கலத்தினுங் காலினும் 
என்றார் . கலம் மரக்கலம் . கால் - வட்டை . இதனானே , பின்ன 
ரிருமரபோருங் கலத்தொடுசேறல் பின்னரூழிக்குமரபெனக்கொள்க 
என உரைத்தவை , உணரத்தக்கன . பொருள் வாய்த்தல் - செல் 
வம் மிகுதியாகப் பொருந்துதல் . 

( க ) 
எங 2 . பெரும்பொருளாற் பெட்டக்க தாகி யருங்கேட்டால் 

ஆற்ற விளைவது நாடு . 
பரி : - பெரும் பொருளால் - அளவிறந்த பொருளுடைமை 
யால் , பெள் தக்கது ஆகி - ( பிறதேயத்தாரானும் ) விரும்பத் 
தக்கதாய் , அருங் கேட்டால் - கேடின்மையோடு கூடி , ஆற்ற 
விளைவது - மிகவிளைவதே , நாடு - நாடாவது ; ( எ - று . ) 

அளவிறப்பு - பொருள்களது பன்மை மேலும் , தனித்தனி 
அவற்றின் மிகுதிமேலும் நின்றது . கேடாவது - மிக்கபெயல் , 
பெயலின்மை , எலி , விட்டில் , கிளி, அரசண்மை என்றிவற்றான் 
வருவது : " மிக்க பெயலோடு பெயலின்மை யெலிவிட்டில் கிளி, 
யக்கணரசண்மையோடாறு ; இவற்றை வடநூலார் ஈதிக 
ளென்ப . இவற்றுள் முன்னையவற்றது இன்மை அரசன்றத் 
தானும் , பின்னையது இன்மை அவன் மறத்தானும் வரும் . 
இவ்வின்மைகளான் மிக விளைவதாயிற்று , 

( கு - ரை . ) பெரும்பெயல் முதலிய ஈதி பாதைகள் இல்லாமல் 
மிக்க விளையுளைப்பெற்றும் பெரும் பொருளையுடைமையால் தேயத் 
தாரால் விருப்பப்படுவதுமாவது நாடாகுமென்பதாம் . அளவிறந்த 
பொருளுடைமை வரம்பில்லாத பொருள்களை யுடைத்தாயிருத்தல் . 
பொருள்கள் - பொன் மணி நெல் முதலியன, கேடு . தீங்கு . அளவிறப்பு 


என - ஆம் அதிகாரம் - நாடு 


க.கதி 


-வரம்பில்லாமை . பொருள்களது பன்மைமேலும் தனித் தனி அவற் 
றின் மிகுதிமேலும் நின்றது - பலவகைப்பொருள்களுள் ஒவ்வொன் 
றும் மிக அதிகமாக இருத்தலைக் குறிக்கின்றதென்க. அவற்றின் - 
பொருள்களின் . மிக்க பெயல் - அதிகமழை . பெயலின்மை 
மழையில்லாமை . விட்டில் - ஒருவகைப்பறவை . அரசு அண்மை . 
அரசர் மிக நெருங்குதல் . என்றிவற்றான் வருவது - என்ற இவை 
களால் உண்டாவது . அக்கண் - அவ்விடத்து . ஆறு - ஆறு 
குற்றங்களாம் . அதிவ்ருஷ்டி , அநாவ்ருஷ்டி , மூஷிகம் . பலபம் , 
சுகம் - அத்யாஸங்கரான ராஜாக்கள் என்னும் ஆறும் வட நூல் 
களில் ஈதிபாதை யெனவும் , தோயவ்யஸந மெனவும் படும் ; ஈதி 
உபத்திரவம் . இவை , தமிழில் , நாட்டுக்குற்ற மெனப்படும் . (மிக்க 
மழை முதலிய எட்டை நாட்டுக்குக் கேடென்றலு முண்டு ; " -கிளி 
வளர் பூமரு தணிந்து கேடிலா , வளவயல் " என்ற சிந்தாமணிச் 
செய்யுளில் நச்சினார்க்கினியர் கேடு " விட்டில் கிளி நால்வாய் வேற் 
றரசு தன் அரசு , நட்டம் பெரும்பெயல் கால் எட்டு என உரைத் 
ததனாலும் , விட்டில் தன் அரசு நால்வாய் மிகுமழை மிகுகாற் 
றோடே , நட்டம்வேற்றரச கிள்ளை நாடுறுங்கே டெட்டாமே ” என்ற 
நிகண்டினாலும் காண்க. ) இவற்றுள் - இந்தக்கேடுகளுள் . முன்னை 
யவற்றது இன்மை - முன்னுள்ள மிக்கபெயல் முதலிய ஐந்தும் 
இல்லாமை . அரசன் அறம் - ராஜனது தருமம் ; நீதி தவறாமை . 
பின்னையது இன்மை - பின்னுள்ள தான அரசண்மை இல்லாமை . 
அவன் மறம் - அவனது பராக்கிரமம் . இவ்வின்மைகளான் - நாட் 
டுக்குற்றம் ஆறும் இல்லாமையால் . 

பெட்டக்கது - பெட்கத்தக்கது . பெள் தக்கது எனப் பிரிக்க ; 
பெள் - விரும்புதலுணர்த்தும் வினைப்பகுதி : இதனடியாக , பெட் 
டல் , பெட்பு , பெட்ட , பெட்டு என்பவை முதலாக வினைவடிவங்கள் 
உண்டாகும் . அருங்கேட்டால் என்பதில் , ஆல் உருபு - ஒடு 
உருபின்பொருளில் வந்தது . அருங்கேடு என்பதை , கேடருமை 
என விகு திபிரித்துக் கூட்டிக்கொண்டார் ; இதில் , அருமை - 
இன்மைமேல் நின்றது . ஆற்ற - ஆற்று என்னும் வினைப்பகுதி 
யடியாப் பிறந்த செயவெனெச்சம் . விளைவது - விளையும் இடமாகு 
வது ; வினைமுற்றுப்பெயர் ( வினையாலணையுமபெயர் ) இடப்பொருள் 
படுதற்கு விளைவது நாடு என்பதை உதாரணங்காட்டினர் , இலக் 
கணக்கொத்துடையார் . இன்னும் அந்நூலில் விளைவதுநாடு - 
இது வருமொழியை நோக்காமலே தனக்கு உரிய ஒருமைப் பாலை 
விட்டுப் பன்மைப்பாலையே விளக்குதலால் , அஃறிணைச்சாதி 
யொருமையாயிற்று என்றதும் உணர்க . 

( உ .) 
எங ங . பொறையொருங்கு மேல்வருங்காற் றாங்கி யிறைவற்கு 

இறையொருங்கு நேர்வது நாடு . 
பரி : - பொறை - ( பிறநாடுகள் ) பொறுத்த பாரமெல்லாம் , 
ஒருங்கு - ஒருங்கே , மேல் வரும் கால் - தன்கண் வருங்கால், 
தாங்கி - ( அவற்றைத் ) தாங்கி , -- ( அதன்மேல்) , இறைவற்கு- தன் 

அத்யாஸந்தர் - மிகவும் நெருங்கினவர் 


திருக்குறள் 


அரசனுக்கு , இறை ஒருங்கு இறைப்பொருள் முழுதையும் , 
நேர்வது -உடம்பட்டுக் கொடுப்பதே , -- நாடு - நாடாவது ; ( எ - று .) 

பாரங்கள் - மக்கள் தொகுதியும் , ஆன் எருமை முதலிய 
விலங்குத் தொகுதியும் தாங்குதல் - அவை தத்தம் தேயத்துப் 
பகை வந்து இறுத்ததாக , அரசு கோல்கோடியதாக , உணவின்மை 
யானாகத் தன்கண் வந்தால் அவ்வத்தேயங்களைப்போல இனி 
திருப்பச் செய்தல் . அச்செயலால் இறையைக் குறைப்படுத்தாது 
தானே கொடுப்ப தென்பார் , இறையொருங்கு நேர்வது 
என்றார் . 

( கு - ரை . ) அயல் நாடுகள் பலவற்றினின்று பலகாரணங். 
களால் எத்தனை பிராணிசமூகம் வந்து சேர்ந்தபொழுதிலும் அவை 
யாவும் தம் தம் நாட்டில் இனிது இருத்தல்போலத் தங்கும்படி 
அவற்றிற்கு வேண்டும் இடப்பரப்பையும் பொருள்வளத்தையும் 
மிகுதியாகவுடைய தாய் , பொருள்வளமுடைமையால் தன் 

தன் அர்ச 
னுக்கு இறைசெலுத்துவதிற் சிறிதும் வெறுப்பின்றி , மிக்கமகிழ்ச்சி 
யோடு தானே இறைப்பொருளைக் கொண்டுசெலுத்துந் தன்மை 
யதே நாடாகு மென்க . 

பொறுத்த - தரித்த . தன்கண் வருங்கால் - தன்னிடத்து 
வரும்பொழுது . தாங்கி - இடமாகி , காத்து . அதன்மேல் - அத் 
தன்மையோடும் . 

இறைப்பொருள் - வரிப்பணம் . உடம்பட்டுக் 
கொடுப்பது ஒப்புக்கொண்டு ( தடையின்றிக் ) கொடுக்கும்படியான 
வளமுள்ளது . மக்கள் தொகுதி - மனிதர்கூட்டம் . ஆன் - பசு ,, 
விலங்குக்தொகுதி - மிருகசமூகம் . தத்தம் தேயத்துப் பகை வந்து 
இறுத்ததாக - தங்கள் தங்கள் தேசங்களிற் பகைவர்கள் வந்து 
தங்கி நெருக்கிய தனாவாவது . அரசுகோல்கோடியதாக - அரசன் 
செங்கோன்மை தவறிக் கொடுங்கோன்மை செலுத்திய தனாலாவது . 
உணவின்மையானாக - உண்ணப்படும் பொருள்களில்லாமல் வறு 
மையடைந்ததனா லாவது . இறையை - குடியிறைப் பொருளை . 

பொறை - பொறுக்கப்பட்டது , இறை - இறுக்கப்படுவது ; 
பொறு , இறு - பகுதிகள் : ஐ - செயப்படுபொருள் விகுதி ; இறுத் 
தல்-செலுத்தல் . ஒருங்கு - இடைச்சொல் . நாட்டிலுள்ளார்வினையை 
நாட்டின்மே லேற்றி , இறையொருங்குநேர்வது நாடு என்றார் . 
இறைவற்கு இறையொருங்கு நேர்வது என்றவிடத்து , இறைக்குரி 
யவனுக்கு இறைமுழுவதையுங் கொடுப்பதென்ற பொருள் தொனிக் 
கும் . கால் - காலமென்ப தன் விகாரம் . 

( ஈ) 
எ ... உறுபசியு மோவாப் பிணியுஞ் செறுபகையும் 

சேரா தியல்வது நாடு . 
பரி : - உறு பசிஉம் - மிக்க பசியும் , ஓவா பிணிஉம் - நீங்காத 
நோயும் , செறு பகைஉம்-( புறத்து நின்று வந்து ) அழிவு செய்யும் 
பகையும் , சேராது - இன்றி , இயல்வது - இனிது நடப்பதே, நாடு 
நாடாவது ; ( எ - று . ) 


கூகஈட 


எச - ஆம் அதிகாரம் - நாடு 
உறுபசி , உழவருடைமையானும் ஆற்றவிளைதலானுஞ் 
சேராதாயிற்று. ஓவாப்பிணி , தீக்காற்றும் மிக்க குளிர்வெப்பங் 
களும் நுகரப்படுமவற்றது தீமையும் இன்மையின். சேராதா 
யிற்று . செறுபகை , அரசனாற்றலும் நிலைப்படையும் அடவியும் 
அரணும் உடைமையின் சேராதாயிற்று . 


ரை .) மிக்கபசி நீங்காதபிணி அழிவு செய்யும் பகை என்ற 
இவைகளின்றி இனிது நடப்பதே நாடு என்பதாம் . புறத்து நின்று - 
உழுதுபயிர்செய்பவர்களை உடைத்தாயிருத்தல் . மிக்க குளிர் 
வெப்பங்கள் மிகு தியான குளிர்ச்சியும் , மிகுதியான சூடும் . 
நுகரப்படுமவற்றது உண்ணப்படும்பொருள்களினது . அரசன் 
ஆற்றல் - அரசனது அறிவு ஆண்மை பெருமை என்னும் மூன்று 
வகைவலிமைகள் . நிலைப் படை - எப்பொழுதும் மாறுபடாமல் 
நிலைத்திருக்குஞ் சேனை . அடவி - காடு ; என்றது , செறிந்த வனத் 
தினாற் சூழப்பட்டிருத்தலாகிய கர்ட்டரணை . அடவி . என முன் 
னர்க்கூறியதனால் , பின்னர் அரண் என்றது - காட்டரண் நீங்க 
லான நீரரண் , நிலவரண் , மலையரண் என்றவற்றை. 

( - ) 
எஙடு . பல்குழுவும் பாழ்செய்யு முட்பகையும் வேந்தலைக்குங் 

கொல்குறும்பு மில்லது நாடு . 
பரி : - பல் குழுஉம்-( சங்கேதவயத்தான் மாறுபட்டுக்கூடும் ) 
பல கூட்டமும் , பாழ் செய்யும் உள் பகை உம் - ( உடன் உறையா 
நின்றே ) பாழாகச் செய்யும் உட்பகையும் , வேந்து அலைக்கும் 
கொல் குறும்புஉம் - ( அளவு வந்தால் ) வேந்தனை அலைக்குங் 
கொல்வினைக் குறும்பரும் , இல்லது - இல்லாததே , நாடு - 
நாடாவது ; (எ - று . ) 

சங்கேதம் - சாதிபற்றியும் கடவுள் பற்றியும் பலர்க்கு உள 
தாம் ஒருமை . உட்பகை - ஆறலைப்பார் , கள்வர் , குறளை கூறு 
வார் முதலிய மக்களும் : பன்றி , புலி , கரடி முதலிய விலங்கு 
களும் . உட்பகை , குறும்பு என்பன - ஆகுபெயர் . 

இம்மூன்றும்அரசனானும் வாழ்வாரானுங்கடியப்பட்டுநடப் 
பதே நாடு என்பதாம் . 


உட் 


( கு - ரை . ) ஒன்றோடொன்று மாறுபட்ட பலகூட்டமும் , உட 
னிருந்தே உபத்திரவஞ்செய்யும் உட்பகையும் , சமயம் வாய்த்தால் 
வேந்தனையே கொல்லும் குறும்பும் இல்லாததே நாடாவது என்ப 
தாம் . வயத்தான் - வசத்தால் . உடன் உறையாநின்றே - கூடவசித் 
துக்கொண்டிருந்தே . பாழாகச்செய்யும்- அழியச்செய்கின்ற. 
பகையை , வடநூலார் அந்தம்சித்ரம் என்பர் . அளவு வந்தால் - 
சமயம் நேர்ந்தால் . அலைக்கும் - வருத்துகின்ற . கொல்வினைக் குறும் 
பர்-கொலைத்தொழிலையுடைய சிற்றரசர் .குறும்பர் -குறுநிலமன்னர் ; 
வேடர்களும் , துர்ச்சனருமாம் . சங்கே தம் - கட்டுப்பாடு . கடவுள் பற்றி , 

40 


15. AY 


திருக்குறள் 


| 


தம் தம்வழிபடுகடவுளே சிறந்ததென்றும் , மற்றைய தெய்வங்கள் 
சிறந்தனவல்லவென்றுந் தாபிக்கின்ற நிமித்தமாக ; மதம்பற்றி 
யென் றபடி . உளதாம் ஒருமை - உண்டாகும் ஒற்றுமை . ஆறு 
அலைப்பார் - ( பிரயாணிகளை ) வழியில் உபத்திரவித்துப் பொருள் 
கவர்பவர் . கள்வர் .. திருடர் ; பிறருடைமையாயிருப்பதொரு 
பொருளை அவரை வஞ்சித்துக் கொள்பவர் . குறளை கூறுவார் - 
கோள் சொல்வர். முதலிய என்ற தனால் , இச்சகம் பேசிப் பொருள் 
பறிப்பார் , முன்னொன்றுகூறிப் பின்னொன்று கூறுவார் , பொய்ச் 
சாக்ஷிகூறுவார் , மித்திரபே தஞ்செய்வார் முதலியவர்களைக்கொள்க . 
மக்கள் - மனிதர் . விலங்கு - மிருகம் . பகை 

என்பது 

பகைமை 
யுடைய பிராணிகளையும் , குறும்பு என்பது - குறும்பரையுங் குறித் 
தலால் பண்பாகுபெயராம் ;பகை பகைமை . குறும்பு - குறுநில 
ஆட்சி- சிறுமைக்குணமுமாம் . கடியப்பட்டு நடப்பது - ஒழிக்கப் 
பட்டுப் பொருந்துவது . சங்கேத வயத்தான் மாறுபட்டுக் கூடும் 
பல கூட்டங்கள் . - சனங்களுக்குள் உள்ள பொதுவொற்றுமையைக் 
கெடுத்து மாறுபாட்டை விளைவித்து ஒரோவழி அரசனோடு 
எதிர்த்தற்குங் காரணமாகு மாதலால் , அவை ஒழிக்கத்தக்கன் 
வென்க. 

உட்பகை - உள்ளே நின்றபகை என ஏழாம் வேற்றுமையுருபும் 
பயனும் உடன் தொக்க தொகை . வேந்து - அரசத்தன்மை : அரச 
னுக்குப் பண்பாகுபெயர் ; இதனை , பரிமேலழகர் உயர் திணைப் 
பொருட்கண் வந்த அஃறிணைச்சொல் ; என்பர் ; அரசு , அமைச்சு , 
தூது , ஒற்று , பாகு என்பனவும் இவ்வாறே . அலைக்கும் - பிற 
வினைப்பெயரெச்சம் : கொல் குறும்பு - வினைத்தொகை . 

இவ்வ திகாரத்தின் முதல் ஐந்து திருக்குறள்களாற் கூறப் 
பெற்ற நாட்டின் இலக்கணம் :-( 1 ) தக்காரும் 

தாழ்விலாச் 
செல்வரும் - தள்ளா 

விளையுளும் சேர்ந்திருக்கப் பெறுவது : 
( 2 ) அளவிறந்த பொருள்களை யுடைமையால் பிறதேயத்தவ 
ராலும் விரும்பப்பட்டு ஈதிபாதையின்மையால் 

மிக விளைவது . 
( 3) பிறநாட்டு மக்கட்டொகுதி முதலியன ஒருங்கு தன்மீது 
வரினும் அவற்றைத் தாங்கி , அதற்குமேல் தன்னரசனுக்குச் 
சிறைப்பொருளை முழுதும் உடம்பட்டுக் கொடுக்கவல்லது . 
( 4 ) உறுபசி ஓவாப்பிணி செறுபகை என்ற இவை சேராது இயல் 
வது . ( 5 ) பல்குழுவும் பாழ்செய்யும் வேந் தலைக்கும் குறும்பும் 
இல்லது . இங்ஙன் நாட்டினிலக்கண த்தை ஐந்து குறள்களாற் 
பொதுவாகக் கூறி , அவற்றுள் தலையாய நாட்டின் இலக்கணம் 
ஆறாவது குறளாற் கூறப்படுகிறது . 

கேடறியாக் கெட்ட விடத்தும் வளங்குன்றா 

நாடென்ப நாட்டிற் றலை . 
பரி : - கேடு அறியா - (பகைவராற் ) கெடுதலறியாததாய் , 
கெட்ட இடத்துஉம் வளம் குன்றா - (அரிதின் ) கெட்டதாயினும் 
அப்பொழுதும் தன் வளங்குன்றாத , நாடு - நாட்டினை , நாட்டின் 
தலை என்ப - எல்லாநாட்டினும் தலையென்று சொல்லுவர் , 
( நூலோர் ) ; ( எ - று . ) . 


( ந ) 


. 


எஙக . 


கூக 


எச - ஆம் அதிகாரம் - நாடு 
அறியாத, குன்றாத என்னும் பெயரெச்சங்களின் இறுதி 
நிலைகள் விகாரத்தால் தொக்கன. கேடு அறியாமை , அரசனாற்ற 
லானும் கடவுட்பூசை அறங்கள் என்றிவற்றது செயலானும் 
வரும் . வளம் - ஆகரங்களிற் படுவனவும் , வயலினும் தண்டலையி 
னும் விளைவனவுமாம் . குன்றாமை - அவை செய்ய வேண்டாமல் 
இயல்பாகவே உளவாயும் முன் ஈட்டப்பட்டும் குறைவறுதல் . 

இவை யாறுபாட்டானும் , நாட்டது இலக்கணம் கூறப் 
பட்டது , 

( கு - ரை .) அரசனாற்றலும் கடவுட்பூசையும் அறங்களும் 
என்ற இவற்றைப் பெற்றிருத்தலால் பகைவராற் கேடுபெறாத தாய் , 
அரிதாக ஒருபொழுது அழிவு அடைந்ததாயினும் அப்பொழுதும் 
வளம் குறையாதநாடே நாடுகளெல்லாவற்றினும் தலையான நாடு 
என்பதாம் . கெடுதல் அறியா ததாய் - எப்பொழுதும் அழிவடை 
யாததாய் என்றபடி , அரிதின் கெட்டதாயினும் - அருமையாக 
[ ஒருபொழுது ) அழிவடைந்ததானாலும் . வளம் குன்றாத - வளப் 
பங்குறையாத . தலை - மேலானது , உத்தமம் . நூலோர் - சாஸ்திர 
மறிந்தவர் ; இங்கு , நூல் என்றது . பொருள் நூலை .. இறுதிநிலை - 
விகுதி ; பகுபதங்களின் ஈற்றில் 

ஈற்றில் நிற்பது : தகரவெழுத்துப்பேற் 
றோடு கூடிய அகரவிகுதி செய்யுள்விகாரத்தால் தொக்க தென்க 
அறியா , குன்றா - ஈறுகெட்ட எதிர்மறைப்பெயரெச்சங்கள் : இவ்வி 
ரண்டும் அடுக்கி நாடு என்னும் பெயர் கொண்டன : ( நன் - பொது - 
ச. ) மூவா முதலா வுலகம் " என்பதிற்போல . கடவுட்பூசை - தெய் 
வங்களைப் பூசித்தல் . இவற்றது செயல் - இவற்றைச் செய்தல் 
என்றபடி , ஆகரங்களிற் படுவன - சுரங்கம் முதலிய அவ்வவை 
உண்டாதற்கு உரிய இடங்களில் உண்டாகின்ற பொன் மணி 
முத்து பவழம் முதலியன ; ஆகரம் - தோன்றுதற்கு உரிய இடம் . 
வயல் - கழனி. தண்டலை - சோலை . வயலினும் தண்டலையினும் 

தானியங்கள் காய்கனிகள் முதலியன . கதிர்படுவயலி 
னுள்ள கடிகமழ்பொழிலினுள்ள , முதிர்பல மரத்தினுள்ள முதிரை 
கள் புறவினுள்ள , பதிபடு கொடியினுள்ள படிவளர்குழியினுள்ள , 
மதுவனமலரிற் கொள்ளும் வண்டென மள்ளர் கொள்வார் என்ற 
கம்பராமாயணச்செய்யுள் , இங்கு அறியத்தக்கது . அவை - அவ் 
வளங்கள் , செய்யவேண்டாமல் - புதிதாகச் சம்பாதிக்கவேண்டாத 
படி : முன் ஈட்டப்பட்டும் - முன்னே கொணர்ந்து சேர்க்கப்பட்டும் . 
குறைவறுதல் - குறைவில்லாமலிருத்தல் . நாட்டது இலக்கணம் - 
நாட்டினது லக்ஷணம் . 

‘ கெட்டவிடத்து என்பதை , கெட்டால் எனப் பொருள்படும் 
எதிர்கால வினையெச்சமென்னலாம் ; உம் - இழிவுசிறப்பு . என்ப - 
பலர்பால் வினைமுற்று ; - பலர்பால் 

பலர்பால் விகுதி : ( நன் வினை 
அ . ) இவ்விகுதியே இங்கு எதிர்காலங் காட்டிற்று ; (நன் - பத - 
கஅ. ) நாட்டின் - ஐந்தாம் வேற்றுமை விரி யென்றாவது, ஏழாம் 
வேற்றுமை விரி யென்றாவது கொள்க. தலை - தலைமையானது , 
தலைபோன்றது , முதன்மை பெற்றது ; ஆகுபெயர் . என்ப . என் 


விளைவன 


- 


கூகசு 


திருக்குறள் 


எகஎ . 


னும் முற்றுச்சொல் , தொக்குகின்ற நூலோர் என்னும் பெய 
ரோடு முடியும் . 

இருபுனலும் வாய்ந்த மலையும் வருபுனலும் 

வல்லரணு நாட்டிற் குறுப்பு. 
பரி : -இரு புனல்உம் - கீழ்நீர் மேல்நீர் எனப்பட்டதன் 
கண்நீரும் , வாய்ந்த மலைஉம் - வாய்ப்புடைத்தாய மலையும் , வரு 
புனல்உம் - ( அதனனின்றும் ) வருவதாய நீரும், வல் அரண்உம் 
அழியாத நகரியும் , நாட்டிற்கு உறுப்பு நாட்டிற்கு அவயவமாம் . 

ஈண்டு புனல் என்றது , துரவுகேணிகளும் ஏரிகளும் ஆறு 
களுமாகிய ஆதாரங்களை ; அவயவமாதற்குரியன அவையேயாக 
லின் . அவற்றான் , வானம் வறப்பினும் வளனுடைமை பெறப் 
பட்டது . 

இடையதன்றி ஒருபுடையதாதலும் , தன்வளந் 
தருதலும், மாரிக்கண் உண்டநீர் கோடைக்கண் உமிழ்தலும் 
உடைமைபற்றி , * வாய்ந்த மலை என்றார் . அரண் - ஆகுபெயர் . 

இதனான் , அதன் அவயவம் கூறப்பட்டது . 

( கு - ரை . ) இருவகைப் புனல் , வாய்ப்பானமலை , அதனின்று 
வரும் நீர் , அழியாத கோட்டை இவை நாட்டிற்கு அங்கமாமென்ப 
தாம் . கீழ்நீர் - கிணறு குளங்கள் . மேல் நீர் - ஏரி ஆறுகள் . தன் 
கண் நீர் - தன்னிடத்து நீர் . வாய்ப்பு உடைத்தாய - ஏற்றவிடத் 
தில் அமைந்திருத்தலை யுடைய . நகரி - இங்கே , கோட்டை ; நகரமு 
மாம் . கேணி - குளம் . ஆதாரங்கள் - ஜலாதாரங்கள் : நீர்நிலை 
கள் . அவயவமாதற்கு - நாட்டிற்கு உறுப்பாவதற்கு . அவையே - 
துரவு கேணி முதலியவைகளே . அவற்றான் - துரவுமுதலிய நீர் 
நிலைகள் அமைந்திருத்தலால் . வானம் 

வறப்பினும் 

வள்ன் 
மேகம் மழைபெய்யாது வறந்தாலும் தன்வளங் 
குறையாதிருத்தல் . இடையது அன்றி ஒருபுடையது ஆதல் - நாட் 
உன் நடுவிலுள்ள தாகாமல் ஒரு பக்கத்திலுள்ள தாதல் ; இங்ஙனம் 
ஒருபுறத்து விலகியிருத்தலே மலைக்கு நல்ல வாய்ப்பாதல் பற்றி , 
அதற்கு விலங்கல் என ஒருபெயர் வழங்குதலுங் காண்க . தன் 
வளம் என்றது, மலைவளத்தை ; அவ்வளம் - அகில் , மிளகு , 
கோட்டம் , தக்கோலம் , குங்குமம் , சந்தனம் , பொன் முதலியன . 
மாரிக்கண் உண்ட நீர் கோடைக்கண் உமிழ்தல் - மழைக்காலத் 
தில் உட்கொண்ட நீரை வெயிற்காலத்தில் வெளிப்படுத்தல் . 
* அரண் என்னும் பாதுகாப்பின் பெயர் அதனையுடைய கோட் 
டையைக் குறித்தலால் , ஆகுபெயராம் . அதன் - நாட்டின் . 

இரு புனல் - இரண்டுவகை நீர் ; பண்புத்தொகை . ( மிக்கபுன 
லென்னும் பொருளில் இரும்புனல் 

வரும் ; இருமை 
பெருமை . ! வருபுனல் - வினைத்தொகை . மலை - மலையப்படுவ 
தெனக் காரணம்பற்றிய பெய ரென்னலாம் ; மலை - கண்டவர் 
அஞ்சுதல் : செயப்படுபொருள்விகுதிபுணர்ந்து கெட்டதென்க . (எ ) 


உடைமை - 


என 


எற . 


ஆம் அதிகாரம் - நாடு 


கா 


எஙஅ . பிணியின்மை செல்வம் விளைவின்ப மேமம் 

அணியென்ப நாட்டிற்கிவ் வைந்து . 
பரி : - பிணி இன்மை - நோயின்மையும் , செல்வம் விளைவு 
இன்பம் ஏமம் - செல்வம் விளைதல் இன்பம் காவல் என்றிவை 
யுடைமையும் ஆகிய , இ ஐந்து - இவ்வைந்தினையும் , நாட்டிற்கு 
அணி என்ப - நாட்டிற்கு அழகு என்று சொல்லுவர் , (நூலோர் ) . 

பிணியின்மை , நிலநலத்தான் வருவது . செல்வம் - மேற் 
சொல்லியன . இன்பம் - விழவும் வேள்வியும் சான்றோரும் உடை 
மையானும் , நுகர்வன உடைமையானும் , நிலநீர்களது நன்மை 
யானும் , வாழ்வார்க்கு உள்நிகழ்வது . காவல் எனவே , அரசன் 
காவலும் வாழ்வோர் காவலும் அரண்காவலும் அடங்கின . 
பிறதேயங்களினுள்ளாரும் விழைந்து பின் அவையுள்ளாமைக்கு 
ஏதுவாய அதன் அழகு இதனாற் கூறப்பட்டது . 

( கு - ரை . ) பிணியின்மை செல்வம் விளைவு இன்பம் காவல் 
என்ற இந்த ஐந்தும் ஒரு நாட்டிலிருப்பின் பிறதேயங்களினுள் 
ளாரும் அந்நாட்டை விரும்பிப் பின் தம் தேயத்தை நினையாமைக்கு 
ஏ துவாகி ஓர் நாட்டின் அணியாகுமென்பதாம் . விளைதல் - நெல் 
முதலிய விளைவு . * செல்வம் விளையுள் பல்வளஞ் செங்கோல் , 
கொல்குறும்பின்மை கொடும்பிணியின்மை யென்று இவ்வகை 
யாறு நன்னாட்டமைதி என்று பிங்கலந்தையிற் கூறப்பட்ட 
அறுவகை நாட்டமை திகள் இங்கு அறியத்தக்கன . நிலநலம் - 
அந்தந்தப் பூமியின் நன்மை . மேல் - முன் , மேற்சொல்லியன 
என்றவை , இவ்வதிகாரத்தின் ஆறாஞ்செய்யுளிற் சொல்லப்பட்ட 
வளம் என்ற தன் பொருளாகிய ஆகரங்களிற்படுவன முதலியன . 
இனி , செல்வம் - கலத்தினும் காலினும் வணிகர் தரும் அரும் 
பொருளுமாம் ; இவ்வதிகாரத்தின் முதற்குறளைக் காண்க . விழவு 
திருவிழா : தெய்வங்களுக்குச் செய்யும் உற்சவங்கள் . வேள்வி . 
கலியாணம் , யாகம் . சான்றோர் - பலநற்குணங்களாலும் நிறைந்த 
பெரியோர் . நுகர்வன உடைமை - ஐம்பொறிகளாலும் அனுபவிக் 
கப்படும் பொருள்களை யுடைத்தாயிருத்தல் . உள் நிகழ்வது - 
மனத்தில் உண்டாவது . அரண் காவல் - அரணினாலுண்டாகும் 
பாதுகாப்பு . 

விழைந்து - இந்நாட்டை விரும்பி . 
வந்த பின்பு . அவை 

உள்ளாமை - தம் தம் தேயங்களை 
லுஞ்செய்யாமை . அதன் - நாட்டின் . அழகைத் தருவதை அழகு 
என்றது , காரியவாகுபெயர் . இனி , அணி - ஆபரண 

ஆபரண மென் 
மாம் . அழகு தருதல் பற்றிய உவமை . 

(அ) 
எஙக . நாடென்ப நாடா வளத்தன நாடல்ல 

நாட வளந்தரு நாடு . 
பரி : - நாடா வளத்தன - ( தங்கண் வாழ்வார் ) தேடி வருந் 
தாமல் ( அவர்பால் ) தானேயடையுஞ் செல்வத்தை யுடைய 
வற்றை , நாடு என்ப - ( நூலோர் ) நாடென்று சொல்லுவர் ; 


- 


பின் - இங்கு 

நினைத்த 


ஙக . 


திருக்குறள் 


நின்றது . 


என்று 


( ஆதலால் ) , நாட வளம் தரும் நாடு - தேடிவருந்தச் செல்வ 
மடைவிக்கும் நாடுகள் , நாடு அல்ல - நாடாகா ; (எ - று. ) 

நாடுதல் , இருவழியும் - வருத்தத்தின்மேல் 
" பொருள் செய்வார்க்கு மஃதிடம் " என்றார் பிறரும் . நூலோர் . 
விதிபற்றி , எதிர்மறைமுகத்தாற் குற்றங் கூறியவாறு . இவ்வா 
றன்றி , என்ப் என்பதனைப் பின்னுங் கூட்டி இருபொருள்பட 
உரைப்பின் , அநுவாதமாம் . 

( கு - ரை .) குடிகள் தேடிவருத்தமடையா தபடி அவர்கட்கு 
எல்லாவளங்களையும் எளிதிற்கொடுப்பவையே நாடுகளாம் என்ப 
தாம் . தங்கண்- தம்மிடத்து . அவர்பால்- தங்கண் வாழ்வாரிடத்து . 
நாடு தல் - தேடுதல் . இருவழியும் - ‘நாடா வளத்தன , ‘ நாட வளர் 
தரும் என்னும் இரண்டிடத்தும் . தேடு தலாகிய காரணத்தைக் 
குறிக்குஞ்சொல்லால் - வருந்துதலாகிய காரியத்தைக் குறித்தது , 
காரியத்தைக் காரணமாகக் கூறிய உபசாரவழக்கு . “ பொருள் செய் 
வார்க்கு , மஃதிடம் ” என்ற மேற்கோள் இவ்வதிகாரத்து முதற்குற 
ளின் குறிப்பிற் காட்டப்பட்ட நற்றவஞ் செய்வார்க்கிடம் " என்ற 
சீவகசிந்தாமணிச்செய்யுளி லுள்ளது : பொருளைத்தேடுவார்க்கும் 
அந்நாடு இட மென்பது , இதன்பொருள் ; இம்மேற்கோள் இங்கு 
எடுத்துக்காட்டியது : நாடு பொருள்தேடுபவர்க்கு இடமாம் என்ப 
தைக் காட்டு தற்கு . நூலோர் விதிபற்றி - சாஸ்திரமுணர்ந்தோர் 
இத்தன்மையுள்ளதே நாடு 

விதித்திருத்தல்பற்றி . 
எதிர்மறை முகத்தால் - பெறப்படுங்கருத்தை நாடவளந்தருநாடு 
நாடல்ல என் எதிர்மறைமுகமாகக் கூறுதலால் . இனி , நூலோர் 
விதிபற்றி - நூலோரின் முறைமையையொட்டி எனப் பொரு 
ளுரைத்து , ஒருபொருளை வற்புறுத்துதலின் பொருட்டு உடன்பாட் 
டாற்கூறிய தனை எதிர்மறைமுகத்தாற் கூறுவதும் 

நூலோர் 
முறைமையெனினுமாம் . பின்னும் கூட்டு தல் - நாடவளந்தருநாடு 
நாடல்ல என்ப எனப் பின்னுள்ளவாக்கியத்தோடுஞ் சேர்த்தல் . 
இருபொருள்பட உரைப்பின் என்றது , இரண்டு விஷயங்கள் 
தனித்தனிதோன்ற இரண்டு முடிபாக்கி உரைகூறினால் என்றபடி . 
முதலிற்கூறிய உரைப்படி , நாடவளந்தருநாடு நாடல்ல என்ற 
பிர தானவாக்கியத்தால் நாட்டின் குற்ற மொன்றே கூறப்பட்டதாக , 
நாடாவளத்தன நாடென்ப என்றது , அக்கொள்கையைச்சாதித் 
தற்கு மேற்கோளெடுத்துக்காட்டிய ஏ துவாக்கியமாய் அப்பிரதான 
மாதலும் ; இரண்டாவது கூறிய உரைப்படி நாடாவளத்தன 
நாடென்ப என்ற முதலிய வாக்கியம் நாட்டின் குணத்தையும் , 
நாடவளந்தருநாடு நாடல்ல என்ப என்ற இரண்டாம் வாக்கி 
யம் நாட்டின் குற்றத்தையுங் கூறி இரண்டும் பிர்தானவாக்கிய 
மா தலுமாகிய வேறுபாட்டை நுட்பமாக நோக்குக : ஓரிடத்து ஒரு 
விஷயமே விதிக்கப்படவேண்டுமென்றும் , இரண்டு விதி ஓரிடத்து 
இருப்பின் வாக்கிய பேதமென்னுங் குற்றமாமென்றும் கூறுகிற 
நூன் முறைமையையொட்டி இரண்டு விதி கொள்ளற்பாலவல்ல 
என்று , இருபொருள் படவுரைப்பின் அநுவர் தமாமென்றார் . அது 
வாதமாவது - யாதானும் ஓர் நிமித்தத்தால் ஒன்றனை முற்கூறி 


- 


எங் - ஆம் அதிகாரம் - அரண் 


கூகக 


வேறொருநிமித்தத்தால் அதனையே பின்னுங்கூறுதல் என்பது , 
இலக்கணக்கொத்துரை ; தமிழில் , வழிமொழி தலெனப்படும் . 
* ஒருபொருளை முன்னரெடுத்துக் கூறுவது , புரோவா தம் ; அதனை 
ஒருநிமித்தத்தாற் பின்னரும் எடுத்துக் கூறுவது அநுவாதம் 
என்பது , பிரயோகவிவேகவுரை . 
எச 0 . ஆங்கமை வெய்தியக் கண்ணும் பயமின்றே 

வேந்தமை வில்லாத நாடு . 
பரி : - வேந்து - வேந்தனோடு , அமைவு இல்லாத - மேவுத 
லில்லாத , நாடு- , ஆங்கு அமைவு எய்தியக்கண் உம் - 

- மேற் 
சொல்லிய குணங்களெல்லா வற்றானும் நிறைந்திருந்ததாயினும் , 
பயம் இன்று - ( அவற்றாற் ) பயனுடைத் தன்று ; ( எ - று . ) 

வேந்தமைவு எனவே , குடிகள் அவன்மாட்டு அன்புடைய 
ராதலும் , அவன் தான் இவர்மாட்டு அருளுடையனாதலும் அடங் 
கின் . அவை இல்வழி வாழ்வோர் இன்மையின் , அவற்றாற் 
பயனின்றாயிற்று , 

இவை யிரண்டு பாட்டானும் , அதன்குற்றம் கூறப்பட்டது . 

( கு - ரை . ) குடிகள் அரசன் மாட்டு அன்பு உடையராதலும் 
அரசன் தான் இக்குடிகளிடத்து அருளுடையனாதலும் இல்லா 
விடின் , எவ்வளவு குணங்கள் நிறைந்திருப்பினும் அந்நாட்டில் 
அரசனுக்கும் குடிகளுக்கும் ஒற்றுமை யுண்டாகாது ; ஒற் 
றுமையின்மை நாட்டிற்குக் குற்றமா மாதலால் அங்கு வாழும் 
குடிகட்கு இனிது வாழ்க்கை உண்டாகா தென்பதாம் . மேவு 
தல் - பொருந்து தல் , ஒற்றுமைப்படுதல் . மேற்சொல்லிய குணங் 
கள் - தள்ளாவிளையுள் என்பது முதல் நாடாவளத்தன என்பது 
வரை இவ்வதிகாரத்துக் கூறிய நாட்டின் குணங்கள் . ஆங்கு 
அவ்வாறு : கீழ்க்கூறியபடி . அமைவு 

எய்தியக்கண்ணும் 
நிறை வடைந்தாலும் . அவன் மாட்டு - அரசனிடத்தில் . அன்பு 
பிரீதி : அவன் - ன்ரசன் . இவர்மாட்டு - குடிகளிடத்தில் . அருள் - 
கருணை . அவை இல்வழி - குடிகளுக்கு அரசனிடத்தில் அன்பும் . 
அரசனுக்குக் குடிகளிடத்தில் 

அருளும் இல்லாதவிடத்தில் 
அதன் - நாட்டின் . 

( 40 ) 
எரு - ஆம் அதிகாரம் - அரண் . 
பரி : - இனி , அந்நாட்டிற்கு உறுப்பாய் அடங்குமாயினும் 
பகைவரால் தொலைவு வந்துழி அது தனக்கும் அரசன் தனக்கும் 
ஏமமாதற் சிறப்புப்பற்றிப் பிறிதோ ரங்கமாக ஓதப்பட்ட அரண் 
இவ்வதிகாரத்தாற்கூறுகின்றார் . அஃதாவதுஇன்னதென்பது உம் 
அதிகாரமுறைமையும் இதனுள் விளங்கும் . 

( கு - ரை . ) அடங்கும் - நாட்டின் இலக்கணஞ்சொன்ன 
திலேயே அடங்கிவிடும் ; இங்ஙனம் அரண் நாட்டில் அடங்குதலை , 
கீழ் வல்லரணு நாட்டிற் குறுப்பு " என்ற திற் காண்க .. 
குடி கூழ் அமைச்சு நட்பு என்ற உறுப்புக்கள் போலப் பிறிதின் 
கிழமைப் பொருளாக அல்லாமல் தற்கிழமைப்பொருளதா யிருப்பி 


படை 


ரூ.2-0 


திருக்குறள் 


னும் என்ற கருத்துப்பற்றி , நாட்டிற்கு உறுப்பாய் அடங்குமாயி 
னும் என்று கூறினாரெனக் கொள்ளலாம் . தொலைவு வந்துழி - 
அழிவுநேரிடும்பொழுது . அது தனக்கும் - அந்நாட்டிற்கும் . அரசன் 
தனக்கும் - அரசனுக்கும் . ஏமமாதற்சிறப்பு பாதுகாப்பாத 
லாகிய சிறப்பு . அரண் - கோட்டை . நாடென்னும் அதிகாரத் 
தின்பின் அரணென்னும் அதிகாரத்தை வைத்த காரணம் , 
வெளிப்படை ; நாடு உறுப்பியும் , அரண் உறுப்பு மாதல் காண்க . 
( அரண் பாரணமென்னும் வடசொல்லின் 

விகாரம் ; 

காப்ப 
தென்று பொருள் . ) முழு அரணாவது - மலையுங் காடும் நீரு மல் 
லாத அகநாட்டுச்சேம அருமதில் ; அது வஞ்சனை பலவும் வாய்த் 
துத் தோட்டிமுள் முதலியன பதித்த காவற்காடும் அதனுள்ளே 
இடங்கர் முதலியன உள்ளுடைத்தாகிய கிடங்கும் புறஞ்சூழ்ந்து , 
யவனரியற்றிய பலபொறிகளும் ஏனைப் பொறிகளும் பதணமும் 
ஏப்புழைஞாயிலும் ஏனையபிறவும் அமைந்து , எழுவும் சீப்பும் 
முதலியவற்றால் வழுவின் றமைந்த வாயிற்கோபுரமும் பிற எந்தி 
ரங்களும் பொருந்த இயற்றப்பட்ட தாம் . இனி , மலையரணும் நில 
வரணுஞ் சென்றுசூழ்ந்து நேர் தலில்லாது வார்ந்து அமைந்தன 
வும் , இடத்தியற்றிய மதில்போல வடிச்சிலம்பின் அரணமைந்தன் 
வும் , மீதிருந்து கணை சொரியு மிடமும் பிறவெந்திரங்களும் அமைந் 
தனவு மன்றி , காட்டரணும் நீராணும் அவ்வாறு வேண்டுவனவும் 
அமைந்தனவாம் 

தனவாம் என்றுதொல்காப்பிய வுரையில் உரைத்தது 
இங்கு அறியத்தக்கது . 
எசக , ஆற்று பவர்க்கு மரண்பொரு ளஞ்சித்தற் 

போற்று பவர்க்கும் பொருள் . 
பரி : - ஆற்றுபவர்க்கு உம் - மூவகை யாற்றலும் உடைய 
ராய்ப் பிறர்மேற் செல்வார்க்கும் , அரண்- , பொருள் சிறந்தது ; 
அஞ்சி தன் போற்றுபவர்க்கு உம் ( அவையின்றித் தம்மேல் 
வருவார்க்கு ) அஞ்சித் தன்னையே அடைவார்க்கும் , ( அரண் ) - 
அரண் , பொருள் - சிறந்தது ; (எ - று . ) 

பிறர்மேற் செல்லுங்கால் * உரிமை பொருள் முதலியவற் 
றைப் பிறனொருவன் வௌவாமல்வைத்துச் செல்ல வேண்டு 
மாகலானும் , அப்பெருமை தொலைந்து இறுதிவந்துழிக் கடல் நடு 
வண் உடைகலத்தார் போன்று ஏமங்காணாது இறுவராகலா 
னும் , ஆற்றுபவர்க்கும் போற்றுபவர்க்கும் அரண் பொருளா 

அரண் இல்வழி அழியும்பால ராகலின் , அவரை 
முற்கூறினார் . 

இதனான் , அரணினது சிறப்புக் கூறப்பட்டது , 
( கு - ரை .) வலிமையுடையராய் 

வெளிச்சென்று 
யெதிர்க்கும் அரசர்க்கும் , வலிமையிலராய்ப் பிறர்க்கு அஞ்சி உள் 
தங்கும் அரசர்க்கும் 

இன்றியமையாத தென்பதாம் . 
மூவகை ஆற்றல் - அறிவு ஆண்மை பெருமை என்பன ; சமுக . 
- பி - ம் : உரிமைப்பொருள் . 1 ஆற்றலுடையராயினும் அரண் , 


- 


யிற்று . 


பிறரை 


அரண் 


எ ர் - ஆம் அதிகாரம்- அரண் 


கூஉக 


5 


குறளுரையிற் கூறிப்போந்தார் : இவற்றில் , பெருமை 
பொருள் , படை ( சேனை ) என இருவகைய தாம் . பிறர்மேற் செல் 
வார் - பகைவர்மேல் எதிர்த்துப் போர்க்குச் செல்பவர் . அவை 
இன்றி - அவ்வாற்றல்கள் இல்லாமல் . தம்மேல் வருவார் - தம்மை 
யெதிர்த்துவரும் பகைவர் . தன்னையே என்றது , அரணை . இனி , 
தன் போற்றுபவர் என்பதற்கு தம்மைத் தாம் பாதுகாத்துக் 
கொள்ள முயல்பவர் என்று பொருள்கொண்டால் , போற்றுபவர் 
என்னும் பன்மையோடு தன் என்ற ஒருமை மயங்கியதாம் . 
உரிமை - தனக்கு உரிய பொருள் ; மனைவி முதலியன . வௌவா 
மல் - அபகரித்துக் கொள்ளலாகாதபடி . இறுதி வந்துழி - அபா 
யம் நேர்ந்தபொழுது. கடல் நடுவண் உடை கலத்தார் போன்று 
கடலின் நடுவிலே உடைந்துபோன மரக்கலத்தில் உள்ளவர்போல ; 
இவ்வுவமை , பல நூல்களிலும் , பெருந்தீங்கு அடைதற்கு எடுத்துக் 
காட்டப்படும் . ஏமம் காணாது இறுவர் - பாதுகாக்குமிடத்தைப் 
பெறாமல் அழிவர் . வலிமையுடையார்க்கு அரண் சிறந்ததா தற் 
குக் காரணம் - ஒருவன்மேற் போர்க்குச் செல்லும்பொழுது தம்மு 
டைய உரிய பொருள்களைப் பிறனொருவன் கவராதபடி வைத்துச் 
செல்லுதற்குப் பாதுகாப்புள்ள இடம் வேண்டியிருத்தல் . வலிமை 
யில்லார்க்கு அரண் சிறந்ததாதல் , பகைவர்க்கு அஞ்சி உள்ளிருத் 
தற்குத் தக்க இடம் வேண்டியதாதல் . அரண் இல்வழி அழி 
யும் பாலராகலின் அவரை முற்கூறினார் - அரணில்லா தபோது 
( அந்த அரணில்லாமைக் காரணத்தாலேயே ஆற்றுபவர் ) அழி 
யுந் தன்மையராதலால் அந்த ஆற்றுபவரை முதலிற் கூறினார் 
என்க ; ஆற்றலில்லா தவர் - அவ்வின்மையினாலேயே 

அழியுந் 
தன்மையர் : அவர் அழிதற்குக் காரணம் , அரணில்லாமைமாத்திர 
மன்று : ஆற்றலுடையவர் அழிதற்கு வேறு காரணமில்லை யாத 
லால் , அரணினமைமாத்திரமே அவர் அழி தற்குக்காரணமாம் ; 
ஆதலால் ; அரண் , அஞ்சித் தற்போற்றுபவர்க்குப் பொருளாதலி 
னும் ஆற்றுபவர்க்குப்பொருளாதலால்முன் கூறப்பட்டதென்றபடி. 

அரண் என்பதனைத் தனித்தனி கூட்டுக . உம்மைகள் 
இரண்டனுள் , 

முன்னது - உயர்வுசிறப்போடு எதிரது தழுவிய 
எச்சமும் ,பின்னது - இழிவு சிறப்போடு இறந்தது தழுவிய எச்சமு 

பொருள் - சிறந்த பொருளாகக் கொண்டாடத்தக்க 


மாம . 
தென்றவாறு . 


எ P2 , 


மணி நீரு மண்ணு மலையு மணி நிழல் 

காடு முடைய தரண் . 
பரி : - மணி நீர்உம் - மணிபோலும் நிறத்தினையுடைய நீரும் , 
மண் உம்-( வெள்ளிடை ) நிலமும் , மலைஉம்- , அணி நிழல் காடு 
உம் - குளிர்ந்த நிழலையுடைய காடும் , உடையது - உடையதே, 
அரண் - அரணாவது ; ( எ - று . ) 

எஞ்ஞான்றும் வற்றத நீரென்பார் மணிநீர் என்றும் , நீரும் 
நிழலும் இல்லா மருநில மென்பார் மண் என்றும் , செறிந்த 
காடென்பார் அணிநிழற்காடு என்றும் கூறினார் . மதிற்புறத்து 
மருநிலம் , பகைவர் அரன்பற்றாமைப்பொருட்டு , நீரரன் , நில 

41 


ந .2.2 . 


திருக்குறள் 


வாண் , மலையரண் , காட்டரன் என இயற்கையுஞ் செயற்கையு 
மாய இந்நான்கரணுக் சூழப்படுவது அரணென்பதாம் . 

கு - ரை . ) நீரரண்முதலாக நால்வகையாணாற் சூழப்படுவது 
அரணென்றவாறு . 

மணி - நீலமணி ;, முத்துமாம் : தொகுதியாக 
நோக்குமிடத்துக் கறுத்தும் , பகுதியாகநோக்குமிடத்து வெளுத் 
துங் காணப்படுதல் , நீரின் இயல்பு . வெள்ளிடை நிலம் - யாதொரு 
பொருளுமில்லாமல் வெட்டவெளியாகவுள்ள நிலம் ; இது , வட 
நூலில் மருபூமி எனப்படும் : மரு என்ற வடசொல்லுக்கு - ( பிராணி 
கள் தாஹதாபங்களால் ) மரணமடையத்தக்க இடமென்பது , கார 
ணப்பொருள் . எஞ்ஞான்றும் - எப்பொழுதும் . செறிந்த - அடர்ந்த 
மதிலின் வெளிப்புறத்தில் வெகுதூரம் மருபூமி இருக்குமாயின் , 
பகைவர்கள் சேனையோடு தங்கித் தொழில்செய்தற்கு இடமின்றா 
மாகவே , அவர்கள் இம்மதிலரணை முற்றுகைசெய்து கைப்பற்றிக் 
கொள்ள முடியா தா தலால் , அது ஓரரணாகு மென்க . நிலவரணும் , 
மலையரணும் - இயற்கை ; நீரரணும் , காட்டாணும் - செயற்கை : 
ஒரோவிடத்து நீரரண் இயற்கையாக அமைந்திருத்தலும் உண்டு ; 
நிலவாணைச் செயற்கை யென்பாரும் உளர் . நான்கு அரணும் 
சூழப்படுவது - நானகு அரண்களாலுஞ் சூழ்ந்திருக்கப்படுவது . 
நீரரண் முதலியன , முறையே வடமொழியில் ஜல துர்க்கம் , ஸ்தல 
துர்க்கம் , பர்வததுர்க்கம் , வந்துர்க்கம் எனப்படும் . இந்தக்கருத் 
தைக் காட்டும் ஸ்லோகம் , மநுஸ்மிருதி எ - ஆம் அத்தியாயத்து 
எழுபதாவதாகவுள்ளது . 

நிழலுக்கு அணியாவது குளிர்ச்சி யென்ற கருத்தால் , அணி 
நிழல் என்பதற்கு - ‘ குளிர்ந்தநிழல் என்று பொருள் கூறினார் ;; 
செறிந்த நிழலுமாம் . மணிநிழல் என்று எடுத்தால் , முதலடி - 
முற்றுமோனையாம் . உடையது - 

உடையது - குறிப்பு வினையாலணையும் பெயர் . 
உயர்வகலந் திண்மை யருமையிந் நான்கின் 

அமைவர ணென் றுரைக்கு நூல் . 
பரி : - உயர்வு அகலம் திண்மை அருமை இ நான்கின் 
அமைவு - உயர்ச்சியும் அகலமும் திண்மையும் அருமையும் என்று 
சொல்லப்பட்ட இந்நான்கின் மிகுதியையுடைய மதிலை , அரண் 
என்று உரைக்கும் - அரணென்று சொல்லுவர் , நூல் - நூலோர் . 

அமைவு , நூல் என்பன . ஆகுபெயர் . உயர்வு - ஏணி 
எய்தாதது . அகலம் - புறத்தோர்க்கு அகழலாகா அடியகலமும் , 
அகத்தோர்க்கு நின்று வினைசெய்யலாந் தலைய கலமும் . திண்மை - 
கல் இட்டிகைகளாற் செய்தலின் , குத்தப்படாமை . அருமை - 
பொறிகளான் நணுகற்கு அருமை . பொறிகளாவன - வளைவிற் 
பொறியு மயிற்செறி நிலையும் , கருவிர லூகமுங் கல்லுமிழ் கவ 
னும் , பரிவுறு வெந்நெயும் பாகடு குழிசியும் , காய்பொன் னுலை 
பங் கல்லிடு கூடையும் , தூண்டிலுந் துடக்கு மாண்டலை யடுப் 
பும் கவையுங் கழுவும் புதையும் புழையும் , ஐயவித்துலாமுங் 
கைபெய ரூசியும் , சென்றெறிசிரலும் பன்றியும்பணையும் , எழு 


எசக . 


5.உங 


T R ! - ஆம் அதிகாரம் - அரண் 
வஞ் சீப்பு முழுவிறற் கணையமும் , கோலுங் குந்தமும் வேலும் 
சூலமும் என்றிவை முதலாயின . 

( கு - ரை . ) நூலோர் , உயர்வு அகலம் திண்மை அருமை என் 
கிற இந்நான்கினை மிகுதியாகவுடைய மதிளை அரணென்று சொல் 
லுவரென்பதாம் . அகலம் - பரப்பு . திண்மை - வலிமை . அருமை -- 
அரிய தாதல் . மிகுதியுணர்த்தும் அமைவு என்பது - மிகுதியை 
யுடைய மதிலுக்கும் , சாஸ்திரத்தைக்குறிக்கும் நூல் என்பது - 
நூல்வல்லோர்க்கும் ஆகுபெயராம் . ஏணிஎய்தாதது - ஏணிக்கு 
எட்டாதது ; ஏணியின் உதவியைக் கொண்டு ஏறிக் கடக்க முடி 
யாதது . 

புறத்தோர்க்கு அகழல் ஆகா - வெளியார்க்கு வெட்டித் 
தோண்டிவிட்டு உள்ளேவரமுடியாத . அடி அகலம் - கீழிடப்பருமை . 
அகத்தோர்க்கு நின்று வினைசெய்யல் ஆம் - உள்ளேயுள்ளவர்கள் 
மேல் நின்று போர்த்தொழில் செய்தற்கு ஏற்ற . தலை அகலம் 
மேலிடப்பரப்பு . கல் இட்டிகைகளால் - கருங்கற்களாலும் செங்கற்க 
ளாலும் . இஷ்டிகா - வடசொல் . பொறிகளான் நணுகற்கு அருமை . 
யந்திரங்களையுடைமையாற் பகைவர் சமீபித்தற்குங் கூடாதபடி 
யிருத்தல் . பொறிகளா னணுகற்கு என்று பரிமேலழக ருரை 
யில் வருவதை பொறிகளான் நணுகற்கு என்றும் , பொறிகளான் 
* அணுகற்கு என்றும் பிரிக்கலாம் . 

" வளைவிற் பொறியும் ” என்று தொடங்கிய மேற்கோள் -சிலப் 
பதிகாரத்து அடைக்கலக்காதையின் ( 20 எ - உகசு ) வரிகள் . 
குக்காட்டியவற்றின் முதலடி “ இளையுங் கிடங்கும் வளைவிற் பொறி 
யும் " என்றும் , ஈற்றடி “ கோலுங் குந் தமும் வேலும் பிறவும் 
என்றும் வழங்கப்படும் ; சிலப்பதிகாரவுரையாசிரியராகிய 
யார்க்குநல்லார் கொண்ட பாடம் அதுவே . இவற்றுக்கு அடி 
யார்க்குநல்லாருரை வருமாறு : - வளை வில் பொறியும் - வளைந்து 
தானேயெய்யும் எந்திரவில்லும் , கரு விரல் ஊகமும் - கரிய விரலை 
யுடைய குரங்குபோ லிருந்து சேர்ந்தாரைக் கடிக்கும் பொறியும் , 
கல் உமிழ் கவணும் - கல்லையுமிழுங் கவணும் , ( கவண் - கல்லெறி 
கயிறு . ) பரிவுஉறு வெம் நெய்உம் - காய்ந்து இறைத்தலாற் சேர்க் 
தாரை வருத்துவ தாய நெய்யும் , பாகு அடு குழிசிஉம் - செம்புருக்கும் , 
அன்றி , அங்ஙனம் இறைத்தற்குப் பாகு காயும் குழிசிகளுமாம் . 
( குழிசி - பானை . ) காய் பொன் உலையும் -உருகக்காய்ச்சி யெறிதற்கு 
எஃகுபட்டிருக்கும் உலைகளும் , கல் இடு கூடை உம் - இடங்கணிப் 
பொறிக்குக் கல்லிட்டு வைக்குங் கூடையும் . ( இடங்கணிப்பொறி - 
வந்தோர்மேற்கல்லைவீசும் யந்திரம் . ) தூண்டிலும் - தூண்டில்வடி 
வாகப்பண்ணிப்போகட்டு வைத்துக் கிடங்கு நீங்கி மதில்பற்றுவா 
ரைக் கோத்து வலிக்குங் கருவியும் , துடக்கும் ( தொடக்கும் ) - கழி 
கோல்போலக் கழுத்திற் பூட்டி முறுக்குஞ் சங்கிலியும் , ( கயிற்றுத் 
தொடக்குமாம் .) ஆண்டலை அடுப்புஉம் - ஆண்டலைப்புள்வடிவாகப் 
பண்ணிப் 

பறக்க 
விட 

உச்சியைக்கொத்தி மூளையைக்கடிக்கும் 
பொறி நிரைகளும் , [ ஆண்டலைப்புள் - ஆண்மகனது தலைபோன்ற 
வடிவமுள்ள ஒருவகைப்பறவை ; கோழியென்பாரு முளர் .) கவை 
உம் - கிடங்கிலேறின் மறியத் தள்ளும் இருப்புக்கவையும் , ( கவை - 
மரக்கப்புப்போன்றது . ) கழுவும் - கழுக்கோலும் , ( கழுக்கோல் 


கூஉ 


திருக்குறள் 


உரிய 


இருப்புமுட்கோல் .) புதைஉம் - அம்புக்கட்டும் , புழைஉம் - ஏவறை 
களும் , (( ஏவறை - மறைந்து நின்று அம்புதொடுத்தற்கு 
இடம் ) ஐயவித் துலாம் உம் பற்றாக்கை தூக்கிப் போகட்ட விட்டமும் , 
பற்றாக்கை - அம்புகட்டுங்கயிறு ; விட்டம் - உத்திரம் . ) . அன்றி ,, 
கதவையணுகாதபடி கற்கவிதொடங்கி நாற்றுந் துலாமுமாம் . 
சாணம்புக்கூடென்பாரும் , சிற்றம்புகள் வைத்தெய்யும் இயந்திர 
மென்பாரும் உளர் . ( கற்கவி - நிலையின்மேலே போடப்பட்டிருக்கும் 
பாவு கல் . ) கை பெயர் ஊசிஉம் - மதில் தலையைப் பற்றுவாரைக் 
கையைப் பொதிர்க்கும் ஊசிப்பொறிகளும் : இனி , கதவொடு சேராத 
படி வைத்த நிரைக்கழு வெனினும் அமையும் . ( பொதிர்க்கும் - 
பொத்திக்கொள்ளும் . )சென்று எறிசிரல் உம் - மாற்றார்மேற் சென்று 
கண்ணைக்கொத்துஞ் சிச்சிலிப்பொறியும் , ( சிச்சிலிப்பொறி -சிச்சிலி 
யென்னும்பறவைவடிவானயந்திரம் .) பன்றி உம் - மதில் தலையிலேறினா 
ருடலைக்கோட்டாற்கிழிக்க இரும்பாற்செய்துவைத்த பன்றிப் 
பொறியும் , பணையும் - வேய்வடிவாகப் பண்ணி அடித்தற்கமைத்த 
பொறியும் , வேய் மூங்கில் . ] எழுவும் சீப்புஉம் கதவுக்கு 

வலியாக 
உள்வாயிற்படியிலே நிலத்திலே வீழ விடு மரங்களும் , திறக்குங் 
காலத்து மேலேயெழுப்புகையால் , எழுவுஞ்சீப்பும் என்றார் . இனி , 
சீப்பு - அகப்படக்குறுக்கே போடக்கடவ மரமுமாம் .) முழு 
விறல் - பூர்ணபலம் . கணையம்உம் - கணையமரமும் கணையம் - 
குறுக்கே போகடும் மரம் . கோலும் - விட்டேறும் , ( விட்டேறு 
ஒருவகையீட்டி .) குந்தமும் - சிறுசவளமும் , ( இதுவும் ஒருவகை 
யீட்டியே .) வேலும் - வல்லையமும் , ( வல்லையம் - எறியீட்டி . )( ஈட்டி 
முதலியனவுமாம் . ) பிறவும் - சதக்கினி , தள்ளிவெட்டி , களிற்றுப் 
பொறி , விழுங்கும்பாம்பு , கழுகுப்பொறி, புலிப்பொறி , குடப் 
பாம்பு , சகடப் பொறி , தகர்ப்பொறி , அரி நூற்பொறி என்பனவும் . 
(சதக்கினி - நூற்றுவரைக் கொல்லி .) மாற்றவர்மறப்படை 
மலைந்துமதில் பற்றின் , நூற்றுவரைக்கொல்லியொடு நூக்கியெறி 
பொறியும் , தோற்றமுறுபேய்களிறு துற்று பெரும் பாம்பும் , கூற்ற 
மனகழுகு தொடர் குந்தமொடு கோண்மா எனவும் , விற்பொறி 
கள் வெய்யவிடுகுதிரை தொடரயில்வாள் , கற்பொறிகள் பாவை 
யன மாடமடுசெந்தீக் , கொற்புனைசெய்கொள்ளி பெருங்கொக் 
கெழில்செய்கூகை, நற்றலைகள் திருக்கும்வலிநெருக்கு மரநிலையே " 
எனவும் , செம்புருகுவெங்களிகளுமிழ்வ திரிந்தெங்கும , வெம்புருகு 
வட்டுமிழ்வ வெந்நெய்முகந்துமிழ்வ , அம்புமிழ்வவேலுமிழ்வகல்லு 
மிழ்வ வாகித், தம்புலங்களால்யவனர் தாட்படுத்த பொறியே " 
எனவும் , “ கரும்பொனியல்பன்றி கதநாகம் விடுசகடங் , குரங்கு 
பொருதகரினொடு கூர்ந்தரிவ நுண்னூல் , பரந்தபசும்பொற்கொடி 
கள்பதாகை யொடு கொழிக்கும் , திருந்தும தில்தெவ்வர் தலை பனிப் 
பத்திருந்தின்றே " எனவுஞ் சொன்னார் சிந்தர்மணியிலும் எனக் 
காண்க . 

‘ மயிற் செறி நிலை என்பது - மயில்வடிவமானயந்திரமென்று 
டொருள் படும் ; அயில் என எடுத்து உரைப்பினுமாம் . 

திருவிளையாடற்புராணத்துத் திருநகரப்படலத்தில் மழுக் 
கள் வீசுவன என்று தொடங்கி " வெறிகொளைம்பொறி என்பது 
வரையுள்ள செய்யுட்கள் , இங்கு உணரத்தக்கன . 


. 


எந் - ஆம் அதிகாரம் - அரண் 


15.2 . 


“ சினத்தயில்கொலைவாள்சிலைமழுத்தண்டுசக்கரந் தோமரமுல 
க்கை , கனத் திடையுருமின்வெருவருங்கவண்கலென்றிவைகணிப்பில 
கொதுகி , னினத்தையுமுவணத்திறையையுமியங் குங்காலையுமிதமல 
நினைவார் , மனத்தையுமெறியும்பொறியுள் வென்றான் மற்றினியு 
ணர்த்துவதெவனோ என்றார் , கம்பரும் . 

( ங ) 
எசா . சிறுகாப்பிற் பேரிடத்த தாகி யுறுபகை 

ஊக்க மழிப்ப தரண் . 
பரி : - சிறு காப்பின் - காக்க வேண்டும் இடம் சிறிதாய் , 
பேர் இடத்தது ஆகி - அகன்ற இடத்தை யுடைத்தாய் , உறு 
பகை ஊக்கம் அழிப்பது - ( தன்னை ) வந்து முற்றிய பகைவரது 
மனவெழுச்சியைக் கெடுப்பதே , அரண் - அரணாவது ; ( எ - று . ) 

வாயிலும் வழியும் ஒழிந்த இடங்கள் மலை காடு நீர்நிலை 
என்றிவற்றுள் ஏற்பன உடைத்தாதல்பற்றி சிறுகாப்பின் 
என்றும் , அகத்தோர் நலிவின்றி யிருத்தல்பற்றி பேரிடத்ததாகி 
என்றும் , தம்வலிநோக்கி இதுபொழுதே அழித்துமென்று வரும் 
பகைவர் வந்துகண்டால் அவ்வூக்கம் ஒழிதல்பற்றி ‘ ஊக்கமழிப் 
பது என்றுங் கூறினார் . 
( கு - ரை .) சுற்றிலுமுள்ள 

சுற்றிலுமுள்ள இடத்திற் பெரும்பான்மையான 
பகுதி மலையாண் காட்டரண் நீரரண் என்பவற்றாற் சூழப்பட்டிருத் 
தலின் , வாயிலும் வழியுமாகிய சிறுபான்மையான பகுதியே காவ 
லாளராலும் சேனைகளாலும் பாதுகாக்கப்படவேண்டுவ தாதலும் , 
எவ்வளவுபேர் தங்கவேண்டுமாயினுந் தங்கும்படி உள்ளிடம் - 
விசாலமாக 

இருத்தலும் , கீழ்க்கூறிய உயர்ச்சி முதலியவற் 
நற் பகைவர் வெல்லுதற்கு அரிய தாய் அவர்க்கு அச்சந் 
தாவல்ல தாதலும் , கோட்டைக்கு உரிய இலக்கணங்க ளென் 
பதாம் . காக்கவேண்டும் - பா துகாக்கப்பட வேண் 

டிய . அகன்ற - 
பரந்த . முற்றிய - வெல்லும்பொருட்டுச் சேனைகளோடு சூழ்ந்த : 
முற்றுகை செய்த . .மன எழுச்சி மனக்கிளர்ச்சி , 

உற்சாகம் . 
வாயில் என்றது , 

பகிரங்கமாகப்போக்குவரவு செய்யப்படு 
கின்ற - கோபுரவாயில்களை . வழி என்றது , அந்தரங்கமாகப் 
போக்குவரவு செய்தற்கு உரிய சுரங்கவழியை. நீர்நிலை என்றது, 
அகழியை . ஏற்பன - பொருந்துபவற்றை . அகத்தோர் - உள்ளே 
யிருப்பவர் . - நலிவு இன்றி - இடநெருக்கத்தாற் சங்கடப்படுதலில் 
லாமல் . தம்வலிநோக்கி - பிறரது . வலிமையை ஒருபொருளாகப் 
பாராட்டாமல் தமது வலிமையையே பெரிதாகக்கருதி . இதுபொழுதே 
அழித்தும் - என்று வரும் - இப்பொழுதே அழித்துவிடுவோ 
மென்று வருகின்ற. 

கண்டால் 

அக்கோட்டையைப் பார்த்தால் . 
அவ்வூக்கம - யாம் அழித்துவிடுவோ மென்ற அந்த ஊக்கம் . 

சிறு காப்பின் - சிறிய காக்கவேண்டுமிடத்தையுடைய் தாய் ; 
இது காப்புச்சிறி தாய் என மொழிமாற்றி யுரைக்கப்பட்டது . 
இங்ஙனமே. பேரிடத்ததாகி என்பதையும் இடம் பெரிய தாகி என்று 
விகு திபிரித்துக்கூட்டி யுரைக்கலாம் . சிறுகாப்பு , பேரிடம் - பண் 


.உக் 


பகை - 


திருக்குறள் 
புத்தொகைகள் . காப்பு என்னும் தொழிற்பெயர் , ஆகுபெயராய் ,, 
காத்தற்கு உரிய இடத்தை யுணர்த்திற்று . உறுபகை - உற்ற 
பகை ; நெருங்கிய பகைவர் : இறந்தகாலவினைத்தொகை 
பகைவர்க்குப் பண்பாகு பெயர் . ஊக்கம் - ஊக்குதல் , 

கிளர் தல் . 
இப்பாட்டின் முதலடியில் , சிறு , பேர் எனப் பொருள் மாறுபாடு 
டைய சொற்கள் வந்தது , முரண்தொடையாம் . 
எசு ) . கொளற்கரிதாய்க் கொண்ட கூழ்த் தாகி யகத்தார் 

திலைக்கெளிதா நீர தரண் . 
பரி : - கொளற்கு அரிது ஆய் - (புறத்தாராற் ) கோடற்கு 
அரிதாய் , கொண்ட கூழ்த்து ஆகி - உட்கொண்ட ( பலவகை ) 
உணவிற்றாய் , அகத்தார் நிலைக்கு - அகத்தாரது போர்நிலைக்கு , 
எளிது ஆம் - எளிதாய , நீரது -நீர்மையை யுடையதே , அரண் - 
அரணாவது ; ( எ - று . ) 

கோடற்கு அருமை - இளை கிடங்குகளானும் பொறிக 
ளானும் இடங் கொள்ளுதற்கு அருமை . உணவு தலைமைபற்றிக் 
கூறினமையின் , மற்றுள்ள நுகரப்படுவனவும் அடங்கின . 
நிலைக்கு எளிது 

தாம் நீர்மையாவது- அகத்தார் விட்ட ஆயுதம் முத 
லிய புறத்தார்மேல் எளிதிற் சேறலும் , அவர்விட்டன அகத்தார் 
மேற் செல்லாமையும் , பதணப்பரப்பும் முதலாயின . 

( கு - ரை .) பலவகைக் காவல்மிகுதியை யுடைமையால் பகை 
வர் சுவாதீனப் படுத்திக்கொள்ள முடியாதபடி யிருத்தலும் , 
எதிர்பாராமற் சடக்கெனப் பகைவர் நெருக்கித் தன்னுளிருப் 
பவர் வெளிச்செல்ல வொண்ணாதபடி சூழ்ந்து போர் செய் 
யத் தொடங்கிவிடுவராயினும் பலநாள் வருத்தமில்லாமல் தன்னு 
ளிருப்பவர் உண்ணுதற்குவேண்டிய பண்டங்களை மிகுதியாக 
வுடைமையும் , தன்னுளிருப்பவர் வெற்றிபெறும்படி போர் செய் 
தற்கு ஏற்ற இடவமைதியை யுடையதா யிருத்தலும் கோட்டைக்கு 
உரிய இலக்கணங்க ளென்பதாம்.புறத்தாரால் - கோட்டைக்கு வெளி 
யிலுள்ளாரால் , பகைவரால் . கோடற்கு- தங்கள்வசப்படுத்திக்கொள் 
ளுதற்கு . உணவிற்று ஆய் -உண்ணப்படும் பொருள்களை யுடைய 
தாய் . போர்நிலைக்கு - நிலைத்துப் பகைவரோடு யுத்தஞ்செய்தற்கு . 
நீர்மை - தன்மை . இளை - காவற்காடு : என்றது , காட்டரண் ; 
அன்றி , இருப்புமுட்களைச் சுற்றிலும் பதித்த வேலியுமாம் . கிடங்கு - 
அகழி . “ இளையுங் கிடங்கும் " என்றார் சிலப்பதிகாரத்தும் . பொறி 
கள் - யந்திரங்கள் . இடங்கொள்ளுதற்கு - இடத்தைப் பிடித்துக் 
கொள்ளுதற்கு . நுகரப்படுவன - அனுபவிக்கப்படும் பொருள்கள் . 
உணவு தலைமைபற்றி 

தொடங்கிய வாக்கியத்தின் 
கருத்து, கூழ் என்னும் உணவின் பெயர் இங்கே , மற்றை நுகரப் 
படுவனவற்றிற்கும் உபலக்ஷணமென்பது : நுகரப்படுமவற்றுள் 
உணவே பிரதான மாதலால் அதனையேயெடுத்துக்கூறினாரென் 
பது , உணவு தலைமைபற்றிக் கூறினமையின் என்ற தனால் விளங் 

விட்ட - பிரயோகித்த . முதலிய - முதலானவை . . எளிதிற் 
சேறல் . 

- சுலபமாகச் செல்லுதல் . அவர் விட்டன - புறத்தார் பிர 


என்று 


எங் - ஆம் அதிகாரம் - அரண் 


உஎ 


உண 


எசு . 


யோகித்தவை . 

பதணப்பரப்பு - மதிலுண்மேடையின் விசாலம் . 
முதலாயினஎன் றதனால் மதில் பறித்து விடமுடியா தபடி அடியகல 
முடைமை முதலியன கொள்வர் . 

மநு - எ - என , எதி ஒப்புநோக்குக . 
கூழ் - இங்கே , ஒருவகையிழியுண வின்பெயராகாது , 
வென்னுமாத்திரமாய் நின்றது . இளையை மிளையென்றும் ஓதுப . 

எல்லாப் பொருளு முடைத்தா யிடத்துதவும் 

நல்லா ளுடைய தரண் . 
பரி : - எல்லாம் பொருள் உம் உடைத்து ஆய் - ( அகத் 
தோர்க்கு வேண்டும் ) பொருள்களெல்லாவற்றையும் (உள்ளே ) 
உடைத்தாய் , இடத்து உதவும் நல் ஆள் உடையது - புறத்தோ 
ரால் அழிவெய்தும் ) எல்லைக்கண் (அஃது எய்தாவகை) உதவிக் 
காக்கும் நல்ல வீரரையும் உடையதே , அரண் 

அரண் - அரணாவது . 
அரசன்மாட்டு அன்பும் மானமும் மறமும் சோர்வின்மை 
யும் முதலிய நற்குணங்கள் உடைமைபற்றி , நல் ஆள் என்றார் . 

( கு - ரை .) தன்னுள்ளேயிருப்பவர்கட்கு வேண்டிய பலவகைப் 
பண்டங்களும் நிறையப்பெற்றிருத்தலும் , சமயத்திற் பின்வாங்காது 
போர்செய்யவல்ல வீரர்களை யுடைமையும் , கோட்டைக்கு இலக்கண 
மென்பதாம் . அழிவு எய்தும் எல்லைக்கண் - அபாயம் நேருமளவில் . 
அஃது எய்தாவகை உதவி - அவ்வழிவுநேரிடாதபடி உதவி செய்து . 
அரசன்மாட்டு அரசனிடத்தில் . மறம் பலபராக்கிரமங்கள் . 
சோர்வு இன்மை - தளர்ச்சியில்லாமை ; சோர்வு - அஜாக்கிரதையும் , 
சோம்பு தலுமாம் . முதலிய என்றதனால் , கல்வியறிவு , ஒழுக்க 
முடைமை , நல்லோரிணக்கமுடைமை , தெய்வசிந்தை யுடைமை 
முதலியன கொள்க . ஆள் - வீரன் ; இது சாதிப்பெய ராதலால் , 
இதற்கு - வீரரென்று பன்மையாகப் பொருளுரைக்கப்பட்டது . 
இடத்து - சமயத்தில் ; இடப்பொருளுணர்த்துஞ்சொற்கள் காலப் 
பொருளுணர்த்துதலும் உண்டு . 

( க ) 
முற்றிய முற்றா தெறிந்து மறைப்படுத்தும் 

பற்றற் கரிய தரண் . 
பரி : - முற்றி உம்- (புகலொடு போக்கு ஒழியும்வகை நெருங் 
கிச் ) சூழ்ந்தும் , முற்றது எறிந்து உம் - ( அங்ஙனஞ்) சூழாது 
( நெகிழ்ந்த இடன் நோக்கி ) ஒருமுகமாகப் பொருதும் , அறைப் 
படுத்து உம்-( அகத்தோரை அவர் தெளிந்தோரைவிட்டுக் ) கீழறுத் 
துத் திறப்பித்தும் , பற்றற்கு - (புறத்தோராற்) கொள்ளுதற்கு , 
அரியது - அரியதே , அரண் - அரணாவது : ( எ - று . )) 

இம்மூன்று உபாயத்துள்ளும் முதலது எல்லாப்பொருளும் 
உடைமையானும் , ஏனைய நல்லாளுடைமையானும் 
வாயின . 

( கு - ரை . ) பகைவர் நெருங்கிச் சூழ்ந்தாலும் அகத்தார் பசிமுத 
லியவற்றால் வருந்தாதபடி எல்லாப் பொருள்களையு முடையதும் , 


எஎ . 


. 


வயா 


உ அ 


திருக்குறள் 


வாயா - 


பகைவர்க்கு ஓரிடத்தேனும் நெகிழ்ச்சிகொடாதபடி கொடும் போர் 
செய்யும்வன்மையும் பகைவர்க்குவசப்படாமலொழுகும் இராசவிசு 
வாசமுமுடைய வீரர்களையுடைய துமாகி , பகைவரால் 

எவ்வகை 
யுபாயத்தாலும் கைக்கொள்ள முடியாதபடியிருத்தல் , கோட்டைக்கு 
உரிய இலக்கணமென்பதாம் . புகலொடுபோக்கு ஒழியும்வகை - முன்பு 
வெளியில் வந்தவர் பின்பு உள்ளே செல்லுதலும் ,உள்ளே யுள்ளவர் 
வெளியிற்செல்லுதலுங் கூடாதபடி . நெருங்கிச் சூழ்ந்து - இடைவிடா 
மல் எங்குஞ்சூழ்ந்து கொண்டு. நெகிழ்ந்தஇடன் நோக்கி - காப்புத்தள் 
ர்ந்த இடத்தை அல்லதுகாப்புத்தளர்ந்த காலத்தைக்குறிப்பிட்டுப் 
பார்த்து அதனையே பிரதானமாகக் கொண்டு . ஒரு முகமாகப் 
பொருது - ஒருங்குவந்து நெருங்கிப் போர்செய்து . அவர்தெளிந் 
தோரை விட்டு - அவர்கள் நம்பும்படியானவர்களை ஏவி , அவர்களைக் 
கொண்டு : ( இங்கு அவர் என்றது -உள்ளிருந்தோரை ) கீழறுத்துத் 
திறப்பித்தும் - தம் அரசனை வஞ்சித்து ஒழுகி வேற்றரசர்க்கு அந்த 
ரங்கராய் நிலைமாறிக் காவல் கெடும்படி செய்தும் : கொள்ளுதல் 
பிடித்துக் கொள்ளுதல் . மூன்றுஉபாயம் - முற்றிப் பற்றுதல் 
முற்றாதெரிந்துபற்றுதல் அறைப்படுத்தப் பற்றுதல் என்பன. 
முதலது - முதலாவது ; முற்றிப்பற்றுதல் . ஏனைய 

மற்றை 
யவை ; முற்றாதெரிந்து பற்றுதலும் , அறைப்படுத்துப் பற்றுதலும் . 
வாயாவாயின பயன்படாதவையாயின . 

பலிப்பனவல்ல . 
முற்றுதல் பலியாமைக்குக் காரணம் , உள்ளே யிருப்பார்க்குவேண் 
டும் பொருளெல்லாவற்றையு முடைத்தாயிருத்தல் ; முற்றாதெறி 
தலும் அறைப்படுத்தலும் பலியாமைக்குக் காரணம் , நல்ல வீரர் 
களையுடைத்தாயிருத்தல் . 

எறிந்து , அறைப்படுத்து என்ற வினையெச்சங்கள் 
அடுக்கி , பற்ற என்னும் வினையைக் கொள்ளும் . இவ்வினைகட் 
கெல்லாம் கருத்தா - புறத்தார் . 

முற்றாற்றி முற்றி யவரையும் பற்றாற்றிப் 

பற்றியார் வெல்வ தரண். 
பரி : - முற்று ஆற்றி முற்றியவரை உம் - ( தானைப்பெருமை 
யாற் ) சூழ்தல் வல்லராய் வந்து சூழ்ந்த புறத்தோரையும் , பற்றி 
யார் - ( தன்னைப் ) பற்றிய - அகத்தோர் , பற்று ஆற்றி - ( தாம் ) 
பற்றிய இடம் விடாதே நின்று பொருது , வெல்வது - வெல்வதே 
அரண் - அரணாவது ; ( எ - று . ) 

உம்மை - சிறப்பும்மை . பற்றின்கண்ணே ஆற்றி என விரி 
யும் . பற்று - ஆகுபெயர் . வெல்வது என , உடையார்தொழில் 
அரண்மேல் நின்றது . பெரும்படையானைச் சிறுபடையான் 
பொறுத்து நிற்குந் துணையே யன்றி வெல்லும் இயல்பினது 
என்பதாம் . இதற்குப் பிறிது உரைப்பாரும் உளர் . 

இவை யோபாட்டானும் , அதனது இலக்கணம் கூறப் 
பட்டது . 

( கு - ரை . ) பெருஞ்சேனையோடு வலியராய்வந்து சூழ்ந்த பகை 
வர்க்குப் பின்வாங்கித் தம் இடத்தை விட்டிடாமல் , அவர்களை 


முற்றி 


எசஅ . 


எ ) - ஆம் அதிகாரம் - அரண் 


5.உக 


- 


வென்று தம் இடத்தைப் பாதுகாத்துக்கொள்ளத்தக்க வலிய 
வீரர்களையுடைமை, கோட்டைக்கு உரிய இலக்கண மென்பதாம் . 
தானைப்பெருமை - சேனைமிகுதி . தன்னைப் பற்றிய - தன்னை இட 
மாகக்கொண்ட . தாம்பற்றிய - தாம் கொண்ட . வெல்வது - வெல்ல 
இடமாவது . சிறப்பு - இங்கே , உயர்வுசிறப்பு . பற்றின்கண்ணே 
ஆற்றி - தாம் கொண்ட இடத்திலே வலியராய்நின்று . கொள்ளுத 
லென்னும் பொருளுணர்த்தும் பற்று 

பற்று என்னும் முதனிலைத் 
தொழிற்பெயர் , தொழிலாகுபெயராய் , கொண்ட இடத்தை 
உணர்த்திய தனால் , பற்று - ஆகுபெயர் என்றார் . அரணை இட 
மாகவுடைய வீரரது வெற்றித்தொழிலை அரண்மேலேற்றி வெல்வ 
தாண் என்றது , உடையார் தொழிலை உடைமையின் மேலேற்றிக் 
கூறிய உபசாரவழக்கு . இடத்து நிகழ்பொருளின் தொழிலை இடத் 
தின்மேலேற்றிக் கூறிய உபசாரவழக்கு 

என்பர் . பொறுத்து 
நிற்குந் துணையேயன்றி - எதிர்த்துத் தடுத்துத் தற்காத்துநிற்பது 
மாத்திரமே யல்லாமல் . பொறுத்து - தரித்து . இதற்குப் பிறிது 
உரைப்பாரும் உளர் - இக்குறட்பாவிற்கு வேறுவகையுரை கொள் 
பவரும் உண்டு . பற்றியார் - ( தன்னிடத்துப் ) பொருந்திய வீரர் , 
பற்று ஆற்றி - ( தமது அரசனிடத்து ) அன்பை மிகுதியாக்க் 
கொண்டு , ( அதனால் ) , முற்றியவரையும் முற்று ஆற்றி வெல்வது - 
( தன்னை ) முற்றுகை செய்த பலரையும் முடியச்செய்து அழியச் 
செய்து ) வெல்லுதற்கு இடமாவதே , அரண் . அரணாம் என வேறு 
வகையாகவும் இப்பாட்டுப் பொருள்படும் . அதனது - அரணினது .. 

முற்று - முதனிலைத்தொழிற்பெயர் ; முற்று ஆற்றி - முற்றல் 
வல்லராய் என்க ; இனி , முற்ற ஆற்றி என்பதன் தொகுத்தலாக் 
கொண்டு , சூழவல்லராய் என்றும் உரைக்கலாம் . வெல்வது என்ப 
தற்கு , வெல்லுதற்குக்கருவியாவது என்றும் உரைக்கலாம் . வினை 
முற்றுப்பெயர் கருவிப்பொருள்படு தற்கு வெல்வது அரண் என் 
பதை உதாரணங் காட்டினர் , இலக்கணக்கொத்துடையார் . பற்றி 
யார்வெல்வ தரண் , ஆற்றவிளைவது நாடு , யாமிருப்பது உறையூர் 
இம்மூன்றும் அதிகாரணமான இருதந்தம் என்பபது , பிரயோக 
விவேகவுரை . முற்றாற்றலென்பதற்குக் கருத்தா - முற்றியவர் . 
பற்றாற்றல் , வெல்லுதல் என்பவற்றுக்குக் கருத்தா - பற்றியார் . 
எமுக . முனைமுகத்து மாற்றலர் சாய வினைமுகத்து 

வீறெய்தி மாண்ட தரண் . 
பரி : - முனை முகத்து - போர்தொடங்கின அளவிலே , மாற் 
றலர் - பகைவர் , சாய - கெடும்வண்ணம் , வினை முகத்து- ( அகத் 
தோர் செய்யும் ) வின வேறுபாடுகளான் , வீறு எய்தி - வீறு 
பெற்று , மாண்டது- மற்றும் வேண்டும் ) மாட்சிமையுடையதே , 
அரண் - அரணாவது ; ( எ - று . ) 

தொடக்கத்திற் கெட்டார் பின்னும் கூடிப் பொருதல் 
கூடாமையின் , முனைமுகத்துச் சாய என்றார் . வினை வேறுபாடுக 
ளாவன - பகைவர் தொடங்கிய போரினை அறிந்து , எய்தல் எறிதல் 
குத்துதல் வெட்டுதல் என்றிவை முதலாயின வினைகளுள் அத 

42 


1 


கூ . fi.0 


திருக்குறள் 


னைச் சாய்ப்பன செய்தல் . மற்றும் வேண்டும் மாட்சி என்றது , 
புறத்தோர் அறியாமற் புகுதல் போதல் செய்தற்குக் கண்ட 
சுருங்கைவழி முதலாயின உடைமை . 

( கு - ரை .) பகைவர் எளிதிலழியும்படி பலவாறு நன்கு போர் 
செய்து வெல்லும்வல்லமையையுடைய வீரர்களோடு கூடிச்சிறப்புற் 
றதே நல்லரணென்பதாம் . வினை வேறுபாடுகள் - பலவகைப் 
போர்த்தொழில்கள் . வீறுபெற்று சிறப்புப் பெற்று . மாட்சி 
பெருமை . தொடக்கத்திற் கெட்டார் - ஆரம்பத்தில் தோற்று 
அழிந்தவர். பின்னும் கூடிப் பொருதல் - மீண்டுந் தம்மில் திரண்டு 
போர் செய்தல் . எய்தல் - பாணங்களைப் பிரயோகித்தல் . எறிதல் 
கைவேல் , சக்கரம் முதலியவற்றை மேல் வீசுதல் . குத்துதல் - ஈட்டி 
முதலியவற்றால் ஊறுப்படுத்தல் . வெட்டுதல் -வாளினால் 

துணித்தல் . 
அதனைச் சாய்ப்பன - பகைவரது போரை அழித்தற்கு வேண்டிய 
வறறை . கண்ட - செய்த . சுருங்கைவழி - சுரங்கவழி ; கோட்டையி 
னுள்ளே அமைத்துள்ள கள்ளவழி . முகமென்னுஞ்சொல் இரண்ட 
னுள் , முன்னது - தொடக்கமென்னும் பொருளையும் . பின்னது 
விகற்பமென்னும் பொருளையுந் தந்தது . சாய என்னுஞ் செயவெ 
னெச்சம் - காரியப்பொருள தாதலால் , எதிர்காலம் ; இது , செய் 
யும் என வருவிக்கப்பட்ட பெயரெச்சவினையைக் கொள்ளும் ; 
அன்றி , சாய வீறெய்தி என இயைப்பினுமாம் . 
எ 0 .. எனைமாட்சித் தாகியக் கண்ணும் வினைமாட்சி 

இல்லார்க ணில்ல தரண் . 
பரி : -அரண்--, எனை மாட்சித்து ஆகியக்கண் உம்- (மேற் 
சொல்லப்பட்ட ) மாட்சியெல்லாம் உடைத்தாய இடத்தும் , 
வினைமாட்சி இல்லார் கண் - வினைசெய்தற்கண் மாட்சியில்லா 
தார்மாட்டு , இல்லது - ( அவை ) இலதாம் : ( எ - று . ) 

வாளா இருத்தலும் அளவறியாது செய்தலும் ஏலாதது 
செய்தலும் எல்லாம் அடங்க வினைமாட்சியில்லார் என்றும் , 
ஏற்ற வினையை அளவறிந்து செய்து காவாக்கால் அம்மாட்சி 
களாற் பயனின்றி யழியு மென்பார் * அவை யுடைத்தன்று 
என்றும் கூறினார் . 

இவையிரண்டு பாட்டானும் , காப்பாரை யின்றி யமையா 
தென்பது! கூறப்பட்டது . 

( கு - ரை . ) அரண் தனக்குவேண்டிய மாட்சியெல்லாம் பெற் 
றிருந்த தாயினும் , வாளாவிருத்தல் அளவறியாது செய்தல் ஏலா 
தது செய்தல் என்ற இவ்வகையால் வினை மாட்சியில்லாரிடத்து , 
பயனின்மையால் எவ்வகைமாட்சியையும் பெறாததேயாபென்பதாம் . 
மேல் - முன் . வினை செய்தற்கண் மாட்சியில்லா தார்மாட்டு - போர் 
முதலிய வெல்லும் உபாயவகைகளைச் செய்தலில் திறமையில்லா 
தவர்களிடத்தில் . அவை இலதாம் - முன்சொல்லப்பட்ட மாட்சிமை 

பி - i : * * அவையில தாம் or இல்ல தாண் 


எசு - ஆம் அதிகாரம் - பொருள்செயல்வகை 


5 


அழி 


சா 


1 


* 


கெளெல்லாம் பெற்றிருந்தும் பயனின்மையாற்பெறா தனவேபோலும் 
என்றபடி . 

வாளா இருத்தல் - வெல்லத்தக்க உபாயங்களைச் செய் 
யாமற் சும்மா இருந்துவிடுதல் . அளவறியாது செய்தல் - எதிர்ப்பவ 
ருடைய அளவையும் தன் அளவையும் ஆலோசித்தறியாது 
மிகவும் குறையவும் செய்தல் . ஏலாதது செய்தல் - வெற்றிப்பயனை 
விளை த்தற்கு ஏற்றதல்லாத உபாயத்தைச் செய்தல் . இங்குக் 
காட்டிய மூன்றும் , வெல்லத்தக்கஉபாயங்களல்ல .காவாக்கால் -பாது 
காவாவிட்டால் . அம்மாட்சிகள் - கீழ்க்கூறிய சிறப்புக்கள் . 
யும் என்பதற்குக் கருத்தா - அரண் . காப்பாரை இன்றியமை 
யாது - பாதுகாக்கும் வீரர் அவசியம் வேண்டும் . எனை - எத்தனை 
யென்பதன் மரூஉ ; இனி , எனை 

என்பதை 

ஏனை என்பதன் 
தொகுத்த லெனக் கொண்டு , மற்றைமாண்புகளை யுடைத்தாய 
விடத்தும் வினை மாண்பில்லா தவரிடத்து அரண் பயன்படாது என 
உரைப்பினுமாம் . இதனோடு அங்கவியலில் அரணியல் முடிந்தது . 

ஆம் அதிகாரம் - பொருள் செயல்வகை . 
பரி : - இனி , பெரும்பான்மையும் நாட்டானும் அரணானும் 
ஆக்கவும் காக்கவும் படுவதாய பொருளைச் செய்தலின் திறம் 
இவ்வதிகாரத்தாற் கூறுகின்றார் . 

( கு - ரை . ) நாட்டால் ஆக்கவும் அரணாற் காக்கவும் படுவ 
தாகிய செல்வம் என முறை நிரனிறையாகப் பொருள் கொள்க . ஆக்க 
வும் : உண்டாக்கவும் , வளர்க்கவும் . பொருளைச் செய்தல் - செல் 
வத்தைச் சம்பாதித்தல் . திறம் - வகை , விதம் . இவ்வ திகாரத்தை 
நாடு அரண் என்னும் அதிகாரங்களின் பின் வைத்த முறைமைக் 
குக் காரணம் , வெளிப்படை ; பொருள் உண்டாகி வளர்தற்கும் 
காக்கப்படுதற்கும் நாடும் அரணும் காரண மாதலால் , காரண 
காரிய முறைப்படி வைத்தனரென்க . இவ்வதிகாரம் ஒன்றும் , அங்க 
வியலில் பொருளியல் எனப்படும் : " ஒன்று ஒண்கூழ் என்று 
போக்கியார் கூறியிருத்தல் காண்க. பொருள்செயல்வகை என்ற 
தொடரில் , முன்னது - இரண்டாம் வேற்றுமைத் தொகையும் . பின் 
னது - ஆறாம் வேற்றுமைத்தொகையுமாம் . 
எக . பொருளல் லவரைப் பொருளாகச் செய்யும் 

பொருளல்ல தில்லை பொருள் . 
பரி : 

பொருள் அல்லவரை - ஒருபொருளாக மதிக்கப்படா 
தாரையும் , பொருள் ஆக செய்யும் மதிக்கப்படுவாராகச் 
செய்யவல்ல , பொருள் அல்லது - பொருளை யொழிய , பொருள் 
இல்லை - ( ஒருவனுக்குப் ) பொருளாவது இல்லை ; ( எ - று . ) 

மதிக்கப்படாதார் - அறிவிலாதார் , இழிகுலத்தார் . இழிவு 
சிறப்பும்மை விகாரத்தால் தொக்கது . மதிக்கப்படுவாராகச் செய் 

அஃதாவது இன்னதென்பதூஉம் , அதிகாரமுறைமையும் 
இதனுள் விளங்கும் என்று சங்கப்பிரதியில் ஒருவாக்கியம் இங்குக் 
காணப்படுகின்றது . 


கங 2 


திருக்குறள் 


தல் - அறிவுடையாரும் உயர்குலத்தாரும் அவர்பாற் சென்று 
நிற்கப் பண்ணுதல் : அதனால் , ஈட்டப்படுவது அதுவே , பிறிது 
இல்லை என்பதாம் . 


என்பதன் 


( கு - ரை . ) இவ்வுலகத்தில் மதித்தற்குஉரிய அறிவு குணம் 
என்ற சிறப்பில்லா தாரிடத்தும் அறிவுடையாரையும் உயர் குலத் 
தாரையும் சென்று நிற்கும்படி செய்கின்றது பொருள் : அதனால் , 
இவ்வுலகில் அப்பொருளே ஈட்டப்படவேண்டுமென்பதாம் .பொருளா 
வஸ்துவாக . மதிக்கப்படுவாராக , ஒருபொருளாக மதிக்கப்படுவ 

பொருளையொழிய - செல்வத்தைத் தவிர . பொருளாவது - 
பாராட்டிச் சம்பாதிக்கத்தக்க வஸ்துவாகுவது . இழிவுசிறப்பும்மை 
தொகுத்தல் விகாரப்பட்டது , * பொருளல்லவரை 
இறுதியில் . அவர்பால் - ( அறிவில்லா தவரும் இழிவுகுலத்தவரு 
மான ) செல்வமுடையவரிடத்தில் . அதனால் - ஆதலால் . ஈட்டப் 
படுவது - சம்பாதிக்க வேண்டுவது . அதுவே 

க்க வேண்டுவது . அதுவே - செல்வமே . பிறிது - 
மற்றொன்று . இக்குறட்பாவில் பொருள் என்ற சொல் வெவ் 
வேறு பொருளில் பல வந்ததனால் , சொற்பின் வருநிலையணி . " பூரியர் 
தமை வேந்தாக்கும் புவிபுரப்பிக்குந் துய்க்கும் , சீரியவுண்டிசேர்க்குந் 
தேவர் த முலகம் போக்கும் , காரியமனைத்துங் - கூட்டுங் . கருதலர் 
தம்மை வாட்டும் , கூரியதி தன்மேலில்லை கொழும்பொனீர் கொண் 
மினென்றார் , என்சொலினும் , கைத்துடையான் காற்கீழொ துங் 
குங் கடன் ஞாலம் என்றார் பிறரும் . 


, 


எடும் . இல்லாரை யெல்லாரு மெள்ளுவர் செல்வரை 

எல்லாருஞ் செய்வர் சிறப்பு . 
பரி : - இல்லாரை - ( எல்லா நன்மையும் உடையராயினும் ) 
பொருளில்லாரை, எல்லார் உம் எள்ளுவர் - யாவரும் இகழ்வர் : 
( எல்லாத் தீமையும் உடையராயினும் ), செல்வரை - அஃது 
உடையாரை , எல்லார்உம் - யாவரும் , சிறப்பு செய்வர் - உயரச் 
செய்வர் ; (எ - று . ) 

உயரச்செய்தல் - தாம் தாழ்ந்துநிற்றல் . இகழ்தற்கண்ணும் 
தாழ்தற்கண்ணும் பகைவர் நட்டார் நொதுமலர் என்னும் 
மூவகையாரும் ஒத்தலின் , யாவரும் என்றார் . பின்னும் கூறி 
யது , அதனை வலியுறுத்தற்பொருட்டு. 

( கு - ரை .) பொருளில்லா தவரைப் பகைவர் நண்பர் அயலார் 
என்னும் மூவரும் இகழ்ந்து பேசுவர் : அன்றியும் , பொருளுடையவ 
ரிடம் அம்மூவகையோரும் தாம் தாழ்ந்து நின்று மேம்படுத்துவர் 
என்பதாம்.- செல்வத்தின் தன்மையை எதிர்மறை முகத்தாலும் 
உடன்பாட்டு முகத்தாலும் இரண்டு வாக்கியங்களால் இக்குறளில் 
விளக்கினர் ; - பொருளுடையவர் மதிப்பையும் , பொருளில்லாதவர் 
அவமதிப்பையும் அடைவ ரென்க. நன்மை - நற்குணம் . தீமை - 


செயப்படுபொருளுக்கு முடிக்குஞ்சொல்லாயிற்று . இனி , 

எசு - ஆம் அதிகாரம் - பொருள் செயல்வகை 
துர்க்குணம் . அஃது உடையார்- பொருளுடையவர்..உயரச் செய்வர் . 
மேம்படுத்துவர். தாழ்ந்து - பணிந்து . இகழ்தற் கண்ணும் - இகழ் 
தலிலும் . தாழ்தற்கண்ணும் - கீழ்ப்படிந்திருத்தலிலும் . நட்டார் - 
சினேகிதர் . நொதுமலர் - அயலார் ; பகைவரும் நண்பரு மல்லா 
தவர் . இவர் , உதாசீ ரெனப்படுவர் . * பின் னுங்கூறியது என் 
றது , “ பொருளல்லவரைப் பொருளாகச் செய்யும் பொருள் 
என்று மேற்கூறிய தனோடு அமையாது , மீண்டும் செல் வரை யெல் 
லாருஞ் செய்வர் சிறப்பு என்று கூறியதை . அதனை வலியுறுத் 
தற் பொருட்டு - அப்பொருளின் சிறப்பை உறுதிப்படுத்திக்காட்டு 
தற்காக வென்க : இவ்வாறு கூறுவது , அநுவாதத்தில் அடங்கும் . 
சிறப்புச்செய்வர் . என்றது , ஒருசொல் தன்மைப்பட்டு , செல்வரை 


என்ற 


, செல்வரை என்பதைச் செல்வர்க்கு என உருபுமயக்கமாகக் 
கொள்ளு தலு மொன்று." நல்லாவின் கன்றாயின்.நாகும் விலைபெறூ 
உம் , கல்லாரே யாயினுஞ் செல்வர்வாய்ச் சொற் செல்லும் , புல்லி 
ரப் போழ்தி னுழ வேபோன் மீதாடிச் , செல்லாவா நல்கூர்ந்தார் 
சொல் என்ற நாலடியாரையும் , " கல்லானே யானாலுங் கைப் 
பொருளொன் றுண்டாயின் , எல்லாருஞ் சென்றங் கெதிர்கொள் 
வர் - இல்லானை , இல்லாளும் வேண்டாள் மற் றீன்றெடுத்த தாய் 
வேண்டாள் , செல்லாதவன்வாயிற் சொல் என்ற நல்வழியையும் 
இங்கே அறிக , இக்குறள் , சேரமான் பெருமாள் நாயனாரது திருக் 
கைலாயஞானவுலா வென்னுந் திருவாதியுலாவில் எடுத்தாளப் 


பட்டுள்ளது . 


( 4 ) 


எங்க . பொருளென்னும் பொய்யா விளக்க மிருளறுக்கும் 

எண்ணிய தேயத்துச் சென்று . 
பரி : - பொருள் என்னும் - பொருளென்று ( எல்லாரானுஞ்) 
சிறப்பிக்கப்படும் . பொய்யா விளக்கம் - நந்தாவிளக்கு , - ( தன் 
னைச் செய்தவர்க்கு ), எண்ணிய தேயத்து சென்று . அவர் நினைத்த 
தேயத்துச் சென்று , இருள் அறுக்கும் - (பகையென்னும் ) இரு 
ளைக் கெடுக்கும் ; ( எ - று . ) 

எல்லார்க்கும் எஞ்ஞான்றும் இன்றியமையாததாய் வருதல் 
பற்றி • பொய்யாவிளக்கம் என்றும் , ஏனைவிளக்கோடு இத 
னிடை வேற்றுமைதோன்ற எண்ணிய தேயத்துச் சென்று 
என்றுங் கூறினார் . ஏகதேசவுருவகம் . 

இவை மூன்றுபாட்டானும் , பொருளது சிறப்புக் கூறப் 
பட்டது . 

( கு - ரை .) விளக்குத் தான் உள்ளவிடத்து இருளைப் போக்கு 
தல்போல , பொருள் தன்னையுடையானுக்கு எங்கும் 
யொழிக்குமென்பதாம் . நந்தா விளக்கு - அழியாத தீபம் ; தூண்ட 
வேண்டாத சுடர்ப் பிழம்பு . தன்னைச் செய்தவர்க்கு - தன்னைச் 
சம்பாதித்தவர்க்கு . ஏனை விளக்கோடு இதனிடை வேற்றுமை-மற் 


. 


பகையை 


நகர 


திருக்குறள் 


ஏ 


றைச் சாதாரண விளக்குக்களோடு இப் பொருள் விளக்குக்கு உள்ள 
வேறுபாடு . ஒருவர் எடுத்துக் கொண்டுபோன இடத்திலே மாத் 
திரம் சென்று நின்று இருளையொழிக்கின்ற உலகத்து விளக்கி 
னும் , அவர் நினைத்த தேயங்களிலெல்லாஞ் சென்று பகையிருளை 
யறுக்கின்ற இப்பொருள் விளக்குக்கு உள்ள விசேடம் தோன்ற , 
எண்ணிய தேயத்துச் சென்று என்றா ரென்க . பொருளென் 
னும் விளக்கம் என்று பொருளினிடத்து விளக்கின் தன்மையை 
பற்றியதற்கு ஏற்ப , பகையென்னு மிருளறுக்கும் என்று பகையி 
னிடத்து இருளின் தன்மையை ஏற்றிக்கூறாமல் சும்மா இருளறுக் 
கும் என்றதனால் , ஏகதேசவுருவக மாயிற்றென்று இங்கு ஒரு சாரார் 
விவரிக்கின்றனர் : இது , தவறு : இவ்விடத்து ஏகதேசவுருவகம் 
என்பது- பிற்காலத்து அறியாதவராற் செருகப்பட்டதாதல்வேண் 
டும் : இங்கே , பகையறுக்குமென்று கூறாது பகையை இருள் என்ற 
உருவகச் சொல்லாலேயே கூறியிருத்தலால் , இது ஏகதேசவுருவக 
மாகாது : முற்றுருவகமே : உபமேயத்தை உவமானச்சொல்லாலேயே 
கூறுவதும் உருவகமென்பது , வடநூலார்க்கு உடன்பாடே . விளக் 
காகிய உபமான ததினும் பொருளாகிய உபமேயத்திற்குச் சிறப் 
பிருத்தலைக் காட்டுகின்ற வேற்றுமையணி இக்குறளில் தொனிக்கு 
மாறு அறிக . 

( 15 ) 


எநத . அறனீனு மின்பமு மீனுந் திறனறிந்து 

தீதின்றி வந்த பொருள் . 
பரி : -திறன் அறிந்து - ( செய்யுந்) திறத்தினை அறிந்து , தீது 
இன்றி - (அரசன் ) கொடுங்கோன்மையிலனாக , வந்த.உளதாய , 
பாருள் . அறன் ஈனும் - ( அவனுக்கு ) அறத்தையும் 
கொடுக்கும் ; இன்பம் உம் ஈனும் - இன்பத்தையுங் கொடுக்கும் . 

செய்யுந் திறம் - தான் பொருள் செய்தற்கு உரிய நெறி . 
• இலனாக என்பது , இன்றி எனத் திரிந்து நின்றது . செங் 
கோலன் என்று புகழப்படுதலானும் கடவுட்பூசை தானங்க 
ளாற் பயன் எய்தலானும் அறனீனும் என்றும் , நெடுங்காலம் 
நின்று துய்க்கப்படுதலான் இன்பமுமீனும் என்றும் கூறினார் . 
அதனான் , அத்திறத்தான் ஈட்டுக என்பதாம் . 

ரை .) அரசன் பொருளைத் தேடற்கு ஏற்ற நெறியை 
அறிந்து , கொடுங்கோலனின்றிப் பெற்ற பொருள் அந்த அரச 
னுக்குப் புகழோடு கடவுட் பூசை தானங்களின் வழியால் செல்வம் 
படைத்த பயனை எய்துவித்தலால் அறத்தையும் , அச்செல்வம் 
நெடுங்காலம் நின்று துய்க்கப்படுதலான் இன்பத்தையும் தருமென்ப 
தாம் . செய்யுந் திறம் - பொருள் சம்பாதிக்கின்ற வகை. கொடுங் 
கோன்மையிலனாக - நீதி தவறாதவனாயிருக்க . முக்காலத்துக்கும் 
பொதுவாகிய இன்றியென்னும் எதிர்மறைக்குறிப்புவினை யெச்சத் 
துக்கு , இல்லாமலிருத்தலால் என்று தெரிநிலைக் செயவெனெச்சத் 
துக்கு உரிய காரணப்பொருள் கொண்டாராதலால் , இலனாகவென் 
பது , இன் றியெனத் திரிந்து நின்றது என்றார் . செங்கோலன் -நீதி 


-- 


दी 


* 


ஆம் அதிகாரம் - பொருள் செயல்வகை 


நின்று 


( ச ) 


தவறாதவன் . கடவுட்பூசைதானங்களால் பயன் எய்தல் -தேவபூசை 
யுந் தானமுஞ் செய்து அறத்தின் பயனை யடைதல் . நெடுங்காலம் 

துய்க்கப்படுதலான் வெகுகாலம் அழியாது . நின்று 
அனுபவிக்கப்படுதலால் . அதனான் -ஆதலால் . அத்திறத்தான் ஈட் 
டுக - நீதிநெறி தவறாமல் பொருள் சம்பாதிக்கும்வழியை 

யறிந்து 
அவ்வழியாற் சம்பாதிக்கவேண்டும் . தான தருமங்களைச் செய்து 
புகழும் புண்ணியமும் பெறுதலும் , தான் அனுபவித்துச் சுகம் 
பெறுதலும் , பொருளுடையானுக்கே ஆகு மென்க ; " வடுவிலாவை 
யத்து மன்னிய மூன்றி , னடுவண தெய்த விடுதலையு மெய்தும் , 

அருள் கொண்டியற்றும் அறமும் அறநெறியாய்ந்த மென்பூச் , 
சுருள் கொண்ட கோதையர் தோள்புண ரின்பமும் சூழ்சுரும்பு , 
மருள்கொண்டு பாடு மதுமலர்ச்சோலை மயிலனையாய் , பொருள் 
கொண் டொழியமுற்றாதென்று ஞாலம் புகலு மன்றே , “ இல் 
லார் இருமையும் நல்ல எய்தார் , " வறியார் . இருமையறியார் " 
என்றார் பிறரும் . 
எடுதி . அருளொடு மன்பொடும் வாராப் பொருளாக்கம் 

புல்லார் புரள விடல் . 
பரி : - அருளொடு உம் - ( தாம் குடிகண்மாட்டுச் செய்யும் ) 
அருளோடும் , அன்பொடு உம் - ( அவர் தம்மாட்டுச் செய்யும் )) 
அன்போடும் , வாரா - கூடிவாராத , பொருள் ஆக்கம் - பொரு 
வீட்டத்தை, ( அரசர் ), புல்லார் - பொருந்தாது , புரள விடல் - 
கழியவிடுக ; (எ - று .) 

அவற்றோடு கூடி வருத லாவது , ஆறிலொன்றாய் வருதல் . 
அவ்வாறு வாராத பொருளீட்டம் பசுமட்கலத்துள் நீர்போலச் 
செய்தானையுங் கொண்டு இறத்தலின் , அதனை புல்லார் என்று 
ஒழியாது புரளவிடல் என்றுங் கூறினார் . 

( கு - ரை . ) தாம் குடிகளிடத்துச் செய்யும் அருளோடும் குடி 
கள் தம்மிடத்துச்செய்யும் அன்போடும் கூடியிராத பொருளீட் 
டத்தை அரசர் தம்மிடத்துக்கொள்ளாது விட்டிடக்கடவரென்ப 
தாம் . தாம் - அரசர் தாம் . இங்கே , அருள்- தம்மினுந் தாழ்ந்தவ 
ரிடத்துச் செய்யும் நேயம் . அவர் - அக்குடிகள் . இங்கே , அன்பு 
தம்மினும் உயர்ந் தவரிடத்துச் செய்யும் நேயம் . பொருளீட்டம் - 
செல்வச்சம்பாதிப்பு . 

அவற்றோடு அருளன்புகளோடு . 
லொன்றாய் வருதல் - குடிகள் சம்பாதிக்கும் பொருளில் ஆறிலொரு 
பாகமாகப்பெறுதல் ; “ தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் 
தான் என்றாங்கு , ஐம்புலத்து ஆறு ஓம்பல் தலை 

என றபடி 
பிதிரர் தேவர் விருந்தினர் சுற்றத்தார் தான் 

தான் என்னும் ஐந்து 
இடத்திற்கும் இல்வாழ்வான் பகுத்துக் கொடுக்குங் 

கூறுக 
ளைந்துடன் ஒன்றாய்வருதல் : ஆறிலொன் றறமென வருளி னல்ல 
தொன் றூறு செய்துலகினி னுவப்ப தில்லையே என்ற சூளாமணி 
யையுங் காண்க . பசு மட்கலம் - சுடப்படாத பச்சை மட்பாத்திரம் ; 
பசுமை ஈரத்தின் மேலது . பசுமட்கலத்துள் நீர் போலச்செய்தானையுங் 


ஆறி 


திருக்குறள் 


கொண் இறத்தலின் - பசுமட்கலத்துள்ளே பெய்துவைத்த நீர் 
அக்கலத்தோடு தானும் ஒருசேர அழி தல்போல , தீயவழியாற் 
சம்பாதித்துச் சேர்த்துவைக்கப்பட்ட பொருள் அச் சம்பாதித்தவ 
னோடு தானும் ஒரு சேர அழிந்திடுமாதலால் : " சலத்தாற் பொருள் 
செய் தேமாக்கல் பசுமட் , கலத்துள் நீர்டெய் திரீ இயற்று என் 
பது , வினைத்தூய்மையென்னும் அதிகாரத்து ஈற்றுச்செய்யுள் ; 
அக்குறளினுரையில் அரசனும் பொருளும் சோப்போம் என்பதாம் 
எனப் பரிமேலழகர் உரைத்ததை அறிக. அதனை - அவ்வகையான 
திரவியசம்பாத்தியத்தை . புல்லார் என்று ஒழியாது - புல்லார் 
என் றவளவோடு நிறுத்தாமல் . புல்லார் என்றும் புரளவிடல் 
என்றும் இருவகையாகக்கூறி மறுத்தது , வற்புறுத்து தற்கென்க . 
எசு. உறுபொருளு முல்கு பொருளுந்தன் ஜென்னர்த் 

தெறுபொருளும் வேந்தன் பொருள் . 
பரி : --உறு பொருள் உம்-(உடையார் இன்மையின் தானே 
வந்து ) உற்ற பொருளும் , உல்கு பொருள் உம் - சுங்கமாகிய 
பொருளும் , தன் ஒன்னார் தெறு பொருள் உம் - தன் பகைவரை 
வென்று திறையாகக்கொள்ளும் பொருளும் ,-வேந்தன் பொருள் 
அரசனுக்கு உரிய பொருள்கள் ; ( எ - று . ) 

உறு பொருள் - வைத்தார் இறந்துபோக நெடுங்காலம் நிலத் 
தின்கட் கிடந்து பின் கண்டு எடுத்ததூஉம், தாயத்தார் பெறா 
ததூ உமாம் . சுங்கம் - கலத்தினும் காலினும் வரும் பண்டங் 
கட்கு இறையாயது . தெறு பொருள் - தெறுதலான் வரும் 
பொருள் என விரியும் . ஆறிலொன்று ஒழியவும் உரியன கூறிய 
வாறு , 

இவை மூன்று பாட்டானும் , அஃது ஈட்டும் நெறி கூறப் 
பட்டது . 
( கு - ரை . ) ஆறிலொன்றான 

ஆறிலொன்றான கடமைப்பொருளோடு 
பொருள் உல் தபொருள் தெறுபொருள் என்ற இம் மூன்றுங்கூட 
வேந்தற்கு உரிய பொருளாமென்பதாம் . உடையார் இன்மையின் 
சொந்தக்காரர் இல்லாமையால் . உற்ற - அடைந்த ; கிடைத்த 
என்றபடி . சுங்கம் - ஆயம் : தீர்வை . திறை - அரசிறை , கப்பம் . வைத் 
தார் - சம்பாதித்துவைத்தவர் . நிலத்தின் கட்கிடந்து- தரையின் கீழ்ப் 
புதையலாய்ப் பொருந்தியிருந்து . தாயத்தார் பெறாத தூஉம் - பங் 
காளிகள் 

அடையாததும் . ஒருவன் சம்பாதித்த சொத்துக்கு , 
முதலில் அவன் சந்ததியாரும் , அவர் இல்லாவழிப் பின்பு பங்காளி 

இருப்பின் அவரும் , அவரும் இல்லாவிடின் அப்பால் 
அரசனும் உரிய ரென்க . கலத்தினும் காலினும் வரும் பண்டங் 
இறையாயது 

மரக்கல மார்க்கமாகவும் தரைவழியாகவும் 
வெளியூர்களிலிருந்து கொணப்படுகின்ற வர்த்தகப்பொருள் 
களுக்கு வரியாக விதித்து வாங்கும் பொருள் . தெறுதலான் வரும் - 
போர் செய்துவெல்லுதலால் வருகின்ற ஆறிலொன்று ஒழியவும் 


உறு 


கள் 


கட்கு 


- 


எகா -ஆம் அதிகாரம் - பொருள் செயல்வகை 


நகஎ 


உடை 


உரியன கூறியவாறு - குடிகளிடத்து வாங்கும் ஆறிலொருபொரு 
ளல்லாமலும் மற்றும் அரசனுக்கு உரியவை சொல்லியபடி ; ஆறி 
லொன்று உரிய தாதல் முந்தினகுறளாற் பெறப்பட்ட தனால் , மற் 
றும் உரியவற்றை இதிற் கூறினாரென்க . அஃது ஈட்டும் நெறி - 
அப்பொருளைச் சம்பாதிக்கின்ற வழி . 

போர்வீரர் தாம் வென்ற பொருள்களிற் சிறந்தவற்றைத் தம் 
அரசனுக்குக் கொடுத்தல் வேண்டு மென்பது , வேதமொழி . உடை 
யவனறியப்படாத பொருள் அகப்பட்டால் அதனை அரசன் மூன்று 
வருஷகாலம் பாதுகாத்து வைத்திருந்து அதற்குள் உடையவன் 
வந்து பெற்றுக்கொள்ளாவிடின் பின்பு அதனைத் தனதாக்கிக் 
கொள்க . பிறன் இழந்த பொருள் அகப்பட்டால் அரசன் அதனைப் 
பாதுகாத்துவைத்து , தான்பாதுகாத்துவைத்ததற்காக அதில் ஆறி 
லொருபகுதியையாவது , பத்திலொருபகுதியையாவது , பன்னிரண் 
டிலொருபகுதியையாவது அப்பொருளுக்குஉடையவனது தகுதிக்கு 
ஏற்றவாறு நல்லோர் முறைமைப்படி எடுத்துக்கொண்டு மற்றதை 
உடையவனுக்குக் கொடுத்திடவேண்டும் . ஒருவன் தான் கண் 
டெடுத்த புதையலையாவது , பிறன்கண்டெடுத்த புதையலையாவது , 
தனக்குச் சேர்தற்கு உரியதென்று சத்தியமாக நிலைநாட்டுவா 
னாயின் , அரசன் அதில் ஆறிலொருபகுதியையாவது பன்னிரண்டி 
லொருபகுதியையாவது எடுத்துக்கொண்டு மற்றதை அவனுக்குக் 
கொடுத்திடவேண்டும் . முன்னோரால் வைக்கப்பட்டதும் , 
யவ னுணரப்படாததுமான புதையலை அரசன் தான் கண்டெடுத் 

அதில் அந்தணர்க்குப் பாதிகொடுத்து மற்றதைத் தன் திர 
விய சாலையிற் சேர்க்கவேண்டும் . இங்ஙனம் அடைதற்குக் கார 
ணம் , அரசன் பூமிக்குத் தலைவ னாதல் . “ கலத்தினுங் காலினும் 
வரும் பண்டங்களினால் வணிகர்க்கு வரும் இலாபத்தில் இருபதி 
லொருகூறு அரசன் வாங்கிக்கொள்ளவேண்டும் என்று மனு 
க எ , அ - கூ0, , ங , அ , முதலிய ஸ்லோகங்களிற் கூறியவை 
இங்குக் காணத்தக்கன . 

உல்கு பொருள் - பண்புத்தொகை . உல்கு புல்க மென்னும் 
வடசொல்லின் விகாரம் : இது வே சுங்கமெனச் சிதைவதும் . ஒன் 
னார்த் தெறு - உயர்திணையில் ஐயுருபு தொக்கது ; தகரம் இரட் 
டிற்று : இயல்பின் விகாரம் . தெறுபொருள் - காரணப்பொருளில் 
வந்த இறந்தகால வினைத்தொகை . ( முதனிலைத்தொழிற்பெயரின் 
மேல் வந்த மூன்றாம்வேற்றுமையுருபும் பயனும் உடன் தொக்க 
தொகை யாயின் , தெறுப்பொருள் 

தெறுப்பொருள் என நிற்கும் ; செய்யுளின்பம் 
நோக்கி தெறுபொருள் என இயல்பாயிற்றென் றலும் ஒன்று .) 
எருஎ . அருளென்னு மன்பீன் குழவி பொருளென்னுஞ் 

செல்வச் செவிலியா லுண்டு . 
பரி : - அன்பு ஈன் - அன்பினால் ஈனப்பட்ட , அருள் என்னும் 
குழவி --பொருள் என்னும் பொருளென்று உயர்த்துச்சொல் 
லப்படும் , செல்வம் செவிலியால் - செல்வத்தையுடைய செவிலி 
யான் , உண்டு- வளரும் ; ( எ - று . ) 

43 


தால் 


எ 


, 


.அ 


திருக்குறள் 


தொடர்புபற்றதே வருத்தமுற்றார்மேற் செல்வதாய அருள் 
தொடர்புபற்றிச் செல்லும் அன்பு முதிர்ந்துழி உளதாவ தாக 
லின் , அதனை அன்பீன்குழவி என்றும் , அதுவவறியார்மேற் 
செல்வது அவ்வறுமை களையவல்லார்க்கு ஆகலின் பொருளை 
அதற்கு செவிலி என்றும் , அஃது உலகிற் செவிலியர் போலாது 
தானே எல்லாப்பொருளும் உதவிவளர்த்தலின் செல்வச்செவிலி 
என்றுங் கூறினார் . 

( கு - ரை . ) தொடர்புபற்றாதே வறுமையால் வருத்தமுற்றார் 
மீது செல்வதாகிய அருளென்பது , செல்வத்தால் மிக்குவளரு 
மென்பதாம் . சனப்பட்ட - பெறப்பட்ட . குழவி - குழந்தை. 
பொருளென்று உயர்த்துச் சொல்லப்படுஞ்செவிலியென இயையும் . 
- செல்வத்தையுடைய என்பதற்கு - வேண்டும் 

என்பதற்கு - வேண்டும் பொருள்களைக் 
கொடுக்குந் தன்மையுடைய என்று கருத்து ; அது , விசேட்வுரை 
யில் தானே எல்லாப்பொருளும் உதவி வளர்த்தலின் . செல்வச் 
செவிலி யென்று கூறினார் என்பதனால் விளங்கும் . செவிலி - 
வளர்க்குந்தாய் . தொடர்புபற்றாதே - யாதொரு சம்பந்தமு 

மில்லா 
மலே . வருத்தமுற்றார் என்று சிறந்த உயர்திணையாற் கூறினா 
ராயினும் , வருத்தமுற்ற அஃறிணைப்பிராணிகளும் உபலக்ஷணத் 
தாற் கொள்ளத்தக்கன . தொடர்புபற்றி - உறவு முறை சிநேகம் 
உரிமை . முதலிய யாதாயினும் ஒரு சம்பந்தத்தால் . கீழ் அன் 
புடைமை யென்ற அதிகாரத்தில் அன்புடைமையாவது - வாழ்க் 
கைத்துணையும் புதல்வரும் முதலிய தொடர்புடையார்கண் கரத 
லுடையனாதல் என்றும் , அருளுடைமை யென்ற அதிகாரத்தில் 
அருளாவது - தொடர்புபற்றாது இயல்பாக எல்லாவுயிர்கள் 
மேலுஞ் செல்வதாகிய கருணை என்றும் பரிமேலழகர் கூறிப் 
போந்தவற்றாலும் , அன்புக்கும் அருளுக்கும் உள்ள வேறுபாடு 
விளங்கும் . முன் அன்பீனுமார்வமுடைமை யதுவீனு, நண்பென்னு 
நாடாச்சிறப்பு என்ற குறளில் ஒருவனுக்குத் தொடர்புடையார் 
மாட்டுச் செய்த அன்பு அத்தன்மையாற் பிறர்மாட்டும் - விருப்ப 
முடைமையைத் தரும் என்றதனாலும் அன்பு அருளுக்குக் காரண 
மாதல் அறிக . தொல்காப்பியவுரையில் அன்பாவது - மனைவியர் 
கண்ணும் தாய் தந்தை புதல்வர் முதலிய சுற்றத்தின்கண்ணும் 
மனமகிழ்ச்சி நிகழ்த்திப் பிணிப்பித்து நிற்கும் நேயம் என்றும் , 
அன்பென்பது - அருட்கு முதலாகி மனத்தில் நிகழும் நேயம் : அஃது 
உடையார்க்குப் பிறர்கண் துன்பங்கண்டவழிக் கண்ணீர்விழு மாக 
லின் , அவ்வருளானே அவ்வன்புடைமை விளங்கு மென்பது என் 
றும் , அளியர்வது - அன்பு காரணத்தால் தோன்றும் அருள் ! 
என்றும் உரைத்தவை உணரத்தக்கன. அருளாவது - ஒன்றின் 
துயர்கண்டால் காரணமின்றித் தோன்றும் இரக்கம் ; அன்பா 
வது - தன்னாற்புரக்கப்படுவார்மே லுள்ள தாகிய காதல் என்பர் , 
புறநானூற்று உரையாசிரியரும் . முதிர்ந்துழி - மிக்கவிடத்து . 
அதனை - அருளை . அது - அருள் . வறுமைகளையவல்லார் - பிறாது 
வறுமையை நீக்கவல்ல செல்வர் . அதற்கு - அருளுக்கு . அஃது 
செல்வம் . உலகிற்செவிலியர்போலாது - உலகத்திலுள்ள சாதா 





பல 


ஆம் அதிகாரம் - பொருள் செயல்ைைக 
ரண செவிலித்தாயர்போ லாகாமல்.இச்செய்யுள் , இயை புருவகவணி ; 
அதன் இலக்கணம் - உபமானத்தையும் உபமேயத்தையும் வேற் 
றுமையொழிவித்து ஒற்றுமைதோன்றக் கூறுகையில் , 
பொருள்களை ஒன்றுக்கு ஒன்று இயைபுடையனவாக நிறுத்துவது ; 
இங்கு , ஈன் 
ஈன் என் 

என்ற வினைப்பகு தியின் ஆற்றலால் , அன்பு தாயா 
தல் பெறப்படும் . 

( எ ) 
எ அ . குன்றேறி யானைப்போர் கண்டற்றாற் றன்கைத்தொன்று 

உண்டாகச் செய்வான் வினை . 
பரி : - தன் கைத்து - தன்கையதாகிய பொருள் , உண்டாக-, 
ஒன்று செய்வான் - ஒருவினையை எடுத்துக்கொண்டான் , வினை . 
( அதனைச் ) செய்தல் , - குன்று ஏறி யானை போர் கண்டு அற்று - 
( ஒருவன் ) மலைமேல் ஏறிநின்று யானைப்போரைக் கண்டா 
லொக்கும் ; ( எ - று . ) 

கைத்து உண்டாக ஒன்று செய்வா னெனக் கூட்டுக . ஒன்று 
என்பது - வினையாதல் , செய்வான் என்றதனாற் பெற்றாம் . குன் 
றேறியான் அச்சமும் வருத்தமும் இன்றி நிலத்திடை யானையும் 
யானையும் பொருபோரைத்தான் இனிது இருந்துகாணுமதுபோல , 
கைத்து உண்டாக வினையை மேற்கொண்டானும் அச்சமும் 
வருத்தமும் இன்றி வல்லாரை ஏவித் தான் இனிது இருந்து 
முடிக்குமென்பதாம் . 

( கு - ரை. ) கையிற் பொருளுடையவன் ஒருவினையை மேற் 
கொண்டால் , அவன் அச்சமும் வருத்தமும் இன்றித் தான் 
மேற்கொண்ட அவ்வினையை 

இனிது முடிப்ப மென்பதாம் . 
கையது - கையிலுள்ளது ; 

சொந்தமானது என் றபடி . எடுத் 
கொண்டான் செய்ய உடன்பட்டவன் ; 

* மேற்கொண் 
டான் என்பதற்கும் இதுவே பொருள் . அதனை - அத்தொழிலை . 
யானைப்போர் . யானைகள் ஒன்றோடொன்று செய்யும் போர் . 
ஒன்று - ஒருதொழிலுக்கு , எண்ணலளவையாகுபெயர் ; 

ஒன்று 
இரண்டு என்னுந்தொடக்கத்து எண்ணுப்பெயர்கள் , ஆகுபெய 
ராகாது உரிய பெயராகவே எண்ணப்படுபொருளின் மேலும் நிற்கும் 
என்பர் , சேனாவரையர் . குன்று ஏறியான் - மலைமேல் ஏறியவன் . 
வருத்தமுமின்றி இனிதிருந்துகாணுமது என இயையும் . 

பொரு 
போர் - செய்கின்ற சண்டை . வல்லாரை ஏவி - தான் தொடங்கிய 
தொழிலைச் செய்து முடிக்க வல்லவர்களை நியமித்து . முடிக்கும் - 
நிறைவேற்றுவான் . யானைப் போர் - யானைகளது போர் . 
டற்று - கண்டாலற்று என்பதன் விகாரம் ; இனி , கண்டதற்று 
என்பது கண்டற்று எனத் தொகுத்தல் விகாரப்பட்டதென்றலும் 
ஒன்று . ஆல் 

ஆல் - அசை . கைத்து - கையிலுள்ளது ; பொருள் . 
இச்செய்யுளின் பொழிப்புரையின்பின் கைத்து உண்டாக 
ஒன் றுசெய்வான் எனக் கூட்டுக என்று அந்வயத்தை விளக்கு 
கின்ற வாக்கியம் , அச்சுப் பிரதிகளி லில்லை யாயினும் , பல எட்டுப் 
பிரதிகளில் உள்ளது . இச்செய்யுளில் , தன்கைத்துண்டாக ஒன்று 
செய்வான் வினை என உபமேயமும் , குன்றேறி யானைப்போர் கண்டு 
என உபமானமும் , அற்று என உவமவுருபும் விரிந்து நிற்க , அச்ச 


துக் 


- 


கண் 


கூசா 


திருக்குறள் 
மும்வருத்தமுமின்றி இனிதிருந்து முடித்தலாகிய பொதுத்தன்மை 
யொன்றும் தொக்குவந்ததனால் , இது - பொதுத்தன்மைத்தொகை 
யுவமையணி ; வட நூலார் தர்மலுப்தோபமா என்பர் . இவ்வுவமை, 
தொழில் பற்றி வந்தது . 

( அ ) 
எங்க . செய்க பொருளைச் செறுநர் செருக்கறுக்கும் 

எஃகதளிற் கூரிய தில் . 
பரி : - ( தமக்கு ஒன்று உண்டாகக் கருதுவார் ), பொருளை 
செய்க பொருளை உண்டாக்குக ; செறுநர் செருக்கு அறுக்கும் 
எஃகு - ( தம் ) பகைவர் தருக்கினை அறுக்கும் படைக்கலம் , (அது 
வாம் ) ; அதனின் கூரியது இல் - ( அதற்கு ) அதுபோலக் கூரிய 
படைக்கலம் ( பிறிது ) இல்லை ; ( எ - று .) 

“ அதுவாம் , அதற்கு என்ப்ன , அவாய் நிலையான் வந்தன . 
பொருளைச் செய்யவே , பெரும்படையும் நட்பு முடைய ராவர் 
ஆகவே , பகைவர் தருக்கு ஒழிந்து தாமே அடங்குவர் என்பார் 
செறுநர்செருக்கறுக்கு மெஃகு என்றும் , ஏனை எஃகுகள் அது 
போல அருவப்பொருளை அறுக்கமாட்டாமையின் அதன்ற் 
கூரியது இல் என்றும் கூறினார் . 

( கு - ரை .) செல்வத்தைக்கொண்டு சேனையையும் நண்பரையுஞ் 
சேர்த்துப் பகைவரை அடக்குதல் போல மற்றொன்றால் அடக்க 
முடியாமையால் , செல்வம் அவசியம் அரசராற் சம்பாதிக்கத் 
தக்கது என்பதாம் . செய்கபொருள்யாருஞ் செறுவாரைச்செறு 
கிற்கும் , எஃகுபிறிதில்லை -யிருந்தே யுயிரையுண்ணும் , ஐயமிலை 
யின்பமற்னோ டெவையுமாக்கும் , பொய்யில் பொருளேபொருள் 
மற்றல்லபிறபொருளே என்ற சிந்தாமணி இங்கு நோக்கத்தக்கது. 
ஒன்று உண்டாகக் கருதுவார் - ஒருநன்மை உண்டாகும்படி நினைப் 
பவர் . உண்டாக்குக.சம்பாதிக்கக்கடவர். பகைவர் தருக்கு - பகை 
வரது களிப்பு . படைக்கலம் - ஆயுதம் ; போர்க்கருவி . அதுவாம் 
செல்வமாம் . அதற்கு - பகைவர்செருக்கை யறுத்தற்கு . அது 
போல - செல்வம்போல . கூரிய - கூர்மையுள்ள . 

நட்பு - நண்பா . 
ஏனை எஃகுகள் - மற்றை ஆயுதங்கள் . அதுபோல - செல்வம் 
போல . அருவப்பொருள் - உருவமில்லாதபொருள் . அருவம் - 
அரூபம் : 

இங்கே , அருவப்பொருள் - தருக்கு . வைசேடிகர்து 
மதம்பற்றி , தருக்காகிய குணம் பொருளாகக்கூறப்பட்டது ; 
" சினத்தைப் பொருளென்று கொண்டவன் என்ற குறளினுரை 
யில் பரிமேலழகர் வைசேடிகர் பொருள் பண்பு தொழில் சாதி 
விசேடம் இயைபு என்பவற்றை அறுவகைப்பொருளென்றாற்போல , 
ஈண்டுக் குணம் பொருளெனப்பட்டது என்றனர் . எஃகு - எஃகி 
னாற்செய்யும் ஆயுதத்துக்கு , கருவியாகுபெயர் . கூரியது - ஒன்றன் 
பாற் குறிப்பு: வினையாலணையும் பெயர் : 

அ - சாரியைகள் . 
பொருளினிடத்துப் படைக்கலத்தின் தன்மையை ஏற்றிக் கூறியத் 
னால் , உருவகவணி . 

( க) 
ஒண்பொருள் காழ்ப்ப வியற்றியார்க் கெண்பொருள் 
ஏனை யிரண்டு மொருங்கு . 


எசு ) . 


எஎ - ஆம் அதிகாரம் -டைமாட்சி 


மென்க . 


பரி : - ஒள் பொருள் - நெறியான்வரும் பொருளை , காழ்ப்ப 
இயற்றியார்க்கு - இறப்பமிகப் படைத்தார்க்கு - ஏனை இரண்டு 
உம் - மற்றை அறனும் இன்பமும் , ஒருங்கு - ஒருங்கே, எள் 
பொருள் - எளிய பொருள்களாம் ; ( எ - று .) 

காழ்த்தல் - முதிர்தல் . பயன்கொடுத்தல்லது போகாமையின் 
ஒண்பொருள் என்றும் , ஏனையிரண்டும் அதன் விளைவாகலின் 
தாமே ஒருகாலத்திலே உளவா மென்பார் எண்பொருள் என் 
றுங் கூறினார் . 

இவை நான்குபாட்டானும் , அதனான் வரும் பயன் கூறப் 
பட்டது . 
( கு - ரை . ) நல்லநெறியால் பொருளை 

பொருளை மிகுதியாகப் படைத் 
தார்க்கு ,மற்றை அறமும் இன்பமும் எளிதிற் சித்திக்குமென்பதாம் . 
நெறியான் - நல்லவழியால் . இறப்ப மிகப் படைத்தார் - வெகு 
அதிகமாகச் சம்பாதித்தவர்கள் . ஒண்மை - ஒளி; பொருளுக்கு 
ஒண்மை - நெறியால் வருதலும் , ப :பன் கொடுத்தலில் தவறாமையு 

அறம் பொருள் இன்பம் என உடனெண்ணப்பட்ட 
மூன்றனுள் பொருளை முன்னர்ப் பிரித்தமையால் , மற்றை அறமும் 
இன்பமும் , ஏனையிரண்டு எனப்பட்டன . அதன் விளைவு - செல் 
வத்தினாலுண்டாகும் பயன் : ஒருகாலத்திலே - ஒரேகாலத்தில் , 
ஏககாலத்திலே . அதனான் - பொருளால் . 

காழ்ப்ப - காழ் என்னும் வினைப்பகுதியினடியாப் பிறந்த செய 
வெனெச்சம் . ஏனை , ஒருங்கு - இடைச்சொற்கள். இவ்வதிகாரத் 
தின் நான்காங் குறளுக்கும் இக்குறளுக்கு முள்ள ஒற்றுமைவேற்று 
மைநயங்களை உய்த்துணர்க . “ அறத்தி னீட்டிய வொண்பொருள் 
என்ற மணிமேகலையும் , “ தீவினைவிட் டீட்டல் பொருள் - என்ற 
ஒளவையார்பாடலும் , சிறப்புடை மரபிற் பொருள் " என்ற புற 
நானூறும் இங்கு அறியத்தக்கன . அங்கவியலில் பொருளியல் 
முற்றும் . 

( க 0 ) 
எஎ . ஆம் அதிகாரம் - படைமாட்சி . 
பரி :-இனி, அப்பொருளினானாவதாய் வெல்வதாய படை 
இரண்டு அதிகாரத்தாற் கூறுவான்தொடங்கி முதற்கட் படை . 
மாட்சி கூறுகின்றார் ; அஃதாவது - படையினது நன்மை . அ.தி 
காரமுறைமை இதனுள் விளங்கும் * 

( கு - ரை . ) படை சேனை : ( பகைவரைப் ) படுப்ப தெனக் 
காரணப்பெயர் . படுத்தல் - அழித்தல் : படு - பகுதி , ஐ - கருத்தாப் 
பொருள்விகுதி . பொருள் காரணமும் , படை காரியமு மாதல் , அதி 
காரமுறைமைக்குக் காரணம் . 

இதுவும் , அடுத்த அதிகாரமும் , அங்கவியலில் படையியல் 
எனவும் படும் . 

இந்தவாக்கியம் பல பிரதிகளி லில்லை . 


, 


- 


திருக்குறள் 


எசுக . 


யான . 


- 


உறுப்பமைத் தூறஞ்சா வெல்படை வேந்தன் 

வெறுக்கையு ளெல்லாந் தலை . 
பரி : 

உறுப்பு அமைந்து - ( யானை முதலிய நான்கு ) உறுப் 
பானும் நிறைந்து , ஊறு அஞ்சா- (போரின்கண் ) ஊறுபடுதற்கு 
அஞ்சாது நின்று , வெல் - (பகையை ) வெல்வதாய , படை- 
வேந்தன் வெறுக்கையுள் எல்லாம் தலை - அரசன் செல்வங்க 
ளெல்லாவற்றுள்ளும் தலையாய செல்வம் ; (எ - று . ) 

ஈண்டு படை என்றது , அந்நான்கன் தொகுதியை . ஊறு 
அஞ்சிய வழி வேறல் கூடாமையின் ஊறஞ்சா என்றும், 
ஒழிந்த அங்கங்கட்கும் அரசன் றனக்கும் காவலாகலின் வெறுக் 
கையு ளெல்லாந் தலை என்றும் கூறினார் . 

கு - ரை .) நால்வகை அங்கங்களோடு கூடியதும் , பகைவராற் 
புண்படு தற்கு அஞ்சிப் பின்னிடாது நிலைத்துநிற்பதும் , பகையை 
வெல்லவல்லதுமாகிய சேனை , அரசனுக்கு மற்றையங்கங்களினுஞ் 
* சிறந்தது என்பதாம் . 

யானை முதலிய நான்கு உறுப்பு - யானை தேர் குதிரை காலாள் 
என்னுஞ் சதுரங்கங்கள் ; போரின்கண் ஊறுபடு தற்கு - யுத்தத் 
தில் விரணப்படு தற்கு .. நின்று - நிலைத்து . தலையாய - முதன்மை 

ஈண்டு.- இங்கு . அந்நான்கன் யானை முதலியவற்றின் . 
ஊறு அஞ்சியவழி - விரணப்படுதற்கு அஞ்சினால் . வேறல் கூடா 
மையின் - (பகையை ) வெல்லுதல் முடியாமையால் . ஒழிந்த அங் 
கங்கள் - அமைச்சு , நாடு , அரண் , பொருள் , நட்பு என்பவை . 
ஒழிந்த - சேனை நீங்கலான . அரசன் றனக்கும் - அரசனுக்கும் . இப் 
பொருள்கட்கெல்லாம் பாதுகாவலாவது அரசன்சேனை யென்க . 
வெறுக்கையுளெல்லாந் தலை என்ற விடத்து ‘ உள் என்ற ஏழ் 
னுருபு - கூட்டிப்பிரித்தற்பொருளில் வந்தது ; உடையர னரசரு 

என்றவிடத்துப் போல . 
எசு .. உலைவிடத் தூறஞ்சா வள்கண் டொலைவிடத்துத் 

தொல்படைக் கல்லா லரிது . 
பரி : - தொலைவு இடத்து - தான் சிறிதாயவழியும் , உலைவு 
இடத்து - ( அரசற்குப் போரின் கண் ) உலைவு வந்தால் , ஊறு 
அஞ்சா - ( தன்மேல் ) உறுவதற்கு அஞ்சாது நின்று தாங்கும் , வன் 
கண் வன்கண்மை , - தொல் படைக்கு அல்லால் - அவன் முன் 
னோரைத் தொடங்கி வரும் படைக்கு அல்லது , அரிது - உளதா 
காது ; ( எ. - று . ) 

இழிவு சிறப்பு உம்மை , விகாரத்தால் தொக்கது . மூலப். 
படை கூலிப்படை நாட்டுப்படை காட்டுப்படை துணைப்படை 
பகைப்படை என்னும் அறுவகைப்படையுள்ளுஞ் சிறப்புடை 
யது மூலப்படை யாகலான் , அதனை அரசன் வெல்பொறியு நாடும் 
விழுப்பொருளுந் தன்ணடையும் , கொல்களிறு மாவுங் கொடுத் 


ளேறு " 


ந.சந் . 


எஎ - ஆம் அதிகாரம் - படைமாட்சி 
தளிக்க என்பது , குறிப்பெச்சம் ; இப்படையை வடநூலார் 
* மௌலம் என்ப . 


வென்று 


( கு - ரை . ) தான் சிறிதாக இருப்பினும் போரில் தம் அரசற்கு 
அழிவு நேர்வதாக இருந்தால் , தான் புண் படுவதற்குப் பின் 
வாங்காது நின்று தாங்கும் வல்லமை , அறுவகைப் படையுள் மூலபல 
மெனப்படும் படைக்கு அல்லது மற்றைப்படைக்கு இயலாதாதலால் 
அதனை அரசன் போற்றவேண்டுமென்பதாம் . தான் சிறிதாயவழியும் - 
சேனை தான் பகைவரால் அழிக்கப்பட்டுச் சுருங்கியபொழுதும் .. 
உலைவு - அழிவு ; அபாயம் . உறுவதற்கு - புண்படுவதற்கு . தாங் 
கும் - பகைவரை எதிர்த்துத் தன் அரசனைக் காக்கின்ற. வன் 
கண்மை - வலிய தன்மை ; சௌரியம் . அவன் முன்னோர் - அவ்வரச 
னது தாதை மூதாதை முதலிய முந்தினபரம்பரையார் . முன்னோ 
ரைத் தொடங்கி வரும் படை - மூலப்படை ; மற்றைய படைகள் ,, 
அப்பொழுதப்பொழுது அரசனாற் சேர்க்கப்படுவன . விகாரத்தால் - 
செய்யுள் விகாரத்தால் . இழிவுசிறப்பு உம்மை தொகுத்தல் விகாரப் 
பட்டது , தொலைவிடத்து என்பதன் இறுதியி லென்க . மூலப் 
படை - தொன்றுதொட்டுப் பரம்பரையாக வருகின்ற சேனை . கூலிப் 
படை - வேண்டிய பொழுது கூலிகொடுத்துச் சேர்க்குஞ் சேனை . 
நாட்டுப்படை - நாட்டிலுள்ள வீரர்களைப் 

போரின் பொருட்டுத் 
தொகுப்பது . காட்டுப்படை - காட்டிலுள்ள வேடர் முதலிய போர் 
வல்லாரைத் துணையாகச் சேர்ப்பது . துணைப் படை - தமக்குநண்ப 
ரான அரசரால் உதவியாக அனுப்பப்பட்ட சேனை . பகைப் படை - 
பகைவர்களை அவர்களிடத்தினின்று 

திறையாகக் 
கொணர்ந்த சேனை . “ உறவின் மிக்கவர் பகையி னெய்த்தவருதவு 
மப்படை குடைநிழற் , செறி தலத்தினில் வளர்நகர்ப்படை திரள் 
வனப்படை பொருள் விளைத் , 

பொருள் விளைத் , தறுகண்மெய்ப்படை யுறுதியிற் 
பொரு தமதகப்படை யெனவிராய் , அறுவகைப்படை களும் வகுத் 
தன அணிகள் " என்ற வில்லிபுத்தூரார் பாராதத்தையும் , “ சுத்த 
மூலம் கான் கூலி துணை பகை நாட்டொடாறே என்ற சூடாமணி 
நிகண்டையும் , இவற்றில் மூலபலத்தை உறுதியிற்பொருதம தகப் 

என்றும் சுத்தமூலம் என்றும் அடைமொழி கொடுத்து 
மற்றவற்றினுஞ் சிறப்பித்து முறையே இறுதியிலும் முதலி 
லும் நிறுத்தியவாற்றையும் அறிக . “ வெல்பொறியு நாடும் விழுப் 
பொருளுந் தண்ணடையும் . கொல்களிறு மாவுங் கொடுத்தளித் 
தான் - பல்புரவி , நன்மணித் திண்டேர் நயவார் தலைபனிப்பப் ,, 
பன்மணிப்பூணான்படைக்கு " என்பது , புறப்பொருள் வெண்பாமாலை , 
தும்பைப்படலம் - 2 - ஆம்பாட்டு : இது , தும்பையரவ மென்னுந் 
துறை கூறியது ; 

அதாவது சிறந்த அரசன் தனது 
சேனைக்கு மிக்க அருள் செய்வது : 

பொன்புனைந்த கழலடியோன் , 
தன் படையைத் தலையளித்தனறு " என்ற கொளுவினை அறிக . 
வெல்பொறியும் என்று தொடங்கிய மேற்கோள்வாக்கியத்தின் 
பொருள் : - வெல்பொறியும் போர்வெற்றிக்குஉறிய அடையாளங் 
களையும் பட்டப்பெயர் விருது முதலியவற்றையும் ), நாடு உம் -நாட் 
டின் பாகத்தையும் , விழுப் பொருள்உம்-சிறந்த செல்வத்தையும் , 
தண் நடை உம் - குளிர்ந்த தன்மையையுடைய கழனிகளையும் , கொல் 


11 


. 


படை 


திருக்குறள் 


களிறுஉம்- ( பகைவரைக் ) கொல்லவல்ல யானைகளையும் , மாஉம் 
குதிரைகளையும் , கொடுத்து - ( பரிசு ) கொடுத்து , அளிக்க - அருள் 
செய்க . தன்பக்கல் மெய்யன்பு உடையராகிய அவர் வேண்டுவன 
வற்றை அரசன் தானும் அருளோடுகொடுத்து அவரைக் காப் 
பாற்றவேண்டும் என்றவாறு . மௌலம் = மூலபலம் . உலைவு , 
தொலைவு - தொழிற்பெயற்கள் . உலைவிடம் , தொலைவிடம் -உலைவு 
நேருங்காலம் , தொலைவுநேருங்கால மென்க . 

( உ ) 
எசு .. ஒலித்தக்கா லென்ன முவரி யெலிப்பகை 

நாக முயிர்ப்பக் கெடும் . 
பரி : - எலி பகை - எலியாய பகை , உவரி ஒலித்தக்கால் - 
( திரண்டு ) கடல்போல ஒலித்தால் , என் ஆம் - ( நாகத்திற்கு ) 
என்ன ஏதம் வரும் ? நாகம் உயிர்ப்ப - அந்நாகம் உயிர்த்த துணை 
யானே , கெடும் - ( அது தானே ) கெடும் ; ( எ - று . ) 

உவமைச்சொல் , தொக்கு நின்றது . இத்தொழிலுவமத்தால் , 
திரட்சி பெற்றாம் . வீரரல்லாதார் பலர் திரண்டு ஆர்த்தால் 
அதற்கு வீரன் அஞ்சான் : அவன் கிளர்ந்த துணையானே அவர் 
தாம் கெடுவரென்பது தோன்ற நின்றமையின் , இது - பிறிதுமொழி 
தல் என்னும் அலங்காரம் . வீரரல்லாதார் பலரினும் வீரனொரு 
வனை ஆடல் நன்று என்பதாம் , 

இவை மூன்று பாட்டானும் , முறையே அரசனுக்குப் படை 
ஏனை அங்கங்களுட் சிறந்தது என்பதூஉம் , அது தன்னுள்ளும் 
மூலப்படை சிறந்த தென்பதூஉம் , அது தன்னுள்ளும் வீரன் 
சிறந்தா னென்பதூஉம் கூறப்பட்டன , 

( கு - ரை . ) இந்தக் குறளின் கருத்துப் பரிமேலழகராலேயே 
தெளிவாகக் கூறப்பட்டுள்ளது . ஆய . ஆகிய , திரண்டு கூட்ட 
மாகக்கூடி. நாகத்திற்கு - பாம்பிற்கு . ஏ தம்- தீங்கு . என்ன ஏ தம் 
வரும - ஒரு தீங்கும்வரா தென்றபடி . உயிர்த்த துணையானே - மூச்சு 
விட்ட அவ்வளவினாலே . அது - அவ்வெலிப்பகை . 

உவமைச் 
சொல் - போலவென்னும் உவமவுருபு ; - அது தொக்கது , உவரி 
என்பதன் இறுதியில் . இத்தொழிலுவமம் " என்றது , உவரி 
யொலித் தலைக் கூறியதை . திரட்சி - கூட்டங்கூடு தல் . ஆர்த்தால் 
ஆரவாரித்தால் . 

அதற்கு - அவ்வாரவாரத்திற்கு. அவன் கிளர் 
ந்த துணையான - அவ்வீரன் ஊக்கங்கொண்டு போர்க்கு --எழுந்த 
மாத்திரத்தாலே. அவர் - வீரால்லா தவர் . . பிறிதுமொழிதலணியின் 
இலக்கணம் - உப.ேபயத்தைக் கூறாமல் உபமானத்தைமாத்திரங் 
கூறி அதனால் உபமேயத்தைப் பெறவைத்தல் ; இவ்வணி - ஒட்டு : 
உவமப்போலி , நுவலா நுவற்சி , புனை விலிபுகழ்ச்சி எனவும் பெயர் 
" கருதிய பொருள் தொகுத் தது புலப்படுத்தற , கொத்த தொன்று 
ரைப்பி னஃ தொட்டென மொழிப் என்பது , தண்டியலங்காரம் . 
பெறும் : இதனைச் சுருக்கணி யென்பர் , வீரசோழிய நூலுடையார் ; 
1.வீவில் கவிதான் கருது பொருளை வெளிப்படுத்தற்கு , ஓவியமே 
சுருக்கா மறைசொல்லினுரைத்திடினே " என்பது காண்க . இதற்குத் 


எசு - ஆம் அதிகாரம்- படைமாட்சி 


என்று 


எசுச . 


குத் தொகை மொழி யென்றும் ஒரு பெய ருண்டு . ஆடல் - ஆளு 
தல் , தொழில்கொள்ளுதல் . அது தன்னுள்ளும் - அப்படையி 
னுள்ளும . - அது தன்னுள்ளும் அந்த மூலப்படையினுள்ளும் . 
இச்செய்யுளின் கருத்தேபற்றி , எலி யெலா மிப்படையாவம் 
யானென எனக் கம்பராமாயணத்திலும் , உரககன்னி , யரு 
ளுடைமைந்த னெண்ணிலாயிர முருவமாகி , யிருபுடையினும் 
போர்வேந்த ரெலிகள்போ லேங்கி யம்பாற் , பொருபடையுருண்டு 
போகப் பொருவில் வெம்பூசல் செய்தான் என வில்லிபுத்தூரார் 
பாரதத்திலும் வருவன காண்க . என் என்ற வினாப்பெயர் , இங்கு , 
இடம் நோக்கி , தீங்கைக் குறித்தது . உவரி என்பதில் உவர் - பகுதி , 
இ.உடைமைப் பொருளுணர்த்தும் பெயர்விகுதி . நாகம் - நகத்தில் 
வாழ்வது 

காரணப்பொருள்படும் ; நகம் நடவாதது : 
மலையும் , மரமும் . 

அழிவின் றறைபோகா தாகி வழிவந்த 

வன்க ணதுவே படை . 
பரி : - அழிவு இன்று- (போரின்கண் ) கெடுதலின்றி, அறை 
போகாது ஆகி- (பகைவராற் ) கீழறுக்கப்படாததாய் , வழி வந்த 
தொன்று தொட்டுவந்த , வன் கணது ஏ - தறுகண்மையையுடை 
யதே, படை - ( அரசனுக்குப் ) படையாவது ; ( எ - று . ) 

அழிவின்மையான் மறமானங்களுடைமையும் , அறைபோகா 
மையான் அரசன்மாட்டு அன்புடைமையும் பெறப்பட்டன. 
வழிவந்த வன்கண்மை - " கன்னின்றா னெந்தை கணவன்களப் 
பட்டான் , முன்னின்றுமொய்யவிந்தா ரென்னையர் - பின்னின்று , 
கைபோய்க் கணையுதைப்பக் காவலன் மேலோடி. , யெய்போற் 
கிடந்தானென் னேறு என்பதனான் அறிக . குற்றியலுகரத்தின் 
முன்னர் உடம்படுமெய் விகாரத்தான் வந்தது ; இது , வருகின்ற 
பாட்டுள்ளும் ஒக்கும் . 

( கு - ரை . ) நான்கு குறள்களால் படைக்கு இலக்கணங் கூறக் 
கருதிய ஆசிரியர் , இதனால் போரிற் கெடாமல் பகைவராற் கீழறுக் 
கப்படாததாகித் தொன்றுதொட்டுவந்த தறுகண்மையதே அரச 
னுக்குப் படையாவதென்கிறாரென்க . போரின்கண் கெடுதல் - யுத் 
தத்தில் தோற்றல் . கீழறுக்கப்படாததாய் - வஞ்சனைவழியில் வசப் 
படுத்திப்பிரிக்கமுடியாததாய் . தொன்று தொட்டு வந்த- தாதை 
மூதாதை முதலாகப் பரம்பரையாய்வந்த . மறமானம் - பராக்கிரம 
மும் பெருமையும் . அறைபோகாமை - பகைவரான் வஞ்சித்துப் 
பிரிக்கப்படாமை . அரசன்மாட்டு - அரசனிடத்து . “ கன்னின்றான் 
என்று தொடங்கிய மேற்கோள் , புறப்பொருள் வெண்பாமாலை . 
வாகைப்படலம் - உஉ . ஆம் பாட்டு : இதன் பொருள் வருமாறு: 
எந்தை - ( எனது ) தகப்பன் , கல் நின்றான் - கல்லிலே பொருந்தி 
நின்றான் ; கணவன் - ( எனது ) கணவன் , களம் பட்டான் - போர்க் 
களத்திலே இறந்தான் ; என் ஐயர் - எனது தமையன்மார் , முன் 
நின்று-( பகைவரது ) முன்னே நின்று எதிர்த்து , மொய் அவிந்தார் . 
போரில் விழுந்தார் ; என் ஏறு - எனது மகன் , பின் நின்று-( தனது 

44 


திருக்குறள் 


கை 


11 


சேனை அழிந்த ) பின்பும் ( தான் கலங்காது ) நின்று , போய் 
கணை உதைப்ப - தன்கை சென்று அம்புகளைச்செலுத்த , காவலன் 
மேல் ஓடி - பகையரசன் மேல் எதிர்த்துச்சென்று , எய்போல் கிடந் 
தான் - ( அவன் எய்த அம்புகளால் தன் உடம்பு முழுவதுந் தைக்கப் 
பட்டு ) முள்ளம்பன்றிபோலக் கிடந்தான் என்க . இது , வாகைத் 
திணையில் ஏறாண்முல்லையென்னுந் துறை : அதர்வது - எதிரில் 
லாமெலொழியும்படி சினம் மிகுகின்ற மேன்மேலேறாநின்ற ஆண் 
மைத் தன்மையையுடைய குடியொழுக்கத்தை உயர்த்துச் சொல் 
லுதல் ; அரிய போரைப்பரம்பரையாகச்செய்து விரணப்பட்ட 
பெரியகுடியின் பராக்கிரமத்தைச் சொல்லுத லென்றுங் கூ றுவர் . 
மாறின்றி மறங்கனலும் , ஏறாண்குடியெடுத்துரைத்தன்று என்ற 
புறப்பொருள் வெண்பாமாலைக்கொளுவையும் , " அருஞ்சமம் வழி 
வழியாற்றி யேறுண்ட , இருங்குடி மறம்புக லேறாண்முல்லை 
என்ற இலக்கண விளக்கத்தையுங் காண்க . போரிற் பின்னிடாது 
பகைவனை யெதிர்த்து அவனால் விழுப்புண்பட்டுக் கிடக்கின்ற 
ஒருவனது தாயின் வார்த்தையாகக் கூறியது , இப்பாட்டு , கல் 
நின்றான் போரில் இறந்து கல்லிலே பெயரும் பெருமையும் 
பொறிக்கப்பட்டுப் பிரசித்திபெற்று நின்றான் ; கல்லில் தெய்வ 
வடிவமாக ஆவேசித்து நின்றான் என்றவாறுமாம் ; இதன் விவரம் 
எஎக.ஆங் குறளில் “ கல்நின் றவர் என்றவிடத்து விளக்கப் 
படும் . இறந்தவருடம்பைப் புதைத்தவிடத்திற் கல்நாட்டு தல் 
மரபு . போய் - புடைபெயர்ந்து ; 

தொழில் செய்யத் 
தொடங்கி யென்றபடி. உடம்பு முழுவதும் முட்களையுடைய எய்ப் 
பன்றி , உடம்பு முழுவதும் அம்பு தைக்கப்பட்டிருக்கின்ற நிலையி 
லுள்ள வீரர்க்கு உவமை . 


விரைந்து 


வன்கணது + ஏ = வன்கணதே எனக் குற்றியலுகரத்தின் 
முன் உயிர்வந்தபொழுது வருமொழி முதலுயிரேறி முடியற்பாலது 
இடையில் வகர வுடம்படுமெய் பெற்று வன் கண துவே என்று 
வந்தது , விரித்தல் விகாரத்தின்பாற் படுமென்க ; இது வருகின்ற 
பாட்டுள்ளும் ஒக்கும் - இவ்விலக்கணம் அடுத்தகுறளில் ஆற்ற 
லதுவே என்பதற்கும் பொருந்தும் . இன்று - இன்றியென்னும் 
எதிர்மறைக் குறிப்பு வினையெச்சம் ஈறு திரிந்தது ; இன்றியென் 
னும் வினை யெஞ்சிறுதி , நின்றவிகர முகரமா தல் , தோன்றியன் 
மருங்கிற் செய்யுளு ளூரித்தே என்ற தொல்காப்பியத்தைக் 
காண்க . வழியென்பது வம்ச பரம்பரையா தலை வழித்தோன்றல் 
என்பதிலுங் காண்க . வன்கணது - ஒன் றன்பாற் குறிப்புவினையா 
லணையும் பெயர் . 


o / க .. கூற்றுடன்று மேல்வரினுங் கூடி யெதிர்நிற்கும் 

ஆற்ற லதுவே படை . 
பரி .-- கூற்று - கூற்றுவன் தானே , உடன்று - வெகுண்டு , 
மேல்வரின் உம் - மேல் வந்தாலும் , கூடி எதிர் நிற்கும் - நெஞ்சு 
ஒத்து எதிர்நின்று தாங்கும், ஆற்றலது ஏ - ஆற்றலையுடையதே ,, 
படை - | மடையாவது ; ( 57 று . ) 


எஎ - ஆம் அதிகாரம் - படைமாட்சி 


எ 


மருந்தில் கூற்றாகலின், உம்மை - சிறப்பும்மை . மிகப்பலர் 
நெஞ்சு ஒத்தற்குக் காரணம் , அரசன்மேல் அன்பு . ஆற்றல் - 
மனவலி . 


- 


. 


( கு - ரை . ) பிராணிகளினுயிரைக் கொள்ளை கொள்ளும் யமனே 
வெகுண்டு எதிர்த்துப் பொருதாலும் தம்முடைய அரசனிடத்து 
அன்பினால் மனமொத்துக் கூடி எதிர்த்து நிற்கும் வல்லமை 
யுள்ளதே படையென்பதாம் . கூற்றுவன் - யமன் . மேல்வருதல் 
எதிர்த்துப் போரிட வருதல் . நெஞ்சு ஒத்து - மனம் இணங்கி . தாங் 
கும் = தடுக்கும் . 

ஆற்றல் 

வல்லமை . மருந்து இல் கூற்று 
என்பதற்கு எவ்விதத்தாலும் தடுக்க முடியாத யம னென்று கரு 
த்து ; மருந்தில் கூற்றத்தருந் தொழில் சார " என்பது புறநானூறு ; 
மாற்றருங்கூற்றம் என்றார் தொல்காப்பியனாரும் . மருந்து - இங்கே 
பரிகாரமென்ற மாத்திரமாய் நின்றது . சிறப்பு - உயர்வு சிறப்பு . 
உம்மை - வரினும் என்றவிடத்தி லுள்ளது . 

மனவலி - 

மநோ 
பலம் , தைரியம் . கூற்று - ( பிராணிகளின் உடம்பையும் உயிரையும் 
வெவ்வேறுபிரித்துக் ) கூறாக்குபவன் என்பதுபற்றியகாரணப்பெயர் : 
( காலத்தை இன்ன இன்ன பிராணிக்கு இவ்வளவு இவ்வளவென்று 
வரையறைசெய்து ) கூறுபடுத்தி நடத்துபவ னென் றலும் ஒன்று : 
கூற்றுவது - வாழ்நாள் இடையறாது செல்லுங் காலத்தினைப் 
பொருள்வகையாற் கூறுபடுத்துங் கடவுள் ; அதனைத் தான் 
பேரூர்க்கூற்றம் போலக் கொள்க என்ற தொல்காப்பிய வுரை 
அறியத்தக்கது . 

( B ) 
எசுசு , மறமான மாண்ட வழிச்செலவு தேற்றம் 

என நான் கே யேமம் படைக்கு . 
பரி : - மறம் - தறுகண்மையும் , மானம்- மானமும் , மாண்ட 
வழிசெலவு - முன் வீரராயினார் சென்ற நன்னெறிக்கண் சேறலும் , 
தேற்றம் - ( அரசனால் ) தேறப்படுதலும் , என நான்கு ஏ - என 
இந்நான்கு குணமுமே , படைக்கு ஏமம் - படைக்கு அரணாவது . 

இவற்றான் , முறையே , பகைவரைக் கடிதிற் கொன்று நிற் 
றலும் , அரசனுக்குத் தாழ்வுவாராமற் காத்தலும் , அழியுநர்புறக் 
கொடை அயில்வாளோச்சாமை முதலியவும் அறைபோகாமை 
யும் ஆகிய செய்கைகள் பெறப்பட்டன. இச்செய்கையார்க்குப் 
பகைவர் நணுகா ராகலின் , வேறு அரண் வேண்டா என்பதாம் 

( கு - ரை . ) மறம் மானம் வீரர்முன்னர்ச் சென்ற வழியேயொழு 
குகை தன் அரசனால் நம்பப்படுகை என்ற இந்நான்கு குண 
மும் உடைய படையைப் பகைவர் அணுகாராதலால் இக்குணங்கள் 
படைக்கு ஓராண்போலுமென்பதாம் .. தறுகண்மை 

அஞ்சாது 
பொரும் வீரகுணம் . நல்நெறிக்கண் சேறல் நல்வழியிற் செல்லுதல் : 
முன் வீரராயினார் சென்ற நன்னெறிக்கட் சேறலாவது - தருமயுத் 
தஞ் செய்தல் . தேறப்படுதல் - நம்பப்படுதல் . அரண் -பாதுகாவல் ; 
அழியாமைக்குக் காரணமென்றபடி . கடிதின் - விரைவாக . தாழ்வு 
அவமானம் . அழியுநர் புறக்கொடை அயில்வாள் ஓச்சாமை- ( ஒரு 


* 


திருக்குறள் 


33 


வீரன் தன் எதிரில் ) தோற்று ஓடுபவரது முதுகுபுறத்திலே கூரிய 
ஆயுதத்தை எடுத்து வீசாமை : 

தழிஞ்சியென்னும் 
புறப்பொருள் துறையின்பாற் படும் ; ( தழிஞ்சியாவது 
எஎஈ - ஆங் குறளின் குறிப்பிற் காண்க .) அழியுநர் புறக் 
கொடையயில் வாளோச்சாக் , கழி தறுகண்மை காதலித் துரைத் 
தன்று என் றகொளுவையும் , ( அழிகுநர் என்பதும் பாடம் . ) 
கான்படு தீயிற் கலவார் தன்மேல்வரினும் , தான்படை தீண் 
டாத்தறுகண்ணன் - வான்படர்தல் , கண்ணியபினன்றிக் கறுத்தார் 
மறந்தொலைத , லெண்ணியபின் போக்குமோ வெஃகு என்ற 
செய்யுளையும் புறப்பொருள் வெண்பாமாலை வஞ்சிப் படலத் 
திற் காண்க . 

மறங்கூறிய தனுல் பகைவரை விரைவிற் கொல்லுத 
லும் , மானங்கூறியதனால் தன் அரசனுக்கு அவமான முண்டர்காத 
படி பாதுகாத்தலும் , மாண்டவழிச்செலவுகூறியதனல் புறங்கொடுப் 
பவர்மேற் படைக்கலம் வழங்காமையும் , தேற்றம் கூறியதனுல் பகை 
வர்க்கு வசப்பட்டுத் தன் அரசனை வஞ்சியாமையும் பெறப்படு 
மென்க . தொல்காப்பியப்பொருளதிகாரவுரையில் சிறப்புடை அர 
சியலாவன - மடிந்த உள்ளத்தோனையும் மகப்பெறாதோனையும் மயிர் 
குலைந்தோனையும் அடிபிறக்கிட்டோனையும் பெண்பெயரோனையும் 
படையிழந்தோனையும் ஒத்தபடையெடாதோனையும் பிறவும் இத் 
தன்மையுடையோரையும் கொல்லாது விடுதலும் , கூறிப்பொருத 
லும் முதலியனவாம் என்றது , இங்கு அறியத்தக்கது . இச்செய் 
கையார் - இத்தொழில்களையுடையவர் . நணுகார் நெருங்கமாட் 
டார் : அருகில் வருதற்கும் அஞ்சுவ ரென்க . 

இப்பாட்டில் , என வென்னும் எண்ணிடைச்சொல் , மறமென 
மானமென மாண்டவழிச்செலவென தேற்றமென என்று , நின்ற 
விடத்துப்பிரிந்து , பிற இடத்துஞ்சென்று பொருந்திற்று ; [ நன் 
இடை - 50. ) எனவென்பது , நான்குஎன்னுந் தொகைபெற்றது , 
நன் . இடை - க . ) மாநம் -வடசொல் . தேற்றம் - தேறுதல் : தேறப் 
படு தலெனச் செய்வினை செயப்பாட்டுவினைப் பொருளில்வந்தது . 
ஏ - பிரிநிலை . ஏமம் - க்ஷேம மென்னும் வடசொல்லின் சிதை 
வென்பர் . 


எசு எ . 


தார் தாங்கிச் செல்வது தானை தலைவந்த 

போர் தாங்குந் தன்மை யறிந்து . 
பரி : - தலைவந்த போர் ( மாற்றாரான் வகுக்கப்பட்டுத் ) 
தன்மேல் வந்த படையின் போரை , தாங்கும் விலக்கும் , தன்மை 
அறிந்து - வகுப்பு அறிந்து வகுத்துக்கொண்டு , தார் தாங்கி 
அவர் தூசியைத் ( தன்மேல் வாராமல்) தடுத்து , செல்வது - 
( தான் ) அதன்மேற் செல்வதே, தானை - படையாவது! ; (எ - று . ) 

படைவகுப்பாவது - வியூகம் ; அஃது - எழுவகையுறுப்பிற் 
நாய் , வகையால் நான் காய் , விரியால் முப்பதாம் . உறுப்பு ஏழா 
வன - உரம் முதல் கோடி ஈறாயின . வகை நான்காவன - தண் 
டம் மண்டலம் அசங்கதம் போகம் என இவை . விரி முப்பதா 
வன- தண்ட விரி பதினேழும் , மண்டலவிரி இரண்டும் , அசங் 


எஎ - ஆம் அதிகாரம்- படைமாட்சி 


வட 


கதவிரி ஆறும் , போகவிரி ஐந்தும் என இவை . இவற்றின் பெயர் 
களும் இலக்கணமும் ஈண்டு உரைப்பிற் பெருகும் ; அவையெல் 
லாம் வடநூல்களுட் கண்டுகொள்க . 

இவை நான்கு பாட்டானும் , படையினது இலக்கணம் 
கூறப்பட்டது . 

( கு - ரை . ) தன்மேல் எதிர்த்துவருகின்ற பகைவர் சேனையைத் 
தடுத்தற்கு உரியபடி அணிவகுத்துக்கொண்டு சென்று பொருது 
வெல்லுதல் சேனைக்கு இலக்கணமென்பதாம் . மாற்றாரான் வகுக் 
கப்பட்டு - பகைவரால் அணிவகுக்கப்பட்டு . விலக்கும் வகுப்பு 
தடுக்கும் விதம் ; வகுப்பு - வகை : அணிவகுப்புமாம் . வகுத்துக் 
கொண்டு - அமைத்துக்கொண்டு . அவர் தூசி - பகைவர்களது 
படை வகுப்பு . அதன்மேல் - அவரது படைவகுப்பின்மேல் . தூசி - 
முந்துற்றுப் பொருபடையுமாம் : இதற்கு - தாரென்றும் , கொடிப் 
படையென்றும் , முன்னணிச்சேனையென்றும் பெயர்கள் உண்டு . 
தார் என்பது முந்துற்றுப் பொருபடையா தலை , தார்நிலை என் 
னும் புறப்பொருள் துறைப் பெயரிலுங் காண்க . படைவகுப்பு - சேனை 
ஒருவடிவ மமைய ஒழுங்குபட நிறுத்தப்படுவது ; இதனை 
நூலார் வ்யூஹ மென்பர் . எழுவகை உறுப்பிற்று - எழுவகை அவயவங் 
களையுடையது . வகை - பிரிவு , பகுப்பு . விரி - முழுத்தொகை . உரம் 
முதல் கோடி ஈறாயின - மார்பு , இரண்டு இறகுகள் , இடை , பின்புறம் , 
பிர திக்கிரகம் ( முற்செல்லுஞ் சேனையின் பின்னே அதற்குப் பாது 
காவலாக இருநூறு விற்கிடை தூரத்திலுள்ள தனிச்சேனைக்குப் 
பிரதிக்கிரகமென்று பெயர் ), கோடி என இவை . உரம் முதலிய 
ஏழும் , வியூகத்துக்கு ஸப்த அங்கங்க ளென்று சொல்லப்படும் . 
இது , தேவகுருவாகிய பிருகஸ்பதியின் மதம் ; இறகுகளை நீக்கி 
ஐந்து அங்கங்கள் கொள்வர் , அசுர குருவாகிய சுக்கிராசாரியர் . 
தண்டமாவது - சேனையைக் குறுக்காக நிறுத்துவது . மண்டலமா 
வது - பாம்பு மண்டலமிடுவதுபோலச் சேனையை வளைவாகநிறுத் 
துவது . அசங்க தம் - அஸம்ஹதம் என்ற வடசொல்லின் திரிபு : 
அஸம் ஹதமாவது - சேனையை வேறுவேறாக நிறுத்துவது . போக 
மாவது - சதுரங்கசேனையை ஒன்றன் பின் ஒன்றாக நிறுத்துவது . 
இந்நான்கும் , ப்ரக்ருதிவ்யூஹபேதமெனப்படும் . தண்டவிரி- தண்ட 
மென்னும் வகுப்பின விஸ்தாரம் ; தண்ட விரி பதினேழாவன - பிர 
தரம் , திருடகம் , சியாவஸ்தம் , குக்ஷி , பிரதிஷ்டம் , சுப்பிரதிஷ்டம் , 
சியேகம் , விசயம் , சஞ்சயம் , விசாலம் , நிசயம் , சூசீ , ஸ்தூணா , 
கர்ணம் , சமூமுகம் , ரதாஸ்யம் , வலயம் என இவை . மண்டலவிரி - 
மண்டலமென்னும் வகுப்பின் விஸ்தாரம் ; மண்டலவிரி இரண்டா 
வன - ஸர்வதோபத்திரம் , துர் ஜயம் என இவை . 

அசங்கத விரி - 
அசங்க தமென்னும் வகுப்பின் விஸ்தாரம் ; அசங்க தவிரி ஆறா 
வன - அர்த்தசந்திரகம் , சிருங்காடம் , வஜ்ரம் , கர்க்கட்சிருங்காரி , 
காகபாதி , கோதிகா 

போகவிரி - போகமென்னும் 
வகுப்பின் விஸ்தாரம் ; போகவிரி ஐந்தாவன - கோமூத்ரிகை , அபி 
சாரி , சகடம் , மகரம் , பந்தகம் என இவை , இவற்றை , காந்தகம் , 
சுக்ரநீதி முதலிய வட நூல்களிற் காணலாம் . நாற்புறத்தும் அச்ச 


என 

இவை . 


பயமுண்டாம் 


எசு . 


கூடும் 

திருக்குறள் 
முண்டாம்பொழுது தண்டவியூகத்தாலும் , பின்னேபய முண்டாம் 
பொழுது சகடவியூகத்தாலும் , இருபக்கத்தும் 
பொழுது வாராகம் காருடம் என்னும் வியூகங்களாலும் , முன்னும் 
பின்னும் பயமுண்டாம்பொழுது மகரவியூகத்தாலும் , முன்னே 
பயமுண்டாம்பொழுது சூசிகாவியூகத்தாலும் எதிர்க்கவேண்டு 
மென்று மநுதர்மசாஸ்திரவியாக்கியானம் கூறுகின்றது . 

இனி, தார் தாங்கிச் செல்வது என்பதற்கு - பகைவரோடு 
பார்செய்தற்கு வஞ்சிப்பூமாலையைச் சூடிக்கொண்டு செல்வ 
தென்று உரைத்தலு மொன்று ; “ வெட்சி நிரைகவர் தல் மீட்டல் 
கரந்தையாம் , வட்கார்மேற் செல்வது வஞ்சியாம் - உட்சாது , எதி 
ரூன்றல் காஞ்சி எயில்காத்தல் நொச்சி , அது வளைத்த லாகு 
முழிஞை-யதிரப், பொருவது தும்பையாம் போர்க்களத்துமிக்கோர் , 
செருவென்றது வாகையாம் " என்ற தனால் , இன்ன இன்னசமயத் 
தில் இன்ன இன்ன பூமாலை வீரர்க்கு உரிய தென்பதை அறிக . தார் 
தாங்கிச் செல்வது தான என்பதை , வினைமுற்றுப்பெயர் வினை 
முதற்பொருள்படுதற்கு உதாரணங்காட்டினர் இலக்கணக்கொத் 
துடையார் . ‘ தார் தாங்கிச் செல்வது தானை என்பது - அஃறிணை 
யிற்கருத்தாவான க்ருதந்தமென்னும் வினை முற்றுப்பெயர் என் 
பது , பிரயோக விவேகவுரை . 

( எ ) 
அடற்றகையு மாற்றலு மில்லெனினுந் தானை 

படைத்தகையாற் பாடு பெறும் . 
பரி : - தானை - அடல் தகை உம்- (பகைமேல் தான் சென்று ) 
அடுந் தறுகண்மையும் , ஆற்றல் உம் - ( அது தன்மேல்வந்தாற் 
பொறுக்கும் ) ஆற்றலும் , இல் எனின் உம் - இல்லையாயினும் , 
படைத்தகையால்-( தன் ) தோற்றப்பொலிவானே , பாடு பெறும் 
பெருமையெய்தும் ; (எ - று . ) 

“ இல்லெனினும் எனவே , அவற்றது இன்றியமையாமை 
பெறப்பட்டது. படைத்தகை என்றது , ஒருபெயர் மாத்திர 
மாய் நின்றது . தோற்றப் பொலிவாவது - அலங்கரிக்கப்பட்ட 
தேர் யானை குதிரைகளுடனும் , பதாகை கொடி குடை பல்லியம் 
காகளம் முதலியவற்றினுடனும் அணிந்து தோன்றும் அழகு . 
பாடு - கண்ட அளவிலே பகைவர் அஞ்சும் பெருமை . 
( கு - ரை .) சேனை பல பராக்கிரமங்களிற் 

குறைவுடைய தாயி 
னும் , கம்பீரமான காட்சியை யுடைய தாயிருப்பின் , அதனைக்கண்டு 
பகைவர் அஞ்சுவரென்பது , இக்குறளின் கருத்து . அடும் - கொல் 
லும் , அழிக்கும் . அது - பகைவர்சேனை . 

பொறுக்கும் - விலக் 
கும் ; அல்லது , தாங்கும் . தோற்றப்பொலிவு - காட்சியின் அழகு . 
பெருமை யெய்தும் - பெருமையை யடையும் . இல்லெனினும் 
எனவே , அவற்றது இன்றி யமையாமை பெறப்பட்டது - அடல் 
தகையும் ஆற்றலும் இல்லையாயினும் என்று இழிவுசிறப்பும்மை 
கொடுத்துக்கூறிய தனால் , அவ்விரண்டுகுணங்களும் 

அவசியம் 


6 


ஆம் அதிகாரம் - படைமாட்சி 


கூக 


யன . 


எசுக . 


வேண்டுமென்பது விளங்குகின்ற தென்க . படைத் தகை என்ற 
தொடர்மொழி - ஆறாம் வேற்றுமைத்தொகையாய் , சேனையின் 
தகுதியென்று பொருள்படுவது ; அது - இங்கே, முன்னே தானை 
என வந்ததனால் , தகு தியென் றமாத்திரமாகி , தனது தோற்றப் 
பொலி வெனப் பொருள்பட்டது பற்றி , படைத்தகை யென்றது 
ஒருபெயர்மாத்திரமாய்நின்றது என்றார் . பதாகை - பெருங்கொடி . 
பல் இயம் - பலவகைவாத்தியங்கள் ; கொட்டுவன, ஊதுவன முதலி 

காகளம் - எக்காள மென்னும் ஊதுகுழல் ; சிறப்புப்பற்றி , 
காகளத்தைத் தனியே யெடுத்துக்கூறினார் : காகளமும் பல்லிய 
முங் கனைகடலின் மேன்முழங்க ” எனக் கம்பர் கூறுதலுங் காண்க . 
அணிந்து - அணிவகுக்கப்பெற்று . கண்ட அளவிலே - பார்த்த 
மாத்திரத்திலே . அடல் தகை - அடுதற்குரிய தகைமை யென 
நான்கனுருபும்பயனுமுடன் தொக்கதொகையாக விரிக்க . அடல் 
தொழிற்பெயர் . உம்மைகள் மூன்றனுள் , பின்னது - இழிவுசிறப் 
புப்பொருளது; மற்றவை - எண்ணுப்பொருளன. 

(அ ) 
சிறுமையுஞ் செல்லாத் துனியும் வறுமையும் 

இல்லாயின் வெல்லும் படை . 
பரி : - சிறுமை உம்- (தான் தேய்ந்து ) சிறிதாகலும் , செல்லா 
துனி உம் - (மனத்தினின்று ) நீங்காத வெறுப்பும் , வறுமைஉம் - 
நல்குரவும் , இல் ஆயின் - ( தனக்கு ) இல்லையாயின் , படை , வெல் 
லும் - ( பகையை) , வெல்லும் ; ( எ - று . ) 

விட்டுப்போதலும் , நல்கூர்தலும் - அரசன் பொருள் கொடா 
மையான் வருவன . செல்லாத்துனியாவது- மகளிரைவௌவல் , 
இளிவரவாயின் செய்தல் முதலியவற்றான் வருவது , இவை உள் 
வழி 

அவன்மாட்டு அன்பு இன்றி உற்றுப்பொராமையின் , 
இல்லாயின் வெல்லும் என்றார் . 

( கு - ரை . ) அரசன் தக்கபடி பொருள் கொடாமையால் நல் 
கூர்ந்து வீரர்பலர் விட்டுப்போதலால் தான் படை 

அளவினால் 
சுருங்குகின்றது : மகளிரை வௌவல் இளிவந்து செய்தல் முத 
லிய தீப்பண்புகளை அரசனுடைமையால் அவனிடத்து நீங்கா த 
வெறுப்பு படைக்குத் தோன்றுவன்றது . அங்ஙன் சிறுமை தூனி 
என்ற இவை படைக்கு இல்லையாயின் அப்படைபகைவெல்லுமென் 
பதாம் . தேய்ந்து - குறைந்து . நல்குரவு - வறுமை ; அனுபவிக்கப்படும் 
பொருள்களில்லாமை . விட்டுப்போதல் - என்பது , சிறுமையென்ப 
தன் விவரணம் ; விட்டுப்போதல் - அரசனை நீங்கிச் செல்லுதல் . நல் 
கூர் தலென்றவிடத்து நின்றது நல்கூர்தல் என்று சிலபிரதி 
களிற் காணப்படுகின்றது ; அப்பொழுது, ‘ நின்றது என்பதற்கு - 
விட்டுப்போகாமல் நின்ற சேனையென்று பொருள் . 

நல்கூர் தல் 
வறுமைப்படுதல் . மகளிரைவௌவல் - பிறர்க்குரிய ஸ்திரீகளை 
அரசன் அபகரித்தல் . இளி வரவு - இழிவு . இளிவரவாயின 
செய்தல் - அவமானத்தையுண்டார்குந் தொழில்களைச் செய்தல் . 
முதலியவற்றான் என்றதனால் , ஆறிலொன்றற்குமேலிறைவாங்கு 
தல் , தண்டிக்கவேண்டியவர்களைத் தண்டியாமை, தண்டிக்கத் 
தகாதவர்களைத் தண்டித்தல் , பலவகைக்கடுந்தீர்வைவிதித்தல் 
முதலியனகொள்ளப்படும் . இவை உள்வழி - சிறுமைமுதலியன 


உசு 


திரு குறள் 


எஎ 0 . 


தலை 


உண்டானபொழுது அவன் மாட்டு அன்பு இன்றி - அவ்வரச 
னிடத்து அன்பில்லாமையால் . உற்றுப்பொராமையின் மனம் 
பொருந்திப் போர் செய்யாமையால் . 

நிலை மக்கள் சால வுடைத்தெனினுந் தானை 

தலைமக்களில்வழி யில் . 
பரி : -- நிலை மக்கள் - ( போரின்கண் ) நிலையுடைய வீரரை , 
சால உடைத்து எனின் உம் - மிக உடைத்தேயாயினும் , தலை 
மக்கள் இல் வழி - ( தனக்குத் ) தலைவராகிய வீரர் இல்லாதவழி , 
தானை இல் - தானைநில்லாது : (எ - று . ) 

படைத்தலைவர் நிலையுடையரன்றிப் போவாராயின் , காண் 
போர் இல்லெனப் பொராது தானும் போம் என்பார் , தலைமக் 
களில் வழியில் என்றார் . 

இவை மூன்றுபாட்டானும் , முறையே , படைத்தகை 
யின்மையானும் , அரசன் கொடைத்தாழ்வுகளானும் , 
வரின்மையானும் தாழ்வு கூறப்பட்டது . 
( கு - ரை . ) சிறந்த வீரர்கள் எவ்வளவுபேர் 

இருந்தாலும் 
சேனைத் தலைவரில்லாவிடின் சேனை நிலைத்திராது என்பது , இக் 
குறளின் கருத்து . நிலையுடைய - பிற்படாது முன் நிற்குந் தன்மை 
யுள்ள . மிக உடைத்து - மிகுதியாகவுடையது . இல்லா தவழி - 
இல்லாமற்போனால் . படைத்தலைவர் - சேனாபதிகள் . நிலையுடைய 
சன்றிப் போதல் - உறுதி நிலையில்லாம லொழிதல் . காண்போர் 
இல் என- தான் போர் செய் தலைக் கூறிக்கொண்டுகாண்பவர் எவரு 
மில்லை யென்று எண்ணி . பொராது போர்செய்யாமல் . படைத் 
தகையின்மை - கம்பீரமானதோற்றமில்லாமை . அரசன் கொடைத் 
தாழ்வுகள் - அரசன் பொருள் கொடுத்தற் குறைவும் , அவன் 
செய்யும் அவமதிப்பும் . 

( க 0 ) 
ஆம் அதிகாரம் - படைச்செருக்கு . 
பரி :--- அஃதாவது அப்படையது மறமிகுதி . அதிகார 
முறைமையும் இதனானே விளங்கும் . 

( கு - ரை . ) மறமிகுதி - மிக்கவீரத்தனம் . சேனையின் நன்மை 
யைக் கூறியபின்பு அதன் செருக்கைக் கூறுதலாகிய அதிகார 
முறைமையின் காரணம் வெளிப்படையாக விளங்குதலால் , 
காரமுறைமையும் இதனானே விளங்கும் என்றார் . டமாட்சி , 
படைச்செருக்கு என்பன ஆறாம் வேற்றுமைத் தொகைகள் . 

என்னைமுன் னில்லன் மின் றெவ்விர் பலரென்னை 
முன்னின்று கன்னின் றவர் . 


அ 


1 


1.படை 


எக . 


* H - ம் : இவை மூன் றுபாட்டானும் , முறையே , படைத்தகை 
யானும் அரசன்கொடை தழுவல்களானும் , தலைவரானும் 

தாழ் 
வின்மை கூறப்பட்டது . 


எ அ - ஆம் அதிகாரம் - படைச்செருக்கு 


கூகூ 


‘ 


பரி : - தெவ்விர் - பகைவீர் ! என் ஐ முன் நின்று- ( இன்று 
இங்கு ) என் தலைவனெதிர் ( போரேற்று ) நின்று , ( அவன் வேல் 
வாய் வீழ்ந்து ), கல் நின்றவர் பலர் - ( பின்) கல்லின் கண்ணே 
நின்ற வீரர் பலர் ; ( நீவிர் அதன்கணின்றி நும்முடற்கண் நிற் 
றல் வேண்டின் ) , என் ஐ முன் நில்லன்மின் - என் தலைவனெதிர் 
( போரேற்று ) நிற்றலையொழிமின் ; ( எ - று . ) 

• என்ஐ எனத் தன்னொடு தொடர்பு படுத்துக் கூறினமை 
யின் , அவன்வேல்வாய்வீழ்தல் பெற்றாம் . கல் - நடுகல் . “ நம் 
பன் சிலைவாய் நடக்குங் கணை மிச்சி லல்லா, லம்பொன் முடிப்பூ 
ணரசும் மிலை எனப் பதுமுகன் கூறினாற்போல , ஒரு வீரன் 
தன்மறம் அரசன் மேல் வைத்துக் கூறியவாறு . 

இப்பாட்டு - நெடுமொழிவஞ்சி . 
( கு - ரை . ) பகைவர்களே ! 

எனது தலைவனெ திரிற் போரில் 
நின்று வெல்ல மாட்டாமற் பலவீரர் இறந்தனர் ; ஆதலால் , நீங் 
கள் உயிரோடிருக்க விரும்புவீராயின் , எனது தலைவனெ திரிற் 
போர்க்குநில்லாது நீங்கிச்செல்லுங்க ளென் றன னென்று , ஒருவீரன் 
தன துவீரத்தைத் தனது தலைவனுடைய தாகக்கூறியது , இது . 
பகைவீர் பகைவர்களே ! 

இன்று இங்கு என் தலைவன் எதிர் 
போரேரற்று நின்று - இன்றைக்கு இவ்விடத்திலே எனது தலைவ 
னுடைய முன்னிலையில் எதிர்த்துப் போர் செய்து நின்று . அவன் 
வேல்வாய் வீழ்ந்து - அவன துவேலாயுதம்பட்டு அதனால் இறந்து 
கீழ் வீழ்ந்து . பின் - பின்பு . 

கல்லின்கண்ணே நின்ற - கல்லிலே 
பெயர்பொறிக்கப்பட்டு நின்ற : கல்லில் தெய்வவடிவமாய் ஆவே 
சித்து நின்ற . பலர் என்பதன்பின் ஆதலால் என வருவிக்க. 
அதன்கண் இன்றி - அக்கல்லிலே நிற்ற லில்லாமல் . நும் முடற்கண் 
நிற்றல் வேண்டின்-உங்களுடைய உடம்பில் நிற்றலை விரும்புவீரா 
னால் : உயிர்வாழ்ந்திருக்கவேண்டு மென்றால் . தொடர்பு படுத்து - 
சம்பந்தப்படுத்தி . சேனையின் வீரத்தின் மிகுதியைக் கூறுகின்ற 
இவ்வ திகாரத்தினுட்பட்ட இப்பாட்டு , மிக்க வீரமுடையா 
போர் வீரனது வார்த்தையாகக் கூறிய தாதலால் , இதில் அரச 
ன துபராக்கிரமத்தைக் கூறுகிற மூலமாகத் தன துவீரத்தை வெளி 
யிடுகின்றவன் அவ்வரசனைத் தன்னோடு சம்பந்தப்படுத்தி எனது 
தலைவனென்று கூறியது , அவனது ஆயுதம்பட்டுப் பகைவர் அழிந் 
தனரென்று குறிப்பித்தற்குக் காரண மாகு மென்றார் . 
ளுள் வேல் சிறத்தலால் , இங்கே , வேலெனக் கொள்ளப்பட்ட 
தென்ப ; ( காத்தற்றொழிலன்றி அழித்தற்றொழில் பூண்ட முக்கட் 
கடவுட்குச் சூலவேல் படை யாதலானும் , முருகற்கு வேல் படை 
யாதலானும் , சான்றோர் வேற்படையே சிறப்பப் பெரும்பான்மை 
கூறலானும் , வேலைக் கூ , 

P , ஏனைப்படைகளெல்லாம் மொழிந்த 
பொருளோடொன்ற வவ்வயின் மொழியாததனையும் முட்டின்று 
முடித்தல் என்னும் உத்தியாற் பெறவைத்தார் , வாளினை வாகைத் 
திணையிற்கூறாது 

" பெரும்பகை தாங்கும் வேலினானும் என்று 
வேலிற்கே வாகை கூறியது காவற்றொழிலைப் பூண்ட மாயோ னைம் 

45 


படைக 


திருக்குறள் 


என்ற 


ப 


படையும் போலாது அழித்தற்றொழிலோர்க்கே யுரித்தாய் முக்கட் 
கடவுளும் முருகனுங் கூற்றும் ஏந்தி வெற்றிபெறுதற்குச் சிறந்த 
தென்பதுபற்றி யெனப் புறத்திணையிய லுட் கூறினமையால் , ஈண் 
டும் வேலினை வியந்து மண்ணுநீராட்டின வெற்றியைக் கண்டோர் 
புகழ்தலின் , புகழ்வேல் என்றார் 

உரைவாக்கியங்கள் 
அறியத்தக்கன .) 

நடுகல் - கல்லினை நடுதலும் , அக்கல்லின்கண் மறவனை நடு 
தலுமென இருவகையாம் ; ( உதாரணம் ) சீர்த்த துகளிற்றாய்த் 
தெய்வச் சிறப்பெய்த , நீர்ப்படுத்தற்கு நிலைகுறித்துப் - போர்க் 
களத்து , மன்னட்ட வென்றி மறவோன் பெயர்பொறித்துக் , கல் 
நட்டார் கல் சூழ் கடத்து ”-இது , கல் நாட்டியது, கோள்வாய்த்த 
சீயம்போற்கொற்றவர் தம் மாவெறிந்து , வாள்வாய்த்து வீழ்ந்த 
மறவேலோய் - நாள்வாய்த் , திடைகொளலின்றி யெழுத்துடைக் 
கல்வாய் , மடைகொளல் வேண்டு மகிழ்ந்து " - இது , மறவம் 

னை நாட் 
டியது என்ற தொல் . புறத் . -உரையால் , நடுகல்லினிலக்கண 
மறிக , இது , பொதுவியலென்னும் புறத்திணைத் துறைகளுள் 
ஒன்றாம் ; இதற்கு , கல்நடுதல் என்றும் பெயர் வழங்கும் . கல் 
நடு தல் : - " அவர்பெயர் கன்மிசைப் பொறித்துக், கவின்பெறக் 
கன்னாட்டின்று . " வரலாறு --- மாலை துயல மணியெறிந்து பட்டு 
குத்துப், பீலி யணிந்து பெயர் பொறித்து - வேலமரு , ளாண்டக் 
நின்றவமர்வெய்யோற் காகென்று , காண்டக நாட்டினார் கல் 
என்ற புறப்பொருள் வெண்பாமாலையும் அறியத்தக்கது . 

பராக் 
கிரமத்துடனேபொருதுபட்ட போர்வீரனது ஞாபகசின்னமாகக் 
கல் நடுதல் . மரபு . பின்னிடாமற் போர்செய்து இறந்து வீரசுவர்க்க 
மடைந்த வீரனைத் தெய்வமாகப்பாவித்து , அவன்பெயரையும் பெரு 
மையையும் ஒருகல்லில் எழுதி , அக்கல்லை நட்டு , அதனிடத்து 
அவனை வழிபடுவர் . அக்கல் வீரக்கல்லென்றும் , அத்தெய்வம் 
வீரனென்றும் வழங்கப்படும் . கல்கெழுசுரத்திற் கல்லைக் கண்டு 
பட்டவனுக்குத் தக்கது இதுவென்று துதித்துக் கழல்வீரர் அக் 
கல்லினைக் கொண்டுவந்து நீர்ப்படுத்துத் தூய்மை செய்தலும் , 
உணவும் மலரும் மதுவும் முதலியன கொடுத்துப் பீலிமாலையும் 
மலர்மாலையும் நாற்றிப் பல்லியம் இயம்ப விழாச்செய்து அக்கல் 
லில் வீரனுடைய பெயரும் பெருமையும் எழுதி நடுதலும் , அங் 
ஙனம் நாட்டிய கல்லை அவனுருவமாகக் கொண்டு அதற்குக் கோயி 
லும் / திலும் வாயிலும் ஏனைச் சிறப்புக்களும் படைத்து இக்கல் 
நெடிது வாழ்க : இதன்கண் அவ்வீரன் நின்று நிலவுக 
வாழ்த்துதலும் முதலிய இயல்புகளைப் புறப்பொருளிலக்கிய 
விலக்கணங்களிற் பரக்கக் காணலாம் . இங்ஙனங் கல் நாட்டுதல் , 
சேனையிற் புறங்கொடாது முன்நின்று 

பகைவரால் 
இறந்து சுவர்க்கம் பெற்ற வீரனுக்குப் பின்பு அரசன் நடத்துஞ் 
சிறப்பாம் . 

ப நம்பன்சிலைவாய் என்று தொடங்கிய மேற்கோள் - சீவக 
சிந்தாமணி , காந்தருவதத்தையாரிலம்பகம், கூக எ - இல் உள்ளது . 
இம்மேற்கோளுக்குப் பொருள் : -- நம்பன் - சீவகனது , சிலைவாய் - 
வில்லினின்று , நடக்கும் . பிரயோகிக்கப்பட்டுவருகின்ற , கணை - 


என 


பொருது 


எஅ - ஆம் அதிகாரம் - படைச்செருக்கு 


கூடுடு . 


அம்புகளின் , மிச்சில் அல்லால் - எச்சிலல்லாமல் , அம் பொன் 
முடி பூண் அரசும் இலை - அழகிய பொன்மயமான கிரீடத்தையும் 
மற்றை யாபரணங்களையு முடைய அரசரு மெவருமில்லையென்க . 
கணை மிச்சில் - அம்புகளால் முன்னமே வாய் வைக்கப்பட்ட உச் 
சிட்டமென்றபடி . 

* அரசும் என்ற உம்மை - முன்னிரண்டடிகளிற் 
குறிக்கப்பட்ட யானை தேர் குதிரை காலா ளென்னுஞ் சதுரங்க 
சனைத் தொகுதியைத் தழுவும் . காந்தருவதத்தை சீவகனுக்கு மண 
மாலை சூட்டியது கண்டு பொறாமை கொண்ட கட்டியங்காரனால் 
தூண்டப்பட்ட அரசர்களுக்கும் , தோழரோடு கூடிய சீவகனுக்கும் 
நடந்த போரில் , சீவகன் தோழர் நால்வரில் ஒருவனான பதுமுக 
னென்பவன் , பகைவர்மேலும் அவர் சேனைகளின்மேலும் பல அம்பு 
களைத் தொடுக்கின் றடொழுது , முன்னமே அவ்வெ திரிகளின்மேற் 
சீவகனம்புகள் பல தைத்துக் கிடப்பதைக் கண்டு , சீவகனம்புக்கு 
இலக்காகாதது இல்லையென்று வியந்து , “ யாம் 

" யாம் இனிப் போர் 
செய்ய வேண்டுவது என் ? என்று பகைவரை நோக்கிப் பரிகசித் 
துக் கூறியது , இது . இங்ஙனம் தனது தலைவனான 

தனது தலைவனான சீவகனது 
பராக்கிரமத்தை யெடுத்துக் கூறியது மூலமாகத் தனது வீரத்தை 
யும் புலப்படுத்தின னென்க . 

நெடுமொழிவஞ்சி யென்பது - வஞ்சியென்னும் புறப்பொருள் 
திணையின் துறைகளுள் ஒன்று : அதாவது - ஒருவீரன் தனது 
பகைவர்களுடைய சேனையைக் கிட்டித் தன்னுடைய ஆண்மைத் 
தன்மையை உயர்த்திச் சொல்வது ; ஒன்னாதார் படைகெழுமித் , 
தன்னாண்மை யெடுத்துரைத்தன்று 

கொளுவையும் , 
இன்ன செனவேண்டா வென்னோ டெதிர் சீறி , முன்னர் வருக 
முரணகலு - மன்னர் , பருந்தார் படையமருட் பல்லார் 
விருந்தாயடைகுறுவார் விண் என் றவெண்பாமாலையையும் அறிக . 

ஐ என்பது - தலைவனா தலை “ ஐ அழகு இடைச்சொல்கோழை 
அரசனோடு இருமல்சாமி என்ற நிகண்டினாலும் அறிக . ( க ) 

கான முயலெய்த வம்பினில் யானை 

பிழைத்தவே லேந்த லினிது . 
பரி : - கானம் - கானத்தின்கணோடும் , முயல் - முயலை , எய்த 
(பிழையாமல் ) எய்த , அம்பினில் - அம்பை யேந்தலினும் , - யானை 
பிழைத்த-(வெள்ளிடை நின்ற ) யானையை யெறிந்து பிழைத்த , 
வேல் - வேலை , ஏந்தல் - ஏந்துதல் , இனிது - நன்று ; ( எ - று . ) 

கானமுயல் என்றதனால் வெள்ளிடைநின்ற என்பதும் , 
பிழைத்த என்றதனால் பிழையாமல் என்பதும் , முயற்குத்தக 
எய்த என்றதனால் யானைக்குத்தக எறிதலும் வருவிக்கப்பட்டன . 
இது - * மாற்றரசன் படையொடு பொருதா னோர் வீரன் அது 
புறங்கொடுத்ததாக , நாணிப் பின் அவன்றன் மேற் செல்ல லுற்றா 
னது கூற்று . 

( கு - ரை . ) இக்குறளிற் கூறிய உபமான வாக்கியம் , வலியி 
லாதாரை எதிர்த்துக் கொன்று தீர்த்தலைக்காட்டிலும் வலியுடை 

* பி - ம் . வேற்றாசன் . 


என்ற 


புகழ , 


எஎ 2 . 


அதன்மேல் 


கூடுக் 

திருக்குறள் 
யானை வெல்லமுடியா விடினும் எதிர்த்தல் மாத்திரமே சிறப்பா 
மென்ற உபமேயக் கருத்தை விளக்கும் : இங்ஙன் வருவது பிறிது 
மொழிதல் என்னும் அலங்காரம் ; விசையின் நரிமாவுளங்கிழித்த 
வம்பினிற்றீதோ , அரிமாப் பிழைப்பெய்த கோல் " என்ற நாலடியா 
ரோடு இத்திருக்குறளை ஒப்பிடுக. கானத்தின்கண் - காட்டில் . 
பிழையாமல் தவறாமல் . ஏந்தலினும் - ஏந்து தலைக்காட்டிலும் . 
வெள்ளிடை - காடல்லாத வெளிநிலத்தில் . பிழைத்த - தவறிய . 
தக - தகு தியாக ; அம்பிற்குத் தக * எய்த என்றதற்கு ஏற்ப , 
வேலிற்குத்தக எறிந்து என்பது வருவிக்கப்பட்ட தென்று அறிக . 
யானையை யெதிர்த்துப் போர்செய்வார் பெரும்பாலும் வேலினாற் 
பொருமியல்பு மரபு ஆதலால் , யானைபிழைத்தவேல் 

என்றார் ; 
இத்தன்மையை விழித்து மேற்சென்ற வேழம் வேலினால் விலக்கி 
நிற்பார் , “ விரும்புவார் வேழ வேற்போர் என்ற சிந்தாமணிவாக் 
கியங்களாலும் , ஒன்றாயினும் பலவாயினு மோரோச்சினுளெறிய , 
வென்றாயின் மதவேழமு முளவோவென வினவிப் , 

சிப் , பொன்றாழ் 
வரைப் புலிப்போத்தெனப் புனை தார்மிணீ றார்ப்பச் , சென்றான் பல 
களிறாயிர மிரியச் சினவேலோன் என்ற சிந்தாமணிச் செய்யுளி 
னுரையில் நச்சினார்க்கினியர் அயிலுழவன் வேலோன் என்றது , 
யானையிலிருந்து பொருமிடத்து வேல் வேண்டுமென்று கருதி 
என்றது கொண்டும் அறிக . முயல் மிகவிரைந்து ஓடிப் புதர்களி 
னுள் நுழைந்து செல்லுந் தன்மைய தாதலால் , 
அம்பெய்தல் தகுதியாம் . விருட்சங்கள் புதர்கள் சூழ்ந்த இடத்தில் 
அம்புகளாற் போர் செய்ய வேண்டுமென்பது , மநு , எ - க்கஉ . இது - 
இப்பாட்டு . மாற்றரசன் படையொடுபொருதா னோர்வீரன் அது 
புறங்கொடுத்ததாக நாணிப் பின் அவன் தன்மேற் செல்லலுற்றா 
னது கூற்று- ஒரு வீரன் பகையரசனது சேனையோடு போர்செய்து 
கொண்டிருக்கையில் அச்சேனை முன்னிற்கும் வலியில தாய் முதுகு 
கொடுக்க அதுகண்டு அங்கனந்தோற்ற அதனோடு மேலும் போர் . 
செய்தற்கு வெட்கிப் பின்பு அவ்வரசன்மேல் எதிர்த்துச் செல்லத் 
தொடங்கிய அவ்வீரனது வார்த்தை . சந்தர்ப்பத்தால் , முயல்பல 
வென்றும் , யானை ஒன்று என்றும் கொள்ளலுமாம் . தன் முன் வலி 
யிழந்தாரை அழித்திடத் துணியாமல் வலியிழவாதவன்மேற் செல் 
பவன் வார்த்தை யாதலால் , இப்பாட்டு , தழிஞ்சி யென்னும் புறப் 
பொருள் துறையின்பாற் படும் ; இதனை , அடுத்த குறளின் உரையி 
னால் அறிக. யானைபிழைத்த - யானையினின்று தவறிய என ஐந்தாம் 
வேற்றுமைத்தொகை . 

( 2 ) 
பேராண்மை யென்ப தறுகனொன் றுற்றக்கால் 

ஊராண்மை மற்றத னெஃகு . 
பரி : - தறுகண் - (பகைவர்மேற் கண்ணோடாது செய்யும் ) 
மறத்தை , பேர் ஆண்மை என்ப - ( நூலோர் ) மிக்க ஆண் தன்மை 
யென்று சொல்லுவர் , ஒன்று உற்றக்கால் ஊர் ஆண்மை - 
( அவர்க்கு ) ஒருதாழ்வுவந்ததாயின் ( கண்னோடி அதுதீர்த்துக் 
கோடற்பொருட்டு ) ஊராண்மை செய்தலை , அதன் எஃகு ( என்ப ) 
* ( பூலோர் ) அதற்குக்கூர்மை யென்று சொல்லுவர் ; ( எ - று . ) 

நூலோர் எனபது சிலபிரதிகளிலிலலை . 


எஎகூ .. 


எஅ - ஆம் அதிகாரம்- படைச்செருக்கு 


கூதின் 


என்ப என்பது பின்னும் இயைந்தது . ஊராண்மை 
உபகாரியாந் தன்மை ; அஃதாவது இலங்கையர்வேந்தன் 
போரிடைத் தன் தானைமுழுதும்படத் தமியனா யகப்பட்டானது 
நிலைமை நோக்கி அயோத்தியரிறை மேற்செல்லாது இன்று 
போய் நாளை நின் தானையோடு வா என விட்டாற் போல்வது . 

இவையிரண்டுபாட்டும் - தழிஞ்சி . 

( கு - ரை . ) தாட்சிணியமின்றிப் பகைவரையழித்தல் தகுதி 
யாயினும் அப்பகைவர்க்குப் போரில் துன்பம்நேர்ந்த இடத்து 
அவரை அழித்திடாமல் அன்போடுவிடு தல் , வீரனது மிக்க பராக் 
கிரமத்தை விளக்கு மென்பது இக்குறளின் கருத்து . 

பகைவர்மேல் - பகைவரிடத்து . கண்ணோடாது - தாட்சிணியங் 
கொள்ளாமல் . மறத்தை - வீரத்தை . அவர்க்கு - அப்பகைவர்க்கு . 
அது தீர்த்துக்கோடற்பொருட்டு - அத்தாழ்வை அப்பகைவர்கள் 
தீர்த்துக்கொள்ளுதற்காக . ஊராண்மை உதவி . அதற்கு - அந்த 
மிக்க ஆண் தன்மைக்கு . என்ப என்பது பின்னும் இயைந்தது . 
ஒன்று உற்றக்கால் ஊராண்மை மற்றதன் எஃகு என்ப என்று 
இரண்டாவது வாக்கியத்தின் இறுதியிலும் என்ப என்பது 
எடுத்துக் கூட்டப்பட்டது . உபகாரி - உதவிசெய்பவன் . இலங்கை 
யர் வேந்தன் - லங்காபுரியிலுள்ளார்க்கு அசன் ; இராவணன் . 
பட - அழிய . தமியன் - தனிப்பட்டவன் . அயோத்தியர் இறை - 
அயோத்தியா நகரத்திலுள்ளாரது அரசன் ; இராமபிரான் . மேற் 
செல்லாது - பகைவனாகிய அவன் சோர்ந்த அச்சமயம் நோக்கிப் 
பின்னும் அவன்மேல் எதிர்த்துச்சென்று அவனை யழித்திடாமல் . 

இலங்கையில் நடந்த ராமராவண யுத்தத்தில் முதல் நாட் 
போரிலே இராமனம்புகளால் இராவணன் கிரீடங்களையும் ஆயுதங் 
களையும் சேனைகளையும் இழந்து சோர்ந்து வெள்கி முகங்கறுத்துத் 
தலைகுனிந்து நின்ற சமயத்தில் , இராமபிரான் , இப்படியாவுமிழந் 
திருக்கின்றவனை இப்பொழுது கொல்ல லாகாது என்று திருவுள் 
ளம்பற்றி , அவனைநோக்கி தனியனாய் வெறுங்கையுடனிருக்கின்ற 
உன்னை இப்பொழுது நான் கொல்வேனல்லேன் ; நீ இன்று உயிர் 
தப்பிச் சென்று சேனைகளையும் ஆயுதங்களையும் சித்தஞ்செய்து 
கொண்டு நாளைக்குப் போர்க்குப் பிரியமிருந்தால் வா என்று பல 
வாறு இரக்கத்தோடு சொல்லி அனுப்பியருளின னென்பது , பிரசித் 
தம் . இராவணன் நிலைமையை , " அறங்கடந்தவர் செயலி தென் 
றுலகெலாமார்ப்ப , நிறங்கரிந்து கானிலம் விரல்கிளைத்திட நின் 
றான் , இறங்குகண்ணினனெல்லழிமுகத்தினன் றலையன் , வெறுங் 
கைநாற்றினன் விழுதுடை யாலனன மெய்யன் 

என்றதனால் 
அறிக . அங்கனம் வெறுங்கைநாற்றியவனை இராமன் அருள் கூர்ந்து 
இன்றுபோய் நாளைவா என்றதை " ஆளையாவுனக்கமைந் தன 
மாருதமறைந்த , பூளையாயின கண்டனை யின்று போய்ப் போர்க்கு , 
நாளை வா வென நல்கினன் நாகிளங்கமுகின் , வாளை தாவுறு கோசல 
நாடுடை வள்ளல் என்று கம்பராமாயணத்திலும் , 
மாவென் றுவந்தான் வர நாளை வா வின்று , போவென் றுவந்தன் 


5 


எட்டு த 


யொத்த மயா 
கூந்அ 

திருக்குறள் 
எனத் திருவேங்கடமாலையிலும்வருவனவற்றாலும் அறியலாம்.பாரத 
யுத்தத்திற் பதினாறா நாட்போரில் அருச்சுனன் கர்ணனை வென்று 
கொல்லாமல் உயிரோடு விட்டதும் இத்திறத்ததே ; அத்தன்மையை 
" அன்று போர்புரி சேனையின்பதியான வீரனை நீ , இன்றுபோ யினி 
நாளைவா வென இனி தியம்பினனால் , வென்றி கூர் வரிவின் 
கொண்டவாண்மையினான் " எ ற வில்லிபுத்தூரார் பாரதத்தால் 
உணர்க . 


என்ற 


. 


- 


தழிஞ்சி யென்பது - வஞ்சியென்னும் புறப்பொருள் திணைக்கு 
உரிய துறைகளில் ஒன்று ; அதாவது - பகைவரைத் தழுவுதல் ; 
என்றது, ஒருவீரன் தன் எதிரில் தோற்றவர்மேல் ஆயுதஞ்செலுத் 
தாத மிக்க சௌரியத்தைக் கூறுதலாம் . இதன் தன்மை , எசுசு - ஆம் 
திருக்குறளின் குறிப்பிலுங் கூறப்பட்டது. “ அழியுநர் புறக்கொடை 
யயில்வாளோச்சாக் , கழிதறுகண்மைத் தழிஞ்சி என்ற இலக் 
கண விளக்க முங்காண்க. தழிச்சுத லெனினும் , தழுவு தலெனி 
னும் , தழிஞ்சி யெனினும் ஒக்கும் ; தழிச்சுதல் , தழிஞ்சியாயிற்று : 
* பொருகணை தழிஞ்சிய புண் தீர் மார்பின் என்றாற்போல என்ற 
தொல்காப்பிய வுரையையும் , தழிஞ்சி- தழுவல் என்ற இலக்கண 
விளக்கவுரையையுங் காண்க . 

இத்துறைக்கு இலக்கணங்கூறலில் 
தொல்காப்பிய வுரைக்காரர் கருத்து வேறுபடும் ; அதனை , தொல் 
காப்பியத்தில் “ அழிபடைகட்டோர் தழிஞ்சி என்பதற்கு - அங் 
ஙனம் வென்றுந் தோற்றும் மீண்ட வேந்தர் , தம்படையாளர் முன்பு 
போர்செய்துழிக்கணையும் வேலும் முதலிய படைகளைத் தம்மி 

தடுத்துக்கொண்டு அழிந்தவர்களைத் தாம் சென்றும் 
பொருள் கொடுத்தும் வினாவியுந் தழுவிக்கோடல் , என்று பதவுரை 
யும் , இத்தழிஞ்சியை அழியுகர்புறக் கொடைய யில்வாளோச்சாமை 
யெனின் , அது ஒருவன் தாங்கிய பெருமை பாற்படும் என்று 
விசேட உரையுங் கூறியவாறு கொண்டு உணர்க . 

பேராண்மை - சிறப்பாகிய ஆண் தகைமை யெனப் பண்புத் 
தொகை . ஊராண்மை ஊரையாளுந்தன் இது , பலர்க்கு 
உதவும் இயல்புக்கு வழங்கும் . மற்று - அசை ; வினைமாற்றுமாம் . 
ஊராண்மையைக் கூர்மையென்றதற்கு ஏற்ப , தறுகண்மையை 
ஆயுதமென்னாதது , ஏகதேசவுருவகவணியின்பாற் படும் . இங்கே, 
கூர்மையென்றது , அதன் சிறப்ரை. 

(5 ) 
கைவேல் களிற்றொடு போக்கி வருபவன் 

மெய்வேல் பறியா நகும் . 
பரி : - கை வேல்- தன் ) கைப்படையாய வேலை , களிற்றொடு 
போக்கி - ( தன்மேல் வந்த ) களிற்றோடு போக்கி , வருபவன் - வரு 
கின்ற களிற்றுக்கு வேல்நாடித் திரிவான் , - மெய் வேல்பறியா - 
( தன் ) மார்பின்கண் நின்ற வேலைக்கண்டு பறித்து , நகும் - 
மகிழும் : ( எ - று .) 

களிற்றொடு போக்கல் - களிற்றினது உயிரைக்கொடுபோ 
மாறுவிடுதல் . மகிழ்ச்சி , தேடியது எய்தலான் . இதனுள் , களிற் 


மை , 


எஎம் . 


21 


எஅ - ஆம் அதிகாரம் - படைச்செருக்கு 

கூ . க 
றையல்லது எறியானென்பதூஉம் , சினமிகுதியான் வேல் இடை 
போழ்ந்தது . அறிந்தில னென்பது உம் , பின்னும் போர்மேல் 
விருப்பினனென்ப தூஉம் பெறப்பட்டன . நூழிலாட்டு . 

( கு - ரை . ) சிறந்தவீரனாகவுள்ளான் , பகைவராற்புண்படுதற்கு 
அஞ்சானாதலால் , கையில் ஆயு தமில்லா தொழுது , பகைவரால் 
தன் உடம்பிற் செலுத்தப்பட்டுத் தைத்துள்ள ஆயுதத்தையே 
பறித்தெடுத்துப் பகைவர்மேற் பிரயோகிப்பன் என்பது இக்குற 
ளின் கருத்து . கைப்படை - கையிலுள்ள ஆயுதம் . தன்மேல் வந்த 
தன்னையெதிர்த்த . களிற்றொடு - ஆண்யானையுடன். போக்கி - 
( எறிந்து செலுத்து தலால் ) இழந்துவிட்டு . வருகின்ற - ( தன்மேல் ) 
எதிர்த்து வருகின்ற. வேல் நாடித் திரிவான் - வேறொரு வேலா 
யுதத்தைத் தேடித் திரிபவன் . நின்ற-நுழைந்திருக்கின்ற. பறித்து 
பிடுங்கி . மகிழும் - மகிழ்வான் . கொடுபோமாறு -கவர்ந்து கொண்டு 
போம்படி . விடுதல் - எறிதல் . தேடியது எய்தலான்-தான் தேடின 
பொருளாகிய ஆயுதம் கிடைக்கப்பெற்ற தனால் . இதனுள் - இப் 
பாட்டில் . களிற்றையல்லது எறியான் என்பதூஉம் - எப்பொழு 
தும் யானையையே எதிர்த்துப் போர்செய்யுந் திறமுடையவனென்ப 
தும் சினமிகு தியர்ல் அறிந்திலனென்க. வேல் இடை போழ்ந்தது - 
* பகைவனெறிந்தவேலாயுதம் தன் மார்பினிடையே பிளந்து புதைந் 
திருத்தலை . 

நூழிலாட்டு என்பது - தன் உடம்பிற் புதைந்த ஆயுதத்தைப் 
பறித்தெடுத்துப் பகைவர் மேற் பிரயோகித்தல் ; " களங்கழுமிய 
படையிரிய , உளங்கழிந்த வேல் பறித்தோச்சின்று என்ற கொளு 
வையும் , மொய்யகத்து மன்னர் முரணினி யென்னாங் கொல் , கை 
யகத்துக் கொண்டான் கழல்விடலை - வெய்ய , விடுசுடர் சிந்தி 
விரையகலம் போழ்ந்த , படுசுட ரெஃகம் பறித்து என்ற புறப் 
பொருள் வெண்பாமாலையையுங் காண்க . 

இது , தும்பையென்னும் 
புறப்பொருள் திணையின் துறைகளுள் ஒன்றாம் . “ நேரலர்பனிப்ப 
நெஞ்சிடைக் குளித்த , கூரயில் பறித்துக் கைக் கொண்ட நூழி 
லும் என்ற இலக்கண விளக்கத்தால் , இது சிறுபான்மை நூழி 

முண்டென்று தெரிகின்றது . " கையில்வாவி 
காய்ந்ததும் , மெய்யில் வாளிகள் வாங்கி 

வில் 
வாங்கினால் , பொய்யிலாமொழிப் பூபதிசேனையின் , மையிலாண்மை 
யினார் சிலமன்னரே " என்ற வில்லிபுத்தூரார் பாரதமும் , நேர் 
முனையிற் றொடுத்த பகழிகள் நேர்வளை விற் சுழற்று மளவினில் , 
மார்பிடையிற்குளித்த பகழியை வார்சிலையில் தொடுத்துவிடுவரே 
என்ற கலிங்கத்துப்பாணியும் , " அள்ளினன் பறிக்குந் தன்பே 
ராகமே யாவ மாக , வள்ளல்மேலனுமன் றன்மேல் மற்றையோர் மற் 
றிண்டோள்மே , லுள்ளுறப் பகழிதூவியார்த்தன னெவரு முட்க 

கம்பராமாயணமும் இதன்பாற்படும் . இத்திருக்குறள் , 
- போர்த்தொழிலால் தானை நிலை ( ஒரு தும்பைத் துறை) வருதற்கு 
உதாரணங்காட்டப்பட்டுள்ளது ; 

தானையானை ) 

எனற தொல் 
காப்பியப் புறத்திணையியற்சூத்திரத்தின் கிழ்க் காண்க . 

கைவேல் , மெய்வேல் - ஏழனுருபும் பயனுந்தொக்க தொகைகள் . 


. 


லெனப்படுதலு 
தொலைந்தபின் 


என்ற 


நசுப் 


திருக்குறள் 


எஎர் . விழித்தகண் வேல்கொண் டெறிய வழித்திமைப்பின் 

ஓட்டன்றோ வன்க ணவர்க்கு . 
பரி : - விழித்த கண் - ( பகைவரை வெகுண்டு ) நோக்கிய 
கண் , வேல்கொண்டு எறிய - ( அவர் ) வேலைக்கொண்டு எறிய , 
( அஃது ஆற்றது ), அழித்து இமைப்பின் - ( அந்நோக்கை ) அழி 
த்து இமைக்குமாயின் , ( அது) , வன்கணவர்க்கு - வீரர்க்கு , ஓட்டு 
அன்றோ - புறங்கொடுத்தலாம் : ( எ - று . ) 

அவ்வெகுளி நோக்கம் மீட்டலும் போரின்கண்மீட்சி 
யெனக் கருதி அதுவுஞ் செய்யாரென்பதாம் . 

( கு - ரை . பகைவர் தம்மேற் படைக்கலம்பிரயோகிக்கையிற் 
சிறிது கூசிக்கண் இமைப்பராயின் அதுவும் வீரர்க்குத் தோல்விக் 
குறியென்று துணியப்படுமென்பதாம் . சிந்தாமணியில் ஆரமரு 
ளாண்டகையும் அன்னவகை வீழும் , வீரரெறி வெம்படைகள் வீபழ 
இமையானாய்ப் , பேரமரு ளன்று பெருந் தாதையொடும் பேராப் , 
போரமருள் நின்ற இளையோனிற் பொலிவுற்றான் என்ற செய்யு 
ளில் இமையானாய் என்றதும் இதுபற்றியே . மற்றும் சிந்தா 
மணியில் 

ஏந்தல் தன் கண்கள் வெய்ய விமைத்திட வெறித 
லோம்பி , நாந்தகவுழவ னாணி நக்கு நீ யஞ்சல் கண்டாய் , காய்க் 
திலேனென்று வல்லே கலினமாக்குன்றிற்பொங்கிப் , பாய்ந்ததோர் 
புலியின் மற்றோர்பகட்டின்மேற் பாய்வித்தானே , ( வேந்தன் 
வெல்வது விதியினாகும் வேல்வரினிமைப் பேனாயிற், சொல்லி நீ 
நகவும் பெற்றாய் தோன்றல் மற்றென்னை யென்றான் " என்பனவும் , 
சூளாமணியில் “ ஏற்றவ ரிமைப்பினு மிகழ்ந் தெறிதல் செய்யார் " 
என்பதும் இங்கு நோக்கத்தக்கன . இத்தன்மை , உலக வழக்கிலும் 
சிறுவர் விளையாட்டி லுள்ளது . 
வெகுண்டு நோக்கிய - கோபித்துப்பார்த்த . 

அவர் - அப் 
பகைவர் . 

வேலைக்கொண்டு எறிய - வேலினால் வீச . அஃது 
ஆற்றாது - அவ்வேலெறி தலைப் பார்த்துப் பொறுக்கமாட்டாமல் . 
அந்நோக்கை அழித்து - அந்தக் கோபப்பார்வையை மாற்றி . 
இமைக்குமாயின் - இதழ்கள் குவியுமானால் . இதழ் - கண்ணிமை, 
அது - அவ்விமைத்தல் . புறங்கொடுத்தல் - முதுகுகாட்டியோடு 
தல் ; தோல் வி யென்றபடி, வெகுளிநோக்கம் மீட்டலும் - கேர்பப் 
பார்வையைப் பின்வாங்கச் செய்தலும் ; மீட்டல் - மாற்றுதல் . மீட்சி - 
தாம் தோற்று மீளுதல் , பிற்படுதல் , முன்வைத்தகாலைப் பின் 
வாங்குதல் . அதுவும் செய்யார் - வெகுளிநோக்கத்தை மீட்டிடவும் 
மாட்டார் ; இதற்கு எழுவாய் - வீரர் . 


. 


வேல்கொண்டு எறிய விழித்தகண் அழித்து இமைப்பின் ( அது ) 
வன்கணவர்க்கு ஓட்டன்றோ என இயையும் . அது என்பது , 
அவாய்நிலையான் வந்தது . வேல்கொண்டு , கொண்டு - மூன்றாம் 
வேற்றுமைச்சொல்லுருபு : பிரயோக விவேகவுரையில் , 

விழித்த 
வேல்கொண் டெறிய என்பது ஆனென்னும் மூன்றாம் 
வேற்றுமைப் பொருளாயினவாறு காண்க ; இதனைத் தொல்காப் 


கண் 


எஅ . ஆம் அதிகாரம் - படைச்செருக்கு 


நசுக 


பியர் , “ வேற்றுமைப்பொருள்வயி னுருபாகுநவும் என்பர் : அது 
சேனாவரையருரையானுங் காண்க என்றமை அறியத்தக்கது . 
ஓட்டு - முதனிலை திரிந்த தொழிற்பெயர் . 

( 5 ) 
எ எசு . - விழுப்புண் படாதநா ளெல்லாம் வழுக்கினுள் 

வைக்குந்தன் ைைள யெடுத்து . 
பரி : - தன் நாளை எடுத்து - தனக்குச் சென்ற நாள்களை 
எடுத்து எண்ணி , விழு புண் படாத நாள் எல்லாம்-( அவற்றுள் ) 
விழுப்புண்படாத நாள்களையெல்லாம் , வழுக்கினுள் வைக்கும் - 
பயன்படாது கழிந்த நாளுள்ளே வைக்கும் , ( வீரன் ) ; ( எ - று .) 

விழுப்புண் - முகத்தினும் மார்பினும் பட்ட புண் , போர் 
பெற்றிருக்கவும் , அது பெறாத நாள்களோடுங் கூட்டு மென் 
பதாம் . 

இவை மூன்று பாட்டானும் , ஊறஞ்சாமை கூறப்பட்டது . 

( கு - ரை .) சுத்தவீரர் , தாம் நல்லபோரிற் சிறந் தவிரணப் 
படாத நாள்களை வீணேகழிந்த நாள்களாக எண்ணி 

வருந்துவ 
ரென்பதாம் . தனக்குச் சென்றநாள்களை - தன்னுடைய ஆயுளிற் 
கழிந்த தினங்களை . அவற்றுள் - அந்நாள்களுள் . விழுப் புண் - 
சிறந்த புண் ; சிறப்பையுணர்த்துகின்ற விழுமம் என்னும் உரிச் 
சொல் விகாரப்பட்டு விழு என நின்றது : " வேற்றுமை யில்லா 
விழுத்திணைப் பிறந்து என்னு மிடத்திலுங் காண்க. விழுப்புண் 
என்பது - சீரிய புண் எனப் பொருள்படு தலை பெருந்தகை விழுப் 
புண்பட்ட மாறே , போட்டு தானை யெவ் விமார்பின் , 

எஃகுறு 
விழுப்புண் பலவென 

புறநானூற்றிலும் 

காண்க . 
நாளுள்ளே வைக்கும் நாள்களாகக் 

கருதுவான் 
விழுப்புண்படா தபடி போர்நேர்ந்த நாள்களைப் போர்நேர்ந்த நாள் 
களாகக் கருதா னென்க , அதுபெறாத - போர் பெறாத .. 
அஞ்சாமை - எதிரிகளாற் புண்படுதற்குப் பயப்படாமை . தமிழ் 
மொழி விதியால் நிலைமொழியும் வருமொழியுந் திரியாது தம்முள் 
நிலைம றுதற்கு வைக்குந் தன்னாளை யெடுத்து என்றதை உதா 
ரணங்காட்டினர் , இலக்கணக்கொத்துடையார் . 

சுழலு மிசைவேண்டி வேண்டா வுயிரார் 

கழல்யாப்புக் காரிகை நீர்த்து . 
பரி : - சுழலும் இசை வேண்டி - ( துறக்கத்துத் தம்மொடு 
செல்லாது வையத்தைச் ) சூழ்ந்து நிற்கும் புகழை வேண்டி , 
வேண்டா உயிரார் - உயிர்வாழ்தலை வேண்டாத வீரர் , கழல் 
யாப்பு - கழல்கட்டுதல் , காரிகை நீர்த்து - அலங்கார நீர்மையை 
யுடைத்து ; (எ - று . ) 

வையத்தைச் சூழும் எனவே , அதன் பெருமை பெற்றாம் . 
செயப்படுபொருள் , வாவிக்கப்பட்டது. சூழல் - அகத்திடல் ., 
துறக்கமும் புகழும் எளிதின் எய்துவராகலின் , ஆபரணமாவது 
அதுவே என்பதாம் . 

46 


எனப் 


என்றபடி . 


ஊறு 


சு 


எஎஎ . 


பசு 


திருக்குறள் 


- 


. 


( கு - ரை . ) புகழையே விரும்பி உயிர்வாழ்க்கையை விரும்பாத 
வீரர் , சுவர்க்கலோகத்தையும் புகழையும் எளிதில் அடைவ ராத் 
லால் , அவர்கள் காலிற் கட்டுங் கழலே அணிகலமென்று நன்கு 
மதிக்கத்தக்கதா மென்பதாம் . துறக்கத்துத் தம்மொடுசெல்லாது . 
(புறங்கொடாது போர் செய்துபகைவரால் இறத்தலால் இவ்வுலகை 
விட்டு ) வீரசுவர்க்கமடைகின்ற தம்மோடு இவ்வுலகத்தைவிட்டு 
அவ்வுலகத்துக்குவந் திடாமல் . 

வையத்தைச் சூழ்ந்து நிற்கும் - 
நிலவுலக முழுவதும் பரவி நிலைபெறுகின்ற . புகழாவது - இம் 
மைப்பயனாகி இவ்வுலகின்கண் நிகழ்ந்து இறவாதுகிற்குங் - கீர்த்தி 
என்றார் ,கீழ்ப்புகழென்ற அதிகாரத்திற் பரிமேலழகர் . புகழாவது . 
தாம் இறந்துழியும் தாம் நிகழ்த்தியவாறு உலகம்உயர்த்திக்கூற 
நிலைபெறுவது என்றலும் உண்டு . வேண்டி - விரும்பி . கழல் - 
வீரர் தமதுவீரத்திற்கு அறிகுறியாகத் தமது காலில் அணிவ 
தோர் ஆபரணம் ; ( இது தியாகத்திற்காக அணியப்படுதலும் 
உண்டு. " ஆடவர் கொடையால் வீரத்தா லணி , பா தத்தணியே கழ 
லணி யென்ப " என்ற பிங்கலந்தையையுங் காண்க .) அலங்கார 
நீர்மையை உடைத்து அழகுசெய்யுந் தன்மையை யுடையது . 
அதன் பெருமை - புகழின் மகிமை ; கீர்த்திமிக்குப்பரவுதல் . 
மேனப் பொருள்படுகின்ற சுழலும் என்ற பெயரெச்சம் யாதா 
யினும் ஒரு செயப்படுபொருளை வேண்டிநின்ற தனால் , வையத்தை 1 
என்பதை வருவித்துக்கொண்டார் ; அவாய்லை . அகத்திடல் - 
உட்படுத்தல் ; கவிந்துகொண்டு முழுவ தும்பரவு தல் . இனி , இக் 
குறள் - புகழைப்பெற்று உயிர்வாழ விரும்பா தவர் . ( தன் உயிர் 
வாழ்க்கையின் பொருட்டுப் போரிற்புறங்கொடுத்து மானங் செட்டுப் 
புகழையிழப்பவர் ) காலில் வீரக்கழலணிதல் வெறும் அலங்கார 
மாத்திரமாகுந் தன்மையுடையது ( வீரத்திற்கு அறிகுறியா மென்று 
நன்குமதிக்கத்தக்க தன்று ) என்று வேறும் ஒருபொருள் கொள்ள 
இடங்கொடுத்தலை நுட்பமாக நோக்குக . 

வேண்டாஉயிரார் என்பதனை “ அருங்கேடன் " என்பது 
போலக் கொள்க ; இது , வடமொழிநடை : இனி , சொற்கள் 
இங்ஙனந் தமிழ்மொழி விதியால் நிலைமாறுதலு மன்றி , வடமொழி 
விதியால் நிலைமாறுதலும் உள ; (உதாரணம் ) செய்தவேள்வியர் , 
எய்திய செல்வத்தர் , கழிந்த உண்டியர் , வேண்டாஉயிரார் , அருங் 
கொண் கூழ்த்தாகி , 

கூப்பிய கையினர் , வெறுத்த 
ஆசையர் , பொறுத்த சடையர் , கெட்ட வறுமையர் , விட்ட அவா 
வினர் ...... என வரும் என்ற இலக்கணக்கொத்துரை அறியத் 
தக்கது . 

இதனை உயிர்வேண்டாதார் என விகு திபிரித்துக்கூட் 
டல் , பிரயோகவிவேக நூலார் கொள்கை . கழல் யாப்பு - கழலை 
யாத்தல் என இரண்டாம் வேற்றுமைத்தொகை . யாப்பு-பு விகுதி 
பெற்ற தொழிற்பெயர் . 

காரிகை நீர்த்து 

அழகைச்செய்யுந் 
தன்மையது என இரண்டனுருபும் பயனுந்தொக்க தொகை . ( எ ) 
எ எஅ . உறினுயி ரஞ்சா மறவ ரிறைவன் 

1 
செறினுஞ்சீர் குன்ற லிலர் . 
பரி : -உறின் - ( போர் ) பெறின் , உயிர் அஞ்சா - ( தம் ) 
உயிர்ப் பொருட்டு அஞ்சாது ( அதன்மேற் ) செல்லும் , மறவர் - 


கேடன் , 


- 


எ அ ஆம் அதிகாரம் - படைச்செருக்கு 


நசுங . 


* 


. 


வீரர் , - இறைவன் செறின் உம்-( தம் ) இறைவன் ( அதுவேண்டா 
* என்று ) முனியினும் , சீர்குன்றல் இலர் - அவ்வீரமிகுதி குன்றார் . 

போர்பெற்று அறியாமையின் , அதுபெற்றால் அரசன் தடுப் 
பினும் நில்லா ரென்பதாம் . பிறரும் , போரெனிற் புகலும் 
புனைகழன்மறவர் என்றும் , *புட்பகைக் , கேவா னாகலிற் 
சாவேம் யாமென , நீங்கா மறவர் வீங்குதோள் புடைப்ப 
என்றுங் கூறினார் . 

( கு - ரை . ) வீரர் தம் அரசன் தடுத்தாலும் போரைநிறுத்துதல் 
அரிது என்பது இக்குறளின் கருத்து . பெறின் - பெற்றால் . தம் 
உயிர்ப் பொருட்டு - தமது உயிரை உடம்பைவிட்டுநீங்காமற் பாது 
காக்கும் பொருட்டு . உயிர்ப்பொருட்டு என்றது , அஞ்சாது என் 
பதில் அஞ்சு என்னும் வினைப்பகுதியைக் கொள்ளும் . 

அதன் 
மேற்செல்லும் அப்போரின்மேற் செல்லுகின்ற . இறைவன் - 
தலைவன் , அரசன் . அது வேண்டா - அப்போர் வேண்டுவதில்லை . 
முனியினும் - கோபித்தாலும் , வெறுத்தாலும் . குன்றார் - குறை 
யார் . போர் பெற்று அறியாமையின் - ( தமக்கு விருப்பமான ) போர் 
பலநாளாகக் கிடைக்கப்பெறாமையால் . அது - போரை இங்குக் 
காட்டிய இரண்டுமேற்கோள்களுள் , முன்னது - புறநானூறு ஙக 
ஆஞ் செய்யுளிலும் , பின்னது - புறநானூறு சுஅ - ஆஞ்செய்யு 
ளிலும் உள்ளன . * பிறர் என்றது , அப்பாடல்களைச் செய் தவ 
பாகிய கோவூர்கிழாரை. இவற்றின் பொருள் : - போர் எனின் - 
போர்நேர்வதென்று கேள் விப்பட்டால் , புகலும் விரும்பி மகிழ் 
கின்ற , புனை கழல் மறவர் - அணிந்த வீரக்கழலையுடைய வீரர்கள் 
என்றும் ; புண் பகைக்கு புண்படுத்தவல்ல பகைவரிடத்து , 
ஏவான் ஆகலின் ( எம்மைப் போர்க்கு அரசன் ) செலுத்தானாத 
லால் , யாம் சாவேம் - நாம் (நமக்குட் போர் செய்து ) இறக்கக்கட 
வோம் , என - என்று , நீங்கா மறவர் - நீங்கா தவீரகுணத்தை 
யுடைய வீரர் ( மறம் நீங்கா தவர் ) , வீங்கு தோள் புடைப்ப - ( தமது) 
பூரித்த தோள்களைக் கைகளால் தட்ட என்றும் காண்க . 
தற்குக் கருத்து - பகைவரோடு போர் செய்தற்கு எம்மை அரசன் 
ஏவாமையால் ( போர்நேராமையால் நாம் நமக்குட் போர்செய் 
தாயினும் அழிவோ பென்று அதிகபராக்கிரமமுடைய வீரர்கள் 
( போர்த்தினவுமிக்குப் ) 

போரின் பொருட்டுத்தோள்புடைப்பாராயி 

புள் பகைக்கு என்றுபிரித்து - பக்ஷிசகுனம்மாறு 
படுகின்ற இடத்தில் என்றலுமாம் . இவையிரண்டும் , சோழன் நலங் 
கிள்ளியின் சேனையிலுள்ள வீராது யுத்தாவேசமிகுதியைப் பற்றி 

( அ ) 
இழைத்த திகவாமைச் சாவாரை யாரே 

பிழைத்த தொறுக்கிற் பவர் . 
பரி : - இழைத்தது- ( தாம் ) கூறின வஞ்சினம் , இகவாமை 
தப்பாமைப் பொருட்டு , சாவாரை- ( சென்று ) சாவவல்ல விரரை , 

* பி - ப் : புட்பகத் தேவனாகலின் 


பின்ன 


னர் என்க . 


யவை . 


எஎக . 


கூசு 


திருக்குறள் 


சென்று 


- 


பிழைத்தது - ( அ.த ) தப்பியவாறு ( சொல்லி ) , ஒறுக்கிற்பவர் - 
எள்ளுதற்கு உரியார் , யார் - யாவர் ? ( எ - று . ) 

இழைத்தல்- இன்னதுசெய்யேனாயின் இன்னனாகுக வெனத் 
தான் வகுத்தல் . சொல்லி என்பது , அவாய்நிலையான் வந்தது . 
வஞ்சினம் முடிப்பான்புக்கு முன்னே சாவினும் தொலைவன்மை 
யின் அது முடித்தாராவரென , சாதற்சிறப்புக் கூறியவாறு . 

( கு - ரை . ) ஒருவர் தாம் கூறிய சபதத்தை நிறைவேற்றும் 
பொருட்டுப் போர்க்குச்சென்று அதனை நிறைவேற்று தற்குமுன் 
னமே அப்போரிற் பகைவராலிறந்தாலும் அது தோல் வியாகாமை 
யால் அவர் சபதத்தை நிறைவேற்றின சிறப்புடையராகக் கொண் 
டாடத்தகுவ ரென்க . வஞ்சினம் - சபதவார் த்தை . 
போர்க்குச் சென்று . அது தப்பியவாறுசொல்லி எள்ளுதற்கு 
உரியார் யாவர் - அச்சபதந் தப்பிய விதத்தைக் கூறி எவரும் இகழ 
மாட்டார் . இன்னனாகுக இத்தன்மையனாவேன் . வகுத்தல் - 
அமைத்துக்கூறுதல் . பிழைத்தது , என்ற செயப்படுபொருள் , 
யாதாயினும் ஒருமுடிக்குஞ்சொல்லை வேண்டி நின்ற தனால் , 
சொல்லி என வருவித்தார் . முடிப்பான் - முடித்தற்கு . முன்னே - 
காலமுன் . சாவினும் - இறந்தாலும் . தொலைவு அன்மையின் -- 
தோல்வியாகாமையால் . அது - சபதம் . இழைத்தது - வினையா 
லணையும் பெயர் . பிழைத்தது - தொழிற்பெயர் . இகவாமைக்கு 
என நான்கனுருபு தொக்க தாகவிரிக்க; வினையெச்சமாகக்கொண்டு 
இகவா தபடி எனினும் அமையும் ; இகவாமல் என்றும் பாடம் 
உண்டு . 

‘ என்பகைவனாம் சிந்துபதியாகிய செயத்திர தனைப் போரில் 
நாளைப்பகற்பொழுதிற்குள் கொல்லேனாயின் அக்கினிப்பிரவேசஞ் 
செய்து இறப்பேன் என்று பாரதத்தில் அருச்சுனன் சபதஞ் 
செய்தாற்போல ஒருவீரன் சபதஞ்செய்கிறான் . இந்தச் சபதத்தில் 
பகைவனுயிரைப்போக்குதல் என்பது கூறும் , அச்செயலைச் செய்யா 
விடின் தன்னுயிரை மாய்த்துக்கொள்ளுதல் என்பது மற்றொரு 
றுமாம் : இச்சபதத்துள்ளவகையிரண்டனுள் முதலதாகிய பகைவ 
னுயிர்போக்கு தலை நிறைவேற்ற முடியாத விடத்து மற்றொருவகை 
யாகிய தன்னுயிர்போக்கு தலைச் செய்திடுவராயின் அப்பொழுது 
அவரைச் சபதந்தப்பினவ 

இகழக் காரணமில்லை 
யென்னுங்கருத்துப்பட இக்குறளுக்கு உரைகொள்ளினுமாம் ; சபதம் 
நிறைவேற்றுமையால் சாகும் 

அது 

தவறியவராகச் 
சொல்லி இகழத்துணிவார் இல்லையென உரைகாண்க . இது ஒரு 
சாரார்கருத்து : இதனை , கூதிர்வேனில் என்ற தொல்காப்பியப் 
புறத்திணையியற் சூத்திரத்தில் ஒல்லார் நாணப் பெரியவர்க் கண் 
ணிச் , சொல்லிய வகையி னொன்றொடு புணர்ந்து , தொல்லுயிர் 
வழங்கிய அவிப்பலியானும் என்ற தற்கு, பகைவர்நாணும்படியாக ! 
உயர்ந்தோரான் நன்குமதித்தலைக்கருதி ( க ) இன்னது செய்யேனா 
யின் ( உ ) இன்னது செய்வலெனத் தான் கூறிய பகுதி இரண்டனுள் 
ஒன் றனோடே பொருந்திப் பலபிறப்பினும் பழகிவருகின்ற உயிரை 
அங்கியங்கடவுட்குக்கொடுத்த அவிப்பலியானும் என்று உரை 


ரென்று 


வீரரை 


எ அ - ஆம் அதிகாரம் - படைச்செருக்கு 


கூசுது 


(க ) 


. 


கூறியவர் எம்.பியை வீட்டு த லெம்மனைக்கா யான்படுதல் , வெம் 
பகலின் முன் விளைப்ப னென்றெழுந்தான் - தம்பி , புறவோரிற் 
பாணிப்பப் பொங்கெரிவாய் வீழ்ந்தா, னறவோன் மறமிருந்த 
வாறு " - இப்பாரதத்துள் ஒருவன் இன்னது செய்வலென்று 
அது செய்யமுடியாமையின் அவிப்பலிகொடுத்தவாறு காண்க : 
" இழைத்த திகவாமைச் , சாவாரையாரே , பிழைத்த தொறுக்கிற் 
பவர் - இதுவுமது என்று இத்திருக்குறளை உதாரணங் காட்டி 
யமைகொண்டு உணர்க . 
எஅ 0 . புரந்தார்கண் ணீர்மல்கச் சாகற்பிற் சாக்காடு 

இரந்துகோட் டக்க துடைத்து . 
பரி : -- புரந்தார் கண்-( தமக்குச் செய்த நன்றிகளை நினைந்து ) 
ஆண்ட அரசர்கண்கள் , நீர் மல்க - நீர் மல்கும்வகை , சாகற்பின் 
( போரிடைச் ) சாவப்பெறின் , -- சாக்காடு அச்சாக்காடு 
இரந்துகோள் தக்கது உடைத்து - இரந்தாயினும் கொள்ளுங் 
தகுதியை யுடைத்து ; ( எ - று . ) 

மல்குதலாகிய இடத்து நிகழ்பொருளின் தொழில் , இடத் 
தின்மேல் நின்றது . கிளை அழ இல்லிடை நோயால் விளிவார் பழ 
வினைப்பயனே யெய்தலின் , அடுத்த வினையால் துறக்கமெய்துஞ் 
சாதலை இரந்து கோட்டக்க துடைத்து என்றார் . 

இவைநான்குபாட்டானும் , உயிரோம்பாமை கூறப்பட்டது. 

( கு - ரை .) ஆண்ட அரசர் தமக்குச் செய்த நன்றிகளை நினை 
ந்து கண்கள் நீர் வழியப்பெறும்படி படை வீரர்க்குப் போரில் 
சாவு நேருமாயின் அந்தச்சாவு மிகவும் கொண்டாடற்கு உரியது : 
ஏனெனில் , தம் சுற்றத்தார் அழ நோய்வாய்ப்பட்டுச் சாகுபவர் 
பழவினைப்பயனையே யடைந்து உழல்வதுபோல வல்லாமல் இந்தப் 
போர்வீரர் தாம் போரில் உயிரை விட்ட செயலால் உடனே வீர 
சுவர்க்கத்தைப் பெற்று இன்பம் நுகர்வரன்றோ என்க . இங்ஙன் 
படைவீரரின் போர்ச்சாவுசிறப்புறு தலால் அது இரந்தும் கொள்ளு 
தற்கு உரிய தாகு 

மென்க . தமக்குச் செய்த நன்றிகளை நினைந்து - 
தமக்குப் படைவீரர் முன்பு செய்த உபகாரங்களை யெண்ணி ; அரசர் 
கண்கள் நீர் மல்கும்வகை என இயையும் . சாவப்பெறின என்பத 
னோடு இயைத்தால் , தமக்கு அரசர் முன்பு செய்த உபகாரங்களை 
மறவாமல் மனத்திற்கொண்டு வீரர் இறந்தால் என்க . ஆண்ட 
அரசர் - தமக்குத் தலைவரான அரசர் . கண்கள் நீர்மல்கும்வகை - 
கண்கள் நீர்வழியப்பெறும்படி , சாவப்பெறின் - இறக்கநேர்ந்தால் . 
சாக்காடு - சாவு , மரணம் . இரந்து - யாசித்து, வேண்டி . கண்ணாகிய 
இடத்தில் நிகழ்பொருளான நீரினது தொழிலாகிய மல்குத லென் 
பது , இடமாகிய 

கண்ணின்மேல் ஏற்றிக் கூறப்பட்டு நின்றது ; 
இது , ஒருவகை உபசாரவழக்கு : இதற்கு குளவளாக் , கோடின்றி 
நீர் நிறைந் தற்று , இந்தப்பானை நானாழி அரிசி பொங்கும் என்ப 

உதாரணங்காட்டினர் , பிரயோகவிவேக நூலார் . இனி , 
புரந்தார் கண் நீர்மல்க அ ) சாது கண்களிலே நீர்பெருகும்படி என 
ஏழாம்வேற்றுமைத் தொகையாகப் பொருள் கொள்ளுதல் , 

ளுதல் , எளிய 
* சாகிற்பின் என்றும் டாடமுண்டு . 


வற்றை 


- 


i . 


கூசுசு 


பகைவரா 


திருக்குறள் 
வழியாம் . கிளை அழ - உறவினர் புலம்ப . இல்லிடை - ( தமது ) 
வீட்டில் . விளிவார் - இறப்பவர் . பழவினைப்பயனே எய்தலின் - 
முன்பு செய்த கருமத்தின் பலத்தையே அடைதலால் . அடுத்த 
வினையால் துறக்கம் எய்தும் சாதல் - அப்பொழுதைக் கருமத்தின் 
பயனாக வீர சுவர்க்கமடையும்படியான மரணம் ; - என்றது , போரிற் 
புறங்கொடாது 

லிறத்தலை . உயிர் ஓம்பாமை - தம் 
உயிரை விரும்பிப் பாதுகாக்கக் கருதாமை . அங்கவியலில் படை 
யியல் முற்றிற்று . 

( 50) 
எக - ஆம் அதிகாரம் - நட்பு . 
பரி : - இனி, அப்படைபோல அரசனுக்கு வினையிடத்து 
உதவுவதாய நட்பினை ஐந்து அதிகாரம் விதிமுகத்தானும் , பன்னி 
ரண்டு அதிகாரம் எதிர்மறை முகத்தானும் கூறுவான் 

தொடங்கி , 
விதிமுக அதிகாரம் ஐந்தனுள்ளும் முதற்கண் நட்புக் கூறுகின் 
றார் ; அஃதாவது இன்னதென்பதூஉம் , அதிகாரமுறைமையும் 
இதனுள் விளங்கும் . 

( கு - ரை . ) வினையிடத்து - தொழிலில் . நட்பு -சிநேகி தவர்க்கம் . 
விதி முகத்தானும் - உடன்பாடாகவும் ; நட்பைக்கூறும் விதத்தா 
லும். 

எதிர்மறை முகத்தானும் - நட்பிற்கு எதிரான பகையைக் 
கூறுகிற விதத்தாலும் ; மேல் அ..ஆம் அதிகாரத்தின் முதலில் 
இனி அந்நட்பினை எதிர்மறுத்துப் பகைமுகத்தாற் கூறிய தொடங் 
கினார் என விவரிக்குமாறு காண்க . விதிமுக அதிகாரம் ஐந்து - நட்பு , 
நட்பாராய்தல் , பழமை , தீநட்பு , கூடாநட்பு 

பகை முக 
அதிகாரம் பன்னிரண்டு - பேதைமை முதல் மருந்து ஈறாயினவாம் . 
ஆக , இந்தப்பதினேழ திகாரம் அங்கவியலுள் நட்பியல் என ஒரு 
சாராரால் வழங்கப்படுமென்று அறிக . அஃதாவது - நட்பாவது : 
இதனுள் - இங்குக்கூறியவகையில் . அதிகார முறைமைக்குக் கார 
ணம் , படைபோல - நட்பும் அரசனுக்கு ஆட்சி நடத்துந்தொழிலில் 
உதவுவதா தல் . நட்பு - நட்டல் , சிநேகம் ; தொழிற்பெயர் . 
எஅக . செயற்கரிய யாவுள நட்பி னதுபோல் 

வினைக்கரிய யாவுள காப்பு . 
பரி : - நட்பின் - நட்புப்போல, செயற்கு அரிய செய்துகோடற்கு 
அரிய பொருள்கள் , யா உள - யாவை உள ? அது போல் - 
( செய்துகொண்டால் ) அதுபோல , வினைக்கு அரிய காப்பு .- 
(பகைவர் செய்யும் ) வினைக்குப் புகற்கரிய காவலாவன , யா உள 
யாவை உள ? ( எ - று . ) 

நட்புச் செய்தற்கு ஆவாரைப் பெறுதலும் , பெற்றாற் செய் 
யும் உபாயமும் , செய்தால் திரிபின்றி நிற்றலும் முதலிய அரிய 
வாகலின் நட்பிற் செயற்கரியன இல்லை என்றும் , செய்தாற் 
பகைவர் அஞ்சி வினை தொடங்கா ராகலின் அதுபோல வினை 
வாராமைக்கு அரியகாவ லில்லை என்றுங் கூறினார் . 


எசு 


ஆம் அதிகாரம் - நட்பு 


நட்புத்தான் இயற்கை செயற்கை என இருவகைப்படும் ; 
அவற்றுள் இயற்கை - பிறப்பு முறையான் ஆயதூஉம் , தேய 
முறையான் ஆயதூஉம் என இருவகைப்படும் : அவற்றுள் , 
முன்னையது சுற்றமாகலின் , அது சுற்றந்தழாலின் அடங்கிற்று ; 
ஏனையது பகையிடையிட்ட தேயத்த தாகலின் , அது துணைவலி 
என வலியறிதலுள் அடங்கிற்று : இனி , ஈண்டுச் சொல்லப்படு 
வது முன் செய்த உதவிபற்றி வருஞ் செயற்கையே யாகலின் , 
அதன் சிறப்பு இதனாற் கூறப்பட்டது . 

( கு - ரை . ) தக்கவர் கிடைக்கப்பெற்று அவர்களை நட்பின 
ராக்கி அவர்களோடு மாறுபாடின்றி ஒரு நிலையில் நிற்றல் வாய்க் 
கும் ஆயின் , அது அரிய பொருளாம் : அது வாய்ப்பின் பகைவர் 
செய்யும் வினைக்கு அந் நட்புப் பாதுகாவலாய்ச் சிறப்புறுமென்ப 
தாம் . செய்து கோடற்கு - சம்பாதித்துக்கொள்ளுதற்கு . உள - 
உள்ளன . அதுபோல - நட்புப்போல . புகற்கு அரிய - பிரவே 
சிக்கமுடியாத . காவல் - பாதுகாப்பு . நட்புச்செய்தற்கு - சிநேகஞ் 
செய்யப்படுதற்கு . ஆவாரை - அநுகூலரானவர்களை ; தக்கவரை . 
பெறுதல் 

கிடைக்கப்பெறுதல் . பெற்றால் செய்யும் உபாயம் 
அப்படிப்பட்டவர் நேரிடப்பெற்றால் அவர்களைச்சினேகிதராக்கிக் 
கொள்ளுதற்குச் செய்யும் வகை . செய்தால் திரிபு இன்றி நிற்றல் - 
சினேகஞ்செய்துகொண்டபின்பு மாறுபாடில்லாமல் ஒருநிலையில் 
நிற்றல் . முதலிய முதலானவை , அரிய 

அருமையானவை . 
நட்பின் - நட்புப்போல . வினை வாராமைக்கு பகைவர் வெல்லு 
தற்குச் செய்யும் தொழில் அரசனிடம் வந்திடாமைக்கு .. 
நூலார் இயற்கையை ‘ ஸ ஹஜம் என்றும் , செயற்கையை க்ரித்ரி 
மம் என்றுங் கூறுவ பிறப்பு முறையான் ஆயது - 
முறைமையா லாகியது : பிறப்புமுறை - தேகம்பந்தம் . தேய 
முறை - தேசத்தின் நிலை . நட்பு , பகை என்றவற்றில் ஒவ்வொன் 
றும் . ( 1 ) ஸஹஜம் , ( 2 ) ப்ராக்ருதம் , ( 3 ) க்ரித்ரிமம் என மூன்று 
வகைப்படும் ; அவற்றில் , ஸஹஜம் - பிறப்பு முறையால் ஆகியது . 
சிறிய தாயார்பிள்ளை , பெரிய தாயார் பிள்ளை , அத்தை பிள்ளை 
முதலியோர் - இயல்பில் நண்பர் . சிற்றப்பன் , பெரியப்பன் , 
அவர்கள் பிள்ளைகள் முதலியோர் - இயல்பிற்பகைவர் . ப்ராக்ருதம் 
தேசமுறையால் 

ஆகியது . ஒவ்வோர் அரசனுக்கும் 
அடுத்த நாட்டவன் 

யென்றும் , அதற்கு அடுத்த 
நாட்டவன் 

னென்றும் , அதற்கும் அப்பாலுள்ள 
நாட்டவன் நொதும லென் றும் உணர்க . க்ரித்ரிமம் - உபகாரஞ் 
செய்யப்பெற்ற தனாலாகும் நண்பும் , அபகாரஞ்செய்யப்பெற்றதனா 
லாகும் பகையும - ம் . இந்த இராசந்தி , இங்கே முக்கியமாக உண 
ரத்தக்கது . இவற்றில் முந்தின இரண்டும் இயற்கையென்றும் , பிந்தி 
னது செயற்கையென்றுங் கூறப்பட்டன . முன்னையது - பிறப்பு 
முறையாலாயது . சுற்றம் - பந்துவர்க்கம் . சுற்றந் தழால் க 

ஆம் 
அதிகாரம் . ஏனையது - மற்றது ; தேயமுறையால் ஆயது . 
இடையிட்ட தேயத்தது - தனது நாட்டிற்கு அடுத்ததான 
வனது நாட்டுக்கு அப்பாலுள்ளது . துணை வலி - அரசனுக்குத் 


வர் . 


உறவு 


பகை 


கணப 


பகை 


பகை 


நகாஅ 


தீ ருக்குறள் 


துணையாகுமவரது வலிமை . வலியறிதல் - அ - ஆம் அதிகாரம் . 
துணைவலி வலியறிதலுள் அடங்கினமையை வினை வலியுந் தன் 
வலியு மாற்றான் வலியுந் , துணை வலியுந் தூக்கிச் செயல் என்ற 
அவ்வதிகாரத்து முதற்குறளிற் காண்க . 

அதன் 

செயற்கை 
நட்பின் இதனால் - இக்குறட்பாவினால் . 

( க ) 
எஅஉ . நிறைநீர நீரவர் கேண்மை பிறைமதிப் 

பின்னீர பேதையார் நட்பு . 
பரி : - நீரவர் கேண்மை - அறிவுடையார் நட்புக்கள் , பிறை 
நிறை நீர - பிறை நிறையுந் தன்மை போல நாடோறும் நிறையும் 
தன்மையவாம் ; பேதையார் நட்பு - மற்றைப்பேதைமையுடை 
யார் நட்புக்கள் , மதி பின் நீர - நிறைந்த மதி பின் குறையுந் 
தன்மை போல நாடோறுங் குறையுந்தன்மையவாம் ; ( எ - று . ) 

நீரவர் என்றார் , இனிமைபற்றி . கேண்மை , நட்பு என் 
பன - ஒரு பொருட்கிளவி . செய்தாரது பன்மையான் , நட்பும் 
பலவாயின. அறிவுடையாரும் அறிவுடையாருக்கு செய்தன முன் 
சுருங்கிப் பின் பெருகற்கும் , பேதையாரும் பேதையாருஞ் செய் 
தன முன்பெருகிப் பின்சுருங்கற்கும் காரணம் , தம்முள் முன் 
அறியாமையும் , பின் அறிதலுமாம் . 

( கு - ரை . ) தம்மில் ஒவ்வொருவரிடத்துமுள்ள நற்குணம் 
முன்பு அறியப்படாமலிருந்து பரிசயம் முதிரமுதிரப் பரஸ்பரம் 
நன்கு அறியப்படு தலால் , அறிவுடையாரும் அறிவுடையாருஞ் 
செய்த நட்பு சுக்கிலபட்சத்துச் சந்திரன் போல நாளடைவில் விருத் 
தியாம் ; இங்ஙனமே , அறிவிலாரும் அறிவிலாருஞ்செய்த நட்பு 
அவர்களில் ஒவ்வொருவரிடத்து முள்ள தீக்குணம் முன்பு அறியப் 
படாமலிருந்து பரிசயம் முதிரமுதிர நன்குவிளங்கு தலால் க்ருஷ்ண 
பட்சத்துச் சந்திரன்போல முதலிற் பெரிதாயிருந்து வரவரக்குறையு 
மென்பதாம் . அறிவுடை 

அறிவுடையார் நட்பு - புத்திமான்களது சிநேகம் . 
றை -இளஞ் சந்திரன் . நிறைந்த மதி - பூர்ண சந்திரன் . பெரிய 
வர் கேண்மை பிறைபோல நாளும் , வரிசை வரிசையா நந்தும் - வரி 
சையால் , வானூர் மதியம் போல் வைகலுந் தேயுமே , தானே சிறி 
யார் தொடர்பு என்ற நாலடியாரோடு இதனை ஒப்பிடுக . ( மற் 
றைப்புலவர்க்கு நான்கடியிலடங்குகின்ற விஷயம் , பெருநாவலராகிய 
திருவள்ளுவர்க்கு இரண்டடியினுள்ளே அடங்குகின்ற திறத்திற்கு 
இக்குறட்பா ஏற்ற உதாரணமாகும் : எனவே , சுருங்கச் சொல்ல 
லென்னும் அழகு இந் நூலிலே நன்கு அமைந்துள்ளதென்றவாறாம் .) 
நீரவர் நீரின் 

தன்மையையுடையவர் : எனவே , இனியவரென்ற 
வாறு ; " சீர்மை சிறப்பொடு நீங்கும் பயனில , நீர்மையுடையார் 
சொலின் என்ற குறளில் , நீர்மையுடையார் என்பதற்கு பரிமே 
லழகர் இனிய நீர்மையுடையார் என்று பொருளும் , நீர்மை - நீரின் 
தன்மை என்று விசேடவுரையுங் கூறியவாற்றை இங்கே அறிக . 
ஒரு பொருட் கிளவி - ஒருபொருள் குறித்தபல சொல் . இவை 
அமைந்தது , பொருட்பின் வருநிலையணியின்பாற் படும் . செய்தன - 
செய்த நட்புக்கள் . 


எசு - ஆம் அதிகாரம் - நட்பு 


h . From 


கேண்மை, 


- 


நிறைநீர - வினைத்தொகை . நீர - நீர்மை யென்னும் பண்பி 
னடியாப்பிறந்த பலவின்பாற்குறிப்புமுற்று. நீரர் - நீரென்: னும் 
பெயரின் மேற்பிறந்த 

பலர்பாற்பெயர் ; இதனையும் , நீர்மை 
யென்னும் பண்பி 

னடியாப் பிறந்த தாக்கி உரைக்கலாம் : 
அப்பொழுது , நீர்மையென்னும் பொதுப்பெயர் அடைமொழி 
கொடாது கூறப்பட்டதனால் , இங்கே இனிய தன்மையையுணர்த் 
திற் றென்க ; குடிப்பிறந்தார் , குணமுளோர் , ஒழுக்கமுடையார் 
முதலியவற்றில் , குடி , குணம் , ஒழுக்கம் முதலிய பொதுப்பெயர் 
கள் - உயர்குலம் , நற்குணம் , நல்லொழுக்கம் என நற்பொருளின் 
மேல் நிற்றல் காண்க : அடுத்தகுறளில் பண்புடையாளர் என்பது 
நற்குணமுடையவரெனப் பொருள்படுதலும் நோக்குக . 

பிறப்பது 
பிறை யெனக் காரணப்பெயரென்பர் . மதி - (யாவராலும் ) மதிக் 
கப்படுவ தெனக் காரணப்பெயர் . மதிபின் நீர - மதியின் பின்னுள்ள 
நீர்மை போன்ற நீர்மை யுடையன வென விவரிக்க . 
நட்பு என்பன பால்பகா வஃறிணைப்பெயர்க ளாதலால் , நீர 
என்னும் பலவின்பால் முற்றைக் கொண்டன . 

கேண்மை 
வர்க்கொருவர் யோகக்ஷேமங்களைக் ) கேட்குந் தன்மை ; எனவே , 
நட்பாம் . உவமையணி . 

( உ ) 
எ அங . நவிறொறு நூனயம் போலும் பயிறொறு 

பண்புடை யாளர் தொடர்பு . 
பரி : - பண்பு உடையாளர் தொடர்பு - நற்குணமுடைய 
மக்கள் ( தம்முள் செய்த ) நட்பு பயில்தொறுஉம் - பயிலுந் 
தோறும் , ( அவர்க்கு இன்பஞ் செய்தல் ) , - நூல் நவில் தொறு 
உம் நயம் போலும் - நூற்பொருள் கற்குந்தோறும் ( கற்றார்க்கு ) 
இன்பஞ்செய்தலை ஒக்கும் ; (எ - று . ) 

நயத்தினைச் செய்தலான் , நயமெனப்பட்டது. இருமையி 
னும் ஒருகாலைக்கு ஒருகால் மிகும் என்பதாம் . 

இவை யிரண்டுபாட்டானும் , அச்சிறப்பிற்கு ஏது கூறப் 


( ஒரு 


பட்டது , 


( கு - ரை .) கல்வி கற்கக்கற்க இன்பந்தருதல்போல , நற்குண 
முடையார் நட்புப் பழகப்பழக இன்பந்தரு மென்பதாம் ; பயன் 
பற்றி வந்த உவமையணி . மக்கள் - மனிதர் . தம்முள் - தங்களுக் 
குள் ; ஒருவரோடொருவர் . நயம் - இன்பம் . நயஞ்செய் தலை ‘ நயம் 
என் 

காரியத்தைக் காரணமாகக்கூறிய உபசாரவழக்கு . 
இருமையினும் உபமானம் உபமேயம் என்னும் இரண்டிலும் . 
அச்சிறப்பிற்கு ஏது - நட்பின் சிறப்புக்குக் காரணம் . நவில் 
தொறும் , 

பயில்தொறும் என்பவற்றில் , தொறு 
இடைச்சொல் பெயர்ச்சொல் தன்மைப்பட்ட தனால் , நவில் பயில் 
என்ற வினைத்தொகைகள் அதனை விசேடித்தன என்க . 
T அ.ம. நகுதற் பொருட்டன்று நட்டன் மிகுதிக்கண் 

மேற்சென் றிடித்தற் பொருட்டு . 
47 


என்னும் 


கூஎன 


திருக்குறள் 


- 


பரி : - நட்டல் - ( ஒருவனோடு ஒருவன்) நட்புச் செய்தல் , 
நகுதல்பொருட்டு அன்று - தம்முள் ( நகுதற்கு இயைந்தன 
சொல்லி ) நகையாடற் பொருட்டன்று ; மிகுதிக்கண் - ( அவர்க்கு ) 
வேண்டாத செய்கை உளதாயவழி , மேல் சென்று இடித்தல் 
பொருட்டு - முற்பட்டுக் கழறுதற்பொருட்டு : ( எ று . ) 

பழியும்பாவமுந் தருஞ்செய்கை துன்பமே பயத்தலான் 
வேண்டப்படுவது அன்மையின் அதனை மிகுதி என்றும் , அது 
செய்தற்குமுன்னே மீட்டல் வேண்டுதலின் . மேற்சென்று 
என்றும் , இன்சொற்கு மீளாமையின் இடித்தற் பொருட்டு 
என்றுங் கூறினார் . 

இதனான் , நட்பின் பயன் கூறப்பட்டது . 

( கு - ரை . ) நகுதற்கு இயைந் தன - சிரித்துமகிழ்தற்கு ஏற்ற 
வற்றை . நகையாடல் - சிரித்துமகிழ்தல் . அவர்க்கு தம்மில் 
ஒருவர்க்கு . வேண்டாத செய்கை உளதாயவழி - விரும்பத்தகாத 
தீச்செய்கை உண்டானபொழுது . கழறுதல் - கண்டித்துப் புத்தி 
சொல்லுதல் . பயத்தலான் - தருதலால் . வேண்டப்படுவது 
அன்மையின் 

விரும்பப்படுவதல்லாமையால் . அதனை - பழி 
பாவந்தருஞ்செய்கையை. மிகுதி - அவசியமல்லாதது ; தன் அளவுக் 
குத்தகாமல் மிக்கது ; வரம்பு கடந்தது . அது - பழி சாவந்தருஞ் 
செய்கையை . மீட்டல் வேண்டுதலின் செய்யாதபடி திருப்ப 
வேண்டுதலால் . 
எஅதி . புணர்ச்சி பழகுதல் வேண்டா வுணர்ச்சிதான் 

நட்பாங் கிழமை தரும் . 
பரி :-( ஒருவனோடு ஒருவன் நட்பாதற்கு ), புணர்ச்சி பழகு 
தல் - புணர்ச்சியும் பழகுதலு மாகிய காரணங்கள் , வேண்டா - 
வேண்டுவதில்லை ; உணர்ச்சி தான் ( இருவர்க்கும் ஒத்த ) 
உணர்ச்சிதானே , நட்பு ஆம் கிழமை தரும் நட்பாம் உரிமை 
யைக் கொடுக்கும் ; (எ - று . ) 

புணர்ச்சி - ஒருதேயத்தாராதல் ; இன்றேபோல்க நும் 
* புணர்ச்சி என்றதும் அதனை . பழகுதல் - பலகாற் கண்டும் 
சொல்லாடியும் மருவுதல் . இவ்விரண்டும் இன்றி , கோப்பெருஞ் 
சோழனுக்கும் பிசிராந்தையார்க்கும்போல உணர்ச்சி ஒப்பின் 
அதுவே , உடன்உயிர்நீங்கும் உரிமைத்தாய நட்பினைப் பயக்கும் 
என்பதாம் . 

நட்பிற்குப் புணர்ச்சி , பழகுதல் , உணர்ச்சியொத்தல் என் 
னுங் காரணம் மூன்றனுள்ளும் பின்னது சிறப்புடைத்து என் 
பது இதனாற் கூறப்பட்டது . 

( கு - ரை .) தேயவொற்றுமையும் பழக்கமும் நட்புக்கு இன்றி 
யமையாதனவல்ல . மற்றுக் கருத்து ஒத்தலே வேண்டுமென்பதாம் . 

ம் : புணர்ச்சிதானே 


எக - ஆம் அதிகாரம் - நட்பு 


கூஎக 


- 


புணர்ச்சி 


. 


என்றும் 


என்று 


சேர்க்கை . ஒத்தஉணர்ச்சி - அறிவுஒத்திருத்தல் ; 
அபிப்பிராய பேதப்படாமை . நட்பாம் உரிமையைக் கொடுக்கும் - 
சிநேகசம்பந்தத்தை யுண்டாக்கும் . “ இன்றேபோல்க என்னும் 
மேற்கோள் , புறநானூறு -அ - ஆம் பாட்டிலுள்ளது ; இதற்கு . 
நும்து சேர்க்கை இன்றுபோலவே 

இருக்க 
பொருள் ; [ இது , சோழன் குராப்பள்ளித் துஞ்சிய பெருந்திருமா 
வளவனும் பாண்டியன் வெள்ளியம்பலத்துத்துஞ்சிய பெருவழுதி 
யும் ஒருங்கிருந்தாரைக் காவிரிப்பூம்பட்டினத்துக்காரிக்கண்ணனார் 
பாடியது .) புணர்ச்சியென்பது ஓரிடத்திலிருத்த லென்று பொருள் 
படு தற்கு இது மேற்கோளாகக் காட்டப்பட்டது . அதனை - ஒரு 
தேயத்தாரா தலை . பலகால் 

பலதரம் . 

சொல்லாடி பேசி . 
மருவுதல் - 

கலத்தல் . இவ்விரண்டும் இன்றி - புணர்ச்சியும் 
பழகுதலும் இல்லாமல் . 

கோப்பெருஞ்சோழன் - சோழநாட்டில்உறையூரிலிருந்து அரசாண்ட 
ஒரு சோழராசன் ; செய்யுள்செய் தலில்வல்லவன் ; பிசிராந்தையார்க் 
கும் பொத்தியார்க்கும் மற்றுஞ்சிலபுலவர்க்கும் உயிர் நண்பன் : 
இவன் , தன் பிள்ளைகளிருவரோடு பகைமைகொண்டுபோர்செய்தற்கு 
எழுந்தபொழுது , புல்லாற்றூ ரெயிற்றியனா ரென்னும் புலவராற் 
சமாதானஞ் செய்யப்பட்டு , பின்பு எல்லாவற்றையுந் துறந்து வட 
க்கே சென்று சேர்கையில் , நண்பினால் தன்னுடன் இறத்தற்குவந்த 
பொத்தியாரை நோக்கி புதல்வனைப் பெற்றபின் வருக 
கூறி அனுப்பிவிட்டு , அவர்வருதற்கு முன்னமே உயிர் நீத்தனன் ; 
இவன் சொன்னபடி உறையூர்க்குச் சென்ற பொத்தியார் , தமக்குச் 
சந்ததியுண்டான பின்பு மீண்டுவந்து , இவன் முன்னமே உயிர் 
நீத்தமையையறிந்து வருந்தி , அவனிறந்தவிடத்து நாட்டப்பட் 
டிருந்த கல்லை நோக்கி எனக்கு இடந் தா என்று கேட்டு , அங் 
ஙனமே அந்நடுகல் இடங்கொடுக்கப்பெற்று வியப்புற்று இவனைப் 
பாடித் தாமும் அங்கு உயிர் நீத்தனர் . 


என்று 


பிசிராந்தையார் ஒருபுலவர் ; பாண்டிய நாட்டி லுள்ள 

லுள்ள பிசி 
ரென்னும் ஊரி லுள்ளவர் : ஆந்தை 

ஆந்தை என்பது , இவரது பெயர் ; 
இவர் , அறிவு நிரம்பிய மனைவியையும் , மக்களையும் , தம்கருத்தின்படி 
தவறாமலொழுகும் ஏவலாளரையு முடையவர் ; சான்றோர்பலரோடு 
சேர்க்கையுள்ளவர் ; வாய்மை முதலிய பலநற்குணம்வழுவா தவர் ; பிரா 
யம் மிகமுதிர்ந்தபின்பும் நரையில்லா தவர் . வேற்று நாட்டவராகிய 
இவர் , கோப்பெருஞ் சோழனைப்பற்றிக் கேள்விப்பட்டிருத்தலேயொ 
ழியநேரில் அவனை ஒருபொழுதுங் கண்டுபேசிப்பழகா திருந்தும் அவ 
னிடத்து உயிர் நண்புடையராயிருந்தார் : இங்ஙனமே கோப்பெருஞ் 
சோழனுக்கும் இவரிடத்தில் மிக்க நண்பு நிகழ்ந்துவந்தது ; இவர் , 
அவனிடத்து மிக்க அன்பு பொருந்திய உரிமையால் , தம் பெயரைப் 
பிறர்க்குச் சொல்லும் பொழுது என்பெயர் சோழன் என்று அவன் 
பெயரைத் தம்பெயராகச்சொல்லும் இயல்புடையவராயிருந்தனர் ; 
இவர்பெயர் இரும்பிசிராந்தையா ரென்றும் வழங்கும் . சோழன் , 
துறந்து வடக்கே சென்று சேர்ந்தபொழுது , தனது நட்பாளராகிய 
பிசிராந்தையார் தன் நிலைமையைக் கேட்டுத் தவறாமல் இப்பொழுது 


எஉ 


திருக்குறள் 


வரக்கூடு மென்று நிச்சயித்து அவ்வுறுதியைத் தன்னுடனிருந்த 
சர்ன்றோர்க்குச் சொல்லி அவர்க்காக இடமொழித்து வைக்க 
வென்றுங் கூறி இவர்வரவை எதிர்பார்த்திருக்குமளவில் , அவன் , 
செய்தியைக் கேள்விப்பட்ட இவர் , மனம் பொறாது 

உடனே 
தாமுந் துறந்து அவனிருந்தவிடத்தே சென்று அவன் உயிர்நீத்த 
பொழுது தாமும் உடன் உயிர்நீத்தனர் . 

.இங்குக் குறித்த விவரம் , புறநானூற்றுச் செய்யுட்களால் 
விளங்கும் . தொல்காப்பியப் பொருளதிகார வுரையில் “ தோழி 
தாயே என்ற கற்பியற் சூத்திரத்தின்கீழ் இதற்குக் கோப்பெருஞ் 
சோழன் துறந்துழிப் பிசிராந்தையாரும் பொத்தியாரும் போல் 
வார் துறந்தா ரென்றுகூறும் புறச்செய்யுட்கள் உதாரணம் என்ற 
வாறு என்று எழுதியதும் அறிக . “ பொன்னுந் துகிரும் முத்தும் 
மன்னிய , மாமலை பயந்த காமரு மணியும் , இடைபடச்சேயவாயினுந் 
தொடைபுணர்ந்து , அருவிலை நன்கலம் அமைக்குங் காலை , ஒரு 
வழித்தோன்றி யாங்கு என்றுஞ் சான்றோர் , சான்றோர் பால ராம் , 
சாலார் சாலார் பால ராகுபவே என்று வடக்கிருந்த பிசிராந்தை 
யாரைக் கண்ட கண்ணகனார் பாடிய புறநானூற்றுச் செய்யுளிலும் 
இக்குறளின் கருத்து விளங்கு தல் காண்க . 

அது - உணர்ச்சியொத்தல் . உடன் உயிர்நீங்கும் உரிமைத்து 
ஆய - கூட உயிர்விடும் உரிமையை யுடைய தான . பயக்கும்- தரும் ; - 
உண்டாக்கும் . பின்னது -உணர்ச்சியொத்தல் . புணர்ச்சிபழகுதல் . 
உம்மைத்தொகை. 

( B ) 
எ அசு . முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து 

அகநக நட்பது நட்பு . 
பரி : - முகம் நக-( கண்டவழி அகம்ஒழிய ) முகமாத்திரமே 
மலரும் வகை, நட்பது - நட்குமது , நட்பு அன்று - நட்பாகாது ; 
நெஞ்சத்து - அன்பால் , அகம் நக - அகமும் மலர , நட்பது 
நட்குமதே , நட்பு - நட்பாவது ; (எ - று . ) 

நெஞ்சின்கண் நிகழ்வதனை . நெஞ்சு என்றார் . இறந்தது 
தழீஇய எச்சவும்மை , விகாரத்தால் தொக்கது ; * அதனால் , இரண் 
டும் ஒருங்கே மலரவேண்டுமென்பது பெற்றாம் . 

( கு - ரை . ) கண்டவழி - பார்த்தபொழுது . அகம்ஒழிய - மனம் 
மகிழாமல் . நட்குமது - சிநேகிப்பது . நெஞ்சிற்பொருந்தும் அன்பை 
• நெஞ்சு என்றது - இடவாகுபெயர் . இறந்தது தழுவிய எச்ச 
வும்மை தொகுத்தல் விகாரப்பட்டது , அகம் என்பதன் இறுதியி 
லென்க . அதனால் - அவ்வும்மையால் . அது , முகம் என்றதைத் 
தழுவி நின்றது . இரண்டும் - முகமும் , அகமும் . " மோப்பக் குழை 
யும் அனிச்சம் முகந்திரிந்து , நோக்கக் குழையும் விருந்து என்னு 
மாறு முகமலர்ச்சியில்லாமைகாணுமிடத்து விருந்தினர்க்கு உண் 
டாகும் வாட்டம் நண்பர்க்கும் பொருந்துவ தாதலால் , நட்புக்கு 
அகமலர்ச்சியோடு அதன் அறிகுறியான முகமலர்ச்சியும் வேண் 

* பி - ம் : இதனால் 


எக - 


ஆம் அதிகாரம் - நட்பு 


-எங 


டுவ தாயிற்று . முகம் என்பதன் இறுதியில் பிரிநிலை யேகாரம் 
விகாரத்தால் தொக்கது . நட்பது - எதிர்காலத்தொழிற்பெயர் ; 
காலமுணர்த்தாது தன்மையுணர்த்திற்று . நெஞ்சத்து - மூன்றாம் 
வேற்றுமைத்தொகை . 

அகாக நட்பதே நட்பு என்றும் பாட 


முண்டு . 


எஅஎ . அழிவி னவை நீக்கி யாறுய்த் தழிவின் கண் 

அல்ல லுழப்பதா நட்பு . 
பரி : - அழிவின் அவை நீக்கி - கேட்டினைத் தரும் தீநெறி 
களை ( ச் செல்லுங்கால் ) விலக்கி , ஆறு உய்த்து - ( ஏனை ) நன்னெறி 
களை ( ச் செல்வாக்காற் ) செலுத்தி, அழிவின்கண் - ( தெய்வத் 
தாற் ) கேடுவந்துழி , ( அது விலக்கப்படாமையின் ) , அல்லல் - அத் 
துன்பத்தை , உழப்பது - உடன் அனுபவிப்பதே, நட்பு ஆம் 
( ஒருவனுக்கு) நட்பாவது ; ( எ - று . ) 

ஆறு என வருகின்றமையின் , அழிவினைத் தரும் அவை 
என்றொழிந்தார் . தெருண்ட வறிவினவர் என்புழிப்போல் , 
இன்சாரியை நிற்க இரண்டனுருபு தொக்கது . இனி , 

நவை 
என்று பாடமோதி , அதற்கு - போரழிவினுஞ்செல்வவழிவினும் 
வந்த துன்பங்க ளென்றும் , அழிவின்கண் என்பதற்கு -யாக் 
கையழிவின்கண் என்றும் உரைப்பாரும் உளர் . 

( கு - ரை . ) செல்லுங்கால் , தீநெறிக்கட் செல்லும்பொழுது . 
செல்லாக்கால் - அவற்றிற் செல்லாதபொழுது . தெய்வத்தால் - 
விதிவசத்தால் . வந்துழி - வந்த விடத்து. அது - அக்கேடு . 
ஆறு - வழி . அடைமொழியின்றிக் கூறுமிடத்துப் பொதுப் 
பெயர்கள் பெரும்பாலும் நல்லவற்றையேகாட்டுதல் இயல்புஆத 
லால் , ஆறு - நல்லாறு ஆயிற்று . பின்னே ஆறு என வருவத 
னால் , முன்னே அழிவினவை என்றது - கேட்டைத் தரும்வழிகளை 
உணர்த்திற்றென்க : செய்யுட்கு ஏற்புழி ( நன் - பொது - ங . 
செய்யுளாதலால் 

என்னுஞ் சுட்டுப்பெயர் 
ஆறு என்னும் இயற்பெயர் முன் வந்து வழியையுணர்த்திற்று ; 
இது , வழுவமைதி . அழிவினைத் தரும் அவை யென்று ஒழிந்தார் - 
அழிவினைத் தரும்நெறிகளை யென்னாது அழிவினை த்தரும் அவை 
யென்று சுட்டியமாத்திரத்தோடுநிறுத்தினார் . தெருண்டவறி 
வினவர் என்ற மேற்கோள் , நாலடியார் - இரவச்சம் - 
மாலே யாவரிந் நல்கூர்ந்தாரெஞ்ஞான்றும் , தம்மாலா மாக்க மில 

தம்மை , மருண்ட மனத்தார்பின் செல்பவோ தாமுந் , 
தெருண்ட வறிவினர் என்ற செய்யுளி லுள்ளது . தெருண்ட 
வறி வினவர் என்பதற்கு - தெளிந்த அறிவையுடைய அவர்கள் 
( நல்கூர்ந்தார் ) என்று பொருள் . என்புழி - என்ற 

விடத்து . 
அழிவின் அவை - இரண்டனுருபும் பயனுந்தொக்கதொகை . 
என்று பாடபோதி என்றது , அழிவினவை என்றதை அழி 
வின் அவையென்று கொள்ளாமல் அழிவின் நவை யென்று பிரித் 
துக்கொண்டு என்றபடி . அதற்கு - அழிவின் நவை தற்கு . 


என்றபடி , 


அவை 


( க ) " நம் 


ரென்று 


நவை 


என 


கூஎச 


திருக்குறள் 


வினும் 


- 


போர் அழிவினும் - போரில் தோற்றலாலும் . செல்வவழி 

பொருளழி தலாலும் . இப்பொருள்களில் , அழிவின் 
என்பது - ஐந்தாம்வேற்றுமைவிரி; வந்த என்பது , அவாய்நிலை 
யால் வருவிக்கப்படும் . யாக்கையழிவின்கண் - உடம்பு அழிந்த 
போது . பிறருரைக்குக் கருத்து - தம்மிலொருவர்க்குப் போரில் 
தோற்றபொழுதாவது செல்வமழிந்தபொழுதாவது 

நேரிட்ட 
துன்பங்களை ஒழித்து நல்வழிச்செலுத்தித் தம்மிலொருவர்க்கு 
மரணம் நேருமாயின் அதற்காக அம்மரணத் துன்பத்தைப் பெறு 
வதே சிநேக தருமமென்பதாம் . 

( எ ) 
எஅஅ . உடுக்கை யிழந்தவன் கைபோல வாங்கே 

யிடுக்கண் களைவதா நட்பு . 
பரி : - உடுக்கை இழந்தவன் கை போல - ( அவையிடை ) 
ஆடை குலைந்தவனுக்கு ( அப்பொழுதே ) கை ( சென்று உதவி 
அவ்விளிவரல் களையுமாறு ) போல , இடுக்கண் ஆங்கு ஏ களைவது . 
( நட்டவனுக்கு ) இடுக்கண் ( வந்துழி ) அப்பொழுதே ( சென்று 
உதவி அதனைக் ) களைவதே , நட்பு ஆம் - நட்பாவது ; (எ - று . ) 

அற்றங்காத்தற்கண் கை தன்மனத்தினும் முற்படுதலின் , 
அவ்விரைவு இடுக்கண் களைவுழியும் அதற்கு ஒத்த தொழி 
லுவமையினும் வருவிக்க . உடையவன் தொழில் , நட்பின்மேல் 
ஏற்றப்பட்டது. 

( கு - ரை . ) பலர்கூடிய இடத்தில் ஒருவனுக்கு உடுத்த ஆடை 
சடக்கென நெகிழ்ந்து விட்டால் அப்பொழுது அவன்கை விரைவில் 
அவ்வாடையை உடுத்தி அவனது மானத்தைக் காத்தல்போல , தம்மில் 
ஒருவனுக்குத் தீங்குநேரும் பொழுது உடனேஉதவிசெய்து 

தவிசெய்து அத் 
தீங்கைஒழிப்பதே சிநேக தரும மென்க . நட்பாய்உதவித் துயர் 
தீர்த்தற்குக் கை உவமைகூறப்படு தலை "தோளுற்றோர் - தெய்வந் 
துணையாய்த் துயர் தீர்த்த வாறும் எனச் சிந்தாமணியிலுங் 
காண்க . எனது தோள்களி லிளையவன் தனக்கு வேறுயா தெனு 
மெண் ணுடை மனத்தான் , ராமஸ்ய தக்ஷிணோ பாஹு ? என்ற 
இடங்களில் , வேண்டுவன செய்யும் தம்பி கையெனப்பட்டவாறுங் 
காண்க . ஆடைநெகிழ்ந்தவனுக்கு மறைத்து மானங்காக்கவேண்டிய 
உறுப்பைத் தானே சென்று மறைத்து மானங்காத்தல்பற்றிக் கை உவமை 
கூறப்பட்ட தென்ன லுமாம் . 

அவையிடை - பலர்கூடியசபையினிடத்தில் .. குலைந்தவன் 
நெகிழப்பெற்றவன் . அவ்விளிவரல் களையுமாறு - அந்த அவ 
மானத்தை நீக்கும் விதம் . 

நட்டவனுக்கு 

சிநேகித்தவனுக்கு . 
இடுக்கண் 

அதனைக் களைவது அத்துன்பத்தைத் 
தீர்ப்பது . 

அற்றம் காத்தற்கண் - ( அவமானம் நேராதபடி ) சம 
யத்திற் பாதுகாத்தலில் . அற்றம் என்பதற்கு - சோர்வு அல்லது 
அவமானம் என்று பொருள் கொள்ள லுமாம் . களைவுழியும் - தீர்க் 
கும்பொழுதும் . அதற்கு ஒத்த - இடுக்கண் களைதற்கு உபமான 

அதற்குஒத்த தொழிலுவமை என்றது , அப்பொழுதே 


துன்பம் . 


மான . 


எக - ஆம் அதிகாரம் - நட்பு 


கூஎதி 


என்று 


- 


சென்று உதவி அவ்விளிவரல்களை தல் என் றதை . உடையவன் 
தொழில் - நட்புடையானது தொழில் ; இடுக்கண் களை தல் . அதனை 
நட்பின்மேல் ஏற்றி இடுக்கண்களைவதாம் நட்பு என்றது , உபசார 
வழக்கு : குணிவினை குண வினையாகக் கூறப்பட்டது . உடையவன் 
தொழில் நட்பின்மேல் ஏற்றப்பட்டது என்றது , முந்தின இரண்டு 
குறள்களுக்கும் பொருந்தும் . 

உடுக்கை உடுக்கப்படுவ தென ஆடைக்குக் காரணப்பெயர் : 
உடு - பகுதி , ஐ - செயப்படுபொருள்விகுதி , கு - சாரியை , க் - சந்தி ; 
இதனை , கை , விகுதிபெற்ற தொழிலாகுபெயராகவுங் கொள்ள 
லாம் . துன்பம் நேர்ந்தகாலத்தில் கண் இடுங்கு தல்பற்றி , துன் 
பத்துக்கு இடுக்கணென்று ஏ துப்பெயர் ; இடுங்குகண் என்பது 
இடுக்கண் 

விகாரப்பட்டதென்க : காரியத்தின்பெயர் , 
காரணத்தின்மேல் நின்றது . இதனை , தொல்காப்பியவுரையில் 
இடுக்கண் என்பது - மலர்ந்தநோக்கமின்றி மையல் நோக்கம்பட 
வரும் இரக்கம் என்ற துகொண்டு அறிக . உவமையணி . ( அ ) 
எஅக . நட்பிற்கு வீற்றிருக்கை யாதெனிற் கொட்பின்றி 

யொல்லும்வா யூன்று நிலை . 
பரி : -- நட்பிற்கு வீற்றிருக்கை யாது எனின் - நட்பினுக்கு 
அரசிருக்கை யாதெனின் , - கொட்பு இன்றி 

இன்றி - ( அஃது எஞ்ஞான் 
றும் ) திரிபு இன்றி , ஒல்லும் வாய் இயலுமெல்லையெல்லாம் , 
ஊன்றும் - ( அறம்பொருள்களில் ) தளராமைத் தாங்கும் , நிலை - 
திண்மை ; ( எ - று . ) 

ஒருஞான்றும் வேறுபடாது மறுமையிம்மைகட்கு உறுதி 
யாய அறம்பொருள்களில் தளர்ந்துழி அத்தளர்ச்சி நீக்கி அவற் 
றின் கண் நிறுத்துதற்குமேல் ஒருசெயலும் 

ஒருசெயலும் இன்மையின் , 
அதனை நட்பிற்கு முடிந்த எல்லை என்றார் , 

( கு - ரை .) அரசு இருக்கை - அரசாட்சிசெய்து வீற்றிருத்தல் : 
என்றது - இங்கே , மிக மேம்பட்டநிலைமை யென்றபடி . அஃது - 
நட்பு . எஞ்ஞான்றும் திரிபு இன்றி - எந்நாளும் மாறுபடாமல் . 
இயலும் எல்லை யெல்லாம் - கூடும் இடங்களிலெல்லாம் . தளராமை 
தளராதபடி . 

தாங்கும் திண்மை - நன்றாக உதவும் வலிமை . ஒரு 
ஞான்றும் - ஒருபொழுதும் . வேறுபடாது நிறுத்து தற்கு எனக் 
கூட்டுக . மறுமையிம்மைகட்கு உறு தியாய அறம்பொருள்கள் - 
மறுமைப்பயன்விளைத்தலில் மிகவுறு தியான அறமும் , இம்மைப் 
பயன் விளைத்தலில் மிகவுறு தியான பொருளும் 

முறையே 
கொள்ளலாம் ; அறம் இம்மைக்கும் , பொருள் மறுமைக்கும் உறுதி 
யாதலும் 

உண்டு. மறுமை - இப்பிறப் பொழிந்தபின் வரும் நிலை . 
இம்மை - இப்பிறப்பு ; இவ்வுலகம் . அறம் பொருள்களில் தளர்ந்த 
உழி - அறத்தைச் செய்தலிலும் பொருளைத் தேடுதலிலுஞ் சோர்ந்த 
பொழுது . அவற்றின்கண் - அறம் பொருள்களில் . அதனை - அங் 
ஙனம் நிறுத்து தலை . முடிந்த எல்லை - பூர்ணமாகிய நிலைமை . வீற் 


என 


* 


கூ 


எக 0 . 


, 


திருக்குறள் 
றிருக்கை - வீறோடிருத்தல் ; வீறு - மிக்க , சிறப்பு . கொட்பின்றி 
ஊன்றும் என்க . 

இனைய ரிவரெமக் கின்னம்யா மென்று 

புனையினும் புல்லென்னு நட்பு . 
பரி : - இவர்- , எமக்கு - நமக்கு , இனையர் - இத்துணையன் 
பினர் : யாம் - , இன்னம்- ( இவர்க்கு ) இத்தன்மையம் , என்று- , 
புனையின் உம் - ( ஒருவரை யொருவர் ) புனைந்து சொல்லினும் , 
நட்பு- , புல்லென்னும் - புல்லிதாய்த் தோன்றும் ; ( எ - று .) 

இவர்க்கு என்பது , வருவிக்கப்பட்டது , தாம் அவர் என் 
னும் வேற்றுமை இன்றி * வைத்துப் புனைந்துரைப்பினும் வேற் 
றுமை உண்டாமாகலின் நட்புப்புல்லென்னும் என்றார் . 

இவையைந்து பாட்டானும் நட்பினது இலக்கணம் கூறப் 
பட்டது . 

( கு - ரை . ) இத்துணை அன்பினர் - இவ்வளவு அன்புடையவர் 
இத்தன்மையம் 

இவ்வளவு அன்புடையேம் . புனைந்து சொல்லு 
தல் - இங்கே , ஒழுங்காக அலங்கரித்துக்கூறிச் சிறப்பித்தல் . புல் 
லிது - அற்பமானது . எமக்கு என்றதற்கு ஏற்ப , இவர்க்கு 
என்பதை வருவித்தார் . வேற்றுமையின்றி வைத்து - வேறுபர் 
டில்லாமலிருந்து . புனையினும் , உம் -உயர்வுசிறப்பு . புல்லென்னல் - 
பொலிவுகெடு தல் ; புன்மை யெனப்படு தல் . 

( க 0 ) 
அ 0 - ஆம் அதிகாரம் - நட்பாராய்தல் . 
அஃதாவது - மேற்சொல்லிய இலக்கணத்தாரை ஆராய்ந்து 
அறிந்தே நட்கவேண்டுதலின் , அவரை ஆராயுந் திறம் . அதிகார 
முறைமையும் இதனானே விளங்கும் . 

( கு - ரை . ) மேல் சொல்லிய - முந்தின அதிகாரத்திற் சொல்லப் 
பட்ட . இலக்கணத்தார் - நட்பிலக்கணமுடையவர் . நட்க - சிநேகிக்க , 
அவரை - நட்புக்கு உரியாரை . நட்பின் தன்மை இன்னதென்ற தன் 
பின் நட்பிற்கு உரிய சிறந்த இலக்கணமுடையாரை இன்னாரென்று 
ஆராயும் விதத்தைக் கூறுதல் , அதிகாரமுறைமைக்குக் காரணம் . 
* நட்பு 

என்பது - ஆகுபெயராய் , நட்பினர்மேல் நின்றது . 
எகக . நாடாது நட்டலிற் கேடில்லை நட்டபின் 

வீடில்லை நட்பாள் பவர்க்கு . 
பரி : -நட்பு ஆள்பவர்க்கு - நட்பினை விரும்பி ( அதன் 
கண்ணே ) நிற்பார்க்கு , நட்ட பின் - ( ஒருவனோடு ) நட்புச்செய்த 
பின் , வீடு இல்லை-( அவனை ) விடுதல் உண்டாகாது ; ( ஆகலான் ), 
T டாது நட்டலின் - ஆராயாதுநட்புச் செய்தல்போல , கேடு - 
கேடுதருவது , இல்லை - ( பிறிது ) இல்லை : ( எ று . ) 


* பி - ம் : வைத்தும் புனைந்துரைப்பின் . 


அ 0 - ஆம் அதிகாரம் - நட்பாராய்தல் 


கூஎஎ 


ஆராய்தல்- * குணஞ்செய்கைகளது நன்மையை ஆராய்தல் . 
கேடு - ஆகுபெயர் . நட்டின் தாம் அவர் என்னும் வேற்றுமை 
யின்மையின் வீடில்லை என்றும் , அவ்வேற்றுமை யின்மையான் 
அவன்கட் பழிபாவங்கள் தமவா மாகலின் இருமையுங்கெடுவ 
ரென்பதுநோக்கி நாடாதுநட்டலிற் கேடில்லை என்றுங்கூறினார் . 

( கு - ரை . ) அதன்கண்ணே - அந்நட்பிலே . ஆகலான் - ஆத 
லால் . 

குணஞ்செய்கைகளது குணமுஞ் செய்கையும் என்னும் 
இவற்றினுடைய . கேடு தருவதை , கேடு என்றது - காரியவாகு 
பெயர் . நட்கின் -சிநேகித்தால் . வேற்றுமை - வேறுபாடு , அவன்கட் 
பழிபாவங்கள் தம ஆம் - அந்தச் சினேகித்தவனிடத்துள்ள பழி 
யும் பாவமும் தம்முடையவையாம் . இருமையும் - இம்மை மறுமை 
யென்ற இரண்டிலும் : பழி :பால் இம்மையிலும் பாவத்தால் மறுமை 
யிலுங் கெடுவ ரென்க . “ பெரியோர் நாடி நட்பினல்லது , நட்டு 
நாடார் தம்மொட்டியோர் திறத்தே ” என்ற நற்றிணையும் , “ இன்னா 
செயினுமினிய வொழிகென்று , தன்னையே தானோவினல்லது 
துன்னிக் , கலந்தாரைக் கைவிடு தல் கானக நாட , 

விலங்கற்கும் 
விள்ள லரிது 

என்ற நாலடியும் இங்கு ஒப்பு நோக்கத்தக்கன . ( க ) 
எகஉ . ஆய்ந்தாய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைமுறை 

தான் சாந் துயரந் தரும் . 
பரி : - ஆய்ந்து ஆய்ந்து . (குணமும் செய்கையும் நல்லனென் 
பதும் அல்லனென்பதும் ) பலகால் ஆராய்ந்தும் பலவாற்றான் 
ஆராய்ந்தும் , கேண்மை கொள்ளாதான் - ( ஒருவனோடு ) நட்புக் 
கொள்ளாதவன் , - கடைமுறை - முடிவில், தான் சாம் துயரம் - 
தான் சாதற்கு ஏதுவாய துன்பத்தினை , தரும் - ( தன்மாற்றார் 
விளைக்க வேண்டாமல் தானே ) விளைக்கும் ; ( எ - று . ) 

‘ கடைமுறைக்கண் என இறுதிக்கண்தொக்க ஏழாவது 
விரிக்க . குணமுஞ் செய்தலுந் தீயானோடு கொள்ளின் அவற்கு 
வரும் பகைமை யெல்லாம் தன்மேலவாய்ப் பின் அவற்றல் 
இறந்துவிடு மென்பாம் . 

இவையிரண்டு பாட்டானும் , ஆராயாவழிப்படும் இழுக்குக் 
கூறப்பட்டது . 
( கு - ரை . ) பல தரம் 

பலவிதத்தால் ஆராயாமல் தகுதி 
யல்லாதொருத்தனைச் சிநேகஞ்செய்துகொண்டவன் , பின்பு அவன் 
பகையால் தான் அழியநேருமென்க . இனி , ஆய்ந்தாய்ந்து கொள் 
ளாதான் ஒருவனோடு செய்யுங் கேண்மை, முடிவில் அவனுக்குத் 
தான் சாதற்குஏ துவாகிய துன்பத்தை யுண்டாக்கு மென நேரே 
கூட்டவுமாம் . அல்லன் - நல்லவனல்லா தவன் ; தியவன் . பல 
கால் - பல தரம் . 

பல ஆற்றான் நேகாமிம்பால . மாற்ர் 
விளைக்கவேண்டாமல் 

பகைவர் 

உண்டாக்கவேண்டாமலே . 
* பி - ம் : குணச்செய்கைகளது 

48 . 


ங என 


திருக்குறள் 


1 . 


கடை 


ண 


- 


எகங் ... 


பரி : 


விளைக்கும் 

உண்டாக்கிக்கொள்வான் . இறுதிக்கண் தொக்க 
ஏழாவது 

ஈற்றில் மறைந்த ஏழாம்வேற்றுமையுருபு . 
முறை என்பதன் இறுதியில் தொக்கு நின்ற கண் என்னும் 
ஏழனுருபைவிரித்து கடைமுறைக்கண் என்று கொள்க . 
மும் செயலும் தீயான் தீயகுணமுந் தீயசெயலு முடையவன் . 
கொள்ளின் - நட்புக்கொண்டால் . அவற்கு - அத்தீயவனுக்கு . 
தன்மேல ஆய் - தன்மேல்வருவனவாக . அவற்றான் - அப்பகை 
மைகளால் . ஆராயவழிப் படும் இழுக்கு - நட்பாராயாவிடின் 
உண்டாகுங்குற்றம் . 

கேண்மை கொள்ளா தான் என மாறுக . 
கொள்ளா தான் என்ற ஆண்பால்எழுவாய் , தரும் என்னுஞ்செய்யு 
மென்முற்றைக் கொண்டது . கடைமுறை - இறுதியெல்லை . 

குணனுங் குடிமையுங் குற்றமுங் குன்றா 
இனனு மறிந்தியாக்க நட்பு . 

குணன் உம் - ( ஒருவன் ) குணத்தினையும் , குடிமை உம் - 
குடிப்பிறப்பினையும் , குற்றம் உம் - குற்றத்தினையும் , குன்றா இனன் 
உம் - குறைவற்ற சுற்றத்தினையும் , அறிந்து - ஆராய்ந்து அறிந்து , 
நட்பு யாக்க - ( அவனோடு ) நட்புச் செய்க ; ( எ - று .) 

குற்றமில்லாதார் உலகத்து இன்மையின் உள்ளது பொறுக் 
கப்படுவதாயின் அவர் நட்பு விடற்பாற்றன்று என்பார் குற்ற 
மும் என்றும் , சுற்றப்பிணிப்புடையார் நட்டாரோடும் பிணிப் 
புண்டுவருதலின் குன்றாஇனனும் என்றும் , விடப்படின் தம் 
குறையா மென்பார் அறிந்தியாக்க என்றும் கூறினார் . 

(( கு - ரை . ) குணம் குற்றம் குலம் உறவினம் என்னும் 
இவற்றை ஆராய்ந்து , குற்றமில்லாதவனோடும் , குற்றம்மிகச் 
சிறிதேயிருக்கப் பெருநற்குணங்களையுடையவனோடும் , உயர்குடிப் 
பிறந் தவனோடும் , உறவினருடன் ஒற்றுமையுடையவனோடும் சிநே 
கஞ்செய்யவேண்டு மென்பதாம் . சுற்றம் - பந்துவர்க்கம் . இன்மை 
யின் - இல்லாமையால் . உள்ள து -உள்ளகுற்றம் . பொறுக்கப்படு 
வது பொறுக்கத்தக்கது . விடற்பாற்று அன்று - விடுதற்குரிய 
தன்மையையுடைய தன்று . சுற்றப்பிணிப்புடையார் நட்டாரோடும் 
பிணிப்புண்டு வருதலின் - உறவினரோடு மனமொத்திருப்பவர் 
அப்பயிற்சியால் சிநேகிதரோடும் மனமொத்து நடக்கக்கூடு மாத 
லால் . தெரிந்துதெளிதல் என்னும் அதிகாரத்தில் “ அற்றாரைத் 
தேறுதலோம்புக மற்றவர் , பற்றிலர் நாணார் பழி என்றதும் , 
அக்குறட்பாவின் உரையிற் பரிமேலழகர் உலகத்தார்பழிப்பன 
ஒழிதற்கும் புகழ்வனசெய்தற்கும் ஏதுவாகிய உலக நடையியல்பு 
சுற்றமில்லா தார்க்கு இன்மையின் அவர் தெளியப்படாரென்பதாம் 
என்றதும் , சுற்றமில்லாதவர் உலகத்தாரோடு தொடர்பிலராத 
லாற் பழியஞ்சாமைபற்றி அவர் தெளியத்தகாதவ ரென்பதை 
விளக்கு தல் காண்க . விடப்படின் தம்குறையாம் - சிநேகிக்கத்தக்க 
வர் சிநேகியாது விடப்பட்டால் விட்டவரது குற்றமாம் ; தகாத 
வரை சிநேகித்தல் போலவே தக்கவரைச்சிநேகியாதொழிதலும் 
குற்றமா மென்க. 


« 0 - ஆம் அதிகாரம் - நட்பாராய்தல் 


கஎக 


எகா . 


. 


குடிப்பிறந்து தன்கட் பழிநாணு வானைக் 

கொடுத்துங் கொளல்வேண்டு நட்பு . 
பரி : - குடி பிறந்து - உயர்ந்த குடியின் கட் பிறந்து , தன் 
கண் பழிநாணுவானை - தன்மாட்டு ( உலகர்சொல்லும் ) பழிக்கு 
அஞ்சுவானை , கொடுத்து உம்- (சில ) கொடுத்தாயினும் , நட்பு 
கொளல் - நட்புக்கோடல் , வேண்டும் - சிறந்தது ; ( எ - று . ) 

குடிபிறப்பால் தான் பிழை செய்யாமையும் , பழியை யஞ்ச 
லாற் பிழைத்தன பொறுத்தலும் பெற்றாம் . இவையிரண்டும் 
உடையானைப் பெறுத லருமையின் , அவன் நட்பை விலைகொடுத் 
துங் கொள்க என்பதாம் . 

(( கு - ரை .) உயர்குடிப் பிறப்பும் பழிக்கு அஞ்சு தலும் உடை 
யவன் விரும்பி முயன்று நண்பு செய்து கொள்ளத்தக்கவனென் 
பதாம் . குடியின்கண் - குலத்தில் . தன்மாட்டு - தன்னிடத்து . 
உலகர் - உலகத்தார் . சில - அவன் விரும்பும் பொருள்கள் சில 
வற்றை. நட்புக்கோடல் சிநேகிதனாக்கிக்கொள்ளுதல் . உயர் 
குடிப்பிறந்தவன் தான் பிழைசெய்யாமையை அடுக்கிய கோடி 
பெறினுங் குடிப்பிறந்தார் , குன்றுவ செய்தலிலர் என்பது முத 
லாக மேல் குடிமை என்னும் அதிகாரத்துக் கூறுவதனாலும் 
உணர்க . நண்பர் செய்தபிழையைப் பொறுத்திடானாயின் அது 
பழிப்பாமாதலால் , பழியை அஞ்சுபவன் நட்பிற்பிழைபொறுத் 
திடுவனென்க . பிழைத்தன - பிறர் செய்த குற்றங்களை . அஃ 
தொருவன் , விற்றுக்கோட்டக்க துடைத்து " என்றாற்போல , 
கொடுத்துங்கொளல்வேண்டும் என்றார் . 
எகதி . அழச்சொல்லி யல்ல திடித்து வழக்கறிய 

வல்லார்நட் பாய்ந்து கொளல் . 
பரி : - அல்லது- ( தாம் ) உலகவழக்கல்லது ( செய்யக்கருதின் ) , 
அழ சொல்லி - சோகம்பிறக்கும்வகை சொல்லி ( விலக்கி ) யும் , 
இடித்து - ( செய்தக்காற் பின்னுஞ்செய்யாவகை ) நெருக்கியும் , 
வழக்கு அறிய - அவ்வழக்குச் செய்யாவழிச் செய்விக்கவும், வல் 
லார் - வல்லாரை , ஆய்ந்து ஆராய்ந்து , நட்பு கொளல் - நட்புக் 
கொள்க ; (எ - று . ) 

அழச்சொல்லி , இடித்து என வந்த பரிகாரவினைகளான் , 
அவற்றிற்கு ஏற்ற குற்றவினைகள் வருவிக்கப்பட்டன . வழக்கு 
உலகத்தார் அடிப்படச் செய்துபோந்த செயல் . * தம் மொடு 
நட்டாரும் அறியும்வகை அறிவித்தல் அரிதாகலின் , அறியவல் 
லார் என்றார் ; இரண்டாவது , இறுதிக்கண் தொக்கது . 

( கு - ரை . ) தாம் மனமொழிமெய்களால் தீயன தொடங்கும் 
பொழுது தமக்கு இடித்திடித்துக் கட்டுரைகூறி அவற்றை விலக் 
கித் தம்மைக்கொண்டு நல்லன செய்விக்கவல்ல அறிவும் அன்பும் 

* பி - ம் : தாம் அறிதலேயன்றித் தம்மொடு நட்டாரும் அறி 
யும் வகை 


திருக்குறள் 


மாறு 


எகசு , 


திறமையும் உறுதியும் உடையவர் சினேகிக்கத் தக்கவரென்பதாம் . 
உலகவழக்கு அல்லது - லோகத்தாரது நடத்தைக்கு 
பட்டதை, சோகம் பிறக்கும் வகை - துக்க முண்டாம்படி , செய்தக் 
கால் - உலக வழக்கல்லாததொழிலைச் செய்து விட்டால் . பின்னும் 
செய்யாவகை - மீளவுஞ்செய்யாதபடி . நெருக்கியும் - கண்டித்தும் , 
நிர்ப்பந்தித்தும் . அவ்வழக்கு -உலகவழக்கத்தோடு ஒத்த தொழில் . 
செய்யாவழி - செய்யாவிட்டால் . குற்ற வினைகள் செய்யக்கருதின் , 
செய்தக்கால் என்பன . அடிப்படச் செய்து போந்த செயல் - 
தொன்றுதொட்டுச் செய்துவந்த செய்கை . இரண்டாம் வேற் 
றுமையுருபுதெர்க்கது, வல்லார் என்பதன் ஈற்றில் என்க . 

அறிய = அறிவிக்க ; பிறவினைப்பொருளில் வந்த தன் வினை : 
செய்விக்க என்ற பொருளில் அறிய என்றது , காரியத்தைக் 
காரணமாகக் கூறிய உபசாரவழக்கு . இக்குறளில் , அல்லது 
என்பது - மத்திம தீபமாய் , முன்னும் பின்னும் இயைந்தது . 

கேட்டினு முண்டோ ருறுதி கிளைஞரை 

நீட்டி யளப்பதோர் கோல் . 
பரி : - கிளைஞரை நீட்டி அளப்பது ஓர் கோல் - ( ஒருவனுக் 
குக் கேடு என்பது ) தன் நட்டாராகிய புலங்களை எஞ்சாமல் 
அளப்பது ஓர்கோல் : ( ஆகலின் ) , கேட்டின் உம் ஓர் உறுதி 
உண்டு - அதன்கண்ணும் அவனாற் பெறப்படுவதோர் நல்லறிவு 
உண்டு ; ( எ - று . ) 

தத்தம் நட் பெல்லைகள் சுருங்கியிருக்கவும் செல்வக்காலத் 
துப் புறத்துத் தோன்றாமற் போந்தார் பின் கேடுவந்துழிச் செயல் 

வறுபடுதலின் அக்கேட்டால் அவை வரையறுக்கப்படுமென் 
பதுபற்றிக் கேட்டினைக் கோலாக்கியும் , அதனால் அவரை அளந் 
தறிந்தால் ஆவாரையே கோடலின் அவ்வறிவை •உறுதி என் 
றுங் கூறினார் . கிளைஞர் - ஆகுபெயர் . இஃது - ஏகதேசவுருவகம் . 

இவை நான்குபாட்டானும் , ஆராயுமாறும் , ஆராய்ந்தால் 
நட்கப்படுவார் இவரென்பதூஉம் கூறப்பட்டன . 

( கு - ரை . ) ஒருவன் தனக்கு ஆபத்து நேர்ந்தகாலத்து அவ 
னது சிநேகத்தின் தன்மையை , மற்றொருவன் , உதவுதலும் , உத 
வாபையுங் கொண்டு , தெளிவாக அறியலா மென்க . இங்ஙனம் , 
ஒருவனுக்குக் கேடுநேர்தல் அவன் தனது நண்பரின் 

அளவை 
ஐயந்திரிபற நன்கு அறிதற்குக் கருவியாகின் றதென , தீயத 
னிடத்து நன்மையுண்மையைக் கூறுதலால் , இலேசவணியாம் ; 
அதன் இலக்கணம் - குணத்தைக் குற்றயாகவும் , குற்றத்தைக் 
குணமாகவுங் கற்பிப்பது . 

கேடு - செல்வ அழிவு . புலம் - நிலம் . எஞ்சாமல் - மிச்சமில்லா 
மல் . கோல் - அளவுகோல் . அதன் கண்ணும் - அக்கேட்டிலும் . 
தத்தம் நட்பு எல்லை - தம் தமது சிநேகத்தின் அளவு . செல்வக் 
காலத்துப் புறத்துத் தோன்றாமற் போந்தார் - ஒருவர் செல்வ 
முடையராயிருந்தகாலத்தில் தாம் உண்மையற்ற சிநேகமுடையவ 


வே 


அ 0 - ஆம் அதிகாரம் - நட்பாராய்தல் 


ங.அக் 


ரென்று 


வரை 


எகஎ . 


வெளிக்காணவொண்ணாதபடி 

மிக்கசிநேகிதர்போல 
வெளிக்காட்டி நடந்தவர் . செயல் வேறுபடு தல் - சிநேகத்துக்கு 
உரிய தன்மைகள் குறைதல் . அவை - அந்நட்பெல்லைகள் . 
யறுக்கப்படும் - அளவிட்டறியப்படும் . அதனால் -கேடாகிய கோலி 
னால் . ஆவாரையே கோடலின் - தக்கவரையே நட்பாக்கொள்ளக் 
கூடு மா தலால் . உறுதி - நன்மை தருவது : நல்லறிவு . - கிளைஞர் 
என்றது - அவரது நட்பெல்லைகளைக் குறித்தலால் , பொருளாகு 
பெயராம் . கேட்டை கோல் என்றதற்கு ஏற்ப , கிளைஞரை ‘ புலம் 
என்னாமையால் , ஏகதேசவுருவகவணி . ஆராயும் ஆறு - ஆராயும் 
விதம் . உம்மை - இழிவுசிறப்பு . உறுதி தருவதை, உறுதியென்றது . 
ஆகுபெயர் . கேட்டின் என வருதலால் , கோல் என்ற பெயர்ப் 
பயனிலைக்கு , கேடு என்றும் எழுவாய் வருவிக்கப்பட்டது . 

ஊதிய மென்ப தொருவற்குப் பேதையார் 

கேண்மை யொரீஇ விடல் . 
பரி : - ஒருவற்கு - ஒருவனுக்கு , ஊதியம் என்பது - பேறு 
என்று சொல்லப்படுவது, -- பேதையார் கேண்மை ஒரீஇ விடல் 
அறிவிலாரோடு நட்பு (க்கொண்டானாயின் அதனை ) ஒழிந்து ( அவ 
ரின் ) நீங்குதல் ; ( எ - று . ) 

நட்பு ஒழிந்தாலும் நீங்காக்கால் வெறிகமழ்சந்தனமும் 
வேங்கையும் வேமாறு போலத் தீங்குவருதலின் விடல் என் 
றும் , நீங்கியவழித் தீங்கொழிதலேயன்றி இருமையின்பத்திற்கு 
உரிமையெய்தலு முடைமையின் அதனை ஊதியம் என்றுங் 
கூறினார் . 

கு - ரை . ) அறிவிலா தாரின் நட்பு கொள்ளத் தக்க தன்று : 
ஆராயாது ஒருகால் கொண்டானாயினும் அதனை அறிந்தவுடன் 
விடவேண்டுமென்பதாம் . பேறு - லாபம் . அதனை - அந்நட்பை . 
அவரின் நீங்குதல் - அவரைவிட்டுப் பிரிதல் . நீங்காக்கால் - ( அவரை 
விட்டுப் ) பிரியா விட்டால் . வெறிகமழ் சந்தனமும் வேங்கையும் 
வேமாறு போலத் தீங்கு வருதலின் - வாசனைவீசுகின்ற சந்தனமர 
மும் வேங்கைமரமும் ( மூங்கிலின் சேர்க்கையால் ) வெந்து அழிவது 
போல அறிவிலாரது சேர்க்கையால் தனக்குத் தீமையுண்டாகு 
மாதலால் : " மனத்தான் மறுவில ரேனுந்தாஞ் சேர்ந்த , இனத்தா 
லிகழப்படுவர் - புனத்து , வெறிகமழ் சந்தனமும் வேங்கையும் வேமே , 
எறிபுனந் தீப்பட்டக் கால் என்பது , நாலடியார் - நல்லினஞ்சேர்தல் - 
க 0 “ சந்தனத்தை சார் தருவுந் தக்க மணங்கமழுஞ்: சந்தனத்தைச் 
சார்வேய் தழல்பற்ற-அந்தவனந் , தானுமச் சந்தனமுந் தன்னினமு 
மாள்வ தன்றித் , தானுங் கெடச்சுடுமே தான் ” எனப் பின்னோர் 
கூறுவதுங் காண்க . நீங்கியவழி பிரிந்தவிடத்து . இருமை 
யின்பத்திற்கு உரிமை எய்தல் இம்மை மறுமையின்பங்கட்கு 
உரிய தன்மையை படைதல் . 

எனச் 

செயப்படுபொருள் வினைமுதல்போலக் 
கூறப்பட்டது ; செயப்பாட்டுவினைப் பொருளில் வந்த செய்வினை 


* என்பது 


கூஅஉ 


திருக்குறள் 


. 


வாவன 


- 


ஊக்கம் 


யென்க . 

ஒருவியென்னும் வினையெச்சம் விகாரப்பட்டு 
அளபெடுத்தது . 
எகஅ . உள்ளற்க வுள்ளஞ் சிறுகுவ கொள்ளற்க 

அல்லற்க ணாற்றறுப்பார் நட்பு . 
பரி : - உள்ளம் சிறுகுவ - ( தம் ) ஊக்கம் சுருங்குதற்குக் 
காரணமாயவினைகளை , உள்ளற்க செய்ய நினையாதொழிக ; 
( அதுபோல ) , அல்லற்கண் ஆற்று அறுப்பார் நட்பு - (தமக்கு) 
ஒரு துன்பம்வந்துழிக் கைவிடுவார் நட்பினை , 

கொள்ளற்க - 
கொள்ளாதொழிக ; ( எ - று . ) 
உள்ளஞ் சிறுகுவ 

தம்மின் வலியாரோடு 
தொடங்கியனவும் , பயனில்லனவுமாம் . ‘ ஆற்று என்பது - 
முதனிலைத்தொழிற்பெயர் . முன்னெல்லாம் 

வலியராவார் 
போன்று ஒழிதலின் , * ஆற்றறுப்பார் என்றார் . எடுத்துக் 
காட்டுவமை . கொள்ளின் அழிந்தேவிடுமென்பதாம் . 

கு - ரை . ) மனந்தளர் தற்குக் காரணமானதொழில் செய்ய 
நினைத்தற்குத் தகாதவாறுபோல , ஆபத்துக்காலத்தில் உதவாத 
வர துநட்பு ஏற்றுக்கொள்ளத்தக்கதன்று என்பதாம் . 
மனவெழுச்சி ; உற்சாகம் . தம்மின் வலியாரோடு தொடங்கியன 
தம்மைக்காட்டிலும் வலிமையுடையவரோடு செய்யத்தொடங்கிய 
போர்த்தொழில்கள் . பயன் இல்லன - பிரயோஜனமில்லா தவை . 
ஆற்று = ஆற்றல் , ஆற்று தல் : வலிமையாய் உதவுதல் ; அதனை 
யொழிப்பவர் , ஆற்றறுப்பார் . முதனிலைத்தொழிற்பெயர் - பகுதியே 
தொழிற்பெயர்ப் பொருளை யுணர்த்துவது : ( முதனிலை - பகு 
பதத்தின் முதலில் நிற்பது , பகுதி ; ) இதில் , தொழிற்பெயர்விகுதி 
புணர்ந்து கெடும் . முன் எல்லாம் வலியராவார்போன்று - துன்பம் 
வருதற்கு முன்பெல்லாம் 

வலிமையுடையராய் உதவுபவர்போ 
லிருந்து . ஒழிதலின் - துன்பம் வந்தவிடத்து வலிமையுடையராய் 
உதவாமையால் . 

உள்ளற்க உள்ளஞ்சிறுகுவ என்ற உபமான 
வாக்கியத்திற்கும் , கொள்ளற்க அல்லற்கண் 

ஆற்றறுப்பார் 
நட்பு என்ற உபமேயவாக்கியத்திற்கும் இடையில் உவமவுருபு 
கொடாமற் கூறிய தனால் , எடுத்துக்காட்டுவமையணி . இவ்வாறு வரு 
வதனை ஆசிரியர் தொல்காப்பியனார் வேறுபடவந்த உவமத்தோற்றம் 
என்பர் . 

கொள்ளின் - துன்பம் வந்தபொழுதுகை விடுபவரது 
பைக் கொண்டால் . அழிந்தேவிடும் - கொண்டவன் 

தவறாமல் 
அழிந்தேவிடுவன் . 

கெடுங்காலைக் கைவிடுவார் கேண்மை யடுங்காலை 

உள்ளினு முள்ளஞ் சுடும் . 
பரி : - கெடும் காலை கைவிடுவார் கேண்மை - ( ஒருவன் ) 
கெடுங்காலத்து ( அவனை விட்டு) நீங்குவார் ( முன் அவனோடு 
செய்த ) நட்பு ,-அடும் காலை உள்ளின் உம் - ( தன்னைக்கூற்று ) 

* பி -ம் : - வலியறுப்பார் 


4 


நட் 


( அ ) 


எகக் , 


அ 0 - ஆம் அதிகாரம் - நட்பாராய்தல் 


கூஅங 


அடுங்காலத்து ( ஒருவன் ) நினைப்பினும் , உள்ளம் சுடும் - (அந் 
நினைத்த ) உள்ளத்தைச் சுடும் ; (எ - று . ) 

நினைத்த துணையானே இயைபில்லாத பிறனுக்கும் கூற்றி 
னுங்கொடிதாமென , கைவீடெண்ணிச்செய்தநட்பின் கொடு 
மை கூறியவாறு . இனி , அவன்தானே ஆக்கிய கேடு தன்னை 
அடுங்காலை உள்ளினும் அக்கேட்டினுஞ் சுடுமென்று உரைப் 
பாரும் உளர் . 

இவைமூன்று பாட்டானும் , ஆராய்ந்தால் நட்கப்படாதார் 
இவரென்பது கூறப்பட்டது . 


( கு - ரை .) ஒருவனைத் துன்பம்வந்தகாலத்தில் அவனது 
நண்பினர் - அடுத்துஉதவிப் பாதுகாவாமல் விட்டுநீங்கின ரென்ற 
தன்மையை யாதொரு சம்பந்தமுமில்லாத அயலானொருவன் 
கேள்விப்பட்டிருந்து அத்தன்மையை அவன் தன் மரணகாலத்தில் 
நினைப்பானாயினும் அது அப்பொழுது அம் மரணவே தனையினும் 
அவன் மனத்தை மிகவருத்து மென்பதாம் : இங்ஙனம் ஒருவனை 
நண்பர் தக்க அமயத்திற் கைவிட்ட கொடுமை , நண்பனல்லாத 
நொதுமலனை நெடுநாள் கழித்தபின்பும் நினைத்தமாத்திரத்திலும் 
கூற்றினுங்கொடிதாய் வருத்தும் என்ற தனால் , அது அவனை 
அக்காலத்தில் 

இன்னபடி 

வருத்துமென்றல் கூறவேண்டா 
தாயிற்று . 

இதனால் , தகா தவருடைய நட்பின் கொடுமையை 
விளக்கியவாறு . 


நெடுங்காலத்து - துன்பமடையும் பொழுது . கூற்று அடுங் 
காலத்து யமன் கொன்றுவருத்துங்காலத்து ; மரணவே தனைப் 
படுங்காலத்தில் என் றபடி , ஒருவன் - அயலானொருத்தன் . சுடும் . 
மிகவருத்தும் என்றபடி . நினைத்த துணையானே - நினைத்தமாத்தி 
ரத்தானே . இயைபு இல்லாத - சம்பந்தமில்லாத. கூற்றினும் 
கொடிது - யமனைக்காட்டிலுங் கொடியது . கைவீடு எண்ணிச் 
செய்த நட்பு - ஆபத்துக்காலத்தில் தாம் விட்டுவிட நினைத்து 
முன்பு செய் தசிநேகம் . 

இனி , இரண்டாவதுஉரைக்குக்கருத்து : - ஒருவன் துன்புறுங் 
காலத்து அவனைக் கைவிடுபவர் முன் அவனோடு செய்த சிநேகம் , 
அவன் தானே தனக்குச் செய்துகொண்ட தீங்கு தன்னையழி குங் 
காலத்து நினைத்தாலும் , அத்தீங்கினும் மிகவருத்தும் என்பதாம் ; 
ஒருவன் வரைபாய்ந்தும் நீரிலேனும் நெருப்பிலேனுங் குதித்தும் 
தற்கொலைசெய்து கொள்ள முயன்ற முயற்சி தின்னைக் கொல்லும் 
பொழுது நினைத்தாலும் அவ்வருத்தத்தினும் மிகவருத்துவது , 
கெடுங்காலைக்கைவிடுவார்கேண்மை யென்க . ( அவன் தானே 
என்பதற்கு கெடுங்காலத்துக்கை விட்டவன் தானே 
பொருள் கொள்ளலாகாது ; மூலத்தில் “ கெடுங்காலைக் கைவிடுவார் 
என்று பன்மையாகவுள்ள தனோடு மாறுபடு தலால் . ) இனி, இக் 
குறளுக்கு , கெடுங்காலைக்கைவிடுவாரது கேண்மை அது கொண்ட 


யென்று 


திருக்குறள் 


( க ) 


வனுக்குத் தன்னைக் கூற்றுவன் அடுங் 

கூற்றுவன் அடுங் காலத்து நினைப்பினும் 
அந்நினைத்த உள்ளத்தை அக்கூற்றுவனினுங் கொடிதாய் 
வருத்துமென்று பொருள் கொள்ளுதல் , எளியவழியாம் . 
அ 00 . மருவுக மாசற்றார் கேண்மையொன் றீத்தும் 

ஒருவுக வொப்பிலார் நட்பு . 
பரி : - 

மாசு அற்றார் கேண்மை - ( உலகோடு ஒத்துக் ) குற்ற 
மற்றார் நட்பினையே , மருவுக - பயில்க ; ஒப்பு இலார் நட்பு 
(உலகோடு ) - ஒத்தலில்லார் நட்பினை , ( அறியாது கொண்டா 
ராயின் ) , ஒன்று ஈத்து உம் ஒருவுக - ( அவர் வேண்டியது ) ஒன் 
றனைக் கொடுத்தாயினும் விடுக ; ( எ - று . ) 

உலகோடு ஒத்தார்நட்பு இருமையின்பமும் பயத்தலின் 
* மருவுக என்றும் , அதனோடு மாராயினார் நட்புத் துன்பமே 
பயத்தலின் அதன் ஒழிவை விலைகொடுத்துங் கொள்க என் 
றுங் கூறினார் . 

இதனான் , அவ்விருமையுந் தொகுத்துக்கூறப்பட்டன . 

( கு - ரை . ) உலகத்தோடு ஒத்திருத்தலும் குற்றமின்மையும் 
உடையாரது நட்புக் கொள்ளத்தக்கது : அங்ஙனம் அல்லர் தவரின் 
நட்பு வலிய ஒழிக்கத்தக்கதென்பதாம் . உலகோடு 

உலகோடு - உலகத்தவ 
ரோடு ; உயர்ந்தவரொழுக்கத்தோடு எனினுமாம் . ஒத்து - மாறு 
படாமல் . பயில்க - ஏற்றுக்கொண்டு பழகவேண்டும் . கொண்டா 
ராயின் - கொண்டாரானால் . உலகோடு ஒத்தார் நட்பு இருமை யின்ப 
மும் பயத்தல் , அவரிடத்துப் புகழும் புண்ணியமுந் தமவா மாக 
லான் . " புத்தேளுலகத்து மீண்டும் பெறலரிதே , ஒப்புரவி னல்ல 
பிற என்ற தனாலும் , உலகத்தோடொத்த செயலின் சிறப்பை 
யுணர்க . அதனோடு மாறாயினார் - உலகத்தோடு மாறுபட்டவர் . 
அதன் ஒழிவை - அச்சிநேகத்தின் நீக்கத்தை . அவ்விருமையும் - 
அவ்விரண்டும் ; ஆராய்ந்தால் , நட்கப்படுவா ரிவ 

ரென்பதும் 
நட்கப்படாதா ரிவ ரென்பதும் . கீழ் எகழ - ஆங் குறளில் நல்லவர் 
நட்பை கொடுத்துங் கொளல்வேண்டும் என்றாற்போல , இங்கே 
தீயவர் நட்பை ஒன்றீத்தும் ஒருவுக என்றார் ; வலிய ஒழிக்கத் 
தக்கது என்பதாம் . 

ஈத்து - ஈந்து என்பான் ( கல்வடிவம் ; இதுவே , ஈநது என 
மெலிவது . சத்து என்பதும் , ஈந்து என்பது பாலவே இலக் 
கியங்களிற் பயின்றுவரும் ; “ ஈத்துவக்கு மின்பம் என்றார் . ஈகை 
யென்ற அதிகாரத்திலும் . ஈத்தலும் ஈதலும் போலப் பாத்தலும் 
பாதலும் ஒன்று எனத் தொல்காப்பியவுரையில் நச்சினார்க்கினியர் 
உரைத்தது கொண்டு , ஈத்து என் றதை ஈந்துஎன்பதன் வலித்த 
லென் றல் பழைய இலக்கண நூற்கொள்கைக்குச் சிறவா தென்று 
தெரிகின்றது . ( அன்றியும் , " வலித்தல் டெ பித்தல் என்னுஞ் 
சூத்திரத்து வேண்டுழி என்ற தனால் எதுகை தளை முதலிய யாப் 
பிலக்கணத்திற்கு இன்றியமையாதவிடத்துமாத்திரமே செய்யுள் 


அக - ஆம் அதிகாரம்-- பழமை 


அக 


- 


விகாரம் வருதற்கு உரிய தென்பதும் , அப்படிப்பட்ட அவசியம் 
ஒன்றும் இல்லாத இடத்திலும் ஈத்து எனச் சான்றோர் செய்யுள் 
களிற் பிரயோகமுள்ளதென்பதும் , இக்குறளிலும் அங்ஙனமே 
யென்பதும் அறிக . 

( க 0 ) 
ஆம் அதிகாரம். - பழமை . 
பரி : - அஃதாவது - நட்டாரது பழையராந்தன்மை பற்றி 
அவர் பிழைத்தன பொறுத்தல் ; காரணப்பெயர் , 

காரியத் 
திற்கு ஆயிற்று . ஆராய்ந்து நட்கப்பட்டா ரெனினும் பொறுக் 
கப்படுங்குற்றமுடையராகலானும் ஊழ்வகையானும் நட்டார் 
மாட்டுப் பிழையுளதா மென்பது அறிவித்தற்கு , இது நட்பாராய் 
தலின்பின் வைக்கப்பட்டது . 

( கு - ரை .) நட்டார் - நண்பர் . அவர் பிழைத்தன - அவர்கள் 
செய்த பிழைகளை . பழமையென்ற காரணப்பெயர் , அதுபற்றிச் 
செய்யப்படும் பிழைபொறுத்தலாகிய காரியத்திற்கு ஆகுபெயர் ; 
காரணவாகுபெயர் . நாலடியாரில் நட்பாராய் தலென்னும் 
காரத்தின் பின் அந்நண்பரிடத்து உள்ளனவாகும் பிழைகளைப் 
பொறுத்தல் சிநேக தருமமா மென்று கூறும் அதிகாரத்திற்கு 
நட்பிற்பிழைபொறுத்தல் என் 

என்று பெயர் . பொறுக்கப்படுங் குற் 
றம் - பொறுத்தற்குஉரிய ( சிறிய ) குற்றம் . ஊழ்வகையானும் - விதி 
வசத்தாலும் . நட்டார்மாட்டு - சினேகிதரிடத்தில் . இது - பழமை 
யென்ற அதிகாரம் . 

பழமை யெனப்படுவ தியாதெனின் யாதும் 

கிழமையைக் கீழ்ந்திடா நட்பு . 
பரி : -- பழமை எனப்படுவது யாது எனின் - ( பழமை 
யென்று ) சொல்லப்படுவது யாதென்று வினவின் , - ( அது ) , -- 
கிழமையை - (பழமையோர்) உரிமையாற் செய்வனவற்றை, 
யாதுஉம் கீழ்ந்திடா - சிறிதும் சிதையாது ( அவற்றிற்கு ) உடம் 
படும் , நட்பு - ; ( எ - று . ) 

கிழமை - ஆகுபெயர் ; கெழுதகைமை என வருவனவும் 
அது . உரிமையாற் செய்வனவாவன - கருமமாயினசெய்யுங் 
காற் கேளாதுசெய்தல் , கெடும்வகை செய்தல் , தமக்கு வேண்டி 
யன தாமே கோடல் , பணிவு அச்சங்களின்மை என்றிவை முத 
லாயின . சிதைத்தல் - விலக்கல் . 

இதனால் , பழமையாவது - காலஞ்சென்றதன்று : 
பெற்றித்து ஆய நட்பு என்பது கூறப்பட்டது . 

( ச. - ரை . ) மெர or oil fr க மடம் துவருகிற பழக்க மாத்திரமே 
பழமையெனத் தக்க தன்று ; அப்பழக்கத்தால் 

5.- பிற்பிழை 
பொறுத்தலே பழமையெனத்தக்கது என்பதாம் . வினவின் - கேட் 
டால் . அது - அப்பழமை. சிதையாது - விலக்காமல் . உடம்படும் 
சம்மதித்திருக்கின்ற. கிழமை - உரிமை ; இங்கே , உரிமையாற் செய் 
வனவற்றிற்குக் காரண வாகுபெயர் . உரிமைகுறிக்கின்ற ‘ கெழு 


அக . 


கூ.அசு 


திருக்குறள் 


சான் 


தகைமை என்ற சொல் இங்ஙனங் காரணவாகுபெயராதலை , 
அடுத்த இரண்டு குறள்களிற் காண்க . ஆன துபற்றியே, வருவன 
என்று பன்மையாற் கூறினார் . அது - ஆகுபெய ரென்றபடி . கரும் 
மாயின் - சாரியங்கள் . இப்பெற்றித்து ஆய - இப்படிப்பட்ட தான . 
செய்யுங்கால் - செய்யும்போது . கோடல் - கொள்ளுதல் . பணிவு 
அச்சங்கள் இன்மை - வணக்கமும் பயமும் இல்லாமை . 

( க ) 
அ 02 . நட்பிற் குறுப்புக் கெழுதகைமை மற்றதற்கு 

உப்பாதல் சான்றோர் கடன் . 
பரி : - நட்பிற்கு- , உறுப்பு அவயவமாவன, -- கெழு 
தகைமை - ( நட்டார் ) . உரிமையாற் செய்வன ; ( அதனால் ), 
அதற்கு - அவ்வுரிமைக்கு , உப்பு ஆதல் - இனியராதல் , 
றோர் கடன் - அமைந்தார்க்கு முறைமை ; ( எ - று . ) 

வேறன்மை தோன்ற , உறுப்பு என்றார் . உறுப்பு என் 
பது - ஈண்டு , இலக்கணையடியாகவந்த குறிப்புச்சொல் ; அவயவ 
மாதலறிந்தே இனியராவரென்பது தோன்ற, சான்றோர்மேல் 
வைத்தார் . 

( கு - ரை . ) நண்பர் உரிமையாற்செய்யுஞ்செயல்கள் நண்பிற்கு 
அங்க மாதலால் , அங்ஙனஞ்செய்தவற்றை வெறுக்காமல் அவற் 
றிற்கு மகிழ்தல் பெரியோரியல்பு என்பதாம் . உறுப்பு - அங்க 
மென்பதுபோலக் கொள்க . உப்பு - இனிமை ; இனியவர்க்குப் பண் 
பாகுபெயர் . சான்றோர் - கல்வி கேள்வி அறிவு ஒழுக்கம் முதலிய 
பலகுணங்களாலும் நிறைந்தவர் . முறைமை -நீதி . வேறு அன்மை - 
வேறல்லாமை ; நட்பிற்கும் நட்டார்உரிமையாற் செய்வனவற்றிற் 
கும் உள்ள ஒற்றுமை . ஈண்டு - இங்கு . இலக்கணை - ஆகுபெயர் ; 
வடமொழி - லக்ஷணா . உறுப்புப்போல்வதை உறுப்பு என்றது - 
உவமவாகுபெயர் . பொருட்குக்கூறும் உறுப்பை இங்கே பண்பிற் 
குக் கூறிய தனால் இலக்கணையடியாக வந்த குறிப்புச்சொல் என் 
றார்: ஒன்றற்கு உரியதை மற்றொன்றுக்கு அமைப்பது , 

இலக் 
கணையாம் . குறிப்புச்சொல் - குறிப்பாற்பொருளுணர்த்துஞ் சொல் ; 
ஆகுபெயர் குறிப்புச்சொற்களிலொன்றாவதை ஒன்றொழி பொதுச் 
சொல் விகாரந் தகுதி , ஆகுபெய ரன்மொழி வினைக்குறிப்பே , 
முதல் தொகைக் குறிப்பொ டின்னபிறவுங் , குறிப்பிற்றருமொழி அல் 
லன வெளிப்படை என்னும் நன்னூலாலும் உணர்க . அவயவ 
மாதல் - நண்பர் உரிமையாற்செய்வன உறுப்பாயிருத்தல் . இனிய 
ராவர் - அவ்வுரிமைக்கு உடம்பட்டு மகிழ்வரென்றபடி . 
அ 05 , பழகிய நட்பெவன் செய்யுங் கெழுதகைமை 

செய்தாங் கமையாக் கடை . 
பரி : -- கெழுதகைமை - ( தாம் உடம்படாதனவேனும் நட் 
டார் ) உரிமையாற்செய்தனவற்றிற்கு, செய்து ஆங்கு அமையாக் 
கடை - ( தாம் ) செய்தாற் போல உடம்படாராயின் , பழகிய 
நட் எவன் செய்யும் - ( அவரோடு ) பழையதாய்வந்த நட்பு 
என்னபயனச் செய்யும் ? ( எ - று .) 


( 2 ) 


அக - ஆம் அதிகாரம் - பழமை 


ங அஎ 


| 


என 


கடை 


- 





செய்தாற்போல உடம்படுதலாவது - தாமும் அவரிடத்து 
உரிமையால் உடன்படுதல் . 

இவையிரண்டுபாட்டானும் , பழமையான் வரும் உரிமை 
யது சிறப்புக் கூறப்பட்டது . 

( கு - ரை .) நண்பர் உரிமையாற் செய்யுஞ்செயல்கட்கு உடம் 
படாதவரின் நட்பு பயனற்ற தென்பதாம் . உடம்படா தனவேனும் 
சம்மதியா தகாரியங்களா யிருந்தாலும் . தாம் செய்தாற்போல - 
தாமே அக்காரியங்களைச் செய்ததுபோலப் பாவித்து . எவன்செய் 
யும் என்றது - யாதொருபயனையுஞ்செய்யாது 

இன்மை 
குறித்து நின்றது . செய்து = செய்தால் : எச்சத்திரிபு . ஆங்கு - 
உவமவுருபு . 

அமையாக்கடை - எதிர்மறைவினையெச்சம் ; 
விகுதி : இதுவே எதிர்காலங்காட்டும் . கெழுதகைமை - இறுதியில் 
நான்காம்வேற்றுமை தொக்குள்ளது . 

( ங ) 
அ 05 . விழைதகையான் வேண்டி யிருப்பர் கெழுதகையான் 

கேளாது நட்டார் செயின் . 
பரி :-( தம் கருமத்தை ) , நட்டார்- , கெழுதகையான் 
உரிமையால் , கேளாது செயின் - கேளாது செய்தாராயின் , விழை 
தகையான்- ( அச்செயலது ) விழையப்படுந்தன்மைபற்றி, வேண்டி 
யிருப்பர் - ( அதனை ) விரும்புவர் , ( அறிவுடையார் ) ; ( எ - று . 

ஒருவர்க்குத் தம்கருமம் தாம் அறியாமல் முடிந்திருத்தலி 
னூங்கு நன்மை இன்மையின் , அச்செயல் விழையத்தக்கதா 
யிற்று . அதனை அவ்வாறு அறிந்து விரும்புதல் அறிவுடையார்க் 
கல்லது இன்மையின் , அவர்மேல் வைத்துக்கூறினார் . வேண்டி 
யிருப்பர் என்பது எழுந்திருப்பர் என்பதுபோல ஒருசொல் 
நீர்மைத்து . 

இதனால் , கேளாதுசெய்துழி அதனை விரும்புகவென்பது 
கூறப்பட்டது . 

( கு - ரை .) கேளாமலே நண்பர் உரிமையால் தம்செயலைச் செய் 
திடுவாராயின் , அதற்காக அறிவுடையோர் மகிழ்வரென்பதாம் . 
விழையப்படும் - விரும்பப்படும் . அதனை - அச்செயலை . முடிந்திருத் 
தலினூங்கு - முடிந்திருத்தலைக்காட்டிலும் மேலான. அவ்வாறு 
அறிந்து - விரும்பத்தக்கதாக அறிந்து . அவர்மேல் - அறிவுடை 
யார்மேல் ; அறிவுடையார் என்ற தோன்றா எழுவாய் வருவித் 
தற்குக் காரணங்காட்டியவாறு . நீர்மைத்து - தன்மையது : ‘ எழுந் 
திருப்பர் என்பது - எழுவர் என்று பொருள்படுமிடத்து ஒரு 
சொல்லின் தன்மையது ; அவ்வாறே , வேண்டியிருப்பர் என்பது - 
வேண்டுவரென்று 

பொருள் பட்டதனால் , ஒருசொல் தன்மைய 
தாயிற்று . செய்துழி - செய்த உழி : செய்தவிடத்து , அதனை - அச் 
செயலை . 

( ச ) 
« 0 ) . பேதைமை யொன்றோ பெருங்கிழமை யென்றுணர்க 

நோதக்க நட்டார். செயின் . 


திருக்குறள் 


பரி : - நோ தக்க - ( தாய் ) வெறுக்கத்தக்கனவற்றை , நட் 
டார்- , செயின் - செய்தாராயின் , - ( அதற்குக் காரணம் ), . 
பேதைமை ஒன்றுஓ பெருங்கிழமை என்று உணர்க - ஒன்றிற் 
பேதைமையென்றாதல் 

ஒன்றில் மிக்க 

உரிமையென்றாதல் 
கொள்க ; ( எ - று . ) 

ஒன்றோ என்பது - எண்ணிடைச்சொல் . செயின் எனவே , 
தம் இயல்பாற் செய்யாமை பெற்றாம் ; இது , வருகின்றவற்றுள் 
ளும் ஒக்கும் . இழவூழான் வரும் பேதைமை யாவர்க்கும் உண் 
மையின் தமக்கு ஏதங்கொண்டாரென் தல் , ஊழ்வகையான் 
எம்மின் வரற்பாலது ஒற்றுமைமிகுதி பற்றி அவரின் வந்த தென் 
றாதல் கொள்வதல்லது, அன்பின்மையென்று கொள்ளப்படா 
தென்பதாம் . 

கெடும்வகை செய்யின் , அதற்குக் காரணம் இதனாற் கூறப் 
பட்டது . 

( கு - ரை . ) தாம் வெறுக்கத்தக்க செயல் நண்பரால் நேர்ந் 
திடின் அவர் அன்பின்றி ஒருகாலும் ஒன்றுஞ்செய்யாராதலால் , 
அச்செயலை அவருடைய பேதைமையால் நேர்ந்ததென்றாவது , 
அவர் தம்மிடத்து மிக்க உரிமை பாராட்டு தலால் நேர்ந்ததென்றா 
வது கொள்ளவேண்டு மென்பதாம் . பேதைமை - அறியாமை . 
ஒன்றில் - ஒருபக்ஷத்தில் . ஆதல் - ஆவது : விகற்பப்பொருளது . 
உணர்க - அறியக்கடவர் . இது - இயல்பாற் செய்யாமை . வரு 
கின் றவற்றுள்ளும் மேல் 7 , 8- திருக்குறள்களிலும் : தொலைவு 
வந்தவிடத்தும் என் றதையும் வருகின் றவற்றுள்ளும் என்பது 
குறிக்குமென்பாருமுளர் . இழவூழ் - இழவுஊழ் : கேடுறுதற்குக் 
காரணமாகிய வினைப்பயன் . இழவூழான் வரும் பேதைமை - கீழ் 
ஊழ் என்ற அதிகாரத்தில் பேதைப் படுக்கும் இழவூழ் அறி 
வகற்றும் , ஆகலூழ் உற்றக்கடை 

வந்தமை யுணர்க . 
ண்மையின் 

உளதாதலால் . ஏ தம்கொண்டார் - தீங்குசெய் 
தார் . ஆதல் - ஆவது . எம்மின் வரற்பாலது எம்மால் வரக் 
கடவது . அவரின் - அந்நண்பரால் . ஒன்றோ என்ற எண்ணிடைச் 
சொல்லைப் பெருங்கிழடையென்பதனோடுங் கூட்டி , பேதைமையும் 
பெருங்கிழமையும் என்று 

உணர்க எனக் கொள்ளவேண்டும் . 
இதனை விகற்பப்பொருளதென்றலும் பொருந்தும் . இவ்வகைப் 
பிரயோகத்தை “ பொய்படு மொன்றோ புனை பூணுங் கையறியாப் , 
பேதை வினைமேற் கொளின் என்னுந் திருக்குறளிலும் , காவலன் 
மக்களாக்கங்கண்டு கண்குளிர்ந்துநோக்கி , ஏவலா னாசெனொ 

னொன்றோ 
விருபிறப்பாள னல்லார்க் , காவதன் றின்னமாட்சி " எனச் சிந்தா 
மணியிலுங் காண்க . இனி , ஒன்றோ என்பதற்கு - ஒன்று மாத் 
திரமோ என்றுங் கொள்ளலாம் . 

( ந ) 
அ 0 க . 

எல்லைக்க ணின்றார் துறவார் தொலைவிடத்தும் 

தொல்லைக்க ணின்றார் தொடர் .. 
பரி : - எல்லைக்கண் நின்றார் - நட்புவரம்பு /இகவாது அதன் 
கண்ணே நின்றவர் , -- தொல்லைக்கண் நின்றார் தொடர்பு - ( தம் 


13 


என 


எக - ஆம் அதிகாரம்-- பழமை 


கூஅக 


கடவா 


மோடு ) பழமையின் திரியாது நின்றாரது நட்பினை , தொலைவு 
இடத்து உம் - ( அவரால் ) தொலைவு வந்தவிடத்தும் , துறவார் 
விடார் ; ( எ - று . ) 

பழமையின் திரியாமை - உரிமையொழியாமை . தொலைவு 
பொருட்கேடும் , போர்க்கேடும் . 

( கு - ரை .) நட்பின்வரம்பில் நின்றவர் நட்பினரால் கேடுநேர்ந்த 
போதும் 

அவரது நட்பைவிடாரென்பதார் . இகவாது 
மல் . அதன்கண்ணே அந்நட்பின்வரம்பிலே . 

பழமையின் 
திரியாது - பழமையினின்றுவேறுபடாமல் . பொருட்கேடு - செல்வ 
வழிவு . போர்க் கேடு - யுத்தத்தில் தோல்வி . 
அ 0 எ . அழிவந்த செய்யினு மன்பறா ரன் பின் 

வழிவந்த கேண்னம பவர் . 
பரி : - ( நட்டார் ) , அழி வந்த - ( தமக்கு ) அழிவு வந்தவற்றை, 
செய்யின் உம் - செய்தாராயினும் , அன்பு அறார் - ( அவர்மாட்டு ) 
அன்பு ஒழியார் ; அன்பின் - அன்புடனே , வழி வந்த - பழைய 
தாய் வந்த , கேண்மையவர் - நட்பினையுடையார் ; ( எ - று . ) 

அழிஎன்பது - முதனிலைத்தொழிற்பெயர் ; * அழிவு - மேற் 
சொல்லிய கேடுகள் . 

இவையிரண்டுபாட்டானும் , கேடுசெய்தற்கண்ணும் நட்ட 
விடற்பாற்றன் றென்பது கூறப்பட்டது . 

( கு - ரை . ) அன்போடுபழகிய நட்பினையுடையார் தமதுநண்ப 
ரால் தீங்குகள்நேர்ந்தர் லும் அவரிடத்து அன்புநீங்காரென்பதாம் . 
அவர்மாட்டு - அந்நண்பரிடத்தில் . அழி என்ற பகுதி தானே 
அழிவு , 

என்ற தொழிற்பெயர்ப்பொருளை யுணர்த்திய தனால் , 
முதனிலைத் தொழிற்பெயராயிற்று . மேற்சொல்லிய கேடுகள் - 
முந்தின குறளினுரையிற் கூறிய பொருட்கேடும் , போர்க்கேடும் . 
கேடுசெய்தற்கண்ணும் - கெடுதிசெய் தவிடத்தும் . கேடுசெய்தக் 
கண்ணும் என்று பிரதிபேதமுண்டு . விடற்பாற்று அன்று - 
விடத்தக்கதன்று . 

வந்த என்னுஞ் சொல் இரண்டனுள் , முன்னது - அன் 
சாரியை பெறாத அஃறிணைப்பன்மைப்பெயர்; பின்னது - பெயரெச் 
சம் . அன்பு என்னும் அஃறிணையெழுவாய் , கேண்மையவர் 
என்னும் உயர் திணையெழுவாயின் பயனிலையாகிய அறார் என்னும் 
உயர் திணை வினையைக் கொண்டு முடிதலால் , திணை வழுவமைதி; 
(நன் - பொது - உசு . ) உம் - இழிவுசிறப்பு . அன்பின் என்பதில் , 
இன் என்ற ஐந்தனுருபு - மூன்றனுருபின் பொருளில் வந்தது ; 
இன் - சாரியையுமாம் . 

( எ ) 
104 . கேளிழுக்கங் கேளாக் கெழுதகைமை வல்லார்க்கு 

நாளிழுக்க நட்டார் செயின் . 
* பி - ம் : அது . 


திருக்குறள் 


பரி : - கேள் இழுக்கம் கேளா - நட்டார் ( செய்த ) பிழையை 
( த் தாமாகவேயன்றிப் பிறர் சொன்னாலுங் ) கொள்ளாத , கெழு 
தகைமை வல்லார்க்கு உரிமை அறியவல்லார்க்கு , நட்டார் 
இழுக்கம் செயின் - அவர் பிழை செய்வாராயின் , ( அது ) , நாள் 
(பயன்பட்ட ) நாளாம் ; ( எ - று . ) 

பிழையாவன - * சொல்லாது நற்பொருள்வௌவல் , பணி 
யாமை , அஞ்சாமை முதலாயின . கேட்டல் - உட்கோடல் . 
கெழுதகைமைவல்லா 

என்பது 

ஒருபெயராய் , கேளாத 
என்னும் எச்சத்திற்கு முடிபாயிற்று . செய்து போந்துழியல்லது 
+ அவ்வன்மை வெளிப்படாமையின் , 

செய்யாதன 

நாளல்ல 
வாயின . 

இதனால் , பிழைபொறுத்தற்சிறப்புக் கூறப்பட்டது . 

( கு - ரை . ) உரிமையறிந்து தம் நண்பர்பிழையைத் தாமாகவே 
யன்றிப் பிறர் சொன்னாலும் பாராட்டாமல் பொறுக்கும் இயல்புடை 
யார்க்கு அந்த நண்பர்பிழைசெய்த நாள்களே வாழ்நாள்களிற் 
பயன்பட்டநாள்களாம் ; அதனால் தமது நட்புக்குணம் விளங்கு 
மன்றோ என்க . கொள்ளாத - மனத்திற்கொள்ளாத . நட்டார் 
என்றது - சுட்டுப்பெயர்மாத்திரமாய் முதலடியிற்சொன்ன கேளிரை 
யே குறித்தது . அது - பிழை செய்த அந்தநாள் . 

சொல்லாது 
நல் பொருள் வௌவல் தம்மிடஞ்சொல்லி அனுமதிபெற்றுக் 
கொள்ளாமலே தம்மிடமுள்ள சிறந்தபொருளை எடுத்துக்கொள்ளு 
தல் ; தமக்குவேண்டியன தாமேகோடல் என்று இவ்வதிகாரத்து 
முதற்குறளினுரையிற்கூறியதும் இது . அங்கு ‘ பணிவு அச்சங் 
களின்மை என்றதையே , இங்கு பணியாமை அஞ்சாமை என்று 
விவரித்தார் . 

பணியாமை வணக்கமில்லாமை . 
என்ற தனால் , மேற்கொண்ட காரியத்தைக் கெடும்படி செய்தல் , 
கேளாமலே ஒருகாரியத்தைத்தொடங்கிச்செய்தல் 

முதலாயின 
கொள்க . உட்கோடல் - மனத்திற் கொள்ளுதல் . எச்சம் - இங்கே 
பெயரெச்சம் . முடிபு - முடிக்குஞ்சொல் . கேளா என்ற ஈறுகெட்ட 
எதிர்மறைப் பெயரெச்சம் , கெழுதகைமைவல்லார் என்னும் 
பெயரைக்கொண்டு முடிந்த தென்க . செய்துபோந்துழி யல்லது - 
(பிழை ) செய்த விடத்தல்லாமல் . அவ்வன்மை - அக்கெழு தகைமை 
யறியும் வல்லமை. செய்யாதன - நண்பர் பிழைசெய்யாத நாள்கள் . 
நாளல்ல பயன்படு நாளல்ல : 

விழுப்புண்படா தநா 
ளெல்லாம் வழுக்கினுள் , வைக்குந் தன்நாளை யெடுத்து 

என்றது 
போலக் கொள்க . கேள் கேண்மை யென்ற பண்பின் அடி ; 
இங்கே , கேளிர்க்குப் பண்பாகுபெயர் . இழுக்கம் - தொழிற்பெயர் ; 
இழுக்கு - பகுதி , அம் - விகுதி . கேளிழுக்கம் - கேளிரது இழுக்க 
மென ஆறாம்வேற்றுமைத்தொகையாக வாவது , கேளிராற்செய்யப் 
பட்ட இழுக்கம் என மூன்றாம் வேற்றுமையுருபும் பயனு முடன் 
தொக்க தொகையாகவாவது கொள்ளத்தக்கது . 

* நட்டார் இழுக் 
* H - ம் : மேற்சொல்லிய சொல்லாது நற் பொருள் வௌவல் 
1 அவ்வுரிமை 


முதலாயின 


இதனை 


அக - ஆம் அதிகாரம்-- பழமை 


( அ) 


விடு தற் 
என்ற 


1 


கஞ்செயின் , 

என்றதனால் , அது என்ற தோன்றா எழுவாய் வரு 
விக்கப்பட்டது . 
அ 0க . கெடாஅ வழிவந்த கேண்மையார் கேண்மை 

விடாஅர் விழையு முலகு . 
பரி: - கெடாஅ - ( உரிமை ) அறாது , வழி வந்த - பழைய 
தாய் வந்த , கேண்மையார் - நட்பினையுடையாரது , கேண்மை - 
நட்பினை , விடாஅர் - ( அவர்பிழைநோக்கி ) விடுதல் செய்யா 
தாரை , உலகு - உலகு , விழையும் - (நட்புக்குறித்து ) விரும்பும் 

கெடாது என்பதன் இறுதிநிலை , விகாரத்தால் தொக்கது . 
விடாதாரை யெனவே , விடுதற்காரணங் கூறப்பட்டது. நம் 
மாட்டும் இவர் இத்தன்மையராவ ரென்று யாவரும் தாமே 
வந்து நட்பாவ ரென்பதாம் . கெடாஅர் என்று பாடமோதி , 
நட்புத்தன்மையிற் கெடாராகி யென்று உரைப்பாருமுளர் . 

( கு - ரை . ) பிழை பொறுக்கும் இயல்பினரை அனை 
வரும் விரும்பி நட்புக்கொள்வரென்பதாம் . 

அறாது - நீங்காமல் . 
கெடா - ஈறுகெட்ட எதிர்மறை வினை யெச்சம் . இறுதிநிலை - விகுதி ; 
பகுபதத்தின் இறுதியில் நிற் - து : இங்கே து என்பது . விகாரத் 
தால் - தொகுத்தலென்னுஞ் செய்யுள் விகாரத்தால் . 
காரணம் - அவர்பிழைநோக்கி என்பது . 

* கெடா அர் 
பாடத்திற்கு , பலர்பால்முற்றெச்சம் . கெடா அ , விடா அர் - செய்யு 
ளிசை நிறைக்கவந்த அளபெடைகள் . கேண்மையார்கேண்மை - 
ஆறாம் வேற்றுமைத்தொகை . விடா அர் விழையும் - இரண்டாம் 
வேற்றுமைத்தொகை . 

( க ) 
அக 0 . விழையார் விழையப் படுப் பழையார்கண் 

பண்பிற் றலைப்பிரியா தார் . 
பரி : -- பழையார்கண் - பழைய நட்டார் ( பிழை செய்தாராயி 
னும் ) அவர்மாட்டு , பண்பின் தலைப்பிரியாதார் - தம் பண்பில் 
நீங்காதார் , -விழையார் விழையப்படுடா - பகைவரானும் விரும் 
பப்படுவர் ; (எ - று . ) 

தம் பண்பாவது - செய்யாதமுன்போல அன்புடையராதல் . 
மூன்றனுருபும் சிறப்பும்மையும் , விகாரத்தால் தொக்கன . அத் 
திரிபின்மை நோக்கிப் பகைவரும் நட்டாராவ ரென்பதாம் , 

இவையிரண்டு பாட்டானும் , பழமையறிவார் எய்தும் 
பயன் கூறப்பட்டது . 

( கு - ரை . ) நட்பிற்பிழைபொறுப்பவரைப் பகைவரும் விரும்பி 
பட்பரென்பதாம் . பண்பில் 

பண்பில் - குணத்தினின் று . பண்பு - குணம் ; 
இப்பொதுப்பெயர் , இங்கு அதிகாரத்தால் , நட்பிற்பிழைபொறுத் 
தலைக் குறித்தது . செய்யாத முன் - பிரை செய்தற்கு முன் . மூன்ற 
னுருபும் , சிறப்பும்மையும் - விழையாரானும் என்னுமிடத்திலுள் 


. 


திருக்குறள் 


கூகஉ 


ளன . 


; 


சிறப்பு - இழிவுசிறப்பு . அத்திரிபு இன்மை 

இன்மை - பிறர்பிழை 
செய்தபோதும் தமதுகுணம்மாறுபடாமை . எய்தும் - அடையும் . 

பழையார் என்ற தில் , பழமை யென்ற பண்புப்பகுதி ஈறு 
போய் இடை அகரம் ஐகாரமாயிற்று . பண்பின் - பண்பினின்று ; 
ஐந்தனுருபு , நீக்கப்பொருளது . தலைப்பிரிவு என்பது - ஒருசொல் ; 
" செயிரிற் றலைப்பிரிந்த காட்சியாருண்ணா, ருயிரிற் றலைப்பிரிந்த 
வூன் என்ற குறளில் இங்ஙனமே யுரைத்தனர் பரிமேலழகர் ; தலை 
உபசர்க்கம் . 

( 50 ) 
அ 2 - ஆம் அதிகாரம் - தீநட்பு . 
பரி : --இன , பொறுக்கப்படாத குற்ற முடைமையின் 
விடற்பாலதாய நட்பு , நட்பாராய்தற்கட் சுருங்கச்சொல்லிய 
துணையான் அடங்காமையின் , அதனை - இருவகைப்படுத்து 
இரண்டு அதிகாரத்தாற் கூறுவான் தொடங்கி, முதற்கண் 
தீநட்புக் கூறுகின்றார் ; அஃதாவது - தீக்குணத்தாரோடு உள 
தாய நட்பு : குணத்தின் தீமை , ஒற்றுமைபற்றி உடையார்மேற் 
றாய் , அது பின் அவரோடு செய்த நட்பின் மேற்றாயிற்று . அதி 
கார முறைமை , கூறாமையே விளங்கும் . 

( கு - ரை .) உடைமையின்-உடை மையால் . விடற்பாலது ஆய 
விடத்தக்கதான . நட்பாராய்தற்கண் - கீழ் அ 0 - ஆம் அதிகாரத்தில் . 
சுருங்கச்சொல்லிய துணையான் சுருக்கமாகச் சொன்னமாத்திரத் 
தால் . அங்கே சுருங்கச்சொன்னமை - ஊதியமென்ப தொருவற் 
குப் பேதையார் , கேண்மையொரீஇ விடல் , “ உள்ளற்க வுள்ளஞ் 
சிறுகுவ கொள்ளற்க , அல்லற்கண் ஆற்றறுப்பார் நட்பு ", 
“ கெடுங்காலைக் கைவிடுவார் கேண்மை 

கேண்மை யடுங்காலை , யுள்ளினு . 
முள்ளஞ் சுடும் , ஒன் றீத்து , 

ஒன் றீத்து , மொருவுக வொப்பிலார் நட்பு " 
எனக் காண்க . அதனை - விடத்தக்க நட்பை . இருவகைப்படுத்து 
தீநட்பு , கூடாநட்பு என இரண்டுபகுப்பாக்கி . அஃதாவது - தீநட் 
பாவது . தீநட்பு -பண்புத்தொகை . தீமை யென்ற அடைமொழியை 
நட்பிற்குக்கொடுத்தது உபசாரவழக்கா மென்பது , குணத்தின் 
தீமை என்று தொடங்கிய வாக்கியத்தின் கருத்து . 

உடையார் 
மேற்று ஆயது என்று படித்து , அத்தீக்குணத்தை யுடையவர் 
களின்மேல் ஆயின து என்று பொருள் கொள்ளினுமாம் . ( மேற்று . 
மேலது .) நட்பிற்பிழை பொறுத்தலாகிய பழமையின்பின் , பொறுக் 
கப்படாமல் விடத்தக்க நட்பைக் கூறுதல் , அதிகாரமுறைமையின் 
காரணம் . 
அக்க . பருகுவார் போலினும் பண் பிலார் கேண்மை 

பெருகலிற குனற லினிது . 
பரி : - பருகுவார் போலின் உம் - ( காதல்மிகுதியால் ) பருகு 
வார் போன்றா ராயினும் , பண்பு இலார் கேண்மை தீக்குண 
முடையார் நட்பு , பெருகலின் - வளர்தலின் , குன்றல் - தேய்தல் , 
இனிது - நன்று ; ( எ - று . ) 


அஉ - ஆம் அதிகாரம் - தீநட்பு 


கூக 


“ பருகு வன்ன வருகா நோக்கமொடு ” என்றார் பிறரும் . 
நற்குணமில்லா ரெனவே , தீக்குணமுடையா ரென்பது அருத்தா 
பத்தியான் வந்தது . பெருகினால்வருங் கேடு குன்றினால் வாரா 
மையின் , குன்ற லினிது என்றார் . 

இதனால் , தீநட்பினது ஆகாமை பொதுவகையாற் கூறப் 
பட்ட.து ; இனிச் சிறப்புவகையாற் கூறுப . 

( கு - ரை . ) தீக்குணமுடையவர் மிக்க அன்பு கொண்டு சினே 
கித்தாலும் அவரது நட்பு விடத்தக்கதேயாகுமென்பதாம் . காதல் 
ஆசை . பருகுதல் - குடித்தல் . பருகு அன்ன அருகா நோக்கமொடு 
( தன்னாற் கண்ணாற் ) பருகுந் தன்மையையொத்த கெடாதபார்வை 
யாலே . இம்மேற்கோள் - பொருநராற்றுப்படை , எஎ - ஆம் வரி . 
பிறர் என்றது - அந்நூலாசிரியராகிய முடத்தாமக்கண்ணியாரை . 
" பருகுவான் பேர்ல நோக்கி என்ற சிந்தாமணியும் , பருகுவனன்ன 
வார்வத்தனாகி " 

என்ற 

நன்னூலும் இங்கு நோக்கத்தக்கன . 
அருத்தாபத்தியாவது ஒருபெர்ருளைக் கூறிய மாத்திரத்தால் 
அதன் குறிப்புக்கொண்டு மற்றொருபொருள் அறியப்படு தல் . 
இது , எட்டுவகைப் பிரமாணங்களில் ஒன்று ; பகலுண்ணான் 
பருத்திருப்பான் என்றவிடத்து இரவில் ஒளித்து உண்பான் 
என உணர் தலை இதற்கு உதாரணங் காட்டுவர் ; இராமன் வென் 
றான் என்றால் இராவணன் தோற்றான் எனக் கொள்ளப்படுவதும் 
அது ; ‘ இங்ஙனமன்றாயின் இதுகூடா தென்று உணரும் அருத்தா 
பத்தி என் றனர் உஉ - ஆங் குறளின் உரையிற் பரிமேலழகர் . 
பண்புஇலார் - நற்குணமில்லா தவர் . வளர் தலின் - வளர் தலைக் 
காட்டிலும் . குன்றல் - குறைதல் . இனி - அடுத்தகுறள் முதலாக 
ஒன்பதுகுறள்களில் . கூறுப - கூறுவர் . சிறப்புவகையாற் கூறு 
தல் -இன்ன இன்னவகையான தீயவரோடு நட்புக்கூடாதென்றல் .(க ) 
அகஉ . உறினட் டறிவெரூஉ மொப்பிலார் கேண்மை 

பெறினு மிழப்பினு மென் . 
பரி : - உறின் - ( தமக்குப் ) பயன் உள்வழி, நட்டு - நட்புச் 
செய்து , அறின் - ( அஃது ) இல்வழி , ஒரூஉம் - ஒழியும் , ஒப்பு 
இலார் - ஒப்பிலாரது , கேண்மை - நட்பினை , பெறின்உம் இழப் 
பின்உம் என் - பெற்றால் ஆக்கம் யாது ? 

பெற்றால் ஆக்கம் யாது ? இழந்தாற் கேடு 
யாது ? ( எ - று. ) 

தமக்குஉற்றன பார்ப்பார் பிறரோடுபொருத்தமில ராகலின் , 
அவரை ஒப்பிலார் என்றார் . அவர்மாட்டு நொதுமல்தன்மையே 
அமையுமென்பதாம் . 

(கு - ரை . ) தமது பயனையே நாடி நட்பவரின் சினேகம் இருந்தா 
லும் போனாலும் ஒன்றேயென்பதாம் . உள்வழி - உளதாம்பொழுது. 
அஃது இல்வழி - ( தமக்குப் பயன் இல தாம்பொழுது . ஒழியும் - 
நண்புநீங்கும் , விட்டு விலகும் . ஒப்பு இலார் ஒற்றுமையில்லா 
தவர் ; ஒப்பு - ஒத்தல் , கலப்பு , பொருத்தம் . ஆக்கம் - இலாபம் . 
கேடு - நஷ்டம் . தமக்கு உற்றன பார்ப்பார் - தமக்கு வரும்பயன் 
களையே பார்ப்பவர் . அவர்மாட்டு - அவர்விஷயத்தில் . 

50 


நொது 


திருக்குறள் 


மல் தன்மை - நண்பும் பகைமையும் இன்றி அயலாயிருத்தல் : 
அமையும் - தகு தியாம் . ஒரூஉம் - ஒருவும் ; சொல்லிசையளபெடை ; 
‘ ஒரூஉம் என்பது , ஒப்பிலார்க்கு அடைமொழி . பெறினும் , உம் 
உயர்வுசிறப்பு . இழப்பினும் , உம் - இழிவுசிறப்பு . இரண்டையும் 
எண்ணுப் பொருளனவாகக் கொண்டாலுங் குற்றமில்லை : ( 2 ) 
அககூ . உறுவது சீர்தூக்கு நட்பும் பெறுவது 

கொள்வாருங் கள்வரு நேர் . 
பரி : - உறுவது சீர் தூக்கும் - ( நட்டளவுபாராது அதனால் ) 
வரும் பயனளவு பார்க்கும், நட்புஉம் - நட்டாரும் , பெறுவது 
கொள்வார்உம் ( கொடுப்பாரைக் கொள்ளாது ) விலையைக் 
கொள்ளும் பொதுமகளிரும் , கள்வர்உம் - (பிறர்கேடுநோக்காது 
அவர்சோர்வுநோக்குங் )கள்வரும் , நேர்- ( தம்முள் ) ஒப்பர் ; ( எ - று .) 

நட்பு - ஆகுபெயர் . பொருளையே குறித்து வஞ்சித்தொழு 
கலின் , கணிகையர் கள்வர் என்றிவரோடு ஒப்பரென்பதாயிற்று . 

இவையிரண்டுபாட்டானும் , தமக்கு உறுவதுபார்ப்பார் 
நட்பின் தீமை கூறப்பட்டது . 

( கு - ரை .) தமதுபயன்கருதியே சினேகிப்பவர் , கள்வர்போன்று 
தயை தாட்சிணியமின்றி 

ஒழுகுபவராதலால் , வெறுக்கத்தக்கா 
ரென்பதாம் . நட்பு அளவு பாராது - சிநேகத்தின் அளவை முக்கிய 
மாகக் கொள்ளாமல் . அதனால் - நட்பினால் . கொடுப்பாரை - 
( தமது இன்பத்திற்கு விலையாகப் ) பொருள்கொடுக்கும் ஆடவரை . 
கொள்ளாது - உள்ளன்புடன் ஏற்றுக்கொள்ளாமல் . விலையைக் 
கொள்ளும் - அப்பொருளையே முக்கியமாகக்கொண்டொழுகுகின்ற . 
" அன்பின் விழையார் பொருள் விழையு மாய்தொடியா , ரின்சொ 
லிழுக்குத் தரும் " முதலியவாக மேல் வரைவின்மகளிர் என்னும் 
அதிகாரத்தில் விலைமகளிரின் தீமை கூறப்படு தல் காண்க . பொது 
மகளிர் - போகத்தின் பொருட்டு விலையாகப் பொருள் கொடுப்பவர்க் 
கெல்லாம் பொதுவாயிருக்கும் வேசையர் . பிறர்கேடு நோக்காது - 
பிறர் நஷ்டமடைவரேயென்று அவரது நஷ்டத்தைப்பற்றிக் கரு 
தாமல் . அவர் சோர்வு நோக்கும் - அவர் அஜாக்கிரதைப்பட்டு 
நிற்கின்ற சமயத்தையே கவனித்துப்பார்க்கின்ற . நட்பு - நட்பினர்க் 
குப் பண்பாகுபெயர் ; தொழிலாகுபெயரெனினுமாம் . கணிகையர் . 
வேசையர்.உறுவது சீர்தூக்கும் நட்பினரும் , வேசையரும் திருடரும் 
நேரென்றதனால் , அவர்கள் மூவர்க்கும் தயை தாட்சிணியமின்றி 
யொழுகும் செயல் ஒக்குமென்க . உறுவது - வருவது ; லாபம் . 
பெறுவது - பெறப்படுகின்ற விலைப்பொருள் . நேர்வர் என்னும் 
முற்று , இடைநிலையோடு விகுதி கெட்டு , நேர் என நின்றது . ( கூ ) 
அகச . அமரகத் தாற்றறுக்குங் கல்லாமா வன்னர் 

தமரிற் றனிமை தலை . 
பரி : - அமர் அகத்து - அமர் ( வாராதமுன் னெல்லாந் தாங்கு 
வது போன்று ) வந்துழி , ( களத்திடை ), ஆற்று அறுக்கும் - 


அஉ - ஆம் அதிகாரம் - தீநட்பு 


கூகதி 


நடை . 


- 


வீழ்த்துப்போம் , கல்லா மா - கல்வியில்லாத புரவி , அன்னார் 
போல்வாரது , தமரின் - தமர்மையின் தனிமை - தலை - சிறப் 
புடைத்து ; (எ - று . ) 

கல்லாமா - கதி ஐந்தும் , சாரி பதினெட்டும் , பொருமுர 
ணாற்றலும் அறியாமை . துன்பம் வாராத முன் னெல்லாந் 
துணையாவார்போன்று , "வந்துழி விட்டுநீங்குவ ரென்பது , 
உவமையாற் பெற்றாம் . அவர் தமரானால் வரும் இறுதி தனி 
யானால் வாராமையின் , தனிமையைத் தலை யென்றார் ; எனவே , 
அதுவுந் தீதாதல் பெறுதும் . 

( கு - ரை .) தக்கசமயத்துக் கைவிடுபவரின் நட்பைக் கொள்ளு 
வதைக்காட்டிலும் தனித்திருப்பதே நன்று என்பதாம் . போன்று 
போலிருந்து . வந்துழி வந்தஉழி : போர் நேர்ந்தபொழுது . 
களத்திடை - போர்க்களத்தில் . வீழ்த்துப்போம் - தள்ளிவிட்டுப் 
போகின்ற .. புரவி - குதிரை .. தமர்மையின் - நண்பராந் தன்மை 
யைக்காட்டிலும் . தனிமை தனியாயிருத்தல் : 
கதியைந்து - பஞ்சதாரைகள் : அவையாவன - விக்கிதம் வற்கிதம் 
வெல்லு முபகண்ட , மத்திமஞ் சாரியோ டைந்து 

என்பன : 
ஆஸ்கந்திதம் , தோரி தகம் , ரேசிதம் , வல்கி தம் , புலுதம் எனவும் 
படும் . அவற்றுள் , நிச்சலமாக அதிவேகமும் அதிமந்தமுமாகாமற் 
சமமான கதி , ஆஸ்கந்தி தம் ; அதைக்காட்டிலும் அதிகமாய்ச் சதுர 
மான கதி , தோரிதகம் : தாளகதியுடன் வட்டமிட்ட நடை , ரேசிதம் ; 
வேகத்தினாலே முன்னங்காலைத் தூக்கிவரும் நடை , வல்கி தம் ; அவ் 
வளவு வேகமாகவும் சமமாகவும் போகுகை , புலுதம் : இனி , மல்ல 
கதி , மயூரகதி , வியாக்கிரகதி , வானரகதி , விருஷபகதி என்பனவு 
மாம் . விக்கி தம் வற்கிதம் உபகண்டம் ஜவம் மாஜவம் என்னும் 
இப்பஞ்சதாரை என்பர் , புறப்பொருள் வெண்பாமாலையுரையாசிரி 
யர் . சாரி -மண்டலமாயோடல் . புறப்பொருள் வெண்பா மாலையில் 
குதிரைவென்றி என்னுந் துறையின் இலக்கியச்செய்யுளில் ஐந்து 
கதியும் பதினெட்டுச் சாரியையுங் , கந்து மறமுங் கறங்குளைமா " 
என்றவிடத்து பதினெட்டுச் சாரி என்பதற்கு பதினெட்டு வகைப் 
பட்ட சுற்றுவரவு என்று உரைகூறியிருக்கின்றனர் . அவை வல 
சாரி , இடசாரி , மண்டலம் , பவுரி முதலாகக் காண்க . சாரிகை 
யெனவும் படும் . பொருமுரண் ஆற்றல் - போர்செய்யும் வலிமைத் 
திறம் . போன்று - போலிருந்து . வந்துழி - துன்பம் வந்தவிடத்து . 
உவமையால் 

அமரகத்து ஆற்றறுக்குங் கல்லாமா என்ற உப 
மானத்தினால் . அவர் - கல்லாமாவன்னார் . இறுதி - அழிவு . 
அதுவும் - தனிமையும் : நண்பரைப் பெற்றிராதநிலையும் . பெறு 
தும் -பெறுவோம் . அமர் அகத்து - போரில் : போர்செய்யுமிடத்தில் ; 
போர்க்களத்தில் என்றுங் கொள்ளலாம் ; அகத்து என்ற து - ஏழ 
னுருபு . ஆற்றறுத்தல் - வலியறச்செய்தல் . மா - பொதுப்பெயர் , 
சிறப்புப்பொருளில் வந்தது . தமர் - தமர்மைக்கு 

ஆகுபெயர் . 
முதலடி - உவமையணி . 
அகடு . செய்தேமஞ் சாராச் சிறியவர் புன் கேண்மை 

எய்தலி னெய்தாமை நன்று . 


; 


திருக்குறள் 
பரி : - செய்து - செய்துவைத்தாலும் , ஏமம் சாரா - அர 
ணாகாத , சிறியவர் புல் கேண்மை - கீழ்மக்களது தீ நட்பு , எய் , 
தலின் - ( ஒருவர்க்கு ) உண்டாதலின் , எய்தாமை - இல்லையாதல் , 
நன்று- ; ( எ - று . ) 

சிறப்பும்மை , விகாரத்தால் தொக்கது . அரணாகாமை - 
தொலைவின்கண் விட்டு நீங்குதல் . எய்தலி னெய்தாமை நன்று 
என்பதற்கு , மேல் உரைத்தாங்கு உரைக்க. சாராத என்னும் 
பெயரெச்சம் , கேண்மை என்னும் பெயர் கொண்டது ; சிறி 
யவர் என்பதனைக் கொள்ளின் , செய்து என்பது நின்றுவற்றும் . 

இவையிரண்டுபாட்டானும் , தொலைவில் துணையாகாத 
நட்பின் தீமை கூறப்பட்டது, 

( கு - ரை .) ஆபத்துக்காலத்து உதவாத கீழ்மக்களின் நட்பு 
உண்டாவதைப்பார்க்கிலும் உண்டாகாதிருத்தல் 

உண்டாகாதிருத்தல் நல்லதென்ப 
தாம் . அரண் - பாதுகாவல் . சிறப்பு - உயர்வுசிறப்பு .. உம்மை 
தொக்கது , செய்து என்பதில் . செய்துவைத்தாலும் - நட்பைக் 
கொண்டிருந்தாலும் , தொலைவின்கண் 

தொலைவில் 

அழிவு 
நேர்ந்தவிடத்து . மேல் உரைத்தாங்கு - முந் தினகுறளில் “ தமரிற் 
றனிமை தலை 

தலை " என்றதற்கு விசேடவுரை கூறியதுபோல : செய் 
தும் ஏமஞ்சாராத சிறியவர் புன்கேண்மை ஒருவர்க்கு உண்டானால் 
வரும் அழிவு அவர்சினேகத்தைக் கொள்ளாமல் தனியாயிருந் 
தால் வாராமையால் , எய்தாமையை நன்றென்றார் என்று உரைத் 
துக்கொள்க . 

நின்று வற்றும் - இருந்தும் பயன்படாமற்போம் . 
நின்று பயனின்மை என்பது , நூற்குற்றம் பத்தினுள் ஒன்று ; - 
அதாவது - சொல் இருந்தும் அதற்கு யாதொருபயனும் இல்லா 
தொழிதல் . 

( 6 ) 
அகசு . பேதை பெருங்கெழீஇ நட்பி னறிவுடையார் 

ஏதின்மை கோடி யுறும் . 
பரி : - பேதை - அறிவிலானது , பெருங் கெழீ இ நட்பின் - 
மிகச்செறிந்த நட்பின் ,-அறிவு உடையார் ஏதின்மை - அறிவுடை 
யான துபகைமை, - கோடி கோடி மடங்கு , உறும் - நன்று ; (எ- று . ) 

கெழீ இய என்பதன் இறுதிநிலை , விகாரத்தால் தொக்கது . 
பன்மை , உயர்த்தற்கண் வந்தது. அறிவுடையான்பகைமை 
ஒருதீங்கும் பயவாமையானும் , பேதைநட்பு எல்லாத்தீங்கும் 
பயத்தலானும் கோடியுறும் என்றார் . பெருங்கழிந்ட்பு என்று 
பாடமோதுவாரு முளர் . 

( குரை . ) அறிவிலான துநட்பு பலவகைத்தீமையையும் விளையா 
நிற்க , அறிவுடையாரது 

ஒரு தீங்கும் 
ஆதலால் , அறிவில்லா தானது நட்பைக்காட்டிலும் அறிவுடை 

பகைமையும் நல்லதென்பதாம் . செறிந்த - நெருங்கிய . 
இறுதிநி ல - ஈற்றெழுத்து : ய என்பது , கெழுவிய அல்லது 
கெழுமிய என்பது , கெழி இயவென விகாரப்பட்டு அளபெடுத்தது , 
சொல்லிசையளபெடை . ‘ பெருங்கழிநட்பு என்ற பாடத்துக்கு , 


பகைமை 


விளைக்காது 


யாரது 


கூக 


அ 2 - ஆம் அதிகாரம் - தீநட்பு 
கழியென்பது மிகுதிப்பொருள் குறிக்கும் உரிச்சொல்லாய் , பெருங் 
கழி யென்பன - ஒருபொருட்பன்மொழி யென்க : மிக அதிகமான 
சினேகமென்று பொருளாம் . பன்மை உயர்த்தற் கண்வந்தது - 
பேதை என்றதற்கு ஏற்ப அறிவுடையான் என ஒருமையாற் 
கூறாமல் அறிவுடையார் எனப் பன்மையாற்கூறியது , அறிவுடைய 
வனது உயர்வை விளக்குதற்பொருட்டு என்க ; “ ஒருவரைக்கூறும் 
பன்மைக்கிளவியும் , ஒன்றனைக்கூறும் பன்மைக் கிளவியும் , வழக்கி 
னாகியவுயர்சொற்கிளவி என்ற தொல்காப்பியத்தைக் காண்க : 
( நன் - பொது - உஅ ) இதனை வடநூலார் பூஜாயாம் பஹுவசநம் 
என்பர் . ஏ தின்மை - ஒருபற்றுமில்லாமை . கோடி - நூறுலக்ஷம் ; 
மிகப்பலவாகிய எண்ணிற்கு ஒன்று காட்டியவாறு : அடுத்தகுற 
ளில் " பத்தடுத்தகோடி என்பதும் இவ்வாறே . இனி , அறி 
வுடையார் என்பதனைப் பன்மையாகவே கொண்டு , அறிவில்லா 
னொருவனது நட்பினும் அறிவுடையார் பலாது பகைமை பலமடங்கு 
நல்லதென்று பொருள் கொள்ளலுமாம் . பேதை - பேதைமை 
யுடையானுக்குப் பண்பாகுபெயர் . கோடி - வடசொல் . “ தெளி 
விலார் நட்பிற் பகை நன்று என்ற நாலடியார் இங்கு அறியத் 
தக்கது . 

( சு ) 
அகஎ . நகைவகைய ராகிய நட்பிற் பகைவரான் 

பத்தடுத்த கோடி யுறும் . 
பரி : -- நகை வகையர் ஆகிய நட்பின் - ( தாம் அறிதல் 
வகையராகாது ) நகுதல்வகையராதற்கு ஏதுவாகிய நட்பான் 
வருவனவற்றின் , பகைவரான் - பகைவரான் ( வருவன ) , பத்து 
அடுத்த கோடி உறும் - பத்துக்கோடி மடங்கு நல்ல ; (எ - று . ) 

நட்பு - ஆகு பெயர் . அங்கட்பாவது - விடமரும் , தூர்த்த 
ரும் , வேழம்பரும் போன்று பல வகையால் நகுவித்துத் தாம் 
பயன்கொண்டொழிவாரோடு உளதாயது . பகைவரான் என் 
பது அவாய்நிற்றலின் , வருவன என்பது வருவிக்கப்பட்டது . 
பத்து அடுத்த கோடி - பத்தாகத் தொகுத்த கோடி. அந்நட் 
பான்வரும் இன்பங்களின் அப்பகைவரான்வருந் துன்பங்கள் 
இறப்பநல்ல வென்பதாம் . இதற்குப் பிறரெல்லாம் சொல்லிலக் 
கணத்தோடு மாறுகொள உரைத்தார் , 

( கு - ரை . ) பரிகாசஞ்செய் தவண்ணம் வீண்டொழுது போக்கு 
பவரின் நட்பினால் வருவனவாகி இன்பமென்று அன்னவராற் 
கருதப்பட்ட பெருந்துன்பங்கள் பகைவரால் விளையும் துன்பங்களி 
னும் கொடியன என்பதாம் . அறி தல்வகையராகாது - அறிவுடை 
யாராதற்கு ஏது வல்லாமல் ; நகுதல் - பரிகசித்தல் ; விளையாட்டுச் 
சிரிப்புக் கொள்ளுதல் . நட்பு - சினேகம் : இங்கு , அதனால் வரும் 
இன்பங்களைக் குறித்தலால் , காரணவாகுபெயர் . விடமர் - விஷமர் ; 
நேரானநெறி யில்லா தவர் . தூர்த்தர் - காமுகர் . விடமர் - விட 
ரென்றும் , தூர்த்தர் - வஞ்சகரென்றுங் கொள்ளுதலு மொன்று . 
வேழம்பர் - கழைக்கூத்தாடிகள் . கீழ்ச் சிற்றினஞ்சேராமை யென்ற 
அதிகாரப்பெயரின் கீழ்ப் பரிமேலழகர் சிறிய இனமாவது - நல்ல 
தன் நலனும் தீய தன் தீமையும் இல்லென்போரும் விடரும் தார்த் 


கூகஅ 


திருக்குறள் 


1 


( எ ) 


தரும் நடரும் உள்ளிட்ட குழு . அறிவைத்திரித்து இருமையுங் 
கெடுக்கும் இயல்பிற்றாய அதனைப் பொருந்தின் என்றதும் , அவ் 
வதிகாரத்தில் திருவள்ளுவர் தீயினத்தின் , அல்லற்படுப்பதூஉ 
மில் என்றதும் , மணிமேகலையில் விடருந் தூர்த்தரும் விட்டேற் 
றாளரும் , நடவைமாக்களும் நகையொடுவைகி , வட்டுஞ் சூதும் வம்பக் 
கோட்டியும் , முட்டாவாழ்க்கை முறைமைய தாக என்றதும் இங்கு 
நோக்கத்தக்கன . நகுவித்து - சிரிப்புவிளைத்து , மகிழ்ச்சிமூட்டி . 
தாம் பயன் கொண்டு ஒழிவார் - தாம் இலாபமடைந்து பிறகு 
கைவிட்டுச்செல்பவர் . அவாய் - ( ஒருசொல்லை) வேண்டி . இறப்ப 
மிகவும் . இதற்கு - இக்குறளுக்கு . பிறர் - மற்றை 

உரைகாரர் . 
பிறருரைப்பது 

நகைவகையவரின் நட்பினை விடப் பகைவராற் 
பத்துக்கோடி நன்மைநேரும் என்பது : தொல்காப்பியத்துக் கிளவி 
யாக்கத்தில் “ செப்பினும் வினாவினும் சினைமுதற்கிளவிக்கு , அப் 
பொருளாகும் உறழ் துணைப்பொருளே என்றது காண்க : பண்பும் 
சினையாகும் . " நகுதற் பொருட்டன்று நட்டல் மிகுதிக்கண் , 
மேற்சென் றிடித்தற் பொருட்டு என்றார் , முன் நட்பு என்ற 
அதிகாரத்தில் . 
அகஅ . ஒல்லுங் கரும முடற்றுபவர் கேண்மை 

சொல்லாடார் சோர விடல் . 
பரி : -- ஒல்லும் கருமம் - ( தம்மால் ) முடியுங் கருமத்தை, 
உடற்றுபவர் - * முடியாதாக்கிச் செய்யாதாரோடு கொண்ட , 
கேண்மை - நட்பினை .- ( அது கண்டால் ) , சொல்லாடார்- ( அவ 
ரறியச் ) சொல்லாதே , சோரவிடல் - சோரவிடுக ; ( எ - று . ) 

முடியாதாக்குதல் - முடியாதாக நடித்தல் . சோரவிடல் - 
விடுகின்றவாறு தோன்றாமல் ஒருகாலைக்கு ஒருகால் ஓயவிடுதல் . 
அறியச் சொல்லினும் , விடுகின்றவாறு தோன்றினும் , அது 
பொழுது பரிகரித்துப் பின்னும் நட்பாயொழுகக் கருதுவ ராத 
லின் , சொல்லாடார் என்றும் , சோரவிடல் என்றுங் கூறினார் . 

இவை மூன்றுபாட்டானும் , முறையே பேதையார் , நகு 
விப்பார் , இயல்வது செய்யாதார் என்ற இவர்கள் நட்பின் தீமை 
கூறப்பட்டது . 

( கு - ரை . ) தம்மால் செயலாகுஞ் செயலை ஆகாததாக நடித் 
துச் செய்யாது விடுபவரின் நட்பை அவர்கட்குச் சொல்லாமலே 
விடவேண்டுமென்பதாம் . கருமத்தை - காரியத்தை . 
டால்- தம்மால் முடியுந் தொழிலைத் தம்மால் முடியாததாக அவர்கள் 
வெளிக்குக்காட்டிச் செய்யாது விடுதலைப் பார்த்தால் . சோர- தளர . 
முடியா தாக நடித்தல் - முடியாததுபோல வெளிக்குக்காட்டு தல் . 
ஓயவிடு தல்- தளரவிடுதல் . அதுபொழுது - அச்சமயத்தில் . பரி 
கரித்து - அதற்குஏற்ற பரிகாரத்தைச் செய்து . இயல்வது செய் 
யாதார் - தாம் செய்யக்கூடிய உதவியைச் செய்யாது விடுபவர் . ( அ ) 

கனவினு மின்னுது மன்னே வினை வேறு 

சொல்வேறு பட்டார் தொடர்பு . 
* பி - ம் : முடியாதாகச்செய்தாரொடு + முடியா தாகக் கடத்தல் 


அதுகண் 


அகக . 


அஉ - ஆம் அதிகாரம் - தீநட்பு 


கூகக 


2 


பரி : - வினை வேறு சொல் வேறு பட்டார் தொடர்பு 
வினையும் சொல்லும் ( ஒவ்வாது ) வேறுவேறாயிருப்பார் நட்பு ,, 
கனவின் உம் இன்னாது 

இன்னாது - ( நனவின் கண்ணேயன்றிக் ) கனவின் 
கண்ணும் இன்னாது ; ( எ - று . ) 

வினைசொற்களது ஒவ்வாமை , முதன் மேல் ஏற்றப்பட்டது . 
அஃதாவது வினையிற் பகைவராய்ச் சொல்லின் நட்டாரா 
யிருத்தல் , நிகழ்வின்கண் உளதாயிருத்தலால் , கனவினும் இன் 
னாது என்றார் . உம்மை - எச்சவும்மை ; இழிவு சிறப்பும்மை 
யுமாம் . மன்னும் , ஓவும் - அசைநிலை . 

( கு - ரை . ) பேச்சினால் நண்பர்போன்று நடந்து செயலில் 
தீங்குசெய்யுந் தன்மையரின் நட்பு நனவிலேயன்றிக் கனவிலும் 
வருத்தந் தருமென்பதாம் . வினை - செயல் . நனவு - விழிப்பு : ஜாக் 
கிராவத்தை . 

கனவின்கண்ணும் இன்னாது - சொப்பனத்திலும் 
துன்பந் தருவது . வினையுஞ் சொல்லுமாகிய சினைகளின் ஒற்றுமை 
யில்லா திருத்தல் வினைவேறு சொல்வேறுபட்டார் என , தீநட்பி 
னராகிய முதலின்மேல் ஏற்றிச்சொல்லப்பட்டது ; இது , சினை 
வினையை முதலின்மேல் ஏற்றிக்கூறிய உபசாரவழக்கு . முதல் 
அவயவி . அஃதாவது 

வினைசொற்களின் ஒவ்வாமையாவது . 
நிகழ்வின்கண் உள் தாயிருத்தலால் - கனா நடக்குங் காலத்து 
உண்மைபோலிருத்தலால் . 

வினைவேறு 

சொல்வேறுபட்டார் 
தொடர்பு கனவிலும் இன்னாதாதற்குக் காரணம் , நனவில் நடப் 
பதுபோலவே தோன்று தலா லென்க . எச்சவும்மை , நனவிலன்றி 
என்று இறந்தது தழுவியது . 

( க ) 
அ 20 . எனைத்துங் குறுகுத லோம்பன் மனைக்கெழீஇ 

மன்றிற் பழிப்பார் தொடர்பு . 
பரி : - மனை - ( தனியே ) மனைக்கண் ( இருந்துழி ) , கெழீஇ - 
நட்பாடி , மன்றில் ( பலரோடு ) மன்றின்கண் ( இருந்துழி ), 
பழிப்பார் - பழிகூறுவார் , தொடர்பு - நட்பு , எனைத்து உம் - 
சிறிதாயினும் , குறுகுதல் - ( தம்மை ) நணுகுதலை , ஓம்பல் - பரி 
கரிக்க ; ( எ - று . ) 

மனைக்கண் கெழுமலும் , மன்றின்கண் பழித்தலும் தீதாக 
லின் , அவர் ஒருகாலும் தம்மை நணுகாவகை குறிக்கொண்டு 
காக்க வென்பார் , அவர்நட்பின் மேல் வைத்துக் கூறினார் . 

( கு - ரை . ) தனிமையாயிருக்கையில் நட்பினராகொழுகிப் பலர் 
கூடிய சபையில் பழிப்பவரின் நட்பு அறவே ஒழிக்கத்தக்கதென்ப 
தாம் . மனைக்கண் - வீட்டில் . இருந்துழி - இருந்தபொழுது . நட்பு 
ஆடி - சிநேகம்பாராட்டி , மன்றின்கண் - சபையில் . 

எனைத்தும் - 
எவ்வளவும் . நணுகுதல் - சமீபித்தல் . பரிகரிக்க - நீக்குக . அவர் . 
அத்தீயவர் . ஒருகாலும் - ஒருபோதும் . குறிக்கொண்டு - கவனம் 
வைத்து . மனைக்கண்கெழுமி மன்றிற்பழிப்பவரது நட்பை எவ்வளவு 
சிறிதாயினுந் தம்மைச் சேரலாகாதபடி நீக்குக என்ற தன் கருத்து , 
அவர்களை 

ஒருபொழுதுந்தம்மைச் சேராதபடி நீக்குகவென்பது . 


என்றபடி . 


FOO 

திருக்குறள் 
மனைக்கெழி இ - ஏழாம்வேற்றுமைத்தொகை . 

கெழுமி 
யென்பது விகாரப்பட்டு அளபெடுத்தது ; சொல்லிசையளபெடை 
யெனப்படும் . 

( க ) 
அரு - ஆம் அதிகாரம் - கூடா நட்பு . 
பரி : - இனி , ஏனைக் கூடாநட்புக் கூறுகின்றார் . அஃதாவது 
பகைமையான் அகத்தாற் கூடாதிருந்தே தமக்கு வாய்க்குமிடம் 
பெறுந் துணையும் புறத்தாற் கூடியொழுகுவார் நட்பு . 
( கு - ரை . ) ஏனை - விடத்தக்க தான நட்பின்வகை 

யிரண்ட 
னுள் . தீநட்புத் தவிர மற்றொன்றாகிய என்றபடி . அகத்தாற் 
கூடாதிருந்தே - மனத்தில் நட்பில்லாமலிருந்துகொண்டே . வாய்க் 
கும் இடம் - தீங்கு செய்ய வாய்க்குஞ் சமயம் . பெறுந்துணையும் - 
பெறுமளவும் . 

புறத்தான் - வெளியிலே ; சொற்செயல்களால் 

கூடாமை யென்னுந் தொழில் , ஒற்றுமைபற்றி அத் 
தொழிலுடையார்மேலதாகி , பின்பு , அவரோடு செய்த நட்பின் 
மேலதாயிற்று . 
அஉக . சீரிடங் காணி னெறிதற்குப் பட்டடை 

நேரா நிரந்தவர் நட்பு . 
பரி : - நேரா - கூடாதிருந்தே , நிரந்தவர் - ( தமக்கு வாய்க்கு 
மிடம் பெறுந்துணையுங் ) கூடியொழுகுவார், நட்பு- , சீர் இடம் 
காணின் - அது பெற்றால் , எறிதற்கு - ( அற ) எறிதற்கு ( த்துணை 
யாய ), பட்டடை - பட்டடையாம் ; ( எ - று .) 

எறியுமெல்லைவாராமுனெல்லாந் தாங்குவது போன்றிருந்து 
வந்துழி அற எறிவிப்பதாகிய பட்டடைக்கும் , அத்தன்மைத்தாய 
நட்பிற்குந் தொழிலொப்புமை உண்மையான் , அதுபற்றி , 
அந்நட்பினைப் பட்டடையாக உபசரித்தார் . தீர்விடம் என்று 
பாடமோதி , முடிவிட மென்று உரைப்பாரு முளர் . 

( கு - ரை . ) உள்ளேபகைமைகொண்டு வெளிக்குச் சினேகித்த 
வரின் நட்பு சமயம் நேர்ந்தபோது தாங்காமல் அறஎறிதற்குத் 
துணையாநின்ற பட்டடையென்னுங் கருவிபோலு மென்பதாம் . 
சீரிடம் - சிறப்பான இடம் . அது - வாய்க்குமிடம் . எல்லை - சமயம் . 
அற எறிதற்கு - ( பொன் முதலியவற்றை வேறுகருவிகள் ) நன்எறாக 
வெட்டுவதற்கு . 

பட்டடை 

பொற்கொல்லர் பொன் முதலிய 
வற்றைவைத்து அடிப்பதற்கும் வெட்டு தற்கும் ஆதாரமாயிருப்ப 
தொரு கருவி . சீவகசிந்தாமணியில் “ஊனமர்குறடுபோலவிரும் 
புண்டு என்றதற்கு நச்சினார்க்கினியர் இறைச்சிகொத்தும் பட் 
டடைமரம்போல இரும்புமேய்ந்து என்று உரைகூறியதை நோக்கு 
மிடத்து , ஊன்வெட்டு தற்கு ஆதாரமாகின்ற இரும்புவேய்ந்தமரத் 
துக்கும் பட்டடையென்றுபெயருண்டெனத்தெரிகிறது . உண்மை 
யான் - இருத்தலால் . பட்டடைபோன் றதைப் பட்டடையென்றே 
கூறியது , உபசாரவழக்கு ; பட்டடைபோலுமென்னாமல் ‘ பட்டடை 
என உபமேய உபமானங்களுக்கு ஐக்கியந்தோன் றச்சொல்லியிருக் 
கும் இதை , தொழிலுவமை பற்றிவந்த காட்சியணி யென்னலாம் , 


அகூ - ஆம் அதிகாரம் - கூடாநட்பு 


PO க 


அஉஉ 


முடிவிடம் - அபாயமடைகின்ற சமயம் . நேரா - ஈறுகெட்ட எதிர் 
மறை வினையெச்சம் . 

( க ) 
இனம்போன் றினமல்லார் கேண்மை மகளிர் 

மனம்போல வேறு படும் . 
பரி : - இனம் போன்று - ( தமக்கு ) உற்றார் போன்று , இனம் 
அல்லார் - உறாதாரோடு (உளதாய ) , கேண்மை - நட்பு , ( இடம் 
பெற்றால் ) , - மகளிர் மனம் போல - பெண்பாலார் மனம்போல , 
வேறுபடும் - ; (எ - று . ) 

அவர்மனம் வேறுபடுதல் , " பெண்மனம் பேதின் றொருப் 
படுப்பேனென்னு , 

மெண்ணி லொருவன் என்பதனானும் 
அறிக . நட்பு வேறுபடுதலாவது - பழைய பகையே யாதல் . 

இவையிரண்டுபாட்டானும் , கூடாநட்பினது குற்றங் 
கூறப்பட்டது . 

( கு - ரை . ) வெளிக்குச் சினேகிதர்போன்று உள்ளேபகைமை 
கொண்டு ஒழுகுபவரின் நட்பு , சமயம் நேரும்போது மகளிர்மனம் 
* போல மாறுபடுமென்பதாம் . உற்றார் - நண்பர் , வேண்டியவர் . 
உறாதார் - வேண்டாதார் , பகைவர் . இடம் - வாய்க்குமிடம் . 
பெண்மனம் - மகளிரதுமனத்தை , பேது இன்று - வேறுபடு த 
லில்லாமல் , ஒருப்படுப்பேன் - ஒரு தன்மைய தா யிருக்கச்செய்வேன் 
என்னும் - என்றுசொல்லுகின்ற , எண் இல் ஒருவன் - ஆராய்ச்சி 
யில்லாத ஒருத்தன் என்பது , மேற்கோளின் பொருள் ; இது , 
" தெண்ணீர்பரந்து திசைதொறும் போய்க்கெட்ட , வெண்ணெய் 
கொண் டீட்ட விவறு த லென்னொக்கும் , பெண்மனம் பேதின் 
றொருப்படுப்பேனென்னு , மெண்ணிலொருவ 

னியல்பெண்ணு 
மாறே " என்ற வளையாபதிச் செய்யுளி லுள்ளது . " பெண்ணெனப் 
படுவ கேண்மோ பீடில பிறப்புநோக்கா, உண்ணிறை யுடையவல்ல 
வொராயிரமனத்தவாகும் என்ற சிந்தாமணியும் இங்கு நோக்கத் 
தக்கது . உவமையணி . 

( உ ) 
அஉக . பலநல்ல கற்றக் கடைத்து மன நல்லர் 

ஆகுதன் மாணார்க் கரிது . 
பரி : - நல்ல பல - நல்லன பலநூல்களை , கற்றக்கடைத்து 
உம் 

கற்றவிடத்தும் , ( அதனால்) , மனம் நல்லர் ஆகுதல் - 
மனந்திருந்திநட்பாதல் , மாணார்க்கு பகைவர்க்கு, 
இல்லை ; ( எ - று . ) 
நல்லன் - மனக்குற்றங் கெடுப்பன. 

கெடுப்பன . மனநல்லர் எனச் 
- சினைவினை முதல்மேல் நின்றது . நல்லராகுதல் - செற்றம்விடுதல் . 
உள்ளே செற்ற முடையாரைக் கல்வியுடைமைபற்றி நட் 
பென்று கருதற்க வென்பதாம் . 

( கு - ரை . ) உட்பகையுடையாரை அன்னாரிடத்துள்ள கல்வி 
பற்றி நட்புக்கொள்ளலாகாதென்க . நல்லன நல்லவையாகிய , 

51 


1 ) 


அரிது 


- 


ச O உ 


திருக்குறள் 


. 


- 


( ங ) 


கற்றவிடத்தும் - படித்தாலும் . மனமாகிய சினையினது நன்றாத 
லாகிய வினை , பகைவராகிய முதலின் மேல் ஏற்றிக் கூறப்பட்டது . 
செற்றம் - வைரம் , தணியாக்கோபம் . 

பல , நல்ல - பலவின்பாற் பெயர்கள் . கற்றக்கடைத்து.எதிர் 
கால வினையெச்சம் ; கல் - பகுதி , து அ சாரியைகள் , கடை 
வினையெச்சவிகுதி , அதன்மேல் து பகுதிப்பொருள் விகுதி : 
மற்றவை - சந்தி . உம் - உயர்வுசிறப்பு . மாணார் - மாட்சிமையில் 
லாதவர் ; அன்பரல்லாதவர் . பகைவரென்றபடி . 
அஉ . முகத்தி னினிய நகாஅ வகத்தின் 

வஞ்சரை யஞ்சப் படும் . 
பரி : - முகத்தின் இனிய நகாஅ - ( கண்டபொழுது ) முகத் 
தால் இனியவாகச் சிரித்து , அகத்து இன்னா - ( எப்பொழுதும் ) 
மனத்தால் இன்னாராய , வஞ்சரை- , அஞ்சப்படும் - அஞ்சல் 
வேண்டும் ; ( எ - று . ) 

நகையது வகைபற்றி இனிய என்றும் , அகத்துச் செற்றம் 
நிகழவும் அதற்கு மறுதலையாய நகையைப் புறத்து விளைத்தலின் 
வஞ்சர் என்றும் , அச்செற்றம் குறிப்பறிதற்கருவியாய முகத் 
தானுந் தோன்றாமையின் அஞ்சுதல் செய்யப்படும் என்றுங் 
கூறினார் . 

இவையிரண்டுபாட்டானும் , குற்றத்திற்கு ஏதுவாய அவர் 
கொடுமை கூறப்பட்டது . 

( கு - ரை . ) வெளிக்கு முகமலர்ச்சி காட்டி நகைத்து உள்ளே 
பகை பாராட்டும்வஞ்சகர் அஞ்சத்தக்கவரென்பதாம் . இன்னார் 
ஆய - இனியால்லா தவரான . வஞ்சர் - வஞ்சகர் . எள்ளலிளமை 
பேதைமை மடனென் , றுள்ளப்பட்ட நகை நான்கென்ப " என்ற 
தொல்காப்பியத்தால் , நகையின்வகைகளை யுணர்க . அகத்து - 
மனத்தில் . நிகழ - தோன்றாநிற்க . மறுதலை - எதிர் . 
லின் - காட்டு தலால் . குறிப்பறிதற் கருவி - ஒருவர் நினைத்ததை 
அவர் சொல்லாமற் குறிப்பால் அறிவதற்குச் சாதனம் . முகம் குறிப் 
பறிதற்கருவியாதலை , கீழ் குறிப்பறிதல் என்ற அதிகாரத்தில் , 
“ அடுத்தது கர்ட்டும் பளிங்குபோல் நெஞ்சங் , கடுத்தது காட்டு 
முகம் " என்றது முதலாகக் கூறியவாற்றாலும் , முன்னம் , முகம் 
போல முன்னுரைப்ப தில் , " “ முகனுரைக்கு முண்ணின் ற 
வேட்கை 

என்பவற்றாலும் அறிக . அவர் - கூடாநட்பினர் . ( ச) 
அஉ ) . மனத்தி னமையா தவரை யெனைத்தொன்றும் 

சொல்லினுற் றேறற்பாற் றன்று . 
பரி : - மனத்தின் - மனத்தால் , அமையாதவரை -( தம்மொடு ) 
மேவாதாரை , எனைத்து ஒன்று உம் - யாதொரு கருமத்திலும் , 
சொல்லினால் - சொல்லால் , தேறல்பாற்று அன்று - தெளிதன் 
முறைமைத்தன்று , ( நீதிநூல் ) ; (எ - று . ) 


விளைத்த 


னரை . 


- 


அ - ஆம் அதிகாரம் - கூடாநட்பு 

நங 
நீதிநூல் என்பது , அவாய்நிலையான் வந்தது . பகைமை 
மறைத்தற்பொருட்டுச் சொல்லுகின்ற வஞ்சனைச்சொல்லைச் 
செவ்விய சொல்லெனக்கருதி அவரைக் கருமங்களில் தெளிதல் 
நீதிநூல் முறைமையன் றென்பதாம் . 

( கு - ரை . ) மனம்மாறுபட்டவரை அவருடைய சொற்கள் மாத் 
திரங்கொண்டு நம்பலாகாதென்பதாம் . மேவாதார் - பொருந்தாதவர் . 
கருமத்தில் - காரியத்தில் . தெளிதல் முறைமைத்து அன்று 
நம்பும் முறைமையுடைய தன்று . இந்த முற்றிற்கு நீதி நூல் என்ற 
தோன்றாஎழுவாய் வருவிக்கப்பட்டது . நீதி நூன் முறைமையன் 
றென்பார் , அதன்மேல்வைத்துக் கூறினார் . தெளிதல் முறைமைத் 
தன்று நீதி நூல்-தெளிதல் முறைமையென்று உடன்படுவ தன்று 
தி நூல் இனி, முறைமைத்தன்று என்று சொல்லும் நீதி நூல் 
என்று சில பிரதிகளிற் காணப்படுகின்றது . 

அவரை - கூடாநட்பி 
செவ்விய - நல்ல ; வஞ்சனையில்லாத . 

( ரு ) 
அஉசு . நட்டார்போ னல்லவை சொல்லினு மொட்டார்சொல் 

ஒல்லை யுணரப் படும் . 
பரி : -- நட்டார் போல் - நட்டாரைப் போன்று , நல்லவை 
சொல்லின்உம் - நன்மைபயக்குஞ் சொற்களைச் சொன்னாராயி 
னும் , ஒட்டார்சொல் - பகைவர்சொற்கள் , ( அது பயவாமை ) 
ஒல்லை உணரப்படும் அச் சொல்லிய பொழுதே அறியப் 
படும் ; (எ - று . ) 
சொல்லினும் 

எனவே , 

சொல்லாமையே பெற்றாம் . 
ஒட்டாராதலால் தீமைபயத்தல் ஒருதலை யென்பார் , ஒல்லை 
உணரப்படும் என்றார் . 

( கு - ரை . ) நண்பர்போன்று பகைவர் நற்சொற்களைச் சொன்னா 
லும் அச்சொற்கள் நன்மை தரமாட்டா என்பதாம் . 

ஒட்டார் - 
மனம் பொருந்தாதவர் ; எனவே , பகைவராவர் . ஒல்லை - விரைவு . 
சொல்லாமை 

பகைவர் நல்லவை சொல்லாமை . ஒரு தலை - நிச்ச 
யம் . பயக்கும் - விளைக்கும் . அது பயவாமை நன்மையை விளைக் 

சொல்லினும் என்ற உம்மை - உயர்வுசிறப்பு ; ஒருசார் 
எதிர்மறையென்னலாம் . ஒல்லை விரைவுகுறிப்பதோர் இடைச் 
சொல் . 
அஉஎ . சொல்வணக்க மொன்னர்கட் கொள்ளற்க வில்வணக்கம் 

தீங்கு குறித்தமை யான் . 
பரி : - வில் வணக்கம் - வில்லினது வணக்கம் , தீங்கு குறித் 
தமையான் - ( ஏற்றவர்க்குத் தீமை செய்தலைக் குறித்தமையால் , 
ஒன்னார்கண் சொல் வணக்கம் பகைவர்மாட்டுப்பிறக்குஞ் 
சொல்லினது வணக்கத்தையும் , கொள்ளற்க - ( தமக்கு நன்மை 
செ . கலைக் குறித்ததென்று ) கருதற்க ; ( எ - று . ) 

தம்வணக்க மன் றென்பது தோன்ற சொல்வணக்கம் 
என்றும் , வில்வணக்கம் வேராயினும் வணங்குதலொப்புமைபற்றி 


- 


காமை . 


- 


சு 


P03 


திருக்குறள் 


அதன்குறிப்பை ஏதுவாக்கியுங் கூறினார் . வில்லியதுகுறிப்பு , 
அவனினாய வில்வணக்கத்தின் மேல் நிற்றலான் , ஒன்னாரது 
குறிப்பும் அவரினாய சொல்வணக்கத்தின் மேலதாயிற்று . இது 
வுந் தீங்குகுறித்த வணக்கமென்றே கொண்டு அஞ்சிக்காக்க 
வென்பதாம் . 

இவைமூன்றுபாட்டானும் , அவரைச் சொல்லால் தெளி 
யற்க வென்பது கூறப்பட்டது . 

( கு - ரை . ) பகைவரின் வில்வணக்கம்போலவே அவருடைய 
சொல்வணக்கமும் தீமை தருவதால் அதனை நல்லதென்று நம்ப 
லாகாதென்பதாம் . ஏற்றவர்க்கு - எதிர்த்தவர்க்கு . தம் வணக் 
கம் அன்று - வணக்கமென்பது புறத்தே சொல்லினிடத்துமாத்திர 
முள்ள தன்றி அந்தப் பகைவரிடத்து இல்லையென்றபடி . வணக்கம் 
வேறாயினும் - வில்வணக்கமென்பது வில்லின் முனை நிமிர்ந்திராமல் 
தாழ்ந்திருக்குந் தன்மையென்றும் , சொல்வணக்கமென்பது 
சொல்லிற்காட்டும்பணிவு என்றும் இங்ஙன் ஈரிடத்துள்ள வணக்கம் 
வெவ்வேறு பொருள் கொண்ட தாயினும் . வணங்குதலொப்புமை 
பற்றி என்பதன் பின் இரண்டுவணக்கத்தையும் ஒன்றாகக்கொண்டு 
என வருவிக்க . குறிப்பு தீங்கு குறித்தல் . வில்லி வில்லை 
யேந்தியவன் . வில்லிய து குறிப்பு அவனினாய வில்வணக்கத்தின் 
மேல் நிற்றலான் ஒன்னாரது குறிப்பும் அவரினாய சொல்வணக்கத் 
தின்மேலதாயிற்று என்பதன் கருத்து - வில்லையேந்தியவன் தீங்கு 
குறித்தலை அவனாலாகிய வில்வணக்கத்தின் மேலேற்றி வில் 
வணக்கம் தீங்குகுறித்தமையான் என்று கூறியதனால் அதற்கு 
ஏற்ப , ஒன்னார் தீங்குகுறித்ததை அவர்களாலாகிய சொல்வணக் 
கத்தின் மேலேற்றி ஒன்னார்கட்சொல்வணக்கங்கொள்ளற்க என்று 
மறுத்துக்கூறியது என்பது . இதுவும் 

சொல்வணக்கமும் . 
காக்க - ( தம்மைப் பாதுகாத்துக்கொள்ளக்கடவர் ( அரசர் ) என்க . 
அவரை - கூடாநட்பினரை . தெளியற்க - நம்பாதிருக்கக்கடவர் ., 
ஏதுவணி . 

( எ ) 
அஉஅ . தொழுதகை யுள்ளும் படையொடுங்கு மொன்னர் 

அழுதகண் ணீரு மனைத்து . 
பரி : - ( ஒன்னார்குறிப்பை உணரவல்லார்க்கு ) , -- ஒன்னார் 
தொழுத கையுள் உம் அவர்தொழுத கையகத்தும் , படை 
ஒடுங்கும் - படைக்கலம் மறைந்திருக்கும் ; அழுத கண் நீர்உம் - 
( அவர் ) அழுத கண்ணீரும் , அனைத்து - அவ்வாறே அது மறைந் 
திருத்தற்கு இடனாம் ; ( எ - று :) 

தாம் பட்பென்பதனைத் தம் கையானும் கண்ணானும் தேற் 
றிப் பின் கோறற்கு வாங்கவிருக்கின்ற படைக்கலம் உய்த்துணர் 
வழித் தேற்றுகின்ற பொழுதே அவற்றுள்ளே தோன்று மென் 
பார் ஒடுங்கும் என் மூர் . பகைவர் தம் மென்மை காட்டித் 
தொழினும் அழினும் அவர்குறிப்பையே நோக்கிக் காக்க 
வென்பதாம் . 


அகூ - ஆம் அதிகாரம் - கூடாநட்பு 


து 


இதனால் , அவரைச் செயலால் தெளியற்க வென்பது 
கூறப்பட்டது . 

( கு - ரை . ) பகைவர் அழுதாலும் தொழுதாலும் அது தீங்கு 
விளைக்கும் கருத்துக்கொண்டதாதலால் , அதனை அறிவுடையார் 
நம்பாரென்பதாம் . அவர் - அப்பகைவர் . 

தொழுத 

அஞ்சலி 
செய்த , கூப்பிய . கையகத்தும் - கைகளினுள்ளும் . படைக்கலம் : 
ஆயுதம் . 

அவ்வாயுதம் . கையானும் கண்ணானும் 
கைகளாலும் கண்களாலும் , தேற்றி - நம்புவித்து .. கோறற்கு - 
கொல்லுதற்கு . வாங்க எடுக்க . உய்த்து உணர்வுழி - ஆலோ 
சித்து அறியுமிடத்து . அவற்றுள்ளே தொழுதகையிடத்தும் 
அழுதகண்ணீரிடத்தும் . 

மென்மை தளர்ச்சி . 

தொழினும் 
அழினும் - தொழுதாலும் அழுதாலும் . காக்க - ( தம்மைப் பாது 
காத்துக்கொள்க . அவரை - கூடாநட்பினரை . 

அழுத கண்ணீர் - அழுதலாலாகிய கண்ணீர் எனப் பெயரெச் 
சம் காரணப் பொருளது . 
" தொழுத தங் கையினுள்ளும் 

துறு முடியகத்துஞ் சோர , 
அழுதகண்ணீரினுள்ளும் அணிகலத்தகத்து மாய்ந்து , பழுது 
கண்ணரிந்துகொல்லும் படையுடனொடுங்கும் பற்றா, தொழிகயார் 
கண்ணுந்தேற்றந் தெளிகுற்றார் விளிகுற்றாரே என்ற சிந்தாமணிச் 
செய்யுளும் , அதனுரையில் நச்சினார்க்கினியர் அரசர்க்கு ஓர் துன் 
பம் வந்தவிடத்து அவர் நட்புடையோர்போல அழுதகண்ணீரும் 
கொலைசூழ்தலின் , கண்ணிலும் படை யொடுங்கிற்றாம் ; " ஒன்னார் , 
அழுத கண்ணீருமனைத்து " என்றார் தேவரும் என்று உரைத் 
ததும் இங்கு உணரத்தக்கன . தொழுத கையுளும் 

படையுள் : 
சூழ்ச்சியும் பெரிதால் என்றார் , வில்லிபுத்தூராரும் . அழுகள் 
ளன் , தொழுகள்ளன் , கும்பிடுகள்ளன் என்னும் வழக்கும் 
நோக்கத்தக்கது . 

மிகச்செய்து தம்மெள்ளுவாரை நகச்செய்து 

நட்பினுட் சாப்புல்லற் பாற்று . 
பரி : -மிக செய்து - ( பகைமைதோன்றாமற் புறத்தின்கண் 
நட்பினை ) மிகச்செய்து , தம் எள்ளுவாரை ( அகத்தின்கண் ) 
தம்மை யிகழும் பகைவரை , -நட்பினுள் - ( தாமும் ) அந்நட்பின் 
கண்ணே (நின்று ) , நக செய்து - ( புறத்தின்கண் அவர் ) மகிழும் 
வண்ணஞ் செய்து , சா புல்லல் பாற்று - ( அகத்தின்கண் அது ) 
சாம்வண்ணம் பொருந்தற்பான்மையுடைத்து , ( அரசநீதி . ) 

நின்று என்பதூஉம் , அரசநீதி என்பதூஉம் , அவாய் 
நிலையான் வந்தன . அகனொன்று புறனொன்றாதல் ஒருவர்க்குத் 
தகாதே யெனினும் பகைவர்மாட்டாயின் தகு மென்பது நீதி 
நூல்துணி பென்பார் , அதன்மேல் வைத்துக்கூறினார் . ‘ சாவ 
என்பதன் இறுதிநிலை , விகாரத்தால் தொக்கது ; 

கோட்டின் 
வாய்ச்சாக்குத்தி என்புழிப் போல . எள்ளுவாரைப் புல்லல் 
எனக்கூட்டுக . 


அஉக . 


சாசு 


திருக்குறள் 


( கு - ரை .) வெளிக்கு அதிகசினேகங்காட்டி உள்ளே தம்மை 
யிகழ்ந்தொழுகும் பகைவரிடத்துத் தாமும் அவ்வாறே ஒழுக 
வேண்டுமென்பதாம் . 


அந்நட்பு அகத்தின்கண் இகழ்ந்து புறத்தேமிகச்செய்யும் 
அப்படிப்பட்ட சினேகம் . அவர் - பகைவர் . அது சாம்வண்ணம் - 
அம்மகிழ்ச்சி அழியும்படி . பான்மை - தன்மை . துணிபு - தேர்ந்த 
கொள்கை , சித்தாந்தம் . " கோட்டின்வாய்ச் சாக்குத்தி - கலித் 
தொகை , முல்லைக்கலி - ரு ; ( தம்மைத்தழுவ வருவாரை எருதுகள் ) 
கொம்பினிடத்தே சாகும்படி குத்தியென்பது இதன் பொருள் , 
சாப்புல்லல் - “ சாவ வென்னுஞ் செயவெனெச்சத்து , இறுதி வக 
ரம் கெடுதலு முரித்தே " என்ற தொல்காப்பியத்தைக் காண்க : 
மெல்லிய நல்லாருள்மென்மை யதுவிறந்து , ஒன்னாருட்கூற்றுட்கு 
முட்குடைமை - யெல்லாம் , சலவருட் சாலச் சலமே நலவருள் , 
நன்மைவரம்பாய் விடல் " என்ற நாலடியாரினாலும் , அயோக்கிய 
ரிடத்து அயோக்கியமாயும் யோக்கியரிடத்தில் யோக்கியமாயும் 
நடப்பது தகுதி யென்று அறிக . “ மாதர்க் கிதங்கவிவாணர்க்குச் 
சாலவணக்கங் குரு , நாதர்க்கு நீதியொடாசாரம் நண்பினயந்தவர்க் 
குக் , கோதற்றவாசகம் பொய்க்குப் பொய் கோளுக்குக் கோளறிவி , 
லா தர்க்கிரட்டிப் பறிவுடையோர் செய்யுமாண்மைகளே என்பதுங் 
காண்க . அதன்மேல் - நீதி நூலின்மேல் . இக்குறளுக்கு , நீதி நூல் 
என்பது - தோன்றா எழுவாய் : புல்லல் பாற்று - புல்லுதல் தகுதி 
யுடையது என எழுவாய்பயனிலைகளாக முடித்தலுமாம் ; கீழ் அஉ 3 - 
ஆங் குறளிலும் , தேறல் பாற்று அன்று - தெளிதல் முறைமை 
யுடையதன்று என எழுவாய் பயனிலைகளாக்கி முடிக்கலாம் . இறுதி 
நிலை கடைசியெழுத்து ; வகரவுடம்படு மெய்யோடு கூடிய அகா 
விகுதி யென்க . 

( க ) 
அ x0 . பகைநட்பாங் காலம் வருங்கான் முகநட்டு 

அகநட் பொரீஇ விடல் . 
பரி : - பகை - ( தம் ) பகைவர் , நட்பு ஆம் காலம் - ( தமக்கு ) 
நட்டாரா யொழுகுங் காலம் , வருங்கால் - வந்தால் , - முகம் நட்டு - 
( தாமும் அவரோடு ) முகத்தால் நட்புச்செய்து , அகம் நட்பு 
ஒரீஇ - அகத்தால் அதனைவிட்டு , விடல் - ( பின் அதுவுந் ) தவிர்க ; 

அக்காலமாவது - தம்மானும் பகையென்று வெளிப்பட 
நீக்கலாகாத அளவு . இதனானே , ஆமளவெல்லாம் நீக்குக வென் 
பது பெற்றாம் . 

இவையிரண்டுபாட்டானும் , அந்நட்பிடை ஒழுகுமாறு 
கூறப்பட்டது . 

( கு - ரை .) பகைவர் நண்பர்போன்று ஒழுகினாலும் அவர் 
நட்பைத் தம்மாலானவரையிலும் நீக்கவேண்டு மென்பதாம் . அகத் 
தால் - மனத்தால் . அதனை - சினேகத்தை . அதுவும் - முகநட்பை 
யும் . தம்மானும் - தம்மாலும் . ஆமளவு எல்லாம் கூடியவரையி 


- 


- 


அச - ஆம் அதிகாரம் - பேதைமை 


FO எ 


அசு - 


லும் . அந்நட்பிடை ஒழுகும் ஆறு - கூடர் நட்பினரிடத்து நடக்க 
வேண்டியவி தம் . அளவு - சமயம் . 

( 50 ) 
ஆம் அதிகாரம் - பேதைமை . 
பரி: - இனி , அந்நட்பினை எதிர்மறுத்துப் பகைமுகத்தாற் 
கூறிய தொடங்கினார் . அப்பகைதான் , முற்றக்கடியுங் குற்றமன் 
மையின் உளவாய வெகுளியானும் காமத்தானும் வருவதாம் . 
அவற்றுள் வெகுளியான்வருவன ஐந்து அதிகாரத்தானும் காமத் 
தான் வருவன ஐந்து அதிகாரத்தானும் கூறுவார் , அவ்விரண் 
டற்கும் அடியாய மயக்கத்தை இருவகைப்படுத்து , இரண்டு 
அதிகாரத்தாற் கூறுவான்தொடங்கி , முதற்கண் பேதைமை 
கூறுகின்றார் . அஃதாவது - யாதும் அறியாமை . 

( கு - ரை .) இனி , என்ற தன்பின் நட்பைப்பற்றி , நட்பு நட் 
பாராய்தல் பழமை தீகட்பு கூடாநட்பு என்று உடன்பாட்டு முகத் 
தால் ஐந்து அதிகாரங்களாற் கூறியபின் என வருவிக்க. கூறிய - 
சொல்ல . முற்றக்கடியுங் குற்றமன்மையின் உளவாய - முழுவதும் 
நீக்கத்தக்க குற்றமல்ல வாதலால் உள்ளனவான ; பகைவர் பக்க 
லிலும் , மனைவியர்பக்கலிலும் முறையே வேண்டு தலால் , இல் 
லறத்தாரான அரசர்க்குக் கோபமுங் காமமும் முற்றக்கடியுங்குற்ற 
மல்லவாயின . அவ்விரண்டற்கும் - வெகுளி காமம் என்ற அந்த 
இரண்டு குற்றங்கட்கும் . பகை தான் வெகுளியானும் காமத்தா 
னும் வருவதாம் என முடியும் . அடி- காரணம் . மனு தருமசாஸ்திரம் 
எ - ஆம் அத்தியாயத்தில் , கோபத்தால் , கோள் துணிவு துரோகம் 
பொறாமை பிறன் குணத்தைச் சகியாமை ஒருவன்பொருளையபகரித் 
தல் காரணமின்றியடித்தல் திட்டுதல் என எட்டுத்துக்கங்கள் 
உண்டாகுமென்றும் , காமத்தால் , வேட்டை சூது பகற்றூக்கம் 
வம்பளப்பு ஸ்திரீலோலதை குடி பாட்டு கூத்து வாத்தியம் பய 
னற்ற திரிச்சல் என்ற பத்துத்துக்கங்களுண்டாகுமென்றும் கூறி 

இருவகைப்படுத்து - பேதைமை , புல்லறிவாண்மை 
என்று இரண்டுவகைப்படுத்தி . கூறுவான் - சொல்ல . அஃதா 
வது - பேதைமையாவது . யாதும் அறியாமை - செய்வன தவிர்வன 
அறியாமை . 
அஙக . பேதைமை யென்பதொன் றியாதெனி னே தங்கொண்டு 

ஊதியம் போக விடல் . 
பரி : - பேதைமை என்பது - பேதைமையென்று சொல்லப் 
படுவது , ஒன்று - ( ஒருவனுக்கு எனக்குற்றங்களெல்லாவற்றி 
லும் மிக்கது ) ஒன்று ; யாது எனின் - ( அதுதான் ) யாதென்று 
வினவின் , - ஏதம் கொண்டு - ( தனக்குக் ) கேடுபயப்பனவற்றைக் 
கைக்கொண்டு , ஊதியம் போக விடல் - ஆக்கம்பயப்பனவற்றைக் 
கைவிடுதல் ; (எ - று . ) 

கேடு - வறுமை பழி பாவங்கள் . ஆக்கம் - செல்வம் புகழ் 
அறங்கள் . தானே தன் இருமையுங் கெடுத்துக்கோட லென்ப 
தாம் . 


யுள்ளது . 


-அ 


திருக்குறள் 


* 


என்பன 


( கு - ரை . ) பேதைமையாது , தனக்குத் தீமை தருமவற்றைக் 
கைக்கொண்டு தனக்கு நன்மை தருமவற்றைக் கைவிடுதல் என்ப 
தாம் . கேடு . தீங்கு . இம்மையிற்கேடுபயப்பன - வறுமையும்பழியும் : 
மறுமையிற்கேடுபயப்பன - பாவங்கள் . ஆக்கம் -நன்மை , இலாபம் . 
இம்மையில் ஆக்கம்பயப்பன - செல்வமும் புகழும் , மறுமையில் 
ஆக்கம்பயப்பது - அறம் . போகவிடல் - அழியவிடுதல் . தானே 
தன் இருளையுங் கெடுத்துக்கோடலென்பதாம் - ஏ தங்கொண்டு 
ஊதியம் போகவிடல் பேதைமை என்றதனால் , ஒருவன் இம்மை 
மறுமையென்ற இரண்டிடத்திலும் தனக்குத் தீமை தருவனவற் 
றைக் 

கைக்கொண்டு நன்மை தருவனவற்றைக் கை விடுதலே 
பதைமை யென்பதாம் . ஏ தம் , ஊதியம் 

அவற்றைத் 
தருஞ் செய்கைகட்குக் காரியவாகுபெயர் . 
அ.கூஉ . பேதைமை யுள்ளெல்லாம் பேதைமை காதன்மை 

கையல்ல தன்கட் செயல் . 
பரி : - ( ஒருவனுக்கு) , பேதைமையுள் எல்லாம் பேதைமை - 
பேதைமையெல்லாவற்றுள்ளும் மிக்க பேதைமையாவது , -- கை 
அல்லதன்கண் - ( தனக்கு) ஆகாத ஒழுக்கத்தின் கண் , காதன்மை 
செயல் - காதன்மை செய்தல் ; ( எ - று . ) 

இருமைக்கும் ஆகாவென்று நூலோர் கடிந்த செயல்களை 
விரும்பிச் செய்தலென்பதாம் . 

இவை இரண்டு பாட்டானும் , பேதைமையது இலக்கணங் கூறப் 
பட்டது . 

( கு - ரை . ) தனக்கு ஆகாதகாரியத்தை விரும்பிச்செய்தல் அறி 
யாமையிலும் பெரிய அறியாமையாமென்பதாம் . கா தன்மை - 
விருப்பம் . இருமைக்கும் - இம்மை மறுமை யிரண்டுக்கும் . நூலோர் - 
சாஸ்திரமுணர்ந்தவர் . கடிந்த விலக்கிய . விரும்பிச்செய்த 
லென் றதின்பின் , பெரும்பேதைமையென்று வருவிக்க . காதல் 
ஆசை ; அதன்மேல் , 

பகுதிப்பொருள் விகுதி . 
ஒழுக்கம் . 

( உ ) 
நாணாமை நாடாமை நாரின்மை யாதொன்றும் 

பேணாமை பேதை தொழில் , 
பரி : -நாணாமை - (நாணவேண்டுமவற்றிற்கு ) நாணாமை 
யும் , நாடாமை - ( நாடவேண்டுமவற்றை ) நாடாமையும் , நார் 
இன்மை - ( யாவர்மாட்டும் ) முறிந்த சொற்செயலுடைமையும் , 
யாது ஒன்று உம் 

பேணாமை ( பேணவேண்டுமவற்றுள் ) 
யாதொன் றனையும் போணாமையும் , பேதை தொழில் - பேதை 
யது தொழில் ; ( எ - று .) 

நாணவேண்டுமவை - பழி பாவங்கள் . நாடவேண்டுமவை 
க்ருமங்களிற் செய்வன , தவிர்வன. முறிதல் - கண்ணறுதல் . 
பேண வேண்டுமவை - குடிப்பிறப்பு , கல்வி , ஒழுக்கம் முதலா 


- 


கை 


மை 


+ 


அங .. 


அசு - ஆம் அதிகாரம் - பேதைமை 


FO க 


தான் 


யின . இவை பேதைக்கு எஞ்ஞான்றும் இயல்பாய் வருதலின் 
தொழில் என்றார் . 

( கு - ரை . ) நாணமின்மை ஆராய்ச்சியின்மை அன்பின்மை நல்ல 
வற்றில் விருப்பமின்மை ஆகிய இவை பேதைமையைப் புலப்படுத்து 
மென்பதாம் . பேதை- மூடன் . நாணுதல் - வெட்கப்படுதல் ; தமக்கு 
ஒவ்வாத கருமங்களில் நாணுதல் என்றும் , செயத்தகாதவற்றின் 
கண் உள்ளமொடுங்குதல் என்றுங் கூறுவர் . நாடுதல் - ஆராய் 
தல் . முறிந்த - மாறுபட்ட . சொற் செயல் - சொல்லுஞ் செயலும் . 
பேணு தல் - விரும்பிக்காத்தல் . செய்வன தவிர்வன - விதி விலக் 
குக்கள் . கண்ணறுதல் - தாட்சிணியமின்மை . நாரின்மை - கண் 
ணோட்ட மில்லாமை; நார் - அன்பு . நாணாமை முதலிய நான்கும் - 
பெயர்ச்செவ்வெண் . நாணாமை , 

நாடாமை , பேணாமை எதிர் 
மறைத்தொழிற்பெயர்கள் . 

( ங) 
அகூச . ஒதி யுணர்ந்தும் பிறர்க்குரைத்துந் தானடங்காப் 

பேதையிற் பேதையா ரில் . 
பரி : - ஓதி (உம் ) - ( மனமொழி மெய்கள் அடங்குதற்கு 
ஏதுவாய நூல்களை ) ஓதியும் , உணர்ந்து உம் - ( அவ்வடக்கத்தான் 
வரும் பயனை ) உணர்ந்தும், பிறர்க்கு உரைத்து உம் - ( அதனை 
அறியலுறப் ) பிறர்க்கு உரைத்தும் , தான் அடங்கா 
( அவை ) அடங்கி ஒழுகாத , பேதையின் - பேதைபோல , பேதை 
யார் --, இல் - (உலகத்து ) இல்லை ; ( எ - று . ) 

உம்மை , முன்னுங் கூட்டப்பட்டது . இப்பேதைமை , 
தனக்குமருந்தாய இவற்றால் தீராமையானும் , வேற்றுமருந்து 
இன்மையானும் , பேதையிற் பேதையாரில் என்றார் . 

இவை இரண்டு பாட்டானும் , பேதையது தொழில் பொது 
வகையாற் கூறப்பட்டது ; இனிச் சிறப்புவகையாற் கூறுப . 

( கு - ரை . ) ஓதுதலும் உணர்தலும் பிறர்க்கு உரைத்தலும் 
உடையராகித் தாம் அடங்காமலிருப்பவர் மூடரிலும் பெரியமூட 
ரென்பதாம் . மன மொழி மெய்கள் - மநோ வாக் காயங்கள் ; இவை 
யே திரிகரணம் . ஓதி - படித்து . அதனை - அடக்கத்தால் வரும் 
பயனை . அறியலுற - அறியும்படி . அவை - அம் மனமொழிமெய் 
கள் . உணர்ந்தும் என்பதிலுள்ள உம்மை , ஓதியும் என முன் 
னுங் கூட்டப்பட்டது. தனக்கு - பேதைமைக்குணமாகிய தனக்கு . 
மருந்து - பரிகாரம் . இவற்றால் - ஓதுதல் முதலியவற்றால் . இனி 
அடுத்த ஆறுசெய்யுள்களிலும் . 
அகூதி . ஒருமைச் செயலாற்றும் பேதை யெழுமையும் 

தான்புக் கழுந்து மளறு . 
பரி : - பேதை - பேதையாயினான் , - எழுமை உம் - வரும் 
பிறவிகளெல்லாம் , தான் புக்கு அழந்தும்- , அளறு நிரயத் 

52 


சக 0 


திருக்குறள் 


* 


தினை , ஒருமை இவ்வொருபிறப்புள்ளே, செயல் ஆற்றும் - 
செய்துகொள்ளவல்லனாம் ; ( எ - று . ) 

எல்லாப்பிறப்பும் ஏழாய் அடங்குதல் அறியப்பட்ட 
மையின் , முற்றும்மை கொடுத்தார் . அழுந்து தற்கு இடனாய 
நிரயம் . ஈண்டைப் பிறப்புக்களினுங் கொடுவினைவயத்தால் 
அந்நிரயத்துன்பமே உழந்து வருதலின் , எழுமையுந்தான்புக் 
கழுந்து மளறு என்றார் . முடிவில் காலமெல்லாந் தான் நிரயத் 
துன்ப முழத்தற்கு ஏதுவாங் கொடுவினைகளையே அறிந்து சில 
காலத்துள்ளே செய்துகோடல் பிறர்க்கு அரிதாகலின் , ஆற்றும் 
என்றார் . 

இதனால் , அவன் மறுமைச்செயல் கூறப்பட்டது . 

( கு - ரை . ) மூடனானவன் இனிவரும் பிறவிகளிலெல்லாம் 
கொடுந்துன்பமனுபவிக்கும்படியர்ன பெரும்பர்வங்கள் பலவற்றை 
யும் இவ்வொருபிறப்பிலேயே செய்து கொள்ளமாட்டுவனென்பதாம் . 
பிறவிக ளெல்லாம் - பிறப்புக்களி லெல்லாம் . 

எழுமை - எழுவகைப் 
பிறப்புக்கள் ; பிறப்பேழாவன - தேவர் , மனிதர் , மிருகம் , பறவை , 
ஊர்வன , நீர்வாழ்வன, தாவரம் என்பன . நிரயம் - நரகம் . 

முற் 
றும்மை , எழுமையும் என்பதில் : இங்கே , முற்றும்மை - இனைத் 
தென்றறிபொருளில் வந்தது : ( நன் - பொது - அ . ) அழுந்துமளறு 
என்ற இடத்து , அழுந்தும் என்ற பெயரெச்சம் , அழுந்துதற்கு 
இடயை அளறு 

இடப்பெயர்கொண்டு முடியுமென்பார் 
அழுந்து தற்கு இடனாய நிரயம் என்றார் . ஈண்டைப்பிறப்புக்கள் - 
இவ்வுலகத்துப்பிறவிகள் . கொடுவினை வயத்தால் - கொடிய கரும 
வசத்தால் . 

உழந்து அனுபவித்து . அவன் பேதையாயி 
னானது . மறுமை - இறந்தபின்புவரும் நிலை ; அதற்கு உரிய செயல் . 
மறுமைச்செயல் . பேதை ஆற்றும் - செய்யுமென்முற்று ஆண்பா 
லுக்கு வந்தது ; ( நன் - வினை - உக . ) இவ்வுலகத்தில் ஒருபிறப்பிலே 
இருந்து அவ்வுடலைவிட்டபின்பு நரகலோகத்திற் சென்று துன்ப 
மடைவதேயன்றி அடுத்தபடியாக இவ்வுலகத்திலே எடுக்கும் பிறப் 
பிலும் நரகவே தனைக்குச்சமமானகொடுந்துன்பங்களையே பாபவசத் 
தால் அனுபவிப்ப னென்பது , எழுமையும் தான்புக்கழுந்து மளறு 
என்ற தொடரால் விளங்கிற்று . அளறு - குழைசேறு ; அதன் 
மயமாகச் சிலநரகங்கள் இருத்தலால் , நரகத்திற்கு அளறு என் , 

எறு 
ஒருபெய ராயிற்று : “ இருள் என்பது போல . 

( நி) 
அஙசு . பொய்படு மொன்றோ புனைபூணுங் கையறியாப் 

பேதை வினைமேற் கொளின் . 
பரி : -- கை அறியா பேதை செய்யுமுறைமை யறியாத 
பேதை, வினை - ஒருகருமத்தை , மேற்கொளின் - மேற்கொள்வ 
னாயின் , பொய் படும் ஒன்றோ புனை பூணும் - (அதுவும் ) t புரை 
பட்டுத் (தானுந் ) தளைபூணும் ; ( எ - று . ) 

* பி - ம் : அழுந்து நிரயம் அழுந்து தற்கு இடனாயநிரயம் , 
1 புரைபடும் . 


என 


- 


அச - ஆம் அதிகாரம் - பேதைமை 


சு 


புரைபடுதல் - பின் ஆகாவகை உள்ளழிதல் . ஒன்றோ 
என்பது - எண்ணிடைச்சொல் . அதனையுங் கெடுத்துத் தானுங் 
கெடு மென்பதாம் . 

இதனால் , அவன் * செல்வம்படைக்குமாறு கூறப்பட்டது , 
( கு - ரை . ) மூடன் தான் மேற்கொண்ட காரியத்தைக்கெடுப்ப 
தோடு தன்னையுங் கெடுத்துக்கொள்வ னென்பதாம் . மேற்கொள்ளு 
தல் - தான் செய்வதாக ஏற்றுக்கொண்டு தொடங்குதல் . அதுவும் 
அத்தொழிலும் . தளை பூணும் - பந்தப்படுவான் . புனை - விலங்கு . 
ஒன்றோ என்பதைப்பற்றி அ 08 - ஆங் குறளின் உரைக்குறிப்பில் 
எழுதப்பட்டது . பின் ஆகாவகை - (மேற்கொண்டகாரியம் ) பின்பு 
ஒருகாலும் முடியாதபடி . அதனையும் - அத்தொழிலையும் . பொய் 
படும் ஒன்றோ - ( அத்தொழில் முழுவ துங் ) கெட்டு விடு தல்மாத்திர 
மோ என்றபடியுமாம் . அவன் பேதை . 

செல்வம் படைக்கும் 
ஆறு - பணம் சம்பாதிக்கும் விதம் . 
அஙஎ . ஏதிலா ராரத் தமர்பசிப்பர் பேதை 

பெருஞ்செல்வ முற்றக் கடை . 
பரி : - பேதை பேதையாயினான் , பெருஞ் செல்வம் - 
பெரிய செல்வத்தை, உற்றக்கடை ( தெய்வத்தான் ) எய்திய 
வழி , -- ஏதிலார் ஆர - ( தன்னொடு ) ஓரியைபுமில்லாதார் நிறைய , 
தமர் பசிப்பர் - ( எல்லா இயைபுமுடைய ) தமராயினார் பசியா 
நிற்பர் ; ( எ - று .) 

எல்லா நன்மையுஞ்செய்துகோடற்கருவி யென்பதுதோன்ற 
பெருஞ்செல்வம் என்றும், எல்லாம்பெறுதல் தோன்ற ஆர 
என்றும் , உணவும் பெறாமை தோன்ற பசிப்பர் என்றுங் 
கூறினார் . 

ரை .) அறிவீனனுக்குச் செல்வங்கிடைத்தால் , அயலார் 
அதனைப்பெற்று அனுபவித்து மிக்க சுகமடைய , அவன்சுற்றத்தார் 
ஒன்றும் பெறாது மிகவருந்துவ ரென்பதாம் . தெய்வத்தான் - 
விதிவசத்தால் . எய்தியவழி - அடைந்தபொழுது . தன்னோடு - 
அவனுடன் . இயைபு - சம்பந்தம் . 

திருப்தியடைய . 
வயிறார என்னாது ஆர என்று பொதுவாகச்சொன்னமையால் 
எல்லாம் பெறுதல் தோன்று மென்க. தமர் - உறவினரும் , நண் 
பரும் ; தாம் என்பதன் அடியாகப்பிறந்த கிளைப்பெயர் . 
படைக்கும் ஆற்றல் - செல்வத்தைச் சம்பாதிக்கும் வல்லமை . 

ஏது இலார் - யாதொருதொடர்பும் இல்லா தவர் ; எனவே , 
பிறராவர் . 

( எ) 
மைய லொருவன் களித்தற்றாற் பேதைதன் 

கையொன் றுடைமை பெறின் . 
பரி : - பேதை - பேதையாயினான் , தன் கை - தன் கைக் 
ஒன்றனை , உடைமை 

உடைமையாக , 
பெறின் பெற்றானாயின் , ( அவன் மயங்குதல் ) , -- மையல் ஒருவன் 

* வினை செய்திறம் கூறப்பட்டது . 


நிறைய 


அதனைப் 


அஙஅ . 


கண்ணே , ஒன்று 


திருக்குறள் 


மது - கள் . 


( அ ) 


( முன்னே ) பித்தினையுடையானொருவன் , களித்து அற்று - ( அம் 
மயக்கத்தின்மேலே ) மதுவுண்டு மயங்கினாற்போலும் ; ( எ - று .) 

பெறின் எனவே , தெய்வத்தானன்றித் தன்னாற் பெறாமை 
பெற்றாம் . பேதைமையும் செல்வக்களிப்பும் ஒருங்குடைமை 
யால் அவன் செய்வன , மையலும் மதுக்களிப்பும் ஒருங்குடை 
யான் செய்வன போல் தலை தடுமாறு மென்பதாம் . 

இவையிரண்டுபாட்டானும் , அவன் செல்வமெய்தியவழிப் 
பயன்கொள்ளுமாறு கூறப்பட்டது . 

( கு - ரை . ) மூடன் பணங்கிடைக்கப்பெற்றால் , பைத்தியக்காரன் 
கள்ளையுங் குடித்தாற்போல மிகமயங்கித் தாறுமாறாகத் தொழில் 
செய்வ னென்பதாம் . உவமையணி . ஆல் - அசை . கைக்கண்ணே 
கையிலே . அவன் - அப்பேதை . பித்து - பித்தம் , பைத்தியம் . 

தெய்வத்தான் - விதிவசத்தால் . செய்வன - செய்யுஞ் 
செயல்கள் . மதுக்களிப்பு - கட்குடித்ததனாலாகிய மயக்கம் . தலை 
தடுமாறும் - ஒழுங்குகெடும் , முறைபிறழும் . செல்வச் செருக்குக் 
களிப்பாகு தலை தநமதம் என வழங்குதலினாலும் உணர்க ; “ கழி 
பெருஞ்செல்வக் கள்ளாட்டயர்ந்து , மிக்கநல்லறம் விரும்பாது 
வாழும் , மக்களிற் சிறந்த மடவோ ருண்டோ " என்ற மணிமேகலை 
யையுங் காண்க . 
அஙக . பெரிதினிது பேதையார் கேண்மை பிரிவின்கண் 

பீழை தருவதொன் றில் . 
பரி : -- பிரிவின்கண் - ( பின் ) பிரிவு வந்துழி , தருவது பீழை 
ஒன்று இல் - ( அஃது இருவர்க்குந் தருவதொரு துன்பம் இல்லை ; 
ஆதலால் ), பேதையார் கேண்மை - பேதையாயினார் ( தம்முட் 
கொண்ட ) நட்பு , பெரிது இனிது - மிக இனிது ; ( எ - று . ) 

நாடொறுந் தேய்ந்துவருதலின் , துன்பந் தாராதாயிற்று . 
புகழ்வார்போன்று பழித்தவாறு. 

இதனால் , இவரது நட்பின்குற்றம் கூறப்பட்டது . 
( கு - ரை .) உவப்பத் தலைக்கூடி யுள்ளப் பிரித , லனைத்தே 
புலவர் தொழில் என்றபடி பிரியுங்காலத்து உளதாகுந் துன் 
பத்தைப் பேதையாயினார் தம்முட்கொண்ட நட்புத் தாராது 
ஆகலின் அப்பேதையார் நட்புக் கற்றறிந்தார் தம்முட்கொண்ட 
நட்பினும் மிக இனிது என்றவாறு . புகழ்பவர்போன்று , பேதை 
யார் நட்பு நாடோறுந் தேய்ந்துவருதலாற் பயனற்றதென்னும் 
பழிப்புத்தோன்றக் கூறிய தனால் , இது வஞ்சப்புகழ்ச்சியணி ; இதனை 
வடநூலார் வயா ஜஸ்து த்யலங்கார மென்பர் . “ பழிப்பிற்புகழ்ச்சி 
புகழ்ச்சியிற்பழிப்புப் , புகழ்ச்சியிற்புகழ்ச்சி யென முப்பாலாப் , 
போந்த துவஞ்சப்புகழ்ச்சியாகும் " என்று சந்திராலோகத்துக்கூறப் 
படும் மூன்றுவகையில் , பழிப்பிற்புகழ்ச்சி இது ; இனி , ஒன்றன் 
பழிப்பைப் புகழ்வதாகக் கற்பிக்கும் இதனை இலேசவணியின்பாற் 
படுத்துக் கூறுவர் ஒரு சாரார் : புகழ்வதுபோலப் பழித்திறம்புனை 


அ ஆம் அதிகாரம் - புல்லறிவாண்மை 


சிதைவு . 


. 


தலும் , பழிப்பதுபோலப் புகழ்புலப்படுத்தலும் , அவையுமன்ன 
வென் றறைகுந ருளரே என்ற தண்டியலங்காரத்தைக் காண்க . 
அஃது - அப்பிரிவு .. பீழை பீடா என்னும் வடசொல்லின் 

பேதையாயினார் நட்பு நாள்தோறுந்தேய்ந்துவருதலை , 
" மதிப் , பின்னீர பேதையார் நட்பு என்றதனாலும் அறிக; அவரது 
பேதையாயினாரது - இக்குறளால் , தீமையிலும் நன்மைகாண்டல் 
பெரியோரியல்பு 

என்ற உண்மையும் யெனப்படும் . 
அச0 . கழாஅக்கால் பள்ளியுள் வைத்தற்றாற் சான்றோர் 

குழாஅத்துப் பேதை புகல் . 
பரி : - சான்றோர் குழா அத்து - சான்றோர் அவையின்கண் , 
பேதை புகல் - பேதையாயினான் புகுதல் , - கழாஅ கால் - தூய 
வல்லதுமிதித்த காலை , பள்ளியுள் வைத்து அற்று- (இன்பந்தரும் ) 
அமளிக்கண்ணே வைத்தாற்போலும் ; ( எ - று . ) 

கழுவாக்கால் என்பது - இடக்கட்ரக்கு . அதனால் அவ்வமளி 
யும் இழிக்கப்படுமாறுபோல , இவனால் அவ்வவையும் இழிக்கப் 
படு மென்பதாம் . 

இதனால் , அவன் அவையிடை இருக்குமாறு கூறப்பட்டது . 

(கு - ரை . ) சான்றோர் சபையில் மூடன் புகுதல் அசுத்தம் 
மிதித்த காலை இன்பந்தரும் மெத்தையில் வைத்தாற்போலுமென்ப 
தாம் : உவமையணி . சான்றோர் அவையின்கண் - பெரியோர் கூடிய 
சபையில் . தூயவல்ல - அசுத்தமானவற்றை. - அமளிக்கண்ணே - 
படுக்கையிலே . இடக்கரட்க்கு - சொல்லத்தகா ததை மறைத்துச் 
சொல்வது ; இங்கே , மிதித்த மலங்கழுவாத காலை ‘ கழுவாக் கால் 
என்றது ; ( நன் - பெயர் - க 0.) இடக்கர்ச்சொல்லை அவையல் 
கிளவி " என்பர் , ஆசிரியர் தொல்காப்பியனார் . அஸப்யம் என்ற 
சொல்லின் பொருள் அது ; சபையிலே ( நன்மக்கள் திரண்ட இ 
த்தே கூறத்தகாதசொல்லை அவ்வாய்பாடு மறைத்துப் பிறவாய்பாட் 
டாற் கூறுக என்னும் விதியை அவையல் கிளவி மறைத்தனர் 
கிளத்தல் " என்றதனால் உணர்க . அதனால் - கழுவாத காலினால் . 
இதனால் என்ற பாடத்துக்கு - பேதையாயினான் சான்றோர் குழா அத் 
துப்புகுந்ததனால் என்க . குழாம் - கூட்டம் . உவமையணி ; இது , 
அபரிசுத்தமா தலை விளக்கும் உவமை . கல்லாது நீண்ட வொருவ 
னுலகத்து , நல்லறிவாளரிடைப்புக்கு - மெல்ல , விருப்பினு நாயிருந் 
தற்றே யிரா அ , துரைப்பினு நாய் குரைத்தற்று " என்றார் நாலடி 
யாரிலும் . படுக்கும்பொழுது கால்கழுவித் துடைத்துக்கொண்டு 
ஈரம் உலர்ந்தபின்னரே படுக்கையிற் படுத்துக்கொள்ளவேண்டும் 
என்பது சயனவிதி . 

( 60) 
அரு - ஆம் அதிகாரம்- புல்லறிவாண்மை . 

பரி : - இனி, ஏனைப்புல்லறிவாண்மை கூறுகின்றார் . அது , புல் 
லிய அறிவினை ஆடற்றன்மை யென விரியும் . அதாவது - தான் 
சிற்றறிவினனாயிருந்தே தன்னைப் பேரறிவினனாக மதித்து உயர்ந் 
தோர்கூறும் உறுதிச் சொற் கொள்ளாமை. 


சகா 


நின்றது . 


திருக்குறள் 
( கு - ரை . ) புல்லிய - இழிந்த. ஆடல் - ஆளுதல் . ஆண்மை 
யென்பதில் , ஆள் - பகுதி , மை - தன்மைப்பொருள்விகுதி . 
அரக . அறிவின்மை யின்மையு ளின்மை பிறிதின்மை 

இன்மையா வையா துலகு . 
பரி : - ( ஒருவனுக்கு ) , இன்மையுள் - இல்லாமை பலவற் 
றுள்ளும் , இன்மை- (மிக்க ) இல்லாமையாவது , அறிவு இன்மை 
அறிவில்லாமை : பிறிது இன்மை - மற்றைப் பொருளில்லாமை 
யோ வெனின் , ( அதனை ) , இன்மை ஆ வையாது - ( அப்பெற்றித் 
தாய ) இல்லாமையாகக் கொள்ளார் , உலகு - உலகத்தார் ; (எ று . ) 
அறிவென்பது - ஈண்டு , தலைமைபற்றி நல்லறிவின்மேல் 

புல்லறிவாளர் செல்வமெய்தியவழியும் இம்மை 
மறுமைப்பய னெய்தாமையின் அதனை இன்மையுளின்மை 
என்றும் , நல்லறிவாளர் வறுமையெய்தியவழியும் அஃது 
இழவாமையின் அதனை இன்மையா வையாது என்றுங் 
கூறினார் . 

இதனால் , புல்லறிவினது குற்றங் கூறப்பட்டது . 
( கு - ரை .) இன்மையெனத்தக்கது அறிவின்மையே : பொருளின்மை 
இன்மையாகாதென்பதாம் ; புல்லறிவாளர் பொருளைப்படைத்தா 
லும் அதன் பயனாகிய இம்மைமறுமைகளையடையாமையால் அவ் 
வறிவின்மையே இன்மையெனத்தக்க தாக , நல்லறிவாளர் வறுமை 
யடைந்தாலும் தமது அந்தநல்லறிவு கொண்டு இம்மை மறுமைப் 
பயன்களைப் பெறுதலால் அவரது பொருளின்மை இன்மையெனப் 
படாதென்றவாறு. அதனை - பொருளில்லாமையை . பண்புஎன்பது 
அடைமொழிகொடாது கூறப்படின் தலைமைபற்றி நற்பண்பையே 
காட்டுவதுபோல , அறிவு என்பது நல்லறிவு புல்லறிவு என்ற 
இரண்டற்கும் பொதுவாயினும் , தலைமையினால் நல்லறிவைக்காட்டு 
மென்றுகூறினார் . எய்திய வழியும் - பெற்றாலும் . எய்தாமையின் 
பெறாமையால் . அஃது - அவ்விம்மைமறுமைப் பயன் . உலகென் 
பது - பொருளால் உயர் திணையாயினும் சொல்லால் அஃறிணை 
யாதலால் , வையாதென்னும் அஃறிணைவினைகொண்டு முடிந்தது . 
நுண்ணுணர்வின்மை வறுமை யஃதுடைமை , பண்ணப்பணைத்த 
பெருஞ்செல்வம் என்ற நாலடியாரை இங்கே அறிக . இன்மை 
யென்பது ஒருபொருளிற் பன்முறைவந்தது - சொற்பொருட்பின்வரு 
நிலையணி . 

( க ) 
அஉ , அறிவிலா னெஞ்சுவந் தீதல் பிறிதியாதும் 

இல்லை பெறுவான் றவம் . 
பரி : - அறிவு இலான் - புல்லறிவுடையான் , - ( ஒருவனுக்கு) , 
நெஞ்சுஉவந்து - மனம் உவந்து , தல் ( ஒன்று ) கொடுத்தல் , 
( ககூடிற்றாயின் , அதற்குக் காரணம் ) , பெறுவான் தவம் - பெமறு 
கின்றவன் நல்வினையே ; பிறிதுயாது உம் இல்லை - வேறொன்று 
மில்லை ; ( எ - று . ) 


அடு - ஆம் அதிகாரம் - புல்லறிவாண்மை 


கடு 


ஒரோவழி நெஞ்சு உவந்து ஈதல் கூடலின் , புல்லறிவாள 
ரும் நல்வினைசெய்ப என்பார்க்கு , ‘பெறுவான் வீழ்பொரு 
ளெய்தியான் போல்வ தல்லது , இம்மை நோக்கியாக மறுமை 
நோக்கியாக ஈகின்றாரல்லர் எனக் கூறியவாறு. கூடிற்றாயின் , 
அதற்குக்காரணம் என்னுஞ் சொற்கள் அவாய்நிலையான் வந்தன . 

இதனால் , அஃதுடையார் தம்மாட்டு நல்லனசெய்தலறி 
யாமை கூறப்பட்டது . 

( கு - ரை .) கீழ்விழுந்துகிடக்கும் பொருளை ஒருவன் நல்வினைப் 
பயனால் அடைவதுபோல இப்புல்லறிவாளரிநடத்தினின்றும் தமது 
நல்வினைப்பயனால் ஒருவர் ஒருபொருளைப் பெற்றாற் பெறலாமே 
யன்றி இம்மைப்பயனையோ மறுமைப்பயனையோ நோக்கிப் புல்லறி 
வாளர்கொடுக்கின்றில ரென்பதாம் . கூடிற்றாயி னெனவே , கூடுத 
லருமை கூறப்பட்டது . ஒரோவழி நெஞ்சுஉவந்து ஈதல் கூடலிற் 
புல்லறிவாளரும் நல்வினைசெய்பஎன்பார்க்கு ( புல்லறிவாளர் 
நல்வினையைச்செய்வதேயில்லை யென்பதைமறுத்துச் ) சிலவேளை 
களில் (சிலர்க்கு ) மனமுவந்து கொடுத்தலாற் புல்லறிவாளரும் 
மனப்பூர்வமாய் நல்வினையைச் செய்பவர்கள் தாம் என்பாரை நோக்கி . 
வீழ்பொருளெய்தியான் போல்வதல்லது - கீழ்விழுந்திருப்பதொரு 
பொருளை ( நல்வினைப்பயனால் ) அடைபவன்போன்று ( இப்புல்லறி 
வர்ளரிடத்தினின்றும் தனது நல்வினைப்பயனாற் பொருளைப் பெறு 
கின்றானே ) அல்லாமல் . ஆக - ஆவது ; 

விகற்பப்பொருளது . 
ஈகின்றாரல்லரென்பதற்கு எழுவாய் - புல்லறிவாளர் . அஃது உடை 
யார் - புல்லறிவாளர் . 

( உ ) 
அசங . அறிவிலார் தாந்தம்மைப் பீழிக்கும் பீழை . 

செறுவார்க்குஞ் செய்த லரிது . 
பரி : - அறிவு இலார் - புல்லறிவுடையார் , தாம் - தாமே , 
தம்மை - , பீழிக்கும் - வருத்தும் , பீழை - வருத்தம் , செறு 
வார்க்குஉம் - ( அதுசெய்தற்கு உரியராய தம் ) பகைவர்க்கும் , 
செய்தல் அரிது- ; (எ - று . ) 

பகைவர் தாம் அறிந்த தொன்றனைக் காலம்பார்த்திருந்து 
செய்வதல்லது வறுமை பழி பாவம் முதலிய பலவற்றையும் எக் 
காலத்துஞ் செய்யமாட்டாமையின் , அவர்க்குஞ் செய்தலரி 
தென்றார் . 

இதனால் , அவர் தம்மாட்டுந் தீயன செய்தலறிவ ரென்பது 
கூறப்பட்டது . 

( கு - ரை . ) அறிவில்லா தவர் தமது அறிவின்மையாற் பகைவ 
ராலுஞ் செய்தற்குமுடியாத பெருந்துன்பங்களைத் தாமே யுண்டாக் 
கிக்கொள்ளுவரென்பதாம் . பீழித்தல் - பீடித்தல் . அது - அவ் 
வருத்தத்தை . அறிந்ததொன்று - செய்ய அறிந்ததொரு தீமை : 
உம் - இழிவு சிறப்பு . 
அரச . வெண்மை யெனப்படுவ தியாதெனி தெண்மை 

உடையம்யா மென்னுஞ் செருக்கு 


நகசா 


திருக்குறள் 


- 


71 


பரி : - வெண்மை எனப்படுவது - புல்லறிவுடைமையென்று 
சொல்லப்படுவது , யாது எனின் - யாதென்றுவினவின் , - ( அது ) , 

யாம் ஒண்மை உடையம் என்னும் - ( தம்மைத் தாமே ) யாம் 
நல்லறிவுடையமென்று நன்கு மதிக்கும் , செருக்கு - மயக்கம் . 
வெண்மை 

இளமை ; அஃதாவது - அறிவுமுதிராமை . 
ஒண்மையெனக்காரியப்பெயர் காரணத்திற்கு ஆயிற்று . உலகத் 
தாரிகழ்த லறிந்துவைத்தும் அவ்வாறு மதித்தலான் , மயக்க 
மென்றார் . 

( கு - ரை .) தம்மை நல்லறிவுடையனாகக் கருதச்செய்யும் 
செருக்கு புல்லறிவுடைமை யெனப்படுமென்பதாம் . ஒண்மை - புகழ் 
இங்கே , அதற்குக் காரணமான நல்லறிவிற்கு ஆகுபெயர் . அறி 

ன்மையை வெண்மை யென்றது , வைரமின் மரத்தை வெளிற்று 
மரமென்னும் வழக்குபற்றி ; " வெளியார்முன் , வான்சுதை வண் 
ணங் கொளல் என்ற துங் காண்க . உலகத்தாரிகழ்தலையறிந் 
திருந்தும் யாம் ஒண்மையுடையம் என்று கருதுகின்ற செருக்கு 
மயக்கத்தின் காரியமாதலால் , அம் மயக்கத்தைச் செருக்கு என்றே 
கூறினார் ; இது , காரணத்தாற் காரியத்தைக் கூறிய உபசார 
வழக்காம் . 
அ.சாதி . கல்லாத மேற்கொண் டொழுகல் கசடற 

வல்லதூஉ மையத் தரும் . 
பரி : - ( புல்லறிவாளர் ), - கல்லாத - ( தாம் ) கல்லாத நூல் 
களையும் , மேற்கொண்டு-(கற்றாராகத் தாம் ) மேலிட்டுக்கொண்டு, 
ஒழுகல் - ஒழுகுதல் , கசடு அற வல்லது உம் - கசடறக்கற்றதொரு 
நூல் உண்டாயின் அதன்கண்ணும் , ஐயம் தரும் - ( பிறர்க்கு) 
ஐயத்தை விளைக்கும் ; ( எ - று . ) 

வல்லது என ஏழாவது இறுதிக்கண் தொக்கது . உண்டா 
யின் என்பது , அவாய்நிலையான் வந்தது . ஐயம் - அதுவல்ல 
ரென்பதூஉம் இவ்வாறு கொல்லோ வென்பது . 

( கு - ரை .) புல்லறிவாளர் தாம் படியாத நூல்களையும் படித் 
தனவாகப் பேசித் தாம் படித்த நூலைப் பற்றியும் இவர் இந் 
நூலைப்படித்தாரோ ? இல்லையோ ? என்று பிறர் ஐயுறுமாறு 
நடந்துகொள்வரென்றபடி . கசடறக்கற்றலாவது - விபரீ தஐயங் 
கள் இலவாகப் படித்தல் . உண்டாயினென்பது . பெரும்பாலும் 
உண்டாகாமை உணர்த்தி நின்றது . ஏழாவது வல்லதில் என் 
னும் ஏழனுருபு . அதுவல்லரென்பதூஉம் இல்வாறுகொல்லோ - 
இவர் அந்த நூலிலே வல்லவ ரென்று சொல்லுவதும் இங்ஙனந்தர் 
னிருக்குமோ ? கல்லாத - பெயர் . அளபெடை , இன்னிசை தருதற் 
பொருட்டு வந்தது . 

( நி ) 
அற்ற மறைத்தலோ புல்லறிவு தம்வயின் 

குற்ற மறையா வழி . 
பரி :-(பல்லறிவாளர் ), தம்வயின் குற்றம் - தங்கண்நிகழுங் 
குற்றங்களை , மறையாவழி - ( அறிந்து ) கடியாராயின் , அற்றம் 


அசு . 


முகள் 


சு 


அது - ஆம் அதிகாரம் - புல்லறிவாண்மை 
மறைத்தல்ஓ - ( ஆடையால் ) அற்றம்மறைத்தாராக ( த் தம்மைக் ) 
* கருதுதலும் , புல் அறிவு - புல்லறிவாம் ; (எ - று .) 

குற்றம் மறைத்தலாவது - அவற்றை இலவாக்குதல் . 
மறைக்கப்படுவன பலவற்றுள்ளும் உயர்ந்தவற்றையெல்லாம் 
மறையாது தாழ்ந்ததொன்றனையே மறைத்து அவ்வளவால் 
தம்மையும் உலக வொழுக்கினராக மதித்தலும் புல்லறிவு என் 
பதாம் . 

இவை மூன்றுபாட்டானும் , அவர் தம்மை வியத்தற்குற்றங் 
கூறப்பட்டது . 

( கு - ரை .) மறைக்கப்படவேண்டியவை பலவற்றினுள்ளும் 
உயர்ந்தவைகளை யெல்லாம் மறையாமல் தாழ்ந் தொன்றையே ஆடை 
யால் மறைத்திட்டு அம்மாத்திரத்தாலேயே தம்மையும் பெரியோரின் 
ஒழுக்கத்தையுடையோராக மதித்தலும் புல்லறிவே யென்பது 

பதாம் . 
தம் அற்றம் - மறைக்கத்தக்க அவயவம் . அவற்றை இலவாக்கு 
தல் - தம்மிடத்து உண்டாகும் அக்குற்றங்களை பிறர் காண 
முடியாதபடி - இல்லா தனபோலச் செய்தல் . மறைக்கப்படுவன - 
பிறர்காண முடியா தபடி இல்லாமற் போக்கவேண்டிய குற்றங்கள் . 
தாழ்ந்ததொன்று - தாழ்மையுள்ள தான ஓரவயவம் . வியத்தல் - 
கொண்டாடுதல். ஓ - தெரிநிலை . 

அருமறை சோரு மறிவிலான் செய்யும் 

பெருமிறை தானே தனக்கு . 
பரி : -அரு மறை - (பெறுதற்கு ) அரிய உபதேசப்பொருளை 
(ப்பெற்றாலும் ), சோரும் - (உட்கொள்ளாது ) போக்கும் , அறிவு 
இலான் புல்லறிவாளன் , - ( அவ்வுறுதி அறியாமையால் ), 
தானே- , தனக்கு- , பெரு மிறை - மிக்க வருத்தத்தை , செய் 
யும் - செய்துகொள்ளும் ; ( எ - று . ) 

சோரும் என இடத்துநிகழ் பொருளின் தொழில் இடத் 
தின்மேல் நின்றது . 

மிக்க வருத்தம் - பொறுத்தற்கரிய துன்பங் 
கள் . இனி, அருமறைசோரும் என்பதற்கு 

பிறரெல்லாம் , 
உள்ளத்து அடக்கப்படும் எண்ணத்தை வாய்சோர்ந்து பிறர்க்கு 
உரைக்கும் என்று உரைத்தார் ; அது , பேணாமையென்னும் 
பேதைமையாவதன்றிப் புல்லறிவாண்மையன்மை அறிக . 

( கு - ரை .) பெரியோர்கூறிய உபதேசப்பொருளை உறுதியாகக் 
கொண்டு நடவாமையால் , புல்லறிவாளன் தனக்குத்தானே வருத் 
தத்தையுண்டாக்கிக் கொள்வர்னென்பதாம் . அவ்வுறுதி - அவ் 
வுபதேசத்தாற் பெறும் நன்மை . புல்லறிவாளராகிய இடத்திலே 
நிகழ்கின்ற மறையாகிய பொருளினது சோர் தலாகிய தொழில் , 
அவ்வறிவிலானாகிய இடத்தின்மேல் நின்றது . மறை - பிறரறி 
யாமல் மறைக்கப்படுவதாகிய உபதேசவார்த்தையும் , உள்ளத்து 
அடக்கப்படும் எண்ணமும் . பிறரெல்லாம் உரைத்தார் 

53 


அசஎ . 


என 


{ 


என 


ஆங் 


பழிப்பினால் உயர் 
சாகஅ 

திருக்குறள் 
இயையும் . முதலுரையில் , சோர் தல் மனத்திற்கொள்ளாது 
விட்டிடுதல் ; இரண்டாமுரையில் , வாய்விட்டுச்சொல்லுதல் என்க . 
“ யாதொன்றும்பேணாமை பேதைதொழில் 

அஙகூ . 
குறளில் வந்துள்ளது . 

( எ ) 
அசஅ . ஏவவுஞ் செய்கலான் றன்றேறா னவ்வுயிர் 

போஓ மளவுமோர் நோய் . 
பரி :-(புல்லறிவாளன் ), ஏவஉம் செய்கலான் - ( தனக்கு 
உறுதியாயவற்றை (அறிவுடையார் ) சொல்லாநிற்கவுஞ் செய் 
யான் : தான் தேறான் - ( அதுவன்றித் ) தானாகவும் ( இவை செய் 
வன வென்று ) அறியான் ; அ உயிர் - ,போஒம் அளவுஉம் 
( யாக்கையின் ) நீங்குமளவும் , ஓர் நோய் - ( நிலத்திற்குப் பொறுத் 
தற்கரியது ) ஒரு நோயாம் ; ( எ - று . ) 

உயிர் தான் உணர்தற்றன்மைத்தாயிருந்தும் நின்ற யாக்கை 
வயத்தான் மருடற்றன்மைத்தாய் வேறுபடுதலின் அவ்வுயிர் 
என்றும் , அதனின் நீங்கிய பொழுதே அதற்கு இரண்டனுள் 
ஒன்று கூடுதலின் போஒமளவும் என்றும் , குலமலை முதலிய 
பொறுக்கின்ற நிலத்திற்குப் பாவயாக்கை பெரும்பொறையாய்த் 
துன்பஞ்செய்தலின் ஓர்நோய் என்றுங் கூறினார் . 

(கு - ரை . ) புல்லறிவாளனென்பான் உறுதிதருஞ் செயலைப் 
பெரியோர்சொல்லவும் கேளான் தானும் அறியானென்பதாம் . 
உணர் தற்றன்மைத்து - இயற்கையில் அறியுந் தன்மையது. நின்ற 
யாக்கைவயத்தான் - வினையினாற்பெற்றுநின்ற உடம்பின்வசத்தி 
மருடல் - மயங்கு தல் . 

உடம்பினின் றும் . 
அதற்கு உயிர்க்கு . இரண்டனுள் ஒன்று 

ஏவச்செய்தல் , 
தான்தேறுதல் என்னுந்தொழில்களுள் ஏதாயினும் ஒன்று . 
அதற்கு - பூமிக்கு . இரண்டனுள் ஒன்று கூடு தலின் உயிர் 
உடல் என்னும் இரண்டனுள் உடலொன்றைப் பொறுத்தல் கூடு 
தலினால் என்பர் 

ஒருசாரார் . குலமலை குலபர்வ தங்கள் . 
பொறை - பாரம் . இங்கே , செறலினால் உயர்திணை அஃறிணை 
திணையஃறிணையாயிற்றென்ன லுமாம் . உயர் திணை - புல்லறிவாளன் ; 
அஃறிணை - அவ்வுயிர் : உடலையும் உயிரையுந் தனித்தனி பிரித்துக் 
கூறினால் அவை அஃறிணையாம் . அதனின் நீங்கியபொழுதே - 
வினை வயத்தாற்பெற்று நின்ற அவ்வுடலினின்று நீங்கியபோதே . 
பாவயாக்கை - பாவஞ்செய்த உடம்பு : இது , பூமிபாரம் எனப்படும் . 
ஸர்வம்ஸஹா என்ற வடமொழிப்பெயரின்படி எல்லாவற்றையும் 
பொறுப்பதாகிய பூமியும் பாவிகளைப் பொறுக்க மாட்டாமல் அவர் 
களை அதிபாரமாகக்கருது மென்பதையறிக . போஒம் - அளபெடை , 
செய்யுளோசை நிறைக்கவந்தது . 

செய்கலான் , கு 

சாரியை , 
அல் - எதிர்மறையிடை நிலை . 

(அ ) 
அக , காணாதாற் காட்டுவான் நான்காணான் காணுதான் 

கண்டானுந் தான்கண்ட வாறு . 


னால் . 


அதனின் 


- 


- 


சகக 


கற்றன 


அதி - ஆம் அதிகாரம் -- புல்லறிவாண்மை 
பரி : - காணாதான் - ( தன்னை எல்லாம் அறிந்தானாக மதித் 
தலால் பிறரால் ஒன்று ) அறியுந் தன்மை யிலாதானை , காட்டு 
வான் - அறிவிக்கப்புகுவான் , தான் காணான் - ( அவனாற் பழிக்கப் 
பட்டுத் ) தான் அறியானாய் முடியும் : காணாதான் - ( இனி ) அவ் . 
வறியுந்தன்மை யில்லாதான் , ( கொண்டது விடாமையால் ) , 
தான் கண்ட ஆறு - தான் அறிந்த ஆற்றால் , கண்டான் ஆம் - 
( அதனை ) அறிந்தானாய் முடியும் ; ( எ - று . ) 

புல்லறிவாளர்க்கு நல்லறிவு கொளுவுதல் ஓருவாற்றானும் 
இயைவதன் றென்பதாம் . 

( கு - ரை .) புல்லறிவாளனுக்கு உறுதியானவைகளைச் சொன் 
னாலும் அவன் கொண்டதுவிடாத குணமுடையவனாதலால் , 
உறுதிப்பொருள் சொல்பவனே அப்புல்லறிவாளனாற் பழிக்கப் 
பட்டு அவமானமடைவான் ; ஆகவே , புல்லறிவாளனுக்கு நல்லறி 
வை வருவித்தல் ஒருவகையாலும் முடியாதென்பதாம் . 
கல்லார் செவிமாட்டிக் கையுறூஉங் , குற்றந் தமதே பிறி தன்று . 
முற்றுணர்ந்தும், தாமவர் தன்மை யுணரா தார் தம்முணரா , ஏ தி 
லரைநோவ தெவன் என்பர் , நீதிநெறிவிளக்கத்தும் . அதனை - 
தான் கொண்டதை . கொளுவுதல் கொள்ளச்செய்தல் . ஒரு 
வாற்றானும் இயைவ தன்று - ஒருவழியாலுங்கூடாது . சொற்பொருட் 
பின்வருநிலையணி . 

( க ) 
அ . உலகத்தா ருண்டென்ப தில்லென்பான் வையத்து 

அலகையா வைக்கப் படும் . 
பரி : - உலகத்தார் உயர்ந்தோர் ( பலரும் ), உண்டு என்பது 
உண்டென்பதோர் பொருளை , இல் என்பான் - ( தன் புல்லறி 
வான் ) இல்லையென்று சொல்லுவான் , ( மகனென்று கருதப் 
படான் ) ; வையத்து அலகை ஆ வைக்கப்படும் வையத்து ( க் 
காணப்படுவதோர் ) பேயென்று கருதப்படும் ; ( எ - று .) 

கடவுளும் , மறுபிறப்பும் , இருவினைப்பயனும் முதலாக 
அவர் உளவென்பன பலவேனும் , சாதிபற்றி (உண்டென்பது 
என்றும் , தானே வேண்டிய கூறலால் ஒப்பும் வடிவால் ஒவ்வா 
மையும் உடைமையின் , தன்யாக்கை கரந்து மக்கள்யாக்கையுள் 
தோன்றுதல் வல்ல அலகை யென்றுங் கூறினார் . 

இவை நான்குபாட்டானும் , உறுதிச்சொற் கொள்ளாமை 
யது குற்றங் கூறப்பட்டது . 

( கு - ரை .) உலகத்தார் உண்டு என்று சொல்வதை இல்லை 
யென்னும்புல்லறிவாளன் அறிஞரால் பழிக்கப்படுவானென்பதாம் . 
மகன் - மனிதன் . அவர் - உலகத்தார் , உயர்ந்தோர் . என்பது 
சாதியொருமை . 

தானே வேண்டியகூறலால் ஒப்பும் , வடிவால் 
ஒவ்வாமையும் உடைமையின் - பேயும் , உலகத்தாருண்டென்பதை 
இல்லையென்பவனும் , தாமே வேண்டியவற்றைச் சொல்லுதலால் 
உத்திருத்தலும் வடிவம்வேறுபடு தலால் ஒவ்வா திருத்தலும் 


20 


திருக்குறள் 


உடையராயிருத்தலால் . தன் யாக்கை கரந்து மக்கள்யாக்கையுள் 
தோன்று தல்வவ்ல . அலகை - தன்னுடம்பை மறைத்து மனித 
ருடம்பிலே தோன்றுதல் வல்ல பேய் , வையம் பொருள்களை 
வைக்குமிடம் . 

( 50 ) 
அசு - ஆம் அதிகாரம் - இகல் . 
பரி : - இனி , அவற்றான் வரும் வெகுளிகாமங்களுள் 
அரசர்க்கு வெகுளி பெரும் பான்மைத்தாகலின் அதனான் வருவன 
கூறுவான் தொடங்கி , முதற்கண் இகல்கூறுகின்றார் : அஃதாவது 
இருவர் தம்முள்பொருது வலிதொலைதற்கு ஏதுவாய மாறுபாடு . 

( கு - ரை . ) அவற்றான் கீழ்க்கூறிய பேதைமை புல்லறி 
வாண்மைகளால் ; காமம் வெகுளி மயக்கம் என்னுங் குற்றங்கள் 
மூன்றனுள் வெகுளி காமங்களுக்குக் காரணம் மயக்கமாதலாலும் , 
அம்மயக்கத்தைப் பேதைமை புல்லறிவாண்மை என இருவகைப் 
படுத்துக் கீழ் இரண்ட திகாரங்களாற்கூறினாராதலாலும் , அவற் 
றான்வரும் வெகுளி காமங்கள் எனப்பட்டது . வெகுளி - கோபம் ,. 
பெரும்பான்மைத்து - பகைவர்கள் குற்றவாளிகள் முதலியோர் 
பக்கல் மிகுதியாய் வரக்கூடிய தன்மையுடையது . 

அதனான் வரு 
வன - வெகுளியால்வரும் பகைகளை . தம்முள் பொருது - தமக் 
குள்ளே ( ஒருவரோடொருவர் ) போர்செய்து . வலிதொலை தற்கு : 
பலம் அழிதற்கு . ஏது - காரணம். இகல் - முதனிலைத் தொழிற் 
பெயர் . 
அடுக . இகலென்ப வெல்லா வுயிர்க்கும் பகலென்னும் 

பண் பின்மை பாரிக்கு நோய் . 
பரி : - எல்லா உயிர்க்குஉம் எல்லாவுயிர்கட்கும் , பகல் 
என்னும் - ( பிற உயிர்களொடு ) கூடாமை யென்னும் , பண்பு 
இன்மை - தீக்குணத்தை, பாரிக்கும் வளர்க்கும் , நோய் 
குற்றம் , - இகல் என்ப - இகலென்று சொல்லுவர் ( நூலோர் ) . 

மக்களையும் விலங்குகளோடு ஒப்பிப்ப தென்பது தோன்ற 
எல்லாவுயிர்க்கும் என்றும் , * பகுதிக்குணத்தை இடைநின்று 
விளைத்தலின் , பகலென்னும் பண்பின்மை என்றுங் கூறினார். 
8 நற்குணமின்மை , அருத்தாபத்தியால் தீக்குணமாயிற்று. 

இதனான் , இகலது குற்றம் கூறப்பட்டது . 

( கு - ரை. ) இகலென்பது பிறரோடு ஒன்றா திருத்தலாகிய 
நோயை வளர்க்குமென்பதாம் . நூலோர் - சாஸ்திரமறிந்தவர்கள் . 
மக்கள் - மனிதர் . விலங்குகள் - மிருகங்கள் . ஒப்பிப்பது - சமான 
மாக்குவது . மக்களுயிர்க்கு என்னாமல் எல்லாவுயிர்க்கும் என் 
றது - இகல் தான் 

தான் நல்லறிவுடைய மக்களையும் அவ்வறிவில் 
லாத விலங்குகளோடு ஒப்பாகச் செய்துவிடு மென்பதுபற்றி . 

* பி - ம் : பகுதி தீக்குணத்தை இடையின்றி வளர்த்தலின் , 
* குணமின்மை , 


அசு - ஆம் அதிகாரம் - இகல் 


யாமை 


பகு தி - பிரிவு . பண்பின்மை நல்லகுணமில்லாமை. பகுத 
லென்பது தீக்குணத்தாலன்றிக்கூடாமையின் , பண்பின்மையென் 
பது தீக்குணத்தைக்காட்டிற்றென்க . : அருத்தாபத்தியாவது - ஒரு 
பொருளைக் கூறியமர்த்திரத்தால் அதன் குறிப்புக்கொண்டு கூறப் 
படாத மற்றொருபொருளை அறிதல் . இகலது -- மாறுபாட்டினது . 
என்ப - இடைச்சொல்லடியாப்பிறந்த பலர் பாற்படர்க்கை யெதிர் 
காலவினைமுற்று ; என்ப என்னும் முற்றுச்சொல் , நூலோர் 
என்னும் பெயர் தொக்குநின் ற தனோடுமுடியும் ; தோன்றா எழுவாயு 
மாம் . எல்லாமென்பது , இரு திணைக்கும் பொது. உயிர்க்கும், 
உம்மை - முற்றுப்பொருளது . பகல் - தொழிற்பெயர் ; பகு - முதனிலை . 
துன்பத்தை உண்டாக்குதல்பற்றி , குற்றம் நோயெனப்பட்டது . 
அடுஉ . பகல்கருதிப் பற்றா செயினு மிகல்கருதி 

இன்னா செய்யாமை தலை . 
பரி : - பகல் கருதி-( தம்மொடு ) கூடாமையைக் கருதி , பற்றா 
செயின் உம் - ( ஒருவன் ) வெறுப்பன செய்தானாயினும் , இகல் 
கருதி - ( அவனோடு ) மாறுபடுதலைக் குறித்து , இன்னா செய் 

( தாம் அவனுக்கு) இன்னாதவற்றைச் செய்யாமை , 
தலை - உயர்ந்தது ; ( எ - று . ) 

செய்யின் பகைமைவளரத் தாம் தாழ்ந்துவரலானும் , ஒழி 
யின் அப்பற்றாதன தாமே ஓய்ந்துபோகத் தாம் ஓங்கிவரலானும் 
செய்யாமை தலை என்றார் . பற்றாத என்பது , விகாரமாயிற்று . 

( கு - ரை .) இன்னாதவற்றைச் செய்தால் பகைமைவளரத்தாம் 
தாழ்ந்துவருதலானும் , அங்ஙன் இன்னாதசெயலைச் செய்யா திருந் 

பிறர் தமக்குச் செய்த தீங்குகள் தாமேதேய்ந்துபோகத் தாம் 
ஓங்கிவருதலாலும் , ஒருவர் தம்மோடு கூடாமையை நினைந்து 
பிறர்க்கு வெறுக்குத்தொழிலைச் செய்தாராயினும் , அப்பிறர் அவ 
ருக்குப் பிரதியாக இன்னாசெய்யாமலிருத்தலே உத்தமமென்க. 
இதற்குக் காரணம் கூறுவது 

| செய்யின் பகைமைவளர ........ 
என்றார் என்றவாக்கியம் . வெறுப்பன - வெறுக்கத்தக்க தீச் 
செய்கைகள் . இன்னாதவற்றை - துன்பந் தருஞ் செய்கைகளை . செய் 
யின் - இன்னாதவற்றைச் செய்தால் . தாம் - செய்தவர் . தாம் 
தாழ்ந்து வரலானும் - தாம் பெருமைகுன்றியவராதலாலும் . ஒழி 
யின் - அச்செய்தலை ஒழிந்தால் . அப்பற்றா தன - அவன் செய்த 
தீங்குகள் . தாமே ஓய்ந்துபோக ஒழிப்பாரில்லாமலே வரவர 
ஒழிந்துபோய்விட . தாம் - ஒழிந்தவர் .ஓங்கி - உயர்ந்து . விகாரம் 
தொகுத்தல் . பற்றா - விரும்பா தவை ; எனவே , அருத்தாபத்தி 
யால் வெறுப்பனவாயிற்று ; இது , ஈறுதொக்க அஃறிணை எதிர் 
மறைப்பன்மை வினையாலணையும் பெயர் ; இன்னா 

என்பதும் 
இது . வெறுப்பன செய்யா தானோடு மாறுபடலாகாமை சொல்ல 
வேண்டாதாயிற்று. வெறுப்பன செய்தானுக்கு இன்னாதன செய் 
தல் கடையென்றும் , செய்தவனுக்குச் செய்தல் இடையென்றும் , 
செய்தவனுக்குஞ் செய்யாமை தலையென்றுங் கூறியவாறாம் . ( உ ) 


ச 22 . 


- 


திருக்குறள் 
அதிக . இகலென்னு மெவ்வநோய் நீக்கிற் றவலில்லாத் 

தாவில் விளக்கந் தரும் . 
பரி : - இகல் என்னும் மாறுபாடென்று சொல்லப் 
படுகின்ற , எவ்வம் நோய் - துன்பத்தைச்செய்யும் நோயை , 
நீக்கின் - ( ஒருவன் தன்மனத்தினின்று ) நீக்குமாயின் , - ( அவ 
னுக்கு அந்நீக்குதல் ) , - தவல் இல்லா ( எஞ்ஞான்றும் ) உள. 
னாதற்கு ஏதுவாய , தா இல் விளக்கம் - புகழை , தரும் - கொடுக் 
கும் ; ( எ - று .) 

தவலில்லாமை - அருத்தாபத்தியான் அப்பொருட்டாயிற்று . 
தாவில் விளக்கம் வெளிப்படை . யாவரும் நண்பராவர் ; 
ஆகவே , எல்லாச்செல்வமும் எய்திக் கொடைமுதலிய காரணங் 
களாற் புகழ்பெறு மென்பதாம் . 

( கு - ரை . ) இகலைநீங்கியவர்க்குப் புகழுண்டாகு மென்பதாம் . 
தன்மனத்தினின்று நீக்கும் - எண்ணாமலே விடுவான் . எஞ்ஞான் 
றும் எந்நாளும் . உளனாதல் அழிவில்லாதவனாயிருத்தல் . 
பூதவுடம்பு அழியினும் புகழுடம்பு அழியாது நிலைநிற்றலால் , 
" எஞ்ஞான்றும் உளனாதற்கு ஏ துவாய புகழ் 

எனப்பட்டது . 
தவலில்லாமையென்பதற்கு அழிதலில்லாமையென்று பொருளாத 
லாலும் , எஞ்ஞான்றும் உளனாதெலென்பதில்லாவிடின் அழித 
லில்லாமையென்பது சித்தியா தாதலாலும் , எஞ்ஞான்றும் உள 
னாதலைத் தவலில்லாமையென்றது, அருத்தாபத்தியாற்கிடைத்த 
பொருளாம் . அப்பொருட்டு - அந்த ( எந்நாளும் உள்ளவனாத 
லென்னும் ) பொருளது . விளக்கம் - பொருள்களை விளங்கச்செய் 
வதற்குக் கருவியாவது ; அம் - கருவிப்பொருள் விகுதி . 
விளக்கம் - கெடுதலில்லாத விளக்கு : எனவே , புகழென விளங்கு 
கிறது ; இது , சீவகசிந்தாமணியில் " பூண்முலைப்பிடி , " கல்லாடத் 
தில் " திருநுதற்கொடி " என்பனபோல் வெளிப்படைச்சொல் : அதா 

அடைமொழியாற் பொருள் விளங்கி நிற்கும் மொழி . உலகத்து 
எவ்விடத்தும் எந்நாளும் அழியாது நிலைநிற்றல்பற்றியும் , அழியும் 
தன்மையனவாகிய மற்றைவிளக்குக்களினும் இப்புகழ்விளக்குக்கு 
உள்ள விசேடந் தோன்றவும் ‘ தாவில்விளக்கம் என்றார் ; " ஒன்றா 
வுலகத் துயர்ந்த புகழல்லாற் , பொன்றாது நிற்பதொன் றில் , 
“ இந்நிலத்து , மன்னுதல் வேண்டி னிசைநடுக , " நிற்பதே துகொ 
னீடிசை யொன்றுமே நிற்கும் " என்பன காண்க . எய்தி - பெற்று . 
கொடை - கொடுத்தல் ; தானம் . முதலிய என்ற தனால் , கல்வி 
ஆண்மை முதலியவைகளையும் கொள்க . புகழ்பெறும் - மாறுபாடு 
நீக்கினவன் கீர்த்தியைப் பெறுவான் . புகழ் பெரும்பான்மையும் 
ஈதல்பற்றி வருதலால் , கொடைமுதலிய காரணங்களாற் புகழ் 
பெறும் எனப்பட்டது . தவல் - தொழிற்பெயர் ; தவு - முதனிலை . 
தரும் - இடவழுவமைதி . 

இன்பத்து ளின்பம் பயக்கு மிகலென்னும் 
துன்பத்துட் டுன்பங் கெடின் . 


தா இல் 


வது 


- 


அசு - ஆம் அதிகாரம் - இகல் 


P2 


- 


- 


பரி : -- இகல் என்னும் மாறுபாடென்று சொல்லப்படு 
கின்ற , துன்பத்துள் துன்பம் - துன்பங்களெல்லாவற்றினும் 
மிக்க துன்பம் , கெடின் - ( ஒருவனுக்கு ) இல்லையாயின் , ( அவ் 
வின்மை அவனுக்கு ) , இன்பத்துள் இன்பம் - இன்பங்களெல்லா 
வற்றினும் மிக்க இன்பத்தினை , பயக்கும் கொடுக்கும் ; ( எ - று . ) 

துன்பத்துள் துன்பம் - பலரொடு பொருது வலிதொலைத 
லான் யாவர்க்கும் எளியனாய் உறுவது ; அதனை இடையின்றியே 
பயத்தலின் , இகலென்னும் என்றார் . இன்பத்துள் இன்பம் 
யாவரும் நட்பாகலின் எல்லாப்பயனும் எய்தி உறுவது . 

( கு - ரை . ) இகல்கெடின் எல்லாப்பயனையும் பெற்று இன்புற் 
றிருக்கலாமென்பதாம் . அவ்வின்மை - இகலென்னும் மிக்க துன்ப 
மில்லாமை . பொருது - போர்செய்து . வலிதொலை தலான் - 
பலம் அழிதலால் . உறுவது பொருந்துவது . அதனை - யாவர்க் 
கும் எளியனாயுறுவதாகிய துன்பத்துட்டுன்பத்தை . இகல் தான் 
துன்பத்துள் துன்பத்தை இடைவிடாது தருதலால் , இகலென்னுந் 
துன்பத்துட்டுன்பம் எனக்காரணத்தைக் காரியமாக உபசரித்தார் . 
கெடின் என்றது , கெடுதலின் அருமை குறித்து நின்றது . 
அ G. இகலெதிர் சாய்ந்தொழுக வல்லாரை யாரே 

மிகலூக்குந் தன்மை யவர் . 
பரி : - இகல் - ( தம்உள்ளத்து ) மாறுபாடு ( தோன்றியவழி ), 
எதிர்சாய்ந்து ஒழுக வல்லாரை - ( அதனை ) ஏற்றுக்கொள்ளாது 
சாய்ந்து ஒழுகவல்லாரை , மிகல் ஊக்கும் தன்மையவர் - வெல்லக் 
கருதுந் தன்மையுடையார் , யாரே - யாவர் ? ( எ - று . ) 

இகலை ஒழிந்து ஒழுகல் வேந்தர்க்கு எவ்வாற்றானும் அரி 
தாகலின் வல்லாரை என்றும் , யாவர்க்கும் நண்பாகலின் அவ 
ரை வெல்லக்கருதுவார்யாவரும் இல்லை யென்றுங் கூறினார் . 

இவைநான்கு.பாட்டானும் , இகலாதார்க்கு வரும் நன்மை 
கூறப்பட்டது . 

( கு - ரை . ) உள்ளத்துமாறுபாடுதோன்றும்போது அதற்கு 
இடங்கொடுக்காமல் அவ்விகலுக்கு மாறுபாடாகத் தாழ்ந்து நடக்க 
வல்லவர் யாவர்க்கும் நண்பராவரா தலால் , அவரை வெல்லக் 
கருதுவார் எவருமிலரென்பதாம் . 

உள்ளத்து 

மனத்தில் . 
தோன்றிய வழி உண்டானபொழுது . சாய்ந்து 

தாழ்ந்து . 
ஒழுகவல்லார் - நடக்கவல்லவர் . வேந்தர் - அரசர் . எவ்வாற்றா 
னும் - எவ்விதத்தாலும் . 

அரிது 

அருமையானது , அவரை - 
மாறுபாடுகொள்ளாது ஒழுகவல்லவரை. யாவர்க்கும் - பகைவர்க்கு 
முட்பட . இகலா தார் மாறுபடாதவர் . 

யார் என்னும் வினாப் 
பெயர் , இங்கு இன்மை குறித்து நின்றது . ஏகாரம் அசை ; 
தேற்றமாகவுங் கொள்ளலாம் . எதிர்சாய்தல் - எதிர் தலை யொழி தல் . 
அசு . இகலின் மிகலினி தென்பவன் வாழ்க்கை 

தவலுங் கெடலு நணித்து . 


2 


திருக்குறள் 
பரி : - இகலின் - ( பிறரொடு ) மாறுபடுதற்கண் , மிகல் - 
மிகுதல் , இனிது என்பவன் - ( எனக்கு ) இனிதென்று ( அதனைச் ) 
செய்வானது , வாழ்க்கை - உயிர்வாழ்க்கை , - தவல்உம் கெடல் 
உம் நணித்து - பிழைத்தலும் முற்றக்கெடுதலுஞ் சிறிதுபொழு 
துள் உளவாம் ; ( எ - று . ) 
மிகுதல் 

மேன்மேல் ஊக்குதல் . இனிது என்பது - 
தான் * வேறலைக்குறித்தது . பிழைத்தல் - வறுமையான் 1 இன்னா 
தாதல் . முற்றக்கெடுதல் - இறத்தல் . இவற்றோடு நணித்து 
என்பதனைத் தனித்தனி கூட்டி , உம்மைகளை எதிரதும் இறந் 
ததுந் தழீஇய எச்சவும்மையாக உரைக்க . பொருட்கேடும் 
உயிர்க்கேடும் அப்பொழுதே உளவா மென்பதாம் . 

( கு - ரை . ) இகலில் மிகுதல் நல்லது என்றுகருதி ஒருவன் 
அந்த இகலை மேன்மேற்செய்தால் அவனுக்குப் பலரும் பகைவராய் 
விடுவராதலால் அன்னானுக்குச் செல்வக்கேடும் உயிர்க்கேடும் 
விரைவில் உளவாகுமென்பதாம் . மாறுபடு தற்கண்-மாறுபடு தலில் . 
பிழைத்தல் - பொருட்கேடு. முற்ற - முழுதும் . முற்றக்கெடுதல் - 
உயிர்க்கேடு . சிறி துபொழுதுள் - விரைவில் . ஊக்குதல் - கருதி 
முயலுதல் . வேறல் - வெல்லுதல் . வறுமை 

நுகரப்படுவன 
யாவும் இல்லாமை . இன்னாதர் தல் துன்பப்படுதல் . இவற் 
றோடு நணித்தென்பதனைத் தனித்தனிகூட்டி - தவலும் நணித்து, 
கெடலும் நணித்து என இயைத்து . தவலும் , உம்மை - கெடலும் 
நணித்தா மென்னும் பொருளைத் தருதலால் , எதிரது தழுவிய 
எச்சம் : கெடலும் , 

- தவல் நணித்தன்றி யென்னும் 
பொருளைத் தருதலால் , இறந்தது தழுவிய எச்சம் . நணித்து - 
உடனே உண்டாவது ; ஒன் றன்படர்க்கை முற்று . இகலின் மிக 
லினிது என்பது தனக்கு வெற்றியேகிடைக்குமென்ற காரணத்தி 
னாலாகும் . 
அதுஎ . மிகன்மேவன் மெய்ப்பொருள் காணா ரிகன்மேவல் 

இன்னு வறிவி னவர் . 
பரி : -- இகல் மேவல் - இகலொடுமேவுதலையுடைய , இன்னா 
அறிவினர் - இன்னாத அறிவினையுடையார் , - மிகல் மேவல் - 
வெற்றிபொருந்துதலையுடைய, மெய் பொருள் 

நீதிநூற் 
பொருளை , காணார் - அறிய மாட்டார் ; ( எ - று .) 

இன்னா அறிவு - தமக்கும் பிறர்க்குந் தீங்குபயக்கும் அறிவு . 
வெற்றி - வழி நின்றார்க்கு உளதாவது . காணப்படும் பயத்த 
தாகலின் , மெய்ந்நூல் 

எனப்பட்டது . இகலால் அறிவு 
கலங்குதலின் , காணார் என்றார் . 

இவை இரண்டுபாட்டானும் , இகலினார்க்கு வருந் தீங்கு 
கூறப்பட்டது . 

* H - ம் : வேறல் குறித்தல் . t இன்னானாதல் . 


உம்மை 


அசு - ஆம் அதிகாரம் - இகல் 


அதனை 


( கு - ரை . ) மாறுபாட்டால் மனங்கலங்கு தலால் இ ன்னா அறி 
வினர் - நீதி நூற்பொருளைக் காணாராவரென்பதாம் . மேவு தல் - 
பொருந்து தல் . இன்னாத 

இன்னாத - துன்பஞ்செய்கின்ற : வழி நின்றார் 
நீதி நூல்வழியே நடப்பவர் . காணப்படும் பயத்தது பிரதியக்ஷ 
மாகத் தோன்றும் பயனையுடையது . இகலினார் - மாறுபட்டவர் . 
மெய் - நூலுக்கு ஆகுபெயர் . 

( எ ) 
அடுஅ . இகலிற் கெதிர்சாய்த லாக்க மதனை 

மிகலூக்கி தூக்குமாங் கேடு . 
பரி : - இகலிற்கு எதிர்சாய்தல் - ( தன் உள்ளத்து மாறு 
பாடு தோன்றியவழி ) அதனை எதிர்தலை ஒழிதல் , ஆக்கம் ஆம் 
( ஒருவனுக்கு ) ஆக்கமாம் ; ( அது செய்யாது ) , அதனை மிகல் ஊக் 
கின் - அதன்கண் மிகுதலை மேற்கொள்வானாயின் , கேடு ஊக்கும் 
கேடும் ( தன்கண்வருதலை ) மேற்கொள்ளும் ; (எ - று . ) 

எதிர்தல் - ஏற்றுக்கோடல் . சாய்ந்தபொழுதே வருதலின் , 
சாய்தல் ஆக்கம் என்றார் . இகலிற்கு எனவும் , அதனை 
எனவும் வந்தன - வேற்றுமை மயக்கம் . 
( கு - ரை . ) இகலையேற்றுக் கொள்ளாமையால் 

நன்மையும் , 
ஏற்றுக்கொளலால் தீமையுமுண்டா மென்பதாம் . 
அவ்விகலை . எதிர்தல் - எதிர்கொள்ளுதல் , எற்றுக்கொள்ளுதல் . 
ஆக்கம் - நன்மை . அது செய்யாது - ஏற்றுக்கொள்ளாமையைச் 
செய்யாமல் ; ஏற்றுக்கொண்டு என்றபடி . அதன்கண் - அம்மாறு 
பாட்டிலே . மாறுபாடு ஒழிந்த பொழுதே ஆக்கம் வருதலால் , 
இகலிற்கெதிர்சாய்தல் ஆக்கம் எனக் காரணங் காரியமாக 
உபசரிக்கப்பட்டது . இகலிற்கு என்பதில் இகல் செயப்படு 
பொருளாய் நிற்றலால் , குவ்வுருபை ஐயுருபாகவும் , அதனை எ 
பதில் அது - இடப்பொருளாய்நிற்றலால் ஐயுருபைக் கண்ணுரு 
பாகவுந் திரித்துக்கொள்க என்றபடி . எதிர் - முதனிலைத் தொழிற் 
பெயர் . ஆம் - ஆகும் ; செய்யுமென்முற்று , ஈற்றுயிர்மெய்சென்று 

இது ஆக்கமென்ப தனோடு கூட்டப்பட்டது : இனி , 
அசையாகவுங் கொள்ளலாம் . 

( அ ) 
அதிக . இகல்காண ஐக்கம் வருங்கா லதனை 

மிகல்காணுங் கேடு தரற்கு . 
பரி : - ( ஒருவன் ) , ஆக்கம் வருங்கால் - ( தன்கண் ) ஆக்கம் 
வரும்வழி , இகல் காணான் ( காரணம் உண்டாயினும் ) இகலை 
நினையான் ; கேடு தரற்கு - ( தனக்குக் ) கேடுசெய்து கோடற்கண் , 
அதனை மிகல் கானும் - ( காரணம் இன்றியும் ) அதன்கண் மிகு 
தலை நினைக்கும் ; ( எ - று . ) 
இகலான்வருங்கேடு பிறரான் அன்றென்பது 

அன்றென்பது தோன்ற , 
தரற்கு என்றார் . நான்காவதும், இரண்டாவதும் - ஏழாவதன் 
கண்வந்தன . ஆக்கக்கேடுகட்குமுன் நடப்பன , 

நடப்பன , இகலினது 
இன்மை உண்மைகளென்பதாம் . 

54 


என் 


நின்றது : 


உசு 


திருக்குறள் 


( கு - ரை ) இகல் இல்லையாயின் ஆக்கமும் , இகல் உண்டாயின் 
கேடும் உண்டா மென்பதாம் . வரும்வழி 

வரும்போது . கேடு 
செய்துகோடற்கண் - கெடுதி செய்துகொள்ளுமிடத்து . அதன் 
கண் - இகலில் . தன்மைக்குச் சிறந்த தரலென்னுஞ் சொல்லாற் 
கூறின தனால் , தனக்குத்தானே கெடுதியை உண்டாக்கிக்கொள்ளு 
தற் கென்று பொருளாயிற்று . தரற்கு என்னும் நான்காம் வேற் 
றுமையும் , அதனை என்னும் இரண்டாம்வேற்றுமையும் ஏழாம் 
வேற்றுமையின் இடப்பொருளில் வந்தன . காணும் - செய்யுமென் 
முற்று , உயர் திணை ஆண்பாலிற் சென்றது . 

(க ) 
அசு . இகலான மின்னுத வெல்லா நகலாம் 

நன்னய மென்னுஞ் செருக்கு . 
பரி : - ( ஒருவனுக்கு) , இகலான் மாறுபாடு ஒன்றானே , 
இன்னாத எல்லாம் - இன்னாதனவெல்லாம் , ஆம் - உளவாம் ; 
நகலான் - நட்பு ஒன்றானே , நல் நயம் என்னும் செருக்கு - நல்ல 
நீதியென்னும் பெருஞ்செல்வம் , ஆம் - உளதாம் ; ( எ - று . ) 

இன்னாதன - வறுமை, பழி , பாவம் முதலியன . நகல் - 
மகிழ்தல் . அதுவும் செருக்கு என்பதும் - தத்தங் காரணங்கட்கு 
ஆயின . நயமென்னுஞ் செருக்கு எனக் காரியத்தைக் காரண 
மாக உபசரித்தார் . 

இவைமூன்று பாட்டானும் , அவ்விருமையுங் கூறப்பட்டன . 

( கு - ரை .) இகலான் இன்னாதனவெல்லாம் உளவாக , நகலான் 
நல்ல தியாகிய பெருஞ்செல்வம் உளதாமென்பதாம் . மகிழ்ச்சி 
யென்னும் பொருளதாகிய நகலென்பது - அதற்குக் காரணமாகிய 
நட்புக்கும் , களிப்பென்னும் பொருளதாகிய செருக்கென்பது - 
அதற்குக் காரணமாகிய 

செல்வத்துக்கும் காரியவாகு பெயர் . 
காரியமாகிய செல்வம் , அதற்குக் காரணமாகிய நீ தியாக உபசரிக்கப் 
பட்டது . 

இருமை இகலா தார்க்கு வரும் நன்மையும் , இகலி 
னார்க்கு வரும் தீமையும் . இகலான் , நகலான் - ஆன் , மூன்ற 
னுருபு . இன்னாத - பெயர் . 

( க 0 ) 
का ஆம் அதிகாரம்- பகைமாட்சி . 
பரி : - அஃதாவது - அறிவின்மை முதலிய குற்றங்களுடை 
மையாற் பகையை மாட்சிப்படுத்தல் . அரசர்க்கு எவ்வாற்றா 
னும், பகையின்மை கூடாமையின் , மேற் பொதுவகையான் 
விலக்கப்பட்ட இகலை ஈண்டுச் சிறப்புவகையான் விதிக்கின்ற 
ராகலின் , இஃது , அதன்பின் வைக்கப்பட்டது. 

( கு - ரை . ) கூடாமை - முடியாமை . ஈண்டு- இவ்வதிகாரத்தில் . 
விதித்தல் அவசியம் வேண்டுமென்று கூறுதல் . இஃது - இவ் 
வதிகாரம் . அதன்பின் - இகலெனனும் அதிகாரத்தின்பின் . - இகல் 
கூடாது என்று கீழதிகாரத்திற்பொதுவாக விலக்கப்பட்ட தனை 
இன்ன இன்ன இடத்துக்கூடும் என்று விதித்தலால் பொது வகை 


அஎ 


ஆம் அதிகாரம் - பகைமாட்சி 


உஎ 


யான் விலக்கப்பட்ட இகலைச் சிறப்புவகையான் விதிக்கின்றா 
ரென்றார் . பகைமாட்சியென்பது - அறிவில்லாமை முதலிய குற்றங் 
களையுடைய பகைவர்களை நன்றாக ஆராய்ந்தறிந்து அவர்களோடு 
பகைமை கொள்ளுத லென்றபடி . 
அசுக . வலியார்க்கு மாறேற்ற லோம்புக வோம்பா 

மெலியார்மேன் மேக பகை . 
பரி : -வலியார்க்கு - (தம்மின் ) வலியார்க்கு , மாறு ஏற்றல் - 
பகையாய் எதிர்தலை , ஓம்புக - ஒழிக : மெலியார்மேல் - ( ஏனை ) 
மெலியார்க்கு , பகை - பகையாதலை , ஓம்பா - ஒழியாது , மேக - 
விரும்புக ; (எ - று . ) 

‘ வலியார் என்புழித் துணைவலியும் அடங்கலின் , மெலி 
யார் என்புழித் துணைவலியின்மையுங் கொள்ளப்படும் ; அத் 
துணை தான் - படை பொருள் முதலிய வேற்றுமைத் துணையும் , 
நல்லறிவுடைமை * நீதிவழியொழுகல் முதலிய ஒற்றுமைத் துணை 
யும் என இரண்டாம் . அவ்விரண்டும் இல்லாரை வெல்வார்க்கு 
வலிதெ 

தாலையாமையின் , அவரோடுபகைத்தல் விதிக்கப்பட்டது . 

சிங்கநோக்காகிய இதனுள் , பகைமாட்சி பொதுவகையாற் 
கூறப்பட்டது . 

( கு - ரை . ) தம்மின் வலியாரைப் பகைக்காது மெலியாரைப் 
பகைக்க என்றவாறு . தம்மின் வலியார் - தாஞ்செய்யக்கருதிய 
வினை வலியையும் அதனைச் செய்துமுடிக்குந் தம்வலியையுந் துணை 
யாவார்வலியையுந் தம்மினும் மிகுதியாகவுடையவர் . ஒழிக -நீங்கக் 
கடவர் . 

மற்றை . மெலியார் - அவ்வலிமைகளில் தம்மி 
னும் எளியவர் . ஒழியாது - நீங்காமல் . என்புழி - என்றவிடத்து . 

சேனை . பொருள் - செல்வம் . வேற்றுமைத்துணை - தன் 
னினும் வேறாகிய துணை . ஒற்றுமைத் துணை - அபேதமாகிய 
( தன்னினும் வேறாகா த ] துணை . சிங்கநோக்காகிய இதனுள் - 
முன்னும் பின்னும் பார்க்கின்ற சிங்கத்தினது பார்வையைப்போல 
முன்ன திகாரத்தையும் பின்ன திகாரத்தையும் நோக்குகின்ற இத் 
திருக்குறளில் . மெலியார்மேல் மேக பகை எனப் பொதுப்படக் 
கூறப்பட்டது ; இனி , பகைமாட்சி சிறப்புவகையாற் கூறப்படும் . 
ஏற்றல் , எல் - முதனிலை . ஓம்புக , மேக . விதித்தற்பொருளில் 
வந் தவியங்கோள் . 

( க ) 
அசுஉ . அன்பில ஒன்ற துணையிலன் நன்றுவ்வான் 

என்பரியு மேதிலான் றுப்பு , 
பரி :-( ஒருவன் ) . அன்பு இலன் - ( தன் சுற்றத்தின்மேல் ) 
அன்பிலன் : ( அதுவேயன்றி ) , ஆன்ற துணை இலன் - வலிய 
துணையிலன் ; ( அதன்மேல் ), தான் துவ்வான் - தான் வலியிலன் ; 
( அப்பெற்றியான் ), ஏதிலான் துப்பு - ( மேல்வந்த ) பகைவன்வலி 
யினை , என் பரியும் - யாங்ஙனந் தொலைக்கும் ? ( எ - று . ) 

* H - ம் : நீதி நூல்வழி . 


ஏனை 


- 


படை 


2.அ 


திருக்குறள் 


1 


சுற்றமும் இருவகைத்துணையுந் தன் வலியும் இலனாகலின் 
அவன் மேற் செல்வார்க்கு வலி வளர்வதன்றித் தொலையாதென் 
பதாம் . துவ்வான் - துவ்வினைச் செய்யான் . 

( கு - ரை . ) சுற்றமும் , ஒற்றுமைத் துணை வேற்றுமைத்துணை 
என்கின்ற இருவகைத் துணையும் , தன் வலியும் இல்லாதவனாத 
லால் அவன்மேற் படையெடுத்துச் செல்பவர்க்கு வலி வளர்வ தன் 
றித் தொலையாதென்பதாம் . சுற்றம் - உறவினர் . அன்பாவது 
தொடர்புடையாரிடத்துக் காதலுடையவனாதல் . அப்பெற்றியான் 
அப்படிப்பட்டவன் . மேல்வந்த- தன்மேல் எதிர்த்துவந்த . பகைவன் 
வலி- பகைவன துவலி.யாங்ஙனந்தொலைக்கும் - எவ்வாறு அழிப்பான் . 
இருவகைத்துணை - கீழ்க்கூறிய படை பொருள் முதலிய வேற்று 
மைத்துணையும் , நல்லறிவுடைமை முதலிய ஒற்றுமைத் துணையும் . 
செல்வார் - படையெடுத்துப் போருக்குப் போவார் . துவ்வினை 
வலிமையை . செய்தல் - தனக்கு உண்டாகுமாறு 

வேண்டுவன 
செய்தல் . அன்பிலன் , துணையிலன் என்பவற்றில் அன்பு , துணை 
என்னும் அஃறிணை எழுவாய்கள் - ஒருவனென்னும் உயர் திணைத் 
தோன்றா எழுவாயின் பயனிலையாகிய இலனென்னும் உயர் திணை 
யைக் கொண்டு முடிதலால் , திணைவழுவமைதி . ஆன்ற , ஆன் - 
முதனிலை . எவனென்னும் வினாப்பெயர் - என் என்று ஆய் , இங்கு 
இன்மை குறித்து நின்றது . 

( 2 ) 
அசுங . அஞ்சு மறியா னமைவில னீகலான் 

றஞ்ச மெளியன் பகைக்கு . 
பரி :-( ஒருவன் ), அஞ்சும் - (அஞ்சவேண்டாதவற்றிற்கு ) 
அஞ்சாநிற்கும் ; அறியான் ( அறியவேண்டுமவற்றை ) அறி 
யான் ; அமைவு இலன் - (பிறரோடு ) பொருத்தமிலன் ; ( இவற் 
றின்மேலும் ) , ஈகலான் - (யாவர்மாட்டும் ) இவறன்மாலையன் ; 
( இப்பெற்றியான் ), பகைக்கு - பகைவர்க்கு , தஞ்சம் எளியன் 
மிக எளியன் ; (எ - று .) 

தஞ்சம் எளியன் என்பன - ஒருபொருட்பன்மொழி ; இந் 
நான்கு குற்றமுமுடையான் பகையின்றியும் அழியுமாகலின் , 
தஞ்சமெளியன் என்றார் . 

( கு - ரை . ) அஞ்சவேண்டுமவற்றிற்கு அஞ்சாமை , அறிந்து 
கொள்ளவேண்டுமவற்றை அறிந்துகொள்ளாமை , பிறரோடு 
பொருந்து தலில்லாமை , கொடுக்குங்குணம் இல்லாமை என்ற இந் 
நான்கு குற்றமுமுடையவன் பகையின்றியே அழிவான் : பகைவர்க்கு 
அழிவானென்பதில் ஐயமுளதோ இன்று என்பதாம் . அஞ்சுவ 
தஞ்சாமை பேதைமை யஞ்சுவ , தஞ்ச லறிவார் தொழில் 
மிடத்து ‘ பாவமும் பழியுங் கேடும் முதலாக அஞ்சப்படுவன 
வற்றையும் அஞ்சி எண்ணித் தவிர் தல்வேண்டும் என்றாராதலின் , 
அஞ்சும் என்பதற்கு- அஞ்சவேண்டாதவற்றிற்கு அஞ்சாநிற்கும் 
என்று உரைக்கப்பட்டது ; அஞ்சாமை 

யறிவூக்க மிந் 


( 5 ) 


என னு 

பல 


யீகை 


அஎ - ஆம் அதிகாரம்- பகைமாட்சி 


P2 க 


+ - சாமை 


நான்கு , மெஞ்சாமை வேந்தர்க்கியல்பு என்றவிடத்து , அஞ் 

முதலியன இறைமாட்சியாகச் சொல்லியுள்ளமை காண்க . 
அஞ்சவேண்டாத வற்றிற்கு அஞ்சாநிற்கும் 

என்ற தனால் , 
அதன் 

எதிர்மறையாகிய அஞ்சவேண்டுவனவற்றை அஞ்சாது 
எண்ணாது செய்து நிற்பா னென்ப துங் கொள்ளலாம் . பொருத்தம் 
சேர்க்கை . இவற்றின்மேலும் இவைமாத்திரமேயன்றி யென்றபடி . 
யாவர்மாட்டும் - எல்லாரிடத்தும் . இவறன்மாலையன் - லோபகுண 
முடையவன் . எளியன் - எளியனாவான் . தஞ்சம் - எளிமைப் பொரு 
ளுணர்த்துவதோர் இடைச்சொல் ; தஞ்சக் கிளவி யெண்மைப் 
பொருட்டே என்றார் தொல்காப்பியனார் . ஒருபொருட்பன்மொழி 
ஒருபொருளைக் குறித்துவந்த பலசொற்கள் ; இது , மிகுதிப்பொரு 
ளது . பகையின்றியும் அழியும் தனக்குத்தானே அழிவான் . 
பகை - பகைவர்க்குப் பண்பாகுபெயர் . 

( கூ) 


அசுச . நீங்கான் வெகுளி நிறையில னெஞ்ஞான்றும் 

யாங்கணும் யார்க்கு மெளிது . 
பரி :-( ஒருவன் ) , வெகுளி நீங்கான் - வெகுளியின் நீங்கான் ; 
நிறை இலன் - ( அதுவேயன்றித் தான் ) நிறையுடையனல்லன் ; 
* ( அவன்மேற் சேறல் ) , எஞ் ஞான்று உம் - எக்காலத்தும் , யாங்கண் 
உம் - எவ்விடத்தும் , யார்க்கும்- , எளிது- ; ( எ - று . ) 

நிறை - மறைபிறரறியாமை . வெகுடன்மாலைய 
னும் , மறைவெளிப்படுத்தலானும் , மேற்செல்வார்க்குக் காலமும் 
இடனும் வலியும் அறிந்து சேறல் வேண்டாதாயிற்று . இனி , 
இனிது என்று பாடமோதி , அவன்பகைமை இனிதென்று 
உரைப்பாரு முளர் . 


னாகலா 


( கு - ரை . ) நீங்காவெகுளியனாய் நிறையின்றி இருக்கும் இவன் 
மேல் எப்பொழுதும் எவ்விடத்தும் யாவர் போர்க்குச்சென்று 
எதிர்த்தாலும் வெற்றிபெறல் எளிதென்பதாம் . சேறல் - பகைத் 
துச்செல்லுதல் மறைபிறர் அறியாமை மறைந்ததொருகாரியம் 
பிறர் அறியாமல் ஒழுகுதல் . “ நிறையெனப் படுவது மறைபிற 
ரறியாமை என்றார் கலித்தொகையிலும் நெய்தல் , கசு ) . நிறை 
யின்மை - மனத்து அடக்கற்பாலனவற்றை அடக்கமாட்டாது வாய் 
வெகுடன்மாலையன் 

கோபிக்குந் தன்மையுடையவன் . 
இரகசியம் . காலம் - வெல்லுதற்கு ஏற்ற காலம் . 

இடன் 
வெல்லுதற்கு ஏற்ற இடம் , வலி - வினைவலி, தன்வலி, மாற்றான் 
வலி , துணைவலி என்னும் நால்வகை வலிகள் . நிறை - தொழிற் 
பெயர் ; நிறு - முதனிலை . இது நில்லென்பதன் பிறவினை யென்பர் . 
எஞ்ஞான்றும் , யாங்கணும் , யார்க்கும் - எகரவினாவும் , யாவினாவும் - 
எஞ்சாமைப்பொருளன ; உம்மைகள் முற்று . 
அசு . வழிநோக்கான் வாய்ப்பன செய்யான் பழிநோக்கான் 

பண் பிலன் பற்றார்க் கினிது . 


விடு தல் . 
மறை 


சக 0 


திருக்குறள் 


4 . 


பண் 


பரி : - ( ஒருவன் ), வழிநோக்கான் -நீதிநூலை ஓதான் ; வாய்ப் 
பனசெய்யான் - ( அது ) விதித்ததொழில்களைச் செய்யான் ; பழி 
நோக்கான் - ( தனக்குவரும் ) பழியைப்பாரான் ; பண்பு இலன் - 
( தான் ) பண்புடையனல்லன் ; பற்றார்க்கு இனிது-( அவன் ) பகை 
வர்க்கு ) ( அப்பகைமை ) இனிது ; ( எ - று . ) 

தொல்லோர் அடிப்பட வழங்கிவந்த தாகலான் வழி என் 
றும் , தப்பாது பயன்படுதலின் வாய்ப்பன என்றும் , இக்குற் 
றங்களுடையான் தானே அழிதலின் ‘ பற்றார்க்கினிது என்றுங் 
கூறினார் . 

( கு - ரை .) பகைவர்க்குச் சிறிதும் வழிநோக்காமை முதலிய 
தீக்குணங்களையுடையவனை யழிப்பதில் வருத்தமொன்றுமில்லை 
யென்பதாம் . இனிது - போக்கற்கு எளியது . ஓதான் - படியான் . 
பண்பு - நற்குணம் . அப்பகைமை - அப்படிப்பட்டவனோடுகொண்ட 
பகைமை . தொல்லோர் அடிப்பட வழங்கிவந்தது - முன்னோர் முத 
லாக நடந்து வந்தது . வாய்ப்பன- தவறாது பயன்படுந்தொழில்கள் . 
பண்பாவது - உலக வொழுக்கமறிந்து ஒத்து ஒழுகுதல் ; 
பெனப்படுவது பாடறிந்தொழுகுதல் என்றார் கலித்தொகையி 
லும் . பற்றார் - தன்னோடு பொருந்தாதவர் ; எனவே , பகைவர் . ( நி ) 
அசுசு . காணாச் சினத்தான் கழிபெருங் காமத்தான் 

பேணாமை பேணப் படும் . 
பரி : - காணா சினத்தான் - (தன்னையும் பிறரையுந் தான் ) 
அறியாமைக்கு ஏதுவாய வெகுளியையுடையான் யாவன் , கழி 
பெரு காமத்தான் - மேன்மேல் வளராநின்ற மிக்க காமத்தை 
யுடையான் யாவன் , பேணாமை - ( அவரது ) பகைமை , 

பேணப் 
படும் - விரும்பிக் கொள்ளப்படும் ; (எ - று . ) 

காணாதசினமென்பது , விகாரமாயிற்று . முன்னோனுக்கு 
யாவரும் பகையாகலானும் , ஏனோனுக்குக் காரியந்தோன்றாமை 
யானுந் தாமே அழிவரென்பது பற்றி , இவர் பேணாமை பேணப் . 
படும் என்றார் . 

( கு - ரை .) தன்னையும் பிறரையும் அறியாமைக்கு ஏதுவாகிய 
வெகுளியானுக்கு யாவரும் பகைவராதலானும் , கழிபெருங்காமத்தா 
னுக்குத் தான் செய்யவேண்டிய காரியந்தோன்றாமையாலும் , தாமே 
யழிவரென்பதாம் . முன்னோன் - முன் சொல்லப்பட்டவன் ; சினத் 
தான் . ஏனோன் - மற்றையோன் ; காமத்தான் . காரியம் - செய்ய 
வேண்டுங் தொழில் . தோன்றாமையான மனத்திற்படா 

ாமையால் . 
காணா - ஈறுகெட்ட எதிர்மறைப் பெயரெச்சம் . காணாச்சினம் - பெய 
ரெச்சம் , காரியப்பொருளது . பேணாமை - விரும்பாமை ; எனவே , 

கழிபெரு - ஒருபொருட்பன்மொழியாகவுங் கொள்ள 
லாம் . 

( சு ) 


பகைமை . 


அள - ஆம் அதிகாரம்- பகைமாட்சி 


அசு எ . கொடுத்துங் கொளல்வேண்டு மன்ற வடுத்திருந்து 

மாணாத செய்வான் பகை . 
பரி : - அடுத்து இருந்து மாணாத செய்வான் பகை - ( வினை 
யைத் ) தொடங்கியிருந்து ( அதற்கு ) ஏலாதன செய்வான் பகை 
மையை , கொடுத்து உம் - (சிலபொருள் அழியக் ) கொடுத்தாயி 
னும் , கொளல் - கோடல் , மன்ற - ஒருதலையாக , வேண்டும் - 

ஏலாதன - மெலியனாய்வைத்துத் துணிதலும் , வலியனாய் 
வைத்துத் தணிதலும் முதலாயின . அப்பொழுது அதனாற் சில 
பொருள் அழியினும் பின் பலபொருள் எய்தற்கு ஐயமின்மை 
யின் , கொளல்வேண்டும் மன்ற என்றார் , 

இவை ஆறுபாட்டானும் , அது சிறப்புவகையாற் கூறப் 
பட்டது . 

( கு - ரை . ) ஒருவன் தான்செய்யத்தொடங்கிய தொழிற்கே 
மாறான செயலைச் செய்பவனை யொழிப்பது மிக எளிதிற் செய்யத் 
தக்கதென்பதாம் . வினை - தொழில். ஏலாதன - தகாதவை . 
ஒரு தலையாக - நிச்சயமாக . மெலியனாய்வைத்துத்துணிதல் - தான் 
வலி குறைந்தவனாயிருந்தேயும் போர்க்கு நிச்சயித்தல் . 

வலியனாய் 
வைத்துத் தணிதல்-தான் வலிமிகுந்தவனாயிருந்தேயும் போர்க்குச் 
செல்லாமல் அடங்குதல் . முதலாயின என்ற தனால் , தம்போர் 
வீரரிடத்து ஐயுறு தல் , தக்கபடி பொருள் தாராமை முதலியன 
கொள்க . அப்பொழுது- பொருள் கொடுத்துக் கொள்ளும்பொழுது . 
அதனால் - அக்கொடையால் . எய்தற்கு - பெறுதற்கு . 

ஐயம் 
சந்தேகம் . அது - பகைமாட்சி . 

கொடுத்தும் , உம்மை - உயர்வு 
சிறப்பு : அன்பிலன் " ( அசு ) முதலாகத் தனித்தனியேகூறியத 
னால் , சிறப்புவகையாயிற்று . மாணாத - பெயர் . வேண்டும் - என் 
பது - இன்றியமையாத தென்னும் பொருளது . மன்ற - தெளிவுப் 
பொருளுணர்த்தும் இடைச்சொல் : மன்றவென்கிளவி தேற்றஞ் 
செய்யும் . 

( எ ) 
அசுஅ . குணனிலனய்க் குற்றம் பலவாயின் மாற்றார்க்கு 

இன னில மேமாப் புடைத்து . 

- குணன் இலன் ஆய் - ( ஒருவன் ) குணனொன்றும் 
இலனாய் , குற்றம் - ( உடைய ) குற்றம் , பல ஆயின் - பலவாயவழி , 
இனன் இலன் ஆம் - ( அவன் ) துணையிலனாம் ; ( அவ்விலனாதல் 
தானே) , மாற்றார்க்கு-( அவன் ) பகைவர்க்கு , ஏமாப்பு உடைத்து 
துணையாதலையுடைத்து : ( எ - று . ) 

குணம் - இறைமாட்சியுட் சொல்லியன. குற்றம் - இவ்வதி 
காரத்துச் சொல்லியனவும் , மற்றும் அத்தன்மையனவும். துணை 
சுற்றம் , நட்பு , பொருள் , படை முதலாயின. பகைவர்க்கு இவற் 
றான் உளதாம் பயன் தானே உளதாமாகலின் , ஏமாப்புடைத்து 
என்றார் . * இலனாய் என்னுஞ் செய்தெனெச்சம் , உடைய 
என வந்த பெயரெச்சக் குறிப்புக்கொண்டது . 

( கு - ரை . ) வேண்டியகுணனின்றிவேண்டப்படாத குற்றங்களை 
யுடையவனுக்கு உற்ற நண்பர் இன்மையால் அவன் நிலைமை 


திருக்குறள் 


வேறும் 


- 


f 


- 


அவன் பகைவர் வெல்லுதற்குத் துணையாகுமென்பதாம் . இலன் 
இல்லாதவன் , உடைத்து 

உடையது . இறைமாட்சி - முப்பத் 
தொன்பதாம் அதிகாரம் ; அதிற்சொல்லிய குணங்கள் - அஞ் 
சாமை , ஈகை , அறிவு , ஊக்கம் , தூங்காமை , கல்வி , துணிவுடை 
மை , மானமுடைமை முதலாயின. இவ்வதிகாரத்துச் சொல்லியன 
அன்பின்மை முதலியன . மற்றும் அத்தன்மையன 
அவைபோன்றவை . அவை - பிறர்மனை வௌவல் பிறர்பொருள் 
கவ்வல் துணையாகாரைத்துணையாக்கொள்ளுதல் முதலியன . 
பகைவர்க்கு இவற்றான் உள தாம் பயன் தானே உளதாம் - குணம் 
குற்றமின்மை துணை இவை இல்லா திருந்தும் , இருந்தால் உண் 
டாகும் பயனாகிய வெற்றி ( இத்தன்மையானோடு பகைமை கொண்ட 
மாத்திரத்தால் ) தானே உண்டாகும் . செய்தெனெச்சம் - இறந்த 
காலவினையெச்சம் . 

குணன் , இனன் மகரனகரம்மாறி வருஞ் 
சொல் . மாற்றார் - எ திராய் நிற்பவர் . சோகாப்பர் , அல்லாப்பர் , 
செம்மாப்பர் என்பனபோல ‘ ஏமாப்பு என்பது - ஒருசொல் ; இனி, 
ஏமம்யாப்பென்பதன் மரூஉவாகவுங்கொள்ளலாம் . 

( அ ) 
அசுக . செறுவார்க்குச் சேணிகவா வின்ப மறிவிலா 

அஞ்சும் பகைவர்ப் பெறின் . 
பரி : - அறிவு இலா - (நீதியை ) அறிதலில்லாத , அஞ்சும் - , 
பகைவர் - பகைவரை, பெறின் - பெற்றால் , - செறுவார்க்கு- ( அவ 
ரைச் செறுவார்க்கு , சேண் இன்பம் - உயர்ந்த இன்பங்கள் , 
இகவா நீங்கா ; ( எ - று . ) 

உபாயமறிதலும் அறிந்தாற் செய்துமுடிக்குந் திண்மையும் 
இல்லாதாரே பகைவராதல் கூடாமையின் பெறின் என்றும்,, 
அவரை அறிந்து மேற்சென்ற பொழுதே பகையின்மையுஞ் செல் 
வமும் ஒருங்கே எய்தலின் •சேணுடையின்பங்கள் இகவா 
என்றுங் கூறினார் . 

( கு - ரை . ) நீதி நூலோ திய நால்வகையுபாயங்களை யறிதலும் , 
அறிந்துமேற்கொண்ட செயலை முடிக்கும் மனவுறுதியும் இல்லாத 
பகைவருடன் போர்புரியச்சென்றபோதே அப்பகையழிதலும் செல் 
வம்கிடைத்தலும் ஒருங்கு நிகழச் சேணின் பமடையலா மென்பதாம் . 
செறுவார் பகைவர் . அஞ்சுவதற்கு அஞ்சல் அறிவார் தொழி 
லா தலால் , அஞ்சும் என்பது - அஞ்சவேண்டாததற்கு அஞ்சு 
கின்ற என்ற பொருளது . 

உபாயம் - 

பேத தான தண்டங் 
கள் . திண்மை 

திண்மை - வலிமை . கூடாமையின் - கிடைத்த லருமையால் .. 
ஒருங்கே - ஒருசேர . சேண் - வானம் இலக்கணையால் உயர்வு 
என்ற பொருளைக்காட்டும் . சேணுடை -உயர்வுடைய . சேணின்பம் - 
இரண்டனுருபும் பயனும் உடன் தொக்களைதொகை . 

இகவா அஃ 
றிணைப்பன்மை எதிர்மறைமுற்று . பகைவர்ப்பெறின் 

ஐயுருபு , 
உயர் திணையிடத்தே தொக்கது ; வல்லொற்று மிக்கது , இயல்பின் 
விகாரம் . 
அஎ . கல்லான் வெகுளுஞ் சிறுபொரு ளெஞ்ஞான்றும் 

ஒல்லானை யொல்லா தொளி . 


சாம . 


95 


சிறு 


வென்று 


அங்ஙன் 


படுவது . 


பிறர் - 


அஅ ஆம் அதிகாரம் - பகைத்திறந்தெரிதல் 
பரி : -கல்லான் - (நீதிநூலைக்) கல்லாதானொடு , வெகுளும் 
பகைத்தலான் வரும் , சிறு பொருள் - எளிய பொருளை , ஒல்லானை 
மேவாதானை , எஞ்ஞான்றும்- , ஒளி - புகழ் , ஒல்லாது - மேவாது. 

சிறுபொருள் - முயற்சி சிறிதாய பொருள் . நீதியறியாதானை 
வேறல் எளிதாயிருக்கவும் அதுமாட்டாதானை வெற்றியான்வரும் 
புகழ் கூடா தென்பதாம் ; ஆகவே , இச்சிறியமுயற்சியாற் பெரிய 
பயனெய்துக வென்றவாறாயிற்று. இதற்குப்பிறரெல்லாம் அதி 
காரத்தோடு மாறாதன் மேலும் ஒருபொருட்டொடர்பு படாமல் 
உரைத்தார் . 

இவை மூன்றுபாட்டானும் , இதனினாய பயன் கூறப் 
பட்டது . 
( கு - ரை . ) நீதி நூலை 

நீதி நூலை யறியாதவனொடு பகைத்துச் 
முயற்சியால் 

பெரும்பொருளைப் பெறலாமா தலால் , 
செய்யமாட்டா தவனை வெற்றிப்புகழ் கூடாதென்ப 
தாம் . நீதி நூலை என்பது இசையெச்சம் . எளியபொருள் - 

சிரமப்படாமற் சுலபமாகக் கிடைக்கும் பொருள் . மேவா தான் 
* விரும்பி அடையா தவன் . வேறல் - வெல்லுதல் . முயற்சி சிறி தாய 
பொருள் - பொருள் அதிகமாயினுஞ் சிறிய முயற்சியால் அடையப் 
அதுமாட்டாதான் 

வெல்லமாட்டாதவன் . 
மற்றை உரையாசிரியர்கள் . ஒருபொருட்டொடர்புபடாமல் - அர்த்த 
சம்பந்தமொன்றுமில்லாமல் . அதனின் - பகைமாட்சியால் . 

கல் 
லான் வெகுளும் - மூன்றாம் வேற்றுமைத்தொகை.வெகுளும் பொருள் - 
பெயரெச்சம் , காரணப்பொருளது . புகழ் அதுபெற்றவனை உலக 
முழுவதும் எக்காலத்தும் விளங்கச்செய்தலால் , ஒளி யெனப் 

( 40 ) 
ஆம் அதிகாரம்- பகைத்திறந்தெரிதல் . 
அஃதாவது - மாணாத பகையை ஆக்குதற்குற்றமும் , முன் 
ஆகிநின்ற பகையுள் நட்பாக்கற்பாலதும் , நொதுமலாக்கற்பால 
தும், அவற்றின்கட் செய்வதும் , ஏனைக் களைதற்பாலதன்கட் 
செய்வனவும் , களையும்பருவமும் , களையாக்காற் படும் இழுக்கும் 
என்று இத்திறங்களை ஆராய்தல் . • இரட்டுறமொழிதல் என்பத 
னால் , பகையது திறமும் , பகையிடத்து ஆக்குந் திறமும் என 
விரிக்கப்பட்டது . 

இவையெல்லாம் மாணாப்பகையவாகலின் , 
இது பகைமாட்சியின் பின் வைக்கப்பட்டது . 

கு - ரை . ) மாணாத - மாட்சிமைப்படாத ; தனக்கு நன்மையைத் 
தராத . மாணாதபகையை ஆக்கு தற்குற்றம் - அறிவின்மைமுதலிய 
குற்றங்களில்லாதாரோடு பகைகொள்ளுதலால் வருங் குற்றம் . 
நொதுமலாக்கற்பாலது - நட்பும் பகையும் ஆகாமல் அயலாக விட்டு 
வைக்குந் தன்மையது . அவற்றின்கண் - நட்பாக்கற் பால தனிடத் 
தும் , நொதுமலாக்கற்பால தனிடத்தும் . ஏனை - மற்றை . களை தற் 
பாலது - அடியோடு அழித்தற்கு உரியது . களையாக்காற்படும் 

55 


பட்டது . 


அஅ 


திருக்குறள் 


இழுக்கு - அழிக்காவிடின் உளதாகுங் குற்றம் . இரட்டுறமொழிதல் - 
ஒரு சொல்லையோ சொற்றொடரையோ வாக்கியத்தையோ இரண்டு 
பொருள்படச் சொல்லுதல் . பகைத்திறமென்பதனை - முறையே 
பகையது திறமென ஆறாம்வேற்றுமைத் தொகையாகவும் , பகை 
யிடத் தாக்குந்திறம் என ஏழாம் வேற்றுமையுருபும் பயனும் உடன் 
தொக்க தொகையாகவுங்கொள்க . மாணாப்பகைய - மாட்சிமை யில் 
லாத பகையினிடத்தன . 
அஎக : பகையென்னும் பண்பி லதனை யொருவன் 

நகையேயும் வேண்டற்பாற் றன்று . 
பரி : - பகை என்னும்- பகையென்று சொல்லப்படும் , பண்பு 
இலதனை - தீமைபயப்பதனை , ஒருவன்-- , நகை ஏ உம் - விளை 
யாட்டின் கண்ணேயாயினும் , வேண்டல் பாற்று அன்று -விரும் 
புதலியற்கைத்தன்று , ( நீதிநூல் ) ; ( எ - று .) 

மாணாத பகையை ஆக்கிக்கோடல் எவ்வாற்றானுந் தீமையே 
பயத்தலின் ‘ பண்பிலது என்றும் , அதனை விளையாட்டின்கண் 
வேண்டினுஞ் செற்றமே விளைந்து மெய்யா மாகலின் - நகையே 
யும் என்றும் , வேண்டாமை தொல்லையோரது துணிவென்பார் 
நீதிநூல்மேல்வைத்துங் கூறினார் . அப்பெயர் , அவாய்நிலையான் 
வந்தது . 

( கு - ரை . ) மாணாப்பகையை யுண்டாக்கிக்கொள்ளுதல் எவ் 
வகையானுந் தீமையையே விளைத்தலால் அவ்வகையான பகையை 
வேண்டாமை நீதி நூலோர் துணிபு என்பதாம் . விரும்பு தலியற் 
கைத்து - விரும்புந் தன்மையை யுடையது . செற்றம் - கோபம் . 
தொல்லையோர் - முன்னோர் , பெரியோர் . அப்பெயர் - நீதி நூலென் 
னும் பெயர் . நகையேயும் , ஏகாரமும் உம்மையும் - இழிவு சிறப்பு . 

வில்லே ருழவர் பகைகொளினுங் கொள்ளற்க 

சொல்லே ருழவர் பகை . 
பரி : - ( ஒருவன் ) , வில் ஏர் உழவர் - வில்லை ஏராகவுடைய 
உழவரொடு , பகை கொளின்உம் - பகைகொண்டானாயினும் ,, 
சொல் ஏர் உழவர் - சொல்லை ஏராகவுடைய உழவரொடு , பகை 
கொள்ளற்க - பகைகொள்ளாதொழிக; ( எ - று . ) 

சொல் - ஆகுபெயராய், நீதிநூன்மேல் நின்றது . வீரம் 
சூழ்ச்சி என்னும் ஆற்றல்களுள் வீரமே உடையாரோடு பகை 
கொண்டாற் கேடுவருதல் ஒருதலை யன்று ; வந்ததாயினும் 
தனக்கே ஆம் : ஏனைச் சூழ்ச்சியுடையாரோடாயின் தன்வழியி 
னுள்ளார்க்குந் தப்பாது வருதலின் , அதுகொள்ளினும் இது 
கொள்ளற்க வென்றார் . உம்மையான் , அதுவும் ஆகாமை பொறு 
தும் . இரண்டும் உடையாரோடு கொள்ளலாகாமை சொல்ல 
வேண்டாதாயிற்று . உருவக விசேடம் . 

( கு - ரை . ) வீரமுடையவரோடு பகை கொண்டால் கேடுவருதல் 
நிச்சயம் அன்று : ஒருகால் வந்தாலும் அது தன்னளவோடு நிற் 


அஎஉ , 


அஅ - ஆம் அதிகாரம் - பகைத்திறந்தெரிதல் 


ஏராக 


- 


கும் : மற்றை ஆராய்ச்சி வலிமையுடையவரோடுபகைகொண்டாலோ 
கேடுவருதல் நிச்சயம் : அன்றியும் , தன் சந்ததியார்க்கும் துன்பம் 
விளைக்கும் ஆதலால் , வில்லேருழவர் பகைகொண்டாலும் சொல் 
லேருழவர் பகைகொள்ளலாகா தென்பதாம் . வில் - வாள் வேல் 
முதலிய ஆயுதங்களுக்கும் உபலக்ஷணம். ஏர் - உழுபடை , கலப்பை . 
வில்லை ஏராகவுடைய 

உழவர் வீரரென்றபடி . சொல்லை 
வுடைய உழவர் - ஆலோசனை யுடையோர் : மந்திரிமாரென்னலாம் . 
சொல் - நீதி நூலுக்குக் கருவியாகுபெயர் . சூழ்ச்சி - ஆலோசனை . 
ஆற்றல் 

வலிமை . தனக்கே - தன்னொருவனுக்குமாத்திரமே . 
தன்வழியி னுள்ளார் - தன் வம்சத்தவர் . உம்மையான் ( கொளி 
னும் என்ற இடத்து உள்ள உயர்வு சிறப்புப்பொருளோடு எதிர் 
மறைப்பொருள தாகிய உம்மையால் . அதுவும் - வீரர் பகைமையும் . 
பெறுதும் - பெறுவோம் . இரண்டும் - வீரமும், சூழ்ச்சியும் . கொள்ள 
லாகாமை பகைகொள்ளலாகாமை . சொல்லவேண்டாதாயிற்று - 
அருத்தாபத்தியால் தானே பெறப்பட்டது . வில்லேருழவர் - பகைவ 
ராகிய விளை நிலத்தே வில்லாகிய ஏரைக்கொண்டு உழுது அம்புக 
ளாகிய விதைகளை விதைத்து வெற்றியாகிய பயனைக் கொள்பவர் . 
உருவகவிசேடம் - ஒருவகைரூபகாலங்காரம் ; ( இதனைச் சிறப்புருவக 
மென்பாரு முளர் .) உருவகவணியாவது - உபமானப் பொருளையும் 
உபமேயப்பொருளையும் வேறுபாடு ஒழிவித்து ஒன்றென்பதோர் 
உணர்வு தோன்ற ஒற்றுமைகொளுத்தி வைப்பது . இத்திருக்குறள் , 
தண்டியலங்காரயாசிரியர் மதத்தின்படி ஏ துவுருவகத்தின்பாற் 
படும் ; ( ஏ துவுருவகமாவது - காரணத்தைக்காட்டி உருவகப்படுத் 
துவது . ) இது , வில்லினை ஏராகவுடைய உழவ ரென்றுஞ் சொல் 
லினை ஏராகவுடைய உழவ ரென்றும் உருவகமாக்கி , இருவரையும் 
பொருட்டெளிவான் உவமித்ததனால் , உருவகவுவமையென்பர் வீர 
சோழிய நூலுடையார் : (உருவகவுவமை யாவது - உருவகஞ் செய்த 
பொருளைத் திரும்பவும் ஓர் விசேடத்தினால் ஒன்றோடு ஒப்புமைப் 
படுத்துவது . ) கொள்ளற்க - எதிர்மறை வியங்கோள் . 

( உ ) 
அங . ஏமுற் றவரினு மேழை தமியனாய்ப் 

பல்லார் பகை கொள் பவன் . 
பரி : தமியன் ஆய் - ( தான் ) தனியனாய்வைத்து , 

தனியனாய்வைத்து , பல்லார் 
பகை கொள்பவன் - பலரோடு பகை கொள்வான் , ஏமுற்றவரின் 
உம் - பித்து உற்றாரினும் , ஏழை - அறிவிலன் ; (எ - று . ) 

தனிமை - சுற்றம் நட்பு படை முதலிய இன்மை . மயக் 
கத்தால் ஒப்பாராயினும் ஏமுற்றவர் அதனால் தீங்கு எய்தாமையின் , 
தீங்குஎய்துதலுமுடைய இவனை அவரினும் ஏழை என்றார் . 
தீங்காவது - துணையுள் வழியும் வேறல் ஐயமாயிருக்க , அஃது 
இன்றியும் பலரோடு பகைகொண்டு அவரால் வேறுவேறு 
பொருதற்கண்ணும் ஒருங்குபொருதற்கண்னும் அழிந்தேவிடுதல் 

இவைமூன்று பாட்டானும் , பகைகோடற்குற்றம் பொது 
வினுஞ் சிறப்பினுங் கூறப்பட்டது . 


பகை 


திருக்குறள் 
( கு - ரை . ) புத்திமயக்கத்தால் பித்தரோடு ஒப்பாராயினும் 
ஏமுற்றவர் அதனால் தீமையடையாதவராக இருக்க , சுற்றம் நட்பு 
படை முதலிய துணைவலிமையின்றித் தனியராயிருந்தே பல்லோர் 

கொள்பவன் தனிப்பட்டோ ஒருங்கோ பொருதற்கண் 
அழிந்தேவிடு தலால் அப்பித்தனும் அறிவிலியாவனென்பதாம் . 
தனியனாய்வைத்து - தனியனாயிருந்துகொண்டு , முதலிய என்றத 
னால் , தக்க அரண் தக்க அமைச்சர்சூழ்ச்சி முதலியன கொள்க . 
மயக்கத்தால் ஒப்பாராயினும் - புத்திமயங்கு தலென்ற செயலிற் 
பல்லார் பகைகொள்பவரும் பித்துக்கொண்டாரும் ஒப்பாராயினும் . 
பித்துற்றார் - பைத்தியம் பிடித்தவர் . தீங்கு - இங்கு , அபஜயம் . 
இவனை - தமியனாய்ப் பல்லார்பகைகொள்பவனை . ஐயம் .சந்தேகம் . 
அஃது இன்றியும் . அத்துணையில்லாமலும் . பொதுவிற்கூறப் 
பட்டது , முதற்பாட்டில் . சிறப்பிற் கூறப்பட்டது , இரண்டு 
மூன்றாம் பாடல்களில் . 

ஏமுறு - ஏமமுறு என்பதன் விகாரம் : 
காமுறு , ஐயுறு - என்பனபோல . உற்றவரின் - ஐந்தாம் வேற் 
றுமை , உறழ்பொருவு . எழைமை - அறிவின்மை ; ஏழை - பண் 
பாகுபெயர் . 


அஎச , பகைநட்பாக் கொண்டொழுகும் பண்புடை யாளன் 

தகைமைக்கட் டங்கிற் றுலகு . 
பரி : - பகை நட்பு ஆ கொண்டு - ( வேண்டியவழிப் ) பகை 
யை (வேறுபடுத்துத் தனக்கு ) நட்பாகச் செய்துகொண்டு , ஒழு 
கும்- , பண்பு - இயல்பினை , உடையாளன் -உடைய அரசனது , 
தகைமைக்கண் - பெருமையுள்ளே , தங்கிற்று - அடங்கிற்று , 
உலகு - இவ்வுலகு : (எ - று . ) 

வேண்டியவழி யென்பது , ஆக்கத்தான் வந்தது . வேறு 
படுத்தல் - பகை நிலைமையின் நீக்குதல் , ஒழுகல் - நீதிவழி 
யொழுகல் . பெருமை - பொருள் , படை என இருவகைத்தாய 
ஆற்றல் . அதன் வழித்தாதற்கு எஞ்ஞான்றுந்திரிபின்மையின் , 
அத்துணிவுபற்றி, தங்கிற்று என்றார். 

( கு - ரை . ) வேணுமாயின் பகைவரைப் பகைமையைப்போக்கி 
நட்பாககொள்ளும் இயல்பையுடைய அரசன துபெருந் தகைமையில் 
இவ்வுலகம் அடங்கியுளதென்பதாம் . வேறுபடுத்து - மாற்றி . 
அடங்கிற்று - சுவாதீனப்பட்டது . ஆக்கத்தான் வருவிப்பதனை 
வட நூலார் ஆகாங்க்ஷையென்பர் . அதன்வழித்து - பெருமையின் 
வழியது . திரிபு - மாறுபாடு . தங்கிற்று - துணிவினால் எதிர் 
காலம் 

இறந்தகாலமாகச் சொல்லப்பட்ட காலவழுவமைதி. 
துணிவு - தெளிவு . 
அஎதி . தன்றுணை யின்றற் பகையிரண்டாற் நானெருவன் 

இன்றுணையாக் கொள்கவற்றி னென்று . 
பரி : - தன் துணை இன்று தனக்கு உதவுந் துணையோ 
வெனின் இல்லை ; பகை இரண்டு - ( நலிவுசெய்யும் ) பகையோ 


அஅ - ஆம் அதிகாரம் - பகைத்திறந்தெரிதல் 


சமஎ 


வெனின் இரண்டு ; ( அங்ஙனமாய்நின் றவழி ) , ஒருவன் தான் - 
* ஒருவனாகிய தான் , அவற்றின் - அப்பகையிரண்டனுள் , ஒன்று 
பொருந்திய தொன்றை , இன் துணை ஆ - ( அப்பொழுதைக்கு ) 
இனிய துணையாக, கொள்க - செய்துகொள்க ; (எ - று . ) 
பொருந்தியது 

ஏனையதனை வேறற்கு ஏற்றது . . அப் 
பொழுது - அவ்வெல்லும் 

பொழுது . திரிபின்றாகச் செய்து 
கொள்கவென்பார் இன் துணையா என்றார் . ஆல்கள் - அசை . 

இவை இரண்டுபாட்டானும் , நட்பாக்கற்பாலது கூறப் 


பட்டது . 


பகை 


( ந ) 


( கு - ரை .) துணைவலியற்றவனுக்கு இரண்டுபகையேற்படின் 
பொருந்தியதொன்றை அப்பொழுதைக்கு இனிய 

துணையாக் 
கொள்க என்பதாம் . நலிவு - வருத்தம் . ஏனைய தனை 
யிரண்டனுள் மற்றொன்றை . திரிபு இன்றாக - மறுபடியும் வேறு 
படாமல் , தன்னை விட்டு நீங்காமல் . ஆல்கள் - இன்றால் , இரண் 
டால் என்பவற்றில் உள்ளன . கொள்கவற்றின் - வியங்கோள் , 
உயிர்முதன்மொழிமுன் அகரந்தொக்கு நின்றது : இது , செய்யுள் 
விகாரம் . 
அஎசு . தேறினுந் தேறா விடினு மழிவின்கண் 

தேறான் பகாஅன் விடல் . 
பரி : -தேறின்உம் - ( பகைவனை முன் ) தெளிந்தானாயினும் 
தேறாவிடின்உம் - தெளிந்திலனாயினும் , அழிவின்கண் -( தனக்குப் 
புறத்து ஒருவினையால் ) தாழ்வு வந்துழி , தேறான் பகாஅன்விடல் 
கூடாது நீக்காது இடையே விட்டுவைக்க ; ( எ - று . ) 

முன்தெளிந்தானாயினும் அப்பொழுதுகூடாதொழிக வென் 
றது - உள்ளாய்நின்று கெடுத்தல் நோக்கி ; தெளிந்திலனாயினும் 
அப்பொழுது நீக்காதொழிக வென்றது - அவ்வழிவிற்குத் துணை 
யாதல் நோக்கி . 

இதனான் , நொதுமலாக்கற்பாலது கூறப்பட்டது . 

( கு - ரை . ) அரசன் தனக்கு ஒரு தாழ்வு நேர்ந்தபோது உட் 
பகையென்று கருதப்பட்டவருடன் கூடாமலும் மாறுபட்டு நீங்கா 
மலும் அவரை நடுவான நிலையில் வைக்கக்கடவனென்பதாம் . 
தெளிதல் - பகைவன் அன்றெனத் தேர்தல் . தாழ்வு - தோல்வி . 
கூடாது நீக்காது - கூடானாகியும் நீக்கானாகியும் . இடையே விட்டு 
வைத்தல் - நொதுமலாக்குதல் . உள்ளாய் - உட்பகையாய் . 
அவ்வழிவிற்குத் துணையாதல் - தனக்கு வேறொருதொழிலாலுண் 
டாகுந் தாழ்வுக்குத் துணையாய்த் தன்னை நன்றாய் அழித்தல் . 
தேறினுந் தேறான் , தேறாவிடினும் . பகா அன் என இயைந்து 
--நிற்றலால் , முறைநிரனிறைப்பொருள்கோள் . 

விடல் விதித்தற் 
பொருளில்வந்த அல்லீற்று உடன்பாட்டு வியங்கோள் . பகா அன் - 
செய்யுளோசை நிறைக்கவந்த அளபெடை . 
அஎஎ . நோவற்க நொந்த தறியார்க்கு மேவற்க 

மென்மை பகைவ ரகத்து . 


சங.அ 


திருக்குறள் 


- 


மது 


பரி : - நொந்தது அறியார்க்கு - ( நொந்ததனைத் தாமாக ) 
அறியாத நட்டார்க்கு , நோவற்க - ( தன் ) நோவு சொல்லற்க 
பகைவர் அகத்து - (வலியின்மை பார்த்திருக்கும் ) பகைவர் 
மாட்டு , மென்மை - அவ்வலியின்மையை, மேவற்க - மேலிட்டுக் 
கொள்ளற்க ; ( எ - று . ) 

நோ என்னும் முதனிலைத் தொழிற்பெயர் , ஈண்டு அது 
சொல்லுதற்கண் ஆயிற்று . பகைவர்கண் தவிர்வது கூறுவார் , 
நட்டார்கண் தவிர்வதும் உடன் கூறினார் . 

இதனான் , அவ்விருபகுதிக்கண்ணுஞ் செய்வது கூறப் 
பட்டது , 
( கு - ரை . ) தாமாக 

தாமாக நம்நோவை அறிந்து தீர்க்கமாட்டாத 
நண்பரிடம் நமது நோவைச் சொல்லுதலால் இளிவரலே ஏற்படும் : 
அவ்வாறே நம வலியின்மையை எதிர்பார்த்திருக்கும் பகைவ 
ரிடம் 

அவ்வலியின்மை கூறின் உடனே பேரழிவு ஏற்படும் : 
ஆகவே நட்டாரிடம் நோவுணர்த்தலும் பகைவரிடம் மென்மை 
யுணர்த்தலும் கூடா என்பதாம் . தாமாக - நொந்தவன் சொல்லா 
மல் . தோழனோடும் ஏழைமைபேசேல் என்றார் ஔவையாரும் . - 
இங்குக் கூறிய நட்டாரும் பகைவரும் - முன் ஆகிநின்ற பகையுள் 
நட்பாக்கப்பட்டவரும் , நொதுமலாக்கப்பட்டவரும் 

என்பர் ஒரு 
சாரார் . மேலிட்டுக்கொள்ளுதல் - தன்னிடத்து இருப்பதாகக் 
காட்டு தல் . முதனிலைத்தொழிற்பெயராவது- தொழிற் பெயர் விகுதி 
புணர்ந்து கெட்டுப் பகுதி மாத்திரையாய் நின்றாலும் விகுதியோடு 
நின்றாற்போலவே தொழிற்பெயர்ப்பொருளை உணர்த்துவது 
அது - நோவு . தவிர்வது - விலக்கத்தக்கது . இருபகு தி - நண்ப 
ரும் பகைவரும் : இது , உட்பகைவராயிருந்து நட்பாக்கப்பட்டாரும் 
நொதுமலாக்கப்பட்டாருமென்பாருமுளர் . 

வகையறிந்து தற்செய்து தற்காப்ப மாயும் 

பகைவர்க்ட் பட்ட செருக்கு . 
பரி : - வகை அறிந்து - ( தான் வினைசெய்யும் ) வகையை 
அறிந்து , தன் செய்து - ( அதுமுடித்தற்கு ஏற்பத்) தன்னைப் 
பெருக்கி , தன் காப்ப - ( மறவிபுகாமல் ) . தன்னைக் காக்கவே , 
பகைவர்கண் - ( தன் ) பகைவர்மாட்டு , பட்ட -உளதாய , செருக்கு 
களிப்பு , மாயும் - கெடும் ; (எ - று . ) 

வகை- வலியனாய்த் தான் எதிரேபொருமாறும் , மெலியனாய 
அளவிற் போர்விலக்குமாறும் முதலாயின . பெருக்கல் - பொருள் 
படைகளாற் பெருகச்செய்தல் . களிப்பு - இவற்றான் வேறு 
மென்று எண்ணி மகிழ்ந்திருத்தல் . இவ்விறுகுதலறிந்து தாமே 
அடங்குவ ரென்பதாம் , 

இதனான் , களை தற்பாலதன்கண் செய்வன கூறப்பட்டன . 

( கு - ரை . ) தான் வினை செய்யும் வகையையறிந்து செய்து அது 
முடியுமாறு தன்னைப்பெருக்கி மறவி புகாமல் தற்காப்பின் இங்ஙன் 


( எ ) 


அஎஅ . 


அஅ - ஆம் அதிகாரம் - பகைத்திறந்தெரிதல் 


முன்சாக்கிரதைப்பட்டிருத்தலை யறிந்தால் , பகைவர் தாமேயடங்கு 
வரென்பதாம் . அது முடித்தற்கு ஏற்ப - அத்தொழிலை முடிக்கு 
மாறு . மறவிபுகாமல் - மறதி ( சோர்வு ) அடையாமல் . பொரும் 
ஆறு - போர்செய்யும் விதம் . போர்விலக்கும் ஆறு - போரை ஒழி 
யும் விதம் . முதலாயின என்றதனால் , இருபகைவரில் ஒருபகைவ 
ரைத் தனக்குத் துணையாகக்கொள்ளுதலும் , 

துணையாகக்கொள்ளுதலும் , பகைவரிடத்துத் 
தனது வலியின்மைகாட்டாமை முதலியனவும் . இவற்றான் - தம் 
மிடத்து உள்ள பொருள்படைகளால் . வேறும் வெல்வோம் . இவ் 
விறுகுதல் - இந்த ( வகையறிந்து தற்செய்து தற்காக்குங் ) கட்டுப் 
பாடு , அழுத்தம் . களை தற்பால தன்கண் - பகைவர் மாட்டு உள 
தாய செருக்கில் . காப்ப என்னுஞ் செயவெனெச்சம் , காரணப் 
பொருளதாய் இறந்தகாலத்தில் வந்தது . 

( அ ) 
அஎக . இளைதாக முண்மரங் கொல்க களையுநர் 

கைகொல்லுங் காழ்த்த விடத்து . 
பரி : - முள் மரம் - ( களையவேண்டுவதாய ) முண்மரத்தை , 
இளைது ஆக - இளைதாய நிலைமைக்கண் , கொல்க - களைக ; ( அன் 
றியே ), காழ்த்த இடத்து - முதிர்ந்த நிலைமைக்கண் ( களைய 
லுறின் ), களையுநர் கை - களைவார் கையினை , கொல்லும் - ( அது 
தான் ) களையும் : (எ - று . ) 

களையப்படுவதாய தம்பகையை .அது மெலிதாய காலத்தே 
களைக ; அன்றியே , வலிதாயகாலத்துக் களைய லுறின் தம்மை 
அதுதான் களையும் என்பது தோன்ற நின்றமையின் , இது , 
பிறிது மொழிதல். 

இதனான் , களையும் பருவங் கூறப்பட்டது . 

( கு - ரை . ) பகைவர் வலிமையுறுதற்கு முன்னமே அவர்களை 
யொழிக்க: பகைவர் வலிமையுற்றாலோ அவர் நம்மைக்களைவ 
தன்றி அவரைக்களை தல் இயலாதென்பதாம் . முதிர்தல் - வைரம் 
பற்றுதல் . களையலுறின் - அழிக்கத்தொடங்கினால் . களையும் - 
போக்கும் . இது - இத்திருக்குறள் . இளை து - இளமையென்னும் 
பண்படியாய் பிறந்த குறிப்புமுற்று . முண்மரம் - முட்களையுடைய 
மரம் . களையுநர் , உகரம் - சாரியை ; நகரஒற்று - பெயரிடைநிலை . 

உயிர்ப்ப வுளரல்லர் மன்ற செயிர்ப்பவர் 

செம்மல் சிதைக்கலா தார் . 
பரி : - செயிர்ப்பவர் - ( தம்மொடு ) பகைப்பாரது , செம்மல் 
செருக்கினை , சிதைக்கலாதார் - கெடுக்கலாயிருக்க ( இகழ்ச்சியான் ) 
அதுசெய்யாத அரசர்.-- உயிர்ப்ப - ( பின் ) உயிர்க்கும் மாத்திரத் 
திற்கும் , உளர் அல்லர் மன்ற - உளரல்லர் ஒருதலையாக ; (எ- று . ) 

அவர் வலியராய்த் தம்மைக் களைதல் ஒருதலையாகலின் , 
இறந்தாரேயாவ ரென்பதாம் . அவர் உயிர்த்த துணையானே தாம் 
இறப்ப ரெனினும் அமையும் . 

இதனான் , களையாவழிப் படும் இழுக்குக் கூறப்பட்டது . 


Pro 


திருக்குறள் 


4 


2 


வலியரானபின்பு 
( கு - ரை . ) முதலுரைக்குக்கருத்து - பகைவர் 
தம்மையழித்தல் நிச்சயமாதலால் மெலிதாயபோது பகையைக் 
களையா தவர் இறந் தவரேயாவரென்பது . இரண்டாவது உரைக்குக் 
கருத்து -வலிமையடைந்தபகைவர் மூச்சுவிட்டமாத்திரத்து அவரால் 
( மிக எளிதில் ] அழிக்கப் படுவரென்பதாம் . தருக்கு களிப்பு . 
இகழ்ச்சி - அலட்சியமாக நினைத்தல் . அது செய்யாத - கெடுக் 
காத. மூச்சு விடும் காலவளவிற்கும் இருக்கின்றவரல்லர் ; இறப்ப 
ரென்றபடி . அவர் - பகைவர் . உயிர்த்த துணையானே - மூச்சுவிட்ட 
மாத்திரத்தாலே : உயிர்த்தலென்ற தனால் , பாம்பின் தன்மைபெறப் 
படுமென்ப . தாம் - முன் சிதைக்காதவர் . முதற்பொருளில் உயிர்ப் 
பவும் என்னும் இழிவுசிறப்பு உம்மை , விகாரத்தால் தொக்கது . 

என்னுஞ் செயவெனெச்சம் - இருவகைப்பொருள்களி 
லும் முறையே காரியப்பொருள தாய் எதிர்காலத்திலும் , காரணப் 
பொருள தாய் இறந்தகாலத்திலும் வந்தது . சிதைக்கலா தார் - 
சிதையென்னுந் தன் வினை பிறவினைகளுக்குப் பொதுவாகிய முத 
னிலை , இங்குப் பிறவினைப் பொருளைத் தந்ததனால் வல்லெழுத்து 
மிக்குவந்தது ; தன் வினையிற் சிதைகலா தாரென்று வரும் . ( க 0) 
அக - ஆம் 

ஆம் அதிகாரம் உட்பகை . 
பரி : - அஃதாவது புறப்பகைக்கு இடனாக்கிக்கொடுத்து 
அது வெல்லுந் துணையும் உள்ளாய் நிற்கும் பகை . இதுவுங் 
களையப்படுவதன் பாலதாகலின் , பகைத்திறந் தெரிதலின்பின் 
வைக்கப்பட்டது. 

( கு - ரை . ) புறப்பகை - வெளிப்பகை . இடனாக்கிக்கொடுத்து 
இடங்கொடுத்து . அது 

புறப்பகை. வெல்லுந் துணையும் - 
சயிக்குமளவும் . உள்ளாய் நிற்கும் - நண்பாயிருக்கும் . 

களையப் 
படுவ தன்பாலது - நீக்கத்தக்கதிற் சேர்ந்தது . உட்பகையை வட 
நூலார் அந்தச்சித்ர மென்பர் . 
அஅக . திழனீரு மின்னுத வின்ன தமர் நீரும் 

இன்னுவா மின்னு செயின் . 
பரி : - நிழல் நீர் உம்-( ஒருவனுக்கு அனுபவிக்கவேண்டுவன 
வாய ) நிழலும் நீரும் , இன்னாத - (முன் இனியவேனும் பின் ) 
நோய்செய்வன, இன்னா - இன்னாவாம் ; ( அதுபோல ), தமர் நீர் 
உம்- ( தழுவவேண்டுவனவாய ) தமரியல்புகளும் , இன்னா செயின் - 
( முன் இனியதேனும் பின் ) இன்னாசெய்வன , இன்னா ஆம் 

நோய் - பெருங்கால் பெருவயிறு முதலாயின . தமர் என்ற 
தனால் , உட்பகையாதற்கு உரியராகிய ஞாதிய ரென்பது அறிக . 
இன்னாசெயல் முன்வெளிப்படாமை நின்று துணைபெற்ற 
வழிக் கெடுத்தல் . 

( கு - ரை . ) தீமையுள்ள நீரும் நிழலும் அனுபவித்தற்கு 
உரிய நீரும் நிழலும்போல இருப்பினும் இன்னாசெய்வனவாதல் 
போல , உட்பகையுள்ள சுற்றத்தார் தழுவத்தக்கவர்போலத் 


அக - ஆம் அதிகாரம் - உட்பகை 


தோன்றினும் இன்னா செய்வரென்றவாறு; எடுத்துக்காட்டுவமையணி . 
தமர் - தம்மவர் ; தாம் - பகுதி . பெருங்கால் - யானைக்கால் எனப் 
படும் . பெருவயிறு - மஹோதரம் . ஞா தியர் - தாயத்தார் . நிழல் 
நீர் - உம்மைத்தொகை . 

உம்மை - உயர்வுசிறப்பு . இன்னாத - 
பெயர் . இன்னா என்னுஞ்சொல் மூன்றனுள் , முன்னைய இரண்டும் 
முற்று ; பின்னது - பெயர் . 

ன்னது - பெயர் . இன்னா என முன்னர்வந்த சொல்லும் 
பொருளும் பின்னர்ப் பலவிடத்து ஒருங்கு வந்ததனால் , சொற் 
பொருட்பின்வருநிலையணி. 
அஅ 2 . வாள் போல் பகைவரை யஞ்சற்க வஞ்சுக 

கேள் போல் பகைவர் தொடர்பு . 
பரி : -வாள் போல் பகைவரை - * வாள் போல ( எறிதும் 
என்று வெளிப்பட்டு நிற்கும் ) பகைவரை, - அஞ்சற்க - அஞ்சா 
தொழிக ; கேள் போல் பகைவர் தொடர்பு - ( அங்ஙனம் நில் 
லாது ) கேள் போல (மறைந்துநிற்கும் ) பகைவர் நட்பினை , 
அஞ்சுக- ; ( எ - று . ) 

முன்னே அறிந்து காக்கப்படுதலான் அஞ்சற்க என்றும் , 
அங்ஙனம் அறியவும் காக்கவும் படாமையின் கெடுதல் ஒருதலை 
யென்பதுபற்றி அஞ்சுக என்றுங் கூறினார் . 

பின் செய்யும் 
பகையினுங் கொடிதாகலானும் , காக்குங்காலம் அதுவாக 
லானும் , அஞ்சப்படுவது முன் செய்த அவர்தொடர் பாயிற்று . 

இவை இரண்டுபாட்டானும் , உட்பகை ஆகாதென்பது 
கூறப்பட்டது . 

( கு - ரை .) உட்பகைவர் வெளிப்பட்டபகைவர்போன்று முன் 
அறியப்பட்டுக் காக்கப்படாமையால் , அப்படிப்பட்ட உட்பகைவ 
ரோடு பின்பு நேரும்பகையைக் காட்டிலும் நண்பு கொடிது ஆகை 
யாலும் , அவரால் தீங்குநேராது காக்கவேண்டிய காலம் அவரோடு 
சிநேகமாயிருக்கும்பொழுதே யாதலாலும் அஞ்சுதற்கு உரியது 
உட்பகைவரின் நட்பேயா மென்பதாம் . பின் செய்யும் பகையினும் 
கொடிது -பின்னேசெய்யப்படுகின்ற பகைமைச்செயலினும் முன்னர் 
வெளித்தோற்றத்துமாத்திரம் காணப்படும் நட்புக் 

கொடிது . 
காக்குங்காலம் அது - அந்த உட்பகைவரால் தீங்குநேராதவாறு 
காக்கவேண்டியகாலம் அவரோடு நட்பாயிருக்கும் அந்தக்காலம் . 
எறிதும் - வெட்டுவோம் . கேள் -உறவினர் ; க்ஷே மசமாசாரங்களைக் 
கேட்பவர் . அவர் - உட்பகைவர் . தொடர்பு - நட்பு . ( உ ) 
அஅங . உட்பகை யஞ்சித்தற் காக்க வுலைவிடத்து 

மட்பகையின் மாணத் தெறும் . 
பரி : - உள் பகை - உட்பகையாயினாரை , அஞ்சி- , தன் 
காக்க - தன்னைக் காத்துக்கொண்டு ஒழுகுக ; ( அங்ஙனம் ஒழுகாத 
( வழி ), உலைவு இடத்து! - ( தனக்கு ஓர் ) தளர்ச்சி வந்தவிடத்து , 
மண் பகையின்-( குயவன் ) மட்கலத்தை அறுக்குங் கருவிபோல , 
மாண தெறும்- ( அவர் ) தப்பாமற்கெடுப்பர் ; ( எ - று .) 
பி - ம் . காக்கலாகாததாகலானும் 

56 


திருக்குறள் 


மாண 


- 


காத்தல் - அவர் அணையாமலும் அவர்க்கு உடம்படாமலும் 
பரிகரித்தல் . மண்ணைப் பகுக்குங் கருவி , மட்பகை எனப் 
பட்டது . 

பகைமை தோன்றாமல் உள்ளாயிருந்தே கீழறுத் 
தலின் கெடுதல் தப்பா தென்பதாம் . 

( கு - ரை . ) மட்பகை ( ஊசி ) என்னுங் கருவி மண்ணுருண்டை 
யினின்றும் பானை முதலியவற்றைக் குயவன் உண்டுபண்ணும் 
போது தான் உடனிருந்து உதவி முடிவில் அம்மண்ணுருண்டையி 
லிருந்து பானை முதலியவற்றைப் பிரித்துவிட நிமித்தமாவதுபோல , 
உட்பகையுடையார் நண்பர்போல உடனாயிருந்து புறப்பகைக்கு 
இடங்கொடுத்து விடுதலால் அவ்வுட்பகைவரால் கேடு தவறாது 
உண்டாகுமென்பதாம் . மட்கலம் - மண்பாத்திரம் . உவமையணி . 
அவர் - உட்பகையானோர் .. அணையாமல் தம்மிடத்துச்சேரா 
மல் . அவர்க்கு உடம்படாமலும் - அப்பகைவரின் செயல் 
களுக்கு உட்படாமலும் . பரிகரித்தல் நீக்குதல் . மட்பகை 
காரணப்பெயர் ; இது , ஊசியெனப்படுமென்பர் ; ஐ -கருவிப்பொருள் 
விகுதி : இன் உருபு - உவமப்பொருவு . தெறுதலில் , மட்பகை 
யுவமை . உள்ளாயிருந்து - நட்பாயிருந்து . கீழறுத்தல் - சூழ்ச்சி 
செய்து கெடுத்தல் . நன்றாக . 

( ங ) 
அஅ . மனமாணு உட்பகை தோன்றி ) னினமாணா 

ஏதம் பலவும் தரும் . 
பரி : -- மனம் மாணா - ( புறந் திருந்தியது போன்று ) அகந் 
திருந்தாத , உள் பகை-- , தோன்றின் - ( அரசனுக்கு ) உண்டாவ 
தாயின் , ( அஃது அவனுக்கு ) , இனம் மாணா - சுற்றம் வயமாகா 
மைக்கு ஏதுவாகிய , ஏதம் பலஉம் - குற்றம் பலவற்றையும் , 
தரும் - கொடுக்கும் ; ( எ - று . ) 

அவை - சுற்றத்தாரை உள்ளாய் நின்று வேறுபடுத்தலும் , 
அதனால் அவர் வேறுபட்ட வழித் தான் தேறாமையும் , பின் 
அவற்றான் விளைவனவுமாம் . 

( கு - ரை .) அரசற்கு உட்பகை தோன்றுமாயின் அது அவ 
னது சுற்றத்தை நாசமாக்கும் குற்றம் பலவற்றையும் தருமென்ப 

புறந் திருந்தியது போன்று அகந்திருந்தாத வெளியில் 
நட்பான துபோலிருந்து மனத்தில் நட்பாகாத . உள்ளாய் - நட்பு 
ஆய் . அதனால் - வேறுபடுத்திய தனால் . 

வசப் 
அவை - அக்குற்றங்கள் . வேறுபடுத்தல் - ஒற்றுமை 
யில்லையாக்குதல் . தான் தேறாமை - அரசன் தெளியாமை . அவற் 
றான் விளைவன - வேறுபடுத்தலாலும் , தேறாமையாலும் 

உண்டா 
பலவும் , உம்மை முற்று . 

( ச ) 
அஅங் . உறன்முறையா னுட்பகை தோன்றி னிறன் முறையான் 

ஏதம் பலவுந் தரும் . 
பரி : - உறல் முறையான் - ( புறத்தில் ) உறவுமுறைத்தன்மை 
யோடு ( கூடிய ) , உள் பகை - , தோன்றின் - ( அரசனுக்கு ) 


- 


தாம் . 


வயமாகாமை 


படாமை . 


வன . 


நரம் 


அக - ஆம் அதிகாரம் - உட்பகை 
உண்டாவதாயின் , ( அஃது அவனுக்கு ) , இறல் முறையான் - 
இறத்தல்முறையோடு ( கூடிய ), ஏதம் பல உம் - குற்றம் பல 
வற்றையும் , தரும் - கொடுக்கும் ; (எ - று . ) 

அவை - புறப்பகைத்துணையாய்நின்றே அது தோன்றாமல் 
கோறல் முதலிய வஞ்சனை செய்தலும் , அமைச்சர் முதலிய 
உறுப்புக்களைத் தேய்த்தலும் முதலாயின . 

( கு - ரை . ) உறவுமுறைத் தன்மையோடு கூடிய உட்பகை 
ஒருத்தனுக்குத் தோன்றுமாயின் , அஃது இறக்கும் நிலைவரை 
யுண்டாக்கும் குற்றம் பலவற்றையும் தருமென்பதாம் . நான்காம் 
குறளில் பொதுப்பட மனம் மாணா உட்பகை தோன்றின் எனக் 
கூறி , இக்குறளில் மந்துத்துவத்தோடு கூடிய உட்பகை இன்னும் 
கொடிய தாகி உயிருக்கே ஆபத்து விரைவில் விளைக்கும் என்பதைக் 
காட்டுகிறார் . உறவுமுறைத்தன்மை - பந்துத்துவம் . இறத்தல் முறை - 
சாகுந் தன்மை . அவை - அக்குற்றங்களாவன . புறப்பகைத்துணை 
யாய்- புறப்பகைக்குத் துணையாய் . அது தோன்றாமல்- அப்படித் 
துணையாய் நிற்பது வெளிக்குத்தெரியாமல் . கோறல் - கொல்லுதல் . 
அமைச்சர் முதலிய உறுப்புக்கள் - ஆறு அங்கங்களும் . தேய்த் 
தல் - வரவரக் குறையச்செய்தல் . 

( 5 ) 
அஅசு . ஒன்றாமை யொன்றியார் கட்படி னெஞ்ஞான்றும் 

பொன்றாமை யொன்ற லழிது . 
பரி : -- ஒன்றாமை - பகைமை , ஒன்றியார்கண் - ( தனக்கு ) 
உள்ளாயினார்மாட்டே , படின் - பிறக்குமாயின் , ( அரசனுக்கு ), 
பொன்றாமை ஒன்றல் இறவாமை கூடுதல் , எஞ்ஞான்றும் 
அரிது - ; (எ - று . ) 

பொருள் படை முதலிய உறுப்புக்களாற் பெரியனாயகாலத் 
தும் என்பார் , எஞ்ஞான்றும் என்றார் . 

இவை நான்குபாட்டானும் , அதனால் தனக்குவருந் தீங்கு 
கூறப்பட்டது . 

( கு - ரை . ) பொருள் படை முதலிய உறுப்புக்களாற் பெருகி 
யிருந்தானாயினும் அரசனுக்கு உட்பகையிருப்பின் அவனுக்கு 
மரணம் நேர்வது நிச்சயமென்பதாம் . பிறக்குமாயின் -உண்டானால் . 
முதலிய என்றதனால் , நட்புங் கொள்க . பெரியன் - மிகுந்தவன் . 
அதனால் - உட்பகையால் . ஒன்றியார் - சேர்ந்தவர் ; இறந்தகால 
வினையாலணையும் பெயர் . 
அஅஎ . செப்பின் புணர்ச்சிபோற் கூடினுங் கூடாதே 

உட்பகை யுற்ற குடி . 
பரி : - செப்பின் புணர்ச்சி போல் - செப்பினது புணர்ச்சி 
போல , கூடின்உம் - (புறத்து வேற்றுமைதெரியாமற்) கூடினா 
ராயினும் , உள் பகை உற்ற குடி - உட்பகை உண்டாகிய குடியி 
லுள்ளார் , கூடாது - ( அகத்துத் தம்முள் ) கூடார் ; (எ - று . ) 

செப்பின் புணர்ச்சி - செப்பு மூடியோடு புணர்ந்த புணர்ச்சி . 
உட்பகையான் மனம் வேறுபட்டமையின் , புறப்பகைபெற்றுழி 


- 


கா 


நர 


திருக்குறள் 


வீற்றுவீற்றாவ ரென்பதாம் . குடி கூடாது என்பதனை நாடு 
வந்தது 

என்பதுபோலக் கொள்க . உட்பகை தான் உற்ற 
குடியொடு கூடாதென்றும் , உட்பகையுண்டாய குடி அப்பகை 
யொடு கூடாதென்றும் உரைப்பாரு முளர் . 

( கு - ரை .) ஒரு குடியிலிருக்கும் உட்பகையுள்ளார் வெளிப் 
பார்வைக்கு எவ்வளவு ஒற்றுமையுடையராகத் தோன்றினாலும் 
மனத்தினால் தம்முட்சேராரென்பது முதலிற் கூறிய பொருள் ;இனி , 
இக்குறட்கு வேறு இரண்டுபொருள் வருமாறு ; உட்பகையுடை 
யான் தான்உள்ள குடியாரோடு கூடானென்பதும் ,உட்பகையுண்டா 

குடியிலுள்ளார் அப்பகையாரோடு கூடாரென்பதுமாம் . 
செப்பு - செப்பினாலியன்ற சிமிழ் . புணர்ச்சி - சேர்க்கை : வேற்றுமை - 
வேறுபாடு . மூடி - மேன் மூடி . பெற்றுழி - நேர்ந்தபொழுது . வீற்று 
வீற்றாவர் - தனித்தனியாப்பிரிவர் . குடி - குடும்பம் ; இங்கு , அதி 
லுள்ளார்க்கு இடவாகுபெயர் : இது , பொருளால் உயர்திணையாயி 
னுஞ் சொல்லால் அஃறிணையாதலால் , அஃறிணைவினைகொண்டு, 
முடிந்தது ; ஊரடங்கிற்று , உலகம் புகழ்ந்தது என்பனவுங் காண்க . 
தான் உற்ற - தானுள்ள. ஏகாரம் - தேற்றம் . 

( எ ) 
அஅஅ . அரம்பொருத பொன் போலத் தேயு முரம்பொருது 

உட்பகை யுற்ற குடி . 
பரி :-( முன் வளர்ந்து வந்ததாயினும் ), உள்பகை உற்ற 
குடி - உட்பகையுண்டாய குறி , அரம் பொருத பொன் போல 
அரத்தாற் பொரப்பட்ட இரும்பு போல , பொருது - ( அதனால் ) 
பொரப்பட்டு , உரம் தேயும் - வலி தேயும் ; ( எ - று .) 

பொருது என்னுஞ் செயப்பாட்டு வினையெச்சம் , தேயும் 
என்னும் வினை கொண்டது ; அஃது , உரத்தின் தொழிலாயினும் 
குடிமேல் ஏற்றுதலின் வினைமுதல்வினை யாயிற்று . காரியஞ் 
செய்வது போன்று பொருந்தி மெல்ல மெல்லப் பிரிவித்தலான் , 
வலி தேய்ந்துவிடு மென்பதாம் . 

இவை இரண்டு பாட்டானும் , அவன்குடிக்கு வருந் தீங்கு 
கூறப்பட்டது . 

( கு - ரை . ) உட்பகையுள்ள குடி அரத்தினால் அராவப்பட்ட 
இரும்புபோல வலி 

குறைந்தொழியுமென்பதாம் . அரம் - வாள் 
விசேடம் . பொரப்பட்ட - அராவப்பட்ட . அதனால் - உட்பகையால் . 
பொரப்பட்டு - கீழறுக்கப்பட்டு . தேயும் - குறையும் . பொருத்த எனச் 
செயப்படுபொருள் வினைமுதல்போலக் கூறப்பட்டது - இது , செயப் 
பாட்டு வினைப்பொருளில் வந்த செய்வினை ; பொரப்பட்ட என்பது - 
அகரச்சாரியையும் செயப்பாட்டுவினைப்பொருளுணர்த்தும் 
விகுதியுந்தொக்குப் பொருத என நின்ற தென்று கொள்வாரு 
முளர் ; பொருது என்பதனையும் இவ்வாறே கொள்க . அஃது 
தேயுமென்பது . உரமென்பது குடியென்பதன் பயனிலையாகிய 
தேயு மென்னும் வினையைக் கொண்டு முடிந்தது : வழுவமைதி . 


அக - ஆம் அதிகாரம்- உட்பகை 


பிரிவித்தலான் - வேறுபடுத்தலால் . அரமென்பதன் குறிப்பால் , 
பொன் - கரும்பொன் . 

( அ ) 
அஅக . எட்பக வன்ன சிறுமைத்தே யாயினும் 

உட்பகை யுள்ள தாங் கேடு . 
பரி : - உள் பகை - ( அரசனது ) உட்பகை, ( அவன் பெரு 
மையை நோக்க ), எள் பகவு அன்ன -எள்ளின் பிளவையொத்த, 
சிறுமைத்துஏ ஆயின் உம் - சிறுமை யுடைத்தே யாயினும் , 
கேடு உள்ளது ஆம் - ( பெருமையெல்லாம் அழியவருங் ) கேடு 
அதனகத்ததாம் ; ( எ - று . ) 

எத்துணையும் பெரிதாய கேடு , தனக்கு எல்லைவருந் துணை 
யுஞ் சிறிதாய உட்பகையுள்ளே அடங்கியிருந்து , வந்தால் 
வெளிப்பட்டு நிற்கு மென்பதாம் , 

இதனான் , அது சிறிதென்று இகழப்படா தென்பது கூறப் 
பட்டது . 

ரை .) தனக்குக்காலம் வருமளவும் மிகவுஞ்சிறி தாகத் 
தோன்றுகின்ற உட்பகையினிடத்து மிகவும் பெரிதாகிய கேடு 
அடங்கியிருந்து காலம்வந்தால் வெளிப்பட்டிடு மென்பதாம் . 
பெருமையெல்லாம் - அரசன்பெருமையெல்லாம் . 

சன் பெருமையெல்லாம் . அதனகத்தது 
அந்தச்சிறிய உட்பகையினிடத்தது . எத்துணையும் மிகவும் . 
எல்லை - வெளிப்படுங்காலம் . அது - உட்பகை . ஆயினும் , உம்மை - 
இழிவுசிறப்பு . பகவு - பிளவுறுபண்டத்துக்குத் தொழிலாகுபெயர் ; 
பகு - பகுதி . 

( க) 
அக 0 . உடம்பர டிலாதவர் வாழ்க்கை குடங்கருள் 

பாம்போ டுடனுறைந் தற்று . 
பரி : - உடம்பாடு இலாதவர் வாழ்க்கை - மனப்பொருத்த 
மில்லாதாரோடு ( கூட ஒருவன் ) வாழும் வாழ்க்கை , குடங்கருள் - 
ஒரு குடிலுள்ளே , பாம்போடு- , உடன் உறைந்து அற்று 
கூட உறைந்தாற் போலும் ; (எ - று . ) 

குடங்கம் என்னும் வடசொல் , திரிந்து நின்றது : இடச் 
சிறுமையானும் பயிற்சியானும் பாம்பாற் கோட்படல் ஒருதலை 
யாம் ; ஆகவே , அவ்வுவமையால் , அவனுயிர்க்கு இறுதிவருதல் 
ஒருதலை யென்பது பெற்றாம் . 

இதனான் , கண்ணோடாதவரைக் கடிகவென்பது கூறப் 


பட்டது . 


( கு - ரை . ) மனவொற்றுமை இல்லா தவரோடு கூடிவாழும் 
வாழ்க்கை ஒருவனுக்கு விரைவில் ஆபத்தை யுண்டாக்குமெபை 
தாம்.குடில் - குடிசை .உறைதல் -வசித்தல் . குடங்கம்- குடங்கர் ; காமம் . 
காமர் என்றாற்போல . பயிற்சி - பழக்கம் . கோட்படல் - கடிக்கப் 
படுதல் . இறுதி - முடிவு . 

கண்ணோடாதவர் 

இங்கு மனப் 


திருக்குறள் 


பாம் 


பொருத்தமில்லா தவர் . கடிக - விலக்குக . உடம்பாடெனினும் , 
உடன்பாடெனினும் ஒக்கும் . உடனுறைதல் - பயின்றுவாழ்தல் . 
அற்று - அன் என்னும் உவமவுருபிடைச்சொல்லடியாப் பிறந்த 
குறிப்புமுற்று . உவமானமும் உவமேயமும் உவமையுருபும் விரிந்து 
நிற்க , உயிர்க்கு இறுதிவருதலாகிய பொதுத்தன்மையொன் றுந் 
தொக்குவந்ததனால் , பொதுத்தன்மைத் தொகையுவமையணி . 
போடொரு கூரையிலே பயின்றாற்போல் , தவங்கா துள்ளந் தள்ளு 
மென் றாமரைக்கண்ணா என்றது இங்குக் காணத்தக்கது . ( க 0 ) 
50 - ஆம் அதிகாரம்- பெரியாரைப்பிழையாமை . 

பரி : - அஃதாவது - பெரியராயினாரை அவமதித்து ஒழு 
காமை . இரட்டுற மொழிதல் என்பதனால் . பெரியாரென்பது . 
ஆற்றலாற்பெரியாராய வேந்தர் மேலும் . தவத்தாற்பெரியாராய 
முனிவர்மேலும் நின்றது . மேல் சொல்லாது எஞ்சி நின்றதாக 
லின் , இது , வெகுளியான் வருவனவற்றது இறுதிக்கண் வைக் 
கப்பட்டது . 

ரை .) பெரியார் என்பது - ஆற்றலாற்பெரியராகிய அரச 
ரையும் தவத்தர்ற்பெரியராகிய இருடியரையுங் காட்டும் . இங்ஙன் 
இரண்டு பொருள் ஒருங்குகொள்ள உரைப்பது - இரட்டுறமொழித 
லெனப்படும் . மேற்சொல்லாது எஞ்சி நின்றது - முன் சொல்லாமல் 
மிகுந்தது . 
அகக . ஆற்றுவா ராற்ற லிகழாமை போற்றுவார் 

போற்றலு ளெல்லாந் தலை . 
பரி : -ஆற்றுவார் - ( எடுத்துக்கொண்டன யாவும் ) முடிக்க 
வல்லாருடைய , ஆற்றல் - ஆற்றல்களை , இகழாமை - அவமதி 
யாமை , போற்றுவார் போற்றலுள் எல்லாம் - ( தங்கண் தீங்கு 
வாராமல் ) காப்பார் செய்யுங் காவல்களெல்லாவற்றினும் , தலை 
மிக்கது ; ( எ - று . ) 

ஆற்றலென்பது - பெருமை , அறிவு , முயற்சி என்னும் மூன் 
றன்மேலும் நிற்றலின் , சாதியொருமை . இகழ்ந்தவழிக் களைய 
வல்லா ரென்பது தோன்ற ஆற்றுவார் என்றும் , அரண் படை 
பொருள் நட்பு முதலிய பிறகாவல்கள் அவரான் அழியு மாகலின் 
அவ்விகழாமையைத் * தலையாயகாவ லென்றுங் கூறுனார் . 

( கு - ரை . ) தமமைக்காத்துக்கொள்ள விரும்புவோர் தாம் 
எடுத்துக்கொண்ட தொழிலைத் தவறாது முடிக்கவல்ல ஆற்ற 
லுள்ளவரை இகழா திருத்தல் வேண்டு மென்பதாம் . எடுத்துக் 
கொண்டன - தொடங்கின காரியங்கள் . பெருமை அறிவு முயற்சி 
என்னும் மூவகை ஆற்றல்களை , முறையே வடநூலார் ப்ரபுபக்தி 
மந்திரக்தி உத்ஸா ஹக்தி என்பர் . சாதியொருமை - சாதி 
பற்றிவந்த ஒருமை . 

களையவல்லார் - இகழ்ந்தவர்களை அழிக்க 
வல்லார் . 

காவலாக இருக்கும் மதில் அகழி மலை காடு 
வெளிநிலம் என்பன . அவரான் - ஆற்றலுடையவரால் . இருதிறத் 
தார் - இருவகைப்பெரியோர் ; ஆற்றலாற்பெரியாராய வேந்தரும் , 

* பி - ம் : தலையென்றும் 


- 


அரண் 


க0 - ஆம் அதிகாரம் - பெரியாரைப்பிழையாமை 


( க ) 


தவத்தாற்பெரியாராய முனிவரும் . ஆற்றலென்பது பெருமை 
முதலிய மூன்றைக்காட்டு மென்று வேந்தர்க்கு ஏற்பக்கூறினாராயி 
னும் , முனிவர்க்குஏற்பத் தவத்தையும் கொள்ளவேணும் . 
அகஉ . பெரியாரைப் பேணா தொழுகிற் பெரியாரால் 

பேரா விடும்பை தரும் . 
பரி : - பெரியாரை ( ஆற்றல்களால் ) பெரியராயினாரை , 
பேணாது ஒழுகின் - ( வேந்தர் ) நன்குமதியாது ( அவமதித்து ] 
ஒழுகுவராயின் , ( அவ்வொழுக்கம் ), பெரியாரால் - அப்பெரியா 
ரால், பேரா இடும்பை - ( அவர்க்கு எஞ்ஞான்றும் ) நீங்காத துன் 
பங்களை , தரும் - கொடுக்கும் ; ( எ - று . ) 

அத்துன்பங்களாவன - இருமையினும் இடையறாதுவரும் 
மூவகைத் துன்பங்களுமாம் . அவையெல்லாந் தாமே செய்து 
கொள்ளுகின்றனரென்பது தோன்ற ஒழுக்கத்தை வினை முத 
லாக்கியும், பெரியாரைக் கருவியாக்கியுங் கூறினார் . 

பொதுவகையால் அவரைப் பிழைத்தற் குற்றம் , இதனாற் 
கூறப்பட்டது . இனி , சிறப்புவகையாற் கூறுப . 

( கு - ரை . ) ஒருவர் ஆற்றலற் பெரியாரை அவமதித்து நடப் 
பின் அஃது அவர்க்கு நீங்காத துன்பத்தைத் தருமென்பதாம் . 
நன்குமதியாது - கௌரவியாமல் . இருமை - 

இம்மை மறுமை . 
இடையறாது - ஓயாமல் . மூவகைத்துன்பங்களாவன - தன்னைப் 
பற்றி வருவனவும் , பிறவுயிர்களைப்பற்றி வருவனவும் , தெய்வத் 
தைப்பற்றி வருவனவும் என மூவகைப்படும் பிறவித் துன்பங்கள் ; 
இவற்றை முறையே ஆத்யா த்மிகம் , ஆதிபௌதிகம் , ஆதிதைவிக 
மென்பர் . வினைமுதல்-எழுவாய் . பெரியாரை அவமதித்தொழுகு 
வார்க்கு இடும்பைவருதற்கு முக்கியகாரணம் அவரைப்பேணா 
தொழுகியமையேயாதலால் , அவ்வொழுக்கத்தைக் கருத்தாவாக்கி , 
அப்பெரியாரை இடும்பை தருதற்குக் கருவியாக்கினா ரென்க . அவ 
ரைப் பிழைத்தற் குற்றம் அவ்விருவர்க்கும் பிழைசெய்வதனா 
லுண்டாங் குற்றம் . சிறப்புவகையாற் கூறுப - தனித்தனியே 
சொல்லுவர் . 

( உ ) 
அகங . கெடல்வேண்டிற் கேளாது செய்க வடல்வேண்டின் 

ஆற்று பவர்க ணிழுக்கு. 
பரி : - அடல்வேண்டின் - ( வேற்று வேந்தரைக் ) கோறல் 
வேண்டியவழி , ஆற்றுபவர்கண்-( அதனை அப்பொழுதே ) செய்ய 
வல்ல வேந்தர் மாட்டு , இழுக்கு - பிழையினை , கெடல் வேண் 
டின் - ( தான் ) கெடுதல் வேண்டினானாயின் , கேளாது செய்க . 
( ஒருவன் நீதிநூலைக் ) கடந்து செய்க , ( எ - று . ) 

அப்பெரியாரை “ காலனுங் காலம் பார்க்கும் பாராது , 
வேலினடு தானை விழுமியோர் தொலைய , வேண்டிடத் தஉம் 
வெல்போர் வேந்தர் என்றார் பிறரும் . நீதிநூல் செயலாகா 
தென்று கூறலின், கேளாது என்றார் . 


திருக்குறள் 


( கு - ரை .) ஒருவன் தான் கெடவிரும்பினால் பகைவரை 
நினைத்தபொழுதே அழிக்கும் வல்லமையுள்ள வேந்தரிடத்துப் 
பிழைசெய்யக்கடவனென்றவாறு . வேற்று வேந்தர் - பகையரசர் 
கள். நீதி நூலைக் கடந்து - நீதி சாஸ் திரத்திற் சொல்லியபடி 
நடவாமல் . அதனை - அக்கோறலை . " காலனுங் காலம்பார்க்கும் 
என்னும் மேற்கோள் , புறநானூறு - PA - இல் உள்ளது ; இதற்கு 
யாவரையுங் கொல்லுகின்ற யமனும் அக்கொலைக்கு ஏற்ப விதித்த 
காலம் வருந்துணையும் எதிர்பார்த்து நிற்பன் : அங்ஙனங் காலத்தை 
எதிர்பாராமல் தமக்கு வேண்டியபொழுதே வேல்முதலிய ஆயுதங் 
களாற் போர் செய்கின்ற சேனையையுடைய சிறந்த அரசர்கள் அழி 
யும்படி கொல்லுகின்றவெல்லும் போரினையுடைய அரசரென்பது 
பொருள் . செயலாகாது - இத்தன்மையாரிடத்துப் பிழைசெய்யக் 
கூடாது . 
அகச . கூற்றத்தைக் கையால் விளித்தற்ற லாற்றுவார்க்கு . 

ஆற்றாதா ரின்னு செயல் . 
பரி :-ஆற்றுவார்க்கு - ( மூவகை ) ஆற்றலு முடையார்க்கு , 
ஆற்றாதார் - அவையில்லாதார் , இன்னா செயல் - ( தாம் முற்பட்டு ) 
இன்னாதவற்றைச் செய்தல் , -- கூற்றத்தை - ( தானேயும் வரற் 
பாலனாய ) கூற்றுவனை , கையால் விளித்து . அற்று - ( அதற்கு 
முன்னே ) கைகாட்டி அழைத்தாலொக்கும் : (எ - று . ) 

கையால் விளித்தல் - இகழ்ச்சிக்குறிப்பிற்று . தாமேயும் 
உயிர் முதலிய கோடற்கு உரியாரை அதற்குமுன்னே விரைந்து 
தம்மேல் வருவித்துக்கொள்வார் இறப்பினது உண்மையும் அண் 
மையுங் கூறியவாறு . 

இவை இரண்டுபாட்டானும் , வேந்தரைப் பிழைத்தலின் 
குற்றங் கூறப்பட்டது . 

( கு - ரை . ) ஒருவனை நீ என்மீது வா : பார்ப்போம் 
வலிய அழைப்பது அவனிடத்துள்ள அவமதிப்புப்பற்றி நிகழ்வ 
தாதலால் , அத்தன்மையை யமனிடத்துஏற்றி அவனைக்கையால் 
விளித்தல் அக்கூற்றுவனிடத்துத் தனக்குள்ள இகழ்ச்சிபற்றிய 
தாகு மென்பார் , 

கையால் விளித்தல் இகழ்ச்சிக் குறிப்பிற்று 
என்றார் : பிறர் வலியறியாமல் அவரை வலியப்போருக்கு அழைத் 
தல் தீங்குக்கே காரணம் என்றவாறு . அவை - அவ்வாற்றல்கள் .. 
வரற்பாலன் - வருந்தன்மையன் . கூற்றுவன் - யமன் . குறிப்பிற்று - 
குறிப்பினையுடையது . ‘ முதலிய என்பதனால் , இடம் 

பொரு 
ளேவல்களுங்கொள்க . இறப்பு - மரணம் . உண்மை 

தவறாமை . 
அண்மை 

சமீபித்த தன்மை. ஆல் அசை . கூற்றத்தை 
உவமை கூறிய தனால் , தடுக்கலாகாமைவிளங்குகின்றது . 

யாண்டுச்சென் றியாண்டு முளராகார் வெத்துப்பின் 

வேத்து செறப்பட் டவர் . 
பரி : 

வெம் துப்பின் - (பகைவர்க்கு ) வெய்தாய வலியினை 
யுடைய , வேந்து - வேந்தனால் , செறப்பட்டவர் - செறப்பட்ட 


என்று 


க 0 - ஆம் அதிகாரம் -- பெரியாரைப்பிழையாமை 
அரசர் , யாண்டு சென்று (உளர் ) - ( அவனைத் தப்பி ) எங்கே 
போய் உளராவர் ? ) யாண்டு உம் உளர் ஆகார் - ஓரிடத்தும் 
உளராகார் ; (எ - று . ) 

இடைவந்த சொற்கள் , அவாய்நிலையான் வந்தன . வெந்துப் 
பின் வேந்தாகலால் , தம்நிலம்விட்டுப் போயவர்க்கு இடங் 
கொடுப்பாரில்லை ; உளராயின் , இவர் இனி ஆகாரென்பது 
நோக்கி , அவனொடு நட்புக்கோடற்பொருட்டும் தாமே வந் 
தெய்திய அவருடைமையை வௌவுதற்பொருட்டுங் கொல்வர் ; 
அன்றெனின் , உடனே அழிவர் என்பன நோக்கி , யாண்டுச் 
சென் றியாண்டு முளராகார் என்றார் . 

இதனால் , அக்குற்றமுடையார் “ அருமை யுடைய அரண் 
சேர்ந்தும் உய்யார் என்பது கூறப்பட்டது . 

( கு - ரை . ) வலிமையுள்ள வேந்தனால் சினக்கப்பட்டவர் , 
எவ்விடத்துச் சென்றாராயினும் பிழைத்தல் முடியாதென்பதாம் . 
வெய்தாய - வெம்மை யுடைய் தாகிய : கொடுமை யுடைய தாகிய . 
செறப்பட்ட - கோபிக்கப்பட்ட .. இடைவந்த சொற்கள் - அவனைத் 
தப்பி , உளராவர் என்பன . உளராயின் - இடங்கொடுப்பவருண்டா 
னால் ( அவர் ) . இவர் இனி ஆகாரென்பது நோக்கி -- வெந்துப்பின் 
வேந்தராற் செறப்பட்ட இவர் இனி நன்மைபெறா ரென்பதுகருதி . 
அவனொடு நட்புக்கோடற் பொருட்டு - வெந்துப்பின் வேந்தோடு 
வலியச் சினேகஞ் செய்துகொள்ளுதற்பொருட்டு . எய்திய - அடை 
ந்த . உடைமை - சொத்து . வௌவுதல் - அபகரித்துக் கொள்ளு 
தல் . அக்குற்றம் - பெரியாரைப் பிழைத்தற்குற்றம் . அருமை 
யுடைய அரண் சேர்ந்தும் உய்யார் . அழித்தற்கு அரிய காவலிடத் 
தைச் சோந்திருந்தாலும் பிழைக்கமாட்டார் ; இது , நாலடியார் - 
பெரியாரைப் பிழையர்மை - 2.இல் உள்ளது . சென் றியாண்டும் - 
குற்றியலிகரம் , அலகுபெறாது நின்றது . உம்மை - முற்று . வேந்து 
பண்பாகுபெயர் . வேந்தொடுமாறுகோடல் விளிகுற்றார் தொழில 
தாகும் என்ற சிந்தாமணி இங்குக் கருதத்தக்கது . 

( 
அகசு . எரியாற் சுடப்படினு முய்வுண்டா முய்யார் 

பெரியார்ப் பிழைத்தொழுகு வார் . 
பரி : எரியால் சுடப்படின் உம் - ( காட்டிடைச் சென்றா 
னொருவன் ஆண்டைத் ) தீயாற் சுடப்பட்டானாயினும் , உய்வு 
உண்டாம் ( ஒருவாற்றான் ) உயிருய்தல் கூடும் ; பெரியார் 
பிழைத்து ஒழுகுவார் - ( தவத்தாற் ) பெரியாரைப் பிழைத்து 
ஒழுகுவார், உய்யார் - ( எவ்வாற்றானும் ) உயிருய்யார் ; ( எ - று . ) 

தீ முன் உடம்பினைக் கதுவி அதுவழியாக உயிர்மேற்சேற 
லின் இடையே உய்யவுங் கூடும் ; அருந்தவர்வெகுளி அன்ன 
தன்றித் தான் நிற்பது கணமாய் அதற்குள்ளே யாவர்க்குங் 
காத்தலரிதாகலின் அது கூடாதாகலான் , அதற்கு ஏதுவாய 
பிழை செய்யற்க வென்பதாம் . 

57 


ஈடு 


திருக்குறள் 
( கு - ரை .) தவத்தால் பெரியார்கட்குப் பிழைசெய்து நடப்ப 
வர்க்கு எவ்வகையிலும் பிழைத்திருக்க முடியாதென்பதாம் . ஆண் 
டைத்தீ - அக்காட்டிடத்துள்ள தீ . ஒருவாற்றான் - ஒரு வழியால் . 
உயிருய்தல் - பிழைத்தல் . தீ முன் உடம்பினைக்கதுவி - தீயானது 
முதலிலே உடம்பிற்பற்றி . அதுவழியாக - அவ்வுடம்பின்வழியே. 
அருந்தவர் - பிறராற்செய்தற்கு அரிய தவமுடைய முனிவர் . அன்ன 
தன்றி - அப்படிப்பட்ட தல்லாமல் . தான் நிற்பது - தானுள்ள 
அளவு . கணம் - க்ஷணப்பொழுது . காத்தலரிது - தடுத்தற்கரியது . 
அனாதியாய் வருகின்றவாறு பற்றி ஒரோவழி வெகுளி தோன்றிய 
பொழுதே அதனை மெய்யுணர்வு அழிக்குமாகலின் ‘ நிற்பது கண் 
மாய் என்றும் , நிறைமொழி மாந்தராகலின் யாவர்க்குங் காத்த 
லரிது என்றுங் கூறினார் ; குணமென்னுங் குன்றேறி நின்றார் 
வெகுளி, கணமேயுங் காத்தலரிது என்றார் , நீத்தார் பெருமையில் . 
சுடப்படினும் , உம்மை - உயர்வு சிறப்பு . இங்குத் தவத்தாற் பெரிய 
ராகிய உபமேயத்திற்கு எரியாகிய உபமானத்தினும் சிறப்புத் தோன் 
றக் கூறியது - வேற்றுமையணியின்பாற்படும் . 
அகஎ . வகைமாண்ட வாழ்க்கையும் வான்பொருளு மென்னுந் 

தகைமாண்ட தக்கார் செறின் . 
பரி : - தகை மாண்ட தக்கார் - ( சாப அருள்கட்கு ஏதுவாய ) 
பெருமை மாட்சிமைப்பட்ட அருந்தவர் , செறின் - ( அரசனை ) 
வெகுள்வராயின் , வகை மாண்ட வாழ்க்கைஉம் - உறுப்பழகு 
பெற்ற அவனரசாட்சியும் , வான்பொருள்உம் - ( ஈட்டிவைத்த ) 
பெரும்பொருளும் , என் ஆம் - என்பட்டுவிடும் ! ( எ - று . ) 

உறுப்பு - அமைச்சு நாடு அரண் படை 
( செறின் என்பது - அவர் செறாமை தோன்ற நின்றது ; இவ் 
வெச்சத்தான் முன்வருவனவற்றிற்கும் இஃது ஒக்கும் . 

அரசர் 
தஞ் செல்வக்களிப்பான் அருந்தவர்மாட்டுப் பிழை செய்வா 
ராயின் , அச்செல்வம் அவர்வெகுளித்தீயான் ஒருகணத்துள்ளே 
வெந்துவிடுமென்பதாம் . 

( கு - ரை . ) தவப்பெருமை யுடையவரால் சினக்கப்பட்ட வேந் 
தரின் வாழ்வும் பொருளும் விரைந்து கெடுமென்பதாம் . சாபம் - 
சபிப்பு ; வெகுண்டு கூறும் மொழி . அருள் - அநுக்கிரகம் ; அரு 
ளிக்கூறும்மொழி . உறுப்பழகுபெற்ற - அங்கங்கள் நன்கமைந்த . 
ஈட்டிவைத்த - சம்பாதித்துவைத்த . என்பட்டுவிடும் - எப்படியாய் 
விடும் ? அடியோடு அழிந்து போய்விடும் . இவ்வெச்சம் - செறி 
னென்னும் வினையெச்சம் . முன்வருவனவற்றிற்கும் - மேற்குறள் 
களில் வரும் மதிப்பின் , சீறின் செறின் என்னும் எதிர்கால 
வினையெச்சங்களுக்கும் . இஃது - அவ்வாறு செய்யாமை தோன்ற 
நிற்பது . வெகுளித்தீ - கோபாக்கினி. மாண்ட , மாண் - முதனிலை ; 
( இறந்த என்னும் பொருளில் . மாள் - முதனிலை. ) 

( எ ) 
அகம் , குன் றன்னுர் குன்ற மதிப்பிற் குடியொடு 

நின்றன்னர் மாய்வர் நிலத்து . 


என 


இவை . 


யாமை 


க 0 - ஆம் அதிகாரம் - பெரியாரைப்பிழையாமை 
பரி : - குன்று அன்னார் - குன்றத்தை யொக்கும் அருந்தவர் , 
குன்ற மதிப்பின் - கெட நினைப்பாராயின் , ( அப்பொழுதே ), 
நிலத்து நின்று அன்னார் - இந்நிலத்து நிலைபெற்றாற்போலுஞ் 
செல்வர் , குடியொடு - ( தங் ) குடியொடும் ; மாய்வர்- ; ( எ - று .) 

வெயில் மழை முதலிய பொறுத்தலுஞ் சலியாமையும் உள் 
ளிட்ட குணங்களுடைமையின் , ‘ குன்றன்னார் என்றார் ; மல் 
லன் மலையனைய மாதவர் என்றார் பிறரும் .நிலைபெற்றாற் போற 
லாவது - இறப்பப்பெரியராகலின் , இவர்க்கு என்றும் அழிவில்லை 
யென்றுகண்டாராற் கருதப்படுதல் . 

( கு - ரை . ) தவத்தாற் பெரியார் கெடும்படி நினைப்பின் பெருஞ் 
செல்வர் தங்குடியோடுங் கெடுவரென்பதாம் . குன்றம் - மலை . சலி 

அசையர்மை . உள்ளிட்ட குணங்கள் - அளவு செய்யப் 
படாத பெருமையும் , பலவகைப்பொருளுடைமையும் , நெடுந்தூரத்தி 
லுள்ளாராலும் அறியப்படும் உயர்ச்சியும் , எப்பொழுதும் பயன் 
கொடுக்கும் தன்மையும் , அழித்தற்கு அருமையும் முதலியன . 
" மல்லல் " என்னும் மேற்கோள் , சீவகசிந்தாமணி - முத்தியிலம் 
பகம் ககக -இல் உள்ளது ; இதற்கு - அளவு செய்யப்படாத பல 
வளங்களையுடைய மலைபோல யாவராலும் அசைக்கப்படாத மிக்க 
தவத்தையுடைய முனிவ ரென்பது பொருள் . இறப்பப்பெரியர் - 
( மூவகையாற்றலால் ) மிகவும் பெரியவர் . இவர்க்கு - இச்செல் 

(அ) 
அகக . ஏந்திய கொள்கையார் சீறி னிடைமுரிந்து 

வேந்தனும் வேந்து கெடும் . 
பரி : -ஏந்திய கொள்கையார் - ( காத்தற்கு அருமையான் ) 
உயர்ந்த விரதங்களையுடையார் , சீறின் - வெகுள்வாராயின் , 
(அவ்வாற்றலான் ) , வேந்தன்உம் - இந்திரனும் , இடை வேந்து 
முரிந்து - இடையே (தன் ) பதம் இழந்து , கெடும் - ; (எ - று . ) 

“ வேந்தன் மேய தீம்புன லுலகமும் என்றார் பிறரும் . 
நகுடனென்பான் இந்திரன்பதம்பெற்றுச் செல்கின்ற காலத்துப் 
பெற்ற களிப்புமிகுதியான் அகத்தியன்வெகுள்வதோர் பிழை 
செய , அதனாற் சாபமெய்தி அப்பதம் இடையே இழந்தா னென் 
பதனை உட்கொண்டு , இவ்வாறு கூறினார் . 

இவை நான்கு பாட்டானும் , முனிவரைப்பிழைத்தலின் குற் 
றம் கூறப்பட்டது. 

( கு - ரை .) தவத்தினால் பெரியார் சினந்தால் தேவேந்திரனும் 
கெடுவானென்பதாம் . விரதங்களாவன -வினைமாசு தீர்ந்து அந்தக் 
கரணம் தூயவா தற்பொருட்டு இன்ன அறஞ் 

இன்ன அறஞ் செய்வேனென 
வும் , இன்னபாவந் தவிர்வேனெனவும் தம் ஆற்றலுக்கு ஏற்ப 
வரைந்துகொண்டு துறந்தோராற் காக்கப்படும் அருளுடைமை 
முதலியன . “ வேந்தன்மேய " என்னும் மேற்கோள் , தொல்காப் 
பியம் - பொருள திகாரம் - அகத்திணையியல் , ந - ஆம் சூத்திரத்தில் 


வர்க்கு . 


திருக்குறள் 


. 


1 


க 00 . 


உள்ளது ; இதற்கு - இந்திரன் காதலித்த தண்புனல் நாடு என்று 
பொருள் . இம்மேற்கோள் , வேந்தனென்னுஞ் சொல் தேவேந்திர 
னென்னும் பொருளில் வருதற்கு எடுத்துக்காட்டப்பட்டது . பதம் 
பதவி . வேந்தனும் , உம்மை - உயர்வுசிறப்பு . நகுஷனென்னுஞ் 
சந்திரகுலத்து அரசன் , நூறு அசுவமேதயாகஞ்செய்து இந்திர 
பதம்பெற்றுச் சிவிகையேறிச் செல்கின்ற காலத்து , இந்திராணி 
மேல் வைத்த காதல்மிகு தியால் , தன் சிவிகை தாங்கிச் செல்கிற 
ஏழு முனிவர்களுள் குறுமுனிவராதலால் மெதுவாய் நடந்த அகத் 
தியரைநோக்கி விரைவிற்செல்என்பான் ஸர்ப்பஸர்ப்ப [ ஓடு 
ஓடு ) என்று கூறினானாக , அகத்தியர் வெகுண்டு நீ ஸர்ப்பமாகுதி 
என்று சபிக்க , அவன் அவ்விந்திரபதமிழந்து உடனே பாம்பாகி 
நிலத்திற் கிடந்தர் னென்பது , வரலாறு . வேந்து - தேவேந்திர 
பதவி : இச்சொல்லின் பொருள் இவ்வாறு கொள்ளமாட்டாத ஒரு 
சாரார் வேந்தனும் வெந்துகெடும் என்று படிப்பர் . அது பரிமே 
லழகர்க்குக் கருத்தன்மை ஊன்றியுணர்வார்க்குப் புலனாம் . புறப் 
பொருள் வெண்பாமாலையில் காஞ்சிப்படலத்தில் " துன்னருந்துப் 
பின் " என்ற பாடலின் உரையில் அதன் உரையாசிரியர் “ ஏந்திய 
கொள்கையார் சீறினிடை முரிந்து , வேந்தனும் வேந்து கெடும் " 
என்பதனால் , வேந்து இராச்சியமென்றுமாம் என்று எழுதியிருப்ப 
தும் இங்குக் காணத்தக்கது . 

இறந்தமைந்த சார்புடைய ராயினு முய்யார் 

சிறந்த மைந்த சீரார் செறின் . 
பரி : - சிறந்து அமைந்த சீரார் - கழிய மிக்க தவத்தினை 
யுடையார் , செறின் - வெகுள்வராயின் , ( அவரான் வெகுளப்பட் 
டார் ), - இறந்து அமைந்த சார்பு உடையர் ஆயின்உம் - கழி 
யப்பெரிய சார்புடையாராயினும் , உய்யார் - ( அதுபற்றி) உய்ய 
மாட்டார் ; ( எ - று . ) 

சார்பு - அரண் படை பொருள் நட்பு என இவை ; அவை 
யெல்லாம் வெகுண்டவரது ஆற்றலால் திரிபுரம்போல அழிந்து 
விடு மாகலின் , உய்யார் என்றார் . சீருடையது , சீரெனப் 
பட்டது . 

இதனால் அக்குற்றமுடையார் சார்புபற்றியும் உய்யா ரென் 
பது கூறப்பட்டது . 

( கு - ரை . ) தவமுடையோர் சினந்தால் அரண்முதலிய சார்பு 
உடையாரும் பிழையாரென்பதாம் . கழிய மிக்க - மிகவும் அதிக 

சார்பு - துணையாய அங்கங்கள் . திரிபுரம் - இருப்புமதில் ,, 
வெள்ளிமதில் , பொன்மதில்களையுடைய மூன்று பட்டணங்கள் . 
திரிபுரமழிந்தது , வெகுண்டசிவபிரானது ஆற்றலால் . வித்தியுந் 
மாலி தாரகாட்சன் கமலாட்சன் என்ற அசுரர்களுடையனவாய் 
இருப்பு வெள்ளி பொன் இவை மயமான மும்மதிலை முறையே 
கொண்ட திரிபுரத்தைச் சிவபெருமான் நகைத்தழித்தமையை , 
வளை த்த வெஞ்சிலை தாங்கினான் மால்கணை செலுத்தி , இளைத்த 


மான . 


கக - ஆம் அதிகாரம் - பெண்வழிச்சேறல் 


சடுகூ 


நுண்ணிடை பங்கர்பார்த்திள நகை விளைப்பத், திளைத்த மூவெயிற் 
றீமலிந் தொருகணஞ்செலாமுன் , தொளைத்த தீமையோர் மாயர் 
தனர் சாம்பரா யொழிந்தே என்பதுங் காண்க . சீர் - சிறப்பு ; 
தவத்துக்குப் பண்பாகுபெயர் . அக்குற்றம் - பெரியாரைப் பிழைத்த 
லாகிய குற்றம் . 

( 50 ) 
கக - ஆம் அதிகாரம் - பெண்வழிச்சேறல் . 

பரி : - இனிக் காமத்தான் வருவன நேரே பகையல்லவாயி 
னும் , ஆக்கஞ்சிதைத்தல் அழிவுதலைத் தருத லென்னுந் தொழில் 
களாற் பகையோடொத்தலின் பகைப்பாற் படுவனவாம் : ஆக 
லான் , அவற்றைப் பகைப்பகுதியது இறுதிக்கட் கூறுவான் 
றொடங்கி , முதற்கட் பெண்வழிச்சேறல் கூறுகின்றார் . அஃதா 

தன்வழியொழுகற்பாலளாய இல்லாள்வழியே தான் 
ஒழுகுதல் . 

( கு - ரை .) காமத்தான்வருவன நேரே பகையல்ல வாயினும் 
என்பது - வெகுளியான் வருவன வாகிய இகல் முதலியன நேரே 
பகையா மென்பதைக் குறிப்பிக்கும் . ஆக்கஞ்சிதைத்தல் - பொரு 
ளைச் சிதைத்தல் : பெருக்கஞ் சிதைத்த லென்பாருமுளர் , அழிவு 
தலைத்தருதல் - அழிவை விளைத்தல் . அவற்றை - காமத்தால் 
வருவனவற்றை. தன்வழியொழுகற்பாலளாய - தான் போகின்ற 
வழியே 

தானும் நடத்தற்குரியவளாகிய . இல்லாள் - மனைவி . 
தன்னாலாளப்படுமனைவி தன்னா லாளப்படுவானேல் , அன்னாற் 
கறனும் பொருளுமுள வாகா தொல்லைப் பொருளானும் , மன்னா 
பயன்கள் வினை முடியா மறுமையணுகா தெப்பிழையும் , முன்னாம் 
பின்னாம் பெருநாணு மூவாப்பழியு மறிமைந்தா என்ற விநாயக 
புராணம் இங்குக் காணத்தக்கது . 

மனைவிழைவார் மாண்பய னெய்தார் வினைவிழைவார் 

வேண்டாப் பொருளு மது . 
பரி : - ( இன்பம் காரணமாக ) , மனைவிழைவார் - (தம் ) மனை 
யாளை விழைந்து ( அவடன்மையராய் ) ஒழுகுவார் , மாண் பயன் 
( தமக்கு ) இன்றுணையாய அறத்தினை , எய்தார் - : ( இனி ), வினை 
விழைவார் பொருள் செய்தலை முயல்வார் , வேண்டா 
( அதற்கு இடையீடென்று ) இகழும், பொருளும் - , அது - அவ் 
வின்பம் ; ( எ - று . ) 

மனையும் விழைதலும் பயனும் ஆகுபெயர் . அவ்வின்பம் - 
அவடன்மையராதற்கு ஏதுவாய இன்பம் . அஃது , அவளாற் 
பயனாய அறத்தினும் அவ்வறத்திற்கும் தனக்கும்ஏதுவாய பொரு 
ளினும் செல்ல விடாமையின் , விடற்பாற் றென்பதாம் . 

( கு - ரை . ) பெண்வழிச்சேறலாற் பெறப்படும் இன்பம் 
இல்லறத்திற்குப் பயனாகிய அறத்திற்கும் , அறம் அதிகாரம் 
இவற்றை விளக்கக்கூடிய பொருளைத் தேடுவதற்கும் இடையூறாக 


க 0 க . 


திருக்குறள் 


முடி தலால் , அந்த இன்பம் ஓராண்மகனால் விரும்பி மேற்கொள்ளத் 
தக்க தன்று : இகழ்ந்துவிடத்தக்க தென் றவாறு . 

மனையாள் 
வழியே நடப்பவர் தருமத்தைப்பெறாமையோடு பொருளையும் பெறா 
ரென்பது கருத்து . மாண்பயன் பண்புத்தொகை: மாட்சிமைப் 
பட்ட பயனையளித்தலால் , இன் றுணையாய அறத்தை • மாண் 
துணை என்றார் . வினை - பொருளைச் சம்பாதித்தலாகிய தொழிலைக் 
காட்டிற்று . மனையென்ற இடத்தின் பெயர் - அங்கு இருத்தற்கு 
உரிய மனைவிக்கு ஆகிய தனால் , இடவாகுபெயர் . விழைவார் 
என்ற காரணப்பெயர் - அதன் காரியமாகிய விழைந்து அவள் 
தன்மையராய் நடத்தலை மேற்கொள்வதைக் காட்டுவ தனால் , காரண 
வாகுபெயர் . பயன் என்ற காரியத்தின் பெயர் - அதற்குக் காரண 
மாகிய அறத்திற்கு ஆகிய தனால் , காரியவாகுபெயர் . அஃது 
அவ்வின்பம் . இல்லறத்தானுக்குப் பயனாய அறத்திற்கு மனை 
யாள் துணையாயிருத்தலால் , அவளாற் பயனாய அறத்தினும் 
எனப்பட்டது . இல்லறத்தானுக்குப் பயன் - அறம் : அந்த அறத் 
திற்குத் துணையாகுபவள் - மனைவி . அந்த அறத்தையும் தன்ன தி 
காரத்தையும் விளைப்பது - பொருள் . 

( க ) 
க 02 . பேணாது பெண்விழைவா ஐக்கம் பெரியதோர் 

நாணாக நாணுத் தரும் . 
பரி : - பேணாது - (தன் ) ஆண்மையைவிட்டு , பெண் விழை 
வான் 

மனையாளது பெண்மையை விழைவானெய்திநின்ற , 
ஆக்கம்-செல்வம் , ( இவ்வுலகத்து ஆண்பாலார்க்கெல்லாம் ) , பெரி 
யது ஓர் நாண் ஆக - பெரியதோர் நாணுண்டாக , ( தனக்கும் ), 
நாணு தரும் - நாணுதலைக் கொடுக்கும் ; ( எ - று . ) 

எய்திநின்றதாயிற்று , படைக்கும் ஆற்றலிலனாகலின் . அச் 
செல்வத்தால் ஈதலும் துய்த்தலும் முதலிய *பயன்கள் அவளளவு 
ஆகலின் , அவ்வாண்மைச் செய்கை அவள் கண்ணதாயிற்றென்று 
ஆண்பாலார் யாவரும் நாண , அதனால் தன் ஆண்மையின்மை 
யறிந்து பின் தானும் நாணுமென்பது நோக்கி , பெரியதோர் 
நாணாக நாணுத்தரும் என்றார் . 

இவை யிரண்டு பாட்டானும், மனைவிழைதற்குற்றங் கூறப் 


பட்டது . 


( கு - ரை .) மனையாளது பெண்மையை விரும்புவான் எய்திய 
செல்வம் உலகத்து ஆண்பாலார்க்கெல்லாம் நாணாக , அதனால் 
நாணத்தைத் தருமென்பதாம் . எய்திநின்றசெல்வம் என்றுபொருள் 
கூறியது , பெண்வழிச் சேர்பவனுக்குப் பொருளை மேன்மேலும் 
தேடும் வல்லமை நீங்கு தலால் அவன் தேடிய தன்றி , அவன் 

முன் 
னோராற் பெற்று நின்ற செல்வமே யுள்ள தென்ப தனா லாகு மென் 
பார் எய்திநின்றதாயிற்று, படைக்கும் ஆற்றலிலனாகலின் என் 
றார் . அச்செல்வத்தால் தன் முயற்சியாற் சம்பாதித்ததன்றி 
முன்னரே யடைந்து நின்ற செல்வத்தினால் . அவள் மனையாள் . 

* H - ம் : பயன் கொள்வாள் அவளாகலின் , 


- 


ஆம் அதிகாரம் - பெண்வழிச்சேறல் 


அளவு - அதீனம் . 

அதீனம் . ஆண்மைச்செய்கை யென்றது - பொருளைப் 
பிறர்க்குஈதல் துய்த்தல் முதலியவற்றை . அவள் கண்ணது 
மனையாளிடத்தது . 

( உ ) 
கங . இல்லாள்கட் டாழ்ந்த வியல்பின்மை யெஞ்ஞான்றும் 

நல்லாரு நாணுத் தரும் . 
பரி : - ( ஒருவன் ) , இல்லாள்கண் - இல்லாண்மாட்டு, தாழ்ந்த 
தாழ்தற்கு ஏதுவாய , இயல்பு இன்மை - அச்சம் , நல்லாருள் 
( அஃதிலராய ) நல்லாரிடைச் செல்லுங்கால் , நாணு - நாணுதலை , 
( அவனுக்கு ) , எஞான்றுஉம் - எக்காலத்தும் , தரும் - கொடுக்கும் . 

அவடான் அஞ்சியொழுகுதல் இயல்பாகலின் , அவளையஞ்சு 
தல் இயல்பின்மை யாயிற்று : அங்ஙனம் அஞ்சியொழுகுதலின் , 
அவளை நியமிப்பாரில்லையாம் : ஆகவே , எல்லாக்குற்றமும் விளையு 
மென்பதுநோக்கி , எஞ்ஞான்றும் நாணுத்தரும் என்றார் . 

( கு - ரை . ) மனையாளுக்கு அஞ்சுவோன் அப்படி அஞ்சாத 
வரைக்காணின் வெட்கமடைவானென்பதாம் . இல்லாண்மாட்டு 
மனையாளிடத்தில் . தாழ்தற்கு ஏதுவாய - ஒடுங்கிநடத்தற்குக் 
காரணமாகிய . அஃது - ஒடுங்கிநடத்தல் . நல்லாரிடை - நற்குண 
முடைய பெரியாரிடத்து . 

அவடான் 

மனையாள் . மனையாள் 
கணவனிடத்து ஒடுங்கிநடப்பது இயல்புஆக இருக்க அதற்கு 
மாறாகக் கணவன் மனையாளிடம் ஒடுங்கி நடப்பானாயின் அது இயல் 
பல்லாத செயலா தலால் . அச்செயலை இயல்பின்மை 
கூறினாரென்று விவரிப்பது ‘ அவடான் ...... இயல்பின்மையாயிற்று 
என்ற வாக்கியம் . அஞ்சியொழுகு தலின் என்பதற்கு கணவன் 
என்ற எழுவாய் வருவிக்க. நியமிப்பார் - இதுசெய்யக்கூடாது 
என்றுகட்டுப்படுத் தியடக்குபவர் . எல்லாக்குற்றமும் - கற்புக்கேடு 
உட்பட எவ்வகைக்குற்றமுமென்றபடி , 

(ங ) 
க 02 . மனையாளை யஞ்சு மறுமை யிலாளன் 

வினையாண்மை வீறெய்த லின்று : 
பரி : - மனையாளை அஞ்சும்- ( தன் ) மனையாளை யஞ்சியொழுகு 
கின்ற , மறுமை இலாளன் - மறுமைப்பயனில்லாதானுக்கு, வினை 
ஆண்மை - வினையையாளுந்தன்மை , ( உண்டாயவழியும் ) , வீறு 
எய்தல் இன்று - நல்லோராற் கொண்டாடப்படாது ; ( எ - று . ) 

• உண்டாயவழியும் என்பது , அவாய்நிலையான் வந்தது . 
இல்லறஞ்செய்தற்குரிய நன்மை யின்மையின் , மறுமையிலா 
ளன் என்றும் , வினையையாளுந் தன்மையில்லாத அவனான் 
முடிவு போகாமையின் , . வீறெய்தலின்று என்றுங் கூறினார் . 

( கு - ரை. ) பறுமைக்குப் பயனாகிய அறனை இல்லாளையஞ்சு 
பவனுக்கு வினையையாளுந் தன்மையிருப்பினும் அவன் தொழில் 
வீறுபெறாதென்பதாம் . உண்டாயவழியும் உண்டானபோதிலும் . 
வினையாண்மை வீறெய் தலின்று என்பது இன்னபோதில் என 
ஒன்றைவேண்டியிருத்தலால் , அதற்கு ஏற்ப , உண்டாயவழியும் 


என்று 


திருக்குறள் 


சொற் 


என்பது வருவித்துரைக்கப்பட்டது . இல்லாளையஞ்சுபவன் , இல் 
லறத்திற்குப்பயனாகிய அறனைத் தான் சுதந்திரமாகச்செய்ய 
மாட்டாமையால் அவனை மறுமையிலாளனென்றது என்பார் 
இல்ல றஞ்செய்தற்குரிய நன்மையின்மையின் மறுமையிலாளன் 
என்றும் என்றார் . தன் தன்மை - ஆண் தன்மை : மனைவியையடக்கி 
யாளுந் திறம் . அவனால் - மனையாளையஞ்சிநடப்பவனால் . வீறு எய் 
தல் இன்று - பெருமையையடைதல் இல்லையென்பது , 
பொருள் . இதன் கருத்தாக , நல்லோராற் கொண்டாடப்படாது 
என்று பரிமேலழகர் கூறியுள்ளார் . வீறெய்தாமைக்குக் காரணம் , 
அவனெடுத்தகாரியம் முடிவு போகாமை யென்க. 

( ச ) 
க 0 ) . இல்லாளை யஞ்சுவா னஞ்சுமற் றெஞ்ஞான்றும் 

நல்லார்க்கு நல்ல செயல் . 
பரி : - இல்லாளை - ( தன் ) மனையாளை , அஞ்சுவான்- , 
( தான் தேடிய பொருளேயாயினும் , அதனால் ) , நல்லார்க்கு - 
நல்ல செயல் - நல்லன செய்தலை , எஞ்ஞான்றும் - அஞ்சும் 
அஞ்சாநிற்கும் ; ( எ - று . ) 

நல்லார் - தேவர் அருந்தவர் சான்றோர் இருமுதுகுரவர் முத 
லாயினாரும் , நல்விருந்தினரும் . நல்லன செய்தல் - அவர்விரும்பு 
வன கொடுத்தல் . அது செய்யவேண்டும் நாள்களினு மென்பார் 
எஞ்ஞான்றும் என்றார் . இல்லாளை யஞ்சி விருந்தின் முகங் 
கொன்ற நெஞ்சிற், புல்லாளனாக என்றார் பிறரும் . 

( கு - ரை . ) மனையாளுக்கு அஞ்சுவோனால் நல்லார்க்கு உதவி 
செய்ய இயலாதென்பது , கருத்து . சான்றோர் - தவசியராயிரா 
விடினும் கல்விகேள்விகளால் மிக்க பெரியோர் . இருமுதுகுரவர் - 
தாய் தந்தையர் . முதலாயினாரும் என்ற தனால் , நட்பினர் குலகுரு 
மார் முதலியோரைக் கொள்க . அது - தேவர் முதலியோர்விரும்பு 
வன கொடுத்தல் . தேவர்முதலியோருக்கு விரும்புவனகொடுக்க 

நாள்களாவன - பிரார்த்தனை செலுத்தவேண்டியநாள் 
சிராத்தநாள் முதலாயின. இல்லாளையஞ்சி "என்று தொடங்கும் 
மேற்கோள் , சீவகசிந்தாமணி , மண்மகளிலம்பகம் - உக எ 

- இல் 
உள்ளது : இதன் பொருள் : -இல்லாளை அஞ்சி - ( தன் ) மனைவிக்கு 
அஞ்சி , விருந்தின் - விருந்தினரின் , முகம் - முகத்தை , கொன்ற 
மகிழ்ச்சிசெய்யா துவிட்ட , நெஞ்சின் - மனத்தினையுடைய , புல்லா 

- அற்பத்தன்மையுடையவனாக , ஆக - ஆகக்கடவேன் 
என்பது . 
கூசு . இமையாரின் வாழினும் பாடிலரே யில்லாள் 

அமையார்தோ ளஞ்சு பவர் . 
பரி : - இல்லாள்-( தம் ) இல்லாளுடைய , அமை ஆர் தோள் 
வேய்போலுந் தோளினை , அஞ்சுபவர் - அஞ்சுவார் , - ( வீரத்தால் 
துறக்கமெய்திய ), இமையாரின் - அமரர்போல , வாழின் உம் - 
( இவ்வுலகத்து ) வாழ்ந்தாராயினும் , பாடு இலர் ஆண்மை 
யிலர் ; (எ - று . ) 


வேண்டிய 


ளன 


கஉ - ஆம் அதிகாரம் - பெண்வழிச்சேறல் 


எ 


அமரர்போல வாழ்தலாவது - பகைத்தவீரர்தோள்களை யெல் 
லாம் வேறலான் நன்குமதிக்கப்பட்டு வாழ்தல் ; அதுகூடாமை 
யின் வாழினும் என்றார் . அமையார்தோளெனவே அஞ்சுதற் 
காரணத்தது எண்மை கூறியவாறு . வீரர்தோள்களை வென்றா 
ராயினும் இல்லாள் தோள்களையஞ்சுவார் ஆண்மையிலரென்ப 
தாம் . 

இவை நான்குபாட்டானும் , அவளை யஞ்சுதற்குற்றம் கூறப் 


பட்டது . 


( கு - ரை .) மனையாளுக்கு அஞ்சுபவர் தேவர்கள் போலச் சிறப் 
புற்று வாழ்ந்தாராயினும் பெருமையடையாரென்பதாம் . வேய்- மூங் 
கில்.வீரத்தால் - பராக்கிரம குணத்தைக்காட்டிப்பொருததனால் . துற 
க்கம் - சுவர்க்கம் . தம் ஆண்மையாற் போர்க்களத்திற் பகைவர்க்குப் 
பின்னிடாது போர்புரிந்து மடிந்தவர் தேவராகி வீரசுவர்க்கத்தை 
யடைவ ரென்ற நூற்றுணிபு இங்குக் கருதத்தக்கது . தோள்களை 
யெல்லாம் வேறலான் - தோள்வலிமையை யோங்க விடாது கீழ்ப் 
படுத்திச் செயித்தலால் . அது - வீரகுணத்தால் நன்குமதிக்கப் 
பட்டுவாழ்தல் . வாழினும் , உம்மை - எதிர்மறைப்பொருளது . 
* தோளுக்கு அமையார் என்ற அடைமொழிகொடுத்தது - அது 
அஞ்சுதற்கு உரியது அன்று என்று அதன் எளிமையைப் புலப் 
படுத்தும் . மூலத்தில் பாடு என்பது - பெருமையென்னும் பொரு 
ளது : இங்கு வீரகுணத்தாலாகிய பெருமையைக் காட்டுமென்பார் , 
அதனை ஆண்மையென்றார் . 

( 
• 0 எ . பெண்ணேவல் செய்தொழுகு மாண்மையி ஒணுடைப் 

பெண்ணே பெருமை யுடைத்து . 
பரி :-( நாணின்றி ) , பெண் - ( தன் ) இல்லாளது , ஏவல் - 
ஏவற்றொழிலை, செய்து ஒழுகும் செய்து திரிகின்றவனது , ஆண் 
மையின் - ஆண்டன்மையின் , நாண் உடை - நாணினையுடைய , 
பெண் ஏ - ( அவள் ) பெண்டன்மையே , பெருமை உடைத்து - 
மேம்பாடுடைத்து ; ( எ - று . ) 

நாணுடைப்பெண் என வேண்டாகூறியது - அவளேவல் 
செய்வானது நாணின்மை முடித்தற் காதலின் , அம்மறுதலைத் 
தொழில் வருவிக்கப்பட்டது . ஏவல் - ஆகுபெயர் . இறுதிக்கட் 
பெண்ணென்பதூஉம் அது . ஏவல்செய்வித்துக் கோடற்சிறப்புத் 
தோன்றப் பெண்ணே யெனப் பிரித்தார் . 

( கு - ரை .) பெண்ணேவல் செய்தொழுகும் ஆணின் ஆண்மை 
யைவிட அந்தப் பெண்ணின் பெண்மை சிறந்ததாமென்க . பெண் 
ணென் றமாத்திரத்தில் நாணுடைமை பெறப்படுமாதலால் , பெண் 
ணென் றசொற்கு நாணுடை என்ற அடைமொழி வேண்டுவ 
தன்று : வேண்டாத ஒன்றைக் கூறுதல் தர்ம் வேண்டியதொன் 
றைப் பெறவைத்தற் காகு மாதலால் , பெண்ணேவல்செய்வான் ) 
என்றவிடத்து - நாணின்றி என்று நாணுடைமைக்கு மறுதலைத் 

58 


1 


4 


திருக்குறள் 
தொழில் வருவித்துக் கூறப்பட்ட தென்க : மறுதலை - எதிர்த் 
தட்டானது . ஏவல் என்பது - ஏவியதொழிலைக் காட்டுவதனால் , 
தொழிலாகுபெயராம் . இறுதிக்கட் பெண் - இச்செய்யுளிலுள்ள 
பெண் என்ற சொல் இரண்டனுள் பின்னது . அவ்விடத்துப் 
பெண் என்பது - பெண் தன்மையைக் காட்டிற்று : பொருளாகு 
பெயரின்பாற்படும் : ஆண்மகனைக்கொண்டு தான் ஏவிய தொழி 
லைச் செய்வித்துக்கொள்ளவல்ல திறமையுடையாளென்று அச் 
சிறப்புத்தோன்ற பெண்ணே என்று பிரிநிலையேகாரம் கொடுக்கப் 
பட்ட தென்க. 

( எ) 
50அ . நட்டார் குறைமுடியார் நன்றாற்றார் நன்னுதலாள் 

பெட்டரங் கொழுகு பவர் . 
பரி :-( தாம் வேண்டியவாறன்றி ), நல் நுதலாள் - தம் 
மனையாள் , பெட்ட ஆங்கு - வேண்டியவாறு , ஒழுகுபவர் - ஒழுகு 
வார் , - நட்டார் - (தம்மொடு ) நட்புச்செய்தாருற்ற , குறை 
முடியார் - முடிக்கமாட்டார் : ( அதுவேயன்றி ), நன்று ஆற்றார் - 
( மறுமைக்குத் துணையாய ) அறஞ்செய்யவும் மாட்டார் ; ( எ - று .) 

நன்னுதலாளென்பதனை , “ அமையார்தோள் என்புழிப் 
போலக்கொள்க . அவடானே யறிந்து ஏவலும் பொருள்கொடுத் 
தலும் கூடாமையின் , இருமைக்கும் வேண்டுவன செய்ய 
மாட்டா ரென்பதாம் . 

( கு - ரை .) நட்டார் குறையை முடியாமையால் இம்மைப்பயனை 
யும் , நன்று ஆற்றாமையால் மறுமைப்பயனையும் பெண்வழிச்செல் 
வோர் அடையமாட்டாரென்க . நல் நுதலாள் என்பது - அழகிய 
நெற்றியையுடையா ளென்று பொருள்படும் . இவ்வதிகாரத்து 
ஆறாவது குறளில் அமையார் தோள் என்று அஞ்சுதற்குக் 
காரண மான தன் எளிமையைக் கூறினாற்போல , இக்குறளில் அஞ்சு 
தற்குக் காரணமான தன் எளிமையை நன்னு தலாள் என்று கூ 

கூறினா 
சென்க . என்புழி - என் றவிடத்து . அவடானே - அம்மனைவியே . 
ஏவலும் - நட்டாரின் குறையையறிந்து அதனை முடிக்குமாறு தன் 
கணவனை ஏவுதலும் . 

பொருள் கொடுத்தலும் மறுமைக்குத் 
துணையாகிய அறம் இன்னதென்று அறிந்து அதைச் செய்யும்படி 
ஏற்றபொருளைக் கணவனிடத்துக் கொடுத்தலும் . நட்டார் - நள் 
என்ற வினைப்பகு தியி னடியாகப்பிறந்த வினையாலணையும் பெயர் . 
நன்று - நன்மையையுடைய அறத்துக்குப் பண்பாகுபெயர் . 

( அ ) 
அறவினையு மான்ற பொருளும் பிறவினையும் 

பெண்ணேவல் செய்வார்க ணில் . 
பரி : -அறம் வினை உம் - அறச்செயலும் , ஆன்ற பொருள் 

அது முடித்தற்கு ஏதுவாய பொருட்செயலும் , பிறவினை 
உம் - ( அவ்விரண்டின் ) வேறாய இன்பச்செயல்களும் , பெண் 
ஏவல் செய்வார் கண் - ( தம் ) மனையாள் ஏவல் செய்வார் மாட்டு , 
இல் - உளவாகா ; ( எ - று . ) 


க 0 க . 


கஉ - ஆம் அதிகாரம் - பெண்வழிச்சேறல் 


புலன்களைந்தாகலின் பிறவினை எனப் பன்மையாயிற்று . 
அவை நோக்கி அறச்செயல் பொருட்செயல்களை முன்பே 
யொழிந்தார்க்குத் தலைமை அவள்கண்ண தாகலின் , பின் அவை 
தாமும் இலவாயின என்பது தோன்ற , அவற்றைப் பிரித்துக் 
கூறினார் . 

இவை மூன்றுபாட்டானும் , அவளேவல் செய்தற்குற்றங் 
கூறப்பட்டது . 

( கு - ரை . ) மனையாளின் ஏவலைச் செய்வோரிடத்து அறம் 
பொருள் இன்பங்கட்கு உரிய செயலில்லை யென்பதாம் . அவ் 
விரண்டின் - அறச்செயல் பொருட்செயல் என்ற அவ்விரண்டைக் 
காட்டிலும் . பிற என்பது பலவின்பாலா தலால் , இன்பத்தை 
பிறவினை என்று கூறினாரென்றார் : பிறவினை என்று பன்மையாற் 
கூறிய தற்குக் காரணம்- புலன்களைந்தாகலின் என்பது : புலன்கள் - 
ஐம்பொறிகளால் நுகரப்படும் விஷயங்கள் : ஐம்பொறிகளால் 
கண்டு கேட்டு உற்று மோந்து உண்ணுதற்குரியவர்கி நுகரப்படும் 
புலன்கள் ஐவகையாயிருத்தல்பற்றி , இன்பம் பலவா மென்க : பிற 
என்பதற்கு ஒருமை - பிறிது என்பது . அவை 

நோக்கி - அவ் 
வின்பங்களை நோக்கி . பெண்வழிச்சேறலுக்குக் காரணம் அவளால் 
இன்பம் பெறவேணுமென்னும் விருப்பமே யா தலாலும் , அந்தப் 
பெண்வழிச்சேறலால் அறச்செயல் பொருட்செயல்களை முன்பே 
யொழிந்தாராதலாலும் , அவைநோக்கி அறச்செயல் பொருட் 
செயல்களை முன்பேயொழிந்தார்க்கு என்றது . தலைமை - அதி 
காரம் . அவள் கண்ணது - அந்த இல்லாளிடத்திலுள்ளது . 
அவற்றைப் பிரித்துக்கூறினார் - அவ்வின்பங்களைப் பிறவினை 
என்று பிரித்துக் கூறினாரென்றபடி . அவள் - மனையாள் . ஆன்ற 
பொருள் - ( அறம் ) அமைவதற்குக் காரணமாய பொருள் . 

எண் சேர்ந்த நெஞ்சத் திடனுடையார்க் கெஞ்ஞான்றும் 

பெண் சேர்ந்தாம் பேதைமை யில் . 
பரி : - எண் சேர்ந்த - கருமச் சூழ்ச்சிக்கட் சென்ற , நெஞ் 
சத்து - நெஞ்சத்தினையும் , இடன் - ( அதனினாய) செல்வத்தினை 
யும் , உடையார்க்கு - உடையராயவேந்தர்க்கு , பெண் சேர்ந்து 
ஆம் பேதைமை - மனையாளைச்சேர்தலான் விளையும் பேதைமை , 
எஞான்று உம் - எக்காலத்தும் , இல் - உண்டாகாது ; ( எ - று . ) 

இடனில் பருவத்தும் எனவும் , இடனின்றியிரந் 
தோர்க்கு எனவும் வந்தமையான் , இடனென்பது அப் 
பொருட்டாதலறிக. இளமைக்காலத்து மென்பார் எஞ்ஞான் 
றும் என்றார் . அப்பேதைமையாவது - மேற்சொல்லிய விழை 
தல் அஞ்சல் ஏவல்செய்தல் என்னும் மூன்றற்குங் காரணமாயது . 

எதிர்மறை முகத்தான் அம்மூன்றும் இதனால் ெெதாகுத்துக் 
கூறப்பட்டது . 


( க ) 


கக 0 . 


சசு ) 

திருக்குறள் 
( கு - ரை . ) நல்ல மனமும் செல்வமும் உடையாரிடம் பெண் 
வழிச்சேறல் என்னும் பேதைமை இல்லை யென்றவாறு . 
வரையில் பெண்வழிச்சேறலால் விளைவன கூறி, இந்தக்குறளில் , 
எண்சேர்ந்த நெஞ்சத்திளையும் அதனாலாகிய செல்வத்தையுமுடை 
யார்க்குப் பெண்சேர்ந்தாம் பேதைமையில் என்று எதிர்மறைமுகத் 
தால் பெண்வழிச்சேர் தலின் குற்றத்தைத் தொகுத்துக்கூறினார் . 
கருமச் சூழ்ச்சி - வினை செய்வதில் ஆராய்ச்சி . அதனினாய - அங்ஙனஞ் 
சூழ்ந்து வினைசெய்தலால் தோன்றிய . இடன் என்ற சொல் - 
செல்வமென்னும் பொருளில் வருதற்கு மேற்கோள்கள் - “ இடனில் 
பருவத்தும் , 5 இடனின்றியிரந்தோர்க்கு என்ற இரண்டும் : 
முதல் மேற்கோள் - திருக்குறளில் ( உ கஅ ) ஒப்புரவறிதல் என்னும் 
அதிகாரத்தில் எட்டாங்குறளிலுள்ளது : இதன்பொருள் :-இடன் 
இல் பருவத்து உம் - செல்வமில்லாத ( வறுமைக் ) காலத்திலும் 
என்பது . இரண்டாம்மேற்கோள் - கலித்தொகையில் பாலைக்கலி 
யில் முதற்பாடலிலுள்ளது : இதன் பொருள் : - இடன் இன்றி - 
( தம்முடைய இல்வாழ்க்கைக்கு வேண்டிய பொருளில்லாமல் , 
இரந்தோர்க்கு - யாசித்தவர்க்கு என்பது . அப்பொருட்டாதல் - 
செல்வம் என்ற அருத்தத்தையுடையதாதல் . இளமைக்காலத் 
தும் - யௌவனபருவத்திலும் . அப்பேதைமை - பெண்சேர்ந்தாம் 
பேதைமை . மேற்சொல்லிய - இவ்வதிகாரத்து முதற்குறள் முதல் 
சொல்லிய . விழைதல் -மனையாளின்பத்தை விரும்பி அவள்வழியே 
நடத்தல் . அஞ்சல் - ( மனையாளை ) அஞ்சுதல் . ஏவல் செய்தல் - 
மனையாள் ஏவியதைச் செய்தல் . அம்மூன்று - விழைதல் அஞ்சல் 
ஏவல் செய்தல் என்பன . இம்மூன்றையும் 

1 பெண்சேர்ந்தாம் 
பேதைமை என்று கூறியதனால் , தொகுத்துக் கூறப்பட்டன 
என்றார் . 

( 40 ) 
கூஉ - ஆம் 

ஆம் அதிகாரம் - வரைவின்மகளிர் . 
பரி : - அஃதாவது - தந்நலம் விலை கொடுப்பார் யாவர்க்கும் 
விற்பதல்லது , அதற்கு ஆவார் ஆகாதார் என்னும் வரைவு 
இலாத மகளிரது இயல்பு . ஆதலால் , தமக்குரிய மகளிரான் 
வருங் குற்றத்தின்பின் வைக்கப்பட்டது . 
( கு - ரை . ) தந்நலம் - தமது இன்பம் . 

இன்பம் . ஆவார் - தக்கவர் . 
- தகாதவர் . வரைவு - எல்லை , வரம்பு . வரைவின்மக 
ளிரின் தன்மையை இழிபவர் மூத்தோரிளையவர் கழியா நோயர்ற் , 
கழிபவர் யாவரேனுங் கண்வலைப்பட்டு நெஞ்சம் , அழிபவர் பொருள் 
கொண்டெள்ளுக் கெண்ணெய் போலளந்து காட்டிப், பழிபடு 
போகம் விற்பார் எனக் கூறியிருத்தல் காண்க . தமக்குரிய மகளி 
ரான் வருங்குற்றம்- தாம் மணந்து கொண்ட பெண்ணின் வழிச் சேற 
லால் விளையும் தவறு. வரைவில் என்பது - எழுவாய்த்தொடர் , 
இன்மகளிர் - பண்புத்தொகை . வரைவின் மகளிரென்பது - அவ 
ரது தன்மையைக் கூறும் அதிகாரத்திற்கு , ஆகுபெயராயிற்று . 
முற்காலத்துத் தமிழகத்தில் தமக்கென்று சிலமனை வியரை மணந் 
தும் , ஆடவர் , பரத்தையர் பாலுங் காதல் செலுத்திப்போந்து 
வந்த குற்றத்தைக் கருதி , திருவள்ளுவர் அவ்வொழுக்கத்தினிழுக் 


கஉ ஆம் அதிகாரம் - வரைவின்மகளிர் 


கத்தை வரைவின்மகளி ரென்ற அதிகாரத்தால் வற்புறுத்த 
லாயின ரென்க . 


ககக . 


அன்பின் விழையார் பொருள் விழையு மாய்தொடியார். 

இன்சொ லிழுக்குத் தரும் . 
பரி : - ( ஒருவனை ), அன்பின் விழையார் - அன்புபற்றி 
விழையாது , பொருள் விழையும் பொருள் பற்றி விழையும் , 
ஆய் தொடியார் - மகளிர் , (அது கையுறுந்துணையும் தாம் அன்பு 
பற்றி விழைந்தாராகச் சொல்லும் ), இன்சொல் - இனிய சொல் , 
( அவனுக்கு ) , இழுக்கு தரும் - ( பின் ) இன்னாமையைப் பயக்கும் . 

பொருள் என்புழி இன் விகாரத்தாற் றொக்கது . ஆய்ந்த 
தொடியினையுடையா ரென்றதனானும் இனிய சொல் என்றது 
னானும் , அவர்கருவி கூறப்பட்டது . அச்சொல் அப்பொழுதைக்கு 
இனிதுபோன்று பின் வறுமைபயத்தலின் , அது கொள்ளற்க 
வென்பதாம் . 

( கு - ரை . ) அன்புபற்றி விருப்பங்கொள்ளாது பொருளைப் 
பறிப்பதற்காகவே விருப்பத்தைக் காட்டுகின்ற விலைமகளிரினது 
இனிது போலும் பகட்டுச்சொல் பின்வறுமையையுண்டாக்கி இன் 
மையைத் தருமென்பதாம் . விழையாது - விரும்பாது . இன்னாமை 
தீங்கு . பயக்கும் - உண்டாக்கும் . ஆய்தொடியார் - ஆய்ந்து 
செய்யப்பட்ட தொடியினை யணிந்தவர் : எனவே , மகளிரைக் காட் 
டும் , தெர்டி - கையிலணியும் ஓரணிவிசேடம் . அன்பின் விழை 
யார் என்ற இடத்து ஏதுப்பொருளைக் காட்டும் இன் என்பது 
இருப்பதுபோலப் பொருள் என்பதன்பின்னும் ஏதுப்பொருளைக் 
காட்டும் இன் என்பது வெளிப்பட்டு நின்று பொருளின் விழையும் 
என்று இருந்தால் , பொருள் பற்றி விழையும் என்ற பொருள் தெளி 
வாகக் கிடைக்கும் . ஆதலால் , பொருள் என்புழி இன்விகாரத்தாற் 
றொக்கது என்றார் . என்புழி - என்ற இடத்து . அவர்கருவி - 
அந்த விலைமகளிருடைய பொருளைப்பறிக்குங் கருவி . அவை 
அந்த விலைமகளிரின் தொடியும் இன்சொல்லுமென்க . தொடியைக் 
கூறியது - பிற பூண்கட்கும் உபலட்சணம் . 

( க ) 
ககஉ , பயன்றூக்கிப் பண்புரைக்கும் பண்பின் மகளிர் 

நயன் றூக்கி நள்ளா விடல் . 
பரி : - பயன் தூக்கி - ( ஒருவனுக்கு உள்ள) பொருளை யளந் 
தறிந்து , ( அஃது எய்துந்துணையும் ), பண்பு உரைக்கும் - ( தம் ) 
பண்புடைமைசொல்லும் , பண்பு இல் மகளிர் - பண்பில்லாத 
மகளிரது , நயன் - ஒழுகலாற்றினை , தூக்கி ஆராய்ந்தறிந்து , 
நள்ளாவிடல் - ( அவரைப் ) பொருந்தாதுவிடுக ; ( எ - று .) 

பண்பு சொல்லின்கணல்லது தங்கள் கிடவாமைதோன்ற 
பண்பின்மகளிர் என்றும் , அவர்க்கு அது சாதிதரும் மாதல் 
நூலானேயன்றி அவர்செயலானும் அறிந்ததென்பார் நயன் 


திருக்குறள் 


றூக்கி என்றும் , அவ்வறிவு அவரை விடுதற்கு உபாய மென்பது 
தோன்றப் பின் நள்ளாவிடல் என்றுங் கூறினார் . 

( கு - ரை .) நூல்கள் படித்திருப்பதன்றி வேசையர் பணம்பறித் 
தற்காகவே இன்சொல்பேசுபவரென்பதை அவருடைய நடவடிக்கை 
யாலும் அறிந்து அவரைப்பொருந்தா திருக்கவேண்டுமென்பதாம் . 
பொருள் - செல்வம் . அஃது - அந்தச்செல்வம் . எய்துந் துணையும் 
( தாம் ) அடையுமளவும் , பண்பையுரைக்கின்ற பண்பில்லாத 
மகளிர் என்று வேசையரைச் சொன்ன தனால் , பண்பு அவருடைய 
உரையிலன்றி அவரிடத்து இல்லை யென்பது பெறப்படு மென்கிறார் . 
அவர்க்கு - அவ்வேசையர்க்கு . அது - பண்பில்லாமை . 
தருமம் - அவருடைய சாதிக்கு உரிய தன்மை . அவ்வறிவு - விலை 
மகளிர்க்குப் பண்பு இல்லாமை சாதி தருமமாக இருத்தலை நூலினா 
லன்றி அவரது நடத்தையினாலும் அறிந்த அறிவு . 

( 2 ) 
கககூ . பொருட்பெண்டிர் பொய்ம்மை முயக்க மிருட்டறையில் 

ஏதில் பிணந்தழீஇ யற்று . 
பரி :-( கொடுப்பாரை விரும்பாது ), பொருள் பெண்டிர் - 
பொருளையே விரும்பும் பொதுமகளிரது , பொம்மை - பொய்ம் 
மையையுடைய , முயக்கம் - , - ( பிணமெடுப்பார் ) , இருட்டு 
அறையில் - இருட்டறைக்கண்ணே , ஏது இல் பிணம் - முன்னறி 
யாத பிணத்தை , தழீ இஅற்று - தழுவினாற்போலும் ; ( எ - று . ) 

பொருட்கு முயங்கும் மகளிர் கருத்துஞ்செயலுஞ் ஆராயாது 
சாதியும் பருவமு மொவ்வாதானை முயங்குங்கால் , அவர்குறிப்பு. 
கூலிக்குப் பிணமெடுப்பார் காணப்படாததோரிடத்தின்கண் 
இயைபில்லாததோர் பிணத்தை எடுக்குங்கால் அவர்குறிப்போ 
டொக்கு மெனவே , அகத்தால் அருவராநின்றும் பொருணோக் 
கிப் புறத்தாற் றழுவுவர் : அதனை யொழிக வென்பதாம் . 

இவை மூன்றுபாட்டானும் , அவர்சொல்லும் செயலும் 
பொய்யென்பது கூறப்பட்டது . 

( கு - ரை .) கூலிக்குப் பிணமெடுப்பார் இதற்கு முன் தம்மாற் 
காணப்படாததோரிடத்துத் தமக்குச் சம்பந்தமில்லாத தொரு 
பிணத்தையெடுக்கும்போது அவர் அகத்தால் அருவராநின்றாலும் 
பொருளுக்காக அந்தப்பிணமெடுத்தல் தொழிலைச் செய்வாராவது 
போல , பணத்தைவிரும்பிச் சாதியும் பருவமும் ஒவ்வா தானை முயங் 
கும் பொதுமகளிரும் அகத்தால் அருவரர் நின்றாலும் புறத்தால் 
தழுவுவ ரென்று உவமைக்கருத்தை விரித்துக்காண்க . பொருட் 
பெண்டிர் என்று பொதுமகளிர்க்குப் பெயர்கொடுத்தது - பொருளி 
னிடத்து விருப்பத்தால் முயங்குபவரேயன்றிப் பொருள் கொடுப்பா 
ரிடத்து விருப்பத்தால் முயங்குபவ ரல்ல ரென்பதைப் புலப்படுத் 
தும் : இது பொருளையே விரும்பும் பெண்டிரென்று விரிதலால் . 
இரண்டனுருபும் பயனுந்தொக்க தொகையாம் . 

கருத்துஞ் செய 
லும் ஆராயாது - முயங்கப்படுவானது எண்ணத்தையாவது 


கஉ . ஆம் அதிகாரம் - வரைவின்மகளிர் 


- 


செய்கையையாவது ஆலோசியாம லென்றபடி. அவர் குறிப்பு - 
பொதுமகளிரின் எண்ணம் . இயைபு இல்லர் தது - சம்பந்தமில்லா 
தது . அவர் குறிப்பு - பிணமெடுப்பவர் குறிப்பு . அகத்தால் - 
மனத்தால் . அருவரா நின்றும் - அருவருத்தும் . அதனை -பொது 
மகளிரின் தழுவு தலை . 

( ங ) 
பொருட்பொருளார் புன்னலந் தோயா ரருட்பொருள் 

ஆயு மறிவி னவர் . 
பரி : - (இன்பமாகிய பொருளை யிகழ்ந்து ) , பொருள் பொரு 
ளார் - பொருளாகிய பொருளையே விரும்பும் மகளிரது , புல் 
நலம் - புல்லிய நலத்தை , அருள் பொருள் அருளோடுகூடிய 
பொருளை , ஆயும் - ஆராய்ந்துசெய்யும் , அறிவினர் - அறிவினை 
யுடையார் , தோயார் - தீண்டார் ; (எ - று . ) 

அறம்முதலிய நான்கும் பொரு ளெனப்படுதலின் , பொருட் 
பொருள் , அருட்பொருள் என விசேடித்தார் . புன்மை - இழிந் 
தார்க்கே யுரித்தாதல் . தாம் விரும்புகின்ற அறத்திற்கு அவர் 
மெய்ந்நலம் மறுதலை யாகலின் , தோயாரென்பதாம் . 

( கு - ரை . ) அருளை நாடும் அறிஞர் வேசையரைத் தீண்டா 
ரென்பதாம் . அறம் முதலிய நான்கு - அறம் பொருள் இன்பம் 
வீடு என்பன . இவைநான்கும் பொருளெனப்படு மாதலால் , 
பொருளைச் சேர்ந்த பொருளைப் 

பொருட்பொருள் என்றும் , 
அறமெனற்குரிய அருளை அருட்பொருள் என்றும் கூறினார் . 
பொருள் என்பது பலவற்றிற்கும் பெயரென்பது பெறப்படு தலால் , 
இன்னவகையான பொருள் என்பது விளங்க , இந்தச்செய்யுளில் 
பொருட்பொருள், அருட்பொருள் எனக்கூறப்பட்ட தென்றவாறு . 
விசேடித்தல் - அடைமொழி கொடுத்துக்கூறல் . இழிந்தார் - சாதி 
யாலிழிந்தார் ஒழுக்கத்தாலிழிந்தார் என இருவகையர் . 
மெய்ங்கலம் அப்பொதுமகளிரை முயங்கிப் பெறும் இன்பம் . 
மறு தலை - எதிர்த்தட்டானது . 
ககடு . பொதுநலத்தார் புன்ன நலந் தோயார் மதிநலத்தின் 

மாண்ட வறிவி னவர் . 
பரி : - மதி நலத்தின் - ( இயற்கையாகிய ) மதிநன்மையால் , 
மாண்ட - மாட்சிமைப்பட்ட , அறிவினர் - செயற்கையறிவினை 
யுடையார் , -- பொதுநலத்தார் - ( பொருள் கொடுப்பார்க்கெல் 
லாம் ) பொதுவாய ஆசையினையுடைய மகளிரது , புல் நலம் 
புல்லிய நலத்தை , தோயார் - தீண்டார் ; ( எ - று . ) 

மதிநன்மை முற்பிறப்புக்களிற்செய்த நல்வினைகளான் 
மனந்தெளிவுடைத்தாதல் . அதனா னன்றிக் கல்வியறிவு மாட்சி 
மைப்படாமையின் மதிநலத்தின் மாண்டவறிவினர் என்றும் , 
அவ்வறிவுடையார்க்கு * அவராசையதுபொதுமையும் மெய்ந்நலத் 
* பி - ம் : அவராசையது 

பொய்ம்மையும் மெய்ந்நலத்தது 
பொதுமையும் 


அவர் 


திருக்குறள் 


ததுபுன்மையும் விளங்கித்தோன்றலின் , தோயார் என்றுங் 
கூறினார் . 

(கு - ரை .) இயற்கையறிவோடு செயற்கையறிவுமுடையார்க்கு 
அந்தப்பொது மகளிரின் ஆசையின் பொதுமையும் , அன்னார் உடம் 
பினால் தரும் இன்பத்தின் புன்மையும் விளங்கித் தோன்று மாத 
லால் , அன்னார் பொதுமகளிரைத் தீண்டாரென்பதாம் . மதிநன் 
மை - புத்தியின் தெளிவு . செயற்கையறிவு - கல்வி கேள்விகளாலாகிய 
அறிவு . அதனானன்றி - இயற்கையறிவினாலன்றி . மாட்சிமைப் 
படாமை - சிறப்புறாமை . அவ்வறிவு உடையார்க்கு - இயற்கையறி 
வோடு கூடிய செயற்கையறிவையு முடையார் க்கு . அவராசை 
அப்பொதுமகளிரினாசை . 

( 5 ) 
ககசு . தந்நலம் பாரிப்பார் தோயார் தகைசெருக்கிப் 

புன்னலம் பாரிப்பார் தோள் . 
பரி தகை ஆடல் பாடல் அழகு என்பனவற்றால் , 
செருக்கி - களித்து , புல் நலம் - ( தம்) புல்லிய நலத்தை, பாரிப் 
பார் ( விலைகொடுப்பார் யாவர்மாட்டும் ) பரப்பும் மகளிர் , 
தோள் - தோளினை , தம் நலம் - ( அறிவொழுக்கங்களானாய ) 
தம் புகழை , பாரிப்பார் - (உலகத்துப் ) பரப்புதற்குரிய உயர்ந் 
தோர் , தோயார் - தீண்டார் ; ( எ - று .) 

ஆடன்முதலிய மூன்றுமுடைமை அவர்க்கு மேம்பாடாக 
லின் , தகை என்றும் , தோயின் அறிவொழுக்கங்கள் அழியு 
மாகலின் அவற்றாற்புகழ்பரப்புவார் தோயார் என்றுங்கூறினார் . 
தந்நலம் என்புழி , நலம் - ஆகுபெயர் . 

இவை மூன்றுபாட்டானும் அவரை உயர்ந்தோர் தீண்டா 
ரென்பது கூறப்பட்டது . 

( கு - ரை . ) அறிவொழுக்கங்களாற் புகழைப் பரப்பவிரும்பு 
வோர் அவ்வறிவொழுக்கங்களை யழிப்பதுபற்றி , புன்னலம்பாரிப் 
பார்தோளைத் தோயா ரென்க. “ எழிலாற் பாடலாடலினா லிச்சை 
பெருக்கி யுளமொவ்வா , மொழியாற்செயலால் வசமாக்கி முற்றும் 
பொருளைப் பறித்துவிடும் , பழிநாணாதபரத்தையரைப் பற்றா ராய்ந்த 
பண்புடையார் என்றது , இங்கு ஒப்பு நோக்கத்தக்கது . ஆடன் 
முதலிய மூன்று - ஆடல் பாடல் அழகு என்னும் மூன்று . அவர் 
க்கு - பொதுமகளிர்க்கு . மேம்பாடு - சிறப்புக்குக் காரணமானது . 
தகை யென்பதற்கு - மேம்பாடு என் றுபொருளாம் : ஆடல்முதலி 
யன பொதுமகளிரின் மேம்பாட்டுக்குக் காரண மாதலால் , அவை 
தகை எனப்பட்டன என்க . அவற்றால் - அறிவொழுக்கங்களி 
னால் . நலம்என்பது - நலத்தாலாய புகழுக்கு ஆதலால் , கருவி 
யாகுபெயராம் . 
ககஎ . திறைநெஞ்ச மில்லவர் தோய்வர் பிறநெஞ்சின் 

பேணிப் புணர்பவர் தோள் . 


( சு) 


க2 


- 


ஆம் அதிகாரம் - வரைவின்மகளிர் 


சசுடு 


பரி : - நெஞ்சின் - நெஞ்சினால் , பிற - பிறவற்றை , பேணி 
ஆசைப்பட்டு , ( அவைகாரணமாக ), புணர்பவர் - ( கொடுப்பாரை 
மெய்யாற் ) புணரும் மகளிர் , தோள் - தோள்களை , நிறை 
நெஞ்சம் இல்லவர் - நிறையால் திருந்திய நெஞ்சமில்லாதார் , 
தோய்வர்- ; (எ - று . ) 

பொருளும் அதனாற்படைக்கப்படுவனவும்விரும்பும் நெஞ்சு 
அவற்றின் மேல தாகலின் , புணர்வது உடம்புமாத்திர மென்ப 
தறிந்து அதுவழி யோடாது நிற்கும் நெஞ்சினையுடையார் 
தோயாமையின் , அஃதிலார் தோய்வர் என்றார். 

(( கு - ரை .) பொருள் மீதும் பொருளாற் பெறப்படுவனவான 
போகத்திற்கு உரிய பொருள் மீதுமே மனஞ்செலுத்தும் விலைமகளிர் 
மனநிறைவோடு புணராராதலால் , அதனையறிந்த மனவடக்க 
முடைய அறிஞர் அன்னார் தோளைத் தோயாரென்பதாம் . பிற 
வற்றை - பொருளையும் அதனாற் 

படைக்கப்படுவனவற்றையும் . 
நிறை - கண்டபடியோடாது நிறுத்தப்படுதல் : சஞ்சலமின்மை . 
நிறைநெஞ்சம் - மனவடக்கம் . அவற்றின் - பொருளும் அதனா 
லுண்டா 

டாக்கிக்கொள்ளப்படுவனவாய்ப் போகத்திற்கு உரியனவான 
நறுமலர் சந்தனம் அணிகலம் முதலியவற்றின் . புணர்வது 
உடம்புமாத்திரம் - பொதுமகளிரின் 

புணர்ச்சி 

மனப்பூர்வமாக 
அன்று என்றபடி . 

என்றபடி . அது வழி - பொதுமகளிரின் புணர்ச்சியின் 
வழி . அஃது இலார் - நிறைநெஞ்சமில்லா தவர் . 

( எ ) 
ஆயு மறிவின ரல்லார்க் கணங்கென்ப 

மாய மகளிர் முயக்கு . 
பரி : - மாயம் மகளிர் - (உருவு சொற் செயல்களால் ) வஞ் 
சித்தலைவல்ல மகளிரது , முயக்கு - முயக்கத்தை, ஆயும் - ( அவ் 
வஞ்சனை ) ஆராய்ந்தறியும் , அறிவினர் அல்லார்க்கு - அறிவுடைய 
ரல்லார்க்கு , அணங்கு என்ப - அணங்குதாக்கென்று சொல்லு 
வர் , ( நூலோர் ) ; ( எ - று . ) 

அணங்கு - காமநெறியான் உயிர்கொள்ளுந் தெய்வமகள் . 
தாக்கு- தீண்டல் . இவ்வுருவகத்தான் , அம்முயக்கம் முன் இனிது 
போன்று பின் உயிர் கோடல் பெற்றாம் . இது நூலோர் துணி 
வென்பது தோன்ற , அவர்மேல் வைத்துக் கூறினார் . அப்பெயர் , 
அவாய்நிலையான் வந்தது . 

( கு - ரை .) விலைமகளிரின் முயக்கம் அன்னார் வஞ்சனையை 
ஆராயும் அறிவில்லார்க்கு முன்னர் இனிதுபோன்று பின்னர் உயிர் 
கொள்ளும் அணங்கு தாக்குப்போலுமென்பதாம் . ஆமாபோனக்கி 
- யவர்கைப்பொருள் கொண்டு , சேமாபோர் குப்பு றுஞ் சில்லைக்க 
ணன்பினை , ஏமாந் தெமதென் றிருந்தார் பெறுபனே , தாமாம் 
பலரால் 

என்ற நாலடி , இங்கு ஒருசார் ஒப்புநோக்கத் 
தக்கது . உருவு - வடிவம் . சொல் - இனிய சொல் . செயல் - 

50 


கூகஅ . 


நகை 


நக்சு 


திருக்குறள் 


ககக . 


செய்கை , செய்கின்ற உபசாரம் . முயக்கத்தை - தழுவுதலை , மாயமக 
ளிரின் முயக்கத்தை அணங்கு என்று உருவகித்ததனாலும் , முயக் 
கம் என்பது தழுவுதலாகிய தொழிலைக் காட்டு தலாலும் , அணங்கு 
என்ற சொற்கு - அணங்கு தாக்கென்று பொருளுரைக்கப்பட்டது : 
ஆகவே , அணங்கு என்பது - அணங்கினுடைய தாக்கிற்கு ஆகு 
பெயர் . மனவடக்கமில்லாது காமசிந்தனையுடைய இளைஞர்களை 
மோகினியென்னும் பெண்தெய்வம் பிடித்துக்கொண்டு கனவிலே 
கட்டழகையுடைய மங்கைபோல்வந்து 

புணர்ந்து உடம்பை 
நாளடைவிலொடுங்கச்செய்து கொல்லு மென்பது , இங்குக் கருதத் 
தக்கது . இந்த நூலிலேயே தாக்கணங்கு ( 1082 - ஆம் குறள் ) 
என்று வந்திருப்பதும் , அதற்குப் பரிமேலழகர் தானே தாக்கி 
வருத்துவதோர் அணங்கு என்று உரை கூறியிருப்பதுங் காண்க . 
இவ்வுருவகத்தான் - மாயமகளிரின் முயக்கத்தை அணங்கு தாக்கு 
என்று உருவகஞ்செய்த இதனால் . அம்முயக்கம் - மாயமகளிரின் 
முயக்கம் . இது - மாயமகளிரின் முயக்கு முன் இனிதுபோன்று 
பின் உயிர்கோடல் . நூலோர் மேல்வைத்துக் கூறியது , என்ப 
என்றதனால் . அப்பெயர் - நூலோரென்ற பெயர் . 

( அ ) 
வரைவிலா மாணிழையார் மென்றோள் புரையிலாப் 

பூரியர்க ளாழு மளறு . 
பரி : - வரைவு இலா மாண் இழையார் - உயர்ந்தோர் 
இழிந்தோர் என்னாது ( விலை கொடுப்பார் யாவரையும் ) முயங் 
கும் மகளிரது , மெல்தோள் - மெல்லிய தோள்கள் , புரை இலா - 
( அக்குற்றத்தையறியும் ) அறிவு இல்லாத , பூரியர்கள் - கீழ்மக் 
கள் , ஆழும் - புக்கழுந்தும் , அளறு - நிரயம் ; ( எ - று . ) 

உயர்தற்கேதுவாகலின் , புரை எனப்பட்டது . சாதியா 
னிழிந்தாரினீக்குதற்கு புரையிலாப் பூரியர்கள் என்றும் , அவர் 
ஆழ்தற்கு ஏது உருவு முதலிய மூன்று மென்பது தோன்ற 
மாணிழையார் மென்றோள் என்றும் , அவர்க்கு அளற்றினை 
இடையின்றிப் பயக்கு மென்பது தோன்ற உருவகமாக்கியும் 
கூறினார் . 

( கு - ரை .) பொதுமகளிரின் தோள் அறிவில்லாப் பூரியர்க்கு 
நாகத்தைத் தவறாது கொடுக்குமென்பதாம் . முயங்கும் - தழுவும் . 
அக்குற்றத்தை - யாவரையுந் தழுவுங் குற்றத்தை . புரை என்ப 
தற்கு - உயர்வு என்பது பொருள் . அச்சொல் - உயர்வுக்கு ஏது 

அறிவைக் காட்டிற்று : காரியவர்குபெயர் . பூரியர்கள் - 
கீழோர் : அறிவினாற் கீழோரும் சாதியினாற் கீழோரும் என அந்தக் 
இழோர் இருவகைப்படுவ ராதலால் , இங்குப் பூரியர்களென்றது . 
பிறப்பினாற கீழோரையன்று என்பதற்காக , புரையிலா என்று 
அந்தப் பூரியர்க்கு அடைமொழி கொடுக்கப்பட்டதென்க . அவர் 
அறிவில்லாத கீழோர். அறிவில்லா தவர் பொதுமகளிரின் உரு 

லிய மூன்றினாலுமே மனந்தாழ்கின்றன ரென்பது தோன்ற , 
மாணிழையார் மென்றோள் என்றார் : இத்தொடரில் மாணிழையா 


வாகிய 


- 


வம் முத 


கஉ - ஆம் அதிகாரம்- வரைவின்மகளிர் 


சசு எ 


சேறு . 


க20 . 


ரென்பபது உருவத்தையும் அவர்கள் தம்மை அலங்கரித்துக்கொண் 
டிருத்தலையுங் கூறியது , அன்னார் இன்சொற்கூறுவதற்கும் உபலட் 
சணமென்க . பூரியர்க்கு நரகத்தைத் தவறாது கொடுக்குமென்பது 
விளக்குவதற்காகவே , அத்தோளை அளறு என்று உருவகமாக கூறி 
னார்.அளறு நிறைந்துள்ள நரகு , அளறு என்றே கூறப்பட்டது . 
அளறு 

இருமனப் பெண்டிருங் கள்ளுங் கவறும் 

திருநீக்கப் பட்டார் தொடர்பு . 
பரி : - 

இரு மனம் பெண்டிர் உம் - கவர்ந்த மனத்தினையுடைய 
மகளிரும் , கள்ளும்- , கவறுஉம் - சூதும் , ( என இம்மூன்றும் ) .- 
திரு - திருமகளால் , நீக்கப்பட்டார் - துறக்கப்பட்டார்க்கு , 
தொடர்பு - நட்பு ; (எ - று . ) 

இருமனம் - ஒருவனோடு புணர்தலும் புணராமையும் ஒரு 
காலத்தே யுடைய மனம் . கவறு - ஆகுபெயர் . ஒத்தகுற்றத்த 
ஆகலின் , கள்ளுஞ் சூதும் உடன் கூறப்பட்டன . வடநூலாரும் 
* இக்கருத்தான் விதனமென உடன் கூறினார் . வருகின்ற அதி 
காரமுறைமையும் இதனா னறிக . திணை விராயெண்ணியவழிப் 
பன்மைபற்றி முடிபு கோடலின் , ஈண்டு அஃறிணையாற் கொண் 
டது . திரு நீக்கப்பட்டமை , இக்குறிகளான் அறியப்படு மென் 
பதாம் . 

இவை நான்கு பாட்டானும் , சேர்வார் இழிந்தோ ரென்பது 
கூறப்பட்டது . 

( ° - ரை .) வேசையரைச் சேர்தல் கள்ளுண்டல் சூதாடல் 
என்ற குற்றச் செயலையுடையாரைத் திருமகள் நீங்குவளென்பதாம் . 
கவர்ந்த - இரண்டாகப்பிரிவுபட்ட . ஒருவனோடு - செல்வங்கொடுத்த 
ஒருத்தனோடு . புணர்தலும் புணராமையும் ஒருகாலத்தேயுடைய - 
உடல்மாத்திரத்தாற்புணர்தலும் மனம் பொருந்தப் புணராமையும் 
ஆகிய இரண்டையும் ஒரு சமயத்திற்றானே யுடைய . சூதாடுகருவி 
யென்று பொருளுள்ள கவறு என்பது - அதுகொண்டு ஆடப் 
படுஞ் சூதினைக்காட்டியது : கருவியாகுபெயர் . ஒத்த குற்றத்தை - 
( சூதாடல் கட்குடித்தல் வேசையரைச்சேர் தல் என்ற மூன்றும் ) 
ஒரு நிகரான குற்றத்தையுடைய . வி தனம் ஏழனைக் கூறுமிடத்து 
இம்மூன்றையும் வடநூலார் சேர்த்துக்கூறியுள்ளார் : வி தனங்களே 
ழாவன - வேட்டங் கடுஞ்சொன் மிகு தண்டஞ்சூது பொருவிட்டங் , 
கட்குடி காமமோ டேழு 

இவ்வதிகாரத்தையடுத்துக் 
கள்ளுண்ணாமை என்பதனையும் , அதனையடுத்துச் சூது என்பதனை 
யும் வைத்ததும் விதனம் ஆதலில் ஒப்பேயென அதிகாரமுறை 
மைக்குக் காரணங்காண்க . பலவயினானுமெண்ணுத்திணை விரவுப் 
பெயர் , அஃறிணை முடிபின செய்யுளுள்ளே என்ற தொல்காப்பியச் 

* காமந்தகம் - 11 - ஆம் அத்தியாயத்தில் 
ஸ்லோகம் . 


எனபன . 


124 - ஆவது 


நசுஅ 


திருக்குறள் 


கம் 


கஉக . 


" 


சூத்திரத்தினால் , இருமனப்பெண்டிரும் கள்ளும் கவறும் என உஉயர் 
திணையோடு அஃறிணைவிரவி , மிகுதியினால் , தொடர்பு என்னும் 
அஃறிணைமுடிபைக் கொண்டது . விலைமகளிரைச் சேர்வோர் இழிந் 
தோரே யென்று இவை நான்கு பாட்டானுங் கூறப்பட்டதென்க . 

ஆம் அதிகாரம்- கள்ளுண்ணாமை . 
பரி : - 

இனி , ஒழுக்கமும் உணர்வும் அழித்தற்கண் அவ்வரை 
வின்மகளிரொடு ஒப்பதாய கள்ளினை யுண்ணாமையது சிறப்பு 
எதிர்மறைமுகத்தாற் கூறுகின்றார் . 

( கு - ரை . ) ஒழுக்கம் - நன்னடக்கை . அழித்தற்கண் - அழிப் 
பதில் . கள்ளினை யுண்ணாமையது சிறப்பு எதிர்மறை முதத்தாற் 
கூறுகின்றார் - கள்ளினையுண்ணுதல் கூடாது ஆதலால் , அக்கள் 
ளுண்டலின் இழிவை எடுத்துக் கூறுமாற்றால் கள்ளுண்ணாமை 
யின் சிறப்பைத் தெரிவிக்கின்றா ரென்க . 

உட்கப் படாஅ ரொளியிழப்ப ரெஞ்ஞான்றும் 

கட்காதல் கொண்டொழுகு வார் . 
பரி : -கள் - கள்ளின்மேல் , காதல் கொண்டு ஒழுகுவார் - 
காதல் செய்து ஒழுகும் அரசர் , எஞ்ஞான்றும்- , உட்கப்படார் 
(பகைவரான் ) அஞ்சப்படார் ; ( அதுவேயன்றி ), ஒளி இழப்பர் - 
( முன் எய்திநின்ற ) ஒளியினையும் இழப்பர் : ( எ - று . ) 

அறிவின்மையால் , பொருள் படை முதலியவற்றாற் பெரிய 
ராய காலத்தும் பகைவர் அஞ்சார் : தம்முன்னோரானெய்தி 
நின்ற ஒளியினையும் இகழற்பாட்டான் இழப்பரென்பதாம் . 

இவை யிரண்டானும் அரசு இனிதுசெல்லா தென்பது 
இதனாற் கூறப்பட்டது . 

( கு - ரை . ) கள்ளுண்பார் அறிவையிழத்தலால் , அவர்கள் 
பொருள் படை முதலியவற்றாற் பெரியவராய காலத்தும் அவருக் 
குப் பகைவர் அஞ்சார் : அன்றியும் , அவர்கள் பிறரால் இகழப்படு 
தலால் , தம் முன்னோரால் தமக்குக்கிடைத்துள்ள ஒளியினையும் 
இழப்ப ரென்பதாம் . காதல் செய்து - விருப்பம்வைத்து . ஒளி - 
தாம் உள்ள காலத்தில் மிக்குத் தோன்றுதலுடைமையாகிய மதிப்பு . 
இகழற்பாட்டான் - இகழப்படுந் தன்மையால் . 

அரசு - அரசாட்சி . 
இவையிரண்டானும் - (கள்ளுண்பார்க்குப் ) பகைவரால் அஞ்சப் 
படாமை மதிப்பிழத்தல் என்ற இவ்விரண்டினாலும் . இதனால் - 
இந்தக் குறளால் . 

( க ) 
உண்ணற்க கள்ளை யுணிலுண்க சான்றோரான் 

எண்ணப் படவேண்டா தார் . 
* இந்த வாக்கியத்தின் பின் சில பிரதிகளில் அதிகாரமுறை 
மையும் இதனுள் விளங்கும் என்ற வாக்கியம் காணப்படுகின்றது . 


கங - ஆம் அதிகாரம் - கள்ளுண்ணாமை 


பரி : - ( அறிவுடையராயினார் ) , கள்ளை உண்ணற்க - ( அஃதி 
லராதற்கு ஏதுவாய ) கள்ளினை உண்னாதொழிக ; ( அன்றியே ), 
உணில் - உண்ணல் வேண்டுவாருளராயின் , சான்றோரான் எண் 
ணப்பட வேண்டாதார் - நல்லோரால் எண்ணப்படுதலை வேண் 
டாதார் , உண்க- ; (எ - று . ) 

பெறுதற்கு அரிய அறிவைப் பெற்றுவைத்தும் கள்ளான் 
அழித்துக் கொள்வாரை இயல்பாகவே அஃதில்லாத விலங்குக 
ளுடனும் எண்ணாராகலின் , சான்றோரா னெண்ணப்பட வேண் 
டாதா ருண்க என்றார் . 

( கு - ரை . ) கள்ளுண்பார்க்குப் பகுத்தறிவு அழி தலால் , அன் 
னார் சான்றோரால் மதிக்கப்படா ரென்றவாறு . பெறுதற்கு அரிய 
அறிவு - பகுத்தறிவு . அஃது இல்லாத - அறிவு இல்லாத . ( உ ) 
கடங . ஈன்றாண் முகத்தேயு மின்னுதா லென்மற்றுச் 

சான்றோர் முகத்துக் களி . 
பரி : -- ஈன்றாள் முகத்து ஏ உம் - ( யாது செய்யினும் உவக் 
குந் ) தாய் முன்பாயினும், களி - ( கள்ளுண்டு ) களித்தல் , இன் 

து - இன்னாதாம் : மற்று ஆனபின் , சான்றோர் முகத்து 
என் - (குற்றம் யாதும் பொறாத ) சான்றோர் முன்பு களித்தல் 
( அவர்க்கு ) யாதாம் ? ( எ - று . ) 

மனமொழிமெய்கள் தம்வயத்த அன்மையான் நாண் அழி 
யும் : அழியவே , ஈன்றாட்கும் இன்னாதாயிற்று : ஆனபின் , கள் 
இருமையுங் கெடுத்தலறிந்து சேய்மைக்கண்ணே கடியுஞ் சான் 
றோர்க்கு இன்னாதாதல் சொல்ல வேண்டுமோ என்பதாம் . 

(கு - ரை . ) ஒருவன் கள்ளைப்பருகுவது ஈன்றாட்கே இன்னாமை 
தருமெனின் , அதன் தீமையை நன்குணர்ந்த சான்றோர்க்கு இன்னா 
தாகுமென்பது குறித்துச் சொல்ல வேணுமோ என்பதாம் . 
உவக்கும் மகிழும் . அவர்க்கு - சான்றோர்க்கு . 

இன்னாது - 
இனிய தன்று . இருமை- இம்மை மறுமைகள் . சேய்மைக்கண்ணே . 
தூரத்திலே . கடியும் - வெறுத்து விலக்கும் . முகத்தேயும் , ஏ 
அசை : உம் - உயர்வு சிறப்பு . ஆல் 

ஆல் - ஈற்றசை . 

மற்று - வினை 
மாற்று . களி - முதனிலைத் தொழிற்பெயர் . 
கஉச . நாணென்னு நல்லாள் புறங்கொடுக்குங் கள்ளென்னும் 

பேணாப் பெருங்குற்றத் தார்க்கு . 
பரி : - கள் என்னும் பேணா பெருங்குற்றத்தார்க்கு - கள் 
ளென்று சொல்லப்படுகின்ற (யாவரும் ) இகழும் மிக்க குற்றத் 
தினையுடையாரை , நாண் என்னும் நல்லாள் நாணென்று சொல் 
லப்படுகின்ற உயர்ந்தவள் , ( நோக்குதற்கு அஞ்சி ), புறங்கொடுக் 
கும் - ( அவர்க்கு ) எதிர்முகமாகாள் ; ( எ - று . ) 


சஎ O 


திருக்குறள் 


பேணா 


காணுதற்கும் அஞ்சி உலகத்தார் சேய்மைக்கண்ணே நீங்குவ 
ராகலின் - பேணா என்றும் , பின் ஒருவாற்றனுங் கழுவப்படா 
மையின் ‘ பெருங்குற்றம் என்றும் , இழிந்தோர்பால் நில்லாமை 
யின் ‘ நல்லாள் என்றுங் கூறினார் . பெண்பாலாக்கியது , வட 
மொழி முறைமைபற்றி . 

இவை மூன்று பாட்டானும் , ஒளியிழத்தற்காரணங் கூறப் 
பட்டது . 

( கு - ரை .) கட்பருகுவாரிடத்து நாணமென்பது இன்றியொழியு 
மென்பதாம் . 

விரும்பப்படாத, எதிர்முகமாகாள் - 
பிரசன்னமாகாள் . கழுவப்படாமையின் - எவ்வகைப் பிராயச்சித் 
தத்தாலும் போக்கப்படாமையால் . நாணென்ற பொருளைக் 
கொண்ட லஜ்ஜா என்பது வடமொழியில் ஸ்த்ரீலிங்கமா தலால் , 
அதனை நல்லாளெனப் பெண்பாலாற் கூறியது . 
க 2 . கையறி யாமை யுடைத்தே பொருள் கொடுத்து 

மெய்யறி யாமை கொளல் . 
பரி : - ( ஒருவன் ) , பொருள் கொடுத்து - விலைப்பொருளைக் 
கொடுத்து , மெய் அறியாமை கொளல் - ( தனக்கு ) மெய்மறப் 
பினைக் கொள்ளுதல் , கை அறியாமை உடைத்து - (அவன் பழ 
வினைப் பயனாய ) செய்வ தறியாமையை( த் தனக்குக் காரணமாக ) 
உடைத்து ; (எ - று . ) 

தன்னையறியாமை சொல்லவே , ஒழிந்தனயாவும் அறியாமை 
சொல்ல வேண்டா வாயிற்று . கை - அப்பொருட்டாதல் , “ பழ 
னுடைப்பெருமரம் வீழ்ந்தெனக் கையற்று என்பதனானும் 
அறிக , அறிவார் விலை கொடுத்து ஒன்றனைக் கொள்ளுங்கால் 
தீயது கொள்ளாமையின் , மெய்யறியாமை கொளல் முன்னையறி 
யாமையான் வந்தது என்பதாம் . 

( கு - ரை . ) பொருள் கொடுத்துக்கள்ளை வாங்கிப் பருகி மெய்ம் 
மறத்தல் , அறியாமையின் செயலே யென்க. மெய்ம்மறப்பு - தேகம் 
பரவசப்படுதல் . அப்பொருட்டு - செயலென்னும் பொருளது . 
கையென்பது செயலென்னும் பொருளினையுடைய தாதற்கு மேற் 
கோள் , " பழனுடைப் பெருமரம் வீழ்ந்தெனக் கையற்று என்பது : 
இது , புறநானூற்றில் 20 க - இல் உள்ளது . இதன்பொருள் : 
பழன் உடை - பழங்களையுடைய , பெருமரம் - பெரியமரம் , வீழ்ந் ( த ) து 
என - பழுத்துமாறியதென்று , ( பறவைகள் ) , கை அற்று - செய 
லொழிந்து என்பது . அறிவார் - அறிவுபடைத்தவர் . கொள்ளுங் 
கால் - கொள்ளும் போது . மெய்யறியாமைகொளல் - உடல் பரவசப் 
படுதலைக் கொள்வது. 

( 6 ) 
க.சு. துஞ்சினர் செத்தாரின் வேறல்ல ரெஞ்ஞான்றும் 

நஞ்சுண்பார் கள்ளுண் பவர் . 


க . - ஆம் அதிகாரம்- கள்ளுண்ணாமை 


நஎக 


பரி : - துஞ்சினார் - உறங்கினார் , செத்தாரின் வேறு அல்லர் - 
செத்தாரின் (வேறாதலுடையரேனும் அக்காலத்து அறிவின்மை 
யான் ) வேறெனப்படார் : ( அவ்வாறே ) , கள் உண்பவர் - கள் 
ளுண்பார், எ ஞான்றுஉம் நஞ்சு உண்பார் - (நஞ்சுண்பாரின் 
வேறாதலுடையரேனும் ) எக்காலத்தும் ( அறிவின்மையான் ) 
வேறெனப்படார் , அவர்தாமேயாவர் ; (எ - று . ) 

உறங்கினார்க்கும் கள்ளுண்பார்க்கும் வேற்றுமை , உயிர்ப்பு 
நிற்றல் வேறாதலும் வேறன்மையு முடைமை காட்டற்கு உவமை 
புணர்க்கப்பட்டது . இதனை நிரனிறையாக்கி , திரிக்கப்படுதலால் 
உறங்கினாரும் நஞ்சுண்பாரும் ஒப்பர் : கைவிடப்படுதலால் - செத் 
தாரும் கள்ளுண்பாரும் ஒப்பர் என்று உரைப்பாரும் உளர் ; 
அதிகாரப் பொருள் பின்னதாயிருக்க, யாதும் இயைபில்லாத 
நஞ்சுண்பார்க்கு உவமை புணர்த்து ஈண்டுக்கூறல் பயனின்றாக 
லானும் , சொற்கிடக்கை நிரனிறைக்கு ஏலாமையானும் , அஃது 
உரையன்மை அறிக . 

இவை யிரண்டுபாட்டானும் , அவரது அறிவிழத்தற்குற்றங் 
கூறப்பட்டது. 

( கு - ரை . ) உயிர்ப்புநிற்றலால் வாசியிருந்தபோதிலும் , எப்படித் 
துஞ்சினாரோடு செத்தார்க்கு அறிவிழத்தலில் வாசியில்லையோ , 
அப்படியே கள்ளுண்பார்க்கு உயிர்ப்புநிற்றலால் நஞ்சுண்பாரோடு 
வாசியிருந்தபோதிலும் , அறிவு இழத்தலில் எப்போதும்வாசியில்லை 
யென்பதாம் : ஆகவே , இச்செய்யுள் எடுத்துக்காட்டுவமையணி . 
உயிர்ப்புநிற்றலால் வேறாதலையும் , அறிவின்மையால் வேறன்மை 
யையும் இவ்வுவமை காட்டுவது காண்க . அக்காலத்து - உறங்குங் 
காலத்து . வேற்றுமை - வேறுபாடு . புணர்க்கப்பட்டது .பொருத் 
தப்பெற்றது : சேர்க்கப்பெற்றது . கள்ளுண்பவர்க்கும் நஞ்சுண் 
பார்க்கும் வேற்றுமையிருக்க , நஞ்சுண்பார் கள்ளுண்பவர் என்று 
ஐக்கியப்படுத்திக்கூறியது - காட்சியணியாகும் . நிரல் நிறை - பெய 
ரும் வினையுமாகிய சொல்லையும் அவைகொண்டு முடியுஞ்சொல்லை 
யும் வேறு வேறாக நிறுத்தி முறையே பொருள் கொள்ள வைப்பது. 
திரிக்கப்படுதல் - நிலைமாற்றப்படுதல் . கைவிடப்படு தலால் - விட் 

நங் இவயுக்தம் அந்யஸத்ருபோத்தாற்பர்த்தகதி [ அன் 
மைப்பொருளையுடைய சொல்லோடும் உவமவுருபோடும் சேர்ந்த 
சொல் அதைக்காட்டிலும் வேறாய் அதைப்போன் றதென்றபொரு 
ளைக் காட்டும் : பொருண்முறை அதுவன்றோ) ” என்ற நியாயம் , 
இங்கு அறியத்தக்கது : ஒருவனைப்பார்த்து கள்வனல்லன் என் 
றால் , அவன் கள்வனிலும் வேறானவன் : ஆனாற் கள்வனென்று 
ஐயுறு தற்கு ஏற்றகாரணம் அவனிடத்து உண்டு என்றுபெறப் 
படுதலும் ; முகம் சந்திரன்போலும் என்றால் , முகமானது சந்திர 
னினும் வேறுபட்டது : ஆனால் , மகிழ்ச்சியைத்தருதல் முதலிய 
சந்திரனுடையகுணங்கள் அதனிடத்துவேறுட்டா துள்ளன என்று 
பெறப்படு தலுங் காண்க . 


ஓஎe 


திருக்குறள் 


டிடு தற்கு உரியராயிருத்தலால் . இயைபு - சம்பந்தம் . சொற் 
கிடக்கை - சொற்கள் இருக்கிற நிலை . ஏலாமை பொருந்தாமை . 
இனி , இக்குறளை முறைநிரனிறைப்பொருள்கோ ளாக்கி , மனித 
ருடைய நிலைமை மாற்றப்படு தலால் துஞ்சினார் எஞ்ஞான்றும் 
நஞ்சுண்பவரே : கைவிடப்படவேண்டியவராயிருத்தலால் கள்ளுண் 
பவர் செத்தாரின் வேறல்லர் . ( கள்ளுண்பார் செத்தவரோடொப்பர் ] 
எனப் பொருள் கூறுவாரு முளர் : இப்பொருளில் , கள்ளுண்ணாமை 
யைப்பற்றிய இவ்வதிகாரத்தின் பொருள் பின்வாக்கியத்தி லிருக்க , 
யாதொருதொடர்புமில்லாத நஞ்சுண்பார்க்குத்துஞ்சினாரை உவமை 
புணர்த்து இங்குக் கூறுதலில் யாதொரு மயனும் இல்லையாத 
லாலும் , துஞ்சினார் செத்தாரின் வேறல்லர் என்று ஒரு வாக்கிய 
மாகவும் எஞ்ஞான்றும் நஞ்சுண்பார் கள்ளுண்பவர் என்று 
மற்றொரு வாக்கியமாகவும் இருப்பதன்றி நல்லரசன் பகைவர்க்கும் 
நண்பர்க்கும் துன்பமும் இன்பமும் செய்வான் என்றாற்போன்று 
சொற்கிடக்கை நிரனிறையாகக்கொள்ளுமாறு அமையாமையாலும் , 
அவ்வுரை பொருந்துவதன்றாமென்பது , பரிமேலழகர் காட்டிய 
இரண்டாவது உரையின் பொருளும் அதன் மறுப்பும் . ( சு ) 


கஉஎ . உள்ளொற்றி யுள்ளூர் நகப்படுவ ரெஞ்ஞான்றும் 

கள் ளொற்றிக் கண்சாய் பவர் . 
பரி : -கள் - கள்ளை , ஒற்றி - மறைந்து உண்டு, (அக்களிப் 
பால் ) , கண்சாய்பவர் - ( தம் ) அறிவு தளர்வார் , -உள்ஊர் - 
உள்ளூர் வாழ்பவரான் , உள் ஒற்றி - உண்ணிகழ்கின்றது உய்த் 
துணர்ந்து , எஞ்ஞான்றும்- , நகப்படுவர் - நகுதல் செய்யப் 
படுவர் ; ( எ - று . ) 

உள்ளூர் - ஆகுபெயர் . உண்டு என்பது அவாய்நிலையான் 
வந்தது . உய்த்து உணர்தல் - தளர்ச்சியாற் களிப்பினையுணர்ந்து 
அதனாற் கள்ளுண்டது உணர்தல் . 

( கு - ரை . ) மறைந்து உண்டாராயினும் , கள்ளுண்ட சோர்வுடன் 
களிப்போடு தோன்றும் அவரைக் கள்ளுண்பவரென்று அறித 
லால் , அவர் எப்போதும் உள்ளூரால் நகப்படுவரென்பதாம் . 
கண் 

ஞானக்கண் : அறிவு . உள் நிகழ்கின்றது உய்த்துணர்தல் - 
மறைவாக நிகழ்ந்த செய்தியை ஊகித்தறிதல் . கள்ளுண்டாரின் 
சோர்வினாற் களிப்பினையறிந்து அதறை கள்ளுண்டதை யறிதல் . 
நகுதல் - பரிகசித்தல் : இகழ்ந்து சிரித்தல் . ஊருள் என்பது உள் 
வூர் என்று பாறி வந்தது - இலக்கணப்போலி : உள்ளூ ரென்பது 
அங்கு இருப்பவர்க்கு ஆகி வந்தது , இடவாகு பெயராம் . தளர்ச்சி 
அறிவு சோர்தல் . உள்ளொற்றி யென்றவிடத்து - உள் என்ற 
இடப்பெயர் - இடத்தில் நிகழுஞ்செயலுக்கு ஆகி வந்ததும் இட 
வாகு பெயரே . 


( எ ) 


கவித்தறியே னென்பது கைவிடுக நெஞ்சத் 
தொவித்ததூஉ மாங்கே மிகும் . 


சஎக 


எனக் 


0 


11 


என்ற 


கங - ஆம் அதிகாரம் - கள்ளுண்ணாமை 
பரி :-(மறைத்து உண்டு வைத்து ) , களித்து அறியேன் 
* என்பது- (யான் ) கள்ளுண்டறியேனென்று ( உண்ணாதபொழுது ) 

தம்மொழுக்கங்கூறுதலை , கைவிடுக - ஒழிக: ஆங்கே - அவ்வுண்ட 
பொழுதே, நெஞ்சத்து ஒளித்தது.உ.ம் - ( பிறர் அறியின் இழுக்கா 
மென்று முன் ) நெஞ்சத்து ஒளித்த குற்றமும் , மிகும் - ( முன்னை 
யளவின் ) மிக்கு வெளிப்படுதலான் ; ( எ - று .) 
களித்தறியேன் 

காரணத்தைக் காரியத்தாற் 
கூறினார் . 

இவையிரண்டுபாட்டானும் , அது மறைக்கப்படாதென் 
பது கூறப்பட்டது . 

( கு - ரை . ) நெஞ்சத்தொளித்தது முன்னையிலும் மிக்கு வெளிப் 
படு தலால், மறைத்துக் கள்ளுண்டு ,கள்ளுண்ண வில்லையென்பதிற் 
பயனில்லையென்பதாம் . 

காணாமையுண்ட 

கடுங்கள்ளைமெய்கூர , 
நாணாது சென்று நடுங்கவுரைத்தாங்கு 

கலித்தொகை 
இங்குக் காணத்தக்கது . இழுக்கு - குற்றம் . நெஞ்சத்து ஒளித் 
ததும் ஆங்கே மிகும் என்பதன் கருத்து , ஒருவர் கள்ளுண்டு 
பரவசப்பட்ட போது பிறரறியாமல் இரகசியமாகச்செய்து அவர் 
மனமறிந்த குற்றம் யாவும் வெளிப்பட்டுவிடுமென்பது . கள்ளுண் 
டறியேன் என்று காரணத்தாற் கூறாது , களித்தறியேன் என்று 
கள்ளுண்டதைக் காரியத்தாற் கூறினார் : கள்ளுண்டல் காரணமும் , 
களித்தல் அதன்காரியமுமாதல் காண்க . ஆங்கே - அப்பொழுதே. 

களித்தானைக் காரணங் காட்டுதல் கீழ்நீர்க் 

குளித்தானைத் தீத்துரீஇ யற்று . 
பரி : - களித்தானை - கள்ளுண்டுகளித்தானொருவனை , (இஃது 
ஆகாதென்று ) , காரணம் காட்டுதல் - ( பிறனொருவன் ) காரணங் 
காட்டித் தெளிவித்தல் , நீர் கீழ் குளித்தானை - நீருள் மூழ்கினா 
னொருவனை , ( பிறனொருவன் ) , தீ துரீஇ அற்று - விளக்கினால் 
நாடுதலையொக்கும் ; ( எ - று ) 

களித்தானை என்னும் இரண்டாவது " அறிவுடை யந்தண 
னவளைக் காட்டென்றானோ என்புழிப்போல நின்றது . நீருள் 
விளக்குச் செல்லாதாற்போல , அவன் மனத்துக் காரணஞ் 
செல்லா தென்பதாம் . 

இதனான் , அவனைத்தெளிவித்தல் முடியாதென்பது கூறப் 
பட்டது . 

( கு - ரை . ) நீரினுள் விளக்குச் செல்லாதவாறுபோல , கள் 
ளுண்பானுடைய மனத்துக் கள்ளுண்டலாகா தென்பதற்குச் 
சொல்லுங் காரணம் செல்லாதென்பது , கருத்து . துரி இ = துருவி , 
நாடு தல் -- தேடுதல் . செல்லாதாற் போல - செல்லா தவாறுபோல . 
களித்தானை என்ற இடத்து இரண்டாம்வேற்றுமை " அறிவுடை 
யந்ததண னவளைக் காட்டென்றானோ " ( மருதம் - 7 ) என்ற கலித 

60 


L 


தனது 


திருக்குறள் 


ப 


அவளை 


கங.0 . 


தொகையிற் போல நான்கனுருபின் பொருளில் வந்தது . இங்குக் 
காட்டிய மேற்கோளின் பொருள் வருமாறு : -அறிவு உடை - அறிவு 
உடைந்த ( அழிந்த) , அந்தணன் - பிராமணன் , 

, 

அவ 
ளுக்கு , காட்டு - காணச்செய் , என்றானோ - என்று சொன்னானோ ? 
என்பது . 

( க ) 
கள் 

ளுண்ணாப் போழ்திற் களித்தானைக் காணுங்கால் 

உள்ளான்கொ லுண்டதன் சோர்வு . 
பரி :-( கள்ளுண்பானொருவன் ) , - கள் உண்ணா போழ்தில் 
( தான் ) அஃது உண்ணாது தெளிந்திருந்த பொழுதின்கண் , களித் 
தானை - ( உண்டு ) களித்த பிறனை ( க் காணுமன்றே ! ) காணுங் 
கால் - உண்ட தன் சோர்வு - தான் உண்டபொழுது உளதாஞ் 
சோர்வினை , ( அவன் சோர்வால் ) , ( அதுவும் இற்றென்று ), உள் 
ளான்கொல் - கருதான்போலும் ; ( எ - று . ) 

சோர்வு - மனமொழிமெய்கள் தன்வயத்த அல்லவாதல் . 

கருதலளவையான் * அதன் இழுக்கினை உய்த்து உணரின் 
ஒழியுமென , இதனால் , அஃது ஒழிதற்காரணங் கூறப்பட்டது . 

( கு - ரை . ) எங்கு எங்குக் கள்ளுன்டலென்பது உண்டோ, 
அங்கு எல்லாம் சோர்வுஉண்டாகுமன்றே ; கள்ளுண்டாற் சோர்வு 
உண்டாமென்பதை இந்தப்பிறரிடத்துக் காண்கின்றோ மன்றோ ! 
ஆகையால் , யாமும் கள்ளுண்டால் சோர்வுடையராவோம் என்று 
இங்ஙனம் ஆராய்ந்து கள்ளுண்பதன் இழிவை ஒருவன் உய்த் 
துணர்வானாயின் , கள்ளுண்டல் ஒழியு மென்றவாறு . 

இங்ஙனம் 
உய்த்துணர்வது - கருதலளவை யென்னும் அனுமானபிரமாண 
மாகும் : புகையைக் கண்டு நெருப்பு உண்டுஎன்று உய்த்துணர்தல் 
போல்வது , இது. காணுமன்றே - காண்பானன்றோ ? சோர்வு - 
மனம் மொழி மெய்கள் தன்வயத்தன அல்ல ஆதல் . 

( க 0 ) 
கூச - ஆம் அதிகாரம் - சூது . 
பரி : -- இனி, அக்கள்ளுண்டல்போல அறம் பொருள் இன் 
பங்கட்கு இடையீடாகிய சூதாடலும் பிணியுழத்தலுங் கூறு 
வான் தொடங்கி , முதற்கண் சூதினது இயல்பு கூறுகின்றார் . 1 

( கு - ரை . ) இடையீடு - தடை . பிணியுழத்தல் - நோ யனுப 
வித்தல் . 

வேண்டற்க வென்றிடினுஞ் சூதினை வென்றதூஉம் 

தூண்டிற்பொன் மீன்விழுங்கி யற்று . 
பரி : - வென்றிடின்உம் - ( தான் ) வெல்லும் ஆற்றலுடைய 
னாயினும் , சூதினை - சூதாடலை , வேண்டற்க - விரும்பாதொழிக : 

* H - . அவனிழுக்கினை . - சிலபிரதிகளில் , அதிகாரமுறை 
மையும் இதனுள் விளங்கும் என்ற வாக்கியம் இவ்வாக்கியத்தின் 
பின் காணப்படுகின்றது . 


காக . 


கச - ஆம் அதிகாரம் - சூது 


உள 


வென்றது உம் - ( வென்று பொருளெய்துவார் உளராலெனின் ) 
அவ் வென்றபொருள் தானும் , தூண்டில் பொன் - ( இரையான் 
மறைந்த ) தூண்டி விரும்பினை , (இரையெனக் கருதி ), மீன்- , 
விழுங்கி அற்று - விழுங்கினாற்போலும் ; ( எ - று . ) 
வேறல் ஒருதலையன்மையின் ‘ வென்றிடினும் என்றும் , 

, 
கருமங்கள் பலவுங் கெடுதலின் வேண்டற்க என்றுங் கூறினார் . 
எய்திய பொருள் சூதாடுவார் நீங்காமைக்கு இட்டதோர் தளை 
யென்பதூஉம், அதனால் பின் துயருழத்தலும் உவமையாற் 
பெற்றாம் . 

( கு - ரை . ) ஒருவன் சூது ஆடுவ தில்வல்லுநனாயிருந்து அதனால் 
அவனுக்குப்பொருள் கிடைப்பினும் அப்பொருள் பல தீங்குக்கும் 
காரணமாயிருத்தலால் , அப்பொருளில் விருப்பங்கொள்ளாது 
சூதாடு தலை யொழிந்திடுக என்றவாறு . ஆற்றல் - திறமை . 
ரால் உள்ளாரன்றோ ? தூண்டிற் பொன் - தூண்டிலாகிய பொன் 
என இருபெயரொட்டு . விழுங்கு தல் வாயினுட்கொள்ளுதல் . 
வேறல் - வெல்லுதல் . ஒரு தலையன்மையின் - நிச்சயமல்லாமை 
யால் . தளை - பந்தம் . சூதினால் வென்றுபடைத்த பொருளுக்கு 
மீன் விழுங்கும் தூண்டிற்பொன்னை உவமைகூறியதனால் , சூதினாற் 
கிடைத்த அப்பொருள் சூதாடுவார் அதனினின்று நீங்காமைக்கு 
இட்டதோர் தளையாகுமென்பதும் , அப்பொருளினால் பிறகு துயரம் 
நேருமென்பதும் பெறப்படும் . சூதில் வெல்லுதல் நிச்சயமன்று 
என்பதை யறிவித்தற்கு , வென்றிடினும் என்று ஐயவும்மை 
கொடுத்தார் . வேண்டற்க - எதிர்மறைவியங்கோள் வினைமுற்று . 
கஙஉ . ஒன்றெய்தி நூறிழக்குஞ் சூதர்க்கு முண்டாங்கொல் 

நன்றெய்தி வாழ்வதோ ராறு . 
பரி : - ஒன்று எய்தி - ( அத்தூண்டிற் பொன்போன்ற ) 
ஒன்றினை முன்பெற்று, நூறு இழக்கும் - ( இன்னும் பெறுது 
மென்னுங் கருத்தால் ) நூற்றினை யிழந்து வறியராம் , சூதர்க் 
கும்- , நன்று எய்தி - (பொருளால் ) அறனும் இன்பமும் எய்தி , 
வாழ்வது ஓர் ஆறு - வாழ்வதொரு நெறி , உண்டு ஆம் கொல் 
உண்டாமோ ? ( ஆகாது ) ; (எ - று . ) 

அவ்வாற்றாற் பொருளிழந்தே வருதலான் அதனாலெய்தும் 
பயனும் அவர்க்கு இல்லையென்பதாம் . 

( கு - ரை . ) ஒருபொருளை முன்பெற்றுப்பின் இன்னும் பெறலாம் 
இன்னும் பெறலாம் என்ற கருத்தினால் நூறுபொருளை யிழக்கின்ற 
சூதாடுவோர்க்குப் பொருளால் அறத்தையும் இன்பத்தையும் 
பெற்றுவாழும் வழியின்று என்பதாம் . பெறுதும் - பெறுவோம் . 
உம்- இழிவுசிறப்பு . கொல் -வினாவகையால் எதிர்மறை குறிக்கும் . 
ஒன்று , நூறு - எண்ணலளவை யாகுபெயர் , 


நஎசு 


திருக்குறள் 


கூகூகூ 


உருளாய மோவாது கூறிற் பொருளாயம் 

போஒய்ப் புறமே படும் . 
பரி : - உருள் ஆயம் - உருளுங்கவற்றின்கட் பட்ட ஆயத்தை, 
ஓவாது கூறின் -இடைவிடாது 

கூறிச் சூதாடுமாயின் , - பொருள் 
( அரசன் ஈட்டிய ) பொருளும் , ஆயம் - ( அவன் ) பொருள் வரு 
வாயும் , போய் - ( அவனை விட்டுப் ) போய் , புறம் ஏ படும் - பகை 
வர்கண்ணே தங்கும் ; ( எ - று . ) 

கவற்றினது உருட்சியை அதனினாய ஆயத்தின்மேல் ஏற்றி 
யும் , சூதாடலை அதுகூறலாகிய காரணத்தின் மேல் இட்டும் கூறி 
னார் . பொருளாயம் என்பது - உம்மைத்தொகை . ஆயம் - வட 
மொழித்திரிசொல் . காத்தற்கண்ணும் இயற்றற்கண்ணும் கருத் 
தில னாகலின் , அவையிரண்டும் , பகைவர்பாற் செல்லும் என் 
பதாம் . 

( கு - ரை . ) பொருளைக்காப்பதிலும் , மேன்மேற்சம்பாதித்தலிலும் 
சூதாடும் அரசனுக்குக் கருத்துச் செல்லாது ஆதலால் , அவை 
யிரண்டும் பகைவரிடத்துச் செல்லுமென்பதாம் . ஓயாமற் சூதாடு 
வோரின் பொருள் விரைவில் ஒழியுமென்பது , கருத்து . கவற்றின் 
கண் - சூதாடுகருவியில் . பட்ட -உண்டான . ஆயம் - ஆதாயம் : பந்தய 
லாபம் . பொருள்வருவாய் - பொருள்வரும்வழி . 

சூதாடுகருவி 
யாகிய கவற்றின் உருட்சியை அதனினாற்பெறுகின்ற ஆயத்தின் 
மேலேற்றி , உருளாயம் என்றது , கருவிக்குஉரிய அடைமொழி 
யைப் பயன்மேலேற்றிக் கூறிய உபசாரவழக்கு . சூதாடின் என்ற 
பொருளில் கூறின் என்றது , காரியம் காரண மாக உபசரிக்கப் 
பட்டவாறாம் . ஆயம் என்றவடமொழி யாதொரு திரிபுமின்றித் 
தமிழில்வந்துவழங்கிய தற்சமமே யாகவும் அதனை வடமொழித் 
திரிசொல் என்றது - ஒருபாஷையினின்று மற்றொரு பாஷைக்கு 
வருதலையே திரிபெனக்கொண்டவாறாம் ; அன்றி , அச்சொல்லில் 
எழுத்துமாறுபாடு ஒன்றுமில்லாமைகாண்க. கஙசு - ஆங் குறளின் 
கீழ் அதி என்பது - வடசொல்லுள் மிகு திப்பொருளதோர் இடைச் 
சொல் . அது திரிந்து நுட்பம் என் தனோடு தொக்கது என்று - 
பரிமேலழகர் உரைத்ததுங் காண்க . இங்ஙனம் ஆரியத்தினின்று 
தமிழுக்குவருதலையே திரிதலாகக்கொள்ளுதல் , ஒருசார் பண்டை 
யோர்கருத்து ; “ வடசொற்கிளவி வடவெழுத்தொரீஇ ,யெழுத்தொடு 
புணர்ந்த சொல்லாகும்மே என்ற தொல்காப்பியச்சூத்திரத்தையும் 
அதற்கு உரையாசிரியர்கூறிய உரையையுங் காண்க . இவ்விஷயத் 
தில் சேனாவரையர் கருத்தும் நச்சினார்க்கினியர் கருத்தும் மாறு 
படும் . 

ஆயம் என்ற வடசொல் - முதலில் கெலிப்புப் பண்டம் 
என்ற பொருளையும் , பிறகு பொருள்வருவாய் என்ற பொருளை 
யும் காட்டிற்று . காத்தல் - பொருளைக்காத்தல் . 

இயற்றல் - 
பொருளை யீட்டு தல் . அவையிரண்டும் - பொருளும் பொருள்வரு 
வாயும் . 
க . சிறுமை பலசெய்து சீரழிக்குஞ் சூதின் 

வறுமை தருவதொன் றில் . 
பரி : - சிறுமை பல செய்து - ( தன்னை விழைந்தார்க்கு முன் 
இல்லாத ) துன்பங்கள் பலவற்றையும் விளைத்து , சீர் அழிக்கும் 


கச - ஆம் அதிகாரம் - சூது 


சஎஎ 


வறு 


( உள்ள ) புகழையுங் கெடுக்கும் , சூதின் - சூதுபோல் , வறுமை 
தருவது - நல்குரவினைக் கொடுக்கவல்லது , ஒன்று - பிறிதொன்று , 
இல் - இல்லை ; ( எ - று . ) 

அத்துன்பங்கள் முன்னர்க் கூறுப . நல்வினைகளையும் நல் 
லினத்தையும் நீக்கித் தீவினைகளையுந் தீயினத்தையுங் கூட்டு 
தலால் , சீரழிக்கும் என்றார் ; வறுமைக்கு எல்லையாவரென்பதாம் . 

( கு - ரை . ) தன்னை விரும்புவார்க்குத் துன்பங்கள் பலவற்றை 
யும் உண்டாக்கிப் புகழையும் கெடுக்கும் சூதைப்போல் வறுமை 
தருவது எதுவுமில்லை யென்பதாம் . விழைந்தார் - விரும்பினவர் : 
விரும்பியாடினவரென்க . நல்குரவு - தரித்திரம் . முன்னர்க்கூறுப 
இனிச்சொல்வர் : கஙசு - முதல் நான்கு கவிகளிற் காண்க . 

நல் 
இனம் - நல்லோர்சேர்க்கை . தீ இனம் - தீயோர் சேர்க்கை . 
மைக்குஎல்லையாவர் - மிக்கவறுமையை யடைவரென்றபடி . எல்லை 
முடிவெல்லை : முதிர்ச்சி .. 

( ஈ) 
கங நி . கவறுங் கழகமுங் கையுந் தருக்கி 

இவறியா ரில்லாகி யார் . 
பரி : - இல் ஆகியார் ( முற்காலத்துத் தாம் உளராகியே ) 
இலராகி யொழுகினார் , -- கவறுஉம் - கவற்றினையும் , கழகம்உம் 
( அஃது ஆடுங் ) களத்தினையும் , கை உம்- ( அவ்வாடற்குவேண்டுங் ) 
கைத்தொழிலினையும் , தருக்கி மேற்கொண்டு , இவறியார் - 
கைவிடாத வேந்தர் ; ( எ - று .) 

கைத்தொழில் - வெல்லும் ஆயம் படப் பிடித்து எறிதல் . 
* அவ்விவறுதலால் பாண்டவர் தம் அரசுவிட்டு வனத்திடைப் 
போய் ஆண்டு மறைந்தொழுகினாரென அனுபவங் காட்டியவாறு . 

இவை யைந்து பாட்டானும் , அதனது வறுமைபயத்தற் 
குற்றங் கூறப்பட்டது . 

(கு - ரை .) கவறு முதலியவற்றை விரும்பிய தனால் , பாண்டவர் 
தம்முடைய இராச்சியத்தை யிழந்து பன்னிரண்டியாண்டு காட்டி 
லுறைந்து ஓரியாண்டு நாட்டில் மறைந்தொழுகினா ரென அனுபவங் 
காட்டியவாறு. களம் - இடம் . ஆயம் பட பங்த் தயலாபம் உண் 
டர்க . இவறு தல் - இறுகப்பிடிக்கை : கைவிடாமை . 
ஒருவருஷகாலம் : அவ்வாறு என்றும் அதன் பின்பு என்றும் கூறு 
வாருமுளர் . மறைந்தொழுகல் - அஜ்ஞாதவாசம் . 

( ரு ) 
அகடாரா ரல்ல லுழப்பர்சூ தென்னும் 

முகடியான் மூடப்பட் டார் . 
பரி :-( தன் பெயர் சொல்லல் மங்கலமன்மையின் ), சூது 
என்னும் - சூதென்று சொல்லப்படும் , முகடியான்- , மூடப் 
பட்டார் - விழுங்கப்பட்டார் ,-அகடு ஆரார் - ( இம்மைக்கண் ) 
வயிறு ஆரப்பெறார் ; அல்லல் உழப்பர் - ( மறுமைக்கண் ) நிரயத் 
துன்பமுழப்பர் ; (எ - று . ) 

செல்வங்கெடுத்து நல்குரவு கொடுத்தற்றெழில் வேறுபடா 
மையின் சூதென்னு முகடி என்றும் , வெற்றி தோல்விகள் 

* பி - ம் . அவ்வாயந் தவறுதலால் 


ஆண்டு 


கங்சு . 


சஎஅ 


திருக்குறள் 


. 


நோக்கி ஒருபொழுதும் விடா ராகலின் ஈண்டு அகடாரார் 
என்றும் , பொய்யும் களவும் முதலிய பாவங்கள் ஈட்டலின் 
ஆண்டு அல்லலுழப்பர் என்றுங் கூறினார் . வயிறாராமை 
சொல்லவே , ஏனைப்புலன்கள் நுகரப்பெறாமை சொல்ல வேண்டா 
வாயிற்று . உழப்பர் என்பது - எதிர்காலவினைச்சொல் . 

( கு - ரை . ) செல்வங்கெடுத்து நல்குரவைக் கொடுக்கும் சூதாட் 
டத்தை விரும்புவோர் இம்மையில் ஐம்புல நுகர்ச்சியொழிந்து 
மறுமையிலும் நிரயத் துன்பமுறுவரென்பதாம் . மங்கல மன்மையின் 
என்பது , சூதென்று சொல்லப்படுமென்று வரும் சொற்றொடரில் 
* சொல்லப்படும் என்பதனோடு இயையும் . முகடி யென்று , சொல்ல 
வேண்டிய தாய ஆட்டத்தை அது அமங்கலச்சொல்லா யிருத்த 
லால் மங்கலச் சொல்லாகிய ‘ சூது என்ற சொல்லால் வழங்குகின் 
றனரென்பது தன் பெயர் மங்கல மன்மையின் சூது என்று சொல் 
லப்படும் மூகடி என்பதன் பொருள் . சூது என்பது வெற்றி பெறுவ 
தற்கு ஏதுவாவது என்ற மங்கலப் பொருளில் வருவதை " மாலிருஞ் 
சோலை தொழக்கருதுவதே துணிவது சூதே என்ற இடத்திலும் 
காண்க . முகடி - மூதேவி : பாற்கடல் கடைந்தகாலத்தில் திரு 
மகளுக்கு முன் தோன்றியவள் : முகடு - முன் : பகுதி , இ - பெண் 
பால்விகுதி . முகடியான் விழுங்கப் பட்டார் - முகடிக்கு முற்றும் 
வசப்பட்டவர்.ஆரப்பெறார்- நிறம்பப்பெறார் . நிரயம் - நரகம் . உழப்பர் 
அனுபவிப்பர் . ஈண்டு - இவ்வுலகில் . ஆண்டு-அவ்வுலகில் . ஏனைப் 
புலன்கள் நுகரப்பெறாமை - மற்றையிந்திரியங்கள் - விஷயங்களை 
யனுபவிக்கப்பெறாமை . வினைச்சொல்- இங்கு வினைமுற்று . சூதென் 
னும் முகடியென்பது - அபநுதியணி 
ககூஎ . பழகிய செல்வமும் பண்புங் கெடுக்கும் 

கழகத்துக் காலை புகின் . 
பரி : - காலை - ( அறம்பொருளின்பங்கட்கு அடைத்த) காலம் 
கழகத்து புகின் - ( அரசனுக்குச் ) சூதாடுகளத்தின் கட் கழியுமா 
யின் , - ( அக்கழிவு) , பழகிய செல்வம்உம் - தொன்றுதொட்டு 
வந்த ( அவன் ) செல்வத்தினையும் , பண்புஉம் - நற்குணங்களையும் , 
கெடுக்கும் - போக்கும் ; (எ - று . ) 

பழகிய என்பது, பண்புடனும் இயையும் . தான் செய்து 
கொள்ளும் அறம் முதலியவேயன்றி முன்னோரைத் தொடங்கி 
வருகின்ற செல்வமும் , முன் செய்த நல்வினையின் பயனாய பண் 
பும் இலவா மென்பதாம் . 

( கு - ரை . ) தான் தேடிச் சம்பாதிக்கின்ற அறம் முதலியன 
இல்லாமற்போவதன்றி முன்னோர் தொடங்கி வருகின்ற செல்வமும் , 
முன்செய்த நல் வினையின்பயனாகிய பண்பும் சூதாடுவ தனால் இல் 
லாமற்போமென்பதாம் . அடைத்த - உரியதாக அமைக்கப்பட்ட . 
கழகத்துக்காலை புகின் என்பதற்கு - சூரியோ தயமானவுடன் சூதாடு 
களத்துக்குச் செல்வானாயின் என்றலும் ஒன்று . 
க.அ. பொருள் கெடுத்துப் பொய்மேற் கொளீ இ யருள் கெடுத்து 

அல்ல லுழப்பிக்குஞ் சூது . 


. 


சுசு 


( 1 


₹ 


- ஆம் அதிகாரம் - சூது 
பரி : - சூது- , பொருள் கெடுத்து- (தன்னைப் பயின்றவன் ) 
பொருளைக் கெடுத்து , பொய் மேற்கொளீஇ - பொய்ம்மையை 
மேற்கொள்ளப்பண்ணி , அருள் கெடுத்து - ( மனத்து எழும் ) 
அருளைக்கெடுத்து , அல்லல் உழப்பிக்கும்- (இவ்வாற்றான் அவனை 
இருமையினும் ) துன்பமுறுவிக்கும் ; ( எ - று . ) 

இத்தொழில்கள் மூன்றற்கும் சூது வினைமுதலாகவும் , 
தோல்வி வெற்றி செற்றம் என்பன முறையே கருவிகளாகவுங் 
கொள்க . முன்ன தனான் இம்மையினும் , ஏனையவற்றான் மறுமை 
யினுமாம் . பொருள் கொடுத்து என்பது பாடமாயின் , அவ் 
வெச்சத்திற்கு முடிவு , மேற்கொளி இ என்புழி மேற்கோடலா 
கிய வினைமுதல்வினை . 

( கு - ரை . ) தோல்வியால் பொருளைக்கெடுத்தலையும் , வெற்றி 
யால் பொய்யை மேற்கொள்ளப்பண்ணு தலையும் , சினத்தால் அரு 
அளக்கெடுத்தலையும் சூது உண்டாக்குமென்றவாறு. 

பயின்ற 
வன் - பழகினவன் . இத்தொழில்கள் மூன்று பொருள் கெடுத்தல் 
பொய்யை மேற்கொள்ளப்பண்ணுதல் அருளைக்கெடுத்தல் என்ற 
இந்த மூன்று செயல்கள் , வினை முதல் - கருத்தா. செற்றம் - 
பகைமை . முன்ன தனான் பொருள்கெடுத்தலால் . எனையவற்றான் 
பொய்யை மேற்கொள்ளப்பண்ணுதல் அருளைக்கெடுத்தல் என்ப 
வற்றால் . ஆம் - துன்பமுண்டாக்குவதாமென்க . முடிவு - முடிக் 
குஞ்சொல் . மேற்கோடல் - மேற்கொள்ளுதல் . பொருள் கெடுத்து 
என்ற இடத்துப் பொருள் கொடுத்து 

பாடமாயின் , 
கொடுத்து என்ற வினையெச்சம் , மேற்கொளி இ என்ற இடத்துள்ள 
மேற்கொள்ளு தலென்ற வினை முதல் வினையோடு இயையு மென்றார் : 
வினைமுதல்வின - சூதாடுபவனது தொழில் : சூதாடுபவன் தன் 
பொருளைக் கொடுத்துப் பொய்யை மேற்கொள்ளுகின்றா னென்ற 
முன்னடியில் மாற்று நிலையணி காண்க . 

( அ ) 
உடைசெல்வ மூணொளி கல்வியென் றைந்தும் 

அடையாவா மாயங் கொளின் . 
பரி : - ஆயம் கொளின் - ( அரசன் ) சூதினை ( த் தனக்கு 
வினோதத் தொழிலாக ) விரும்புமாயின் , - ( அவனை ),ஒளி - ஒளியும் , 
கல்வி- கல்வியும் , செல்வம் செல்வமும் , ஊண் -ஊணும் , உடை 
உடையும் , என்று ஐந்து உம் - என்று இவ்வைந்தும் , அடையா 
ஆம் - சாராவாம் ; ( எ - று .) 

ஆயம் - ஆகுபெயர் . இச்சிறப்புமுறை, செய்யுள் நோக்கிப் 
பிறழ நின்றது . செல்வம் - அறுவகை யுறுப்புக்கள் . ஊண் உடை 
என்பனவற்றால் , துப்புரவுகளெல்லாம் கொள்ளப்படும் . கால 
முங் கருத்தும் பெறாமையின் , இவை உளவாகா என்பதாம் . 

இவை நான்கு பாட்டானும் , சிறுமைபலசெய்து அவற்றான் 
இருமையுங் கெடுத்தல் கூறப்பட்டது . 


என்று 


ககக . 


-அ ) 


திருக்குறள் 


என்று 


1 


2 


( க ) 


கர O. 


( கு - ரை .) மதிப்பு முதலியவற்றைப் பெறுமாறு முயலவேண்டிய 
காலத்து அச்செயலை யொழிந்து சூதாட்டத்தின்மேற் கருத்துச் 
செல்லுதலால் , ஒளி செல்வம் முதலியன சூது ஆடுவோர்க்கு உள 
வாகா என்பதாம் . வினோதத்தொழில் - உற்சாகத்தோடு போது 
போக்குஞ் செயல் . விரும்பும் விரும்புவான் . உடை ஆடை . 
ஆயம் சூதாடு கருவியினாற் பெறப்படும் பந்தயமாகிய 
தாயம் : இது 

சூதுக்கு ஆயினமையால் , காரியவாகுபெயர் . 
ஒளி - மதிப்பு . மதிப்பு உண்டாயின் , கல்வி சிறக்கும் : கல்வியிருப் 
பின் , செல்வம் சிறக்கும் : செல்வமிருப்பின் ஊணும் உடையும் . 
சிறக்கும் . இங்ஙனம் மதிப்பு முதலியன தோன்றிக் கல்வி முதலிய 
வற்றைச் சிறக்க வைத்தலால் , ஒளி கல்வி செல்வம் ஊண் உடை 
என்று அமையவேண்டியிருக்க , செய்யுளாதலின் உடை செல்வ 
மூணொளிகல்வி என்று முறைபிறழநின்ற தென்க , செல்வம் 
என்பது - அரசர்க்கு உரிய அறுவகை யுறுப்புக்களை யென்பர் : 
அறுவகையுறுப்புக்களாவன - அமைச்சு, நாடு , அரண் , பொருள் , 
படை , நட்பு என்பன . துப்புரவு - அனுபவித்தற்கு உரிய பொருள் 
கள் . 

என்னும் 

எண்ணிடைச்சொல் - நின்றவிடத்துப் 
பிரிந்து பிறவிடத்தும் சென்று பொருந்தி , ஐந்து 

என்னுந் 
தொகைபெற்றது . இனி , என்ற ஐந்து என்பன என்றைந்தெனத் 
தொக்கனவெனலும் ஒன்று . 

இழத்தொறூஉங் காதலிக்குஞ் சூதேபோற் றுன்பம் 

உழத்தொறூஉங் காதற் றுயிர் . 
பரி : - இழ தொறுஉம் - ( சூதாடலான் இருமைப்பயன்களை 
யும்) இழக்குந்தோறும் , காதலிக்கும் - ( அதன்மேற் ) காதல் செய் 
யும் , சூது போல் - சூதன் போல , துன்பம் உழ தொறுஉம் - 
(உடம்பான் மூவகைத் ) துன்பங்களையும் அனுபவிக்குந்தோறும் , 
காதற்று - ( அதன்மேற் ) காதலையுடைத்து , உயிர்- ; ( எ - று . ) 

சூது - ஆகுபெயர் . உயிரினது அறியாமை கூறுவார் போன்று 
சூதனது அறியாமை கூறுதல் கருத்தாகலின் , அதனை யாப்புறுத் 
தற்பொருட்டு உவமமாக்கிக் கூறினார் . இதன் எதிர்மறைமுகத் 
தால் , சூதினை வெறுத்தொழிவானை யொக்கும் உடம்பினை 
வெறுத்தொழியும் உயிர் எனவுங் கொள்க . 

இதனான் , அஃது ஒழிதற்கு அருமையும் , ஒழிந்தாரது பெரு 
மையுங் கூறப்பட்டன . 

( கு - ரை .) சூதாடுபவன் சூதாட்டத்தில் பொருளை வைத்து . 
இழக்குந்தோறும் இம்முறையில் தோற்றாலும் அடுத்த முறையில் 
வெல்வோமென்கிற நப்பாசையால் அச்சூதை விரும்புவானென்ப 
தாம் . அதிகாரத்திற்கு முக்கியமான இப்பொருளைச் சிறப்பின்தென் 
றற்கு உபமானமாக்கி அது போலவே ,உலகிற் பிறந்தோர் மூவகைத் 
துன்பங்கவால் பேரிடர்ப்பட்டுக்கொண் டிருப்பினும் இதில் ஏதே 
னும் இன்பம் கிடைக்கலாமென்றுஉலகத்துப்பிறவியி லுமுலு தலைக் 
காதலிப்பாரென்றார் . இக்குறளில் உடன்பாட்டு முகத்தாற் கூறிய 


க்தி - ஆம் அதிகாரம் - மருந்து 


அக 


உபமான 


தற்கு எதிர்மறைப் பொருளுந் தோன்றும் என்பதைப் பரிமே 
லழகியாரே . உரைத்துள்ளார் . இருமைப்பயன் - இம்மை மறுமை 
மகளி லனுபவிக்குஞ்சுகா நுபவம் . அதன் மேல் - அச்சூதின்மேல் . 
காதல் செய்யும் - விருப்பங்கொள்ளும் . மூவகைத் துன்பங்கள் , முன் 
கூறப்பட்டன . அதன்மேல் - அவ்வுடம்பின்மேல் . சூது என்பது - 
அதனை யாடுவோனுக்கு ஆகிவந்ததனால் , பண்பாகுபெயர் . 
குறள் - உயிரின் 

அறியாமையைக் கூறுவதுபோன்று சூதாடு 
வோன் இருமைப்பயன்களையும் தான் இழத்தலை அறியாமையைக் 
கூறு தலையே கருத்தாகக்கொண்ட தாகலின் , உபமேயமாகக்கூற 
வேண்டிய இடத்து அந்தச் சூதன து அறியாமையை யாப்புறுத்தற் 
( யாப்புறுத்தல் வற்புறுத்தல் . ) பொருட்டு , இழத்தொறுங் 
காதலிக்குஞ் சூதுபோல் என உபமானமாக்கிக் கூறினார் : உப 
மானம் உபமேயத்தினும் சிறந்திருக்கு மென்பது , அலங்கார நூலார் 
கொள்கை : 

உபமேயங்களை மாற்றிச்சொல்லிய தால் , 
இது - விபரீதவுவமையணி ; எதிர் நிலையணி யென்பதும் இது : பொரு 
ளே உவமஞ்செய்தனர் மொழியினும் , மருளறு சிறப்பினஃதுவம 
மாகும் என்ற தொல்காப்பியச் சூத்திரத்தையும் அறிக . ( க 0 ) 

கரு ஆம் அதிகாரம் - மருந்து . 
பரி : - பழவினையானும் காரணங்களானும் மக்கட்கு வாதம் 
முதலிய பிணிகள் வரும் ; அவற்றுட் பழவினையான் வருவன 
அதன் கழிவின்கணல்லது தீராமையின் அவை ஒழித்து , ஏனைக் 
காரணங்களான் வருவனவற்றைத் தீர்க்கும் மருந்தின் திறம் கூறு 
கின்றார் . காரணங்களாவன - உணவு செயல்கள் து ஒவ்வாமை 
ஆகலின் , பிணிகளும் காரணத்தான் வருவனவாயின . 

( கு - ரை . ) பழவினை - முற்பிறவியிற்செய்த தீவினை . காரணங் 
களான் - பிறகாரணங்களால் : காரணங்கள் 

உணவு செயல்கள் 
என்னும் இவற்றின் ஒவ்வாமை . வாதம் முதலிய பிணிகள் - 
வாதம் பித்தம் சிலேட்டுமம் என்னும் இவற்றின் மாறுபாட்டினால் 
விளையும் வியாதிகள் . கழிவின்கண் - நீக்கத்தில் . 

அவை பழ 
வினையான்வருவன. ஏனை - பழவினையின்வேறான : திறம் -கூறுபாடு . 

மிகினுங் குறையினு நோய்செய்யு நூலோர் 

வளிமுதலா வெண்ணிய மூன்று . 
பரி : -- மிகின்உம் - ( உணவும் செயல்களும் ஒருவன் பகு 
திக்கு ஒத்தவளவினவன்றி அதனின் ) மிகுமாயினும் , குறையின் 
உம் - குறையுமாயினும் , நூலோர் - ஆயுள் வேதமுடையாரால். 
வளி முதல் ஆ எண்ணிய - வாதம் மு - தலாக எண்ணப்பட்ட , 
மூன்று - மூன்றுபோயும், நோய் செய்யும் - ( அவனுக்குத் ) துன் 
பஞ் செய்யும் ; ( எ - று . ) 

‘ நூலோர் எண்ணிய எனவே , அவர் அவ்வாற்றான் வகுத்த 
வாதப்பகுதி பித்தப்பகுதி அப்பகுதி என்னும் பகுதிப்பாடும் 
* பி - ம் . அவற்றான் . 

61 


அஉ 


திருக்குறள் 


ன 


- 


மிகி 


காரண 


பெற்றாம் . அவற்றிற்கு உணவு ஒத்தலாவது - சுவை வீரியங்க 
ளானும் அளவானும் பொருந்துதல் , செயல்கள் ஒத்தலாவது - 
மனமொழி மெய்களாற் செய்யுந் தொழில்களை அவை வருந்து 
வதற்கு முன்னே ஒழிதல் . இவையிரண்டும் - இங்ஙனமன்றி 
மிகுதல் குறைதல் செய்யின் அவை தத்தம் நிலையில் நில்லாவாய் 
வருத்து மென்பதாம் . காரணமிரண்டும் ,, அவாய்நிலையான் 
வந்தன . முற்றும்மை விகாரத்தால் தொக்கது . 

இதனால் , யாக்கைகட்கு இயல்பாகிய நோய் மூவ்கைத்து 
என்பதூஉம் , அவை துன்பஞ்செய்தற்காரணம் இருவகைத்து 
என்பதூஉம் கூறப்பட்டன . இன்பஞ்செய்தற்காரணம் முன் 

கூறு , 
( கு - ரை .) பகுதி தேகத்தின் கூறுபாடு . ஆயுள்வேதம் - 
வைத்திய சாஸ்திரம் . வாதம் - வாயு . ஐ -சிலேஷ்மம் . பகு திப்பாடு . 
பகுப்பு பெற்றாம் - பெற்றோம் .சுவைவீரியங்கள் - ருசியும் சத்தும் . சத்து - 
Vitamins ) இவையிரண்டும் - உணவுஞ் செயலும் . அவை - வாதம் 
முதலியன காரணம் இரண்டு உணவு செயல் என்பன . 
னும்குறையினும் என்பவற்றிற்கு உணவும் செயலும் என்ற 
எழுவாய்கள் , அவாய்நிலையால் வந்தன : உணவு செயல்களின் 
மிகுதியும் குறைவுமே வாதம் முதலிய நோய்க்குக் 
ங்களென்க . முற்றும்மை 

விகாரத்தால் தொக்கது மூன்று 
என்பதில் : இனைத்தென்றறிபொருள் ... வினைப்படுத்துரைப்பின் 
உம்மைவேண்டும் என்பது விதியா தலால் , அஃது இல்லாமை 
விகாரத்தால் தொக்கதென்றார் . முன்னர்க்கூறுப 
வர் : அடுத்த கவி முதற் காண்க . 

மருந்தென வேண்டாவாம் யாக்கைக் கருந்தியது 

அற்றது போற்றி யுணின் . 
பரி : - ( ஒருவன் ) , அருந்தியது - முன் உண்டது , அற்றது 
அற்றபடியை, போற்றி- ( குறிகளால் ) தெளிய அறிந்து , உணின் 
( பின் ) உண்ணுமாயின் , --யாக்கைக்கு - ( அவன் ) யாக்கைக்கு , 
மருந்து என வேண்டா ஆம் - மருந்தென்று ( வேறு ) வேண் 
டாவாம் ; ( எ - று ) 
குறிகளாவன - யாக்கை நொய்ம்மை , தேக்கின் 

தூய்மை , 
கரணங்கள் தொழிற்கு உரியவாதல் , பசிமிகுதல் என இவை முத 
லாயின . 

பிணிகள் யாக்கைய வாகலின் , யாக்கைக்கு என்றார் . 
உணின் என்பது , அதன் அருமை தோன்ற நின்றது . 
ரை .) உண்ட 

உணவு சீரணித்ததென்பதை உடம்பு 
இலேசாக இருத்தல் முதலிய அடையாளங்களா லறிந்து பின்பே 
உண்பதென்ற செயலை ஒருவன் மேற்கொண்டானாயின் அவனுக்கு 
நோய் தோன்ற ஆதலால் மருந்தென்பதும் வேண்டியதில்லை என் 
பதாம் . உண்ட உண்ட உணவு . அற்றபடி- சீரணித்த தன்மை . 
குறிகளாவன (உண்டது அற்றதற்குக் ) குறிகளாவன . யாக்கை 


னிக்கூறு 


- 


க 


- 


" அங 


- 


கசக . , 


. 


ஆம் அதிகாரம் - மருந்து 
நொய்மை - உடம்பு இலேசாக இருத்தல் . தேக்கின் தூய்மை - ஏப் 
பம் அஜீர்ணத்தைக் குறிப்பிக்கும் துர்க்கந்தமில்லாமல் சுத்தமாய் 
வருதல் . கரணங்கள் உறுப்புக்கள் . யாக்கைய - உடம்பிற்கு உரி 
யவை . பிணிகள் யாக்கையவாயினும் , துன்பம் உயிர்க்கு என்பதைக் 
கீழ் 1945 - ஆங் குறளாற் காண்க. முதலிய என்ற தனால் , மனம் 
மொழிகள் தம்வயத்தவாதல் சோம்பு தலின்மை முதலியன கொள்க . 
நோய்கள் யாக்கைக்கு வருவன ஆதலால் , யாக்கைக்கு மருந்து 
வேண்டா என்றாசென்க. உணின் என்ற எதிர்காலம் , அங்ஙன் 
உண்ணுதலின் அருமை தோன்ற நின்றது . 

( உ ) 
அற்றா லளவறிந் துண்க வஃதுடம்பு 

பெற்ற னெடிதுய்க்கு மாறு . 
பரி : - அற்றால் - ( முன்உண்டது ) அற்றால் , அளவு அறிந்து 
( பின் உண்பதனை ) அறும் அளவு அறிந்து , உண்க - ( அவ்வளவிற் 
றாக ) உண்க ; உடம்பு பெற்றான் - (இறப்பவும் பலவாய பிறயாக 

எக்கை 
களிற் பிழைத்துப் பெறற்கு அரிய இம்மானுட ) யாக்கையைப் 
பெற்றான் , நெடிது உய்க்கும் ஆறு - ( அதனை) நெடுங்காலம் 
கொண்டுசெலுத்தும் நெறி , அஃது - அது ( ஆகலான் ) ; (எ - று . ) 

இம்மை மறுமை வீடு பேறுகள் எய்தற்பாலது ஈதொன் 
றுமே யாகலின் உடம்புபெற்றான் என்றும் , அது நெடிது 
நின்றுழி அவை பெருகச்செய்து கொள்ளலாமாகலின் 

நெடிது 
உய்க்குமாறு என்றுங் கூறினார் . பெற்றால் என்று பாடம் ஓது 
வாரும் உளர் . 

( கு - ரை .) உண்டது சீரணித்தபின்பு சீரணிக்க ஏற்ற அள 
வாக ஒருவன் உண்பனாயின் அவன் நெடுநாள் இவ்வுடலுடன் 
சீவித்திருக்கலாமென்பதாம் . நெடுநாள் சீவித்திருத்தற்குப் பயன் 
இம்மை மறுமைகளை வீடு பேறுகளை யெய்து தலே . அற்றால் 
சீரணித்தால் . அறும் - சீரணிக்கும். அவ்வளவிற்று ஆக - சீர 
ணிக்கும் அளவையுடைய தாக . இறப்பவும் - மிகவும் . பிழைத்து 
தப்பி . புன்மர நெளிபுழுப் புள் விலங்கெனும் , பன்மைய துயர் 
செய்யும் பவங்கடப்பியே , வன்மைகொ ணிலமிசை மக்களாகுதல் , 
நன்மைகொளுயிர்க்கலாலரிது 

என்றதுங் 

காண்க . 
யாக்கை - மநுஷ்யசரீரம் . அதனை நெடுங்காலங்கொண்டு செலுத் 
தும் நெறி - யாக்கையைக்கொண்டு நெடுநாள் சீவித்திருக்குமுபா 
யம் . அது ஆகலான் - அளவறிந்துண்ணு தலாதலால் . எய்தற் 
பாலது - அடையத்தக்கது . ஈது ஒன்றுமே - இந்த மனிதப்பிறப்பு 
ஒன்றினான் மாத்திரமே . பெற்றான் என்றது - பெறுதலின் அருமை 
தோன்ற நின்றது . அது நெடிது நின்றுழி - அம்மனி தவுடம்பு 
நெடுநாள் அழிவின்றி நின்றால் . அவை - இம்மை மறுமை வீடு 
பேறுகளை . டெற்றாலென்று பாடமோதுவாருமுளர் ... என்பதன் 
கருத்து - பெற்றால் என்று பதம்பிரித்துப் பொருள் சொல்வாரு 
முளரென்பது . 

( உ ) 
அற்ற தறிந்து கடைப்பிடித்து மாறல்ல 
துய்க்க துவரப் பசித்து . 


1 


மானுட 


திருக்குறள் 


பரி : -அற்றது அறிந்து - ( முன் உண்டது ) அற்றபடியை 
அறிந்து , துவர பசித்து - பின் மகப்பசித்து , மாறு அல்ல- ( உண் 
ணுங்கால் ) மாறு கொள்ளாத உணவுகளை , கடைப்பிடித்து 
துய்க்க - குறிக்கொண்டு உண்க . 

அற்றதறிந்து என்னும் பெயர்த்துரை , அதனை யாப்புறுத்த 
தற் பொருட்டு . உண்டது அற்றாலும் அதன்பயனாகிய இரதம் 
அறா தாகலான் அதுவும் அறல்வேண்டு மென்பார் , மிகப்பசித்து 
என்றார் . பசித்தல்வினை , ஈண்டு உடையான் மேல் நின்றது . மாறு 
கொள்ளாமையாவது - உண்பான் பகுதியொடு மாறுகொள்ளா 
மையும் , காலவியல் பொடு மாறுகொள்ளாமையும் , சுவை வீரியங் 
களால் தம்முள் மாறுகொள்ளாமையுமாம் . அவையாவன 
முறையே வாதபித்த ஐகளான் ஆய பகுதிகட்கு அடாதவற்றைச் 
செய்வனவாதலும் , பெரும்பொழுது சிறுபொழுது என்னுங் 
கால வேறுபாடுகளுள் ஒன்றற்கு ஆவன பிறிதொன்றற்கு ஆகா 
மையும் , தேனும் நெய்யும் தம்முள் 1 ஒத்து நஞ்சாதல் போல் 
வனவுமாம் . அவற்றைக் குறிக்கொள்ளாது மனம் பட்டவாற் 
றால் துய்ப்பின் அதனானே நோயும் மரணமும் வருதலின் , 
‘ கடைப்பிடித்து என்றார் . 


உணவை 


என்பது 


யாவன 


( கு - ரை . ) உண்டது அற்றதையறிந்து மிகப் பசியுண்டான 
பின் மாறுகோளில்லாத 

உண்ணவேண்டுமென்பதாம் . 
குறிக்கொண்டு - கவனித்து . பெயர்த்துரை - முன் கூறியதையே 
மீண்டுங் கூறுதல் : இது பயன்கருதிக் கூறியதாதலால் , கூறியது 
கூறலென்னுங் குற்றமாகாது : அநுவாதம் ( வழிமொழி தல் ) என் 
னுங் குணமாம் . அற்றாலளவறிந்துண்க என்று கீழ்க்கூறிய 
தனால் , இங்கு அற்றதறிந்து 

பெயர்த்துரையாம் . 
அதனை - அற்றதறி தலை . யாப்புறுத்தல் - வற்புறுத்தல் . இரதம் 
சாரம் . பசித்தலென்ற சினைப்பெயராகியவற்றின் வினை , இங்கே 
அந்த வயிற்றையுடையானாகிய 

முதலின் மேல் ஏற்றிக்கூறப் 
பட்டது : 

உபசாரவழக்கு . தம்முள் - ஒன்றோடொன்று . அவை 

மாறுகொள்வனவாவன . அடாதவற்றை - பொருந்தாத 
வற்றை . பெரும்பொழுது - இளவேனில் முதுவேனில் கார் கூதிர் 
முன்பனி பின்பனி என்னும் ஆறுபருவங்கள் . சித்திரை முதலாக 
இவ்விரண்டு மாதங்கள் முறையே இவ்வாறு பருவங்கட்கு முரியன 
வாம் . சிறு பொழுது - காலை நண்பகல் எற்பாடு மாலை யாமம் 
வைகறை என்று ஆறு பிரிவாம் : இவை சூரிய உதயகால முதல் 
ஒவ்வொன்று பப்பத்து நாழிகையாக முறையே அமையும் . தம்முள் 
ஒத்து - சமபாகமாகக் கலந்து . மனம்பட்ட ஆற்றல் துய்ப்பின் 
மனம் விரும்பியபடி யுண்டால் . 

( - ) 
மாறுபா டில்லாத வுண்டி மறுத்துண்ணி 

அறுபா டில்லை யுயிர்க்கு , 
* H - i : பெற்ற தன் பெயர்த்துரை t அளவொத்து . 


க ) - ஆம் அதிகாரம் -- மருந்து 


சஅடு 


பரி : - மாறுபாடு இல்லாத உண்டி - ( அம்மூவகை ) மாறு 
கோளும் இல்லாத உணவை , மறுத்து உண்ணின்- தன் உள்ளம் 
வேண்டியவளவினான் அன்றி ( ப் பிணிவாராவளவினால் ஒருவன் ) 
உண்ணுமாயின் , உயிர்க்கு - அவனுயிர்க்கு , ஊறுபாடு இல்லை - 
( பிணிகளால் ) துன்பம் விளைதல் உண்டாகாது ; ( எ - று . ) 

உறுவதனை ‘ ஊறு என்றார் : அஃது இன்பத்திற் செல்லா 
தாயிற்று . * இல்லையென்பதனோடு தொடர்பாகலின் . துன்பமுறு 
வது உயிரேயாகலின் , அதன்மேல் வைத்துக் கூறினார் . மாறு 
பாடு இல்வழியும் குறைதல் நன்று என்பதாம் . 

இவை நான்கு பாட்டானும் , உண்ணப்படுவனவும் , அவற் 
றது அளவும் , காலமும் , பயனும் கூறப்பட்டன . 

( கு - ரை . ) மாறுபாடு இல்லா உணவையும் தன் மனம் வேண் 
டியபடியன்றிக் குறைத்து உண்ணுமாயின் அங்ஙன் உண்பா 
னுயிர்க்கு ஊறுபாடில்லை யென்பதாம் . மூவகைமாறுகோள் - பகுதி 
பற்றியும் , காலவியல்புபற்றியும் , சுவை வீரியங்கள் பற்றியும் மாறு 
படுகை . உறுவ தாகிய துன்பத்தினை ஊறு என்றார் : இச்சொல் 
வினை 

முதற்பொருள் விகுதி புணர்ந்து கெட்டு முதல் நீண்ட பெய 
ராம் . உறுவது என்ற காரணம்பற்றி வந்த இந்தப் பெயர்ச்சொல் , 
இன்பமும் உறுவதேயாயினும் அதன்மேற் செல்லாது துன்பத்தின் 
மேலேயே செல்லுவதாயிற்று : இதற்குக் காரணம் - இல்லையென் 
பதனோடு தொடர்புபட்டிருத்தலாலும் , அதுவே வேண்டப்படாத 
தாதலாலுமாமென்க . துன்பமுறுவது உயிரேயா தலின் அதன் 
மேல்வைத்துக் கூறினார் - பிணி உடம்பைப்பற்றியதேயாயினும் அந் 
தப் பிணியால் துன்பம் உறுவது உயிரே யாதலால் , உயிரின்மேல் 
வைத்து ஊறுபாடில்லை யுயிர்க்கு என்றார் . குறைதல் நன்று - குறை 
வாகவுண்ணுதல் நன்று என்றவாறு . 

( 5 ) 
கசசு . இழிவறிந் துண்பான்க ணின்பம்போ னிற்குங் 

கழிபே ரிரையான்க ணேய் , 
பரி : இழிவு அறிந்து - அக்குறைதலை (நன்றென்று ) அறிந்து , 
ண்பான்கண் ( அவ்வாறே ) உண்பவன் மாட்டு , இன்பம் 
போல் - இன்பம் நீங்காது நிற்குமாறு ) போல் , -- கழி பேர் இரை 
யான்கண் - மிகப்பெரிய இரையை விழுங்குவான் மாட்டு, நோய்-, 
நிற்கும் - நீங்காதுநிற்கும் ; ( எ - று . ) 

அவ்வாறே உண்டல் - உண்ணலாமளவிற் சிறிது குறைய 
உண்டல் . இன்பமாவது - வாதம் முதலிய மூன்றும் தத்தம் 
நிலையிற் றிரியாமையின் மனமொழிமெய்கள் அவன் வயத்தவாத 
லும் , அதனான் அறம் முதலிய நான்கும் எய்தலுமாம் - இரையை 
அளவின்றியெடுத்து அதனால் வருந்தும் விலங்கொடு ஒத்தலின் , 
இரையான் என்றார் . விதியெதிர்மறைகளை உவமமும் பொருளு 
மாக்கியது , இரண்டானும் பெறுதற்கு . 

பி - ம் . * இல்லை என்பது 


திருக்குறள் 


தலை . 


- 


என்பது , 


கா 


( கு - ரை . ) அளவுக்கு மிகுதியாக உண்பது நோயை யுண் 
டாக்கும் . குறைவாக உண்பதோ இன்பத்தை யுண்டாக்குமென்ப 
தாம் . அக்குறை தலை - மாறுகோளில்லாவிடத்தும் உணவுகுறை 

உண்பவன் மாட்டு - உண்பவனிடத்தில் . தம் தம் நிலையின் 
திரியாமையின் தம் தமக்குரிய நிலைமையினின்று மாறுபடாமை 
யால் . எய்தல் - அடை தல் . இரை - விலங்கு உட்கொள்ளும் 
உணவு . 

உணவை அளவின்றி மிகுதியாக உண்பவன் அதனால் 
வருந்தும் மிருகத்தோடு ஒப்பா னென்ற காரணத்தினால் , அவனை 
இரையான் என்றது , குறைவாகவுண்ணவேண்டுமென்பதுபெறப் 
படு தலால் , இழிவறிந்துண்பான்கணின்பம் 
மிகு தியாக உண்ணலாகாது என்பதுபெறப்படுதலால் , கழிபேரிரை 
யான்கணோய் என்பது , எதிர்மறை ; விதி யெதிர்மறைகளை உவம 
மும் பொருளுமாக்கியது இரண்டானும் 

இரண்டானும் பெறுதற்கு - விதியா 
யுள்ளதை இழிவறிந் துண்பான்கணின்பம் போல் என்று உபமான 
மாகவும் எதிர்மறையாயுள்ளதை நிற்கும் கழிபேரிரையான்கணோய் 
என்று உபமேயமாகவும் கூறியது , மாறுபாடில்லாத உணவை 
உண்ணலாமள விலே சிறிது குறைய உண்டால் இன்பமுண்டா 
மென்றும் மிருகம்போல் அளவுகடந்து 

மிகப்பெரிய இரையை 
விழுங்கினால் நோயுண்டாமென்றும் உடன்பாட்டாலும் எதிர்மறை 
யாலும் கருதிய விஷயம் பெறப்படு தற்கு என்றவாறு . கழி - 
உரிச்சொல் . உவமையணி . 
கசஎ . தீயள வன்றித் தெரியான் பெரிதுண்ணின் 

நோயள + வின்றிப் படும் . 
பரி : - தெரியான் - (தன்பகுதியும் அதற்கு ஏற்ற உணவும் 
காலமும் ) ஆராயாது . ( வேண்டியதோருணவை 

வேண்டிய 
தொருகாலத்து ), தீ அளவு அன்றி - வயிற்றுத் தீயளவின்றி , 
( ஒருவன் ), பெரிது உண்ணின் - மிக உண்ணுமாயின் , நோய் 
அளவு இன்றி படும் - ( அவன் மாட்டு) நோய்கள் எல்லையற 
வளரும் ; ( எ - று . ) 

தெரியாமை வினைக்குச் செயப்படுபொருள்கள் அதிகாத் 
தான் வந்தன . நோய் - சாதியொருமை . 

இவையிரண்டுபாட்டானும் , அவ்வகை உண்ணாவழிப் 
படும் இழுக்குக் கூறப்பட்டது . 

( கு - ரை . ) சீரண சக்தியை யறியாது மிகுதியாக உண்பவனுக்கு 
நோய் மிகுதியாக வளருமென்பதாம் . வயிற்றுத்தீ - பசிக்கனல் : 
ஜாடராக்நி : சீரண சக்தி யிதனால் தான் உண்டாவது . 

அவன் 
மாட்டு - அவனிடத்தில் . தெரியாமைவினைக்கு , உண்பானுடைய 
சரீரத்தின் பகுதியும் அதற்கு ஏற்ற உணவும் காலமும் என்னுஞ் 
செயப்படுபொருள்கள் , மருந்து என்னும் இவ்வதிகாரத்திற்கு 
ஏற்பவந்தன என்க . நோய் - சாதியொருமை . அவ்வகை உண்ணா 
வழிப்படும் இழுக்கு - தீயளவுடுதரிந்து குறைவாக உண்ணாவிட்டால் 
உண்டாகுங் குற்றம் . 

ம் : அன்றி 


( எ ) 


- ஆம் அதிகாரம் - மருந்து 


-அஎ 


கஅ . நோய்நாடி நோய்முத ஐடி யது தணிக்கும் 

வாய்நாடி வாய்ப்பச் செயல் . 
பரி :-( மருத்துவனாயினான் ), நோய் நாடி- ( ஆதுரன்மாட்டு 
நிகழ்கின்ற ) நோயை ( அதன்குறிகளான் இன்னதென்று , ) 
துணிந்து நோய்முதல் நாடி - ( பின் ) அதுவருதற்காரணத்தை 
ஆராய்ந்து தெளிந்து , அது தணிக்கும் வாய் நாடி - ( பின் ) அது 
தீர்க்கும் உபாயத்தினை அறிந்து ,வாய்ப்ப செயல் - ( அதனைச் 
செய்யும்வழிப் ) பிழையாமற் செய்க ; ( எ - று ) 

காரணம் -உணவு செயல் என முற்கூறிய இரண்டும் . அவற் 
றை ஆயுள்வேதமுடையார் நிதானமென்ப . அவை நாடுதற்பயன் 
நோயினையும் வாயினையும் ஐயமறத்துணிதல் . மருந்து செய்தல் , 
உதிரங்களை தல் , அறுத்தல் , சுடுதல் முதலிய செயல்களெல்லாம் 
அடங்குதற்கு , அதுதணிக்கும்வாய் என்றார் ; << கழுவாயுமுள் 
என்றார் , பிறரும் . பிழையாமை - பழைய மருத்துவர் செய்து 
வருகின்ற முறைமையின் தப்பாமை . 

( கு - ரை . ) வைத்தியன் , நோய் இன்னது என்றும் , 
தோன்றியதற்குக் காரணம் இன்னது என்றும் , அது தீர்க்கும் 
உபாயம் இன்னது என்றும் தெரிந்து மருத்துவ முறையிற் பிழை 
யாமல் மருந்து தரக்கடவனென்பதாம் . மருத்துவன் - வைத்தியன் : 
மருந்து தருபவன். ஆதுரன் - நோயால் வருந்துவோன் . அதனை 
தீர்க்கும் உபாயத்தை . பிழையாமல் - தவறாமல் . நிதானம் - 
காரணம் . ‘நோய்முதல் என்றது -நிதானத்தை . அவை- அவ்வுணவு 
செயல்களை . வாய் - நோயைத் தீர்க்கும் உபாயம் . முதலிய என்றத 
னால் பற்றுப்போடு தல் கலிக்கமிடு தல் முதலிய செயல்களெல்லாம் 
அடங்கும் . உதிரங்களை தல் - இரத்தத்தை வெளிப்படுதல் . வாய் 
என்றது - வழி அல்லது உபாயமென்ற பொருளில் வரு தலை “ கழு 
வாயுமுள என்ற இடத்துங் காண்க : இது - புறநானூறு .ஆம் 
பாடலிலுள்ளது. கழுவாய் என்பதற்கு - கழுவும் ( போக்கும் ) வழி 
அல்லது உபாயம் எனப் பொருள் காண்க . கழுவாய் = பிராயச் 
சித்தம் . பிறர் என்றது - அச்செய்யுளையியற்றிய ஆலத்தூர்க் 
கிழாரை . வாய்ப்ப - பழைய மருத்துவர் செய்துவருகின்ற முறை 
மைக்கு ஏற்ப . செயல் - உடன்பாட்டு வியங்கோள்முற்று . ( அ ) 
கசக , உற்றா னளவும் பிணியளவுங் காலமும் 

கற்றான் கருதிச் செயல் . 
பரி : -கற்றான் - ( ஆயுள்வேதத்தினைக் ) கற்ற மருத்துவன் , 
( அவ்வுபாயத்தினைச் செய்யுங்கால் ), உற்றான் அளவுஉம் - ஆதுரன் 
அளவினையும், பிணி அளவுஉம்- ( அவன்கண் நிகழ்கின்ற ) நோயின் 
அளவினையும் , காலம் உம் - ( தன் 

செயற்குஏற்ற ) காலத்தினையும் , 
கருதி - ( அந்நூல்நெறியால் ) நோக்கி , செயல் - ( அவற்றோடு 
பொருந்தச் ) செய்க ; ( எ - று) 

ஆதுரன் அளவு - பகுதி பருவம் வேதனை வலிகளின் அளவு 
பிணியளவு - சாத்தியம் அசாத்தியம் யாப்பியம் என்னும் சாதி 


திருக்குறள் 


" / 


( க ) 


வேறுபாடும் , தொடக்கம் நடு ஈறு என்னும் அதன்பருவ வேறு 
பாடும் , வன்மை மென்மைகளும் முதலாயின . காலம் - மேற் 
சொல்லியன . இம்மூன்றும் பிழையாமல் நூல் நெறியானும் 
உணர்வு மிகுதியானும் ஆராய்ந்து செய்க வென்பார் , கற்றான் 
கருதிச் செயல் என்றார் . 

இவையிரண்டு பாட்டானும் , அவ்விழுக்கப்பட்டுழி மருத்து 
வன் தீர்க்குமாறு கூறப்பட்டது . 

( கு - ரை .) உற்றானளவு பிணியளவு காலம் என்ற இம்மூன்றும் 
பிழையாமல் சாஸ்திர வழியினாலும் தன்னுணர்வு மிகுதியினாலும் 
மருத்துவன் ஆராய்ந்து பரிகாரஞ்செய்யவேண்டுமென்பதாம் . அந் 
நூனெறியானோக்கி - வைத்திய சாஸ்திரத்திற் கூறிய முறைப்படி 
யாராய்ந்து . அவற்றோடு - உற்றானளவு பிணியளவு காலம் என் 
பவைகளுடன் . உற்றான் - நோயுற்றவன் . பருவம் - பிராயம் : இளமை 
முதுமை முதலியன . வேதனை - துன்பம் வலி - உடல்வலிமை . 
சாத்தியம் - மருந்தினால் தீர்க்கக்கூடிய நோய் : அசாத்தியம் - மருந் 
தினால் தீர்க்கக்கூடாதநோய் : யாப்பியம் - அறத்தீர்க்கமுடியாது 
கால நீட்டித்தற்கு உரியது . அதன் - நோயின் . காலம் கா.ஆங் 
குறளினுரையிற் கூறப்பட்டன . அவ்விழுக்கு - தீயினளவறிந்து 
குறைவாகவுண்ணாமையால் நேர்ந்த நோயாகிய குற்றம் . பட்டுழி - 
உண்டான இடத்து . கற்றான் - வினை முதல் . 
க 10. உற்றவன் றீர்ப்பான் மருந்துழைச் செல்வானென்று 

அப்பானுற் கூற்றே மருந்து . 
பரி : -மருந்து ( பிணிக்கு ) மருந்தாவது , - உற்றவன் 
( அதனை ) உற்றவன் , தீர்ப்பான் ( அதனைத் ) தீர்க்கும் மருத்துவன் , 
மருந்து- ( அவனுக்குக் கருவியாகிய ) மருந்து , உழைச்செல்வான் 
( அதனைப் பிழையாமல் ) இயற்றுவான் , என்ற அப்பால் நால் 
கூற்று - என்று சொல்லப்பட்ட நான்கு பகுதியையுடைய நான்கு 
திறத்தது ; (எ - று . ) 

நான்கு என்னும் எண் வருகின்றமையின் , அதுநோக்கி 
‘ அப்பால் என்று ஒழித்தார் . நாற்கூற்றது என்பது , விகார 
மாயிற்று . அவற்றுள் உற்றவன் வகை நான்காவன - பொரு 
ளுடைமை, மருத்துவன் வழிநிற்றல் , நோய்நிலை யுணர்த்தல் 
வன்மை , மருத்துத்துன்பம் பொறுத்தல் என இவை . தீர்ப்பான் 
வகை நான்காவன - * நோய்கண்டஞ்சாமை , ஆசிரியனை 1 வழி 
பட்டு ஓதிய கல்வியும் நுண்ணறிவு முடைமை , பலகாலும் 
தீர்த்து வருதல் , மனமொழி மெய்கள் தூயவாதல் என இவை . 
மருந்தின் வகை நான்காவன - பலபிணிகட்கும் ஏற்றல் , சுவை 
வீரியம்விளைவு ஆற்றல்களான் மேம்படுதல் , எளிதின் எய்தப் 
படுதல் , பகுதியோடுபொருந் நதல் என இவை . இயற்றுவான் 

* பி - ம் : பலணிநோய் காண்டற்கு அஞ்சாமை , வழிபட்டு 
எய்திய 


. 


கதி - ஆம் அதிகாரம் - மருந்து 


அக 


வகை நான்காவன - ஆதுரன் மாட்டு அன்புடைமை , மனமொழி 
மெய்கள் தூயவாதல் , சொல்லியன அவ்வாறே செய்தல்வன்மை , 
அறிவுடைமை என இவை . இவையெல்லாங் கூடியவழியல்லது 
பிணி தீராமையின் , இத்தொகுதியையும் மருந்து என்றார் . 
ஆயுள் வேதமுடையாரும் இவை கால்களாக நடக்கு மென்பது 
பற்றி பாதம் என்றும் , இவை மாறுபட்டவழிச் சாத்தியமும் 
முதிர்ந்து அசாத்தியமா மென்றுங் கூறினார் . 

இதனால் , அதனைத் தீர்த்தற்கு வேண்டுவனவெல்லாம் 
தொகுத்துக் கூறப்பட்டன. 

( கு - ரை . ) உற்றவன் தீர்ப்பான் மருந்து , உழைச்செல்வான் 
என்ற இவையெல்லாம் கூடினாலல்லாமல் நோய் தீராமையால் இந் 
நான்குஞ்சேர்ந்த தொகுதியே ‘மருந்து என்பதாம் . உற்றவன் - 
நோயுற்றவன் . உழைச்செல்வான் என்றது -நோயாளியின் அருகே 
யிருந்து அவனிடத்துப்போய்த் தக்ககாலத்தில் மருந்து முதலியன 
கொடுப்பவனை . அப்பால் - அந்தப்பகு தி : அதாவது நான்குபகுதி , 
நான்கு என்னும் எண் மேலே வருகின்ற தனால் , 

அதுநோக்கி , 
நான்கு என்று கூறவேண்டுவதை அப்பால் என்று சுட்டிக்கூறி 
யொழிந்தார் : சுட்டு முன்வந்தது , செய்யுளா தலின் . நான்கு 
பகுதியையுடைய நான்கு திறத்தது எனவே , உற்றவன் முதலிய 
நான் குதிறத்தில் ஒவ்வொன்றிலும் நான்குபகுதி யிருத்தல் அறிக . 
நாற்கூற்றது என்பது - நாற்கூற்று என்று விகாரப்பட்டு வந்தது . 
மருத்துவன் வழிநிற்றல் - வைத்தியன் சொன்னபடி நடத்தல் . 
மருத்துத் துன்பம் - மருந்தினாலாகுந் துன்பம் . விளைவு - பயன் , 
ஆற்றல் - நோயைத் தீர்க்குந் திறம் , பகுதி - உடலின் இயல்பு . 
இயற்றுவான் - மருந்து அருகிருந்து தருபவன் . அதனை - நோயை . 
என்ற அப்பால் என்பன , என் றப்பாலெனத் தொக்கன . அங்க 
வியலில் நட்பியல் முற்றிற்று . 

( க 0 ) 
அங்கவியல் முற்றிற்று . 


. 


ஒழிபியல் . 
பரி : - இனி , அவ்வரசியலினும் அங்கவியலினும் அடங்கா 
தொழிந்தவற்றது இயல்பு பதின்மூன்று அதிகாரத்தாற் கூறு 
வான் தொடங்கி , முதற்கண் குடிமை கூறுகின்றார் . 

( கு - ரை . ) ஒழிபு ( கூறப்படாமல் ) ஒழிதல் : கூறப்படாம 
லொழிந்தவிடயத்திற்கு ஆகுபெயர் . இத்தொடர் ஒழிபைப் 
பற்றிய இயல் என இரண்டனுருபும் பயனுந் தொக்க தொகையாக 
விரியும் . போக்கியார்பாடலை நோக்குமிடத்து இந்த ஒழிபியலுக்குக் 
குடியியல் என்று பெயர் வழங்கிய தாகத் தெரிகின்றது . 

இந்த ஒழிபியலைப்பற்றி திருவள்ளுவர் தமது பொருட்பாலில் 
குடிகள து சிறப்பினைக் கடைசி கா . - அதிகாரத்தில் கூறுவதன் நுட்பம் 
இப்போது விளங்குகின்ற தன்றோ ! குடிமக்கள் சிறப்பினை இடைக் 
காலத்தில் தமிழ்நாடு மறந்ததும் உண்டு . அப்போது திருவள்ளு 
வர் கூறிய குடியியலின் நுட்பத்தினை அறியமாட்டாது அந்த 

62 


சக O 


திருக்குறள் 


* உள்ளது . 


அதனை 


கூறு 


அதிகாரங்களை ஒழிபியல் என்று ஒதுக்கிவைத்தது புதுமையோ ? 
ஒழிபியலென்பது அனாமத்துக் கணக்கு: நாட்டின் உயிர்நிலையாய்ப் 
பொருட்பாலின் முடிமணியாக * விளங்குவது , ஒழிபியலாக ஒதுக் 
கப்படுவது காலத்தின் கோளா றன்றோ? என்று ஓரறிஞர் எழுதி 
யுள்ளார் ! இன்னவர் எழுதிய சொற்றொடர்களைச் சற்று ஊன்றி 
அறிஞர் காண்பாராகுக . திருவள்ளுவர் பொருட்பாலில் கடைசி 
ககூ - அதிகாரங்களில் கூறுவதாக எழுதிய இவர் , குடியியல் 
என்ற பேருடன் பொருட்பாலிற் சிறந்த இடத்து இருக்க 
வேண்டிய அவ்வியலை 

அவ்வியலை எவரோ பிறர் ஒழிபியலென்று குடிடிக் 
களைப்பற்றிக் கூறும் அவ்வ திகாரங்களை ஒதுக்கி 

வைத்து 
விட்டதாகக் கூறி இது காலத்தின் கோளாறே யென்கிறார் . 
யாப்பருங் கலத்திலும் யாப்பருங்கலக் காரிகையிலும் ஒழிபியல் 
இன்றியமையாததாகி 

முன்னர்க் 
தற்கு இடம்பெறாமையால் ஈற்றில் வைத்துள்ள தாகவே அறி 
ஞர் கருதுவர் . தொல்காப்பியத்தில் சொல்ல திகாரத்து இறுதியில் 
எச்சவியல் என்று ஒன்று உள்ளது . அங்கு எச்சம் என்பது 

முன்னர்க் 
கூறப்படாமல் எஞ்சியது ( ஒழிந்தது ) பற்றிக்கூறுவது என்று 
பொருள் பெற்று முன்பு இடம்பெறாதவற்றைத் தொகுத்து இவ்விய 
லிற் கூறுகின்றாரென்றே உரையாசிரியர்கள் உரைத்துள்ளார் : 
இங்ஙனிருக்க , ஒழிபியலென்பது அனாமத்துக்கணக்கு என்றும் , 
ஒதுக்கப்பட்டுள்ள து என்றும் , ஆராய்ச்சியாளரென்று அரசாங்கத் 
தாரால் மதிக்கப்பெற்றார் கூறுவது , காலத்தின் கோளாறு என்ப 
திற் சிறிதும் ஐயமில்லை. நூலாசிரியர் அனாமத்துக்கணக்காய் 
ஒதுக்கப்படவேண்டுமவற்றைத் தமது நூலுள் ஒழிபியல் என்றும் 
எச்சவியலென்றும் பெயர்கொடுத்து அமைத்துவைத்துள்ளா 
ரென்று கூறுவது புலமைக்கு ஏற்குமோ ? யாப்பருங்கலம் யாப் 
பருங்கலக்காரிகை என்ற இவற்றில் ஒழிபியலிற் கூறியிருப்பனவும் , 
தொல்காப்பியச் சொல்லதிகாரத்தில் எச்சவியலிற் கூறியிருப்பன 
வும் இன்றியமையாதபொருள்களல்ல என்று எந்த அறிவாளிதான் 
துணிந்துகூறுவன் ? பொருட்பாலில் அரசர்க்கு உரிய ஆறங்கங்களைப் 
பற்றிக் கூறிவரும்போது குடிமை முதலியன கூறும் , இயலை வைத் 
தற்கு இயைபு இன்மையாலேயே ஆறங்கங்களையும் முறைப்பட கூறி 
விட்டு , அங்குக்கூறப்படாது ஒழிந்தனவாய .குடிமை முதலிய 
வற்றைப் பொருட்பாலின் இறுதியிற்கூறினாரென்றலே ஏற்புடைத் 
தர்ம் . குடிமையென்ற அதிகாரம் முதலில் தொடங்குவதால் ஒரு 
சாரார் இந் தொழிபியலுக்குக் குடியியல் என்று பெயர் வைத்தார் : 
அங்ஙன் வழங்கியதைத் திருவள்ளுவமாலையில் போக்கியாரின் 
செய்யுளிற் காணலாம் . 

கசு 

ஆம் அதிகாரம்- குடிமை . 
பரி : - அஃதாவது - உயர்குடியின்கட் பிறந்தாரது தன்மை . 
உயர் தகுடிப்பிறப்பு நால்வகைவருணத்தார்க்கும் 

இன்றி 
யமையா தாகலின் , அச்சிறப்புப்பற்றி , இது . முன்வைக்கப் 
பட்டது . 

* விளங்கவேண்டுவது என் றபொருளில் விளங்குவது 
எழுதியுள்ளார்போலும் . 


என்று 


ஆம் அதிகாரம் - குடிமை 


( கு - ரை . ) உயர்குடிப்பிறப்பென்பது பிரம க்ஷத்திரிய வைசிய 
சூத்திர 

ரென்கிற நால்வகைவருணத்தார்க்கும் இன்றியமையா 
தாதலால் , அச்சிறப்புப்பற்றி , மானம் பெருமை முதலிய மற்றைய 
குணங்களுக்கு முன் இக்குடிமை வைக்கப்பட்ட தென்க . பண்டைத் 
தமிழகத்துத் - தமிழ்மக்கள் குடிப்பிறப்புக்கே ஏனையவற்றினும் 
முதன்மை கொடுத்துள்ளனர் . இதனை வான்றோய் தொல்குடி 
மரபும் அவ்வழிச், சான் றீ ருமது வரவும் நோக்கி , நேர்ந் தனமல்ல 
திவ்வுலகம் , மூன்றுடன் பெறினும் முடிவதோவன்றே " என்ற 
தமிழ்நெறிவிளக்கத்தும் ( செ . 112 ) காண்க . மற்றும் காகாசுரன் வா 
லாற்றைப் பற்றி எழுதும்போதும் பெரியோர்கள் - வதார் ஹமபி - 
பெருமாள் ஸித்தாந்தத்தாலும் வதார் ஹனே : ஆனால் , காகுத் 
ஸ்த : - குடிப்பிறப்பாலே வந்த நீர்மையாலே ரட்சித்தார் ; குடிப்பிறப்பு 
தண்ட்யரைத் தண்டிக்கைக்கும் உடலாகாதோ என்னில் ? - க்ருபயா . 
பர்யபாலயத் என்று குடிப்பிறப்பின் மேன்மை தெரிவிக்கும்படி 
கூறிப்போந்தார் . ( ஈடு . 4 , 5 , 7. ) 

கீழ் ஒழிபியலைப்பற்றிக் கூறிய ஆராய்ச்சியாளரைப்போன்ற 
வேறொருவர் படைகுடி கூழமைச்சு நட்பரண் ஆறும் , உடையான் 
அரசருள் ஏறு ” என்று அரசின் அங்கமாகத் திருவள்ளுவர் ஓதிய 
ஆறனுள் 

குடி என்னும் குடிமைபற்றிப் பொருட்பாலின் இறுதி 
யில் விளக்குகின்றார் என்று எழுதியுள்ளார் : இங்கு எழுதுவது 
குறித்து அறிஞர் சிறிதுகவனஞ்செலுத்துவாரர்க : படை சூழ்க 
* என்ற அந்தக்குறளில் குடியென்பது நாட்டினை யென்று பரிமேலழ 
கர் . உரைத்துள்ளார் : அவ்வுரையேற்புடைத்து என்பதை அங்குத் 
தானே விவரித்துள்ளோம் . அவ்வுரைக்கு ஏற்பவே , நாட்டைப்பற்றி 
ஆங்குக்கூறும் திருவள்ளுவர் " தள்ளா விளையுளும் தக்காரும் தாழ் 
விலாச் , செல்வரும்சேர்வது நாடு ” என் றுதொடங்கி , குடிகட்கு இருப் 
பிடமான நாடு அமையவேண்டிய தன்மையைக் கூறியிருத்தலைக் 
காணலாம் . அங்ஙனே ஆறு உறுப்புக்களையும் முறைப்படக் கூறி 
யிருத்தலையும் காணலாம் . அங்ஙனமிருக்க , இப்பேரறிஞர் குடி 
யென்னுங் குடிமை என்றும் , பொருட்பாலின் இறுதியில் அதனை 
விளக்குகின்றாரென்றும் கூறுவது ஏற்புடையனவாமோ ? இன்னவர் 
நாடு என்பது குறித்து ஓர திகாரம் எங்கனெழுந்தது என்பதற்குக் 
காரணமும் , குடியைக் குடிமையென்று மாற்றிக் கூறுவதற்குக் 
காரணமும் , பொருட்பாலில் முக்கியத்துவம் கொடுக்கவேண்டிய 
அந்தக் குடியைப்பற்றிப் பொருட்பாலின் இறுதியிற் சேர்க்கக் 
காரணமும் கூறவேண்டாவோ ? தம் மனம் போனபடி பொருளைக் 
கூறாது , முன்பின் பொருத்தமுறக் கவனித்துப் பொருள் விரிப்ப 
தன்றோ அறிஞர்க்கு அழகு . 
கதிக . இற்பிறந்தார் கண்ணல்ல தில்லை யியல்பாகச் 

செப்பமு நாணு மொருங்கு . 
செப்பம் உம் நாண் உம் - செம்மையும் 

செம்மையும் நானும் , 
- சேர , இல் பிறந்தார்கள் அல்லது - குடிப்பிறந்தார் 
மாட்டல்லது , (பிறர்மாட்டு ) , இயல்பு ஆக இல்லை - இயற்கை 
யாக உளவாகா ; (எ - று . ) 


ஒருங்கு 


என 


திருக்குறள் 
“ இல், குடி என்பன ஈண்டு , உயர்ந்தவற்றின் மேல . 
செம்மை - கருத்தும் சொல்லும் செயலும் தம்முள் மாறாகாமை . 
நாண் - பழிபாவங்களின் மடங்குதல் , இவை இற்பிறந்தார்க் 
காயின் , ஒருவர் கற்பிக்கவேண்டாமல் தாமே உளவாம் : பிறர்க் 
காயின் , கற்பித்தவழியும் நெடிது நில்லாவென்பதாம் . 

( கு - ரை . ) செப்பம்நாண் என்ற இவ்விரண்டும் , உயர்குடிப் 
பிறந்தார்க்கு ஒருவர் கற்பிக்காமல் தாமாகவே உண்டாகும் : உயர் 
குடிப் பிறவா தார்க்கோ இவை கற்பிக்கப்படினும் நெடிது நில்லா 
என்பது கருத்து . ஈண்டு - இவ்வதிகாரத்தில் . இல் என்று 
அடைமொழியின்றிக் கூறப்பட்ட தாயினும் , உயர்ந்ததையே காட் 
டும் : குடியென்பது உயர்ந்ததைக் காட்டுவதை மேலே காணலாம் . 
செப்பமாவது - திரிகரணங்களும் ஒற்றுமைப்பட்டிருத்தல் . செப்ப 
முடையாய் திறலுடையாய் என்றார் திருப்பாவையிலும் . மடங்கு 
தல் - கூசுதல் . கருமத்தானாணுதல் நாணு 

நாணுக்கு 
இலக்கணத்தை நூலாசிரியரே கூறுவர் . 

( க ) 
க 2. ஒழுக்கமும் வாய்மையு நாணுமிம் மூன்றும் 

இழுக்கார் குடிப்பிறந் தார் . 
பரி : - குடி பிறந்தார் - உயர்ந்தகுடியின்கட் பிறந்தார் , -- 
ஒழுக்கம் உம் வாய்மைஉம் நாண் உம் இம்மூன்றுஉம் - ( தமக்கு 
உரிய ) ஒழுக்கம் மெய்ம்மை நாண் எனப்பட்ட இம்மூன்றன்கண் 
ணும், இழுக்கார் - ( கல்வியானன்றித் தாமாகவே ) வழுவார் . 

ஒழுக்கம் முதலியன மெய்ம்மொழி மனங்களின வாகலின் , 
அம்முறையவாயின இழுக்குதல் அறியாதுவருகின்றமையின் , 
இழுக்கார் என்றார் . 

( கு - ரை . ) கல்வியறிவினாலன்றி இயற்கையாகவே உயர் 
குடிப்பிறந்தார் ஒழுக்கம் முதலியவற்றினின்று வழுவாரென்பதாம் . 
கல்வியானன்றி - கல்வியினாற் சோர்வுபடா திருத்தல் மாத்திரமல் 
லாமல் . இச்செய்யுளிற் கூறப்பட்ட ஒழுக்கம் வாய்மை நாண் என் 
பன - உடல் மொழி மனம் என்பவற்றிற்கு உரியவைக ளாதலால் , 
அம்முறையில் வைக்கப்பட்டன. இழுக்குதல் என்பது - தம்மையு 
மறியாது தவறுதல் . தம்மையறியாமலும் ஒழுக்கம் முதலியவற்றி 
னின்று தவறாராதலால் , குடிப் பிறந்தார் இழுக்கார் என்றார் . 
ஒழுக்கமென்பது - அந்தணர் முதலிய வருணத்தார் தத்தமக்கு 
விதிக்கப்பட்ட பிரமச்ரியம் முதலிய நிலைகளினின்று வழுவாது 
நடத்தல் 

( 2) 
க ங . நகையீகை யின்சொ லிகழாமை நான்கும் 

வகையென்ப வாய்மைக் குடிக்கு . 
பரி : - வாய்மை குடிக்கு - (எக்காலத்தும் ) திரிபில்லாத குடி 
யின்கட் பிறந்தார்க்கு - .நகை- (வறியார்சென்றவழி ) முகமலர்ச்சி 
யும் , ஈகை - உள்ளனகொடுத்தலும் , இன் சொல் - இன்சொற் 
சொல்லுதலும் , இகழாமை - இகழாமையும் , ஆகிய நான்குஉம் 
இந்நான்கும் , வகை என்ப - உரிய கூறு என்று சொல்லுவர் , 
( நூலோர் ) ; (எ - று . ) 


என்றபடி 


கசு - ஆம் அதிகாரம் - குடிமை 
பொய்ம்மை திரிபு உடைமையின் , திரிபின்மையை வாய்மை 
என்றும் ; “ இல்லாரை எல்லாரும் எள்ளுவ ராகலின் , இக 
ழாமையை அவர் கூறாக்கியுங் கூறினார் . குடி - 

குடி - ஆகுபெயர். 
‘ நான்கின்வகை என்பது பாடமாயின் , வாய்மைக் குடிப்பிறந் 
தார்க்குப் பிறரின் வேறுபாடு இந்நான்கான் உளதாமென்று 
உரைக்க. 

இம்மூன்று பாட்டானும் , குடிப்பிறந்தாரது இயல்பு கூறப் 
பட்டது . 

( கு - ரை . ) நகை ஈகை இன்சொல் இகழாமை என்ற இந்நான் 
கும் எப்போதும் வேறுபடாத உயர்குடிப் பிறந்தார்க்கு உரிய கூறா 
மென்பர் நூலோரென்பதாம் . திரிபு - வேறுபடுகை . - பொய்ம்மை 
யென்பது 

வேறுபடுதலுடைமை யாதலர்ல் , வேறுபடாமையை 
வாய்மை என்றார் . “ இல்லாரை என்று தொடங்கும் வாக்கி 
யத்தின் கருத்து - “ இல்லாரை எ 

இல்லாரை எல்லாருமெள்ளுவர் 
பொருளில்லா தவரை இகழ்வது உலகத்தார்க்கு இயற்கையாயி 
னும் குடிப்பிறந்தார் அங்ஙனஞ் செய்யா ரென்பார் , இகழாமையை 
அக்குடிப்பிறந்தாரின் செயலாக்கிக் கூறினாரென்பது . 

இல்லாரை 
யெல்லாரு மெள்ளுவர் என்ற இம்மேற்கோள் - திருக்குறள் , எசு - 
அதி . உ - ஆஞ் செய்யுளிலுள்ளது . குடி என்பது - உயர்குடிப் 
பிறந்தவர்க்கு இடவாகுபெயர் . நான்கும் வகை என்பதற்குப் 
பதிலாக நான்கின்வகை என்று பாடமாயின் , வாய்மையுடைய 
குடிப்பிறந்தவர்க்கு மற்றவர்களினும் வேறாந் தன்மை - நகை ஈகை 
இன்சொல் இகழாமை என்னும் இந்நான்கினா லுண்டாகும் வகை 
யாம் என்று பொருளுரைத்துக் கொள்க . 
க- . அடுக்கிய கோடி பெறினுங் குடிப்பிறந்தார் 

குன்றுவ செய்த லிலர் . 
பரி : - அடுக்கிய - பலவாக அடுக்கிய, கோடி - கோடியள 
விற்றாய பொருளை , பெறின்உம் - பெற்றாராயினும் , குடிபிறந் 
தார் உயர்ந்தகுடியின்கட் பிறந்தார் , -- குன்றுவ - ( தம் ஒழுக்கங் ) 
குன்றுந்தொழில்களை , செய்தல் இலர் - செய்யார் ; (எ - று . ) 

அடுக்கிய கோடி என்பது , ஈண்டு எண்ணப்படுபொருள் 
மேல் நின்றது . குன்றுந்தொழில்கள் - குன்றுதற்கு ஏதுவாய 
தொழில்கள் . 

( கு - ரை .) இதனால், பெருஞ்செல்வம் படைத்தாலும் குடிப் 
பிறந்தார் தம் ஒழுக்கங்குன்றா ரென்பது , கூறப்பட்டது . ஒழுக்கம் 
தவறுவதனால் பெருஞ்செல்வம் பெறலாமென்றாலும் , குடிப்பிறக் 
தம் ஒழுக்கந் தவறாரென்ற கருத்தும் இதிலடங்கும் . கோடி 
என்பது - அவ்வளவைக் கொண்ட பொருளுக்கு ஆகிவந்ததனால் , 
எண்ணலளவையாகுபெயர் . குறள் 1005 - இலும் இங்ஙனே கூறு 
வர் . குன்று தற்குக் காரணமான தொழில்களை , குன்றுவ என்றே 
கூறினார் ; இது , ஒருவகையுபசாரவழக்கு . குன் றுவ - பலவின்பால் 
வினையாலணையும் பெயர் . 

( ச ) 


திருக்குறள் 


உள் 


என்பது , 


க திரு . வழங்குவ துள் வீழ்ந்தக் கண்ணும் பழங்குடி 

பண்பிற் றலைப்பிரித லின்று . 
பரி : - பழங்குடி - தொன்றுதொட்டுவருகின்ற குடியின்கட் 
பிறந்தார் , வழங்குவது ( தாம் ) கொடுக்கும் பொருள் , 
வீழ்ந்தக்கண் உம் - (பண்டையிற் ) சுருங்கியவிடத்தும் , பண்பின் - 
( தம் ) பண்புடைமையின் , தலைப்பிரிதல் இன்று - நீங்கார் ; ( எ - று . ) 

தொன்றுதொட்டு வருதல் - சேரசோழபாண்டியர் என் 
றாற்போலப் படைப்புக்காலந்தொடங்கி மேம்பட்டுவருதல் . 
அவர்க்கு நல்குரவாவது - வழங்குவது உள் வீழ்வது : ஆகலின் , 
அதனையே கூறினார் . 
( கு - ரை .) வறுமைக்காலத்திலும் குடிப்பிறந்தவர் 

தம் 
குணத்தினின்றுங் குறையா ரென்றவாறு ; “ உடுக்கையுலறியுடம் 
பழிந்தக் கண்ணும் , குடிப்பிறப்பாளர் தம் கொள்கையிற் குன்றார் 
நாலடி . 

பண்டையின் முன்னிருந்த அளவினும் . 
பண்புடைமை இன்னதென்பதை க00- ஆம் அதிகாரத்தின் அவ 
தாரிகையிற்காண்க . வழங்குவது - பெயர் . பழங்குடிக்கு நல்குர 
வாவது தாம் வழங்குவது உள்வீழ்வதே யர் தலால் , நல்குரவை 
யடைந்தவிடத்தும் என்ற பொருளில் உள்வீழ்ந்தக் கண்ணும் 
என்றார் . வீழ்ந்தக்கண் - எதிர்காலவினையெச்சம் . 

( நி ) 
திசு , சலம்பற்றிச் சால்பில செய்யார்மர் சற்ற 

குலம்பற்றி வாழ்துமென் பார் . 
பரி மாசு அற்ற குலம் பற்றி - வசையற்று வருகின்ற 
நம்குடி மரபினோடு ஒத்து , வாழ்தும் - வாழக்கடவேம் , என்பார் - 
என்றுகருதி ( அவ்வாறு ) வாழ்வார் , ( வறுமையுற்றவழியும் ) , சலம் 
பற்றி - வஞ்சனையைப் பொருந்தி , சால்பு இல - அமைவிலவாய 
தொழில்களை , செய்யார் - ; (எ - று . ) 

அமைவின்மை - அம்மரபிற்கு ஏலாமை . 

இவை மூன்றுபாட்டானும் , அவர் வறுமையுற்ற வழியும் 
* அவ்வியல்பின் வேறுபடாரென்பது கூறப்பட்டது . 


வசை 


- 


ரை . ) உயர்குடியிற்பிறந்து தம்முன்னோர் கொண்டிருந்த 
முறையைக் கைவிடாது வாழ வேண்டு மென்பவர் , வறுமையிலும் 
தகாத செயலைச் செய்யா ரென்றவாறு . பழிப்பு . குடிமரபு 
குலத்தின் முறைமை . அமைவு இல ஆய தகுதியற்றனவான . 
சலம் - வஞ்சனையென்ற பொருளைக் காட்டும் வடசொல் . அவர் - 
குடிப்பிறந்தார் . மூன்று பாட்டானும் என்பதைக் காட்டிலும் 
இரண்டுபாட்டானும் என்றிருப்பின் நலம் எனச் சிலர் கருதுவர் . 
குறள் ( 954 ) பெருஞ்செல்வம் பெறினும் குன்றார் என்பதற்குப் 
பரிமேலழகர் வறுமையுற்ற குடிப்பிறந்தார் ஒழுக்கக்கேட்டினால் 
பெருஞ்செல்வம் 

பெறலாமென்றாலும் ஒழுக்கந் தவறா ரென்ற 
கருத்தைக் கொண்டுள்ள தனால் தான் இவை மூன்று பாட்டானும் 
என்று இங்குக் கூறியது . 

ம் . இவ்வியல்பின் . 


. 


- 


-- 


கசு - ஆம் அதிகார்ம் - குடிமை 


கூஎ . குடிப்பிறந்தார் கண்விளங்குங் குற்றம் விசும்பின் 

மதிக்கண் மறுப்போ லுயர்ந்து . 
பரி : - குடி பிறந்தார்கண் குற்றம் - உயர்ந்த குடியின்கட் 
பிறந்தார் மாட்டு உளதாங் குற்றம் , (தான் சிறிதேயாயினும் ), 
விசும்பின் - விசும்பின்கண் , மதிக்கண் மறு போல் - மதியினிடத்து 
மறுப்போல , உயர்ந்துவிளங்கும் - ஓங்கித்தோன்றும் ; ( எ - று. ) 

உயர்குடி முதலிய பொருள்வகை மூன்றற்கும் விசும்பு முத 
லிய உவமைவகை ஒத்துப் பால் மாறுபட்டது குடியது உயர்ச்சி 
யானும் , மதிபோன்ற அவர் நற்குணங்களோடு மாறாதலானும் , 
உலகெங்கும் பரந்து வெளிப்படுமென்பதாம் . 

( கு - ரை . ) பிறந்த குடியினது மேன்மையாலும் ,, சந்திரன் 
போன்ற அவருடைய நற்குணங்களோடு மாறுபடுதலாலும் , குடிப் 
பிறந்தாரின் குற்றம் , உலகெங்கும் பரந்து வெளிப்படு மென்பதாம் . 
அங்கண்விசும்பினகனிலாப் பாரிக்கும் , திங்களுஞ் சான்றோரு 
மொப்பர்மன் - திங்கள் , மறுவர்ற்றுஞ் சான்றோரஃ தாற்றார் தெரு 
மந்து , தேய்வரொருமாசுறின் என்பது , ஒருசார் நோக்கத்தக்கது . 
“ பெருவரை நாட பெரியார்கட்டீமை , கருநரைமேற் சூடேபோற் 
றோன்றும் - கருநரையைக் , கொன் றன்னவின்னாசெயினுஞ்சிறியார் 
மே , லொன்றானுந் தோன்றாக்கெடும் , " " கன்றி முதிர்ந்த கழியப்பன் 
னாள் செயினும் , ஒன்றுஞ் சிறியார்க ணென்றானுந் தோன்றாவாம் , 
ஒன்றாய்விடினு முயர்ந்தார்ப்படுங் குற்றம் , குன்றின்மேலிட்ட 
விளக்கு என்பனவும் காண்க . விசும்பு - வானம் . மதி - சந்திரன் . 

களங்கம் . ஓங்கி - மிக்கு . பொருள் வகை - உபமேயத்தின் 
வகைகள் . இச்செய்யுளில் , உயர்ந்த குடிக்கு விசும்பும் , அக்குடிப் 
பிறந்துள்ளோர்க்கு - விசும்பிற்றோன் றும் மதியும் , அவர் குற்றத் 
துக்கு - மதியினிடத்துள்ள களங்கமும் உபமானம் . மதி என்னும் 
ஒருமைப்பால் உபமானத்திலும் பிறந்தார் என்னும் பன்மைப்பால் 
உபமேயத்திலும் வந்தமையால் , இவ்வுவமையணி , பால் மாறுபட 
வந்ததாம் . இவ்வாறு வருவதனை , " மிகுதலும் குறைதலுந் தாழ் 
தலுமுயர் தலும் , பால் மாறுபடுதலும் பாகுபாடுடைய என்று 
தண்டியலங்கார நூலார் அமைப்பர் . 

( எ) 
க அ . நலத்தின்க ணாரின்மை தோன்றி னவனைக் 

குலத்தின்கணையப் படும் . 
பரி : - நலத்தின் கண் - குலநலமுடையனாய் வருகின்றவன் 
கண்ணே , நார் இன்மை தோன்றின் -ஈரமின்மை உளதாமாயின் , 
- அவனை- , குலத்தின்கண் - அக்குலப்பிறப்பின் கண்ணே , 
ஐயப்படும்- , (உலகம் ): ( எ - று ) 

நலமும் , குலமும் - ஆகுபெயர் . நாரின்மையால் , கொடா 
மையும் கடுஞ்சொல்லும் முதலிய * பெற்றாம் . தோன்றின் என் 
பது , தோன்றாமை , விளக்கி நின்றது , நலனுடையனாய் வருதலி 
னிடையே இவை தோன்றலின் , உள்ளது ஐயமாயிற்று . உல 

* பி - ம் : கூறப்பட்டன . 


மறு 


திருக்குறள் 


கம் என்பது , அவாய்நிலையான் வந்தது . ஐயப்படல் என் 
பது பாடமாயின் , ஐயப்படுக என விதியாக்கி உரைக்க . 

இவையிரண்டுபாட்டானும் , வேறுபட்ட வழிப்படும் 
இழுக்குக் கூறப்பட்டது. 

( கு - ரை . ) உயர்குடிப்பிறந்தும் அக்குடிப்பிறப்பிற்குரிய ஈகை 
முகமலர்ச்சியுடைமை முதலிய குணமில்லாமற்போமாயின் , அவனை , 
அக்குடிப்பிறந்தவனோ ? அன்றோ? என்று உலகத்தார் ஐயப் 
படுவ ரென்றவாறு.- இதனை , புறம் 43 - இல் சோழன் மகனல்லை 
யென நாணியிருந்தானை என்ற சொற்றொடராலும் , " மற்று 
இது நீர்த்தோ நினக்கென வெறுப்பக்கூறி ” என்ற விடத்துப் 
டழைய வுரையாலும் அறிக . குலநலம் - குலத்தின் நன்மை : உயர் 
குடிப்பிறப்பு . ஈரம் - அன்பு . ஐயப்படும் உலகம் -உலகத்தவர் சந்தே 
கிப்பர் என்றபடி. நலம் என்னும் பண்புப்பெயர் - அதனையுடையோ 
னுக்கு ஆதலால் பண்பாகுபெயரும் , குலமென்னும் இடப்பெயர் - 
அங்குத்தோன்றிய பிறப்பிற்கு ஆதலால் இடவாகுபெயருமாம் .. 
நாரின்மை தோன் றின் என்று நாரின்மையைக்கூறியது- அதனால் 
விளையும் கொடாமை முகமலர்ச்சியின்மை கடுஞ்சொல் முதலியவை 
தோன்றின் என்ற பொருளைக்காட்டும் : உபசாரவழக்கு . நலன் - 
குலநன்மை . இவை - ஈரமின்மையும் , கொடாமையும் , கடுஞ்சொல் 
லும் முதலியன . உள்ளது - உண்டாவது . ஐயப்படல் - உடன் 
பாட்டு வியங்கோள் . வேறுபட்ட வழிப்படும் இழுக்கு - (உயர்குடிப் 
பிறந்தவர் தம் இயல்பினின்று )வேறுபட்டால் உண்டாகும் குற்றம் . 
கதிக . நிலத்திற் கிடந்தமை கால்காட்டுங் காட்டுங் 

குலத்திற் பிறந்தார்வாய்ச் சொல் . 
பரி : - நிலத்தில் கிடந்தமை - நிலத்தின் இயல்பை , கால் - 
( அதன்கண் முளைத்த ) முளை, காட்டும்- ; ( அதுபோல ) , ( குலத் 
தின் இயல்பை ), குலத்தில் பிறந்தார் வாய் சொல் - அதன்கட் 
பிறந்தார் வாயிற்சொல் , காட்டும்- ; ( எ - று . ) 

கிடந்தமை - உள்ளபடி . முளைத்தமாத்திரத்தானே நன்மை 
யுந் தீமையுந் தெரிதலின் , இலை முதலிய கூறாராயினார் . ஆகவே , 
பொருளினும் செயல் முதலியன வேண்டாவாயின . குலத்து 
இயல்பு அறிதற்கருவி கூறுவார் போன்று , இன்சொல்வேண்டு 
மென்றவாறாயிற்று . 

( கு - ரை . ) முளை மாத்திரத்தாலே நிலத்தின் நன்மையும் தீமை 
யுந் தெரிதல்போல , குடிப்பிறந்தார் கூறும் சொல்மாத்திரத்தாலே 
அவர் பிறந்த குலத்தினது நன்மையுந் தீமையும் தெரியுமென்பதாம் . 
உபமானத்தில் , முளையால் நிலத்தின் நன்மை தீமைகள் வெளியாத 
லால் இலை முதலியன கூறாராயினாராதலால் , உபமேயத்திலும் 
குடிப்பிறந்தாரின் குலத்தியல்பையறிதற்கு அவர் சொல்லே 
போதுமாதலால் அவரது 

செயல் முதலியவை கூறாராயின 
ரென்க குலத்தியல் 

தொடங்கும் வாக்கியத்தின் 
கருத்து குலத்தியல்பை யறிதற்கருவியாகிய சொல்லைப் பற் 
றிக் கூறுவார் 

குடிப்பிறந்தார்க்கு இன்சொல் 


என்று 


போன்று , 


கஎ - 


ஆம் அதிகாரம் - மானம் 


உபமான 


. 


கசு ) 


1 . 


வேண்டுமென்று கூறினாராயிற்றென்பது : வடுப்பட வைதிறந்தக் 
கண்ணுங் குடிப்பிறந்தார் , காணார் தம் வாயிற் சிதைந்து 

என்றது , 
நாலடி . நிலத்திற்குரிய தன்மையைக் கால் காட்டும் என்னும் 

வாக்கியத்தையும் , குலத்தை அதிற்பிறந்தார் வாய்ச் 
சொல் காட்டும் என்னும் உபமேய வாக்கியத்தையும் தனித்தனி 
நிறுத்தி , அதுபோல என்ற உவமையுருபு கொடாமற் பிம்பபிரதி 
பிம்பபாவம் தோன்றக் கூறினமையால் , இச்செய்யுள் -எடுத்துக்காட் 
டுவமையணியாம் . 

( க) 
நலம் வேண்டி ஊணுடைமை வேண்டுங் குலம் வேண்டின் 

வேண்டுக யார்க்கும் பணிவு . 
பரி : ( ஒருவன் ), நலம் வேண்டின் - (தனக்கு ) நலனுடை 
மையை வேண்டுவனாயின் , நாண் உடைமை வேண்டும் - ( தான் ) 
நாணுடையனாதலை வேண்டுக : குலம் வேண்டின் - குலனுடை 
மையை வேண்டுவனாயின், யார்க்கு உம் பணிவு வேண்டுக 
(பணியப்படுவார் ) யாவர்மாட்டும் பணிதலை வேண்டுக; ( எ - று .) 

நலம் - புகழ்புண்ணியங்கள் . வேண்டு மென்பது - விதிப் 
பொருட்டாய் நின்றது : “ வினைப்படு தொகுதியின் உம்மை 
வேண்டும் என்புழிப்போல . “ அந்தணர் சான்றோ ரருந்தவத் 
தோர் தம்முன்னோர் , தந்தை தாயென்றிவர் எல்லாரும் 
அடங்க, யார்க்கும் என்றார் . பணிவு - " இருக்கை யெழலும் 
எதிர்செலவும் முதலாயின் , 
இவையிரண்டுபாட்டானும் , குடிமைக்கு 

வேண்டுவன் 
கூறப்பட்டன. 
( கு - ரை . ) 

பணியப்படுவார் வணங்கி யுபசரிக்கத்தக்கவர் . 
விதிப்பொருட்டு விதித்தற்பொருளது . இனைத்தெனவறிந்த 
சினை முதற்கிளவிக்கு , வினைப்படு தொகுதியி னும்மை வேண்டும் " 
என்பது தொல்காப்பியம் , சொல்லதிகாரம் , கிளவியாக்கம் , . . 
ஆஞ் சூத்திரம் . இத்தனை யென்று அறியப்பட்ட சினைப்பொருளை 
யுணர்த்துஞ் சொல்லுக்கும் முதற்பொருளை யுணர்த்துஞ் சொல் 
லுக்கும் முடிக்குஞ்சொல்லோடு கூட்டிச்சொல்லும்போது முற் 
பறும்மை - கொடுத்துச் சொல்லுக என்பது பொருள் . வேண்டு 
மென்பது - ஒருவகை வியங்கோள் வினைமுற்று . அந்தணர் சான் 
றோர் அருந்தவத்தோர் தம் முன்னோர் , தந்தை தாயென்றிவர்க்குத் 
தார்வேந்தே,-மூந்தை , வழிநின்று பின்னை வயங்கு நீர்வேலி , 
மொழி நின்று கேட்டல் முறை என்பது , புறப்பொருள் வெண்பா 
மாலை , பாடாண்படலம், கூ . அந்தணர் - பிராமணர் . சான்றோர் 
பெரியோர் . அருந்தவத்தோர் - முனிவர் . தம் முன்னோர்-தமையன் 
மார் . பணிவாவது - தம்மைநாடி ஒருவர் வந்தபொழுது , தம்மிருக் 
கையினின்றெழுதலும் எதிர் செல்லுதலும் முதலியன ; இருக்கை 
யெழலு மெதிர்செலவு மேனை , விடுப்ப வொழி தலோடின்ன 

குடிப் 
பிறந்தார் , குன்ற வொழுக்கமாக் கொண்டார் என்பது , நாலடி 
யார் , குடிப்பிறப்பு : 1. இருக்கையெரல் - இருக்குமிடத்தை விட்டு 
எழுதல். எதிர் செலவு - எதிர்கொண்டு செல்லுதல் . இது - எடுத் 
துக்காட்டுவமையணி . 

( 10 ) 
63 


நகசு 


கஎ 


- 


திருக்குறள் 

ஆம் அதிகாரம் - மானம் . 
பரி : - இனி , குடிப்பிறந்தார்க்கு உரியவாய குணங்கள் கூறு 
வான் தொடங்கி , முதற்கண் மானங் கூறுகின்றார் . அஃதாவது 
எஞ்ஞான்றும் தம் நிலையில் தாழாமையும் , தெய்வத்தால் தாழ்வு 
வந்துழி உயிர்வாழாமையுமாம் . இஃது அக்குடிப்பிறப்பினை 
நிறுத்துதலுடைமையின் அச்சிறப்புப்பற்றி முன்வைக்கப்பட்டது . 
( கு - ரை .) நிலையின் - நிலைமையினின்று . தெய்வம் -ஊழ்வினை , 
கசுக . இன்றி யமையாச் சிறப்பின வாயினும் 

குன்ற வருப விடல் . 
பரி : - இன்றி அமையா - செய்யாதவழி ( த் தாம் ) அமை 
யாத , சிறப்பின ஆயின்உம் - சிறப்பினையுடைய வேயெனினும் , 
குன்ற வருப- ( தம்குடிப் பிறப்புத் ) தாழ வருஞ்செயல்களை , விடல் 
ஒழிக ; ( எ - று . ) 
அமையாமை - இறத்தல் . 

இறத்தல் . குடிப்பிறப்பு என்பது , அதி 
காரமுறைமையான் வந்தது . இறப்பவரும் வழி இளிவந்தன 
செய்தாயினும் உய்க என்னும் வடநூல் முறைமையை மறுத்து , 
உடம்பினது நிலையின்மையையும் மானத்தினது நிலையுடைமை 
யையுந் தூக்கி அவைசெய்யற்க என்பதாம் . 

( கு - ரை . ) இறக்கும்படி நேர்ந்தபோது இழிதொழிலைச் செய் 
தாயினும் உயிர்பிழைக்க என்று வட நூலில் தருமசாத்திரம் கூறி 
னும் , அம்முறைமையை மறுத்து , உடம்பினது நிலையில்லாமையை 
யும் மானத்தினுடைய நிலையுடைமையையும் நோக்கி , உயிர் போவ 
தாயிருந்தாலும் இளிவந்தவற்றைச் செய்யாதொழிக என்று 
இதனாற் கூறுகின்றாரென்க. " ஜீவிதா த்யய மாபந்நோ , யோந்தமத் 
திய தஸ்ததல் - ஆகாபாமிவபங்கேந , நஸ பாபேந லிப்யதே , " அப்யகார் 
யா தம் க்ருத்வா - பர்த்தவ்யாமநூரப்ரவீத் ” முதலியன காண்க . 
அமையாத - இறத்தற்குக் காரணமான : அமை தல் - (உயிரோடு ) 
பொருந்துதல் . குடிமையென்ற அதிகாரத்திற்குப்பின் மானமென்ற 
இவ்வதிகார முள்ள தனால் அவ்வ திகாரமுறைமைபற்றி , குன்ற 
வருப என்றவிடத்து குடிப்பிறப்பென்பது , வருவிக்கப்பட்ட தென்க . 
இறப்ப வரும்வழி - இறக்க தமிடத்து . இளிவந்தன - இழிவு 
தருஞ் செயல்கள் . சிறப்பின - சிறப்பு என்ற பகு தியினடியாகப் 
பிறந்த பலவின்பாற் குறிப்பு வினையாலணையும் பெயர் . 
கசுஉ . சீரினுஞ் சீரல்ல செய்யாரே சீரொடு 

பேராண்மை வேண்டுபவர் . 
பரி : - சீரின் உம் - புகழ்செய்யுமிடத்தும் , சீர் அல்ல - (தம் ) 
குடிமைக்கு ஒவ்வாத இளிவரவுகளை , செய்யார் - ; சீரொடு 
புகழுடனே, பேர் ஆண்மை- மானத்தை ( நிறுத்துதலை ), வேண்டு 
பவர் - விரும்புவார் : ( எ - று . ) 

எவ்விடத்தும் நிலைகுலையாத திண்மையான்உளதாதல்பற்றி , 
பேராண்மை எனப்பட்டது . நிலையுடைய புகழின் பொருட் 
டாகவும் செய்யா ரென்பதாம் . 


ஆம் அதிகாரம் - மானம் 


கசுக , 


( கு - ரை . ) புகழுடனே மானத்தையும் வேண்டும் உயர் குடிப் 
பிறந்தார் நிலையுடைய புகழின்பொருட்டாகவும் குடிமைக்கு ஒவ் 
வாத இளிவரவுச் செயலைச் செய்யாரென்பதாம் . புகழ்செய்தல் 
புகழையுண்டாக்குதல் . * சீர் என்னுஞ் சொல் மூன்றனுள் , இரண் 
டாவது தகுதியென்னும் பொருளது . மானத்தைப் பேராண்மை 
யென்றது - காரணப்பெயர் காரியத்தின்மேல் நின்றது . செய்யார் - 
( தகுதியல்லாத காரியங்களைச் ) செய்யமாட்டார் . உம்மை - உயர்வு 
சிறப்பு . 

(உ ) 
பெருக்கத்து வேண்டும் பணிதல் சிறிய 

சுருக்கத்து வேண்டு முயர்வு . 
பரி :-( குடிப்பிறந்தார்க்கு ) , பெருக்கத்து - நிறைந்த செல்வம் 
உளதாயவழி , ( யாவர்மாட்டும் ) , பணிதல் -பணிவு, வேண்டும் - ; 
சிறிய சுருக்கத்து - குறைந்த நல்குரவு உளதாயவழி , உயர்வு 
பணியாமை , வேண்டும்- ; ( எ - று . ) 

பணியாமை - தாழ்வு வராமற் பழைய உயர்ச்சிக்கண்ணே 
நிற்றல் . செல்வக்காலை அஃது உயர்ச்சிசெய்யத் தாம் தாழ்தலும் , 
அல்லற்காலை அது தாழ்வு செய்யத் தாம் உயர்தலும் வேண்டும் 
என்பதாம் .. 

இவை மூன்று பாட்டானும் , தாம் தாழ்தற்கு ஏதுவாயின் 
செய்யாமைச்சிறப்புக் கூறப்பட்டது . 

( கு - ரை .) செல்வமுண்டான காலத்தில் அச்செல்வம் 
உயர்ச்சி செய்தலால் தாம் தாழ்தலும் , செல்வம் சுருங்கிய வறு 
மைக் காலத்தில் அவ்வறுமை தாழ்வை விளைத்தலால் தாழ்வு 
வராதபடி தாம் பழைய வுயர்ச்சியில் நிற்றலும் வேண்டு மென் 
பதாம் . குறைந்த - இழிவான . செல்வக்காலை - செல்வமுண்டான 
பொழுது , அஃது - அச்செல்வம் . அல்லற்காலை - வறுமைத் துன் 
பம் வந்தபொழுது . அது - அத்துன்பம் . 

( ங ) 
தலையி னிழிந்த மயிரனையர் மாந்தர் 

நிலையி னிழிந்தக் கடை . 
பரி : - மாந்தர் - ( குடிப்பிறந்த ) மாந்தர் , நிலையின் இழிந்தக் 
கடை- ( தம் ) உயர்ந்த நிலையை விட்டு ( அதனினின்றும் ) தாழ்ந்த 
வழி , தலையின் இழிந்த மயிர் அனையர் - தலையைவிட்டு அதனி 
னின்றும் வீழ்ந்த மயிரினை ஒப்பர் ; ( எ - று . ) 

அந்நிலையை விடாது நின்றவழிப் பேணப்படுதலும் , விட்டுத் 
தாழ்ந்தவழி இழிக்கப்படுதலும் உவமையாற் பெற்றாம் . 

( கு - ரை . ) தமது உயர்ந்த நிலையை விட்டிடாமல் இருந்த 
போது யாவரும் விரும்பி மரியாதை செய்ய , தம் நிலையை விட்டுத் 
தாழ்ந்தபோது எவராலும் அலட்சியஞ் செய்யப்படுவ ரென்பதாம் . 
இப்பொருள் உவமையாற் பெறப்படுமென்க . மயிர் தலையிலிருக் 

ருக்கும் 
போது பேணப்படுதலும் , ஆங்கு நின்று வீழ்ந்திடின் அப்பாலெறி 
யப்படு தலுங் காண்க . தாழ்ந்தவழி - தாழ்ந்தபொழுது , பேணப் 
படுதல் - விரும்பிப் பாராட்டப்படுதல் . உவமையணி . 

(ச ) 


400 


திருக்குறள் 


கசுசு . 


கசு . குன்றி னனையாருங் குன்றுவர் குன்றுவ 

குன்றி யனைய செயின் . 
பரி : - குன்றின் அனையார்உம் - ( குடிப்பிறப்பான் ) மலை 
போல உயர்ந்தோரும் , - குன்றுவ- தாழ்தற்கு ஏதுவாகிய செயல் 
களை , குன்றி அனைய செயின் - ஒரு குன்றியளவாயினும் செய்வ 
ராயின் , குன்றுவர் - தாழ்வர் ; ( எ - று . ) 

‘ குன்றியனையவும் என்னும் இழிவுசிறப்பு உம்மை , விகா 
ரத்தால் தொக்கது . தாழ்தற்கு ஏதுவாய செயல்களாவன - இளி 
வந்தன . சொற்பின்வரு நிலை . 

( கு - ரை . ) குடிப்பிறப்பால் மிக மேம்பட்டோரும் , தாழ்ச்சிக் 
குக் காரணமான செயலைக் குன்றியளவு செய்யினும் , தம் உயர்வு 
குறைந்து தாழ்ச்சியடைவ ரென்பதாம் . குன்றி - குன்றிமணி : 
சிறுமைக்கு எடுத்துக் காட்டப்பட்டது . குன்றியனைய என்பதன் 
பின் இழிவுப்பொருளைக் காட்டும் உம்மை , விகாரத்தால் தொக்கது . 
இளிவந்தன - பழிக்கத்தக்கவை . குன் றுவ , அனைய - பெயர்கள் ; 
அனைய என்பதைக் குறிப்பு முற்று வினையெச்சப்பொருளில் வந்த 
தாகவுங் கொள்ளலாம் . 

குன் றன்னார் என்றார் , கீழும் . ( நி ) 
புகழின்றாற் புத்தேணாட் டுய்யாதா லென்மற்று 

இகழ்வார் பின் சென்று நிலை . 
பரி : - ( மானத்தைவிட்டு) , இகழ்வார் பின் - ( தன்னை ) அவ 
மதிப்பார் பின்னே , ( ஒருவன் ) . சென்று நிலை - சென்று நிற் 
கின்ற நிலை , -புகழ் இன்று - ( இவ்வுலகத்துப் ) புகழ் பயவாது ; 
புத்தேள் நாட்டு உய்யாது - ( ஏனைப் ) புத்தேளுலகத்துச் செலுத் 
தாது ; மற்று என் - இனி ( அவனுக்கு ) அது செய்வது யாது ? 

புகழ்பயப்பதனை புகழ் என்றார் . பயனாய இவ்விரண்டும் 
இன்றிக் கொன்னே மானங்கெடுகின்றது என்னே ! என்பதாம் . 

இவை மூன்று பாட்டானும் , அவை செய்தற்குற்றம் கூறப் 
பட்டது . 

( கு - ரை . ) தன்னை இகழ்வார் பின்னே 
இம்மை மறுமைப் பயனின்றி வீணே மானங் கெடுகின்றது எற் 
றுக்கு என்பதாம் . பயவாது - தாராது . ஏனை - மற்றை . புத்தே 
ளுலகம் தேவலோகம் . புகழ் இன்று - புகழ் தருவதில்லை . 
புகழ்தருவதென்னும் பொருளில் புகழ் 
காரியப்பொருள் காரணமாக உபசரிக்கப்பட்டது . பயனாய இவ் 
விரண்டும் இன்றி - இம்மை மறுமைப் பயன்களாகிய புகழும் தேவ 
லோக வாழ்வு மில்லாமல் . கொன்னே - வீணாய் . அவை - இளிவந் 
தன . மற்று - வேறு என்னும் பொருளது . ஆல் இரண்டும் அசை : 
தேற்றப்பொருள் எளினுமாம் . 
கசு எ . ஓட்டார் பின் சென்றொருவன் வாழ்தலி னந்நிலையே 

கெட்ட னெனப்படுத னன்று . 


சென்று 

நின்று 


என்றது 


கஎ - ஆம் அதிகாரம் - மானம் 


ரு.க 


பரி : -- ஒட்டார் பின் ( தன்னை ) இகழ்வார்பின்னே , 
சென்று- , (பொருள் பெற்று ), ( அதனால் ) , ஒருவன்- , வாழ்த 
லின் உயிர்வாழ்தலின் , அ நிலைஏ கெட்டான் எனப்படுதல் - 
அது செய்யாது இறந்தா னென்று சொல்லப்படுதல் , நன்று - 
( அவனுக்கு ) நன்று ; ( எ - று . ) 

ஒட்டுதல் - பொருந்துதல் . அந்நிலையே என்றது , செல் 
லாத முன்னை நிலைக்கண்ணே நின்று என்றவாறு : அப்பொழுதே 
என்றுமாம் , புகழும் புத்தேள் நாடும் பயவாதேனும் பொருள் 
பெற்று உயிர்வாழ்வாம் என்பாரை நோக்கிக் கூறியது . 

( கு - ரை . ) இம்மைப் பயனாகிய புகழும் மறுமைப்பயனாகிய 
மேலுலகமும் பெறாமற்போனாலும் , மானத்தை யிழப்பதாற் 
பொருள் பெற்று உயிர்வாழ்வோ மென்பாரை நோக்கி , மானத்தை 
யிழந்து பொருள் பெற்று வாழ்வதைக் காட்டிலும் மானத்தை 
யிழவாது உயிர் விடு தலே நன்றென்று கூறியவாறென்க. செல்லாத 
முன்னை நிலைக்கண்ணே நின்று - தன்னை யவமதிப்பார் பின்னே 
செல்லாத முன்னை நிலையிலே நின்று : இனி, அந்நிலையே - பிறர் 
பின்னே சென்று பொருள்பெறவேண்டிய நிலைமை யேற்பட்ட அப் 
போதே 

யெனினுமாம் . புத்தேள் நாடு - தேவலோகம் . 
தேனும் - பயனாக விளையர் வாயினும் . 

( எ ) 
க க அ . மருந்தோமற் நூனேம்பும் வாழ்க்கை பெருந்தகைமை 

பீடழிய வந்த விடத்து . 
பரி : - பெருந்தகைமை உயர்குடிப்பிறப்பு , பீடு - ( தன் ) 
வலியாகிய மானம் , அழியவந்த இடத்து - அழிய வந்துழி ,(இறத்த 
லொழிந்து ), ஊன் ஓம்பும் வாழ்க்கை - ( பயனில்லாத ) உடம் 
பினைக் காக்கும் வாழ்க்கை , மற்று - பின்னும் , மருந்து ஓ - ( இற 
வாமைக்கு ) மருந்தாமோ ? (எ - று . ) 

‘ மற்று என்பது - மேற்சொல்லிய இறப்பினை மாற்றி நின் 
றது . நற்குணங்கட்கெல்லாம் இடனாதற் சிறப்புப்பற்றி பெருந் 
தகைமை என்றும் , அவையெல்லாவற்றுள்ளும் அதற்கு வலியா 
தற் சிறப்புப்பற்றி பீடு என்றும் , அஃது அழிந்தால் நின்ற 
வெற்றுடம்பு இழிக்கப்படுதலின் அதனை ஊன் என்றும் , பின் 
னும் இறத்தல் ஒருதலை யென்பார் மருந்தோ என்றுங் கூறி 
தார் . மானத்தின் தொழில் அதற்கு இடனாகிய குடிப்பிறப்பின் 


பயவா 


(100 


மேல் நின்றது . 


( கு - ரை . )மானங்கெட்டாயினும் உயிர்வாழ்வதென்பது என்றும் 
இறவாமைக்கு மருந்தாமெனின் , அவ்வாறு மானத்தை இழந்தா 
லும் இழக்கலாம் : அங்கனம் இல்லாமையால் , நிலையற்ற உடலுக் 
காக நிலையான மானத்தை யிழப்பது , நன்றன்றென்பதாம் . 
வருங்கல நீக்கியிரவென்னு , மீனவிளிவினால் வாழ்வேன்மன் - ஈனத் 

ம் : நிலைக்கண்ணே என்றும் , 


மான 


ருஉ 


திருக்குறள் 


ககாசு . 


தால் , ஊட்டியக்கண்ணு முறுதிசேர்ந்திவ் வுடம்பு , நீட்டித்து நிற்கு 
மெனின் என்பது ,இக்குறளின் கருத்தைக்கொண்டு வந்தது . 
வந்துழி வந்தவிடத்து . பின்னும் - மீண்டும் . அவை - அந்நற் 
குணங்கள் . அதற்கு - உயர்குடிப்பிறப்புக்கு . பீடு - வலிமை தரும் 
மானம் . அஃது - மானம் . வெற்றுடம்பு - மானத்தையிழந்த உடம்பு . 
ஒருதலை - நிச்சயம் . மற்று என்னும் இடைச்சொல் - ஒட்டார் 
பின் என்னுங் கீழ்க்குறளிற் சொல்லிய கெட்டானெனப்படுதல் 
[ இறத்தல் ) என்ற தொழிலினை மாற்றி , இறவாமையென்னும் வினை 
யைத் தந்துநிற்றலால் , வினைமாற்றாம் .உயர்குடிப் பிறப்பிற்கு உரிய 
மானத்தின் தொழிலாகிய அழிவை அம்மானத்திற்கு இடனாகிய 
குடிப்பிறப்பின்மேலேற்றி , பெருந் தகைமை பீடழிய என்று கூறிய 
இது - இடத்து நிகழ்பொருளின் தொழில் இடத்தின் மேலாகிய 
உபசாரவழக்கின்பாற் படுமென்க . 

மயர் நீப்பின் வாழாக் கவரிமா வன்னர் 

உயிர்நீப்பர் மானம் வரின் . 
பரி : - மயிர் நீப்பின் - ( தன்மயிர்த்திரளின் ) ஒருமயிர் நீங்கி 
னும் , வாழா - உயிர்வாழாத, கவரி மா - கவரிமாவை, அன்னார் 
ஒப்பார் , மானம் வரின் - (உயிர் நீக்கத்தான் ) மானம் எய்தும் 
எல்லை வரின் , ( அதனைத் தாங்காது ), உயிர் நீப்பர் - இறப்பர் .. 

இழிவுசிறப்பு உம்மை , விகாரத்தால் தொக்கது . உயிரும் 
மானமும் உடன் நில்லாமைக்கண் , பின்னும் போவதாய உயிரை 
நீத்து எஞ்ஞான்றும் நிற்பதாய மானத்தை எய்துவரென்பதாம் . 
உவமை ,அவர்க்கு அஃது இயல்பு என்பது விளக்கிநின்றது . 

( கு - ரை .) மானங் கெடாமலிருப்பதற்காக உயிரை விடுதல் 
உயர்குடிப்பிறந்தார்க்கு இயற்கை யென்பதாம் : இது , கவரிமானின் 
உவமையாற் பெறப்படுமென்க . கவரிமா - ஒருசாதி மான் : வட 
மொழியில் சமரம் எனப்படும் . உயிர் நீக்கத்தான் மானம் எய்தும் 
எல்லைவரின் - ( தமது ) உயிரை விட்டால் ( தமது ) மானம் அழியாது 
நிலைபெறுஞ் சமயம் வாய்த்தால் . அதனைத் தாங்காது - அவ் 
வுயிரை வைத்திராது . நீப்பின் என்ற தன் பின் , இழிவுசிறப் 
பும்மை விகாரத்தால் தொக்கது . 

இளிவரின் வாழாத மான முடையார் 

ஒளிதொழு தேத்து முலகு . 
பரி : - இளி வரின்- ( தமக்கு ஓர் ) இழிவு வந்தவுழி , வாழாத 
( பொறுத்து உயிர் ) வாழாது ( அதனை ) நீத்த , மானம் உடையார் 
மானமுடையாரது , ஒளி - புகழ் வடிவினை , தொழுது ஏத்தும் - 
( எஞ்ஞான்றும் ) தொழுது துதியா நிற்பர் : உலகு - உலகத்தார் . 

புலவர்பாடும் புகழுடையோர் விசும்பின் , வலவனேவா 
வானவூர்தி யெய்து வ ராகலின் , துறக்கச் செலவு சொல்லவேண் 
டாவாயிற்று . 


க 170 . 


கஅ - ஆம் அதிகாரம்- பெருமை 

ருக 
இவை நான்குபாட்டானும் , மானப்பொருட்டாய இறப்பி 
னது சிறப்புக் கூறப்பட்டது . 

( கு - ரை . ) தமக்கு ஓர் இழிவுவரின் உயிர்வாழா த மானிகளின் 
புகழுடலை எப்போதும் உலகோரேத்துவ ரென்பதாம் . அதனை 
நீத்த - உயிரைவிட்ட . புகழ்வடிவு - புகழுடம்பு : புகழினாற் பெயர் 
நிலைபெறுதல் . “ புலவர் பாடும் புகழுடையோர் விசும்பின் , வலவ 
னேவா வானவூர்தி , எய்துப் " என்ற மேற்கோள் , புறநானூறு 
உஎ - ஆம் பாட்டிலுள்ளது . இதன் பொருள் : - புலவராற் பாடப் 
படும் புகழையுடையோர் ஆகாயத்தினிடத்துப் பாகனாற்செலுத்தப் 
படாத விமானத்தைப் பொருந்துவரென்பது . இதனால் ஒளி 
யுடையார் சுவர்க்கலோகத்தை யடைவரென்பது பெறப்படும் . 
இம்மேற்கோள் , “ நிலவரை நீள் புகழாற்றிற் புலவரைப் , போற்றாது 
புத்தேளுலகு என்ற உஙச - ஆங் குறளினுரையிலும் எடுத்தாளப் 
பட்டுள்ளது . வானவூர்தி ஆகாயத்திற் செல்லுந் தன்மையை 
யுடைய வாகனம் . துறக்கச் செலவு - ( மானமழியாது ) புகழ்பெற 
இறந்தவர் சுவர்க்கலோகத்துக்குச் செல்லுதல் . மானப்பொருட்டு 
ஆய - மானத்தைப் பாதுகாத்தற்பொருட்டு அடைகிற . . துறக்கச் 
செலவு சொல்லவேண்டாவாயிற்று என்றது எற்றுக்கு என்னில் , 
கீழ் “ புகழின்றால் புத்தேள் நாட்டுய்யாதால் " என வந்திருப்பவே , 
ஒருவன் புகழ் மாத்திரம் ஒளி தொழுதேத்தும் உலகு என்ப 
தாற் பெறப்படுகின்றதே யன்றி , புத்தேள் நாட்டுய்த்தல் என் 
றது காணப்படவில்லையே ! என்றார்க்கு விடையாக அமைதற் 
காகும் . 

( க 0 ) 
கஅ - ஆம் அதிகாரம் - பெருமை . 
பரி : - அஃதாவது - செயற்கு அரிய செய்தல், தருக்கு இன்மை , 
பிறர்குற்றங் கூறாமை என்றிவை முதலிய நற்குணங்களாற் 
பெரியாரது தன்மை . நிலையினும் மேன்மேல் உயர்த்தற் பயத்த 
வாய இவை உளவாவது நிலையிற்றாழாமை உள்வழியாகலின் , 
இது மானத்தின் பின் வைக்கப்பட்டது. 

( கு - ரை .) தருக்கு இன்மை - செருக்கு இல்லாமை . உயர்த் 
தற் பயத்த ஆய - உயர்த்து தலாகிய பயனை யுடையனவான . உள் 
வழி - உள்ளவிடத்து . இவ்வதிகாரத்து முதலைந்து குறள்களால் 
செயற்கரிய செய்தலும் , ஆறுமுதல் ஒன்பது வரையுள்ள குறள் 
களால் தருக்கு இன்மையும் , ஈற்றுக் குறளால் பிறர் குற்றங் 
கூறாமையும் பெறப்படு தல் காண்க . 

ஒளியொருவற் குள்ள வெறுக்கை யிளியொருவற்கு 

அஃதிறந்து வாழ்து மெனல் . 
பரி : - ஒருவற்கு - ஒருவனுக்கு, ஒளி - ஒளியாவது , - உள் 
ளம் வெறுக்கை - ( பிறராற் செயற்கரிய செய்வே மென்று கரு 
தும் ) ஊக்கமிகுதி ; ஒருவற்கு - ஒருவனுக்கு , இளி- மாசாவது , 
அஃது! இறந்து வாழ்தும் எனல் - அச்செயலை யொழிந்து உயிர் 
வாழக்கடவே மென்று கருதுதல் ; (எ - று .) 

ஒளி - தான் உளனாயகாலத்து மிக்குத் தோன்றுத லுடை 
மை ; " ஒளிநிற னோங்குபுகழ் செய்யான் என்றார் பிறரும் . 


க எக . 


கு 

திருக்குறள் 
மேலும் செயற்கரிய செய்வார் பெரியர் " என்றாராயினும் , 
ஈண்டு அவை அளவிறந்த ஒப்புரவு ஈகை முதலியவாம்.அவற்றினா 
னாய பெருமையை அதன் காரணத்தின் மேலிட்டு 

உள்ள 
வெறுக்கை என்றும் , அதுதன்னையே அதன் காரியமாகிய 
ஒளியாக்கியுங் கூறினார் . இவ்வாறு அதன் எதிர்மறைக்கண்ணும் 
ஒக்கும் . 

இதனால் , பெருமையின் சிறப்புக் கூறப்பட்டது . 

( கு - ரை . ) ஒருவர்க்கு விளக்கத்தை (பெருமையை ) யுண்டாக் 
குவது ஊக்க மிகுதியே யென்பது , முதல் வாக்கியத்தின் கருத்து . 
ஊக்கமிகுதி யில்லாமையாற் பெருமை யில்லா தவர்க்கு ஒளியின்றி 
இளியே யுண்டாகு மென்பது இரண்டாம் வாக்கியத்தின் கருத்து . 
செயற்கு அரிய - செய்ய முடியாதவற்றை . ஊக்கம் - மனக்கிளர்ச்சி . 
மாசு - விளக்கமின்மை, பிரசித்தியில்லாமை . அச்செயலை - செயற் 
கரிய செய்யக்கருது தலை . “ ஒளிநிறானோங்குபுகழ் செய்யான் என் 
னும் மேற்கோள் , நாலடி, செல்வநிலையாமை க - ஆம் பாட்டிலுள் 
ளது . இதன் பொருள் : - ஒளி நிறான் - ( தனது ) விளக்கத்தை 
நிலைநிறுத்தான் : ஓங்கு புகழ் செய்யான் - சிறந்த கீர்த்தியைச் சம் 
பாதியானென்பது. மேலும் முன்னும் . செயற்கரிய செய்வார்பெரி 
யர் என்பது - திருக்குறள் , நீத்தார் பெருமை , சு - ஆம் பாட்டிலுள் ! 
ளது : இயமம் நியமம் முதலிய செய்தற்கரியவைகளைச் செய்பவர் 
பெரியவர் என்பது அதன் பொருள் . நீத்தார் பெருமையில் இயமம் 
முதலிய செய்வார் பெரியோரென்ற கருத்தினால் , செயற்கரிய செய் 
வார் பெரியர் என்றாராயினும் , இல்லறத்தார்க்குப் பெருமையை 
யுண்டாக்குவன அளவிறந்த உதவி ஈகை முதலியனவேயாமென்க . 
ஈண்டு- இங்கே : குடிப்பிறந்தார்க்கு என்றபடி . அவை - செயற்கு அரி 

ஒப்புரவு -உலக நடையை யறிந்து செய்யும் உபகாரம் . உள்ள 
வெறுக்கை- மனச் செல்வம் : மனவெழுச்சி . மனவெழுச்சியாற் செய் 
யப்படுவதாகிய அளவிறந்த உபகாரம் , ஈகைமுதலியவற்றினாலாகிய 
பெருமையைக்காட்டிய தால் , இது - காரணத்தாற் காரியப்பொருளைக் 
கூறிய உபசாரவழக்கு : உள்ளவெறுக்கை - காரணமும் , பெருமை 
அதன் காரியமு மாதல் காண்க . உபசாரவழக்காற் பெருமை 
யென்ற பொருளை முடிவாகக் காட்டும் உள்ளவெறுக்கையையும் , 
அப்பெருமையின் 

காரியமாகிய ஒளியையும் ஒற்றுமைப்படுத்தி 
ஒளியொருவற்குள்ள வெறுக்கை என்றார் : பெருமையால் ஒளி 
யுண்டாமென்க . தான் உளனாய காலத்து - ( இவ்வுலகத்தில் ) தான் 
சீவித்திருக்கும் போது . இவ்வாறு இதன் எதிர்மறைக்கண்ணும் 
ஒக்கும் - ஒளியொருவற்குள்ள வெறுக்கை என்ற முதல் வாக்கி 
யத்திற்கு எதிர்மறையாகவுள்ள இளியொருவற்கு அஃதிறந்து 
வாழ்துமெனல் 

என்ற இரண்டாம் வாக்கியத்திலும் இவ்வாறு 
வந்துள்ளது ; இளிவை அதன் காரணத்தின் மேலிட்டு அஃது 
இறந்து வாழ்து மெனல் என்றும் , அதனையே அதன் காரியமாகிய 
இளியாக்கியும் கூறினமை காண்க . 

( க ) 
க 72. பிறப்பொக்கு மெல்லா வுயிர்க்குஞ் சிறப்பொவ்வா 

செய்தொழில் வேற்றுமை யான் . 


யன . 


. 


கஅ - ஆம் அதிகாரம் - பெருமை 


நாங் 


என்று 


பரி : - எல்லா உயிர்க்குஉம் - எல்லாமக்களுயிர்க்கும் , பிறப்பு 
ஒக்கும்- (பொதுவாகிய ) பிறப்பியல்பு ஒக்குமேயெனினும் , சிறப்பு 
ஒவ்வா - (பெருமை சிறுமை எனப்பட்ட ) சிறப்பியல்புகள் 
ஒவ்வா : செய் தொழில் வேற்றுமையான் - ( அவை ) செய்யுந் 
தொழில்களது வேறுபாட்டான் ; ( எ - று . ) 

வேறுபாடு - நல்லனவும் தீயனவும் இரண்டுமாயினவும் 
இரண்டு மல்லவாயினவு மாய அளவிறந்த பாகுபாடுகள் . வினை 
வயத்தாற பஞ்சபூத பரிணாமமாகிய யாக்கையைப் பொருந்தி 
நின்று அதன் பயனனுபவித்தல் எல்லாவருணத்தார்க்கும் ஒத்த 
லின் பிறப்பொக்கும் என்றும் , பெருமை சிறுமைகட்குக் கட் 
டளைக் 

கல்லாகிய தொழிற்பாகுபாடுகள் வருணந்தோறும் 
யாக்கைதோறும் வேறுபடுதலின் சிறப்பொவ்வா என்றும் 
கூறினார் . 

( கு- ரை . ) எல்லா மானிட வுயிர்க்கும் பிறப்பியல்பு என்பது ஒத் 
திருக்குமாயினும் , மனிதரடையும் பெருமையையும் மற்றைச் சிறு 
மையையும் தப்பாமல் அறிவிக்குங் கருவி அவரவர் செய்தொழிலே 
யென்பது , இதன் பொருள் . ஏதுவணி . ஒருசாரார் பிறப்பொக்கும் 

கூறினமையால் சாதிப்பிரிவினையை வேண்டாதவர் திரு 
வள்ளுவ ரென்கின்றனர் . முன் பின் வருமவற்றோடு இக்குறளினையும் 
வைத்து நடு நிலைகொண்டு நோக்குவார்க்கு அதன் உண்மை தெரிய 
வரும் . இக்குறளில் உரை வகுக்கு மிடத்துக் கூர்ந்து கவனிக்க வேண்டி 
யவை : - சிறப்பு ஒவ்வா என்ற பன்மை முற்றால் - சிறப்பு என்பது 
சிறப்பியல்களைக் காட்டுவன . சிறப்பு என்பது சிறப்பியல்புகள் 
என்ற பொருளில் வந்துள்ளதை , மேல் செய்தொழில் வேற்றுமை 
யான் என்ற தொடரில் தொழிலைப் பற்றிப் பேசியிருத்தலால் 
தெனியலாம் . கருமத்தினால் ( தொழிலால் ) பெறப்படும் சிறப் 
பியல்புகள் இரண்டு என்பதையும் அவை பெருமை சிறுமை எனப் 
படுவன என்பதையும் , " பெருமைக்கு மேனைச் சிறுமைக்கும் 
தத்தம் , கருமமே கட்டளைக்கல் என்பதால் வள்ளுவர் முன்னரே 
தெரிந்து தெளிதல் என்ற அதிகாரத்திற் கூறிப் போந்ததால் 
அறியலாம் . மற்றும் * செய்தொழில் என முக்காலமும் அடங் 
கிய வினைத்தொகையையும் நோக்குக . சிறப்பு சிறப்பியல்புகள் 
என்று பொருள் படுவ தனால் , ‘ பிறப்பு என்பதும் பிறப்பியல்பைத் 
தான் காட்டும் . பிறப்பியல்பர்வது என்னை யெனில் ? 

- " வினை வயத் 
தாற் பஞ்சபூத பரிணாமமாகிய......அதன் பயனை ய நுபவித்தல் 
என்பது . 

இஃது எல்லார்க்கும் பொதுப்பட ஒக்கும் என்பதை, 
" வினையெனும் தொன்மீகாமனுய்ப்ப என்ற கோயினான்மணிமாலை 
யாலும் , குறள் 398 - ஆலும் , அதன் உரைபாலும் தெளியலாம் . 
இங்ஙனாகவே , பிறப்பொக்கும் என்பதற்குப் பிறப்பியல்பு ஒக் 
கும் என்ற நேரிய உரையைக் கொள்ளாது , தாய் வயிற்றி 
லிருந்து பிறப்பொக்கும் என்று உரைகண்டு தோற்றியவாறு கூறு 
தல் பெருமை என்ற அதிகாரத்திற்குச் சேராது ; மற்றும் உண் 
மைக்கும் புறம்பானது ; எங்ங னென்னில் , Calsarean Operation 

(64 


. 


5 


ருசு 


திருக்குறள் 


மூலமாகவும் Artificial Insemination மூலமாகவும் பிறப்பு 
ஏற்படுமென்பது காணக்கிடக்கின்றது . அங்ஙனாயிருக்கும் உயிர்க் 
குப் பிறக்கு முறை யொக்கும் என்பது ஏற்புடைத்தாகுமோ ? 
ஆகாது ; ஆனால் , அங்ஙனாய உயிர்க்கும் வினைவயத்தாற் ....... 
பலன நுபவித்தல் என்ற பிறப்பியல்பு ஒக்கும் என்பது தேற்றம் . 
மற்றும் தாய்வயிற்றினின்றும் பிறப்பைக் கூறற்கு ஒரு வள்ளுவர் 
வரவேண்டுவ தன்று ; அவர் கூறும் குறள்கள் அனைத்தும் அணு 
வைத் துளைத்தேழ்கடலைப் புகட்டும் அருங்கருத்தொடு ஆழ்ந்த 
தத்துவ ஞானங்களைப் பொதிந்திருப்பன வாதலின் அதற்கேற்பச் 
சீரிய முறையில் முன் பின் குறள்களுக்கேற்பவும் அதிகாரத் தலைப் 
புக்கேற்பவும் உரை வகுத்தலே தகுதியுடைத்து ; அங்ஙனன்றோ 
பரிமேலழகர் உரை யமைந்துள்ளது ! இதனைக் காணுமாற்றலில் 
லாத பலர் கூறும் வெற்றுரைகளும் ஏற்புடைத்தாவனவோ என் 
பதை அறிஞர் நோக்குவாராக . வினை வயத்தால் - கர்ம வசத்தால் . 
பஞ்சபூதபரிணாமம் - நிலம் நீர் தீ காற்று வானம் என்னும் ஐம் 
பெரும்பூதங்களின் விகாரப்பாட்டினாலாகியது. அதன்-கருமத்தின் .. 
கட்டளைக்கல் - உரைகல் . 

மேலிருந்து மேலல்லார் மேலல்லர் கீழிருந்தும் 

கீழல்லார் கீழல் லவர் . 
பரி : - மேல் அல்லார் - ( செயற்கரிய செய்கலாது ) சிறிய 
ராயினார் , மேல் இருந்து உம் - உயர்ந்த அமளி முதலியவற்றின் 
மிசை இருந்தாராயினும் , மேல் அல்லர் - பெரியராகார் : கீழ் 
அல்லவர் - ( அவை செய்து ) பெரியராயினார் , - கீழ் இருந்து உம் - 
தாழ்ந்த வறுநிலத்து இருந்தாராயினும் , கீழ் அல்லார் - சிறிய 
ராகார் ; (எ - று . ) 

மேலிருத்தல் கீழிருத்தல்களாற் செல்வ நல்குரவுகளும் , மேல் 
கீழ்களாற் பெருமை சிறுமைகளும் கருதப்பட்டன . 

இவை யிரண்டுபாட்டானும் , முறையே குடிமை மாத்திரத் 
தானும் செல்வமாத்திரத்தானும் அஃது உளதாகாமை கூறப் 


( உ ) 


க எங .. 


பட்டது. 


( கு - ரை .) செயற்கரிய செய்கலாது சிறியராயினார் செல்வ 
முடையராயினும் மேன்மைபெறார் : செயற்கரியன செய்து பெருமை 
யுடையராயினார் வறியராயினும் தாழ்மையுறா ரென்பதாம் . செய்க 
லாது - செய்யமாட்டாமல் . அமளி - படுக்கை ; ஆசனம் . மிசை - 
மேல் . அவைசெய்து- செய்தற்கு அரியவற்றைச்செய்து : குமணன் 
காட்டிலிருந்தும் தலைக்கொடை யளித்தது போல்வன வும் செயற்கு 
அரியவற்றிற் சேர்ந்தவையாம் . வறுநிலம் - அமளி முதலியன இல் 
லாத வெறுந்தரை . அஃது - பெருமை . உம்மைகள் முறையே உயர்வு 
சிறப்பும் இழிவு சிறப்பும் . முரண் விளைந்தழிவணி . 

( கூ ) 
ஒருமை மகளிரே போலப் பெருமையும் 
தன்னைத்தான் கொண்டொழுகி னுண்டு . 


கூஎ . 


ச.அ - ஆம் அதிகாரம் - பெருமை 


ரு 0 எ 


கவ 


என்ற 


பரி : - ஒருமை மகளிர் ஏ போல - கவராத மனத்தினை 
யுடைய மகளிர் (நிறையின் வழுவாமல் தம்மைத் தாம் காத்துக் 
கொண்டு ஒழுகுமாறு ) போல , பெருமைஉம் - பெருமைக்குண 
னும் , - தன்னைத் தான் கொண்டு ஒழுகின் - ( ஒருவன் நிறையின் 
வழுவாமல் ) தன்னைத் தான் காத்துக்கொண்டு ஒழுகுவானாயின் , 
உண்டு - ( அவன்கண் ) உண்டாம் ; ( எ - று . ) 

பொருளின் தொழில் , உவமையினும் வந்தது . கற்பு உண் 
டாதல் தோன்ற நின்றமையின் , உம்மை - எச்சவும்மை . ஒழுகு 
தல் - மனமொழி மெய்களை யொடுக்கி ஒப்புரவு முதலிய செய்து 
போதல் . 

இதனால் , அஃது உளதாமாறு கூறப்பட்டது . 

( கு - ரை . ) மனவடக்கத்தினால் தன்னைத் தான் காத்துக் 
கொண்டு , உதவி கொடை முதலியன செய்தவண்ணம் நடப் 
பவனிடத்துப் பெருமைக்குண னுண்டாகுமென்பதாம் . 
ராத - சஞ்சலப்படாத : பலரிடத்துஞ் செல்லாத . நிறை - நெஞ்சை 
நல்ல நெறியில் நிறுத்தல் . பொருள் - உபமேயம் . உபமேயத்தின் 
தொழிலான ‘ தன்னைத்தான் கொண்டொழுகின் என்பது , ஒருமை 
மகளிர் 

உபமானத்திற்குங் கூட்டப்பட்டது ; ஒருமை 
மகளிர்க்குத் தம்மைத் தாம் காத்துக்கொண்டொழுகலாவது - கற் 
புடையரென்ற தம்பேர் நிலை நிற்குமாறு அக்கற்பைக் குறிக்கொண்டு 
பாதுகாத்தல் : பெருமையுடையார்க்குத் தம்மைத் தாம் காத்துக் 
கொண்டொழுகு தலாவது - பெரியாரென்ற தம் பெயருக்கேற்ப 
மனமொழிமெய்களை ஒடுக்கி 

கொடை 

முதலியன 
செய்து போதல் . பெருமையும் என்ற விடத்து உம்மை , கற் 
புண்டாதல் தோன்ற நின்றமையின் , எச்சவும்மையாம் . அஃது - 
பெருமை. உவமையணி . 

(ச ) 
கஎ ) . பெருமை யுடையவ ராற்றுவா ராற்றின் 

அருமை யுடைய செயல் . 
பரி : - பெருமைஉடையவர் - ( அவ்வாற்றால் ) பெருமையுடைய 
ராயினார் , ( தாம் வறியராயவழியும் ) , அருமை உடைய செயல் 
( பிறராற் செய்தற்கு ) அரியவாய ( தம் ) செயல்களை (விடாது) , ஆற் 
றின் - ( அவைசெய்யும் ) நெறியால் , ஆற்றுவார் - ( கடைபோகச் 
செய்தலை ) வல்லவராவர் ; ( எ - று) 

* வறியராய வழியும் என்பது , முன்செய்து போந்தமை 
தோன்ற பெருமையுடையவர் * என்றதனானும் , ஆற்றுவார் 
* என்றதனானும் பெற்றாம் . 
இதனால் , அதனையுடையார்செய்தி கூறப்பட்டது . 

ரை . ) மனவடக்கங் கொண்டு தற்காத்து ஒழுகுதலாற் 
பெருமை யடைந்தவர் வறுமையடைந்தாராயினும் செயற்கரிய 

* பி . ம் . என்பதனாலும் 


உபகாரம் 


5.0 அ 


திருக்குறள் 


கஎசு - 


.. 


என்ற 


செய் தலைச் செய்யவேண்டிய முறையிற் கடைபோக விடாது செய்ய 
வல்லவ ராவரென்பதாம் . அவ்வாற்றால் - கீழ்க்கூறியவகையால் 
தம்மைத் தாம் கொண்டொழுகுதலால் . ஆற்றின் - வழியால் . 
கடைபோக - முற்றமுடிய . அதனை - பெருமையை . 

( 5 ) 
சிறியா ருணர்ச்சியு ளில்லைப் பெரியாரைப் 

பேணிக்கொள் வேமென்னு நோக்கு . 
பரி : - பெரியாரை- ( அப்பெற்றியராய ) பெரியாரை , பேணி 
வழிப்பட்டு , கொள்வேம்- ( அவரியல்பினை யாம் ) கோடும் , என் 
னும்- , நோக்கு - கருத்து , --சிறியார் உணர்ச்சியுள் - ( மற்றைச் ) 
சிறியராயினார் மனத்தின்கண் , இல்லை - உளதாகாது ; ( எ - று . ) 

குடிமை செல்வம் கல்வி என்றிவற்றது உண்மைமாத்திரத் 
தால் தம்மை வியந்திருப்பார்க்கு , அவை நமக்கு இயல்பென்று 
அமைந்திருப்பாரை வழிபட்டு அஃது உடையாராதல் கூடா 
தென்பதாம் . 

( கு - ரை . ) இக்குறளின் கருத்தைப் பரிமேலழகருரைநடையால் 
தெளிவாக அறியலாம் . அப்பெற்றியர் - அத்தன்மையர் : தம்மைத் 
தாம் கொண்டொழுகிப் பெருமை பெற்றுப் பிறராற் செயற்கரிய 
வற்றைவறுமையிலும் கடைபோகச் செய்யவல்லவர்.கோடும் - கொள் 
வோம் . குடிமை யென்பது பிறப்பொக்கும " 
ளாலும் , செல்வம் என்பது “ மேலிருந்தும் ” என்ற குறளாலும் , 
கல்வி யென்பது ஆற்றின் ( 975 ) என்ற குறளாலும் பெறப் 
பட்டது . உண்மை - இருப்பது . வியந்து - நன்குமதித்து . வியந்து 
செருக்கியென்றபடி . அவை - குடிமை முதலியன . அமைந்து - அடங்கி . 
வழிபட்டு - நன்குமதித்துப்பணிந்து உபசரித்து . வழிபட்டு என் 
றதன்பின் - 

அதன் 

மூலமாக என்று வருவித்துக்கொள்ளின் 
நலம் . அஃது - பெருமை . 

(சு ) 
கஎஎ . இறப்பே புரிந்த தொழிற்றாஞ் சிறப்புந்தான் 

சீரல் லவர் கட் படின் . 
பரி : -சிறப்பு தான் உம் - ( தனக்கு ஒக்கும் பெரியாரிடத்து 
அமைந்திருத்தலைச் செய்வதாய ) சிறப்புத்தானும் , - சீர் அல்லவர் 
கண் படின் - ( தனக்கு ஒவ்வாத ) சிறியாரிடத்துப் படுமாயின் , 
இறப்பு ஏ புரிந்த தொழிற்று ஆம்- ( அதனையொழிந்து ) தருக்கின் 
கண்ணே மிக்க செயலை யுடைத்தாம் ; ( எ - று . ) 

தருக்கினை மிகச்செய்யு மென்பதாயிற்று . சிறப்பு - குடிமை 
செல்வங் கல்விகளினாய மிகுதி . 

இவை யிரண்டுபாட்டானும் , அஃதிலார்செய்தி கூறப் 
பட்டது , 

( கு - ரை . ) குடிமை முதலியவற்றினய மேன்மை பெரியார்க்கு 
அடக்கத்தையுண்டாக்கும் : சிறியாரிடத்திலோ செருக்கை விளைக்கு 


க.அ - ஆம் அதிகாரம்-- பெருமை 


0 க 


தவர் . 


மென்பதாம் . சிறப்பு - அடக்கத்தை யுண்டாக்குவதான குடிமை 
கல்வி செல்வம் என்ற இவற்றாலாய மேன்மை . தனக்கு ஒக்கும் 
தான் இருத்தற்கு ஏற்ற இடமான . அமைந் திருத்தல் - அடங்கி 
யிருத்தல் . படும் - உண்டாகும் : அமையும் . அதனை அமைதியை . 
இறப்பு - வரம்புகடத்தல் , தருக்கு : செருக்கு . புரிதல் -மிகுதலா தலை 
" வனப்புப் புரிந்ததகையினான் என்ற பரிபாடலிலும் காண்க . ஏ . 
பிரிநிலை . தொழிற்று - ஒன்றன்பாற் குறிப்பு வினையாலணையும் 
பெயர் : உம் - உயர்வு சிறப்பு . அஃது இலார் - பெருமையில்லா 

( எ ) 
க எஅ . பணியுமா மென்றும் பெருமை சிறுமை 
. 

அணியுமாந் தன்னை வியந்து . 
பரி : - பெருமை - பெருமையுடையார் , என்று உம் பணியும் - 
அச்சிறப்பு உண்டாய ஞான்றும் ( தருக்கின்றி ) அமைந்தொழுகு 
வர் ; சிறுமை 

மற்றைச் சிறுமையுடையார் , ( என்றும் ) - அஃது 
இல்லாதஞான்றும் , தன்னை வியந்து அணியும் - தம்மை வியந்து 
புனையாநிற்பர் ; (எ - று . ) 

பொருளின் தொழில்கள், பண்பின்மேல்ஏற்றப்பட்டன: இஃது 
அற்ற மறைக்கும் பெருமை என்புழியும் ஒக்கும் . என்றும் 
என்பது பின்னும் வந்து இயைந்தது . ஆம் என்பன இரண்டும் - 
அசை . புனைதல் - பிறரின் தமக்கு ஓர் மிகுதியை ஏற்றுக்கோடல் . 
இதற்கு உயர்ந்தார் தாழ்வர் , தாழ்ந்தார் உயர்வர் : இஃது 
ஒரு விரோதம் இருந்தவாறு என் ! என உலகியலை வியந்து கூறிற் 
றாக்குவாரும் உளர் . 


- 


கூறிய 


( கு - ரை . ) பெருமையுடையார் குடிமை முதலியவற்றாலாய 
சிறப்பினால் பணிவையடைய , சிறியார் அச்சிறப்பு இல்லாதபோதும் 
தம்மைப் பாராட்டிக்கொள்வ ரென்பதாம் . அச்சிறப்பு - கீழ்க்கவி 
யிற் கூறியது . உண்டாய ஞான்றும் -உண்டானகாலத்தும் . அஃது 
அச்சிறப்பு . புனையா நிற்பர் - பாராட்டுபவராவர் . பொருள் - பண்பி 
யென்றபடி . பெருமையுடையாரின் தொழிலாகிய 

பணிதலும் , 
சிறுமையுடையாரின் தொழிலாகிய அணிதலும் , பெருமைபணி 
யும் , சிறுமை யணியும் எனப் பண்பின் மேலேற்றிக் கூறப்பட்டன ; 
இவை , 

, பண்பியின் வினைகளைப் பண்பின் வினைகளாகக் 
உபசாரவழக்குக ளாகும் . இஃது - இவ்விலக்கணவமைதி . இவ் 
வதிகாரத்துப் பத்தாங்குறளில் அற்றமறைக்கும் பெருமை 
என்பதும் , இவ்வாறான உபசாரவழக்கே என்க . முதல்வாக்கியத்தி 
லுள்ள என்றும் என்பது , இரண்டாவது வாக்கியத்திலும் எடுத் 
துக் கூட்டப்பட்டது. அசை - பொருளை யுணர்த்தா தசொல் . பிற 
ரின் - அயலாரைக் காட்டிலும் . ஏற்றுக்கோடல் -ஏ றிட்டுக்கொள்ளு 
தல் . இனி , இக்குறளுக்கு , -பெருமை - உயர்ந்தார் , என்றும் - எந் 
நிலையிலும் , பணியும் - தாழ்வார் : சிறுமை - தாழ்ந்தாரோ , என் 
றும்- , தன்னை வியந்து - தம்மை மேம்படுத்தி , அணியும் - உயர்கு 
வர் : ( இஃது ஒரு விரோதம் இருந்தவாறு என்னே ! ) என , 


11 


நிக 0 


திருக்குறள் 


வியந்து 


என்ற 


கஎக , 


பன 


கியலை 

கூறியதாகப் பொருள் காண்பாரு முளர் . 
“ தாழ்ந்தோருயர்வரென்று மிகவுயர்ந்தோர் தாழ்வரென்று மறஞ் , 
சூழ்ந்தோருரைக்கு முரை கண்டாம் 

பிரபுலிங்கலீலையும் 
காண்க . 

( அ ) 
பெருமை பெருமித மின்மை சிறுமை 

பெருமித மூர்ந்து விடல் . 
பரி : - பெருமை - பெருமைக் குணமாவது , -பெருமிதம் 
இன்மை ( காரணமுண்டாயவழியும் அஃது இயல்பாதல் நோக்கித் ) 
தருக்கின் றியிருத்தல் ; சிறுமை-சிறுமைக்குணமாவது , - பெரு 
மிதம் ஊர்ந்து விடல் - ( அஃது இல்வழியும் அதனை யேற்றுக் 
கொண்டு ) தருக்கின் முடிவின் கண்ணே நின்றுவிடுதல் ; ( எ - று . ) 

அளவறத் தருக்குத் லென்பதாயிற்று . விடும் என்று பாட 
மோதுவாரும் உளர் ; முற்றுத்தொடரும் எழுவாய்த் தொடரும் 
தம்முள் இயையாமையின் , அது பாடடமன்மை அறிக. 

( கு - ரை . ) பாராட்டுக் கொள்ளுதற்கு ஏற்பக் குடிமை முதலி 

இருப்பினும் தருக்கின்றியிருப்பதே பெருமைக்கு இலக் 
கணம் : ஏனைச் சிறுமைக்கேர் தருக்குக்கொள்ளக் காரணம் இன்றி 
யிருப்பினும் அளவறத்தருக்குத 

லென்பதாம் . 

காரணம் 
பெருமை பாராட்டு தற்குக் காரணமான உயர்குடிப்பிறப்பும் கல் 
விப்பொருளும் , செல்வப்பொருளும் . அஃது - அப்பிறப்பு முத 
லியவற்றினமைதி . ஏற்றுக்கொண்டு - உளதாகக் கற்பித்துக் 
கொண்டு . முடிவு - முடிந்த எல்லை . பெருமித மூர்ந்துவிடலென் 
பதன்கருத்து , அளவறத்தருக்கு தெலென்பது . முற்றுத்தொடர் - 
முதல் வாக்கியம் : அதில் பெருமையென்னும் பெயர்ப்பயனிலை 
பெருமி தமின்மையென்னும் எழுவாயோடு தொடர்ந்தது . எழு 
வாய்த்தொடர் - இரண்டாம் வாக்கியமாகிய சிறுமைபெருமித 
மூர்ந்து விடும் என்பது : அதில் சிறுமையென்னும் எழுவாய் 
ஊர்ந்துவிடும் என்னும் முற்றைக்கொண்டு முடிதல் காண்க . இந்த 
இரண்டு வாக்கியங்களும் ஒருவழிப்படாமல் மாறுபடு தல் ப்ரக்ரம 
பங்கம் ( எடுப்பழிவு ) என்னுங் குற்றமாகு மா தலால் , தம்மு ளியை 
யாமையின் அஃது பாடமன்மையறிக என்றார் . பெருமி தமூர்ந்து 
விடலென்ற பாடத்தில் இரண்டு வாக்கியமும் முற்றுத்தொட 
ராம் . பெருமிதம் - எல்லாரோடும் ஒப்பமில்லாது பேரெல்லையாக 
நிற்றல் . ஊர்ந்து - மேற்கொண்டு . 
க 40 . அற்ற மறைக்கும் பெருமை சிறுமைதான் 

குற்றமே கூறி விடும் . 
பரி : - பெருமை - பெருமையுடையார் , அற்றம் மறைக்கும் 
( பிறர்மானத்தையே கூறி) அவமானத்தை மறையா நிற்பர் ; 
சிறுமை - மற்றைச் சிறுமையுடையார் , குற்றம் ஏ கூறிவிடும் - 
( பிறர்குணத்தை மறைத்துக் ) குற்றத்தையே கூறிவிடுவர் ; ( எ - று . ) 

மறைத்தலும் , கூறலும் , ஏனையிடத்தும் இயைந்தன . அற் 
றம் - ஆகுபெயர் . தான் என்பது - அசைநிலை . 


ஆம் அதிகாரம் - சான்றாண்மை 


கக 


கூக 


இவை மூன்று பாட்டானும் , இருவர் செயலும் ஒருங்கு 
கூறப்பட்டன . 
( கு - ரை . ) பெரியோரின் 

தன்மை பிறருடைய மானத்தை 
[நற்குணத்தை ) எடுத்துச்சொல்லிக் குற்றத்தை மறைப்பதாக 
விருக்க , ஏனைச்சிறியோரின் தன்மையோ பிறர் நற்குணத்தை 
மறைத்துக் குற்றத்தை வெளிப்படுத்தலேயா மென்ப 
தாம் . மானம் - பெருமைக்குணம் . ஏனையிடத்தும் மற்றை 
யிடத்திலும் : * மறைத்தல் என்பது 

சிறுமை 

யென்ற 
விடத்தும் , கூறல் என்பது பெருமை யென்றவிடத்துமாக இயை 
தல் காண்க . அற்றம் - சோர்வு ; சோர்வினாலுள தாகும் அவ 
மானத்தை அற்றம் என்றது கருவியாகுபெயர் . 

பிரிநிலை . 
விடு என்பது துணிவுப்பொருளை யுணர்த்தும் ; முந்தினகுறளிலும் 
இது . இருவர் - பெருமையுடையாரும் , சிறுமையுடையாரும் . பண் 
பியின் தொழில் பண்பின்மேல் ஏற்றிக்கூறப்பட்ட உபசாரவழக் 
கை , பெருமை அற்றமறைக்கும் : சிறுமைகுற்றமே கூறி விடும் என 
இந்தக் குறளிலும் காண்க . அசையெனினும் , அசைநிலையெனி 
னும் ஒக்கும் . 

( க 0 ) 
ஆம் அதிகாரம் - சான்றாண்மை . 
பரி : - அஃதாவது - பலகுணங்களானும் நிறைந்து அவற்றை 
ஆடல்தன்மை . பலகுணங்களானும் என்பது சாலுதற்றொழி 
லாற் பெறப்படுதலின் , அவற்றை என்பது வருவிக்கப்பட்டது . 
பெருமையுள் அடங்காத குணங்கள் பலவற்றையும் தொகுத்துக் 
கொண்டு நிற்றலின், இஃது அதன்பின் வைக்கப்பட்டது . 

( கு - ரை .) சான்று ஆண்மை யென்பதற்கு - நிறைந்து ஆளுந் 
தன்மை என்று பொருளா தலாலும் , நிறை தெலென்னும் பொரு 
ளுள்ள சாலுதல் என்னுந்தொழிலாற் பலகுணங்களானுமென்று 
பெறப்படு தலாலும் , ஆளுதலென்ற தொழிற்கு இயைய அப் 
பலகுணங்களை யென்ற செயப்படுபொருள் வருவிக்கப்பட்டது. 
தொகுத்து - ஒருசேர அடக்கி . இஃது - இவ்வதிகாரம் . அதன் 
பின் - பெருமையென்னும் அதிகாரத்திற்குப்பின் . 
கூஅக . கடனென்ப நல்லவை யெல்லாங் கடனறிந்து 

சான்றாண்மை மேற்கொள் பவர்க்கு . 
பரி : - கடன் அறிந்து - ( நமக்குத்) தகுவது ( இது என்று ) 
அறிந்து , சான்றாண்மை மேல்கொள்பவர்க்கு -சான்றாண்மையை 
மேற்கொண்டு ஒழுகுவார்க்கு , நல்லவை எல்லாம் கடன் - நல்லன 
வாய குணங்களெல்லாம் இயல்பாயிருக்கும் , என்ப - என்று 
சொல்லுவர் . ( நூலோர் ) ( எ - று . ) 

சில குணங்கள் இலவாயவழியும் , உள்ளன செய்துகொண் 
டனவாய வழியும் சான் ன்மையென்னுஞ் சொற்பொருள் 
கூடாமையின் , நூலோர் இவ்வேதுப் பெயர் பற்றி அவரிலக்க 
ணம் இவ்வாறு கறுவ ரென்பதாம் . 


கஉ 


திருக்கு தள் 


( கு - ரை . ) சான்றோர்க்கு நல்லனவாகிய குணங்களெல்லாம் 
இயல்பாயிருக்குமென்பதாம் . கடன் - கடமை . நூலோர் - சாஸ்திர 
முணர்ந்தவர் . உள்ளன செய்துகொண்டன ஆயவழியும் - உள்ள 
குணங்கள் இயல்பினாலமையாமற் செயற்கையாக ஏற்றுக்கொண் 
டனவானபொழுதும் .சொற்பொருள் - சொல்லின்பொருள் . கூடா 
மையின் - பொருந்தாதாதலால் . இவ்வேதுப்பெயர் -சான்றாண்மை 
யென்னுங் காரணப்பெயர் . 

( க ) 
கஅஉ . குணநலஞ் சான்றோர் நலனே பிறநலம் 

எந்நலத் துள்ள தூஉ மன்று . 
பரி : - சான்றோர் நலன் - சான்றோர் நலமாவது , குணம் 
நலம் ஏ - குணங்களானாய நலமே ; பிற நலம்- ( அஃது ) ஒழிந்த 
உறுப்புக்களானாய நலம் , எ நலத்துஉம் உள்ளது அன்று - ஒரு 
நலத்தினும் உள்ளதன்று ; ( எ - று . ) 

அகநலத்தை முன்னே பிரித்தமையின் ஏனைப் புறநலத்தை 
• பிறநலம் என்றும் , அது குடிப்பிறப்புங் கல்வியும் முதலாக 
நூலோர் எடுத்த நலங்களுட் புகுதாமையின் எந்நலத்துள்ள 
தூஉ மன்று என்றுங் கூறினார் . 

இவையிரண்டுபாட்டானும் , சால்பிற்குஏற்ற குணங்கள் 
பொதுவகையாற் கூறப்பட்டன . 

(கு - ரை ) சான்றோர்க்குக் குணங்களாலாகிய நலனே நலமாவ 
தன்றி , உறுப்புக்களினாலாகிய நலம் நலமாகமாட்டா என்ப தாம் . 
உறுப்புக்கள் - அவயவங்கள் . நலம் - அழகு . அகநலம் - மனத் 
தின் நன்மை . குண நலமேயென்றதனால் , அந்நலம் பிரிக்கப்பட்ட 
தென்க . ஏ - பிரிநிலை . புறநலம் - உடம்பினழகு . அது - பிறநலம் . 
புகு தாமையின் - சேராதாதலால் . சால்பு சான்றாண்மை . 

அள 
பெடை - இன்னோசைதர வந்தது . 

( உ ) 
அன்புநா றொப்புரவு கண்ணோட்டம் வாய்மையொடு 

ஐந்துசால் பூன்றிய தூண் . 
பரி : - அன்பு - ( சுற்றத்தார்மேலேயன்றிப் பிறர்மேலும் உள 
தாய ) அன்பும் , நாண்- (பழிபாவங்களின் ) நாணலும் , ஒப்புரவு - 
( யாவர்மாட்டும் ) ஒப்புரவு செய்தலும் , கண்ணோட்டம் - (பழை 
யார்மேல் ) கண்ணோடலும் , வாய்மையொடு - ( எவ்விடத்தும் ) 
மெய்ம்மை கூறலும் என , சால்பு ஊன்றிய தூண் ஐந்து - சால் 
பென்னும் பாரத்தைத் தாங்கிய தூண்கள் ஐந்து ; ( எ - று . ) 

எண்ணொடு , முன்னவற்றோடுங் கூடிற்று . இக்குளைங்கள் 
இல்வழிச் சால்பு நிலைபெறாமையின் , இவற்றை தூண் என்றார் . 
ஏகதேசவுருவகம் . 

( கு - ரை .) அன்புமுதலிய ஐந்துகுணங்களினாலேயே சால்பு நிலைத் 
திருக்குமென்பதாம் . சுற்றத்தார் உறவினர் . பழையார்மேற் 
கண்ணோடல் - முன் பரிசயமுடையவரிடத்தில் தாட்சிணியப்படுதல் . 
முன்பு கண்ணோட்டமென்னும் அதிகாரத்தில் அஃதாவது - தன் 


- 


கஅக . 


கஅச . 


கக - ஆம் அதிகாரம் - சான்றாண்மை 
னொடு பயின்றாரைக்கண்டால் அவர் கூறியன மறுக்கமாட்டாமை : 
ஃது அவர்மேற் கண்சென்றவழி நிகழ்வதாகலின் அப்பெயர்த் 
தாயிற்று என உரைத்தது உணரத்தக்கது . ண் - எண்ணுப் 
பொருள் தருவதாகிய ஒடு என்னுஞ்சொல் . 

ஒடு என்னுஞ்சொல் . அது அன்பொடு 
நாணொடு ஒப்புரவொடு கண்ணோட்டத் தொடு என நின்றவிடத்திற் 
பிரிந்து பிறவிடத்துஞ்சென்று பொருந்தியமை காண்க . 

இக் 
குணங்கள் - அன்பு முதலிய குணங்கள் . அன்பு முதலிய குணங் 
களைத் தூணாக உருவகஞ் செய்தவர் , அதற்கேற்பச் சால்பினைப் 
பாரமாக உருவகஞ் செய்யாமையால் , இஃது - ஏகதேசவுருவகம் . ( 5 ) 

கொல்லா நலத்தது நோன்மை பிறர் தீமை 

சொல்லா நலத்தது சால்பு . 
பரி :-(பிறஅறங்களும் வேண்டுமாயினும் ), நோன்மை - 
தவம் , கொல்லா நலத்தது-(ஓருயிரையுங் ) கொல்லாத அறத்தின் 
கண்ணதேயாம் ; ( அதுபோல ), ( பிறகுணங்களும் வேண்டுமாயி 
னும் ), சால்பு- , பிறர் தீமை சொல்லா - பிறர் குற்றத்தைச் 
சொல்லாத , நலத்தது - குணத்தின் கண்ணதேயாம் ; ( எ - று . ) 

நலம் என்னும் ஆகுபெயர்ப்பொருள் இரண்டனையும் 
தலைமைதோன்ற இவ்விரண்டற்கும் அதிகாரமாக்கிக் கூறினார் . 
தவத்திற்குக் கொல்லாவறம் சிறந்தாற்போலச் சால்பிற்குப் பிறர் 
குற்றஞ்சொல்லாக்குணம் சிறந்தது என்பதாம் . 

( கு - ரை .) தவத்திற்குக் கொல்லாநலம் சிறந்ததாதல் போலச் 
சால்பிற்குப் பிறர்குற்றஞ்சொல்லாத குணம்சிறந்த தொன்றாமென் 
பதாம் . பிற அறங்களை உஎ - ஆவது அதிகாரத்தின் அவதாரிகை 

காண்க . அறத்தின்கண்ணதே அறத்தினிடத்திலேயே 
யுள்ளது . 

நிலையஞ்சி நீத்தாரு ளெல்லாங் கொலையஞ்சிக், கொல் 
லாமை சூழ்வான் றலை " என்றார் , கீழ்க்கொல்லாமையென்ற அதி 
காரத்தும் . பிறகுணங்கள் - அன்பு நாண் ஒப்புரவு முதலானவை . 
நலத்தது என்னுஞ் சொற்களிலுள்ள நலம் என்பன - பண்பாகு 
பெயரால் , முறையே , நலத்தையுண்டாக்கும் அறம் குணம் என்ற 
பொருளைக்காட்டும் . ஆகுபெயர்ப்பொருளிரண்டு - அறமும் குண 
மும் . இவ்விரண்டற்கும் - தவத்துக்கும் சால்புக்கும் . அதிகாரம் - 
முக்கியஸ்தாநம் . தவத்தில் கொல்லா வறத்திற்கும் , சால்பில் 
பிறரது தீமை சொல்லாக் குணத்திற்கும் உள்ள தலைமை தோன்ற , 
நோன்மை கொல்லா நலத்தது , சால்பு பிறர் தீமைசொல்லா 
நலத்தது என நோன்மை சால்புகட்குக் கொல்லா நலத்தையும் 
பிறர் தீமைசொல்லா நலத்தையும் முறையே இடமாக்கிக் கூறினா 
ரென்றவாறு . 
கஅ . ஆற்றுவா ராற்றல் பணித லதுசான்றோர் 

மாற்றாரை மாற்றும் படை . 
பரி :-ஆற்றுவார் - ( ஒருகருமத்தைச் ) செய்து முடிப்பாரது , 
ஆற்றல் - ஆற்றலாவது , -- பணிதல் - அதற்குத் துணையாவாரைத் 

65 


11 


திருக்குறள் 


( ந ) 


- 


தாழ்ந்து கூட்டிக்கொள்ளுதல் : சான்றோர் -(இனி) சால்புடையார் , 
மாற்றாரை - ( தம் ) பகைவரை , மாற்றும் - பகைமையொழிக்கும், 
படை - கருவியும் , அ.து - அதுவே. ( எ - று ) 

ஆற்றல் அதுவல்லராந் தன்மை . இறந்தது தழீஇய 
எச்சவும்மை , விகாரத்தால் தொக்கது . சால்பிற்கு ஏற்ற பணிதற் 
குணத்தது சிறப்புக் கூறுவார் , ஏனையதும் உடன் கூறினார் . 

( கு - ரை . ) சான்றோர்க்குப் பணிவு என்பது ஆற்றலாவதோடு 
மாற்றாரை மாற்றும் படையுமா மென்பதாம் . கருமம் - தொழில். 
அதற்கு - கருமத்தைச் செய்து முடித்தற்கு . அது - பணிவு . அது 
வல்லர் - தொழில்செய்து முடிக்கவல்லவர் . படையென்பதன்பின் , 
இறந்தது தழுவிய எச்சவும்மை விகாரத்தாற் றொக்கது . ஏனை 
யது -மற்றொன்று : மாற்றாரை மாற்றும்படை அப்பணிவு என்பது . 
சான்றாண்மையைச்சார்ந்த பணிவைக் கூறுமிடத்துப் பகைவரை 
மாற்றும் படையென்பது ஏனைய தாத லறிக . மாற்றார் - மாறு 
பாடுடையோர் . 
கஅசு . சால்பிற்குக் கட்டளை யாதெனிற் றோல்வி 

துலையல்லார் கண்ணுங் கொளல் . 
பரி : - சால்பிற்கு- சால்பாகிய பொன்னின் அளவு அறிதற்கு, 
கட்டளை - உரைகல்லாகிய செயல் , யாது எனின்-, ( அது ), 
தோல்வி - ( தம்மின் உயர்ந்தார் மாட்டுக் கொள்ளும் ) தோல்வி 
யை , துலை அல்லார்கண் உம் 

இழிந்தார்மாட்டும் , கொளல் - 
கோடல் ; ( எ - று . ) 

துலை - ஒப்பு . எச்சவும்மையான் , இருதிறத்தார் கண்ணும் 
வேண்டுதல் பெற்றாம் .கொள்ளுதல் - வெல்லும்ஆற்ற லுடையரா 
யிருந்தே ஏற்றுக் கொள்ளுதல் . இழிந்தாரை வெல்லுதல் கருதித் 
தம்மோடு ஒப்பித்துக்கொள்ளாது தோல்வியான் அவரினும் 
உயர்வராயின் , அதனால் சால்பளவு அறியப்படுமென்பதாம் . 
( கு - ரை . ) 

ஆற்றலுடையவராயிருந்தே உயர்ந்தாரிடத்துப் 
போலவே தம்மினும் இழிந்தவரிடத்தும் மிகப் பணிவுகாட்டு தலி 
னால் சான்றோரின் சால்பளவு அறியப்படுமென்பதாம் . அளவு - 
மாற்று . தோல்வி -பணிவு, கீழ்ப்படிதல் . துலையல்லார் கண்ணும் 
என்ற இடத்துள்ள இழிவுசிறப்புப் பொருளோடு இறந்தது தழு 
விய எச்சப் பொருளையுமுடைய உம்மையினால் , உயர்ந்தார் இழிந் 
தார் என்ற இருவரிடத்தும் தோல்வி வேண்டுதல் பெறப்படு 
மென்க . ஒப்பித்துக்கொள்ளுதல் - சமமாக்கிக்கொள்ளுதல் . தோல் 
வியான் உயர்வராயின் என இயையும் : தோல் வியான் உயர் தல் 
மிக்கபணிவுகாட்டு தல் . அவரினும் - துலையல்லாரைவிட . சால்பு 
அளவு -சால்பினளவு . துலையல்லார் கண்ணும் தோல் விகொள்ளு 
தலைக் கட்டளை யென்றதற்கு ஏற்ப , சால்பைப் பொன் னென்னாமை 
யால் , இஃது ஏகதேசவுருவகம் . 
கஅஎ , இன்னாசெய் தார்க்கு மினியவே செய்யாக்கால் 

என்ன பயத்ததோ சால்பு . 


வற்றை 


. 


( 


. 


. 


, 


கக - ஆம் அதிகாரம் - சான்றாண்மை 
பரி : - இன்னா செய்தார்க்கு உம் - ( தமக்கு ) 

( தமக்கு ) இன்னாதவற் 
றைச் செய்தார்க்கும் , இனியஏ செய்யாக்கால் - ( சால்புடையார் ) 
இனியவற்றைச் செய்யாராயின் , சால்பு என்ன பயத்தது - அச் 
சால்பு வேறு என்ன பயனை யுடைத்து ? (எ - று . ) 

சிறப்பு உம்மை , அவர் இன்னாசெய்தற்கு இடனாதல் விளக்கி 
நின்றது . ஓகாரம் - அசை . வினா - எதிர்மறைப்பொருட்டு . தாமும் 
இன்னாசெய்வராயின் , சால்பால் ஒருபயனும் இல்லை யென் 
பதாம் . 

இவை யைந்துபாட்டானும் , சிறப்புவகையாற் கூறப் 
பட்டன . 

( கு - ரை ) சால்புடையவர் இன்னா செய்தார்க்குத் தாமும் 
இன்னாதவற்றைச் செய்வராயின் , இவரிடத்துள்ள சால்பால் ஒரு 
பயனு மில்லை யென்பதாம் . இன்னாதவற்றை - துன்பந் தருவன 

‘ இன்னா செய்தார்க்கும் என்ற இடத்துள்ள இழிவு 
சிறப்பும்மை, தம்மால் இன்னாசெய்தற்கு உரியவர் அவர் என்பதை 
விளக்கி நின்றது . * என்ன என்ற வினா- எதிர்மறைப் பொருளது ; 
சால்பாவது குணங்களால் 

நிறைந்திருக்குந் தன்மை . கறுத் 
தின்னா செய்தவக்கண்ணு மறுத்தின்னா , செய்யாமை மாசற்றார் 
கோள் இன்னா செய்தாரை யொறுத்த லவர்நாண , நன்னயஞ் 
செய்து விடல் 

என்பன , 

இங்குக் காணத்தக்கன . சால்பிற்கு 
ஏற்ற குணங்கள் சிறப்புவகையாற் கூறப்பட்டவற்றை - 3 - ஆம் குற 
ளில் அன்பு முதலிய ஐந்து குணங்கள் சால்பைத் தாங்குவன என 
வும் , 4 -ஆங் குறளில் பிறர் குற்றத்தைச் சொல்லா நலத்தது 
சால்பு எனவும் , 5 - ஆம் குறளில் பணிவு சான்றோர்க்கு ஆற்றலாவ 
தோடு மாற்றாரை மாற்றும் படையெனவும் , 6 -ஆம் குறளில் சால்பி 
னளவு உயர்ந்தாரிடத்துப் போலவே தாழ்ந்தாரிடத்தும் பணிவு 
எனவும் , 7 - ஆம் குறளில் இன்னாசெய் தார்க்கும் இனியவை செய் 
தலே சால்பின் பயனெனவும் கூறியிருத்தலாலறிக . 

( எ ) 
கஅஅ . இன்மை யொருவற் கிளிவன்று சால்பென்னுந் 

திண்மையுண் டாகப் பெறின் . 
பரி : -சால்பு என்னும் திண்மை - சால்பு என்று சொல்லப் 
படும் வலி , உண்டாகப்பெறின்- , ஒருவற்கு 

ஒருவனுக்கு , 
இன்மை - நல்குரவு , இளிவு அன்று - இளிவாகாது ; ( எ - று . ) 

தளராமை நாட்டுதலின் , வலியாயிற்று . இன்மையான் வரு 
வதனை இன்மைதானாக உபசரித்துக்கூறினார் . சால்புடையார் 
நல்கூர்ந்தவழியும் மேம்படுதலுடைய ரென்பதாம் . 

( கு - ரை . ) சால்புடையவர் வறுமையை யடைந்தாலும் , அத 
னால் இழிவடையாது மேம்படுத லுடையராவ ரென்பதாம் . சால் 
எந்நிலையிலும் 

ஒருவனைத் தளரவொட்டாமல் நிலை 
நிறுத்துதலால் , வலியாமென்க . வலி 

வலி - வலிமை . இளிவு - தாழ்வு 
விளப்பது ; இளிவு = இழிவு . இன்மை - பொருளின்மை . இன்மை 


பென்பது 


கேசு 


திருக்குறள் 


தானாக - இன்மையாகவே . பொருளில்லாமையால் வருகிற வறு 

இன்பையாகவே உபசரித்துக் கூறியது , காரியத்தைக் 
காரணமாகக் கூறிய உபசாரவழக்கு 

( அ ) 


மையை 


கஅக . ஊழி பெயரினுந் தாம்பெயரார் சான்றாண்மைக்கு 

ஆழி யெனப்படு வார் . 
பரி : - சான்றாண்மைக்கு - சால்புடைமையாகிய கடற்கு, 
ஆழி எனப்படுவார் - கரையென்று சொல்லப்படுவார் , ஊழி 
பெயரின்உம் - (ஏனைக் கடலும் கரையுள் நில்லாமல் ) காலந்திரிந் 
தாலும் , தாம் பெயரார் - தாம் திரியார் ; ( எ - று . ) 

சான்றாண்மையது பெருமை தோன்ற அதனைக் கடலாக்கி 
யும் , அதனைத் தாங்கிக்கொண்டு நிற்றலின் அஃதுடையாரைக் 
கரையாக்கியுங் கூறினார் ; “ பெருங்கடற்கு ஆழி யனையன் மாதோ 
என்றார் பிறரும் . ஏகதேசவுருவகம் . 

( கு - ரை .) சால்புடையார் எப்போதும் தம் நிலையினின்றும் 
மாறுபடாரென்க . “ உறையார்விசும்பி னுவர்மதிபோல , நிறையா 
நிலவுதலன்றிக் - குறையாத , வங்கம்போழ் முந்நீர்வளம் பெறினும் 
வேறாமோ , சங்கம்போல் வான்மையார் சால்பு என்பது , இங்கு 
ஒருசார் ஒப்புநோக்கத்தக்கது . சால்புடைமையாகிய கடறகுக 
கரையென்று சொல்லப்படுவார் - சான்றாண்மைக்கு வரம்பாய் நிற் 
பவர் ; சான்றாண்மை தவறாதவர் . ஏனைக் கடல் - இயற்கையான 
கடல் . காலந் திரிந்தாலும் - பிரளயம் நேர்ந்தாலும் : திரிதல் -மாறு 
படுதல் . தாம் திரியார் - தாம் நிலைமாறார் . சான்றாண்மையின் 
பெருமைதோன்ற அதனைக் கடலாக்கியும் , அச்சான்றாண்மையைத் 
தாங்கி நிற்றலாற் சான்றாண்மையுடையாரைக் கரையாக்கியுங் கூறி 
னார் . 

என்பது - கரையென்னும் பொருளில் வருதற்கு 
" பெருங்கடற் காழி யனையன் மாதோ 

காழி யனையன் மாதோ என்ற மேற்கோள் புற 
நானூறு கூகூ 0 ஆம் பாடலிலுள்ள அடி ; இதன் பொருள் : 
பெரிய கடலுக்குக் கரைபோல் 

* பிறர் என்றது , 
அப்பாடல் செய்தவரான மதுரைக் கணக்காயனார்மேல் நிற்கும் . 
சான்றாண்மை யுடையாரைக் கரையாக உருவகஞ் செய்ததற்கேற் 
பச் சான்றாண்மையைக் கடலாக உருவகஞ் செய்யாதது - ஏகதேச 
வுருவகவணி . 

(க) 
க +0 . சான்றவர் சான்றாண்மை குன்றி னிரு நிலந்தான் 

தாங்காது மன்னே பொறை. 
பரி : - சான்றவர் - பலகுணங்களானும் நிறைந்தவர் , சான் 
றாண்மை குன்றின் - ( தம் ) தன்மை குன்றுவராயின் , இரு நிலம் 
தான் பொறை தாங்காது - மற்றை இருநிலந்தானும் தன் பொறை 
யைத் தாங்காததாய் முடியும் ; (எ - று . ) 

தானும் என்னும் எச்சவும்மை , விகாரத்தால் தொக்கது . 
அவர்க்கு அது குன்றாமையும் , அதற்கு அது தாங்கலும் இயல் 


. 


ஆழி ) 


னென்பது . 


" ரும் - க 00 - ஆம் அதிகாரம்- பண்புடைமை 

ருக எ 
பாகலான் , அவை எஞ்ஞான்றும் உளவாகாநின்றன என்பது 
தோன்ற நின்றமையின் , மன் - ஒழியிசைக்கண் வந்தது . ஓகாரம் 
அசை . இதற்கு - இருநிலம் பொறைதாங்குவது சான்றவர் துணை 
யாக வருதலான் அதுவும் அது தாங்கலாற்றாது என்று உரைப் 

இவை மூன்று பாட்டானும் , அவற்றால் நிறைந்தவரது 
சிறப்புக் கூறப்பட்டது . 

( கு - ரை . ) முதலுரையின் கருத்து - பூமியானது பாரத்தைச் 
சுமப்பதுபோலச் சான்றோர் சான்றாண்மையை வகிப்பரென்பது . 
இனி , இக்குறட்குக் கூறிய வேறோருரை : - இருநிலம் பொறை 
தாங்குவது சான்றவர் துணையாக வருதலாலாகும் : ஆதலால் , 
சான்றவர் சான்றாண்மை குன்றின் அவ்விருநிலந்தானும் பொறை 
தாங்கமாட்டாது என்பது , இருநிலம் பெரியபூமி : பண்புத்தொகை . 
பொறையை - பாரத்தை . எச்சவும்மை - சான்றவர் சான்றாண்மை 
குன்றிய தன்றி என்ற பொருளைத் தருதலால் , இங்கே இறந்தது 
தழுவிய எச்சம் . 

இருநிலந்தான் என்ற இடத்து இருக்கவேண் 
டிய எச்சவும்மை , செய்யுள் விகாரத்தாற்றொக்கதென்றார் . 

சான்ற 
வர்க்குச் சான்றாண்மை குன்றாமையும் நிலத்திற்குப் பொறையைத் 
தாங்குதலும் இயற்கை யாகையால் , அவைகள் எஞ்ஞான்றும் உள 
வாகின்றன என்பது தோன்ற நின்றமையால் , மன் - ஒழியிசைக் 
கண் வந்ததாம் . ஒழியிசையாவது . சொல்லப்பட்ட பொருளை 
யொழியச் சொல்லாது ஒழிந்து நின்ற பொருளுந்தோன்ற நிற்பது . 
அவற்றால் - சால்பிற்குஏற்ற குணங்களால் . 

( 50 


க00 


ஆம் அதிகாரம் - பண்புடைமை . 
பரி : - அஃதாவது - பெருமை சான்றாண்மைகளில் தாம் வழு 
வாது ! நின்றேஎல்லா ரியல்புகளும் அறிந்து ஒத்து ஒழுகுதலுடைய 
னாதல் ; “ பண்பெனப்படுவது பாடறிந்தொழுகல் என்றார் பிற 
ரும் . அதிகாரமுறைமையும் இதனானே விளங்கும் . 

( கு - ரை . ) பண்பெனப்படுவது பாடறிந்தொழுகல் என்ற 
மேற்கோள் கலித்தொகை நெய்தற்கலி கசு - இல் உள்ளது : மக்கட் 
பண்பு என்று சொல்லப்படுவது உலகவழக்கம் . அறிந்து ஒழுகுத 
லென்பது , இதன்பொருள் . பெருமை சான்றாண்மைகளை யுடை 
யார்க்குப் பண்புடைமை வேண்டுமென்பது பற்றி , அவற்றின்பின் 
பண்புடைமை வைக்கப்பட்டதென்க . 
ககக . எண்பதத்தா லெய்த லெளிதென்ப யார்மாட்டும் 

பண் புடைமை யென்னும் வழக்கு. 
பரி : - யார்மாட்டுஉம் - யாவர்மாட்டும் , எண் பதத்தால் 
எளிய செவ்வியராதலால் , பண்பு உடைமை என்னும் வழக்கு எய் 
பி . - ம் : உளவாகா என்பது . 

ஒழுகுதல் 


* 


| நின்று . 


திருக்குறள் 


உபாய 


எண் 


ககஉ 


தல் - ( அரிதாய ) பண்புடைமை யென்னும் நன்னெறியினை எய்து 
தல் , எளிது- , என்ப - என்று சொல்லுவர் , ( நூலோர் ): ( எ - று .) 

குணங்களால் நிறைந்து செவ்வியெளியரு மாயக்கால் பண் 
யுடைமைதானே உளதா மாகலின் , எண் பதத்தா லெய்த 
லெளிது என்றும் , அஃது உலகத்தையெல்லாம் வசிகரித்தற் 
பயத்த தாதலின் அதனைத் தொல்லோர் சென்ற நன்னெறி யாக்கி 
யும் , அதனை எளிதின் எய்துதற்கு இது நூலோர் ஓதிய 
மென்பார் , அவர்மேல் வைத்துங் கூறினார் . 

( கு - ரை . ) குணங்களால் நிறைந்தவர் யாவர்க்கும் எளிதாகக் 
கண்டு பேசுமாறு காட்சிச்சமயம் கொடுத்தலால் பண்புடைமையை 
எளிதிற் பெறலாமென்பதாம் . யாவர்மாட்டும் - எல்லோரிடத்தும் . 
எளிய செவ்வியராதலால் , தம்மிடத்து எளிதில் வந்து தம்மைக் 
கண்டுபேசும்படி சமயமளிக்குந் 

சமயமளிக்குந் தன்மையையுடையராகுதலால் . 
எளிமை : பதம் - சமயம் : எண்பதம் - பண்புத்தொகை . 
வழக்கு - வழங்குதற்கு உரியது : வழங்குதல் - செல்லுதல் : எனவே , 
சன்மார்க்கமாயிற்று . அஃது - பண்புடைமை . வசிகரித்தற்பயத் 
தது . வசப்படுத்தலாகிய பயனையுடையது . இது செவ்வியெளிமை. 

அன்புடைமை யான்ற குடிப்பிறத்த லிவ்விரண்டும் 

பண்புடைமை யென்னும் வழக்கு . 
பரி - அன்பு உடைமை - ( பிறர்மேல் ) அன்புடையனாதலும் , 
ஆன்றகுடி பிறத்தல் - உலகத்தோடு அமைந்த குடியின்கண் 
பிறத்தலும் ஆகிய , இ இரண்டுஉம் - இவ்விரண்டும் , - பண்பு 
உடைமை என்னும் வழக்கு - ( ஒருவனுக்குப் ) பண்புடைமை 
யென்று (உலகத்தார் ) சொல்லும் நன்னெறி : ( எ று . ) 

அமைதல் - ஒத்துவருதல் . குடிப்பிறத்தல் என்றது , பிறந் 
தார் செயலை . தனித்தவழி ஆகாது இரண்டுங் கூடியவழியே 
ஆவது என்பது தோன்ற, முற்றும்மை கொடுத்தார் . காரணங்கள் 
காரியமாக உபசரிக்கப்பட்டன . 

இவை யிரண்டு பாட்டானும் , பண்புடையராதற் காரணங் 
கூறப்பட்டது . 

( கு - ரை . ) அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல் இவ்விரண் 
டாலும் பண்புடைமை யுண்டாகுமென்பதாம் . அன்புடைமை குடிப் 
பிறத்தல் என்ற இரண்டும் கூடியிருக்கும்போதே பண்புடைமை 
உண்டாவ தென்பார் , இவ்விரண்டும் 

என முற்றும்மை கொடுத் 
துக் கூறினார் : " அன்புடைமையான்ற குடிப்பிறத்தல் வேந்தவாம் , 
பண்புடைமை தூ துரைப்பான் பண்பு என்றது இங்கு ஒருசார் 
நோக்கத்தக்கது . அன்புடைமை ஆன்ற குடிப்பிறப்பு என்ற இவ் 
விரண்டும் பண்புடைமை 

யென்னும் வழக்கிற்குக்காரணம் என்று 
கூறவேண்டிய விடத்து , அன்புடைமை ஆன்ற குடிப்பிறப்பு என்ற 
இவற்றையே பண்புடைமையென்னும் வழக்கு என்றது -- காரணங் 
களைக் காரியமாக ஒற்றுமைப்படுத்துக் கூறிய உபசாரவழக்காம் . 


க 00 - ஆம் அதிகாரம் - பண்புடைமை 


ருகக 


கககூ , உறுப்பொத்தன் மக்களொப் பன்றால் வெறுத்தக்க 

பண்பொத்த லொப்பதா மொப்பு . 
பரி : - உறுப்பு ஒத்தல் ( செறியத்தகாத ) உடம்பால் ஒத்தல் , 
மக்கள் ஒப்பு அன்று - ( ஒருவனுக்கு ) நன்மக்களோடு ( ஒப்பா 
காமையின் அது ) பொருந்துவதன்று ; ( இனி ) , ஒப்பது ஆம் ஒப்பு - 
பொருந்துவதாய ஒப்பாவது , வெறுத்தக்க பண்பு ஒத்தல் - செறி 
யத்தக்க பண்பால் ஒத்தல் ; ( எ - று . ) 

வடநூலார் அங்கம் என்றமையின் , உ.றுப்பு என்றார் . 
ஒருவனுக்கு நன்மக்களோடு பெறப்படும் ஒப்பாவது , உயிரின் 
வேறாய் நிலையுதலில்லா உடம்பு ஒத்தல் அன்று : வேறன்றி 
நிலையுதலுடைய பண்பு ஒத்தல் : ஆகலான் , அப்பெற்றித்தாய 
அவர்பண்பினை யுடையனாக என்பதாம் . 

( கு - ரை . ) ஒருவனுக்கு நன்மக்களோடு பெறும் ஒப்பாவது 
உயிரின் வேறாய் நிலைபெறாத உடம்பு ஒத்தலாகாது உயிரோடு 
ஒற்றுமைப்பட்டு நிலைபெறுதலுடைய பண்பினால் ஒத்தலே யாத 
லால் , அப்படிப்பட்ட அந்த நன் மக்களின் பண்பை யுடையவனாகுக 
என்பதாம் . செறியத்தகா த - உயிரோடு ஒற்றுமைப்படாத . அது - 
உடம்பாலொத்தல் . செறியத்தக்க - உயிரோடு ஒற்றுமைப்படுகிற . 
அங்கம் என்ற வடசொல் உறுப்பையும் உறுப்புக்களையுடைய உட 
லையும் உணர்த்துதல்போல உறுப்பு என்ற தமிழ்ச்சொல்லும் 
இரண்டையும் உணர்த்தும் . அது , இங்கு உடம்பையுணர்த்திற்று : 
அங்கங் குலைவதறிவு என்று உடலை அங்கமென்று பின்னுள்ளார் 
கூறிய துங் காண்க . நிலையுதல் - நிலைத்தல் . வேறு அன்றி - 
உயிரோடு ஒற்றுமைப்பட்டு என்றபடி. அப்பெற்றித்தாய - அத் 
தன்மைய தான . அவர் பண்பு - நன்மக்களது பண்பு. 

பண்பு. மக்கள் 
மனிதர் . குணமே ஆன்மாவோடு நெருங்கியுள்ள தாதலால் , 
வெறுத்தக்க பண்ட என்றார் : வெறுத்தல் - நெருங்கு தலென்னும் 
பொருள தா தலை விறப்பு முறப்பும் வெறுப்பும் செறிவே என்ற 
தொல்காப்பியத்தாலுமறிக . 

( ங ) 
ககா , நயனெடு நன்றி புரிந்த பயனுடையார் 

பண்புபா ராட்டு முலகு . 
பரி : - நயனொடு - நீதியையும் , நன்றி - அறத்தையும் , புரிந்த 
விரும்பு தலால் , பயன் உடையார் - ( பிறர்க்கும் தமக்கும் ) பயன் 
படுத லுடையாரது , பண்பு - பண்பினை , உலகு பாராட்டும் - 
உலகத்தார் கொண்டாடாநிற்பர் ; ( எ - று . ) 

‘புரிந்த என்னும் பெயரெச்சம் -ஈண்டு , காரணப்பொருட்டு . 
நயனொடு நன்றி புரிதலும் . பயனுடைமையும் பண்புகாரணமாக 
வந்தமையின் , அதனைப் பாராட்டும் என்றார் . 

( கு - ரை . ) பண்புடையார் நீதியையும் தருமத்தையும் விரும்பு 
தலாலும் , அக்காரணத்தாற் பயன்படுதலாலும் , அவர் பண்பை 
உலகத்தார் கொண்டாடாநிற்ப ரென்பதாம் . புரிந்த 

புரிந்த என்ற 


குஉ O 


திருக்குறள் 


பெயரெச்சம் , இங்குப் புரிதலாலெனக் காரணப்பொருளதாதல் 
காண்க . அதனை - பண்பை . 

நகையுள்ளு மின்னதிகழ்ச்சி பகையுள்ளும் 

பண்புள பாடறிவார் மாட்டு . 
பரி : - இகழ்ச்சி - ( தன்னை ) இகழ்தல் , நகையுள் உம் இன் 
து - ( ஒருவற்கு ) விளையாட்டின்கண்ணும் இன்னாது ; ( ஆக 
லால் ) , பாடு அறிவார் மாட்டு - பிறர்பாடு அறிந்து ஒழுகுவார் 
மாட்டு , பகையுள் உம் - பகைமையுள்வழியும் , பண்பு உள 
( அஃதுஉளதாகாது இனியவாய ) பண்புகளே உளவாவன . 

‘ பாடறிவார் எனவே , அவ்வின்னாமையறிதலும் பெற்றாம் . 
அதனை யறிந்தவர் பின் அதுசெய்யார் , இனியவே செய்வார் என் 
பது கருத்து . இதற்குப் பிறரெல்லாம் இரண்டு தொடரும் தம் 
முள் இயையாமல் உரைப்பாரும் , • இன்னாது என்னுஞ் சொற் 
குப் பிறவாது என்று உரைப்பாரு மாயினார் . 

( கு - ரை .) பிறருடைய இயல்புகளை யறிந்தவர் பிறர்க்கு 
இன்னாத இகழ்ச்சியைச் செய்யாமல் இனியவே செய்வரென்பதாம் . 
தன்னையிகழ்தல் ஒருவற்கு விளையாட்டின்கண்ணும் இன்னாது 
ஒருவன் தான் பிறரால் விளையாட்டுவகையாக இகழப்பட்டாலும் 
அவ்விகழ்ச்சி அவனுக்கு மனவருத்தத்தை விளைப்பதாம் . பிறர் 
பாடு - பிறரியல்பு . அஃது - இகழ்ச்சி . அவ்வின்னாமையறிதல் - 
தன்னைப்பி றரிகழ்தல் தனக்கு இன்னாதா தல்போலத் தான் பிறரை 
இகழி னும் அது அவர்க்கு இன்னாதாகுமென்னும் இயல்பை யறி 
தல் . அதனை - அவ்வின்னாமையை : பிறரியல்பை என்பாருமுளர் . 
அதுசெய்யார் - இகழார் . உம்மைகள் - சிறப்புப்போருள்ன . ( 5 ) 
ககசு . பண்புடையார்ப் பட்டுண் டுலக மதுவின்றேல் 

மண்புக்கு மாய்வது மன் . 
பரி : - பண்பு உடையார் பட்டு - பண்புடையார்கண்ணே 
படுதலால் , உலகம் உலகியல் , உண்டு - (எஞ்ஞான்றும் ) உண் 
டாய் வாராநின்றது : இன்று ஏல் - ( ஆண்டுப் படுதல் ) இல்லை 
யாயின் , அது- , மண் புக்கு - மண்ணின்கட்புக்கு , மாய்வது - 
மாய்ந்துபோவதாம் ; ( எ - று . ) 

பட என்பது , திரிந்துநின்றது . உலகம் - ஆகுபெயர் . 
மற்றைப் பண்பில்லார் சார்பன்மையின் ஓர்சார்புமின்றி மண் 
ணின்கட்புக்கு மாயுமது வேண்டாவாயிற்று என்பதுபட நின்ற 
மையின் , மன் - ஒழியிசைக்கண் வந்தது . 

இவைநான்குபாட்டானும் , அதனையுடையாரது உயர்ச்சி 
கூறப்பட்டது . 

( கு - ரை .) பண்பில்லாரோ உலகியல் நிற்பதற்குச் சார்பு 
ஆகா ராதலால் , அவ்வுலகியல் பண்புடையாரிடத்துப் படர்விடின் 


க 00 - ஆம் அதிகாரம் - பண்புடைமை 


ருஉக 


. 


. 


( சு) 


தனக்கு ஓராதாரமுமில்லாமையால் 

மண்ணின்கட்புக்கு மாயு 
மென்பதாம் . உண்டாலம்ம விவ்வுலகம் * * * * , தமக்கெனமுயலா 
நோன்றாட் , பிறர்க்கென முயலுந ருண்மையானே என்பது , இங்கு 
ஒப்பு நோக்கத்தக்கது . ஆண்டுப்படுதல் - அப்பண்புடையா 
ரிடத்தே பொருந்துதல் .. உலகியல் - உலகவொழுக்கம் . பட்டு 
என்பது 

- உண்டு என்னும் வேறு வினை முதல் வினையைக் 
கொண்டு முடிதலால் , அதற்கு ஏற்ப பட என்ற செயவெனெச் 
- சத்தின் திரிபு என்க . உலகம் என்பது - உலகியலைக் காட்டு த 
லால் , இடவாகுபெயர் . உலகியல் பண்புடையாரிடத்துப் படர் 
விடின் மண்புக்குமாயும் , அது வேண்டாவாயிற்றென்ற ஒழிந்த 
பொருளைத் தந்தமையின் , மன் - ஒழியிசைக்கண் வந்ததாம் . சார்பு - 
ஆதாரம் . வேண்டாவாயிற்று . விரும்பப்படாதாயிற்று. என்பது 
பட - என்ற பொருள் தோன்ற . அதனை - பண்பை . 
ககஎ . அரம்போலுங் கூர்மைய ரேனு மரம்போல்வர் 

மக்கட்பண் பில்லா தவர் . 
பரி : -மக்கள் பண்பு இல்லாதவர் - நன்மக்கட்கேயுரிய 
பண்பு இல்லாதவர் , - அரம் போலும் கூர்மையர் ஏன்உம் - 
அரத்தின் கூர்மைபோலும் கூர்மையை யுடையரேயாயினும் , 
மரம் போல்வர்- ( ஓரறிவிற்றாய ) மரத்தினை யொப்பர் ; ( எ - று . ) 

அரம் - ஆகுபெயர் . ஓரறிவு - ஊற்றினையறிதல் . உவமை 
யிரண்டனுள் முன்னது - தான் மடிவின்றித் தன்னையுற்ற 
பொருள்களை மடிவித்தலாகிய தொழில்பற்றி வந்தது : ஏனையது , 
விசேடவறிவின்மையாகிய பண்பு பற்றி வந்தது . அவ்விசேட 
வறிவிற்குப் பயனாய மக்கட்பண்பு இன்மையின் அதுதானும் 
இல்லையென்பதாயிற்று , 

( கு - ரை . ) அரம் தான் மழுங்குதலின்றித் தன்னையுற்ற பொரு 
ளைத் தேயச்செய்வதுபோல மக்கட்பண்பு இல்லாதவர் , தாம் அறி 
வின் நுட்பத்தோடு செயல் நுட்பத்தையும்உடையவராயினும் சோர் 
வின்றித் தம்மை யெதிர்த்தாரைக் கெடுத்துத் தம்முடைய அறி 
வும் பயனற்றதாகப் பெறுவரென்பதாம் . அரம் - ஒருவகை வாள் . 
கூர்மையையுடையர் - அறிவின் நுட்பத்தோடு செயல் நுட்பத்தையு 
முடையவர் . அரம் - அரத்தின் கூர்மைக்கு , ஆகுபெயர் . மரத் 
திற்கு உள்ள ஓரறிவாவது - ஊற்றினை ( ஸ்பர்ாத்தை) யறிதல் . 
அரத்திற்கு மடிவு - கூர்மை மழுங்குதல் : தன்னையுற்ற பொருள் 
களை மடிவித்தல் - தன்னிடம் அராவப்பட்ட பொருள்களைத் தேயச் 
செய்தல் . மனிதர்க்குமடிவு - சோர்தல் : தன்னையுற்ற பொருள் 
களை மடிவித்தல் - தன்னை எதிர்த்தவரைக் கெடுத்தல் . ஏனையது 
மற்றையது ; இரண்டாவது 

விசேடவறிவு இன்மை 
விவேகமில்லாமை , மக்கட்பண்பு நன்மக்கட்குரிய பண்பென்னுங் 
குணம் . அது தானும் - விசேடவறிவும் . இல்லை - பயனற்றதென்ற 
படி . உவமையணி . 
ககஅ . நண்பாற்ற ராகி நயமில செய்வார்க்கும் 

பண்பாற்றா ராதல் கடை . 
66 


உவமை . 


திருக்குறள் 


பரி : - நண்பு ஆற்றார் ஆகி - ( தம்மொடு ) நட்பினைச் செய் 
யாது , நயம் இல செய்வார்க்குஉம் - பகைமையைச் செய்தொழு 
குவார்மாட்டும் , பண்பு ஆற்றார் ஆதல் - தாம் பண்புடையராய் 
ஒழுகாமை , கடை - ( அறிவுடையார்க்கு ) இழுக்காம் ; (எ - று . ) 

நயம் - ஈரம் . சிறப்பு உம்மை , அவர் பண்பாற்றாமைக்கு 
இடனாதல் தோன்ற நின்றது . அதனைச்செய்யின் தாமும் அவர் 
தன்மையராவ ரென்பார் , கடை என்றார் . 

( கு - ரை . ) பகையைச் செய்வாரிடத்தும் நட்பினையே செய்ய 
வேண்டும் : அங்கன் ஒழுகாராவது அறிஞர்க்கு இழுக்கமென்க . 
அன்னார் பண்புடைய ராகாரென்றபடி . இழுக்கு - குற்றம் . ஈரம் - 
இடனாதல் - விஷயமாதல் . அதனைச் செய்யின் - பண்பாற்றாமையை 
மேற்கொண்டால் . அவர் - நயமிலசெய்வார் . 

( அ ) 


4 


ககக . நகல்வல்ல ரல்லார்க்கு மாயிரு ஞாலம் 

பகலும்பாற் பட்டன் றிருள் . 
பரி : -நகல் வல்லர் அல்லார்க்கு - ( பண்பின்மையான் ஒருவ 
ரோடுங்கலந்து ) உண்மகிழ்தல் மாட்டார்க்கு , மா இரு ஞாலம் 
மிகவும் பெரிய ஞாலம் , பகல்உம் - ( இருளில்லாத ) பகற்பொழு 
தினும் , இருள்பால் - இருளின் கண் , பட்டன்று கிடந்ததாம் . 

எல்லாரோடுங் கலந்து அறியப்பெறாமையின் பண்பில் 
லார்க்கு உலகியல் தெரியாது என்பார் உலகம் இருளின்கட் 
பட்டது என்றார் . பாழ்பட்டன்றிருள் என்று பாடமோதி , 
இருள் நீங்கிற்றன்று என்று உரைப்பாரும் உளர். 

( கு - ரை . ) எல்லாரோடுங் கலந்திருத்தலை அறியப் பெறாமை 
யால் பண்பில்லார்க்கு உலகியல் தெரியாதென்பதாம் . உண்மகிழ் 
தல் - மனம் மகிழ்தல் . மாயிரு என்று புணர்ந்தது , உரிச்சொற் 
புணர்ச்சியாதலால் . பாற்பட்டன்று என்ற இடத்து பாழ் பட் 
டன்று என்று பாடம் ஓதி - ஞாலம் பகலிலும் , இருள் பாழ்பட் 
டன்று - இருள் நீங்கிய தன்று என்று உரைப்பாருமுளர் . பட்டன்று 
என்பது பரிமேலழகருரையில் உடன்பாட்டிறந் தகாலமுற்றும் , பிற 
ருரையில் எதிர்மறை பி றந்தகால முற்றுமாம் . 

பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வ நன்பால் 

கலந்தீமை யாற்றிரிந் தற்று . 
பரி : - பண்பு இலான் - பண்பில்லாதவன் , பெற்ற - ( முன்னை 
நல்வினையான் ) எய்திய , பெரு செல்வம் - பெரிய செல்வம் , 
( அக்குற்றத்தால் ஒருவற்கும் பயன்படாது கெடுதல் ).-- நல் 
பால் - நல்ல ஆன்பால் , கலம் தீமையால் - ( ஏற்ற ) கலத்தின் 
குற்றத்தால் , ( இன் சுவைத்தாகாது ), திரிந்து அற்று - கெட்டாற் 
போலும் ; ( எ - று .) 


க 000 . 


க.க - ஆம் அதிகாரம் - நன்றியில் செல்வம் 


– உக 


E 


கலததீமை யென்பது , மெலிந்து நின்றது . தொழிலுவம் 
மாகலின் பொருளின்கண் ஒத்த தொழில் வருவிக்கப்பட்டது . 
படைக்கும் ஆற்றலிலனாதல் தோன்ற பெற்ற என்றும் எல்லாப் 
பயனுங் கோடற்கு ஏற்ற இடனுடைமை தோன்ற பெருஞ் 
செல்வம் என்றுங் கூறினார் . அச்செல்வமும் பயன்படாதென்ற 
இதனான் , வருகின்ற அதிகாரப்பொருண்மையும் தோற்றுவாய் 
செய்யப்பட்டது . 

இவை நான்கு பாட்டானும் அஃதில்லாரது இழிவு கூறப் 
பட்டது . 

( கு - ரை .) நல்ல ஆவின்பால் தன்னையேற்ற கலத்தின் குற் 
றத்தால் இன்சுவைத்தாகாது திரிந்து கெட்டாற்போல , பண்பில் 
லான் பெற்ற பெருஞ்செல்வம் அக்குற்றத்தால் ஒருவற்கும் பயன் 
படாது கெடுமென்பதாம் : உவமையணி . முன்னை நல்வினை - முற் 
பிறப்பிற்செய்த புண்ணியம் . அக்குற்றத்தால் - பண்பின்மை 
யால் , ஆன்பால் - பசுவின்பால் . ஏற்ற - பெய்த . கலம் -பாத்திரம் . 
பொருளின் கண் - உபமேயத்தில் . ஒத்த தொழில் - அக்குற்றத் 
தால் ஒருவற்கும் பயன்படாது கெடுதல் என்பது . படைக்கும் 
ஆற்றலிலனாதல் - தானே சம்பாதிக்கும் வல்லமையில்லாதவ 
னென்பது . வருகின்ற அதிகாரப்பொருண்மை - நன்றியில் செல் 
வத்தினியல்பு . தோற்றுவாய் செய்தல் - தொடங்குதல் . அஃது 
இல்லார் பண்பில்லா தவர் . கலத்தீமையென்பது - கலந் தீமை 
யென மெலித்தல் விகாரம் பெற்று வந்தது . இது - தொழிலுவம 
மாதலால் , கலத் தீமையால் பால் திரி தல்போல் 
மானத்திற்கு ஏற்ப , உபமேயமாகிய முதல் வாக்கியத்தில் , பண் 
பிலர்க் குற்றத்தால் ஒருவற்கும் பயன்படாது கெடுதல் 
ஒத்ததொழில் வருவிக்கப்பட்டது . பண்பிலான் பெற்ற பெருஞ் 
செல்வமும் பயன்படா தென்ற இதனால் , அடுத்து வருகின்ற அதி 
காரமாகிய நன்றியில் செல்வம் என்பதற்குத் தோற்றுவாய் 
செய்யப்பட்டது . 

( 40) 
கக - ஆம் அதிகாரம்- நன்றியில் செல்வம் . 

பரி : -அஃதாவது - ஈட்டியாற்கும் பிறர்க்கும் பயன்படுத 
லில்லாத செல்வத்தினது இயல்பு . உடையானது குற்றம் , 
செல்வத்தின்மே லேற்றப்பட்டது. அதிகாரமுறைமை , மேல் 
தோற்றுவாய்செய்த வதனாற் பெற்றாம் . 

( கு - ரை . ) ஈட்டியாற்கும் - சம்பாதித்தவனுக்கும் . செல்வ 
முடையவனது குற்றமாகிய நன்றியின்மையைச் செல்வத்தின் 
மேலேற்றி , நன்றியில் செல்வமென்றது - உபசாரவழக்கு . நன்றி - 
பயன்படு தல் . செல்வம் பயன்படு தலில்லாமற்போவது பண்பில் 
லாமையா லா தலால் இந்த நன்றியில் செல்வம் பண்புடைமை 
யென்ற அதிகாரத்தின்பின் வைத்தற்கு உரியது என்பது , பண் 
பிலான பெற்ற பெருஞ்செல்வம் என்று கிழ்க்கூறிய தனால் பெறப் 
படு தல் காண்க . 


என்ற 


உப 


2 


என்ற 


திருக்குறள் 


- 


க 00 க . வைத்தான் வாய் சான்ற பெரும்பொரு ள ஃதுண்ணான் 

செத்தான் செயக் கிடந்த தில் . 
பரி : - வாய் சான்ற பெரும் பொருள் - ( தன் ) மனையகல 
மெல்லாம் நிறைதற்கு ஏதுவாய பெரும்பொருளை , வைத்தான் 
ஈட்டிவைத்து , அஃது உண்ணான் - (உலோபத்தால் ) அதனை 
உண்ணாதவன் , செத்தான் - (உளனாயினும் ) செத்தானாம் ; செய 
சிடந்தது இல் - ( அதன்கண் அவனாற் ) செயக் கிடந்ததோ 
ருரிமை யின்மையான் ; ( எ - று . ) 

வைத்தான் என்பது , முற்றெச்சம் . உண்ணுதல் - அதனான் 
ஐம்புலன்களையும் நுகர்தல் . வாய்சான்ற பெரும்பொருளை 
வைத்தானொருவன் அதனையுண்ணாது செத்தவழி அதன்கண் 
அவனாற் செயக்கிடந்ததோருரிமையில்லை யாகலான் , வையாது 
பெற்றபொழுதே நுகர்க வென்று உரைப்பினும் அமையும் : 
இதற்கு ‘ செத்தான் என்பது எச்சம் . 

இதனால் , ஈட்டியானுக்குப் பயன்படலின்மை கூறப்பட் 
டது . 

( கு - ரை .) பெரும்பொருளை ஈட்டிவைத்து உலோப குணத் 
தால் அதனையுண்ணாதவன் அப்பொருளிடத்து அவனாற் செய்யக் 
கூடியது ஒன்றும் இல்லாமையால் அவன் அதன் திறத்துச் செத் 
தவன் போல்வனே யாவனென்பதாம் : இது - முதற்பொருள் : வாய் - 
இடம் : இங்கே , வீட்டினகலம் . ஈட்டிவைத்து - சம்பாதித்துவைத்து . 
உலோபம் - பணத்தின்மேலாசை : அது இறுகப்பிடிக்குந் தன்மை 
யைக் காட்டும் . அதன்கண் - அப்பொருளினிடத்து . உரிமை.சுதந் 
திரம் . வைத்தான் என்ற வினைமுற்று , வைத்து 

என எச்சப் 
பொருள் படு தல் காண்க . அதனான் - அப்பொருளினால் . ஐம்புலன் 
களையும் நுகர்தல் - சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்னும் ஐம் 
பொ றிகட்கு உரிய ஐந்து விஷயங்களையும் அனுபவித்தல் . இக் 
குறளுக்கு இரண்டாவது உரைவருமாறு : - வாய் சான்ற - மனையி 
னிடமெல்லாம் நிறை தற்குக் காரணமாகிய , பெரும்பொருள்வைத் 
தான்- , அஃது உண்ணான் -அதனையுண்ணாது , செத்தான் செத்த 
வழி , அதன்கண் அவனாற் செயக்கிடந்தது இல் என்பது . இந்த 
இரண்டாம் பொருளில் , வாய்சான்ற பெரும் பொருளை வையாது , 
பெற்றபொழுதே நுகர்க என்பது , குறிப்பெச்சம் . இப்பொருளில் . 
செத்தான் என்பது செத்து எனப் பொருள்படுதலால் , முற்றெச்ச 
மாம் . அஃதுஉண்ணான் -இங்கு ஆய்தம் மெய்போல ஒலித்தது . ( க ) 

பொருளான மெல்லாமென் றீயா திவறும் 

மருளான மாணாப் பிறப்பு . 
பரி : - பொருளான் - பொருள் ஒன்றும் உண்டாக அதனால் , 
எல்லாம் ஆம் என்று - எல்லாம் உண்டாம் என்று அறிந்து 
( அதனை ஈட்டி ), ஈயாது இவறும் - ( பின் பிறர்க்கு ) யாது பற் 
றுள்ளஞ்செய்யும் , மருளான் - மயக்கத்தாலே , மாணா பிறப்பு 
ஆம் - ( ஒருவனுக்கு ) நிறைதலில்லாத பேய்ப்பிறப்பு உண்டாம் 


க 002 . 


0 க 


ஆம் அதிகாரம் - நன்றியில் செல்வம் 


ளு 


இருமையினும் எய்தும் இன்பங்கள் பலவும் அடங்க எல் 
லாம் என்றும் , ஈட்டுதற்குமுன் உண்டாய அறிவு பின் மயங்கு 
தலின் மருள் என்றும் , பொருளுண்டாயிருக்கப் பிறர்பசி கண் 
டிருந்த தீவினை பற்றி உணவுகளுளவாயிருக்கப் பசித்துவருந்தும் 
பிறப்பு உளதா மென்றுங் கூறினார் . 

( கு - ரை . ) உலோபகுணத்தால் பொருளை ஈயா தவர்க்குப்பொரு 
கண் 

டாயிருக்க , பிறர் பசியைத் தீர்க்கர் த தீவினைப்பயனால் பசித்து 
வருந்துகின்ற பேய்ப்பிறவி யுண்டாகுமென்பதாம் . பொருள் ஒன் 
றும் - பொருள் மாத்திரம் . பற்றுள்ளம் - உலோபம் . நிறைதலில் 
லாத - திருப்தியுண்டாகாத . பொருளானாம் எல்லாம் - " அறனீனு 
மின்பமு மீனுந் திறனறிந்து , தீதின்றிவந்த பொருள் , 

ஒண் 
பொருள் காழ்ப்ப வியற்றியார்க்கு எண்பொரு , ளேனை யிரண்டு 
மொருங்கு " 

என்றமை காண்க . 
க 00 s . ஈட்ட மிவறி யிசைவேண்டா வாடவர் 

தோற்றம் நிலக்குப் பொறை . 
பரி : - ஈட்டம் இவறி-( யாம் பிறரின் மிக ஈட்டுதும் என்று 
பொருளினது ) ஈட்டல் மாத்திரத்தையே விரும்பி , இசை 
வேண்டா - ( அதன் பயனாய ) புகழை விரும்பாத , ஆடவர் - மக்க 
ளது , தோற்றம் - பிறப்பு , நிலக்கு பொறை - நிலத்திற்குப் பார 
மாம் அத்துணையே : ( எ - று . ) 

இசை இருமைக்கும் உறுதியாய அறமாகலின் ஈகையான் 
அதனையே வேண்டல் செய்யாது ஈட்டல் துன்பத்தையுங் காத் 
தல் துன்பத்தையும் வேண்டிய அறிவின்மை பற்றி , நிலக்குப் 
பொறை என்றார் . பிறப்பு என்றது அதற்கு உரிய உடம்பினை . 

( கு - ரை . ) உலோபியின்பிறவி வீணென்பதாம் . பிறரின் மிக 
ஈட்டு தும் அயலாரினும் அதிகமாகச் சம்பாதிப்போம் . அதன் 
பயன் - பொருளின்பயன் . அத்துணையே - அவ்வளவே . உறுதியாய 
அறமாகலின் என்றவிடத்து , உறுதியாதலினென்று பாடமிருப்பின் 
நலம் . இசை இருமைக்கும் உறுதியா தலை “ நிலவரை நீள்புகழாற் 
றின் புலவரைப் , போற்றாது புத்தேளுலகு என முன்பு விளக்கி 
னார் . தோற்றம் - தோன்றுதல் : பிறப்பு . நிலக்குப்பொறை - பூமி 
பாரம் : புகழென்ற அதிகாரத்தில் " இசையிலா யாக்கை பொறுத்த 
நிலம் என்றதையும் அதனுரையையும் காண்க . நிலக்கு - அத்துச் 
சாரியை தொக்கது , விகாரம் . குறளில் , ஆடவர் எனச் சிறப் 
புப்பற்றிக் கூறியிருப்பினும் , பரிமேலழகர் பொதுவாக , இச்சொற்கு 
மக்கள் என உரைவகுத்துள்ளனர் ; இத்திறன் பெரிதும் பாராட் 
டற்பாலது : இஃது வள்ளுவரது உள்ளக் கருத்தறிந்து உரை 
வகுக்கும் பெற்றிமையையும் பட்சபாதமின்றி உண்மை காணும் 
திறத்தையும் காட்டும் . 

(கூ ) 
க 00= . எச்சமென் றென்னெண்ணுங் கொல்லோ வொருவரான் 

நச்சப் படாஅ தவன் . 
பரி : - ( ஒருபொருளும் ஈந்தறியாமையின் ), ஒருவரால் - ஒருவ 
ராலும் , நச்சப்படாதவன் நச்சப்படுதலில்லாதவன் , எச்சம் 
என்று- ( தான் இறந்த வழி ண்டு ) ஒழிந்து நிற்பதாக, என் எண் 
ணும் கொல் - யாதனைக் கருதுமோ ? ( எ - று. ) 


- 


- 


- 


நிஉசு 


திருக்குறள் 


ஈண்டு ஒழிந்து நிற்கும் புகழ் வான் மேலன்றி நில்லாமை 
யின் அவனுக்கு அதனோடு யாதும் இயைபில்லை யென்பார் , 
என் எண்ணுங்கொல்லோ என்றார் , ஓகாரம் - அசை . 

இவை மூன்று பாட்டானும் , பிறர்க்குப் பயன்படலின்மை 
கூறப்பட்டது . 

( கு - ரை .) உலோபிக்குப் புகழுண்டாகாதென்பதாம் . நச்சப் 
படுதல் - விரும்பப்படு தல் . ஈண்டு ஒழிந்து நிற்பது - இவ்வுலகில் 
மிச்சமாய் நிற்பது . புகழுண்டர் தற்குக் கல்வி ஆண்மை முதலிய 
பிற காரணங்களும் உளவாயினும் ஈதலே சிறந்த தென்பதை , ஈத 
லிசைபட வாழ்தல் , இரப்பார்க்கொன் , றீவார்மே னிற்கும் 
புகழ் என்றவற்றாலுணர்க . அவனுக்கு ஈயாதவனுக்கு . அத 
னோடு - புகழோடு . ஈண்டு ஒழிந்து. நிற்குமது புகழேயென்பது 
ஒன்றாவுலகத்துயர்ந்த புகழல்லாற் , பொன்றாது நிற்பதொன் 
றில் , " “ இந்நிலத்துமன்னு தல் வேண்டி னிசைநடுக ” என்றவற்றால் 
விளங்கும் . எஞ்சுவது ( ஒழிந்துநிற்பது ] எச்சம் : அம் - வினை 
முதற்பொருளது . 
க 00 ) . கொடுப்பதூஉந் துய்ப்பதூஉ மில்லார்க் கடுக்கிய 

கோடியுண் டாயினு மில் . 

கொடுப்பது உம் துய்ப்பது உம் இல்லார்க்கு- ( பிறர்க்கு ) 
ஈவதும் ( தாம் ) நுகர்வதுமாய இரண்டு செய்கையும் உடைய 
ரல்லாதார்க்கு , அடுக்கிய கோடி உண்டாயின் உம்- பலவாக அடுக் 
கிய கோடிப் பொருள் உண்டாயினும் , இல் - ஒன்றுமில்லை ;( எ - று . ) 

இன்பத்தினும் அறம் சிறந்தமையின் , கொடுத்தல் தொழில் 
முற்கூறப்பட்டது . அடுக்கிய கோடி என்றது , ஈண்டு எண்ணப் 
படும் பொருள் மேல் நின்றது . ஒன்றுமில்லார் போலப் பய 
னிரண்டும் இழத்தலின் , இல் என்றார் . 

( கு - ரை . ) செல்வம் படைத்ததற்குப் பயன் கொடுப்பதும் 
தான் நுகர்வதும் : இவ்விரண்டும் இல்லாத , உலோபிகள் செல்வம் 
கோடிக்கணக்காக இருப்பினும் இல்லா ததேயா 

மென்பதாம் . 
துய்ப்பதாலுண்டாகும் இன்பத்தினும் , கொடுப்பதாலுண்டாகும் 
அறஞ் சிறத்தலால் , கொடுப்பதூஉம் என்று முற்கூறப்பட்ட 
தென்க . இதனால் , வடுவிலா வையத்து மன்னிய மூன்றுள் ; 
நடுவண தெய்த விருதலையு மெய்தும் என்ற தில் , பொருளால் இன் 
பம் பெறுதலினும் அறம் பெறுதல் சிறந்ததெனவுங் காட்டப் 
பட்டது . 

கோடி - எண்ணலளவையாகுபெயர் . ஒன்றுமில்லார் 
பொருள் சிறி துமில்லார் . பயனிரண்டும் - அறப்பயனும் இன்பப் 
பயனும் . 
க 00 சு . ஏதம் பெருஞ்செல்வந் தான்றுவ்வான் றக்கார்க்கொன்று 

ஈத லியல்பிலா தான் . 
பரி : - தான் துவ்வான் - தான் நுகரானாய் , தக்கார்க்கு 
ஒன்று தல் இயல்பு இலாதான் - ( அதன்மேலும் ) தகுதியுடை 


26 


க oக - ஆம் அதிகாரம் - நன் றீயில் செல்வம் 
யார்க்கு அவர் வேண்டிய தொன்றனை ஈதலியற்கையிலனாயி 
னான் , - பெருஞ் செல்வம் - இரண்டுஞ் செய்தற்கு இடனுடைத் 
தாய செல்வத்திற்கு , ஏதம் - ஒரு நோய் ; ( எ - று . ) 

தகுதி - தானங்கோடற்கு ஏற்புடைமை . ஏதம் - ஆகுபெயர் . 
நுகரப்படுதலும் ஈயப்படுதலு மாகிய தொழிற்கு உரியதனை 
அன்றாக்கினமையின் , நோய் என்றார் . ஈதலியல் பிலாதானது 
பெருஞ்செல்வம் அவனுக்கு ஈட்டல் காத்தல் முதலியவற்றால் 
துன்பமேயா மென்று உரைப்பாரும் உளர் . 

இவை யிரண்டு பாட்டானும் , அவ்விருமையும் உடன் 
கூறப்பட்டன. 

( கு - ரை . ) தான் அனுபவித்தலும் தக்கார்க்கு ஈதலும் இல் 
லா தவன் தாள் பெற்றுள்ள செல்வத்திற்கு நோயாவனென்பதாம் . 
இனி , ஈயும் இயல்பிலாதானுக்குப் பெருஞ்செல்வம் ஈட்டல் காத் 
தல் முதலியவற்றால் துன்பமே விளைக்குமெனினுமாம் . தான் துவ்வு 
தல் தக்கார்க் கொன்று ஈவதைக்காட்டிலும் செய்தற்கெளிதா யிருப் 
பவும் அதனையும் செய்யாத கொடுமைநோக்கி முன் கூறப்பட்டது . 
அதன்மேலும் - தான் நுகராமலிருப்பதற்குமேலும் . ஈதலியற்கை - 
ஈதலாகிய 

ய இயல்பு. இரண்டு - தான் நுகர்தலும் தகுதியுடையார்க்கு 
ஈதலும் . தானங்கோடல் - கொடுத்ததைப் பெற்றுக்கொள்ளுதல் . 
ஏதம் -துன்பம் : இங்கே, துன்பந் தரும் நோயை யுணர்த்திய தனால் , 
காரியவாகுபெயர் . தொழிற்குரிய தல்லதாகச் செய்தல் நோயின் 
தன்மையா தலறிக . அவ்விருமை - ஈட்டினவனுக்குப் பயன்படுத 
லின்மை , பிறர்க்குப் பயன்படுதலின்மை . முதலுரையில் செல்வத் 
தைத் துய்த்தல் ஈதல் இலனாயினானைச் செல்வத்திற்கு நோய் 
போல்வானென்னாது நோயென்று அபே தமாகக் கூறியது . காட்சி 
யணியாம் . இரண்டாமுரையிலும் , ஈயுமியல்பிலா தானுக்குச் செல் 
வம் நோய்போலு மெனனாது செல்வத்தை கோயாகக்கூறியது - 
காட்சியணியே . " ஈட்டலுந் துன்ப மற்றீட்டிய வொண்பொருளைக் , 
காத்தலுமாங்கே கடுந் துன்பம் - காத்தல் , குறைபடிற் றுன்பங் 
கெடிற் றுன்பம் துன்பக் , குறைபதி மற்றைப் பொருள் " என்ற 
நாலடி , இங்குக் காணத்தக்கது . 
க 00 எ . அற்றார்க்கொன் நாற்றாதான் செல்வ * மிகுநலம் 

பெற்ற டமியண்மூத் தற்று . 
பரி : - அற்றார்க்கு- ( ஒருபொருளும் ) இலராயினார்க்கு , ஒன்று 
( அவர்வேண்டியது ) ஒன்றனை , ஆற்றாதான் - கொடாதானது , 
செல்வம் - (கொன்னேகழிதல்) , -- மிகு நலம் பெற்றாள்- ( பெண் 
டிரின் ) மிக்க நலத்தினைப் பெற்ற ளொருத்தி , ( கொடுப்பாரின் 
மையின் கொழுநனின்றி ), தமியள் - தமியளாய் , மூத்த அற்று - 
மூத்ததன்மைத்து ; (எ - று ) 

* பி - ம் : சிலபிரதிகளில் மிகநலம் என்று காணப்படுகின்றது . 


உஅ 


திருக்குறள் 


நலம் - வடிவின் நன்மையும் , குணத்தின் நன்மையும் . இரண் 
டும் ஒருங்கு பெறுதல் அரிதாகலின் , பெற்றாள் என்றார் .. 
கொடுப்பாருங் கொழுநனுமே யன்றித் தானும் னிழந்து 
கழிந்த குமரியோடு உவமை கூறினமையின் ,தானும் ஏற்பானுமே 
யன்றிச் செல்வமும் பயனிழந்து கழியு மென்பதாயிற்று . 

( கு - ரை .) உலோபியின் செல்வம் அதை ஈட்டுபவனுக்கும் 
அதை ஏற்றற்கு உரியவனுக்கும் பயன்படாமையோடு செல்வமும் 
பயனிழந்து ஒழியுமென்பதாம் . கொன்னே - வீணாய் ; பயன்படா 
மல் . பெண்டிரின் பெண்டிர்க்குரிய : மகளிருள் எனினுமாம் . 
கொழுநன் இன்றி - கணவனில்லாமல் . தமியளாய் - தனியளாய் . 
கன்னிகா தானஞ் செய்வதனால் ஒருவகைப் புண்ணிய முண்டாகு 
மென்ற நூற்கொள்கைபற்றி , கொடுப்பாரும் பயனிழந்து என் 
றது . குமரி - கன்னிகை . குமரி மூத்த வென்பாத்திரம் " என்றும் , 
" குமரி மூத்தவக் கொடுங்குழை நல்லாள் என்றும் மணிமேகலை 
யில் வருதல் காண்க . தான் - செல்வமுடையான் . ஏற்பான் - இரப் 
பான் . 

( எ ) 
க 00 அ . நச்சப் படாதவன் செல்வ நடுவூருள் 

நச்சு மரம்பழுத் தற்று . 
பரி : - ( வறியார்க்கு அணியனாயிருந்தும் ஒன்றுங்கொடாமை 
யின் ) , நச்சப்படாதவன்- ( அவரால் ) நச்சப்படாதவன் , செல்வம் 
செல்வமெய்துதல் , ஊர் நடுவுள் நஞ்சு மரம் - ஊரிடை நிற்ப 
தோர் நச்சுமரம் , பழுத்து அற்று - பழுத்தாற்போலும் ; ( எ - று . ) 

‘ நடுவூர் என்பது - பின்முன்னாகத்தொக்க ஆறாம் வேற்று 
மைத் தொகை . அண்மை உடைமைகளாற் பயனில்லை யென் 
பதாம் . 

{ கு - ரை . ) உலோபியின் செல்வம் நடுவூருள் நச்சு மரம் 
பழுப்பதுபோலு மென்பதாம் . அணியன் - சமீபத்திலுள்ளவன் .. 
நச்சுமரம் = நஞ்சு + மரம் ; விஷத்தன்மையையுடைய மரம் : எட்டி 
போல்வது . நடுவூர் = ஊர்நடு : இதனை இலக்கணப்போலி யென் 
பர் . அண்மை - சமீபித்தததர்ல் . உடைமை - பொருளுடைமையும் 
பழமுடைமையும் . உவமையணி . பயன் மரமுள்ளூர்ப் 

பழுத்தற் 
றாற் செல்வ , நயனுடையான்கட் படின் என்ற திருக்குறளில் 
இதன் எதிர்மறைப் பொருளை விளக்கியமை காண்க . 
க 00 க . அன்பொரீஇத் தற்செற் றறநோக்கா தீட்டிய 

ஒண்பொருள் கொள்வார் பிறர் . 
பரி : - ( ஒருவன் ) , அன்பு ஒரீஇ - ( கொடாமைப்பொருட்டுச் 
சுற்றத்தார் நட்டார்கண் ) அன்பு செய்தலை யொழித்து, தன் 
செற்று - (வேண்டுவன நுகராது ) தன்னைச் செறுத்து , அறம் 
நோக்காது - ( வறியார்க்கு ஈதல் முதலிய ) அறத்தை நினைப்பதுஞ் 
செய்யாது , ஈட்டிய- , ஒள் பொருள் - ஒள்ளிய பொருளை , கொள் 
வார் - கொண்டுபோய்ப் *பயன்பெறுவார் , பிறர்- ; ( எ - று . ) 

* பி- ம் : பயன்கொள்வார் , 


( அ ) 


கடுக - ஆம் அதிகாரம்- நன்றியில் செல்வம் 


( க ) 


க 0க 0 . 


பயனாய அறனும் இன்பமுஞ் செய்துகொள்ளாதானுக்குப் 
பொருளால் உள்ளது. ஈட்டற்றுன்பமே யென்பது தோன்ற 
ஈட்டிய என்றும் , அவன் வழியினுள்ளோர்க்கும் உதவாதென் 
பது தோன்ற பிறர் என்றுங் கூறினார் . 

( கு - ரை .) உலோபியின் பொருள் சுற்றத்தார் முதலோர்க்கு 
உதவாது பிறர்க்கே ஆகுமென்பதாம் . நட்டார் - சினேகித்தவர் . 
செறுத்து - வருத்தி . வறியார் - தரித்திரர் . நோக்கல் - கருத் 
தினால் நோக்குதல் . பயன் ஆய - பொருளினாற் பெறக்கூடிய : பிர 
யோசனமாகவுள்ள . அவன்வழியி னுள்ளார் - அவன் சந்ததியார் .. 
பிறர் - கள்ளர் முதலியோர் . 

முதலியோர். ஒன்பொருள் - இகழ்ச்சிக்குறிப்பின 
தென்னலாம் . 

சீருடைச் செல்வர் சிறுதுனி மாரி 

வறங்கூர்த் தனைய துடைத்து . 
பரி : - சீர் உடை செல்வர் - புகழுடைத்தாய செல்வத்தினை 
யுடையவரது , சிறு துனி- நிற்குங்காலஞ்சிறிதாய வறுமை , மாரி - 
(உலகத்தையெல்லாம் நிலைநிறுத்தும் ) மேகம் , வறம் கூர்ந்து 
அனையது உடைத்து -வறுமைமிக்காற் போல்வதோர் இயல்பினை 
யுடைத்து : ( எ - று . ) 

துனி - வெறுப்பு ; அதனைச் செய்தலால் , துனியெனப்பட் 
டது . யாவர்க்கும் பயன்பட்டார் அதனான் வறியராயவழியும் 
அவ்வறுமை கடிதின் நீங்குதலின் பின்பும் செல்வராய்ப் பயன் 
படுவ ரென்பது , உவமையாற் பெறப்பட்டது ; படவே , நன்றி 
யில்லாத செல்வம் எஞ்ஞான்றும் பயன்படா தென்பதாயிற்று . 
இதற்கு - சீருடைச்செல்வர் இரவலரோடு வெறுக்கும் நிலையில் 
வெறுப்பு , மாரி வறங்கூர்ந்தனைய தன்மையையுடைத்து என 
அதிகாரத்தோடு பொருந்தாமை மேலும் , ஓர்பொருட் டொடர்பு 
படாமல் உரைப்பாரும் உளர் . 

இவை நான்கு பாட்டானும் , அச்செல்வத்தது குற்றங் 
கூறப்பட்டது . 

( கு - ரை . ) மேகம் மழைபொழி தலால் நீரற்றவிடத்தும் மீண்டும் 
அந்நீரைப்பெற்றுப் பொழியுமியல்பின தாதல்போல , சீருடைச்செல் 
வர் பிறர்க்குப்பயன் படுதலால் வறியராயினும் விரைவில் அவ் 
வறுமைநீங்கிப் பயன்படுவ ரென்பது , மாரியுவமையாற் பெறப் 
படும் . இதனால் , அதிகாரத்திற்கு ஏற்பச் சீரில்லாச் செல்வரின் 
பொருள் எப்போதும் பயன்படாதென்பது பெறப்படும் . நிற்குங் 
காலஞ் சிறிது ஆய - சிறிதுகாலமே நிற்பதான . மேகத்திற்கு 
வறுமைமிகுதல் - நீரில்லையாதல் . துனி - வெறுப்பையுண்டாக்கு 
வதான 

வறுமைக்குக் காரியவாகுபெயர் . இனி , இக்குறளுக்கு , 
சீருடைச் செல்வரின் ( பொருளின்மையால் இரவலரோடு வெறுக் 
கும் ) வெறுப்பு , மாரி வறங்கூர்ந்தனையதுடைத்து எனப் பொருள் 
கூறுவாரு முளர் : அப்பொருள் நன்றியில் செல்வம் என்ற அதி 
காரத்திற்குப் பொருந்துவது அன்று : அன்றியும் , சீருடைச்செல் 

67 


இருக 0 


திருக்குறள் 


இதனானே 


காக்க . 


வர்க்கு இரவலரோடு வெறுப்பு ஒருபோதும் உண்டாகாதாதலால் , 
அங்ஙனம் வெறுப்பு உளதாக வைத்துக்கூறுவது சரியன்று : மற் 
றும் , மாரி வறங்கூர் தல் சீருடைச் செல்வரின் செல்வமின்மைக்கு 
உவமையாதற்கு ஏற்குமேயன்றி அவருடைய வெறுப்புக்கு உவமை 
யாதற்கு ஏலாது : ஆதலால் , பொருள் தொடர்பு படாததாகும் . 

க 02 - ஆம் அதிகாரம் - நாணுடைமை . 

பரி : - அஃதாவது - மேற்சொல்லிய சால்பு பண்பு முதலிய 
குணங்களான் உயர்ந்தோர் தமக்குஒவ்வாத கருமங்களில் நாணுத 
லுடையராந் தன்மை : அதிகாரமுறைமையும் 
விளங்கும் . 

( கு - ரை . ) ஒவ்வாத - தகாத . உயர்ந்தோர் நன்றியில் செல் 
வத்தைக்குறித்து நாணுவ ராதலால் , நன்றியில் செல்வத்தின் பின் 
நாணுடைமை வைக்கப்பட்டதென்க . 

கருமத்தா தணுத ஐணுத் திருநுதல் 

நல்லவர் நாணுப் பிற . 
பரி : - நாணு - ( நன்மக்கள் ) நாணாவது , கருமத்தால் நாணு 
தல் இழிந்த கருமங் காரணமாக நாணுதல் ; பிற - அஃதன்றி 
மனமொழிமெய்களது ஒடுக்கத்தான் வருவனவோவெனின் 
அவை , ( அவரளவல்ல ) : திரு நுதல் நல்லவர் நாணு - அழகிய 
நுதலினையுடைய குலமகளிர் நாண்கள் ; ( எ - று . ) 

பிற குலமகளிர் நாண் என்றதனால் ஏனையது நன்மக்கள் 
நாண் என்பதும் , நாணுதல் என்றதனால் கருமத்தது இழிவும் 

திருநுதல் நல்லவர் என்பது , புகழ்ச்சிக்குறிப்பு . 
ஏதுப்பன்மைபற்றி , பிற என்றார் . இனி , அற்றமறைத்தல் 
முதலியன பொதுமகளிர் நானோடு ஒக்குமென்று உரைப்பாரும் 
உளர் ; அவர்க்கு நாண் கேடுபயக்கும் என விலக்கப்பட்டமை 
யானும் , அவர் பெயராற் கூறப்படாமையானும் , அஃது உரை 
யன்மை யறிக . 

இதனான் , நாணினது இலக்கணம் கூறப்பட்டது. 

( கு - ரை . ) நன் மக்களுக்கு நாணாவது இழிந்த செயலின்கண் 
நாணுதலேயா மென்பதாம் . நன்மக்கள் நற்குணமுடையமக்கள் . 
அஃது அன்றி - இழிந்த கருமங்காரணமாக நாணு தலல்லாமல். இற் 
பிறந்தார் என்ற குறளில் குடிப்பிறந்தார்க்கு நாண் - பழிபாவங் 
களில் மடங்கு தல் என்று கூறியுள்ளமை காண்க . அவர் அளவு 
அல்ல 

அந்நன்மக்கட்கு உரியன வல்ல . நுதல் - நெற்றி . ஏனை 
யது - இழிகருமத்தால் நாணுதல் . கருமம் என்ற பொதுச்சொல் 
நாணுதல் என வருதலால் , இழிந்த கருமத்தின் மேலது . புகழ்ச் 
சிக்குறிப்பு - புகழ்ச்சி குறித்துவந்த சொல் . ஏதுப்பன்மை -ஏதுக் 

* பி- i : அவர் பெயர் பொதுப்பெயராற் கூறப்படாமையாலும் . 


4 


11 


க 02 - ஆம் அதிகாரம் - நாணுடைமை 


க 0 க 2 . 


கள் பலவாதல் ; அவை - மனவொடுக்கம் , மொழியொடுக்கம் , மெய் 
யொடுக்கம் என்பன . இனி வேறோருரை : -பிற - அற்றமறைத்தல் 
முதலியன , திருநுதல் நல்லவர் நாணு - பொதுமகளிர் நாணோ 
டொக்கும் என்பது : பொதுமகளிர்க்கு நாண் கேடு தருமென்று 
நூல்கள் விலக்குவதாலும் , திருநுதல் நல்லவர் என்ற தொடர் 
மகளிரைப் பொதுவாகக் காட்டக்கூடிய தன்றிச் சிறப்பாகப் பொது 
மகளிரைக் காட்டா தாதலாலும் , அவ்வுரை கொள்ளத்தக்க தன் 
றென்று மறுத்தார் . பொதுமகளிர்க்குநாண் கேடுதரு மென்பதை 
" மானமுறும் வேசையரும் , ஈனமுறுவார் என்ற தனாலும் அறிய 
லாம் . அற்றம் மறைத்தல் - மறைக்கத்தக்க அவயவத்தை மறைத் 
தல் . பொதுமகளிர் - விலைமாதர் . பயக்கும் - தரும் . 

( க ) 
ஊணுடை யெச்ச முயிர்க்கெல்லாம் வேறல்ல 

நாணுடைமை மாந்தர் சிறப்பு . 
பரி : ஊண் - ஊணும் , உடை - உடையும் , எச்சம் - அவை 
யொழிந்தனவும் , உயிர்க்கு எல்லாம் வேறு அல்ல - மக்களுயிர்க் 
கெல்லாம் பொது : மாந்தர் சிறப்பு - நன்மக்கட்குச் சிறப்பாவது , 
நாண் உடைமை - நாணுடைமையே : ( அவையல்ல ) ; ( எ - று . ) 

அவை ஒழிந்தன - உறக்கமும் , அச்சமும் , காமமும் . சிறப்பு 
அவ்வுயிர்களின் வேறுபாடு . அச்சம் என்று பாடம் 
வாரும் உளர் . 

( கு - ரை . )) ஊண் உடை முதலியன மக்கட்கெல்லாம் பொது 
வாக இருக்க , நாணுடைமையே நன்மக்கட்குச் சிறப்பு என்பதாம் . 
உணவு 

ஆடை . அவை - ஊண் உடை முதலி 
அவ்வுயிர்களின் வேறுபாடு - மற்றை யுயிர்களினும் இவர் 
கட்குள்ள வித்தியாசர் . 

( உ) 
ஊனைக் குறித்த வுயிரெல்லா நாணென்னும் 

நன்மை குறித்தது சால்பு . 
பரி : -உயிர் எல்லாம் - எல்லாவுயிர்களும் , ஊனை - உடம் 
பினை , குறித்த- ( தமக்கு ) நிலைக்களனாகக் கொண்டு அதனை விடா : 
( அதுபோல ), சால்பு- , நாண் என்னும் நன்மை குறித்தது 
நாணென்னும் நன்மைக் குணத்தை ( த் தனக்கு) நிலைக்களனாகக் 
கொண்டு அதனை விடாது ; ( எ - று . ) 

உடம்பு என்பது - சாதியொருமை . நன்மை - ஆகுபெயர் . 
உயிர் உடம்பொடு கூடியல்லது பயனெய்தாதவாறுபோல , 
சால்பு நாணொடுகூடியல்லது பயனெய்தாது என்பதாம் . ஊணைக் 
குறித்த என்று பாடம் ஓதுவாரும் உளர் . 

( கு - 57.ர.) சால்பு நிலைக்கும் இடம் பாணே யென்பதாம் . 
நிலைக்களன் - தங்குமிடம் . 

உடம்பு . நன்மை - நற்குணத் 
ஆகுபெயர் . ஊணைக்குறித்த 

பாடத்துக்கு - 
( எல்லா வுயிர்களும் ) உணவையே சாக்கு ) ஜீவாதாரமாகவுடையன 
என்று பொருள் . 

( ங ) 


ஊண் 


உடை 


யென . 


க 0 கங . 


ஊன 


என்ற 


நிங 2 


திருக்குறள் 


காக . 


மானகடை 


அணியன்றோ நாணுடைமை சான்றோர்க்கஃ தின்றேல் 

பிணியன்றோ பீடு நடை . 
பரி : - சான்றோர்க்கு- , நாண் உடைமை- , அணி அன்றுஓ 
ஆபரணமாம் ; அஃது இன்று ஏல் - அவ்வாபரணம் இல்லையா 
யின் , பீடு நடை- ( அவர் ) பெருமிதத்தையுடைய நடை ,பிணி அன் 
றுஓ- ( கண்டார்க்குப் ) பிணியாம் ; ( எ - று . ) 

அழகுசெய்தலின் அணி என்றும் , பொறுத்தற்கு அருமை 
யின் பிணி என்றுங் கூறினார் . ஓகார இடைச்சொற்கள் , எதிர் 
மறைக்கண் வந்தன . 

இவைமூன்றுபாட்டானும் , அதன் சிறப்புக் கூறப்பட்டது . 

( கு - ரை . ) நாணாகிய ஆபரணம் இல்லார்க்குப் பெருமித 
நடை சிறப்புறா தென்பதாம் . பெருமிதத்தையுடைய நடை 

கம்பீர 
அன்று ஓ - தேற்றம் : இரண்டு எதிர்மறைச்சொற்கள் 
தொடர்ந்து உடன்பாட்டுப் பொருளை யுணர்த்தித் தேற்றக் 
கருத்தை விளக்கின . அதன் - நாணின் ,. 

( ச ) 
காக . பிறர்பழியுத் தம்பழியு நாணுவார் நாணுக்கு 

உறைபதி யென்னு முலகு . 
பரி : - பிறர் பழிஉம் - பிறர்க்குவரும் பழியையும் , தம் பழி 
உம் - தமக்கு வரும் பழியையும் , ( ஒப்பமதித்து ) , நாணுவார் - 
நாணுவாரை , உலகு - உலகத்தார் , நாணுக்கு- , உறை பதி என் 
னும் - உறைவிட மென்று சொல்லுவர் : ( எ 

று . ) 
ஒப்பமதித்தல் - அதுவும் தமக்கு வந்ததாகவே கருதுதல் . 
அக்கருத்து உடையார் பெரியராகலின் , அவரை உயர்ந்தோர் 
யாவரும் புகழ்வரென்பதாம் . 

இதனால் , அதனையுடையாரது சிறப்புக் கூறப்பட்டது . 

( கு - ரை . ) பிறர்க்கு வரும் பழியையும் தமக்கு வந்த பழி 
போல மதித்து நாணுவாரே நாணுக்கு உறைவிடமாவரென்பதாம் . 
உறைவிடம் - தங்குமிடம் . ஒப்ப - ஒருநிகராக. அதனை - நாணினை . 
க 0 கசு . நாண் வேலி கொள்ளாது மன்னோ வியன்ஞாலம் 

பேணலர் மேலா யவர் . 

மேலாயவர் - உயர்ந்தவர் , - வேலி நாண் கொள்ளாது 
( தமக்கு ) ஏம்மாக நாணினைக் கொள்வதன்றி , வியல் ஞாலம் 
பேணலர் - அகன்ற ஞாலத்தைக்கொள்ள விரும்பார் ; ( எ - று . ) 

பழிபாவங்கள் புகுதாமற் காத்தலின் , வேலி என்றார் . 
நாணும் ஞாலமும் தம்முள் மாறாயவழி அந்நாணினைக் கொள்வ 
தல்லது அவை புகுதும் நெறியாய ஞாலத்தினைக் கொள்ள 
விரும்பா ரென்பதாம் . மன்னும் , ஓவும் - அசை . நாணாகிய 


பரி : 


க 02 - ஆம் அதிகாரம் - நாணுடைமை 


கூகூ 


( 


ஏமம் 


வேலியைப் பெற்றல்லது ஞாலம்பெற விரும்பா ரென்று உரைப் 
பாரும் உளர் . 

( கு - ரை .) ஞாலத்தினும் நாணினை மேலா ; க் கொள்வ ரென் 
பது , முதலுரையின் க்ரு து . 

இரட்சகம் : பாதுகாப்பு . 
ஞாலம் உலகம் . 

அவை புகுதும் நெறி - பழி பாவங்கள் புகும் 
வழி . இக்குறளுக்கு வேறோருரை வருமாறு : - மேலாயவர் - 
மேலோர் , நாண் வேலி - நாணாகிய வேலியை , 

கொள்ளாது - பெற்றா 
லல்லாமல் , வியல் ஞாலம் - பெரிய உலகத்தை, பேணலர் - பெற 
விரும்பாரென்பது : நாணுடனே தான் ஞாலத்தைப் பெற ரும்புவ 
ரென்பது இவ்வுரையின் கருத்து . வியல் - அதலமென்னும் பொரு 
ளுணர்த்தும் உரிச்சொல் . 
க 0கஎ . நாணு லுயிரைத் துறப்ப ருயிர்ப்பொருட்டால் 

நாண்டுறவார் நாணாள் பவர் . 
பரி : - நாண் ஆள்பவர் -நாணினது சிறப்பு அறிந்து அதனை 
விடாது . ஒழுகுவார் , ( அந்நாணும் உயிரும் தம்முள் மாறாயவழி) , 
நாணால் - நாண்சிதையாமைப் பொருட்டு , உயிரை துறப்பர் - 
உயிரைநீப்பர் ; உயிர்ப்பொருட்டு - உயிர்சிதையாமைப்பொருட்டு , 
நாண் துறவார் - நாணினை நீக்கார் ; ( எ - று .) 

உயிரினும் நாண் சிறந்தது என்பதாம் . 
இவையிரண்டு பாட்டானும் , அவர்செயல் கூறப்பட்டது . 

( கு - ரை . ) உயிரைக்காட்டிலும் நாணே சிறந்த தென்பது , 
இக்குறளின் கருத்து : “உயிரினுஞ் சிறந் தன்று நாணே என்று , 
தொ : காப்பியத்துப் பொருளதிகாரக் களவியலில் வருகின்றது . 
நாணும் உயிரும் தம்முள் மாறு ஆயவழி - நாண் உயிர் 
இரண்டனுள் ஏதாவதொன்றை நீக்க நேர்ந்தபோது 
நீப்பர் . விடுவர் . அவர் நாணுடையவர் . நாணால் - நாணின் 
பொருட்டு ; மூன்றாம் வேற்றுமை நான்காம்வேற்றுமைக்குரிய 
பொருட்டுப்பொருளில் வந்தது . பொருட்டால் , ஆல் அசை . ( எ ) 
க 0 கஅ . பிறர்நாணத் தக்கது தானணா ஒயின் 

அறநாணத் தக்க துடைத்து . 
பரி : - பிறர் - கேட்டாரும் கண்டாரும் , நாணத் தக்கது - 
நாணத்தக்க பழியை, ( ஒருவன் ) , தான் நாணான் ஆயின் - தான் 
நாணாது செய்யுமாயின் , ( அந்நாணாமை ), அறம் நாணத்தக்கது 
உடைத்து - ( அவனை ) அறம்விட்டு நீங்கத்தக்க குற்றத்தினை 
யுடைத்து ; (எ - று . ) 

தான் எனச் செய்வானப் பிரிக்கின்றா ராகலின் , பிறர் 
என்றார் . நானோடு இயைபில்லாதானை அறம் சாராது என்பதாம் . 

( கு - ரை . ) பழிக்கு நாணாதானை அறம்விட்டு நீங்குமென்பதாம் . 
செய்வானை - கண்டாரும் கேட்டாரும் நாணத்தக்க பழியைச் செய் 


என்ற 
என்றபடி . 


திருக்குறள் 


காண 


பவனை . பிறர் கண்டாரும் கேட்டாரும் . இப்பாட்டில் உடைத்து 
என்ற முற்றுக்கு , அந்நாணாமை என எழுவாய் வருவிக்க . 
என்பது - விட்டு நீங்க என்ற பொருளது: இலக்கணை . ( அ) 
ககக . குலஞ்சுடுங் கொள்கை பிழைப்பி னலஞ்சுடும் 

நாணின்மை நின்றக் கடை . 
பரி : - கொள்கை பிழைப்பின் - ( ஒருவனுக்கு ) ஒழுக்கம் 
பிழைக்குமாயின் , ( அப்பிழைப்பு) , குலம் சுடும் - அவன் குடிப் 
பிறப்பு ஒன்றனையுங் கெடுக்கும் ; நாண் இன்மை நின்றக்கடை - 
( ஒருவன் மாட்டு ) நாணின்மை நின்றவழி , ( அந்நிலை ) , நலம் சுடும் - 
அவன் நலம் யாவற்றையுங் கெடுக்கும் ; (எ - று . ) 

நிற்றல் - ஒருபொழுதும் நீங்காமை . நலம் - சாதியொருமை : 
ஆகலின் , பிறப்பு , கல்வி , குணம் , செயல் , இனம் என்றிவற்றான் 
வந்தனவெல்லாம் கொள்ளப்படும் . ஒழுக்கவழிவினும் நாணழிவு 
இறப்பத் தீது என்பதாம் . 

( கு - ரை .) ஒழுக்கவழிவு குலம் ஒன்றனையும் கெடுக்க , நாணின் 
மையோ பிறப்பு கல்வி குணம் செயல் இனம் இவற்றானாய நலத்தை 
யெல்லாம் கெடுத்தலால் , ஒழுக்கவழிவினு , நாண அழிவு மிகவும் 
தீது என்பதாம் . பிழைக்கும் - தவறும் . பிழைப்பு - தவறுதல் . 
குடிப்பிறப்பு ஒன்றனையும் - குடிப்பிறப்பை மாத்திரம் . இறப்ப - 
மிகவும் . 

நாணகத் தில்லா ரியக்க மரப்பாவை 

நாணா லுயிர்மருட்டி யற்று . 
பரி : -அகத்து - ( தம் ) மனத்தின்கண் , நாண் இல்லார் - 
நாணில்லாத மக்கள் , இயக்கம்- (உயிருடையார்போன்று இயங்கு 
கின்ற ) இயக்கம் , - மரம்பாவை - மரத்தாற்செய்த பாவை ,நாணால் 
( இயந்திரக் ) கயிற்றினானாய ( தன்) இயக்கத்தால் , உயிர் மருட்டி 
அற்று - உயிருடைத்தாக மயக்கினாற் போலும் ; ( எ - று . ) 

கருவியே கருத்தாவாயிற்று, நாணில்லாத மக்களியக்கம் 
நாணுடைய பாவையியக்கம் போல்வதல்லது உயிரியக்கமன்று 
என்பதாம் . 

இவை மூன்று பாட்டானும் , நாணில்லாரது இழிவு கூறப் 
பட்டது . 

( கு - ரை . ) நாணைப்பெற்றிராத மக்களியக்கம் சூத்திரக்கயி 
றுள்ள மரப்பாவையின் இயக்கம்போலுமே யல்லாமல் , உயிர்ப் 
பயனைப்பெற்றுள்ள இயக்க மாகா தென்பதாம் . இயக்கம் - புடை 
பெயர்ச்சி . மரப்பாவையென்பது கயிறு கொண்டு 

ஆட்டுவோர் 
பிறரைமயக்கு தற்குக் கருவியாவதல்லது கருத்தாவாகாதாயினும் , 
இங்கு பாவை மருட்டியற்று என்று பாவையைக் கருத்தாவாகக் 
கூறியிருத்தலால் , கருவியே கருத்தாவாயிற்று என்றார் . “ செயப் 


க 020 . 


கஈ - ஆம் அதிகாரம் - குடிசெயல்வகை 


கங் 


நாண் 


வது 


படுபொருளை என்ற சொல்ல திகாரச் சூத்திரவுரையில் , ஒன்றென 
முடித்தலால் , இவ்வாளெறியும் எனக் கருவியைத் தானே செய்வ 
தாகக் கூறுங் கருவிக்கருத்தாவுங் கொளக என்று நச்சினார்க் 
கினியர் கூறியது இங்குக் காண த்தக்கது . ( கருத்தா - கருவி 
முதலிய காரணங்களைத் தொழிற்படுத்துவது ; கருவி - வினை முதற் 
றொழிற்பயனைச் செயப்படுபொருட்க ணுய்ப்பது .) மயக்குதல் - அப் 
பாவை தானே ஆடுவதென்று காண்பவர் நினைக்கும்படி செய்தல் . 
வெட்கமும் , கயிறும் . உவமையணி . 

( க 0 ) : 
க x - ஆம் அதிகாரம் - குடிசெயல்வகை.. 

பரி : -அஃதாவது - ஒருவன் தான் பிறந்த குடியை யுயரச் 
செய்தலின் திறம் . இது , தாழ்வின்கண் நாணுதலுடையார்க்கு 
உளதாவ தாகலின் , நாணுடைமையின் பின் வைக்கப்பட்டது . 

( கு - ரை . ) தாழ்வின் கண்-தாழ்வுநேர்ந்தபோது . குடிசெயல் 
வகை - ( தான் பிறந்த குடியை ( மேம்படச்) செய்வதன் விதம் எனப் 
பதப்பொருள் காண்க . குடியை மேம்படச்செய்யும் வகையில் முயல் 

நாணமுடையார்க்கே யுள தாய ஒருகுண மா தலால் , 
நாணுடைமையின்பின் குடிசெயல்வகை வைக்கப்பட்ட தென்க . 
க 0 உக . கருமஞ் செயவொருவன் கைதூவே னென்னும் 

பெருமையிற் பீடுடைய தில் . 
பரி :-(தன் குடி செய்தற் பொருட்டுத் தொடங்கிய கருமம் 
முடியாமையின் ), கருமம் செய - ( எண்ணிய ) கருமஞ்செய்தற்கு , 
( யான்) , கைதாவேன் - கையொழியேன் , என்னும்- , பெருமை 
யின் - ( ஆள்வினைப் ) பெருமைபோல , ஒருவன் ஒருவனுக்கு 
பீடு உடையது - மேம்பாடுடைய பெருமை , இல் - பிறிதில்லை . 

குடி செய்தற் கென்பது , அதிகாரத்தான் வந்தது . பலவகைத் 
தாய கருமச்செயலாற் செல்வமும் புகழு மெய்திக் குடியுயரு 
மாகலின் , பீடுடையதில் என்றார் . குடி-செய்தற்கருமமே நடத்த 
லால் , தன்கருமஞ்செய்ய என்றும் , ‘ பிறர்கருமஞ்செய்ய 
என்றும் உரைப்பாரு முளர் . தன்கருமமும் அதுவேயாகலானும் , 
பிறரேவல்செய்தல் தலைமையன்மையானும் அவை யுரையன்மை 
பறிக . 

( கு - ரை .) தன் குடி உயர் தற்பொருட்டுத் தான் மேற்கொண்ட 
செயலில் ஊக்கங்கொள்வானுக்கு மிக்க பெருமை யுண்டாமென்ப 
தாம் . 

கையொழியேன் - விட்டிடேன் . இது குடிசெயல்வகை 
யென்ற அதிகாரமாதலால் , அதற்கு ஏற்ப , தன்குடி செய்தற் 
பொருட்டு என்பது வந்த தென்க . கருமஞ்செய என்பத 
கருமஞ்செய்ய என்று 

என்று உரைப்பாரும் , பிறர்கருமஞ் செய்ய என்று 
உரைப்பாரும் உளர் : அவற்றின் மறுப்பு : --தன் கருமம் என்பது 
குடியையுயரச்செய்யுங் கருமே யாதலால் , எண்ணிய கருாஞ்செய் 
தற்கு என்று கூறியதை விட இதுவேறு பொருளாகாது என்பது : 


பதற்கு-தன் 


நிகூசு 


திருக்குறள் 


க 022 . 


தன்குடியுயரச்செய்யுங் கருமத்தை விட்டுப் பிறரேவிய வேறு கருமத் 
தைச்செய்தல் குடி செய்வார்க்குச் சிறந்த தாகாது ஆதலால் அவ் 
வுரையுங் கொள்ளத்தக்கதன்று என்பது . 

ஆள்வினையு மான்ற வறிவு மெனவிரண்டின் 

நீள் வினையா னீளுங் குடி 
பரி : -ஆள்வினை உம் முயற்சியும் , ஆன்ற அறிவுஉம் 
நிறைந்த அறிவும் , என - என்று ( சொல்லப்பட்ட ) , இரண்டின் - 
இரண்டினையுமுடைய, நீள் வினையான் - இடையறாத கருமச் 
செயலால் , குடி நீளும் - ( ஒருவன் ) குடியுயரும் ; ( எ - று . ) 

நிறைதல் - இயற்கையறிவு செயற்கையறிவோடுகூடி நிரம்பு 
தல் . ஆள்வினை , மடிபுகுதாமற் பொருட்டு. ஆன்றவறிவு , உயர் 
தற்கேற்ற செயல்களும் அவை முடிக்குந் திறமும் பிழையாம 
லெண்ணுதற்பொருட்டு . 

இவை யிரண்டுபாட்டானும் , அச்செயற்குக் காரணங் 
கூறப்பட்டது . 

( கு - ரை . ) ஒருவன துகுடி அவனுடைய முயற்சியும் நிறைந்த 
அறிவும் என்ற இரண்டுடன் கூடிய இடையறாச் செயலால் உயரு 
மென்பதாம் . 

மடி - சோம்புவதாகிய துர்க்குணம் . ஆள் வினை 
யென்பதன் பொருள் - முயற்சியென்பது . அவை -உயர் தற்கேற்ற 
செயல்களை . அச்செயற்கு - பிறந்த குடியை யுயரச்செய்யுஞ் செய் 
கைக்கு . 

காரணம் 
குடிசெய்வ லென்னு மொருவற்குத் தெய்வம் 

மடிதற்றுத் தான் முந் துறும் . 
பரி : - குடி செய்தல் - ( என் ) குடியினை யுயரச்செய்யக் 
கடவேன் , என்னும் - என்று கொண்டு ( அதற்கு ஏற்ற கருமங் 
களின் ) முயலும் , ஒருவற்கு - ஒருவனுக்கு , தெய்வம் - , மடி " 
தற்று - ஆடையைத் தற்றுக்கொண்டு, தான்--, முந்துறும் - முந் 
துற்று நிற்கும் ; ( எ - று . ) 

முயற்சியை அதன்காரணத்தாற் கூறினார் . தறுதல் - இறுக 
வுடுத்தல் . முன்னடப்பார். செயல் , நியதிமே லேற்றப்பட்டது . , 

( கு - ரை . ) குடியை உயரச்செய்வேனென்று முயல்பவனுக்குத் 
தெய்வமே துணை செய்யு மென்பதாம் . தெய்வம் - ஊழ் . ஒருகாரி 
யத்தில் முயல்பவர் ஆடையை யிறுகவுடுத்து முற்படுவ ராதலால் , 
ஆன் 

டையை யிறுகவுடுத்து முற்படுதல் - முயற்சிக்குக்காரணமாம் : 
இங்கு , முயலுமென்பதை மடிதற்றுமுந்துறுமென் றது - காரியத் 
தைக காரணத்தாற் கூஉறின தாம் . மடி 

ஆடை . குடியையுயரச் 
செய்யக்கருதி 

--அதற்கு ஏற்ற காரியங்களில் மன் 

* 3" னுமிரண்டின் என்று பாடமிருக்குமோ என்று 
ரையம்தோன்றுகின்றது . தற்றுதல் 


- 


காரணமானவை . 


க 025 . 


.. 


-- 


5 


ப்பவாது 


கங - ஆம் அதிகாரம் - குடிசெயல்வகை 


ங எ 


க 0 . 


செயல் , அவரது செயலுக்குக் காரணமான தெய்வத்தின்மே லேற் 
றிக் கூறப்பட்டது : இஃது ஒன்றின் செயல் மற்றொன் றன்மேலா 
கிய உபசாரவழக்கு , நியதி - ஊழ் : தெய்வம் . 

சூழாமற் றானே முடிவெய்துந் தங்குடியைத் 

தாழா துஞற்று பவர்க்கு . 
பரி : - தம் குடியை - தங் குடிக்காம்வினையை , தாழாது - 
விரைந்து , உஞற்றுபவர்க்கு - முயல்வார்க்கு , ( அவ்வினை முடிக்குந் 
திறம் ), சூழாமல் - ( அவர் ) சூழவேண்டாமல் , தானே - " , முடிவு 
எய்தும்- : ( எ - று . ) 

குடி - ஆகுபெயர் . தெய்வம்முந்துறு தலாற் பயன் கூறிய 


வாறு . 


* 


இவை யிரண்டு பாட்டானும் , அதற்குத் தெய்வந் துணை 
யாதல் கூறப்பட்டது . 

( கு - ரை .) தம்குடி உயர்தற்கு ஆகுந்தொழிலை விரைந்து 
செய்வார்க்கு அத்தொழில் யாதொரு தடையுமின்றி முடிவு பெறு 
மென்பதாம் . கீழ்ச்செய்யுளில் , குடியுயரமுயல்வார்க்குத் தெய்வம் 
முந்துறுமென்ற ஆசிரியர் , இச்செய்யுளில் அங்ஙனம் தெய்வம் முந் 
துறுதலால் தோன்றும் பயனைக் கூறினா ரென்க . தாழாது என்ப 
தன் கருத்துப்பொருள் , விரைந்து என்பது . குடி என்பது - குடியை 
யுயரச்செய்தற்குக் காரணம் ஆம்வினை என்ற பொருளில் வந்தது : 
கருவியாகுபெயராம் . 
க 02 ) . குற்ற மிலனாய்க் குடிசெய்து வாழ்வானைக் 

சுற்றமாச் சுற்று மூலகு . 
பரி : - குற்றம் இலன் ஆய் - குற்றமாயின செய்யாது , குடி 
செய்து- (தன் ) சடியை யுயரச்செய்து , வாழ்வானை - ஒழுகுவானை , 
சுற்றம் -ஆ - (அவனுக்குச் ) சுற்றமாகவேண்டி, -- சுற்றும் - ( தாமே 
சென்று ) சூழ்வர் , உலகு - உலகத்தார் ; ( எ - று . ) 

குற்றமாயின் - அறநீதிகட்கு மறுதலையாய செயல்கள் . தாமும் 
பயனெய்தல் நோக்கி யாவருஞ் சென்று சார்வ ரென்பதாம் . 

( கு - ரை . ) குற்றமின்றித் தன் குடியை உயரச்செய்து நடப்ப 
வனை உலகத்தவர் சுற்றமாக வேண்டித் தாமே சூழ்வரென்பதாம் . 
ஒழுகுவான் நடப்பவன் , அறநீதிகட்கு - தருமத்திற்கும் நீதி 
நூலுக்கும் . மறு தலையாய - எதிர்த்தட்டான. தாமும் - சூழும் 
உலகத்தாரும் . 

( ந ) 
க 0 உசு . நல்லாண்மை யென்ப தொருவற்குத் தான் பிறந்த 

இல்லாண்மை யாக்கிக் கொளல் . 
பரி : - ஒருவற்கு - ஒருவனுக்கு , நல் ஆண்மை என்பது 
நல்ல ஆண்மையென்று உயர்த்தும் சொல்லப்படுவது , தான் 

68 


- 


ருகூஅ 


திருக்குறள் 


. 


பிறந்த - இல் - குடியினை , ஆண்மை - ஆளுந்தன்மையை , 
ஆக்கிக்கொளல் - ( தனக்கு ) உளதாக்கிக்கோடல் ; ( எ - று . ) 

போர்த்தொழிலி னீக்குதற்கு நல்லாண்மை என விசேடித் 
தார் . குடியினை யாளுந்தன்மை - குடியிலுள்ளாரை யுயரச்செய்து 
தன்வழிப்படுத்தல் : அதனைச் செய்துகோடல் நல்லாண்மை 
யாமாறு வருகின்ற பாட்டாற் பெறப்படும் . 

(கு - ரை . ) தான் பிறந்த குடியை ஆளுந் தன்மையை ஆக்கிக் 
கொள்வதே ஒருவனுக்கு நல்லாண்மையா மென்பதாம் . ஆண் 
மைக்கு நல் 

என்று அடைமொழிகொடுத்து நல்லாண்மை 
என்று கூறியது , போர்த்தொழிலிற்காட்டும் ஆண்மையை நீக்கு 
தற்கு ஆகும் : அது , பொல்லாத ஆண்மையாதலால் , நல்லென்ற 
அடைமொழி அதனை நீக்கு மென்க . அதனை - தன் வழிப்படுத் 
தலை . வழிப்படுத்தல் - தன்விருப்பின்படி நடக்கச்செய்தல் . 
க 0உஎ . அமரகத்து வன்கண்ணர் போலத் தமரகத்தும் 

ஆற்றுவார் மேற்றே பொறை . 
பரி : - அமரகத்து - களத்தின்கண் , ( சென்றார் பலராயினும் 
போர்தாங்குதல் ) , வன்கண்ணர் (மேற்றே ) போல - வன்கண்ணர் 
( மேலதானாற் ) போல.- தமரகத்து உம் - குடியின்கண் ,( பிறந்தார்பல 
ராயினும் ), பொறை - ( அதன் ) பாரம் பொறுத்தல் , ஆற்றுவார் 
மேற்றுஏ - ( அ.து ) வல்லார் மேலதாம் ; ( எ - று . ) 

* பொருட்கொக்க , வேண்டுஞ்சொற்கள் உவமைக்கண் வரு 
விக்கப்பட்டன , நன்கு மதிக்கப்படுவார் அவரே என்பதாம் . 

இவை மூன்று பாட்டானும் , அது செய்வா ரெய்துஞ் சிறப் 
புக் கூறப்பட்டது . 

( கு - ரை .) குடியைத் தாங்குதல் அதனை உயரச்செய்யும் 
வல்லமையுடையார்க்கே கூடுவதாகுமென்பதாம் . களத்தின்கண் 
போர்செய்யுமிடத்தில் . வன்கண்ணர் அஞ்சாத்தன்மையுள்ள , 
சுத்தவீரர் . அது - பாரம்பொறுத்தலை . பொருட்கு ஒக்க - தமா 
கத்தும் ஆற்றுவார்மேற்றே பொறை என்னும் உபமேயத்திற்கு 
ஏற்க . வேண்டுஞ் சொற்கள் - சென்றார் பலராயினும் போர் தாங் 
குதல் , மேல தானால் என்பன . உவமைக்கண் - அமரகத்து வன் 
கண்ணர்போல என்ற உபமானத்தினிடத்தில் . அவரே - குடியின் 
பாரம் பொறுப்பவரே . அது செய்வார் - பிறந்த குடியை 

உயரச் 
செய்வார் . 

( எ ) 
க 0உஅ . குடிசெய்வார்க் கில்லைப் பருவ மடிசெய்து 

மானங் கருதக் கெடும் . 
பரி : - (தங் குடியினை யுயரச்செய்வார் அச்செயலையே நோக் 
காது காலத்தை நோக்கி ) , மடி செய்து மடியினைச் செய்து 

* பி - ம் : பொருட்கேற்க , 


- 


. 


கங - - 

ஆம் அதிகாரம் -- குடிசெயல்வகை 


ங கூ 


கொண்டு , மானம் - மானத்தையும் , கருத - கருதுவராயின் , கெடும் - 
(குடி ) கெடும் : ( ஆகலான் ), குடி செய்வார்க்கு- அவர்க்கு , பருவம் 
இல்லை - காலநியதி யில்லை ; ( எ - று ) 

காலத்தை நோக்கி மடிசெய்தல் - வெயில் மழை பனியென் 
பன உடைமை நோக்கிப் பின்னர்ச்செய்துமென்று ஒழிந்திருத் 
தல் மானங்கருதுதல் - ( இக்குடியிலுள்ளார் யாவரும் இன்ப 
முற இக்காலத்துத் துன்பமுறுவேன்யானோ ? என்று உட்கோ 
டல் . மேல் , “ இகல்வெல்லும் வேந்தர்க்கு வேண்டும் பொழுது ” 
என்றது உட்கொண்டு இவர்க்கும் வேண்டுமோ ? என்று கருதி 
னும் , அது கருதற்க என்று மறுத்தவாறு . 

( கு - ரை . ) குடியை உயரச்செய்வோர் காலத்தை நோக்கிச் 
சோம்பினும் மானத்தைக் கருதினும் பழுதுறுமாதலால் அவற்றை 
நோக்காது குடியுயர் தற்காகத் 

தாம் மேற் கொண்ட செயலை 
விரைந்து முடிக்கவேண்டுமென்பதாம் . மடியினை - சோம்புவதை . 
பின்னர் - வெயில் தாழ்ந்தபின் மழைநீங்கியபின் பனியற்றபின் , 
செய்தும் - ( குடியை யுயரச்செய்யுந்தொழிலினைச் ) செய்வோம் . 

ஒழிந் 
திருத்தல் - ( வெயில் மழை பனி உள்ள காலத்துக் குடியை யுயரச் 
செய்யும் தொழிலைச்செய்யாது ) தவிர்ந்திருத்தல் . மானம் - தன் 
பெருமை . உட்கோடல்- மனத்துக்கொள்ளுதல் . இகல்வெல்லும் 
என்னும் மேற்கோள் இந்நூலின் அக - இல் உள்ளது : இதன் 
பொருள் :-(பகைவரின் வலிமையை வெல்ல நினைக்கும் அரசர்க்கு 
அதற்கு ஏற்ற காலம் நோக்கியிருப்பதுபோலக் ) குடிசெய்வார்க்கும் 
( காலத்தைநோக்கி ஒருகால் சோம்பியிருத்தல் ) வேண்டுமோ என்று 
மனங்கருதினாலும் , அந்த மானத்தைக் கருதவேண்டா. கருதினும் 
என்ற உம்மை காலம் நோக்கிச் சோம்பக்கருதுதலும் கூடா தென் 
பதை விளக்கி நின்றது . 

( அ ) 
இடும்பைக்கே கொள்கலங் கொல்லோ குடும்பத்தைக் 

குற்ற மறைப்பா னுடம்பு . 
பரி : - குடும்பத்தை-( மூவகைத் துன்பமுறற்பாலதாய தன் ) 
குடியை , குற்றம் மறைப்பான் - அவையுறாமற் காக்க முயல்வா 
னது , உடம்பு - , இடும்பைக்கு ஏ - ( அந்தமுயற்சித்) துன்பத் 
துக்கே , கொள்கலம் கொல் - கொள்கலமாம் அத்துணையோ ? 
( அஃதொழிந்து இன்பத்துக்கு ஆதலில்லையோ ? ) ( எ - று . ) 

“ உறைப்பெய லோலைபோல , மறைக்குவன் பெருமநிற் 
குறித்துவருவேலே என்புழியும், மறைத்தல் - இப்பொருட்டா 
யிற்று . என்குடி முழுதும் இன்புற்று உயரவே , நான் இருமையும் 
எய்துதலான் , இம்மெய் வருத்தமாத்திரம் எனக்கு நன்றென்று 
முயலும் அறிவுடையான் அஃது ஒருஞான்றும் ஒழியாமை 
நோக்கி , இடும்பைக்கே கொள்கலக் கொல்லோ என்றார் : 
இது , குறிப்புமொழி . 

இவை இரண்டுபாட்டானும் அவர் அதுசெய்யும் இயல்பு 
கூறப்பட்டது . 


க 0 - க . 


திருக்குறள் 


( கு -ரை . ) குடும்பத்தைத் துன்பமுறாமற் காக்க முயல்பவனது 
உடம்பு இடும்பைக்குக் 

கொள்கலமானாலும் இருமையின்பமும் 
பெறுதலால் எனக்கு இது நன்றே என்று அதனை ஒழியாமற் 
கொண்டிருப்பானென்பதாம் . மூவகைத் துன்பங்கள் 

துன்பங்கள் - தன்னைப் 
பற்றிவருவன முதலியவை : இந்நூலின் " - ஆங் குறளினுரையிற் 
கூறப்பட்டன. உறற்பாலது - அடையக்கூடியது . அஃது ஒழிந்து 
முயற்சித் துன்பத்திற்குக் கொள்கலமாதல் நீங்கி . உறைப்பெயல் 
என்று தொடங்கும் மேற்கோள் , புறநானூறு உக 0 - இல் உள்ளது : 
இதன்பொருள் : -உறை பெயல்- மழைபெய் தலை , (மேல்விழவொட் 
டாது தடுக்கும் ) , ஓலை போல - ஓலைக்குடையைப்போல , பெரும - 
பெருமானே ! நின் குறித்து வரு வேல் - உன்னை இலக்காகக் 
கொண்டு வருகின்ற வேற்படையை , மறைக்குவன் - (உன்மேற்பட 
வொட்டாது ) காப்பேன் என்பது . இப்பொருட்டு - காத்தலென் 
னும் பொருளது . அஃது - தன் குடியுயருமாறு தான் மெய்வரும்.. 
துதல் . ஒரு 

ஞான்றும் - ஒருபோதும் . குறிப்புமொழியென்பது - 
குறிப்பாற் பொருளுணர்த்தும் மொழி . - இடும்பைக்குக் கொள் 
கலங்கொல்லோ என்ற இது - குடும்பத்தைக் குற்றமறைப்பா 
னுடம்பு இடும்பைக்குக் கொள்கலமாயினும் , இருமையின்பமடை 
தற்குக் காரண மாதலால்இனிமையாமென்ற பொருளைக் குறிப்பித் 
தல் காண்க . ( குறிப்பு மொழியென்பது - கீழ் கூகூ அ - குறளினுரை 
யிலும் வந்துள்ளது .) அவர் - குடிசெய்வார் . அது - குடி செய்தல் . 
கஙO. இடுக்கண்கால் கொன்றிட வீழு மடுத்தூன்றும் 

நல்லா ளிலாத குடி 
பரி : - இடுக்கண் துன்பமாகிய நவியம் ( புகுந்து ) , கால் 
கொன்றிட - ( தன் ) முதலைவெட்டிச் சாய்க்க , வீழும் - ( ஒரு 
பற்றின்றி ) வீழாநிற்கும் : அடுத்து - ( அக்காலத்துப் ) பற்றாவன 
கொடுத்து , ஊன்றும் - தாங்கவல்ல , நல் ஆள் நல்ல ஆண்மகன் 
இலாத - பிறவாத , குடி - குடியாகிய மரம் ; ( எ - று . ) 

முதல் - அதன் வழிக்குரியார் . வளர்ப்பாரைப்பெற்றுழி வளர் 
ந்து பயன் படுதலும் அல்லாவழிக் கெடுதலு முடைமையின் , மர 
மாக்கினார் : “ தூங்குசிறை வாவலுறை தொன்மரங்க ளென்ன , 
ஓங்குகுல நையவத னுட்பிறந்த வீரர் , தாங்கல்கட னாகுந்தலை 
சாய்ப்பவரு தீச்சொ , னீங்கன் மடவார்கள் கட னென்றெழுந்து 
போந்தான் என்றார் , பிறரும் . இது - குறிப்புருவகம் . 

இதனான் , அவரில்லாத குடிக்கு உளதாங் குற்றங் கூறப் 
பட்டது . 

( கு - ரை . ) சமயத்தில் தன்னைத் தாங்கவல்ல ஆண்மகனைப் 
பெற்றிராத குடி முதலறக்கெடுமென்பதாம் . நவியம் - கோடரி . 
பற்றின்றி - ஆதாரமில்லாமல் . அக்காலத்து - வீழுங்காலத்து . 
பற்றாவன விழாது தாங்கவல்ல முட்டுக்கள் . முதல் அடி : 
தாரம் . 

குடிபை மரமென்றமையால் , முதலென்றது அதன் 


. 


- 


கச - ஆம் அதிகாரம் - உழவு 


மாறு 


கடன் 


- 


வழிக்கு உரியாரை : அதன்வழி - அந்தக்குடும்பத்தின் பரம்பரை . 
மரம்போல வளர்ப்பாரைப் பெற்றபோது வளர் தலும் , வளர்ப்பா 
ரைப்பெறாதபோது கெடுதலுமுடைமையால் , குடியை மரமாக்கினா 
ரென்க . " தூங்குசிறை ” என்ற மேற்கோள் சீவகசிந்தாமணியில் , 
காந்தருவதத்தையாரிலம்பகத்தின் ஆறாவது : பாடல் : இதன் 
பொருள் : - தூங்குசிறை - தொங்கிய சிறகுகளையுடைய , வாவல் - 
வௌவால் , உறை - வாழ்கின்ற, தொல் மரங்கள் என்ன - ஆல 
மரங்கள் ( தாம் கெட அவைகெடாதபடி அவற்றுள் தோன் றிய 
விழுது தாங்கினாற் ) போல , ஓங்கு குலம் நைய - உயர்ந்த ( தமது ) 
குலமானது தளர்ச்சியடைய , அதனுள் பிறந்த - அந்தக்குலத்தில் 
தோன்றிய , வீரர் - , தலைசாய்ப்பவரு தீச்சொல் ( இவன்பிறக்க 
இக்குலங்கெட்ட தென்று உலகத்தில் நாணத்தால் ) தலைகவிழு 
(உலகத்துத் தோன்றும் வசைச்சொல் 

( பிறவா தபடி ) , 
தாங்கல் காப்பது , 

கடமையாகும் : 

நீங்கல் - ( தமது 
குலத்தைத் தாங்காதுபோதல் , மடவார்கள் கடன் 

மூடரது 
கடமையாகும் ; ( ஆதலால் யானும் முயன்று பொருள்தேடி என் 
குலத்தைத் தாங்கு வேன் ) , என்று என்றுசொல்லி , எழுந்து 
போந்தான் - எழுந்துபோனான் சீதத்த னென்க . அடுத்தூன்றும் 
நல்லாள் என்று கூறி , அதனால் இடுக்கணைக் கோடரியாகவும் , 
குடியை மரமாகவும் ஊகிக்குமா றுவைத்ததனால் , இக்குறள் குறிப் 
புருவகம் ஆயிற்று . அவர் - குடியைத் தாங்குவார் . “சிதலை தினப் 
பட்ட ஆலமரத்தை , மதலையாய் மற்ற தன் வீமூன் றியாங்குக் , 
கு தலைமை தந்தைகட்டோன் றிற்றான் பெற்ற, புதல்வன் மறைப்பக் 
கெடும் என்ற நாலடி , இங்குக் காணத்தக்கது . நைந்தடியுற்ற 
வாலம் நடுங்கி வீழ்கின்றதென்று , வந்த வீரூன்றி வீழாவகை 
நிலை விளைக்கு மாபோல் , மைந்தர்கள் தமக்குள் நல்ல அறிவினால் 
மகிழ்ந்து சேர்ந்து , தந்தையைத் தளராவண்ணம் தாங்குவர் 
தவத்தினென்றான் என்ற உத்தரகாண்டச்செய்யுள் இச்செய்யுளை 
அடியொற்றியது . கால் - அக்குடியின் சந்ததிக்கு உரியவர் . ( க 0 ) 

ஆம் அதிகாரம் - உழவு . 
பரி : - அஃதாவது - சிறுபான்மை வாணிகர்க்கும் பெரும் 
பான்மை வேளாளர்க்கும் உரித்தாய உழுதற்றொழில் . செய்விக் 
குங்கால் ஏனையோர்க்கு முரித்து . இது , மேல் குடியுயர்தற்கு ஏது 

ற ஆள்வினைவகை யாகலின் , குடிசெயல்வகையின் பின் வைக் 
பகப்பட்டது . 

ரை . ) வேளாண் மாந்தர்க் குழு காணல்லது , இல்லென 
மொழிப பிறவகை நிகழ்ச்சி என்னுந் தொல்காப்பியமரபியற் 
சூத்திரத்தி னுரையில் , வணிகர்க்கும் ஒழிந்த வேளாளர்க்கும் 
ஒத்த செய்தி யெனலாகிய உழவுத் தொழிலும் நிரைகாத்தலும் 
வாணிகம் மென்பன , ஒத்தசிறப்பினவன்றி அவற்றுள்ளும் ஒரோ 
வொன்று ஒரோ வருணத்தார்க்கு 

உரியனவாம் ஆக 

கலானும் , 
ஈண்டு அவை வி தந்துகூறினானென்பது . நிரைகாவலும் உழவுத் 
தொழிலும் வணிகர்க்கும் வேளாளர்க்கும் தடுமாறுதல் போலாது , 


க 07 


-உ 


திருக்குறள் 


ககக . 


வாணிகவாழ்க்கை வேளர்ண்மாந்தர்க்குச் சிறுவரவிற்றெனவும் 
உழுதுண்டல் பெருவரவிற் றெனவும் , உழுதுண்டல் வணிகர்க்குச் 
சிறுவரவிற் றெனவும் எண்வகைக்கூலத்தொடுபட்டதே பெருவர 
விற்றெனவும் கூறினான் இச்சூத்திரங்களானென்பது என்று கூறி 
யிருப்பது காண்க . செய்விக்குங்கால்- ( தாமே செய்யாது பிறராற் ) 
செய்விக்கப்படுமாயின் . ஏனையோர்க்கும் - அந்தணர் முதலிய 
மற்றையோர்க்கும் . இது - உழவு . ஆள்வினைவகை முயற்சியின் 
ஒருவகை . 

( கூ ) 
சுழன்றுமேர்ப் பின்ன துலக மதனுல் 

உழந்து முழவே தலை . 
பரி :-( உழுதலான் வரும் மெய்வருத்தம் நோக்கி ) , சுழன்று 
உம் - (பிறதொழில்களைச் செய்து ) திரிந்தும் , ஏர் பின்னது . ( முடி 
வில் ) ஏருடையார் வழியதாயிற்று ,உலகம் - : அதனால் - ஆதலான் , 
உழந்து உம் - எல்லா வருத்தமுற்றும் , தலை - தலையாய தொழில் , 
உழவு ஏ - ; (எ - று . ) 

ஏர் - ஆகுபெயர் . பிறதொழில்களால் பொருளெய்தியவழி 
யும் உணவின் பொருட்டு உழுவார்கட் செல்ல வேண்டுதலின் , 
சுழன்று மேர்ப்பின்ன துலகம் என்றும் , வருத்தமிலவேனும் 
பிறதொழில்கள் கடையென்பது போதர உழந்து முழவேதலை 
என்றும் கூறினார் . 

இதனான் , உழவினது சிறப்புக் கூறப்பட்டது . 

( கு - ரை . ) பிறதொழில்களில் உடல் வருத்தமில்லாமையால் 
சிறந்தனபோலத் தோன்றினும் , அவர்கட்கும் உணவின் பொருட்டு 
உழுவாரைத் தேடவேண்டியிருத்தலால் , உழவுத்தொழில் உடல் 
வருத்தம் மிக்கு இருப்பினும் அதுவே சிறந்ததென்பதாம் . பிற 
தொழில் - நிரைகாத்தல் வாணிகம் முதலியன . ஏருடையார் -உழ 
வர் . வழியது - அதீனத்தது . எல்லாவருத்தம் உற்றும் - எல்லா 
( பலவகை ) வருத்தமும் அடைந்தாலும் . தலையாய - சிறந்த . ஏர் 
என்பது - கலப்பையை : 

அது - அதனையுடையார்க்கு ஆகிவந்த 
தனால் , ஆகுபெயராம் . எய்திய வழியும் - அடைந்தபோதிலும் . 
உணவின்பொருட்டு -உணவுக்குஉரிய தானியத்தைப் பெறுதலின் 
பொருட்டு , கடை - அதமம் . இங்கு , “ வேத நூல் முதலாகி விளங்கு 
கின்ற கலையனைத்தும் , ஓதுவாரெல்லாரும் உழுவார் தந் தலைக் 
கடைக்கே என்ற ஏரெழுபது கருதத்தக்கது . 


. 


( க) 


50 : கூஉ , 


உழுவா ருலகத்தார்க் காணியஃ தாற்றாது 

எழுவாரை யெல்லாம் பொறுத்து . 
பரி : - அஃது - அவ்வுழுதலை . ஆற்றது - செய்யமாட்டாது , 
எழுவாரை எல்லாம்- ( பிற தொழில்கன்மேற் ) செல்வார் யாவரை 
யும் , பொறுத்து - தாங்குதலால் . உழுவார் - அதுவல்லார் , உலகத் 
தார்க்கு - உலகத்தாராகிய தேர்க்கு , ஆணி - அச்சாணியாவர் . 


கச - ஆம் அதிகாரம்- உழவு 


ருச 


. காடுகொன்று நாடாக்கிக் குளந்தொட்டு என்றாற்போல 
உழுவாரென்றது - உழுவிப்பார்மேலுஞ் செல்லும் . உலகத்தா 
ரென்றது ஈண்டு அவரை யொழிந்தாரை . கலங்காமல் நிறுத்தற் 
கண் ஆணிபோறலின் ஆணி என்றார் . பொறுத்தலானென்பது 
திரிந்து நின்றது . ஏகதேசவுருவகம் . அஃதாற்றார் தொழுவாரே 
யெல்லாம் பொறுத்து என்று பாடமோதி , அது மாட்டாதார் 
புரப்பார் செய்யும் பரிபவமெல்லாம் பொறுத்து அவரைத் தொழு 
வாரே யாவரென் றுரைப்பாரு முளர் . 

ரை . ) பிறதொழில்மேற்செல்வார்க்கும் தம் முயற்சியால் 
உணவினை விளைத்துக் கொடுத்து தவுதலால் அவ்வுழவரே உலகத் 
தைத் தாங்குபவரென்பதாம் . அது வல்லார் - உழுதற்றொழிலில் 
வல்லவர் . " காடுகொன்று என்று தொடங்கும் மேற்கோள் , 
பத்துப்பாட்டுள் பட்டினப்பாலையில் உ.அகூ , உஅச - வரிகளில் உள்ளது . 
இம்மேற்கோளின் பொருள் - காடு கொன்று - காட்டை அழிப்பித்து , 
நாடு ஆக்கி - நாட்டை யுண்டாக்குவித்து , குளம் தொட்டு - குளத் 
தைத் தோண்டுவித்து என்பது . இந்த இடத்து , கொன்று முதலி 
யன தன்னாற் செய்யப்படாது பிறரைக்கொண்டு செய்வித்து என்ற 
பொருளைத் தருதல்போல , உழுவார் என்பது - உழவுதொழிலைச் 
செய்வாரைக் காட்டுவதன்றி , உழவு தொழிலைச் செய்விப்பாரையும் 
காட்டுமென்க . உலகத்தவரில் உழுவாரும் சேர்ந்தாராயினும் , 
உழுவார்க்கு உழுவாரேயாணியெனின் பொருந்தா தாதலால் , 
உலகத்தாரென்பது - உழுவாரொழிந்த பிறரையே காட்டிற் றென் 
றார் . அவரை உழுவாரை . கலங்காமல் நிறுத்தற் கண்கலங்கா 
மல் நிலை நிறுத்து தலில் . ஆணி - அச்சாணி ; , 

ஆணியிவ்வுலகுக் 
கெல்லாம் ” என்ற இடத்திலும் ஆணி இப்பொருளில் வருதல்காண்க . 
பொறுத்து என்பது காரணப்பொருளது என்பார் 

பொறுத்த 
லான் என்பது திரிந்துநின்ற தென்றார் . உழுவாரை அச்சாணி 
யாக உருவகஞ்செய்தவர் அதற்கு ஏற்ப உலகத்தாரைத் தேராக 
உருவகஞ்செய்யாமையால் , இஃது ஏகதேசவுருவகம் . அது மாட்டா 
தார் - அவ்வுழவுத் தொழிலைச் செய்யமாட்டாதார் . புரப்பார் 
காப்பவரான உழவர் : அரசர் என்பாருமுளர் . பரிபவம் - அவ 
மானம் : பிறதொழிலைப்பற்றி ஏளனமாகப் பேசுவதனா 

லானது . 
பொறுத்து - சகித்துக் கொண்டு . அவரை - உழுவாரை . " உழுங் 
குலத்திற் பிறந்தாரே உலகுய்யப் பிறந்தாரே எனக் கம்பர் தமது 
ஏரெழுபதில் வேளாளரைப் புகழ்ந் திருத்தலும் , “ எண்பதனும் , 
தத்துநீ ரார்க்குங் கடல்வேலித் தாயர்போல் , வித்தித் தருவான் 

என்ற உழவன் வென்றித்துறை ( புறப்பொருள் வெண் 
நாமாலை , ஒழிபு - சு) யும் ஒருசார் ஒப்பு நோக்கத்தக்கன . ( உ ) 

உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார்மற் றெல்லாந் 

தொழுதுண்டு பின்செல் பவர் . 
பரி : - உழுது - ( யாவரு முண்ணும் வகை ) உழுதலைச்செய்து , 
உண்டு - ( அதனால் தாமும் ) உண்டு, வாழ்வார் ஏ - வாழ்கின்றாரே , 
வாழ்வார் - ( தமக்குரியராய் ) வாழ்கின்றவர் : மற்று எல்லாம் - 


- 


விளைவு 


, 


ககூகூ . 


திருக்குறள் 


மற்றையாரெல்லாம் , தொழுது - (பிறரைத் ) தொழுது , உண்டு 
( அதனால் தாம் ) உண்டு , பின் செல்பவர் - அவரைப் பின்செல் 
கின்றவர் ; ( எ - று . ) 

மற்று என்பது வழக்குப்பற்றிவந்தது , தாமும் மக்கட்பிறப் 
பினராய் வைத்துப் பிறரைத் தொழுது அவர் சில கொடுப்பத் 
தம்முயிரோம்பி அவர் பின் செல்வார் தமக்குரியரல்ல ரென்பது 
கருத்து . 

( கு - ரை . ) உழுதுண்டு வாழ்வாரின் வாழ்வே வாழ்வு எனற்கு 
உரிய தென்ப தாம் . அதனால் - அவ்வுழுதலால் . பிறரையென்றது , 
உழுவோரைக் குறிக்கும் . மற்று என்பது வினைமாற்றிலேனும் 
அசையிலேனும் வராமல் , உலகவழக்குப்பற்றி , மற்றையார் என்ற 
பொருளில் வந்த தென்க . மக்கட்பிறப்பினராய் வைத்து - மனித 
ராய்ப் பிறந்திருந்தே . உயிரோம்பி - உயிரைப்பாதுகாத்து , செல் 
வார் - செல்பவர் : வினையாலணையும் பெயர் . செல்வாரென்ற எழு 
வாய் , உரியரல்லர் என்ற பயனிலையோடு முடியும் . " உழு துண்டு 
வாழ்வதற் கொப்பில்லைகண்டீர் , பழுதுண்டுவேறோர் பணிக்கு 
என்றது இங்கு நோக்கத்தக்கது . “ உழுதுண்டு வாழ்வாரே வாழ் 
வார்மற் றெல்லாரும் , தொழுதுண்டு பின் செல்வா சென்றேயித் 
தொல்லுலகில் , எழுதுண்ட மறையன்றோ இவருடனே இயலுமிது . 
பழுதுண்டோ கடல்சூழ்ந்த பாரிடத்திற் பிறந்தோர்க்கே என்றார் 
ஏரெழுபதில் கம்பரும் . 

( ங) 
பலகுடை நீழலுந் தங்குடைக்கீழ்க் காண்பர் 

அலகுடை நீழ லவர் . 
பரி : - அலகு உடை- (உழுதற்றொழிலான் ) நெல்வினையுடைய 
ராய , நீழலவர் - தண்ணளியுடையார் , - பல குடை நீழல் உம் - 
பலவேந்தர் குடைநிழலதாய மண்முழுதினையும் , தம் குடைக்கீழ் 
தம் வேந்தர் குடைக்கீழே , காண்பர் - ; ( எ - று .) 

அலகு - கதிர் : அஃது ஈண்டு ஆகுபெயராய் , நென்மேல 
தாயிற்று . உடைய என்பது குறைந்து நின்றது . நீழல்போறலின் , 
நீழலெனப்பட்டது. நீழலவரென்றது - இரப்போர்க்கெல்லாம் 
ஈதனோக்கி . ஒற்றுமைபற்றி ‘ தங்குடை என்றார் . குடைநிழ 
லென்பதூஉம் ஆகுபெயர் . ஊன்றுசான் மருங்கி னீன்றதன் 
பயனே என்றதனால் , தம்மரசனுக்குக் கொற்றம்பெருக்கி மண் 
முழுதும் அவனதாகக் கண்டிருப்பரென்பதாம் ; இரப்போர் சுற்ற 
மும் புரப்போர் கொற்றமு , முழவிடை விளைப்போர் 

என்றார் 
பிறரும் . 

( கு - ரை .) உழுதொழிலால் . நெற்செல்வத்தைப் பெற்றவர் 
தம் அரசனுக்குக் கொற்றம்பெருக்கிப் பல வேந்தரின் நாட்டையும் 
தம் அரசனுடைய ஆட்சிக்கீழடங்கியவாறு செய்வரென்பதாம் . தண் 
ணளி - குளிர்ந்த அருள் . கதிரென்னும் பொருளையுடைய அலகு 


க 0 mP . 


1 


க 05 - ஆம் அதிகாரம் - உழவு 


16 


என்பது -கதிரிலுள்ள நெல்லைக் காட்டு தலால் , ஆகுபெயராயிற்று . 
அலகுடை என்ற இடத்துள்ள உடையென்பது , உடைய என்ப 
தன் விகாரம் . நிழலைப்போற் குளிர்ந்திருத்தலால் , நீழல் என்பது 
உவமவாகுபெயராய் , தண்ணளியைக் காட்டிற்று . இரப்போர்க் 
கெல்லாம் - யாசிப்பவருக்கெல்லாம் . உழுவார்க்கும் அவ்வுழுவா 
ரின் வேந்தர்க்குமுள்ள ஒற்றுமைபற்றி , அத்தலைவரின் குடையை 
தங்குடை என்றார் . குடைநீழல் என்னுந் தானத்தின் பெயர் - அக் 
குடைநீழலிலுள்ள பூமியைக் காட்டு தலால் , தானவாகுபெயராம் . 
ஊன்றுசால் " என்ற மேற்கோள் , புறநானூறு கூ -இல் உள்ளது : 
இதன் பொருள் : - பொரு படை தரூஉம் கொற்றம்உம் - போர்செய் 
கின்ற சேனை தருகின்ற வெற்றியும் , ஊன்று சால் மருங்கின் - 
(உழுகின்ற கலப்பை நிலத்தினிடத்தே) ஊன்றிய சாலினிடத்து , 
ஈன்ற தன் - விளைந்தநெல்லின் , பயனே என்பது . “ இரப்போர் 
என்று தொடங்கும் மேற்கோள் , சிலப்பதிகாரம் , நாடுகாண்காதை , 
கசக , க 0 - அடிகளி லுள்ளது . இவ்வடிகளின் பொருள் : -இரப் 
போர் சுற்றம் உம் - இரப்பவருடைய சுற்றத்தாரையும் , புரப்போர் - 
( தம்மைக்) காக்கும் அரசருடைய , கொற்றம்உம் - வெற்றியையும் , 
உழவிடை - உழவினிடத்து , விளைப்போர் - உண்டாக்குவோரென் 
பது . பிறரென்பது - சிலப்பதிகார நூலாசிரியராகிய இளங்கோ 
வடிகளை . குடையாளுமுடிவேந்தர் கொலையானை தேர்புரவி , படை 
யாளு மிவைநான்கும் படைத்துடைய ரானாலென் , மடைவாளை 
வரும் பொன்னிவளநாடர் தங்களலப், படைவாளைக் கொண்டன் 
றிப் பகையறுக்கமாட்டாரே என்ற ஏரெழுபதுங் காண்க . ( ச ) 
ககூடு . இரவா ரிரப்பார்க்கொன் றீவர் கரவாது 

கைசெய்தூண் மாலை யவர் . 
பரி : - கைசெய்து - ( தம் ) கையாலுழுது , ஊண் - உண்டலை , 
மாலையவர் - இயல்பாகவுடையார் , --இரவார் - ( பிறரைத் தாம் ) 
* இரவார் : இரப்பார்க்கு - ( தம்மை ) இரப்பார்க்கு , ஒன்று - 
( அவர் வேண்டியது ) ஒன்றனை , கரவாது - , ஈவர் - கொடுப்பர் . 

செய்து என்பதற்கு உழுதலை யென வருவிக்க , கைசெய் 
தூண்மாலையவ ரென்பது , ஒருஞான்றும் அழிவில்லாத செல்வ 
முடையரென்னும் ஏதுவை யுட்கொண்டு நின்றது . 

( கு - ரை .) பிறரிடத்து இரவாமல் , இரப்பார்க்குக் கொடுக்குந் 
தன்மையர் உழவரே யென்பதாம் . கரவாது - ஒளியாமல் . ஊண் - 
உண்ணுதல் : முதனிலை திரிந்த தொழிற்பெயர் . செய்து என்ப 
தற்கு ஏற்க , உழுதலையென்ற செயப்படுபொருள் வருவிக்கவேண்டு 
மென்றார் . ஒரு ஞான்றும் - ஒருபோதும் . கைசெய்தூண் மாலையவ 
ரென்பது - ஒருபொழுதும் அழிவில்லாத செல்வத்துக்குக் காரண 
- மான செயலைக் கொண்டவ ரென்று தெரிவிக்கும் ஏ துவை ( கார 
ணத்தை ) உட்கொண்ட விசேடியமென்க ; எனவே , 

எனவே , இது - கருத் 
துடையடைகொளியணியாம் . 

உழவினர் கைம்மடங்கி னில்லை விழைவதூஉம் 
விட்டேமென் பார்க்கு நிலை . 
69 


க 0 கூசு . 


திருக்குறள் 


பரி : - உழவினார் கை - உழுதலையுடையார் கை , மடங்கின் - 
( அதனைச் செய்யாது ) மடங்குமாயின் , - விழைவது உம் - ( யாவ 
ரும் ) விழையும் உணவும் , விட்டேம் - ( யாம் ) துறந்தேம் , என் 
பார்க்கு - , நிலைஉம் - ( அவ்வறத்தின்கண் ) நிற்றலும் , இல்லை 
உளவாகா ; ( எ - று . ) 

உம்மை - இறுதிக்கண்ணும் வந்து இயைந்தது . உணவின்மை 
யால் , தாம் உண்டலும் இல்லறஞ் செய்தலும் யாவர்க்கும் இல்லை 
யாயின . அவருறுப்பு மாத்திரமாய கை வாளா இருப்பின் உல 
கத்து இம்மை மறுமை வீடு என்னும் பயன்கள் நிகழா என்ப 
தாம் . ஒன்றனை மனத்தான் விழைதலும் 

ஒழிந்தே மென் 
பார்க்கு என உரைப்பாரும் உளர் . 

இவை யைந்துபாட்டானும் , அதனைச் செய்வாரது சிறப்புக் 
கூறப்பட்டது . 

( கு - ரை . ) உழுபவரின் கைமடங்கினால் உணவு விளையா தாகை 
யால் , உணவில்லையாம் : உணவில்லாமையால் உலகத்தோர் 
யாவர்க்கும் தாம் உண்ணுதலும் இல்லறம் நடத்தலும் இல்லையாம் : 
இல்லறத்தோர் தமது அறத்தைச் செய்யாது போகவே துறவோர் 
க்கு உண்டி முதலியன ஈபவர் இலராவர் : ( " துறந்தார்க்கும் துவ்வாத 
வர்க்கு மிறந்தார்க்கும் இல்வாழ்வானென்பான் றுணை 
குறளையும் நோக்குக . ) ஆகவே , அவர் துறவறமும் 
தென்க . மடங்குதல் தொழில் செய்யாதொழிந்து நிற்றல் . 
அவ்வறத்தின் கண் - துறவறத்தில் . விழைவதூம் என்ற இடத்தி 
லுள்ள உம்மை , நிலை என்பதிலும் சேர் தற்கு உரியது என்பார் , 
உம்மை இறுதிக்கண்ணும் வந்து இயைந்தது என்றார் . என் 
பார்க்கு என்பதன்பின் உம் விரித்து அதனை நிலை என்பதன் பின் 
சேர்க்கலாமாயினும் , பொருள் கொள்ளுமிடத்து விடை , வதூம் என் ற 
இடத்துள்ள உம்மையை எடுத்துக்கூட்டும் . இதுவே எளியவழி . 
விட்டே மென்பாரென்று கூறியது- துறவியரென்பதன் பொருளைப் 
பற்றி . அவர் உறுப்புமாத்திரமாய கை வாளா இருப்பின் -உழவோ 
ரின் ஓரு றுப்பு மாத்திரமாகிய கை உழவுத்தொழிலைச் செய்யாது 
வெறுமனே யிருந்தால் . விழைவதுஉம் என்பதற்கு - யாவரும் 
விழையும் உணவும் என்று கூறாது , ஒன்றனை மனத்தினால் 
விரும்புவதையும் என்று வேறோருரை கூறினார் . இவ்வுரையில் , 

இறுதிக்கண் இயையவேண்டுவ தின்று . 
உழவை . 


என்ற 


நடவா 


உமமை 


அதனை 


சு 


* 


கங எ . தொடிப்புழுதி கஃசா வுணக்கின் பிடித்தெருவும் 

வேண்டாது சாலப் படும் . 
பரி : 

( ஒருநிலத்தினை உழுதவன் ) , - தொடி பழுதி - ஒரு 
பலப்புழுதி , கஃசு ஆ - கஃசு ஆம் வண்ணம் , உணக்கின் - ( அத 
னைக் ) காயவிடுவானாயின் , ( அதன்கட்செய்த பயிர் ) , பிடித்து - ஒரு 


கச - ஆம் அதிகாரம் - உழவு 


பிடியின்கணடங்கிய , எருஉம்- , வேண்டாது - இடவேண்டா 
மல் , சால படும் - பணைத்து விளையும் ; ( எ - று ) 

பிடித்து - பிடியின் கண்ணது . பிடித்த என்பதன் விகார 
மென்பாருமுளர் . வேண்டாமல் , சான்று என்பன - திரிந்து 


நின்றன . 


( கு - ரை .) உழுத புழுதியை நன்குகாயுமாறு விட்டுப் பயிரிடும் 
நிலம் , எரு விடுதலையும் வேண்டாது நன்கு விளையு மென்பதாம் .. 
தொடி - பலம் . கஃசு - காற்பலம் . அதனை - நிலப்புழு தியை . அதன் 
கண் - அந்நிலத்தில் . பணைத்து - பருத்து : செழுமையாக வளர்ந்து 
என்றபடி . பிடித்து - பிடி என்ற பகுதியினடியாப் பிறந்த ஒன்றன் 
பாற், குறிப்பு வினையாலணையும் பெயர் : பிடியளவிலுள்ளது 
என்று பொருள் . பிடித்த எரு என்பது பிடித்தெரு என விகாரப் 
பட்டதெனின் , அப்போது பிடித்த என்பது - இறந்தகாலப் 
பெயரெச்சமாம் . வேண்டாது என்பது முற்றுப்பொருள்படாமல் 
எச்சப்பொருள் பட்ட தனால் வேண்டாம லென்பது திரிந்ததாகக் 
கூறினார் : பதிற்றுப்பத்தின் சுஅ - ஆம் பாட்டில் உண்ணாதடுக்கிய 
பொழுது பலகழிய ” என்பதற்கு- உண்ணாது என்றதனை உண்ணாம 
லெனத் திரித்து , அதனை அடுக்கிய என்னும் வினையொடு முடித்து 
எனவும் , எக - ஆம் பாடலில் தோன்றலீயாது தம்பழியூக்குநர் 
என்பதற்கு - தோன்றலீயாது என்றது தோன்றாது என்னும் வினையெச்சத் 
திரிசொல் : தோன்றலீயாமலெனத் திரிக்க எனவும் பழைய வுரையி 
லெழுதியிருப்பது காண்க . 

அங்ஙனங்கொள்வது பண்டைக் 
காலத்து ஒருசாராரின் கொள்கைபோலும் . சால என்பதற்குப் 
பணைத்துஎனப் பொருள் கூறிய தனால் , அதனைச் சான்று என் 
பதன் திரிபு என்றார் . 

( எ ) 
கஙஅ . ஏரினு நன்றா லெருவிடுதல் கட்டபின் 

நீரினு நன்றதன் காப்பு . 
பரி : - ( -அப்பயிர்க்கு ) , ஏரின் உம் - அவ்வுழுதலிலும் , எரு 
இடுதல் - எருப்பெய்தல் , நன்று - : கட்டபின் - (இவ்விரண்டுஞ் 
செய்து ) களைகட்டால் , அதன் காப்பு - அதனைக் காத்தல் , நீரின் 
உம் - ( அதற்கு ) நீர் கால்யாத்தலினும் , நன்று- ; ( எ - று . ) 

ஏர் - ஆகுபெயர் . காத்தல் - பட்டி முதலியவற்றா னழிவெய் 
தாமற் காத்தல் . உழுதல் , எருப்பெய்தல் , களைகட்டல் , நீர்கால் 
யாத்தல் , காத்தல்என்று இம்முறையவாய இவ்வைந்தும் வேண்டு 
மென்பதாம் . 

( கு - ரை . ) பயிருக்குச் செய்ய வேண்டுவன உழுதல் முதலிய 
ஐந்தாமென்பதாம் . 

ஏர் என்னும் கருவியின் பெயர் - அதனாலாய 
உழவுக்கு ஆகுதலால் , கருவியாகுபெயர் . பட்டி - பட்டிமாடு: திருட் 
டுத்தனமாகச் சென்று தன் விருப்பின்படியே பயிர் முதலியவைகளை 
மேயும் மாடு . அழிவு எய்தாமல் - இட்டபயிர் அழிந்திடாமல் . நீர் 
கால்யாத்தல் - (கால்வாயினின்று ) நீர்பாய்ச்சுதல் . 


ருசஅ 


திருக்குறள் 


க 0 க . 


* 


. 


செல்லான் கிழவ னிருப்பி னிலம் புலத்து 

இல்லாளி ஓடி விடும் . 
பரி : - கிழவன் - ( அந்நிலத்திற்கு ) உரியவன் , செல்லான் 
இருப்பின் - ( அதன்கண் நாடொறுஞ்) சென்று பார்த்து அடுத் 
தன செய்யாது மடிந்திருக்குமாயின் , நிலம் - அஃது , இல்லாளின் 
அவனில்லாள் போல , புலந்து - ( தன்னுள்ளே ) வெறுத்து , ( பின் 
அவனோடு ), ஊடிவிடும் - ; ( எ - று . ) 

செல்லுதல் ஆகுபெயர் . பிறரை யேவியிராது தானே 
சேறல் வேண்டுமென்பது , போதர , கிழவன் என்றார் . 
தன்கட்சென்று வேண்டுவன செய்யாது வேறிடத்திருந்த வழி 

மனையாளூடுமாறு போல என்றது , அவன் போகமிழத்தல் 
நோக்கி . 

இவை மூன்று பாட்டானும் அது செய்யுமாறு கூறப் 
பட்டது . 

( கு - ரை . ) விளை நிலத்தைக் கவனித்துப்பார்த்துப் பருவத்திற் 
செய்யவேண்டுவன செய்யாதவனுக்கு நிலம் பயனைத் தரா தென் 
பதாம் . அதன்கண் - அந்த நிலத்தினிடத்தில் . அடுத்தன - 
செய்யவேண்டுமவை : எருப்பெய்தல் முதலியன . செய்யாது - 
செய்யவேண்டிய பருவத்திற் செய்யாமல் . மடிந்திருக்குமாயின் - 
சோம்பியிருப்பானானால் . செல்லுதல் - போய்ப்பார்த்து வேண்டு 
வன செய்தலென்ற பொருளைத் தந்ததனால் , காரணவாகுபெயர் . 
தானே - நிலத்திற்கு உரியவனே . மனையாளை யென்ற உவமையை 
நோக்க , போகமிழத்தல் என்பது - இன்பத்தை யிழத்தலென்றும் , 
உபமேயமாகிய நிலத்தை நோக்க , விளைவையிழத்த லென்றும் 
சிலேடையாக இருபொருள் படும் . அது - உழவு . 
க 050 . இலமென் றசைஇ யிருப்பாரைக் காணின் 

நிலமென்னு நல்லா ணகும் . 
பரி : -இலம் என்று - ( யாம் ) வறியேம் என்று சொல்லி , 
அசைஇ இருப்பாரை - மடிந்திருப்பாரை , காணின் - கண்டால் , 
நிலம் என்னும் நல்லாள் - நிலமகளென்று உயர்த்துச் சொல்லப் 
படுகிற நல்லாள் , நகும் - ( தன்னுள்ளே ) நகாநிற்கும் ; ( எ - று . ) 

உழுதல் முதலிய செய்வார் யாவர்க்கும் செல்வங்கொடுத்து 
வருகின்றவாறு பற்றி - நல்லாள் என்றும் , அதுகண்டுவைத்தும் 
அவைசெய்யாது வறுமையுறுகின்ற பேதைமைபற்றி நகும் 
என்றும் கூறினார் . இரப்பாரை என்று பாடமோதுவாரு முளர் . 

இதனான் , அது செய்யாதவழிப் படும் இழுக்குக் கூறப்பட் 
டது . வருகின்ற அதிகார முறைமை . குக் காரணமும் இது . 

* H - ம் . தோன்ற . அதன்கட் சென்று : தன்னிடத்துச் 
சென்று . வேண்டியவை . மனையாள் பிணங்கும் விதம்போல . 





க 0 - ஆம் அதிகாரம் - நல்குரவு 


சக 


( கு - ரை .) உழுதல் முதலிய செய்யவேண்டுவன செய்வார் 
அனைவர்க்கும் செல்வங்கொடுத்து வருகின்ற பூமிதேவிக்கு , 
அந்த உழுதல் முதலியவை செய்யமாட்டா தார் வறுமையுறுவ 
ரென்பதாம் . வறியேம் - தரித்திரராக இருக்கிறோம் . மடிந்திருப் 
பாரை - சோம்பியிருப்பாரை , நகாநிற்கும் - பரிகாசச் சிரிப்புச்செய் 
வாள் . பூமிதேவியின் சிரிப்பு , உழவுத்தொழிலைச் செய்யர் தவரது 
பேதைமையைக் கண்டதனாற் பிறந்ததாகும் . அதுகண்டு வைத் 
தும் - உழுதல் முதலியன செய்வார்யாவர்க்கும் செல்வங் கொடுப் 
பதைப் பிர தியட்சமாகப்பார்த்தும் . அவை - உழுதல் முதலியன . 
ஒருசாரார் , இருப்பாரை என்ற இடத்து . இரப்பாரை என்று பாடம் 
ஓதுகின்றனர் . செல்வமுண்டா தற்கு முதன்மைக்காரணமாகிய 
உழவு கூறியபின் அது செய்யர்மையால் விளையும் நல்குரவு கூறு 
கின்றாரென்று வருகின்ற அதிகாரம் இந்தஉழவை அடுத்து நிற்ப 
தற்குக் காரணம் காண்க . 

( க ) 
காரு.ஆம் அதிகாரம் - நல்குரவு . 
பரி : - அஃதாவது - நுகரப்படுவன யாவும் இல்லாமை . 

( கு - ரை . ) நுகரப்படுவன - அனுபவிக்கப்படுவன . . கொடுப் 
பதைப் பெற்றுக்கொள் என்று பொருளுள்ள நல்கு ஊர் என்ற 
இரண்டு சொற்கள் சேர்ந்து , கொடுத்தலைப் பெற்றுக்கொள்ளு 
தலாகிய தொழிற்குக் காரணமான தரித்திரத்தைப்படு 

என் 

எற 
பொருளைக் காட்டிற்று : காரியச்சொல் காரணப்பொருளைக் காட் 
டிய உபசாரவழக்கு . நல்கூர் என்ற பகுதியின் தொழிற்பெயர், நல் 
குரவு என்பது . 
கஈக , இன்மையி னின்னுததி யாதெனி னின்மையின் 

இன்மையே யின்னு தது . 
பரி : - ( ஒருவனுக்கு ) , இன்மையின் - வறுமைபோல, இன் 
னாதது -- , யாது எனின் - யாது என்று வினவின் , - இன்மையின் 
வறுமைபோல , இன்னாதது- , இன்மைஏ - வறுமையே : ( பிறி 
தில்லை ) ; ( எ - று . ) 

இன்னாதது - துன்பஞ்செய்வது . ஒப்பதில்லை யெனவே , 
மிக்கதின்மை சொல்லவேண்டாவாயிற்று . 

( கு - ரை . ) வறுமையையொப்பது வேறில்லையென்ற கருத்துத் 
தோன்ற இன்மையைப்போல இன்னாதது இன்மையே யென இயை 
பின்மையணி தோன்றக் கூறினார் : இதனை வடநூலார் அநந்வயா 
லங்காரம் என்பர் . வறுமை - தரித்திரம் . ஒப்பதே கிடையாத 
போது மிக்கது கிடைக்க வழியில்லையென்க. இன்னாததியாதெனின் 
என்ற இடத்துக் குற்றியலிகரம் அலகுபெறவில்லை : அலகுபெறின் 
வெண்டளை பிறழும் . 

இன்மை யெனவொரு பாவி மறுமையும் 
இம்மையு மில்றி வரும் . 


கசட் , 


திருக்குறள் 


ஒருபாவி 


ப 


பரி : - இன்மைஎன - வறுமை என்று ( சொல்லப்படுவது ), 

( ஒருவனுழை வருங்கால் அவனுக்கு ) , மறுமை 
உம் 

மறுமையின்பமும் , இம்மைஉம் இம்மையின்பமும் , 
இன்றி - இல்லையாக , வரும் - ; ( எ - று ) 

இன்மையென வொருபாவி யென்பதற்கு , மேல் " அழுக்கா 
றென வொருபாவி என்புழி உரைத்தாங்கு உரைக்க. மறுமை , 
இம்மை என்பன - ஆகுபெயர் . ஈயாமையானும் துவ்வாமை 
யானும் அவை இலவாயின . . இன்றி விடும் என்று பாட 
மோதி , பாவியால் என விரித்துரைப்பாரு முளர் . 

( கு - ரை . ) வறியவர் ஈயாமையால் மறுமையின்பத்தையும் , 
துவ்வாமையால் இம்மையின்பத்தையும் இழப்பரென்பதாம் . ஒருவ 
னுழை - ஒருவனிடத்து . இன்மையென்பது - பண்பு ஆதலால் , 
அதனைப் பாவமுடையதெனக் கூறலாகாது : பண்புக்குப்பண்பு 
இல்லையென்பது நூல்வழக்கு ஆதலால் ; ஆகவே , அழுக்காற்றின் 
கொடுமையை விளக்க அழுக்காறென ஒரு பாவி என்று 
சொன்னாற்போல் , இங்கும் இன்மையின் கொடுமையை விளக்க 
இன்மையென வொருபாவி என்று கூறியதென்க . என்புழி - 
என் றவிடத்து . உரைத்தாங்கு - சொன்னவகையாக . மறுமை 
யென்பது - மறுமையின்பத்தையும் , இம்மையென்பது - இம்மை 
யின்பத்தையும் காட்டுதலால் , இடவாகுபெயர் . துவ்வாமை 
அனுபவியாமை. இன் றிவரு மென்ற இடத்து இன்றிவிடும் 
என்று பாடமாயின் , பாவியென்பதைப் பாவியால் என்று மூன்ற 
னுருபு விரிப்பரென்றார் . 

( உ ) 
கசங .. தொல்வரவுந் தோலுங் கெடுக்குந் தொகையாக 

நல்குர வென்னு நசை . 
பரி : - நல்குரவு என்னும் நசை - நல்குரவு என்று சொல்லப் 
படும் ஆசை, - ( தன்னாற் பற்றப்பட்டாருடைய ) , தொல் வரவு 
உம் - பழைய குடிவரவினையும் , தோல் உம் - ( அதற்கு ஏற்ற ) 
சொல்லினையும் , தொகை ஆக - ஒருங்கே , கெடுக்கும்- ; ( எ - று ) 

நசையில்வழி நல்குரவில்லை யாகலின் , நல்குரவையே நசை 
யாக்கி , அஃது அக்குடியில் தொல்லோர்க்கு இல்லாத இழி 
தொழில்களையும் இளிவந்த சொற்களையும் உளவாக்கலான் , அவ் 
விரண்டனையும் ஒருங்கு கெடுக்கு மென்றார் : “ குடிப்பிறப்பழிக் 
கும் விழுப்பங்கொல்லும் என்றார் , பிறரும் . தோலாவது - " இழு 
மென்மொழியான் விழுமியது நுவறல் ” என்றார் , தொல்காப்பிய 
னாரும் . இதற்கு உடம்பு என்று உரைப்பாருமுளர் . அஃது அதற் 
குப் பெயராயினும் , உடம்பு கெடுக்குமென்றற்கு ஓர் பொருட் 
சிறப்பில்லாமை யறிக . 

( கு - ரை . ) வறுமையென்பது - குடிப்பிறப்பிற்கு ஏலாத இழி 
தொழில்களையும் இளிவந்த சொற்களயும் உளவாக்கலால் , குடிப் 


க 0 - ஆம் அதிகாரம் - நல்குரவு 


ருங்க 


நசை 


- 


எசு 


பிறப்பையும் அதற்கு ஏற்ற விழுமிய சொல்லையும் கெடுக்கு மென் 
பதாம் . பற்றப்பட்டார் - கொள்ளப்பட்டார் . 

வேண்டு 
மென்ற ஆசை . ஆசையே நல்குரவென்றும் , உள்ள துகொண்டு 
போதுமென்ற மனநிறைவே செல்வமாவதென்றும் அறிக . குடி 
வரவு - குடிப்பிறப்பு . “ குடிப்பிறப்பழிக்கும் விழுப்பங்கொல்லும் ” 
என்ற மேற்கோள் மணிமேகலையில் பாத்திரம்பெற்ற காதையில் 

ஆவது அடி . இதன் பொருள் : - குடிப்பிறப்பழிக்கும் - ( பசிப் 
பிணியானது தன்னாற் பற்றப்பட்டாருடைய ) உயர்குடிப் பிறப்பினை 
யழிக்கும் : விழுப்பம் கொல்லும் - ( அக்குடிக்கு இருந்த ) சிறப் 
பினையும் ஒழிக்கும் என்பது . தோலாவது - இழுமென்மொழியான் 
விழுமியது நுவறல் என்றார் , தொல்காப்பியனார் : ( தொல் - பொருள் . 
செய்யுளியல் , 239. ) இதன் பொருள் - மெல்லென்ற சொல்லால் 
சிறந்த நால்வகைப் புருஷார்த்தமும் உண்டாகுமாறு சொல்லுத 
லென்பது . ஆகவே , தோலென்பது அந்தத் தொல்காப்பியத்தை 
யொட்டி , குடிப்பிறப்பிற்கு ஏற்ற விழுமிய சொல் என்ற பொருளில் 
இங்குவந்த தென்க . இனி , தோல் என்பதற்கு ஒருசாரார் உடம்பு 
என்று பொருள் கூறுவாராயினும் , உடம்பைக் கெடுக்கு மென்ப 
திற் பொருட்சிறப்பு இல்லாமையால் , அப்பொருள் கொள்ளத் 
* தக்க தன்றென்பது , பரிமேலழகர் கொள்கை . 

(ங ) 
கசு. இற்பிறந்தார் கண்ணேயு மின்மை யிளிவந்த 

சொற்பிறக்குஞ் சோர்வு தரும் . 
பரி : - இற்பிறந்தார் கண்ஏ உம்-( இளிவந்த சொல்பிறவர்த ) 
குடிப்பிறந்தார் மாட்டேயும் , இளிவந்த சொல் - அது , பிறக்கும் 
- பிறத்தற்கு ஏதுவாகிய , சோர்வு - சோர்வினை , இன்மை நல் 
குரவு , தரும் - உண்டாக்கும் : (எ - று . ) 

சிறப்பும்மை , அவர்மாட்டு அது பிறவாமை தோன்ற நின் 
றது . இளிவந்த சொல் - இளிவருதற் கேதுவாகிய சொல் : 
அஃதாவது - எமக்கு ஈயவேண்டுமென்றல் . சோர்வு - தாம் உறு 
கின்ற துன்பமிகுதிபற்றி ஒரோவழித் தம்பிறப்பினை மறந்து அது 
சொல்லுவதாக நினைத்தல் . 

| கு - ரை . ) வறுமை , குடிப்பிறந்தாரையும் ‘ ஈக என்ற இளி 
வந்த சொல்லைச் சொல்லுமாறு தூண்டு மென்பதாம் . இளிவந்த 
இழிவு பொருந்திய . குடிப்பிறந்தார் மாட்டேயும் - குடிப்பிறந்தா 
ரிடத்தும் . 

அது - இளிவந்த சொல் . சிறப்பும்மை - இளிவந்தார் 
கண்ணேயும் என்ற இடத்திலுள்ளது . அது - இளிவந்த சொல் . 
இளிவருதற்கு - இழிவு வருதற்கு . ஏது - காரணம் . உறுகின்ற - 
அடைந்திருக்கின்ற . ஒரோவழி - சிலவேளை . அது - இளிவந்த 
சொல் . 

( ச ) 
கசை ) . நல்குர வென்னு மிடும்பையுட் பல்குரைத் 

துன்பங்கள் சென்று படும் . 
பரி : - நல்குரவு என்னும் - நல்குரவென்று சொல்லப்படும் . 
இடும்பையுள் - துன்ப மொன்றனுள்ளே , பல் துன்பங்கள் - பல 
துன்பங்களும் , சென்றுபடும் வந்துவிளையும் ; (எ - று . ) 


உ 


திருக்குறள் 


. 


குரை - இசைநிறை . செலவு- * வரவின்கண் வந்தது . துன்ப 
மும் தானும் உடன்நிகழ்தலின் நல்குரவைத் துன்பமாக்கியும் , 
அத்துன்பமடியாகச் செல்வர்கடைநோக்கிச் சேறற்றுன்பமும் , 
அவரைக் காண்டற் றுன்பமும் , கண்டான் மறுத்துழி நிகழுந் 
துன்பமும் , மறாவழியும் அவர் கொடுத்தது வாங்கற்றுன்பமும் , 
அது கொடுவந்து நுகர்வன கூட்டற்றுன்பமும் முதலாயின 
நாடொறும் வேறு வேறாக வருதலின் , எல்லாத் துன்பங்களும் 
உளவாமென்றும் கூறினார் . 

இவை ஐந்து பாட்டானும் நல்குரவின் கொடுமை கூறப் 
பட்டது . 

( கு - ரை . ) வறியவன் பல துன்பங்கட்கும் இடனாவ னென்ப 
தாம் . இசை நிறை - செய்யுளில் ஓசை நிறைக்க வருவது . ஏயுங் 
குரையு மிசைநிறை யசைநிலை 

என்பது , தொல்காப்பியத்து 
இடையியற் சூத்திரம் . சென்று என்பதற்கு வந்து என்று பொருள் 
கூறிய தனால் , செலவு வரவின்கண் வந்த தென்றார் . நல்குரவு 
உள்ளபோது , துன்பமும் உடனிருத்தலால் , நல்குரவென்னு 
மிடும்பை என்று இரண்டையும் ஒற்றுமைப்படுத்துக் கூறினார் . 
கடை - வாசல் . மறுத்துழி - பொருள ஈயவேணுமென்று இரக்க, 
அவர் கொடாது மறுத்தால் . கூட்டல் - சேர்த்தல் . ( நி) 
கசு . நற்பொரு ணன்குணர்ந்து சொல்லினு நல்கூர்ந்தார் 

சொற்பொருட் சோர்வு படும் . 
பரி : - நல் பொருள் - மெய்ந்நூற்பொருளை , நன்குஉணர்ந்து 
தெளிய வறிந்து , சொல்லின்உம் - சொன்னாராயினும் , - நல்கூர்ந் 
தார்- , சொல் - 1 ( சொல்லும் ) சொல் , பொருள் சோர்வு - பொரு 
ளின்மை யை , படும் - தலைப்படும் ; ( எ - று . ) 

பொருளின்மையைத் தலைப்படுதலாவது - யாம் இவர் 
சொல்லியன விரும்பிக் கேட்டுமாயின் கண்ணோடி இவர் உறு 
கின்ற குறை முடிக்க வேண்டும் என்று அஞ்சி யாவரும் கேளா 
மையிற் பயனில் சொல்லாய் முடிதல் . கல்வியும் பயன்படா 
தென்பதாம் , 

( கு - ரை . ) மெய்ந் நூற் பொருளை நல்கூர்ந்தார் சொல்லக் 
கேட்பின் , பின்பு அவர் தம் குறையைக் கூறினாராயின் , அவர் 
திறத்துத் தாட்சிணியத்தால் அக்குறையையும் முடிக்கும்படி 
வருமே என்றஞ்சி , எவரும் அவர் கூறுவதைக் கேளா ரென்பதாம் . 
தலைப்படும் - பொருந்தும் . கேட்டுமாயின் - கேட்டோமாயின் . கண் 
ணோடி - தாட்சிணியப்பட்டு . பயன் இல்சொல் - பயனற்ற சொல் : 
கேட்பாரில்லாமையால் நல்கூர்ந்தார்சொல் பயனில தாமென்க. 
எனைத்துணைய வேனு மிலம்பாட்டார் கல்வி , தினைத் துணையுஞ் 
சீர்பாடிலவாம் என்றது , இங்குக் காண த்தக்கது . 

* பி- ம் . விரைவின்கண் . + சொல்லிய . 


க 0 ) - ஆம் அதிகாரம் - நல்குரவு 
கசஎ . அறஞ்சாரா நல்குர வீன்றதர் யானும் 

பிறன் போல நோக்கப் படும் . 
பரி : - அறம் சாரா - அறத்தொ டியைபில்லாத , நல்குரவு - 
நல்குரவுடையான் , -- ஈன்ற தாயான் உம் - ( தன்னை ) ஈன்ற தாயா 
னும் , பிறன் போல - பிறனைக் கருதுமாறுபோல( க் கருதி ), 
நோக்கப்படும்- ; ( எ - று . ) 

அறத்தொடு கூடாமை - காரண காரியங்களுள் * ஒன்றானும் 
இயையாமை . நல்குரவு - ஆகுபெயர் . சிறப்பும்மை , அவளது 
இயற்கையன்புடைமை விளக்கி நின்றது . கொள்வதின்றாதலே 
யன்றிக் கொடுப்பதுஉண்டாதலு முடைமையின் , அதுநோக்கிச் 
சுற்றத்தார் யாவரும் துறப்ப ரென்பதாம் . 

( கு - ரை . ) வறியவனிடம் கொள்வதில்லாமையே யன்றிக் 
கொடுக்கவும் வேண்டியிருத்தலால் , அதுநோக்கி அவனைச் சுற்றத் 
தார் யாவரும் கைவிடுவ ரென்பதாம் . செல்வத்தினால் விளையக் 
கூடியது - தருமம் : நல்குரவினால் விளையக்கூடியது - அதருமம் : 
ஆகவே , நல்குரவினால் அறத்தைச் செய்யமுடியாது : எனவே , நல் 
குரவு அறத்திற்குக் காரணமாகாதாம் . இனி, தருமஞ் செய்வார்க் 
குச் செல்வமுண்டாகும் : அதருமஞ் செய்வார்க்கு நல்குரவு உண் 
டாகும் : எனவே , நல்குரவு அறத்தின் காரியமு மாகாதாம் : ஆத 
லால் , நல்குரவுக்கு அறத்தொடு கூடாமை - காரணகாரியங்களு 
ளொன்றானும் இயையாமை என்றார் . நல்குரவு - இங்கு அதனை 
யுடையானைக் காட்டு தலால் , ஆகுபெயராம் . தாயானும் என்ற 
இடத்துள்ள உயர்வுசிறப்பும்மை , பெற்ற மைந்தனிடத்து இயல் 
பக அன்புடையாள் அவள் என்பதைத் தெரிவிக்கும் . கொள்வது 
இன்று - தரித்திரனிடத்துக் கொள்ளத்தக்க பொருள் ஒன்று 
மில்லை . கொடுப்பது - 

( கைவிடாவிட்டால் 

நல்கூர்ந்தானுக் 
குத் தாங்கள் ) கொடுக்கவேண்டிய பொருள் . உண்டாதலும் - உள 
தாதலும் : அதுநோக்கி - பொருள் கொடுக்கவேண்டியதா யிருத் 
தலை நோக்கி . துறப்பர் - நீங்கிவிடுவர் . இல்லானை , யில்லாளும் 
வேண்டாண் மற்றீன்றெடுத்த தாய் வேண்டாள் , செல்லாதவன் 
வாயிற் சொல் , தாயும் பகை கொண்ட பெண்டிர் பெரும்பகை 
தன்னுடைய , சேயும் பகை யுறவோரும்பகை யிச்செகமும்பகை, 
ஆயும்பொழுதி லருஞ்செல்வ நீங்கின் ” என்பன காண்க . ( எ ) 
கசஅ . 

இன்றும் வருவது கொல்லோ நெருநலும் 

கொன்றது போலு நிரப்பு . 
பரி : - நெருநல்உம் - நெருநற்றும் , கொன்றது போலும் - 
கொன்றது போன்று , (எனக்கு இன்னாதவற்றைச்செய்த) , நிரப்பு 
நல்குரவு , இன்றுஉம்- , வருவது கொல்ஓ - ( என்பால் ) வரக்கட 
வதோ ? ( வந்தால் , இனியாவது செய்வேன் ? ] ( எ - று . ) 
அவ்வின்னாதன 

மேற்சொல்லிய துன்பங்கள் . 
நெருநல் மிக வருந்தித் தன் வயிறு நிறைத்தானொருவன் கூற்று . 
* பி - ம் . ஒன்றாயியையாமை . 

70 


வாவன 


S) P) 


திருக்குறள் 


. 


( கு - ரை .) நெருநல் , நெருநற்று - நேற்று . மேற்சொல்லிய 
இவ்வதிகாரத்து ஐந்தாங் குறளினுரையிற் கூறிய , நெருநல் - 
முன்னாள் . தன் வயிறு நிறைத்தான் - தன்வயிற்றை நிரப்பிய தரித் 
திரன் . கூற்று - சொல் . ஒருபொருளும் இல்லாமையையுடைய 
வறுமையை , நிரம்பியிருப்பது என்று பொருளுள்ள நிரப்பு 
என்ற சொல்லாற் கூறியது - எதிர்மறையிலக்கணை . 

(அ ) 
கசக . நெருப்பினுட் டுஞ்சலு மாகும் நிரப்பினுள் 

யாதொன்றுங் கண்பா டரிது . 
பரி : - ( மந்திரமருந்துகளான் ) , ( ஒருவனுக்கு ) , நெருப்பி 
னுள் - நெருப்பினிடையே , துஞ்சல்உம் ஆகும் கிடந் 
துறங்கலுமாம் : நிரப்பினுள் - நிரப்பு வந்துழி , யாது ஒன்று உம் 
யாதொன்றானும் , கண்பாடு - உறக்கம் , அரிது - இல்லை; ( எ - று . ) 

நெருப்பினும் நிரப்புக் கொடிதென்றவாறாயிற்று . இதுவும் 
அவன் கூற்று . 

இவை நான்கு பாட்டானும் , நல்கூர்ந்தார்க்கு உளதாங் 
குற்றம் கூறப்பட்டது . 

( கு - ரை . ) மந்திர சக்தியாலும் மருந்தின் வன்மையினாலும் 
நெருப்பிற்குள் தூங்கலாமென்பர் . அவன் - நல்கூர்ந்தான் . ( கூ ) 
க 0,0 . துப்புர வில்லார் துவரத் துறவாமை 

உப்பிற்குங் காடிக்குங் கூற்று . 
பரி : - துப்புரவு இல்லார் - நுகரப்படும் பொருள்க ளில்லா 
தார் , ( தம்மாற் செயற்பாலதுமுற்றத் துறத்தலே யாகவும் ), துவர 
துறவாமை - அது செய்யாதொழிதல் , - ( பிறரில்லினுளவாய ), 
உப்பிற்கும் - , காடிக்கும் - , கூற்று - கூற்றாம் ; ( எ - று . ) 
மானமழியாமையிற் செயற்பாலது அதுவே 

அதுவே யாயிற்று . 
முற்றத்துறத்தல் - சுற்றம் தானே விட்டமையின் ஒருவாற்றால் 
துறந்தாராயினார் , நின்ற தம்முடம்பினையும் துறத்தல் . அது 
செய்யாது கொண்டிருத்தல் இரண்டனையும் மாளப்பண்ணுத 
லின் , அதனை , அவற்றிற்குக் கூற்று என்றார் . இனி, முற்றத் துறத்த 
லாவது - துப்புரவில்லாமையின் ஒருவாற்றால் துறந்தாராயினார் 
பின் அவற்றை மனத்தால் துறவாமை யென்று உரைப்பாரு 
முளர் . 

இதனான் , அஃது உளதாயவழிச் செய்வது கூறப்பட்டது . 

( கு - ரை . ) வறுமையாளர் உயிரோடிருப்பதனினும் உயிரை 
விடுதலே தக்கதாகு மென்பதாம் . முற்றத் துறத்தல் - இறத்தல் . 
ஒருவாற்றால் துறந்தாராயினார் - ஒருவகையாற் சன்னியாசிபோ 
லானவர் . ( சந்நியாசிகள் சுற்றத்தாரையும் பொருளையும் துறப்பவ 
ரென்பது , இங்குக் கருதத்தக்கது .) பொருள் நீங்கிய நல்கூர்ந்தா 
ரைச் சுற்றத்தார் தாமே துறக்கின்றனர் : இனி , இவர்க்குத் துறக்க 


காசு - ஆம் அதிகாரம் - இரவு 


வேண்டிய தாக வுள்ளது , உயிரே யென்க . உயிரைவிடத் துணியா 
விடின் உயிரை யோம்புதற்காக மானத்தை விட்டுப் பிற டத்துக் 
காடியையும் உப்பையும் இரந்து பெறவேண்டி யிருத்தலால் , 

துவ 
ரத் துறவாமை உப்பிற்குங் காடிக்குங் கூற்று என்றார் . அதனை 
துவரத்துறவாமையை . அவற்றிற்கு - காடிக்கும் உப்புக்கும் . 
மாளப்பண்ணுஞ் செயல் ஒத்திருத்தலால் , துறவாமையை கூற்று 

றது . பரிமேலழகருரையில்- இனி, முற்றத்துறத்தலாவது ... 
மனத்தால் துறவாமை என்பது , இனி முற்றத் துறத்தலாவது ...... 
மனத்தால் துறத்தல் என்று இருக்கவேண்டுமெனத் தோன்றுகிறது . 
துவரத்துறவாமை - சுற்றமும் பொருளும் தாமே நீங்கினும் , தாம் 
அவற்றை மனத்தால் 

மனத்தால் வெறுத்து விட்டிடாமல் , அவற்றின்கட் 
பற்றுச் செய்தல் என்பது வேறுரை. அஃது - நல்குரவு . ( க 0 ) 


காகா 

ஆம் அதிகாரம் - இரவு . 
பரி : - இனி, மானந்தீரா இரவு இரவாமையோ டொத்த 
லின் , அதனாலும் வீடு எய்தற் பயத்ததாய உடம்பு ஓம்பப்படும் 
என்னும் அற நூல் வழக்குப்பற்றி, மேலெய்திய துவரத்துறத்தல் 
விலக்குதற்பொருட்டு இரவு கூறுகின்றார் . அதிகாரமுறைமையும் 
இதனானே விளங்கும் . 

( கு - ரை . ) மானம் - பெருமை . தீரா - நீங்காத . இரவு யாசகத் 
தொழில் . ஓம்பப்படும் - பாதுகாத்தற்கு உரிய தாம் . அற நூல் - 
தருமசாத்திரம் . மேலெய் திய - மேல திகாரத்தில் ( நல்குரவு என்ற 
அதிகாரத்தில் ) பெறப்பட்ட . துவரத்துறத்தல் - உயிரைவிடு தல் . 
நல்குரவினால் உயிர்போவதாக வரின் , மானம் போகாத இரவினால் 
உயிரை ஓம்புதல் தகும் என்று இவ்வதிகாரத்தாற் பெறப்படுவத 
னால் , இது நல்குரவு என்னும் அதிகாரத்தின்பின் வைக்கப்பட்ட 
தென்க . 
கக. இரக்க விரத்தக்கார்க் காணிற் கரப்பின் 

அவர்பழி தம்பழி யன்று . 
பரி :-( நல்கூர்ந்தார் ), -- இர தக்கார் - இரத்தற்கு ஏற்புடை 
யாரை , காணின்- , ( அவர்மாட்டு ), இரக்க - : ( இரந்தால் ), 
கரப்பின் ( அவர் ) கரந்தாராயின் , அவர் பழி - அவர்க்குப் 
பழியாவது (அல்லது ), தம் பழி அன்று - தமக்குப் பழியாகாமை 
யான் : ( எ - று . ) 

இர என்னும் முதனிலைத்தொழிற்பெயரது இறுதிக் 
கண் நான்கனுருபு விகாரத்தால் தொக்கது. இரத்தற்கு ஏற் 
புடையாராவார் - உரையாமைமுன் உணரும் ஒண்மையுடைய 
ராய் மாற்றது * வார் . அவர் உலகத்து அரிய ராகலின் 
காணின் என்றும், அவர்மாட்டு இரந்தார்க்கு இரவான் வரும் 
இழிவு இன்மையின் இரக்க என்றும் , அவர் ஈதலிற் குறை 
காட்டாமையின் , கரப்பின் என்றும், காட்டு வராயின் அப்பர் 


தூ 


உரை 


திருக்குறள் 
வெள்ளறுவைக்கண் மாசுபோல அவர்கட் கடிது சேறலின் 
அவர்பழி என்றும் , ஏற்பிலார் மாட்டு இரவு அன்மையின் தம் 
பழியன்று என்றும் கூறினார் . 

( கு - ரை . ) இரக்கத்தக்கவரிடத்து இரப்பதனால் இழிவு வராது : 
ஒருகால் ஈபவர் ஈதலிற் குறைகாட்டுவராயின் அதனாற் பழிப்பு , 
வெள்ளிய ஆடையில் மாசுதோன்றுவதுபோல 

அந்த ஈபவர் 
களையே சேரு மென்பதாம் . இரத்தக்கார் என்ற தொடரில் இர 
என்ற முதனிலைத்தொழிற்பெயரினிறுதியில் , இரத்தற்கு என்று 
பொருள் தரவேண்டிய நான்கனுருபு தொக்க தென்க . இரத்தற்கு 
ஏற்புடையராவார் - எனக்கு ஈவாய் என்று சொல்லி யாரிடத்து இர 
தல் தொழிலைச் செய்தால் தகுமோ , அப்படிப்பட்டவர் . 
யாமைமுன் - ( யாசகன் எனக்கு இன்னது ஈவாய் என்று வாய் 
திறந்து ) சொல்லுதற்குமுன் . ஒண்மை - நுண்ணறிவு . மாற்றாது . 
இல்லையென்று சொல்லாமல் . முகநோக்கி நிற்க வமையுமக 
நோக்கி , யுற்ற துணர்வார்ப் பெறின் என்ற குறளின் கருத்தும் , 
ஏற்ற கை மாற்றாமை யென்னானுந் தாம் வரையா , ராற்றா தார்க் 
கீவதா மாண்கடன் என்ற நாலடியாரின் கருத்தும் இங்கு அறியத் 
தக்கன . காணின் என் றதனால் , அப்படிப்பட்ட கொடையாளி 
யைக் காணுதலரிது என்னுங் கருத்துப் பெறப்படும் . அவரீத 
லிற் குறைகாட்டாமையின் - அப்படிப்பட்டவர் ஈதலைச்செய்தலிற் 
குறைகாட்டாரா தலால் . தூவெள்ள றுவை - பரிசுத்தமாய் வெண் 
ணிறமாகவுள்ள ஆடை . 

அழுக்கு . கடிது - விரைவாக . 
ஏற்பிலார் மாட்டு - தகாதவரிடத்துச்செய்த , இரவு - யாசகம் . அன் 
மையின் - அல்லவாதலால் . 
க 0 , உ . இன்ப மொருவற் கிரத்த லிரந்தவை 

துன்ப முறாஅ வரின் . 
பரி : -- ஒருவற்கு- , இரத்தல் - இரத்தல்தானும் , இன்பம் - 
இன்பத்திற்கு ஏதுவாம் ; இரந்தவை - இரந்தபொருள்கள் , (ஈவா 
ரது உணர்வுடைமையான் ), துன்பம் உறாஅ - ( தான் ) துன்புறா 
மல் , வரின் - வருமாயின் ; (எ - று . ) 

இன்பம் - ஆகு பெயர் . உறாமல் என்பது , கடைக்குறைந்து 
நின்றது . துன்பம் - சாதியொருமைப் பெயர் . அவையாவன - 
ஈவார்கட் காலமும் இடனும் அறிந்து சேறலும் அவர் குறிப்பறி 
தலும் அவரைத் தம் வயத்தராக்கலும் அவர் மனம் நெகிழ்வன 
நாடிச்சொல்லலும் முதலியவற்றான் வருவனவும் , மறுத்துழி வரு 
வனவுமாம். அவையுறாமல் வருதலாவது - அவர் முன்னுணர்ந்து 
ஈயக்கோடல் . இறந்தவர் துன்பமுறாவரின் என்று பாடமோதி , 
இரக்கப்பட்டவர் பொருளின்மை முதலியவற்றால் துன்புறாது 
எதிர்வந்திவாராயின் என்று உரைப்பாரு முளர் . 

இவையிரண்டுபாட்டானும் , நல்குரவா னுயிர் நீங்கும் 
எல்லைக்கண் இளிவில்லா இரவு விலக்கப்படாதென்பது கூறப் 


மாசு 


(க ) 


பட்டது . 


கபசு - ஆம் அதிகாரம்- இரவு 

நிரு 
( கு - ரை . ) ஈபவன் இரப்பவன்வேண்டும் பொருளைத் தானே 
அறிந்து கொடுப்பானாயின் , அப்போது இரவும் துன்பத்திற்கு 
ஏதுவாகாது இன்பத்திற்கு ஏ துவாமென்பதாம் . இன்பம் என் 
னுங் காரியத்தின்பெயர்- அதன் காரணத்திற்கு ஆதலால் , காரிய 
வாகுபெயர் . உறா அவரின் என் றவிடத்து , உறாமல் என்பது 
இறுதியிலுள்ள மல் என்பது குறைந்து அளபெடுத்து உறாஅ 
என நின்ற தென்க . துன்பம் என்பது - பன்மையீறு தோன்றாது 
நின்று பலவகைத் துன்பங்களையும் காட்டு தலால் , சாதியொருமை 
யென்றார் : பால்பகாவஃறிணைப்பெயர் இங்குப் பன்மையை யுணர்த் 
திற்று என்று கூறாமைக்குக் காரணம் , இது பன்மையென்று 
தீர்மானித்தற்குரிய அடையாளமொன்றும் வாராமையாலாகும் . 
அவையாவன அத்துன்பங்களாவன . ஈவார்கண் கொடுப்பவ 
ரிடத்து . மனம் நெகிழ்வன - மனம் தன்னிடத்து இரங்கக்கூடிய 
மொழிகளை . நாடி - ஆராய்ந்து . மறுத்துழி - (ஈவார் இரப்போனா 
கிய தான் வேண்டுவதைக் கொடுக்காமல் ) மறுத்தபோது . அவை 
யுறாமல் - அவ்வகைத் துன்பங்கள் ( இரப்பாற்கு ) நிகழாமல் . அவர் 
முன்னுணர்ந்து ஈயக் கோடல் - கொடுப்போர் ( இரப்பான் கருத்தை ) 
முன்னமே யறிந்து தரப் 

தரப் பெற்றுக்கொள்ளுதல் . இரந்தவை 
யென் றவிடத்து இரந்தவர் என்று பாடம் ஓதுவாருமுளர் . இரக் 
கப்பட்டவர் = ஈவார் . உயிர் நீங்கும் எல்லைக்கண் - உயிர்போவதாக 
இருக்கும்போது . இளிவில்லா - இழிவுபடு தலில்லாத . ( உ ) 
க 0 கூ . கரப்பிலா நெஞ்சிற் கடனறிவார் முன்னின்று 

இரப்புமோ ரேஎ ருடைத்து . 
பரி : - கரப்பு இலா - கரத்தலில்லாத , நெஞ்சின் - நெஞ்சினை 
யுடைய , கடன் அறிவார் - மானமறிவார். முன் நின்று-முன்னர் 
நின்று, இரப்பு உம் - ( அவர்மாட்டு ஒன்று ) இரத்தலும் , ( நல் 
கூர்ந்தார்க்கு ) , ஓர் ஏர் உடைத்து - ஓரழகுடைத்து ; ( எ - று , ) 

சிறிய சுருக்கத்து வேண்டுமுயர்வு என்றதனால் , அவர்க்கு 
அது கடனெனப்பட்டது . அதனையறிதல் - சொல்லுதலுற்று 
உரைக்கலாகாமைக்கு ஏதுவாய அதனியல்பினையறிதல் : அவ்வறி 
வுடையார்க்கு முன்னிற்றல் மாத்திரமே யமைதலின் முன் 

என்றும் , சொல்லுதலான் வருஞ் சிறுமை எய்தாமை 
யின் ஓரேஎ ருடைத்து என்றும் கூறினார் . உம்மை - அதனிழிட 
விளக்கி நின்றது . 

( கு - ரை . )தம்கடனறியும் குடிப்பிறந்தார் தம்மிடத்திருக்கும் பொரு 
ளைக் குறிப்பறிந்து கொடுக்குந் தன்மையராதலால் அப்படிப்பட்ட 
வரின் முன் நின்று இரத்தல் சிறுமைதராது என்பதாம் . கரத் 
தல் - ( தம்மிடத்துப் பொருளிருக்கவும் இல்லையென்று ) ஒளித்தல் . 
அவர்மாட்டு - காப்பிலா நெஞ்சுள்ள சவாரிடத்து . 

" சிறிய சுருக் 
கத்து வேண்டு மயர் ) என்ற போற்கோள் , கீழ் மானம் 
அதிகாரத்து V ட - 

பள்ளது. குறைந்த நல்குரவில் 
பணியாமை வேண் டுமன்று குடிப்பிறந்தார்க்குக் கூறியிருத்த 
லால் , அதனானர்ந்த குடிப் பிறந்தாராகிய வார் , குடிப்பிறந்தா 


னின்று 


எனற 


-ஆம் பாடலி 


திருக்குறள் 
ராகிய இரப்பார் தம்மிடத்துப் பணியா திருத்தலைக்கொண்டு கரவா 
ராதலால் , அப்படிப்பட்டஈவாரை கடனறிவார் என்றார் . சொல்லு 
தலுற்று உரைக்கலாகாமை- ( தம் இளிவைச் ) சொல்லத்தொடங்கி 
( அதனைச் சொல்லமாட்டாமை . அதனியல்பினை - மானத்தி 
னியல்பை . அவ்வறிவுடையார்க்கு மானத்தினியல்பை யறியும் 
அறிவையுடையவர்க்கு . உம்மை- இரப்பும் என்ற இடத்து உள்ளது . 
க 0 ச . இரத்தலு மீதலே போலுங் கரத்தல் 

கனவினுந் தேற்றாதார் மாட்டு . 
பரி : - கரத்தல் - (தமக்கு உள்ளது ) கரத்தலை , கனவின்உம் 
கனவின்கண்ணும் , தேற்றாதார் மாட்டு - அறியாதார் மாட்டு , 
இரத்தல்உம்- (சென்று ஒன்றை ) இரத்தலும் , ( வறியார்க்கு ) , ஈதலே 
போலும் - ; ( எ - று . ) 

உம்மை - ஈண்டும் அவ்வாறு நின்றது . தான் புகழ் பயவா 
தாயினும் , முன்னுளதாய புகழ்கெட வாராமையின் - ஈதலே 
போலும் என்றார் . ஏகாரம் - ஈற்றசை.. 

( கு - ரை . ) ஒளியாது கொடுப்பவரிடத்து இரத்தல் புகழைக் 
கெடுக்காது ஆதலால் , வறியவர்க்கு அவ்விரத்தல் கொடுத்தலையே 
போலுமென்பதாம் . தமக்கு உள்ளது கரத்தலை - ( இரப்பார் எனக்கு 
ஈ என்று கேட்கும்போது தம்மிடத்து உள்ள பொருளை இல்லை 
என்று ஒளித்துக் கூறு தலை . ) ஈண்டும் - இக்குறளிலும் . அவ்வாறு 
நின்றது - முன் குறளிற் போலவே இழிவு சிறப்புப் பொருளதாய் 
நின்றது ஈதலே . ஏ - ஈற்றசை : வாக்கியத்திலன்றிச் சொல்லி 
னீற்றிலிருப்பதும் ஈற்றசையேயா மென்க . 

( - ) 


க 0 ) 3. கரப்பிலார் வையகத் துண்மையாற் கண்ணின்று 

இரப்பவர் மேற்கொள்வது . 
பரி : -- கண் நின்று-( சொல்லுதல் மாட்டாது ) முன் நிற்றன் 
மாத்திரத்தான் , இரப்பவர் - இரப்பார் ,(உயிரோம்பற் பொருட்டு ) , 
மேற்கொள்வது - ( அதனை ) மேற்கொண்டு போகின்றது , - கரப்பு 
இலார் - ( அவர்க்கு ) உள்ளது கரவாது கொடுப்பார் , ( சிலர் ) , 
வையகத்து உண்மையான் - உலகத்து உளராய தன்மையானே , 
( பிறிதொன்றா னன்று ) ; (எ - று . ) 

அவரில்லையாயின் , மான நீக்கமாட்டாமையின் , உயிர்நீப்ப 
ரென்பதாம் . 

( கு - ரை . ) எதிர் நின்ற மாத்திரத்தான் குறிப்பறிந்து ஒளிக் 
காமற் கொடுக்கவல்லார் சிலர் இருத்தலால் தான் , மானிகளான 
இரப்போர் உயிரோம்ப இரத்தலை மேற்கொள்கின்றனர் : இல்லா 
விடின் மான மழியாமைக்காக உயிரை விடுவரென்பதாம் . அதனை - 
இரத்தல் தொழிலை . அவர்க்கு- இரப்பவர்க்கு . உள்ள கரவாது 
( தம்மிடத்து ) உள்ளதை ஒளிக்காமல் . இனி, அவர்க்கு உள்ளது - 


க 0 சு . ஆம் அதிகாரம் - இரவு 


கொடுப்பவராகிய தமக்கு உள்ளதைக் கரவர்து என்பாருமுளர் . 
மேற்கொள்வது என்ற எழுவாய்க்கு - ஆகும் என ஒருமுற்று 
வருவிக்க. கண் - கண்ணுக்குத் தெரியும் எதிரிடத்துக்கு இலக்கணை . 
* நின்று என்ற வினையெச்சம் , இரப்பவர் என்பதன் முதனிலை 
யான இரத்தலென்பதோடாவது , மேற்கொள்பவர் என்பதன் 
முதனிலையான மேற்கொள்ளுதல் தொழிலோடாவது இயைதற்கு 
உரியது . அவர் - கரப்பிலார் .உயிர்நீப்பரென்பதற்கு இரப்பவரென்ற 
எழுவாய் வருவிக்க . 
க 0 சு . கரப்பிடும்பை யில்லாரைக் காணி னிரப்பிடும்பை 

எல்லா மொருங்கு கெடும் . 
பரி : - கரப்பு இடும்பை - உள்ளது கரத்தலாகிய நோய் , 
இல்லாரை- , காணின் - கண்டால் , ( மானம் விடாது இரப் 
பார்க்கு ), - நிரப்பு இடும்பை எல்லாம் - நிரப்பான் வருந் - துன் 
பங்களெல்லாம் , ஒருங்கு கெடும் - சேரக்கெடும் ; ( எ - று . ) 

கரத்தல் ஒருவர்க்கு வேண்டுவதொன் றன்மையின் , அதனை 
நோய் என்றும் , அஃது இல்லாத இரக்கத்தக்காரைக் கண்ட 
பொழுதே அவர் கழியுவகையராவ ராகலின் , எல்லா மொருங்கு 
கெடும் என்றும் கூறினார் . இடும்பை - ஆகுபெயர் . முழுதுங் 
கெடுமென்று பாடமோதி , எஞ்சாமற் கெடுமென்று உரைப்பாரு 
முளர் . 

( கு - ரை . ) கரத்தலில்லாத கொடையாளிகளைக் கண்டால் , 
மானிகளான இரப்பார்க்கு நிரப்பிடும்பை ஒழியு மென்பதாம் . 
ளது கரத்தல் - ( தம்மிடத்து ) இருக்கும் பொருளை இல்லை யென்று 
சொல்லி ஒளித்தல் . நிரப்பை இடும்பையாகக் கருதுபவர் மானம் 
விடா திரப்பாரே யாதலால் , மானம் விடாதிரப்பார்க்கு 
வருவித்தார் . நிரப்பு - வறுமை . * ஒருங்கு என்பதன் பொருள் 
“ சேர என்பது . அதனை - கரத்தலை . அஃது - கரப்பு. இரக்கத்தக் 
கார் - யாசிக்கத்தக்கார் : கொடுப்போர் . அவர் - இரப்போர் . கழி 
உவகையர் - மிக்க மகிழ்ச்சியை யுடையவர் . இடும்பை யென்பதற் 
குப் பொருள் - துன்பமென்பது . அச்சொல் - துன்பத்தை யுண் 
டாக்கும் நோயைக் காட்டுதலால் , காரிய வாகுபெயர் . 

ஒருங்கு 
கெடும் என்ற இடத்துப் பாடாந்தரம் , முழு துங்கெடும் என்பது.எஞ் 
சாமல் - குறையாமல் : இது முழுதும் என்பதன் பொருள் . " முழு 
தென் கிளவி எஞ்சாப் பொருட்டே என்பது , தொல்காப்பியத்து 
உரியியற் சூத்திரம் . 

( சு ) 
க 0 ) எ . இகழ்ந்தெள்ளா தீவாரைக் காணின் மகிழ்ந்துள்ளம் 

உள்ளு ளுவப்ப துடைத்து . 
பரி : - இகழ்ந்து-(தம்மை ) அவமதித்து , எள்ளாது - இழிவு 
சொல்லாது , சவாரை - பொருள் கொடுப்பாரை,காணின் - கண் 
டால் , உள்ளம் - ( அவ்விரப்பாரது உள்ளம் மகிழ்ந்து - உள்ளுள் - 
உள்ளுள்ளே , உவப்பது உடைத்து உவக்குந் தன்மை 
உடைத்து ; ( எ - று . ) 


என்று 


ருகா 


திருக்குறள் 


இகழ்ந்தெள்ளாது எனவே , நன்குமதித்தலும் இனியவை 
கூறலும் பெறுதும் . நிரப்பிடும்பை கெடுதலளவேயன்றி ஐம் 
புலன்களானும் பேரின்பமெய்தினாராகக் கருதலான் உள்ளு 
ளுவப்ப துடைத்து என்றார் . 

இவை ஐந்து பாட்டானும் அவ்விரத்தக்காரது இயல்பு 
கூறப்பட்டது . 

( கு - ரை . ) இரப்பாரை இகழாது நன்குமதித்து இன்சொல் 
லுடன் கொடுக்குங் கொடையாளியைக் கண்டால் , இரப்போரி னுள் 
ளம் பேரின்பமுறுமென்பதாம் . உள்ளுள்ளே - மனத்திற்குள்ளேயே . 
இகழ்ந்தெள்ளாது என்ற இடத்து எதிர்மறை இகழாது எள் 
ளாது என ஈரிடத்தும் சேர் தலால் , இகழாது என்பதனால் நன்கு 
மதித்தலும் , எள்ளாது என்பதனால் இனியவை கூறலும் பெறப் 
படும் . பெறுதும் - பெறுவோம் . ஈவாரைக் கண்டபோதே இரப் 
பார்க்கு நிரப்பிடும்பை (வறுமைத் துன்பம் )கெடுதல் மாத்திரமன்றி , 
அக்கொடையாளரால் தாம் பெரும் பொருள் பெறலாமென்ற கருத் 
தினால் , மெய் வாய் முதலிய பஞ்சேந்திரியங்களும் பேரின்பத்தைப் 
பெற்றனவாகவே அவராற் கருதப்படு மென்க . ஐம்புலன்களானும் 
ஐம்பொறிகளா லனுபவித்தற்கு உரிய ஐந்து விஷயங்களாலும் . 
அவ்விரத்தக்கார் - இரப்போரை நன்கு மதித்து இன்சொற்சொல் 
லிக் கரவாது ஈயுமவர் . 

( எ ) 
க 0 அ . இரப்பாரை யில்லாயி னீர்ங்கண்மா ஞாலம் 

மரப்பாவை சென்றுவந் தற்று . 
பரி : - இரப்பார் - (வறுமையுற்று ) இரப்பார் , இல் ஆயின் 
இல்லையாயின் , ஈர் கண் மா ஞாலம் - குளிர்ந்த இடத்தையுடைய 
பெரிய ஞாலத்துள்ளார் , ( செலவு வரவுகள்) , மரம் பாவை - 
(உயிரில்லாத) மரப்பரவை , சென்று வந்து அற்று - ( இயந்திரக் 
கயிற்றால் ) சென்று வந்தாற்போலும் ; ( எ - று . ) 

ஐகாரம் - அசைநிலை . ஞாலமென்னும் ஆகு பெயர்ப் பொரு 
ட்கு உவமையோடொத்த தொழில் வருவிக்கப்பட்டது . ஞாலத் 
துள்ளாரென்றது - அவரை யொழிந்தாரை . அவர்க்கு ஈதலைச் 
செய்து புகழும் புண்ணியமும் எய்தாமையின் , உயிருடையரல்ல 
ரென்பதாம் . “ஈவாரும் கொள்வாருமில்லாத வானத்து , வாழ் 
வாரே வன்கணவர் என்றார் பிறரும் . இத்தொடையின்பம் 
நோக்காது இரப்பவரில்லாயின் என்று பாடம் ஓதுவாருமுளர் . 

( கு - ரை . ) தம் புகழ்க்குக் காரணமான இரப்பாளரைப் பேணாத 
செல்வரினியக்கம். உயிரில்லாமரப்பாவையினியக்கம்போலப் 
னற்றதாம் . இயந்திரக்கயிறு -ரப்பாவையை ஆட்டுவிக்குஞ்சூத்திரக் 
கயிறு- இரப்பாரை என்ற இடத்திலுள்ள ஐகாரம் அசைநிலையா 
கும் . ஞாலம் - ஞாலத்திலுள் ளார்க்கு இடவாகு பெயர் . ஞாலத்துக்கு 
உவமை மரப்பாவை . மரப்பாவையாகிய உவமையில் சென்றுவந்த 
ற்று என்று செலவுவரவுகள் கூறப்பட்டிருத்தலால் ,உபமேயமாகிய 


காசு - ஆம் அதிகாரம் - இரவு 


ருசுக 


( 


என் 


என்று 


காணக . 


ஞாலம் என்பதற்கும் ஞாலத்திலுள்ளாரது செலவு வரவுகள் என 
உரைக்கப்பட்டதென்க . அவரை யொழிந்தாரை இரப்பவரை 
யொழிந்தவரை : இரப்பவரைத் தனியே கூறிவிட்ட தனால் , அவரை 
ஒழிந்தாரைக்கொள்வதே ஏற்புடைய தாகு மென்க . மானிடராகப் 
பிறவிபடைத்ததற்குப்பயன் புகழும் புண்ணியமுமே ஆதலாலும் , 
இரப்பாரில்லாவிடின் கொடுத்தலாலடையலாகும் புகழும் புண்ணி 
யமும் அடையமுடியா ஆதலாலும் மானிடப்பிறவியின் பயனே 
அற்றதா மாதலால் , இரப்பாரைப்பெறாத அப்போது செல்வர்க 
ளியக்கம் உயிரற்ற மரப்பாவையியக்கம்போலு மென்றார் . 

மென்றார் . ஈவா 
ரும் என்று தொடங்கும் மேற்கோள் உள்ள 

இடம் 

விளங்க 
வில்லை : இதன்பொருள் -- ஈவாரும் - கொடுப்பவரும் , கொள்வாரும் - 
பெற்றுக்கொள்பவரும் ( என்னும் ) இருவரையும் , இல்லாத - பெற் 
றிராத, வானத்து - சுவர்க்கலோகத்து , வாழ்வாரே - வாழ்பவரே,, 
வன் கணவர் கொடுமையையுடையோரென்பது . புத்தேளுல . 
கத்து ( உககூ ) என்னும் குறளினுரையில் ஈவாரும் ஏற்பாரும் 
இன்றியே எல்லாரும் ஒரு தன்மையரா தலின் 

பரிமே 
லழகரே உரைத் திருப்பது இங்குக் கருதத்தக்கது . இரப்பாரை ...... 
மரப்பாவை என்ற பாடத்தை விட்டு , இரப்பவர் .......... மரப்பாவை 
பாடங்கொள்ளின் , எதுகைத்தொடையின்பம் கெடுதல் 

( அ ) 
க 0 ) க . ஈவார்க ணென்னுண்டாந் தோற்ற மிரந்துகோள் 

மேவாரிலாஅக் கடை . 
பரி : - இரந்துகோள் - ( அவர்பாற்சென்று ஒன்றனை ) இர 
ந்து கோடலை , மேவார் - விரும்புவார் , இலா அக்கடை - இல் 
வழி , ஈவார்கண் - கொடுப்பார் மாட்டு , என் - என்ன , தோற் 
றம் - புகழ் , உண்டாம் - ? ( யாதுமில்லை ) ; ( எ - று . ) 

தோற்றம் - ஆகுபெயர் . மேவுவாரென்பது விகாரமாயிற்று . 
கொடுத்தல் வன்மை வெளிப்படாமையின் , அதனாற் புகழெய்தா 
ரென்பதாம் . 

இவை யிரண்டு பாட்டானும் , உலகிற்கு இரப்பார் வேண்டு 
மென்பது கூறப்பட்டது . 

( கு - ரை .) ரப்பவரில்லையாயின் ஈவாரின் வண்மைப்புகழ் 
வெளிப்படாதென்பதாம் . அவர்பால் - ஈவாரிடத்து , தோற்றம் 
விளங்கிக் காணப்படுதல் : அங்ஙன் விளங்கிக் காணப்படுதலை 
யு.டய புகழுக்கு , ஆகுபெயர் . செய்யுளில் ‘ மேவார் என்பது - 
மேவுவாரென்பதன் விகாரமான சொல் . கொடுத்தல் வன்மை 
கொடுக்கின்ற உறுதி : கொடுத்தல் வண்மை என்றபாடமு முண்டு . 
அதனால் - கொடுத்தலினால் . 

( க ) 
இரப்பான் வெகுளாமை வேண்டு நிரப்பிடும்பை 

தானேயுஞ் சாலுங் கரி . 
பரி : - ( ஈவானுக்குப் பொருளுதவாவழி . இவன் எனக்கு 
ஈகின்றிலன் என்று அவனை) , இரப்பான் - , வெகுளாமை - 

71 


காசு 0 . 


நசுஉ 


திருக்குறள் 


வேறு. 


சான்று 


ஈவா 


வெகுளாதொழிதல் , வேண்டும்- : ( அது வேண்டிய பொழுது 
உதவாதென்பதற்கு 

வேண்டா :) நிரப்பு 
இடும்பை - நிரப்பாகிய தன்னிடும்பை , தானே உம்- , கரி - சான் 
றாதல் , சாலும் - அமையும் ; ( எ - று . ) 

யாவர்க்கும் * தேடவேண்டுதலும் நிலையின்மை முதலிய 
பிற சான்றும் உண்டு என்பது பட நின்றமையின் , உம்மை - 
எச்சவும்மை . தனக்கேயன்றி , மற்றையிரந்தாற்கும் அற்றைக் 
கன்று பொருள் கடைக்கூட்டற்கு அவனுறுந் துன்பத்தைத் 
தனக்கேயாக வைத்துத் தானுறுந் துன்பம் தானறிந்து வெகு 
ளற்க வென்பதாம் . 

இதனான் அவற்கு இன்றியமையாததோரியல்பு கூறப்பட் 
டது . 

( கு - ரை . ) தன்னைப்போலவே ஈ பவனுக்கும் ஒருகால் 
பொருள் முட்டுப்படலாமென்று கருதி , இரப்போன் , கொடாமைக் 
காகக் கொடையாளியின்மீது வெகுளலாகாதென்பதாம் . 
னுக்கு - கொடுப்பவனுக்கு . பொருள்உதவாவழி - பணம் ( கையிற் 
கிடைக்காமையால் ) உதவா திருக்கும்போது , அவனை - பொருள் 
(உதவாமையால் ) கொடுக்கமாட்டாத ) ஈவானை , அது - பொருள் . 
சான்று 

சாட்சி . அமையும் - பொருந்தும் . யாவர்க்கும் - எத் 
துணைச் செல்வர்க்கும் . தேடவேண்டுதலும் - பொருள் சிலகாலத் 
தில் கையிற்கிடையாமையால் தேடவேண்டியிருத்தலும் . நிலை 

பொருளின் தன்மை நிலைத்திரா ததா தல் . தானேயும் 
என்ற இடத்து உம்மை - யாவரிடத்தும் தேடவேண்டுதலும் , நிலை 
யின்மை முதலிய பிறசான்று முண்டர்யினும் என்பதுபட நின்ற 
தமையால் , எச்சவும்மையாம் . இறந்தது தழுவிய எச்ச 
மென்னலாம் ; எதிரது தழுவியது என்பாருமுளர் . கடைக்கூட்டல் 
முயன்றுசேர்த்தல் . அவனுறுந் துன்பம் ஈவான் அடையும் 
முயற்சி வருத்தம் . தனக்கேயாகவைத்து தனக்கே வந்ததாக 
வைத்து : தன்பொருட்டே படுவதாகவைத்து என்பாருமுளர் . 
அவற்கு - இரப்பாற்கு . இயல்பு தன்மை , பள்ளும்பொழுதும் 
பழித்தலல்லதை, யுள்ளிச்சென்றோர்ப் பழியலர் என்ற புறநானூ 
றும் , பிச்சைபுக்குண்பான் பிளிறாமை முன்னினிதே என்ற 
இனியவை நாற்பதும் ஈண்டு அறியத்தக்கன . 

( க 0 ) 


யின்மை 


காஎ - ஆம் அதிகாரம் - இரவச்சம் . 


பரி : - அஃதாவது - மானம் தீர வரும் இரவினை யஞ்சுதல் . 
அதிகாரமுறைமையும் இதனானே விளங்கும் . 

( கு - ரை . ) மானம் தீர - மானம் விட்டு நீங்க . இரவினை - பிச்சை 
யெடுத்தல் தொழிலுக்கு . 

* பி - ம் . வேண்டுதலும் , நிலையின்மையும் . 


க0 எ - ஆம் அதிகாரம் - இரவச்சம் 


ருசுகூ 


காசுக . 


. 


. 


என்ற 


கரவா துவந்தீயுங் கண்ணன்னர் கண்ணும் 

இரவாமை கோடி யுறும் . 
பரி : - கரவாது - (தமக்கு உள்ளது ) கரவாது , உவந்து 
( இவர் வரப்பெற்றேமென்று ) உண்மகிழ்ந்து , ஈயும் கொடுக்கும் , 
கண் அன்னார் கண் உம் - கண்போலச் சிறந்தார் மாட்டும் , இர 
வாமை - இரவாதே ( ஒருவன் ) வறுமை கூர்தல் , கோடி உறும் - 
( இரந்து செல்வமெய்தலிற் ) கோடிமடங்குநன்று ; (எ - று . ) 

நல்குரவு மறைக்கப்படாத நட்டார் மாட்டும் ஆகாதென் 
பது பட நின்றமையின் , உம்மை - உயர்வுசிறப்பின்கண் வந்தது . 
அவ்விரவான் மானந்தீராதென்னுந் துணையல்லது அதற்கு மிகுதி 
கூடாமையின் , வல்லதோர் முயற்சியான் உயிரோம்பலே நல்ல 
தென்பது கருத்து . 

( கு - ரை . ) கரவாதுகொடுக்கும் மனமொத்த நண்பரிடத்தும் 
இரவாது தம்முயற்சியால் உயிரைக் - காத்தலே - சிறப்புறுமென்ப 
தார் . இவர் - இவ்விரப்பவர் . உண்மகிழ்ந்து - மனமகிழ்ந்து , 
செல்வமெய் தலின் - பணம் அடைவதைக்காட்டிலும் . நல்குரவு 
(தன் ) வறுமையை . நட்டார் - சினேகிதர் . ஆகாது என்பதற்கு 
இரவு என்னும் எழுவாய் வருவிக்க. ஏற்ப திகழ்ச்சி 
தும் இங்கு நோக்குக . கண்ணன்னார் கண்ணும் என்ற இடத்து 
உம்மை , உயர்வுசிறப்பில் வந்தது , மானம் தீராதென்னுந் துணை 
யல்லது 

மானம் போகாதென்ற 

அவ்வளவு மாத்திரமன்றி , 
அதற்கு மிகுதி - அதனினும் மிக்கது . வல்லது - ( தான் ) செய்யத் 
தக்கது . 

( க ) 
இரந்து முயிர்வாழ்தல் வேண்டிற் பரந்து 

கெடுக வுலகி யற்றியான் . 
பரி : - உலகு இயற்றியான் - இவ்வுலகத்தைப் படைத்தவன் , 
( இதன்கண் வாழ்வார்க்கு முயன்று உயிர்வாழ்தலையன்றி ), இரங் 
தும்- , உயிர்வாழ்தல் - உயிர்வாழ்தலை , வேண்டின் - வேண்டி 
விதித்தானாயின் , ( அக்கொடியோன் தானும் ) , பரந்து- ( அவரைப் 
போன்று ) எங்கும் அலமந்து , கெடுக - கெடுவானாக ; (எ - று . ) 

மக்களுயிர்க்கெல்லாம் வாழ்நாளும் அதற்கு வேண்டுவதாய 
உண்டியும் அதற்கு ஏதுவாய செய்தொழிலும் பழவினை வயத் 
தாற் கருவொடு கலந்தவன்றே அவன் கற்பிக்குமன்றே ? அவற் 
றுட் சிலவுயிர்க்கு இரத்தலையும் ஒருசெய்தொழிலாகக் கற் 
பித்தானாயின் , அத்தீவினையால் தானும் அத்துன்பமுறல்வேண்டு 
மென்பதாம் . 

இவையிரண்டு பாட்டானும் , அவ்விரவின் கொடுமை 
கூறப்பட்டது . 

( கு - ரை . ) படைத்தற் கடவுள் படைக்கும்போது சிலவர்க்கு 
இரத்தலைச் செய்தொழிலாகக் கற்பித்தானாயின் , அக்கடவுள் 
அங்ஙன் கற்பித்த தீவினைப்பயத்தினால் அவ்விரத்தல் துன்பத்தை 
யனுபவிக்கக் கடவனென் று படைத்தற் கடவுளை / சபிப்பதுபோலச் 


கசுஉ 


திருக்குறள் 


செய்யப்பட்டது இச்செய்யு ளென்க . இதன்கண் 

இவ்வுலகில் , 
விதித்தான் - ஏற்படுத்தினான் , அக்கொடியோன் தானும் என்று 
பிரமனை கூறியது - இரந்தேவாழவேணுமென்று விதித்தானென்று 
அவன்மீதுகொண்ட சினம்பற்றி . அவரை அவ்விரப்போரை . 
அலமந்து - சுழன்று ; திரிந்து என்றபடி . கெடுக - வியங்கோள் ; 
சபித்தற் பொருளது . அதற்கு - வாழ்நாளுக்கு . உண்டி -உணவு : 
அதற்கு உணவிற்கு . கருவொடுககந்த அனறே - கருப்பத்திற் 
சேர்ந்த அன்றைக்கே . அவன் உலகியற்றியான் ; பிரமன் . 
கற்பிக்கும் - உண்டாக்கிவைப்பான் : அத்தீவினையால் - (சிலர்க்கு 
இரத்தலையும் உண்டிக்கு ஏ துவான ) செய்தொழிலாகச் செய்த 
அந்தத் தீவினையின் பயனால் , தானும் - பிரமனும் . இக்குறளால் , 
உலகியற்றியான் ஒருவனுளன் என்பதும் , அவனே , மக்களுயிர்க்குக் 
கருவோடு கலந்தவன்றே செய்தொழிலைவி திக்கின்றா னென்பதும் 
வள்ளுவர்க்குடன்பாடு என்பது தேற்றமாயிற்று . இந்தக் கருவொடு 
கலந்த செய்தொழிலைத்தான் ( சாதிகருமம் ) பிறப்பொக்கும் எல்லா 
உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான் 

என்ற 
விடத்தும் வள்ளுவர் கூறினரேயன்றி வேறின்று ; செய்தொழில் 
என்று வள்ளுவர் பிரயோகித்த தன் ஆழ்பொருளை யுணரவேண்டு 
மென்றே ,பரிமேலழகர் , இக்குறளுரையிலும் உண்டியும் அதற்கேது 
வாய செய்தொழிலும் பழவினைவயத்தாற் கருவொடு சலந்தவன்றே 
அவன் கற்பிக்கு மன்றே என்றார் ; எனவே , செய்தொழில் என் 
பது முக்காலத்துக்குமொத்தியல்வதாக , உலகியற்றியானால் கற் 
பிக்கப்படுவதென்பது நன்கு உணரக்கடவது . உலகியற்றியான் 
என்பதை ஆதிடகவன் எனக்கொள்ளினும் இழுக்காது . ( 2 ) 

இன்மை யிடும்பை யிரந்து தீர் வாமென்னும் 

வன்மையின் வன்பாட்ட தில் . 
பரி : - இன்மை - வறுமையான் வரும் , இடும்பை - துன் 
பத்தை , ( முயன்று நீக்கக்கடவே மென்று கருதாது ) , இரந்து - 
தீர்வாம் - நீக்கக்கடவேம் , என்னும் - என்றுகருதும் , வன்மை 
யின் - வன்மைபோல , வன்பாட்டது - வலிமைப்பாடு உடையது , 
இல் - பிறிதில்லை ; ( எ - று .) 

நெறியாய முயற்சி நிற்க, நெறியல்லாத இரவால் தீர்க்கக் 
கருதுதலின் , வன்மையாயிற்று , வன்பாடு - முருட்டுத்தன்மை . 
அஃதாவது - ஓராது செய்துநிற்றல் . 

இதனான் , வறுமை தீர்தற்குநெறி இரவன்றென்பது கூறப் 
பட்டது . 

( கு - ரை . ) பரிமேலழகியாரே வறுமை தீர்தற்கு நெறி இர 
வன்று என இக்குறளின் கருத்தைத் தெளிவாகக் கூறியுள்ளார் . 
இரந்து - யாசித்தல்தொழிலைமேற்கொண்டு . வன்மை - கொடுமை ,, 
நெறியாய முயற்சி நிற்க - நேர்வழியான முயற்சி யிருக்க . இரவால் 
யாசகத்தால் . ஓராது - ஆராய்ச்சியில்லாமலே ; பிடிவாதமாக 


கசுங .. 


என்றபடி . 


இடமெல்லாங் கொள்ளாத் தகைத்தே யிடமில்லாக் 
காலு மிரவொல்லாச் சால்பு . 


க 0 எ - ஆம் அதிகாரம் - இரவச்சம் 


ருசுது 


என்று 


( ச ) 


பரி . 

இடம் இல்லாக்கால்உம் - நுகரவேண்டுவன இன்றி 
நல்கூர்ந்தவழியும் , 

இரவு - ( பிறர்பாற் சென்று ) இரத்தலை , 
ஒல்லா - உடம்படாத , சால்பு - அமைதி , - இடம் எல்லாம் - 
எல்லாவுலகும் , கொள்ளா - ( ஒருங்கு இயைந்தாலும் ) கொள் 
ளாத , தகைத்துஏ - பெருமை யுடைத்து ; ( எ - று . ) 

அவ்விரத்தலைச் சால்பு விலக்குமாகலின் , இரவொல்லாமை 
அதன்மே லேற்றப்பட்டது. 

இதனான் , அந்நெறியல்லதனைச் சால்புடையார் செய்யா 
ரென்பது கருத்து . 

( கு - ரை .) நுகரவேண்டுவன அடியோடு கிடைக்கா த வறு 
மைக் காலத்தும் இரத்தலைமேற்கொள்ளாத அமைதி இவ்வுலகங் 
களுள் அடங்காத பெருமையை யுடைய தென்பதாம் . நுகரவேண்டு 
வன - அனுபவிக்க உரியன . நல்கூர்ந் தவழியும் - தரித்திரப்பட்ட 
போதும் . பிறர்பால் - அயலாரிடத்து . சால்பு - அடங்கிய தன்மை . 
இரத்தலைச் சால்பு விலக்கு மாதலால் , இரவொல்லாமையையும் 
சால்பையும் அபேதப்படுத்தி இரவொல்லாச் சால்பு 
கூறினார் : காரியத்தைக் காரணமாகக்கூறிய உபசார வழக்கின் 
பாற்படும் . அந்நெறியல்ல தனை பிழைப்புக்கு நேர்வழியாகாத 
அந்த இரத்தல்தொழிலை . 
கசுடு . தெண்ணீ ரடுபுற்கை யாயினுந் தாடந்தது 

உண்ணலி னூங்கினிய தில் . 
பரி : - தாள் - ( நெறியாய ) முயற்சி , தந்தது - (கொடுவந்து ) 
தந்தது , தெள்நீர் - தெளிந்தநீர் போலும் , அடு புற்கை ஆயின் 
உம் - அடுபுற்கையேயாயினும் , உண்ணலின் - ( அதனை ) உண் 
டற்கு , ஊங்கு - மேல் , இனியது இல் - இனியதில்லை ; ( எ - று . ) 

தாள் தந்த கூழ் செறிவின்றித் தெண்ணீர் போன்ற தாயி 
னும் , இளிவாய இரவான் வந்த தன்றித் தம்முடைமை யாக 
லின் , அமிழ்தத்தோ டொக்கு மென்பதாம் . 

இதனான் , நெறியினானாயது சிறிதேனும் , அதுசெய்யும் இன் 
பம் பெரிதென்பது கூறப்பட்டது . 

( கு - ரை . ) ஒருவனுக்கு இரப்பினாலன்றி முயற்சியாற் கிடைத் 
தது நீர் போன்ற கூழாயினும் அது அமிழ்தம்போன்று இனித கு 
மென்பதாம் . அடுபுற்கை - சமைத்த கூழ் . 

. தாள் தந்த கூழ் - 
முயற்சியினாற் கிடைத்த கூழ் . செறிவின்றி - கெட்டியாக இல்லா 
மல் . தம்முடைமை - தம்முயற்சியாற் பெற்ற பொருள் : சிறிதேனும் - 
அற்பமான பொருளே யாயினும் . அது - அச்சிறு பொருள் . ( நி ) 

ஆவிற்கு நீரென் றிரப்பினு நாவிற்கு 

இரவி னிளிவந்த தில் . 
பரி : -ஆவிற்கு - ( தண்ணீர் பெறாது இறக்கும் நிலைமைத் 
தாயதோர் ) ஆவினை ( க் கண்டு ) , நீர் என்று- ( அறன்நோக்கி இதற் 
குத் ) தண்ணீர் ( தரல்வேண்டும் ) என்று , இரப்பின் உம் - இரந்து 
சொல்லுங்காலும் , இரவின் - அவ்விரவுபோல , நாவிற்கு - (ஒரு 
வன் ) நாவிற்கு , இளிவந்தது- , இல் - பிறிதில்லை ; ( எ - று .) 


கசுசு . 


ருசுசு 


திருக்குறள் 


ஆகாத்தோம்பல் பேரற மாகலின் • ஆவிற்கு என்றும் , 
பொருள் கொடுத்துக் கொள்ளவேண்டாத எண்மைத்து ஆகலின் , 
நீர் என்றும் , இரக்கின்றானுக்கு இளிவு அச்சொல்லளவே யாக 
லின் . நாவிற்கு என்றும் , அதுதான் எல்லா இளிவினும் மேற் 
படுதலின் இளிவந்ததில் என்றும் கூறினார் . 

இதனான் , அறனும் முயன்று செய்வதல்லது இரந்து செய் 
யற்க வென்பது கூறப்பட்டது . 

( கு - ரை . ) சிறந்த அறச்செயலையும் இரந்து செய்தல் கூடா 
தென்பதாம் . இறக்கும் நிலைமைத்து - சாகின்ற நிலைமையை யடைந் 
தது . அறன்நோக்கி - ( இந்த ஆவிற்குநீர்வார்க்குமாறு செய்தால் 
பசுவின் உயிரைக்காத்த அறப்பயனுண்டாமென்று 

நினைத்து , 
ஆவையெடுத்தது , அதனைக் காத்தல் போற மாதலால் . பொருள் 
கொடுத்துக்கொள்ளவேண்டாத - பணங்கொடுத்து வாங்க 
வேண்டிய தாகாத , எண்மைத்து - எளிய தாகக் கிடைக்கக்கூடியது . 
இரக்கின்றானுக்கு இளிவு அச்சொல்லளவேயாகலின் - ஆவிற்கு 
நீரிரப் பவன் இளிவுபடச் சொல்லவேண்டுவது , ஆவிற்கு நீர்கொடு 
என்ற அளவே யாதலால் ; வேறு இல்லை என்க . அது தான் 
அச்சொல்லே . முயன்று - முயற்சியினாற் பொருளைத் தேடி . 
“ தளர்வொடு மெலிந்தும் வையந் தனிக்குடை நிழற்றும் பைம் 
பொற் , கிளரொளிப்பூணான் வீமன் பாவையைக் கேட்டல் செய்யான் , 
அளியென வுயிரை யுண்மையறத்தினை யற விட்டாலும் இளிவென 
வெண்ணி மானம்பூண்டவ ரிரப்பர் கொல்லோ என்ற நைட தமும் 
ஈங்குக் காண்க . 

இரப்ப னிரப்பாரை யெல்லா மிரப்பின் 

கரப்பா ரிரவன்மி னென்று . 
பரி : இரப்பாரை எல்லாம்- , இரப்பன் - ( யான் ) இரவா 
நின்றேன் : ( யாதுசொல்லி யெனின் ), இரப்பின் - ( நுமக்கு ) 
ரக்கவேண்டுமாயின் , கரப்பார் - ( தமக்கு உள்ளது ) கரப்பாரை , 
இரவன்மின்-இரவாதொழிமின் , என்று - என்று சொல்லி ; ( எ - று . ) 

ரண்டாவது விகாரத்தால் தொக்கது . இவ்விளிவந்த 
செயலான் ஊட்டியவழியும் உடம்பு நில்லா தாகலின் , இது 
வேண்டா என்பது தோன்ற , இரப்பன் என்றார் . 

இதனான் , மானந்தீர வரும் இரவு விலக்கப்பட்டது. 

( கு - ரை .) மானந் தீர வரும் இரவைச் செய்யற்க என்பதாம் . 
இரண்டாவது விகாரத்தால் தொக்கது, கரப்பாரென்பதன் பின் 

இவ்விளிவந்த செயலான் - இழிவுபொருந்திய இந்த 
இரத்தல் தொழிலால் , ஊட்டிய வழியும் - ( இவ்வுடலுக்கு ) உண 
வைத் தேடிக்கொடுத்தாலும் . இது - இரவு . “ மானவருங்கல நீக்கி 
யிரவெனனும் , ஈனவிளிவினான் வாழ்வேன்பன்- ஈனத்தால் , 
ஊட்டியக்கண்ணு முறுதிசேர்ந்திவ்விடம்பு , 

நீட்டித்து 

நிற்கு 
மெனின் என்ற நாலடி இங்குக் காணத்தக்கது . 

இரவென்னு மேமாப்பி மேணி கரவென்னும் 
பர்தாக்கப் பக்கு விடும் . 


காசுஎ . 


ஆகும் . 


. 


E ( ) சு . 


9) 


கரஎ - ஆம் அதிகாரம் - இரவச்சம் 
பரி :-(இவ்வறுமையென்னுங் கடலை இதனாற் கடத்து 
மென்று கருதி ஒருவனேறிய ), இரவு என்னும் - , ஏமாப்பு இல் 
சேமமற்ற , தோணி - , - ( அதன்கண் ஓடுங்கால் ) , கரவு என்னும் 
கரத்தலென்னும் , பார் தாக்க - வன்னிலத்தோடு தாக்குமாயின் , 
பக்குவிடும் - பிளந்துபோம் ; ( எ - று . ) 

முயற்சியாற் கடப்பதனை இரவாற் கடக்கலுற்றான் அதன் 
கரை காணாமையின் , ஏமாப்பிறோணி என்றார் . ஏமாப்பின்மை , 
தோணிமே லேற்றப்பட்டது . அது கடத்தற்கு ஏற்றது அன்மை 
யானும் , நிலமறியாது செலுத்தியவழி உடைதலானும் , அதன் 
கணேறற்க என்பதாம் . இஃது - அவயவவுருவகம் . 
( கு - ரை . ) இரவென்னும் சேமமற்ற தோணி 

கரவினால் 
தகர்ந்திடுமா தலால் , இரவினால் வறுமைக்கடலைக் கடக்கலாகா 
தென்பதாம் , இதனால் - இரவினால் . இரவைத் தோணிஎன்ற தற்கு 
ஏற்ப , இரவாளனை அத்தோணியின்மேலேறியவனாகக் கொண்டார் . 
அதன்கண் - வறுமையென்னுங் கடலில் . வன்னிலம் - பாறையான 
இடம் . முயற்சியாற் கடப்ப தனை - முயற்சியினாற் கடந்திடவேண் 
டிய வறுமையென்ற கடலை . அதன் - அந்த வறுமைக்கடலின் . இரவ 
னால் வறுமைக்கடலைக் 

கடக்கமுடியாதென்ற காரணத்தினால் , 
இரவென்னுமேமாப்பில் தோணி என்றார் . ஏமாப்பின்மை இரவுக்கு 
அடைமொழியாகவேண்டியதாக இருக்க , ஏமாப்பி , தோணி 
என்று தோணிக்கு அடைமொழியாகக் கூறிய தனால் , ஏமாப் 
பின்மை தோணிமேலேற்றப்பட்டதென்றார் . அது கடத்தற்கு 
ஏற்றது அன்மையான் உம் அந்த இரவு வறுமையைக் கடத்தற்கு 
உரிய தல்லாமையாலும் . நிலம் - செல்லும் இடம் . கரத்தலை 
யுடையாரிடத்து இரத்தல் வறுமையைப் போக்க உதவாமையால் , 
நிலமறியாது செலுத்தியவழி உடைதலான் என்றது . அதன்கண் 
ஏறற்க - வறுமையை ரத்தலாற் கடந்து விடலாமென்று ( அத் 
தொழிலைக் கொள்ளற்க என்றபடி . அவயவவுருவகமாவது - அவய 
வின் உருவகப்படுத்தாது அவயவத்தைமாத்திரம் 

உருவகஞ் 
செய்வது . முக்கியமான வறுமையைக் க -லென்று உருவகஞ்செய் 
யாது , இரவு கரவுகளைத் தோணி பார் என்று உருவகஞ்செய்தமை 
யால் , இது - அவயவவுருவகம் . பார் - வன்னிலம் . 

( அ ) 
இரவுள்ள வுள்ள முருகுங் கரவுள்ள 

உள்ள தூஉ மின்றிக் கெடும் . 
பரி : - (உடையார்முன் இல்லார் சென்று ) , இரவு - இரந்து 
நிற்றலின் கொடுமையை, உள்ள - நினைந்தால் , உள்ளம் - ( எம் ) 
உள்ளம் , உருகும் - கரைந்துருகாநிற்கும் : ( இனி அந்நிலையைக் 
கண்டுவைத்தவர் ), கரவு - இல்லையென்றலின் கொடுமையை , 
உள்ள - நினைந்தால் , உள்ளது.உம் - அவ்வுருகுமளவு தானும் , 
இன்றி- , கெடும் - பொன்றிவிடும் ; (எ - று . ) 

“ இரவினை , உள்ளுங்காலுள்ள முருகுமெவன்கொலோ , 
கொள்ளுங்காற் கொள்வார் குறிப்பு என்றார் பிறரும் . இரவி 
னும் கரவு கொடி தென்பதாம் . இதற்குப் பிறரெல்லாம் இரக் 
கின்றவருள்ளம் உருகுமென்று உரைத்தார் . 


யை 


காசுக . 


ருசுஅ 


திருக்குறள் 


- 


போது , 


- 


} 


( கு - ரை .) வறியவர் செல்வரிடத்துச் சென்று நிற்கும் நிலை 
யைக் கருதும் போதே நமக்கு உள்ளம் உருகுகின்றது ; அச்செல்வர் 
தம்மிடத்துள்ள பொருளைக் கரத்தலை நினைக்கும்போது நம் மனம் 
உருகும் நிலையுமின்றி அழிவதாகும் . ஆதலால் , இவ்வாறான இரத் 
தல் தொழிலைச் செய்யற்க என்பதாம் . இனி , கரவுள்ள உள்ள தூஉம் 
இன்றிக் கெடும் என்பதற்கு- கரத்தலையுள்ள, இரப்பவரின் உள் 
ளம் உருகுத மின்றிப் போன்றிவிடுமென்றுமாம்.உடையார் - பொரு 
ளுள்ளவர் , இல்லார் - வறியவர் . “ உடையார்முனில்லார்போ லேக் 
கற்றும் , , 

என்பது , திருக்குறள் , கல்வி , 5 . அந்நிலையை - இரப் 
பாரிருக்கின்ற நிலைமையை, கண்டுவைத்தவர் - செல்வர் . அச்செல் 
வர் இல்லையென்று சொல்லும் கொடுமையை நினைத்தால் எம் 
மனம் அழிந்தேவிடுமென்றபடி. பொன்றுதல் 

அழிதல் . 
“ இரவினை என்று தொடங்கும் மேற்கோள் , நாலடி , இரவச்சம் , 
5 - இல் உள்ளது . இதன் பொருள் : இரவினை - யாசித்தல் 
தொழிலை, உள்ளுங்கால் நினைக்குமிடத்து , உள்ளம் 

மனம் , 
உருகும்- ; கொள்ளுங்கால் (பிறரிடத்து ஒன்றனைப் ) பெறும் 

கொள்வார் குறிப்பு - பெற்றுக்கொள்ளும் யாசகரின் 
எண்ணம் , என்கொலோ எவ்வாறு இருக்குமோ ? இரத்தலை 
நினைக்கும் போதே மது உள்ளம் உருகுகின்றதே ! இரந்து பெறும் 
யாசகர் மனம் எவ்வாறு இருக்குமோ என் றபடி . 

இனி என் கொ 
லோ கொள்ளுங்கால் கொள்வார் குறிப்பு என்பதற்கு - பிறர் வருங் 
திப் பெற்ற பொருளைத் தாம் ஒருமுயற்சியுமின்றி யாசகத்தாற் 
பெறுபவரது எண்ணம் என்னவோ ? அந்த எண்ணம் இகழத் 
தக்கதேயென்றுமாம் . இதற்கு- இரவுள்ள உள்ள முருகும் என்பதற்கு . 
இரக்கின் றவருள்ள முருகும் என்று பிறரெல்லாங்கூறினார் ; அப்படி 
உருகுபவனாயிருந்தால் அன்னான் இரத்தலை மேற்கொள்ள மாட்டா 
னாதலால் , அப்பொருள் சிறக்கு மாறில்லை யென்க . 
க 010 , கரப்பவர்க்கி யாங்கொளிக்குங் கொல்லோ யிரப்பவர் 

சொல்லாடப் போஒ முயிர் . 
பரி : - கரப்பார்- , சொல்ஆட - ( இல்லையென்று ) சொல் 
லாடிய துணையானே , இரப்பவர் - இரப்பார்க்கு , உயிர் போம் - 
உயிர் போகாநின்றது : கரப்பவர்க்கு - ( இனிச்சொல் லாடுகின்ற) 
அவர் தமக்கு , ( உயிர் பின்னும் நிற்றலால் அப்பொழுது) , யாங்கு 
எப்புரையுள் , ஒளிக்கும் கொல்ஓ - புக்கொளித்து நிற்கும் ;? ( எ - று .) 

உயிர்போகலாவது - இனி யாம் என்செய்தும் என்று ஏங் 
கிச் செயலற்று நிற்றல் , அந்நிலையே , மாயானோ மாற்றிவிடின் 
என்றார் பிறரும் . கேட்டாரைக் கொல்லவற்றாய சொல் , சொல் 
வாரைக் கோறல் சொல்லவேண்டாவாயினும் , அது காண்கின் 
றிலம் : இஃது என்னோ என்பதாம் . வறுமையுற்றுழி மறையாது 
இரக்கப்படுவாராய கேளிர்கட்கும் அதனைச் சொல்லாட உயிர் 
போம் : ஆனபின் , மறைக்கப்படுவாராய பிறர்க்குச் சொல்லாடி 
யக்கால் , போகாது எங்கே ஒளித்து நிற்கும் ? இரண்டானும் 
போமே யன்றோ என இரவஞ்சினான் கூற்றாக்கி உரைப்பாரு 
முளர் . 


க 04 - ஆம் அதிகாரம் - கயமை 


திசுக 


இவை மூன்று பாட்டானும் அவ்விரவின் குற்றமும் கரவின் 
குற்றமும் ஒருங்கு கூறப்பட்டன . 

( கு - ரை . ) கேட்பாரைக் கொல்லும் வலிமைவாய்ந்தசொல் 
அது சொல்வாரைக் கொல்லக் காண்கின்றிலோம் : ஈது என்னே ? 
என்றுவியந்தவாறு.சொல்லாடிய துணையானே - பேசிய மாத்திரத் 
தானே . அப்பொழுது - கரப்பார் தம்மிடத்து இல்லையென்று 
பேசும்போது . 

எப்புரையுள் எந்த உள்ளிருக்குந்தொளையில் . 
உயிர்போகலாவது என்பதற்கு முன் இரப்பார்க்கு என்றுவருவிக்க. 
பிறரிடத்து இரக்கும்போது இரப்போர்க்கு மரணவே தனைபோன்ற 
வருத்தம் விளையுமென்றவாறு . என் செய்தும் - ( பிழைக்க ) என்ன 
உபாயஞ்செய்வோம் ? “ அந்நிலையே என்ற மேற்கோள்- நாலடி , 
இரவச்சம் 8 - ஆம் பாட்டிலுள்ளது ; இதன் பொருள் : மாற்றி 
விடின் - ( இரப்பவன் எனக்கு ஈவாய் என்று கேட்கும்போது 
செல்வன் தன்னிடமுள்ளதைக் கரந்து இல்லை என்று ) மறுத்து 
விட்டானாயின் , அ நிலைஏ - அப்போதே , ( இரப்பாளன் ) , மாயானோ 
மரணவேதனையடையானோ ? ( மரணவே தனையடைவானே ! என்று 
இரங்கியவர் று . ) கேட்டாரை - இல்லையென்ற சொல்லைக்கேட்ட இரப் 
பாளரை , கொல்லவற்று ஆய - கொல்லும் வல்லமையுள்ள தாகிய . 
கோறல் - கொல்வது. அது - சொல்வாரைக் கொல்வதை . இஃது 
என்னோ - இது என்ன வியப்போ ! வறுமையுற்றுழி - தரித்திரப் 
பட்டபோது . இந்த முதலுரையை , இரப்பானொருவனது பரிதாப 
நிலையைக் கண்டோன் கூற்றாகக் கொள்க . இனி , இரவஞ்சினான் 
கூற்றாக ( சொல்லாக ) வேறோருரை வருமாறு : ( இரத்தற்கு 
உரிய சுற்றத்தார்க்கும் ) , இரப்பவர் - இரப்போர் , சொல் ஆட - 
( தம் வறுமையை மறையாமற் ) சொல்ல , உயிர்போம்- : ( அப்படி 
யிருக்க ) , கரப்பவர்க்கு-(வறுமையைச் சொல்லாமல் ) மறைத்தற்கு 
உரியவராகிய பிறரிடத்தில் , சொல்லாட - ( தமது வறுமையைச் ) 
சொல்லுமாறு நேர்ந்தால் , உயிர் - ( அங்ஙனம் தம் வறுமையைச் 
சொல்லுகின்ற இரப்பவரின் ) உயிர் , யாங்கு ஒளிக்கும் கொல் - 
( சொல்லாடியக்காற் போகாது ) எங்கே ஒளிக்குமோ ? ( சுற்றத்தார் 
மற்றையார் என்ற இருவரிடத்தும் சொல்லாட உயிர்போயே தீரும் 
என்பது ). 

( க 0 ) 
க 0 அ - ஆம் அதிகாரம்- கயமை. 
பரி :-அஃதாவது - மேல் அரசியலுள்ளும் அங்கவியலுள் 
ளும் சிறப்புவகையாற் கூறப்பட்ட குணங்களுள் ஏற்புடையன 
குறிப்பினால் யாவர்க்கும் எய்த வைத்தமையின் , ஆண்டுக் குறிப் 
பாற் கூறியனவும் , ஈண்டு ஒழிபியலுள் வெளிப்படக் கூறியனவு 
மாய குணங்கள் யாவும் இலராய கீழோரது தன்மை . அதனால், 
இஃது எல்லாவற்றிற்கும் பின் வைக்கப்பட்டது . 

( கு - ரை . ) ஏற்புடையன - தக்கவை . குறிப்பினால் யாவர்க் 
கும் எய்த வைத்தமையின் எல்லார்க்கும் வேண்டியன என்று 
குறிப்பாக அறியும்படி கூறியிருத்தலால் . ஈண்டு ஒழிபியலுள் . 

72 


திருக்குறள் 


கயமை. 


க 0 எக . 


இந்நூலில் ஒழிபியலில் . ஒழிபியலுள் கூறியவை , குடிமை முதல் 
கயமையீறானவை . இவற்றுள் கொள்ளவேண்டுவன தள்ளவேண்டி 
யன என்ற இரண்டும் உள்ளன . உதாரணமாக , குடிமை கொள்ள 
வேண்டியது , நல்குரவு தள்ளவேண்டுவது எனக் காண்க . 
இருக்கவேண்டிய நற்குணமொன்றும் இல்லாமையாற் கீழ்மைப் 
பட்டோரின் தன்மை . எல்லாவற்றிற்கும் - ஒழிபியலிலுள்ள அதி 
காரங்கள் யாவற்றிற்கும் . 

மக்களே போல்வர் கயவ ரவரன்ன 

ஒப்பாரி யாங் கண்ட தில் . 
பரி : - மக்கள் ஏ போல்வர் - (வடிவான் முழுதும் ) மக்களை 
யொப்பர் , கயவர்- ; அவர் அன்ன ஒப்பாரி - அவர் மக்களை 
யொத்தாற் போன்ற ஒப்பு , (வேறு இரண்டுசாதிக்கண் ) , யாம் - , 
கண்டது இல் - கண்டதில்லை ; ( எ - று . ) 

முழுது மொத்தல் , தேற்றேகாரத்தாற் பெற்றாம் . அவரென் 
றது - அவர் மாட்டுள தாய ஒப்புமையை . மக்கட் சாதிக்கும் . 
கயச்சாதிக்கும் வடிவு ஒத்தலின் , குணங்களது உண்மையின்மைக 
ளானல்லது வேற்றுமை அறியப்படா தென்பதாம் . 

இதனான் , கயவரது குற்றமிகுதி கூறப்பட்டது . 

( கு - ரை . ) மக்கட்சாதி கயச்சாதி என்ற இரண்டு சாதிக்க 
ணுள்ள ஒற்றுமைபோல , வேறு எந்த இரண்டு சாதிக்கண்ணும் 
ஒப்புமை கண்டோமில்லை யென்பதாம் . கயவர் - கீழோர் . மக்களே 
போல்வர் என்ற இடத்திலுள்ளது , தேற்றேகாரம் . தேற்றேகாரம் 
துணிவுப் பொருளுள்ள ஏ என்னும் இடைச்சொல் . அவர் 
என்றது - அவரிடத்திலுள்ள ஒப்புமை என்ற பொருளில் வந்த 
தென்க் . அங்ஙனங் கொள்ளாவிடின் , ஒப்பாரி என்பதனோடு 
இயையாது . ஒப்பாரி - ஒப்பு ; ஒப்புஎன் றசொல் ஆர் இ என்ற 
சாரியைகளைப்பெற்றது என்னலாம் . அவரென்றது , கயவரை . முழு 
தும் - சிறி திடமும் மிச்சமில்லாமல் என்றபடி . வடிவால் மக்களும் கய 
வரும் ஒப்பரென்றதனால் , அவர்கள் குணங்களால் தம்முள் ஒவ்வா 
ரென்பது பெறப்படுமாறு அறிக . 
க 0 எஉ , நன்றறி வாரிற் கயவர் திருவுடையர் 

நெஞ்சத் தவல மிலர் . 
பரி : - நன்று - ( தமக்கு ) உறுதியாவன , அறிவாரின்- , கய 
வர் - ( அவையறியாத ) கீழ்மக்கள் , திரு உடையர் - நன்மை 
யுடையர் : ( அவர்போல அவைகாரணமாக ), நெஞ்சத்து - (தம் ) 
நெஞ்சத்தின் கண் , அவலம் இலர் - கவலையிலர் , ( ஆகலான் );( எ -று .) 

நன்றென்பது - சாதியொருமை . உறுதிகளாவன - இம்மை 
மறுமை வீடுகட்கு உரியவாய புகழ் அற ஞானங்கள் . இவற்றை 
யறிவார் , இவைசெய்யா நின்றே மிகச் செயப்பெறுகின்றிலே 
மென்றும் , செய்கின்ற இவைதமக்கு இடையூறு 

வருங் 


க 04 - ஆம் அதிகாரம்- கயமை 


நிஎச 


யாமை 


கொல் என்றும் , இவற்றின் மறுதலையாய பழி பாவம் அறி 
என்பனவற்றுள் 

யாது 

விளையுமோ என்றும் , 
இவ்வாற்றாற் கவலையெய்துவர் : கயவர் , அப்புகழ் முதலிய 
வொழித்துப் பழி முதலிய செய்யாநின்றும் யாதுங்கவலை யுடைய 
ரல்லராகலான் , திருவுடையர் எனக் குறிப்பால் இகழ்ந்தவாறு . 

இதனான் , பழி * முதலியவற்றை யஞ்சாரென்பது கூறப் 
பட்டது, 

( கு - ரை . ) கீழ்மக்கள் நன்மையை த்தருஞ் செயல்களைச் செய்வ 
தில் எண்ணமில்லாமல் பழிபாவங்களைத் தருஞ் செயல்களை அஞ் 
சாது செய்வரென்பதாம் . அவர் - நன்றறிவார் . அவை - தமக்கு 
உறுதியாவன . நன்._ று என்றது - உறுதியான புகழ் அறம் ஞானங் 
கள் என்ற பன்மைப் பொருளைத் தந்ததனால் , சாதி யொருமை 
யாயிற்று . இம்மைக்கு உரியது புகழ் என்றும் , மறுமைக்கு உரி 
யது அற மென்றும் , வீட்டிற்கு ( மோட்ச லோகத்திற்கு ) உரியது 
ஞானமென்றும் அறிக " ஞாநாந் மோக்ஷ என்றது , இங்குக் 
காண த்தக்கது . 

இவற்றை - புகழறஞானங்களை . இவை செய்யா 
நின்றே - புகழற ஞானங்களைப்பெற முயற்சி செய்து கொண்டிருந்தே . 
புகழுக்கு மறு தலை , பழி : அறத்துக்கு மறு தலை , பாவம் : ஞானத் 
துக்கு மறுதலை , அறியாமை. இவ்வாற்றால் - இவ்வாறு கருதும் 
வகையால் . கயவரைத் திருவுடையரென்று புகழ்ந்தாற்போல 
இகழ்ந்த இது - வஞ்சப்புகழ்ச்சியணி யெனப்படும் . கயவர் திரு 
வுடைய ரென்பதை , நெஞ்சத்தவலமிலர் என்ற பின்வாக்கியம் 
சமர்த்தித்து நிற்பது - தொடர் நிலைச்செய்யுட் குறியணியாம் . அஞ்சா 
ரென்பதற்கு , கயவரென்ற எழுவாய் வருவிக்க. 
க 0 எங . தேவ ரனையர் கயவ ரவருந்தாம் 

மேவன செய்தொழுக லான் . 
பரி : - தேவர் அனையர் கயவர் - தேவரும் கயவரும் ஒரு 
தன்மையர் : ( அஃது யாதினானெனின் ), ( தேவரைப் போன்று 
தம்மை நியமிப்பாரின்றி ), அவர்உம்-கயவரும் , தாம் - , மேவன - 
விரும்புவனவற்றை , செய்து ஒழுகலான் - ; (எ - று . ) 

உயர்ச்சியும் இழிவுமாகிய ( தம் காரண வேறுபாடு குறிப் 
பால் தோன்ற நின்றமையின் , இது , புகழ்வார்போன்று பழித்த 
வாறாயிற்று . 

இதனால் , விலக்கற்பாடின்றி வேண்டிய செய்வரென்பது , 
கூறப்பட்டது . 


( கு - ரை .) நன்மை தீமைகளை யாராயாமல் கயவர் தாம் விரும் 
பியபடியே செய்வரென்பதாம் . நியமிப்பார் 

ஒருவரையறைக்கு 
உட்பட்டிருக்குமாறு கட்டளையிடுபவர் . தேவர் உயர்ந்தோராத 
லால் , அவரைக் கட்டளையிடுபவரில்லை : கயவரோ அடங்காப்பிடாரி 

* பி - ம் : முதலியவற்றிற்கு அதன் காரண வேறுபாடு . 


எட் 

திருக்குறள் 
யாய் இழிந்தோராதலால் , அவரையும் நியமிப்பாரில்லை . இங்ஙன் 
நியமிப்பாரில்லாமை இருவர்க்கும் ஒத்திருப்பினும் , தேவர்க்கு நிய 
மிப்பாரின்மை அவருடைய உயர்ச்சியாலும் , கயவர்க்கு நியமிப்பா 
ரின்மை அவருடைய இழிவினாலும் ஆகியன என்பது குறிப்பாக 
விளங்குவது காண்க. இங்கு ‘ தேவரனையர் கயவர் என்று புகழ் 
வார்போன்று குறிப்பாற் பழித்தவாறு காண்க . இதுவும் - வஞ்சப் 
புகழ்ச்சியணியே . விலக்கற்பாடு - தவிர்க்கப்படுதல் . மேவன 
மேவுவன : விரும்பியவை : பலவின்பால் வினையாலணையும் பெயர் . 
க 0 எச . அகப்பட்டி யாவாரைக் காணி ன வரின் 

மிகப்பட்டுச் செம்மாக்குங் கீழ் . 
பரி : -கீழ் - கீழாயினான் , அகம் பட்டி ஆவாரை - ( தன்னிற் ) 
சுருங்கிய பட்டியாயொழுகுவாரை, காணின் - கண்டானாயின், 
( அவ்வொழுக்கத்தின்கண் ) , அவரின் மிகப்பட்டு - அவரின் ( தான் ) 
மேம்பட்டு , செம்மாக்கும் - ( அதனால் தன்மிகுதிகாட்டி ) இறு 
மாக்கும் ; ( எ - று . ) 

அகப்பட்டி - அகமாகிய பட்டி , பட்டிபோன்று வேண்டிய 
வாறே யொழுகலின் , பட்டி என்றார் : " நோதக்க செய்யுஞ் 
சிறுபட்டி ” என்றார் பிறரும் , 
இதனான் , அவர் மேம்பாடு கூறப்பட்டது . 

. 
( கு - ரை . ) கீழோன் தன் விருப்பின்படி தகுதியில் செயலைச் 
செய்வதில் தன்னினும் குறைந்தாரைக் காணும்போது தான் 
அவரினும் விஞ்சியிருப்பது குறித்துச் செருக்குக் கொள்வ னென்ப 
தாம் . அகப்பட்டி - ( தனக்கு ) உட்பட்ட தாகிய , அதாவது தன்னி 
னும் குறைந்த பட்டி ; பட்டி . தன் விருப்பின்படியே அடக்கமின்றித் 

தான் வேண்டியவாறே திரியும் பிராணியைப் பட்டி 
யென்று வழங்குவதற்கு மேற்கோள் நோதக்க செய்யுஞ் சிறு 
பட்டி என்பது ; இம்மேற்கோள் , கலித்தொகையில் குறிஞ்சிக்கலி 
15 - இல் உள்ளது ; இதன் பொருள் : - சிறு பட்டி -சிறுமையை 
யுடைய காவலில்லாதான் , நோதக்க செய்யும் - நோவத்தக்க 
தொழில்களைச் செய்வான் என்பது . அவர் - கயவர் . கயவர் 
மேம்படுவது , அயோக்கியத்தனத்திலேயே யென்க . தன்னைக்காட்டி 
லும் அயோக்கியத்தனத்திற் சுருங்கியவரைக் காணின் , கயவன் 
தான் அயோக்கியத்தனத்தில் அவரினும் மிகுதிப்பட்டவன் என்று 
கருதி இறுமாப்படைவன் என்றவிடத்து Superiority - Complex 
என்று சிலர் உரை நிகழ்த்துவது என்ன பொருத்தமுடைத்தென 
விளங்கவில்லை . 
க 05 . அச்சமே கீழ்கள தாசார மெச்சம் 

அவாவுண்டே லுண்டாஞ் சிறிது . 
பரி : - கீழ்களது - கயவரதாய , ஆசாரம்- , ( கண்டது உண் 
டாயின் ), ( அதற்குக் காரணம் ) , அச்சம் ஏ-( அரசனான் ஏதம் வரு 
மென்று அஞ்சும் ) அச்சமே : எச்சம்- ( அந்து ) ஒழிந்தால் , அவா 
( தம்மால் ) அவாவப்படும்பொருள் , உண்டுஏல்- ( அதனால் ) உண் 
டாமாயன் , சிறிது உண்டு. ஆப் -சிறிதுண்டாம் ; ( எ 


திரிவது . 


31 


க o அ . ஆம் அதிகாரம் - கயமை 


டூட 


- 


. 


ஆசாரத்தின் காரணத்தை ஆசாரம் , என்றும் , அவாவப் 
படுவதனை அவா என்றும் கூறினார் . எச்சத்தின்க ணென்னு 
மேழாவது , இறுதிக்கட் டொக்கது . பெரும்பான்மை அச்சம் , 
சிறுபான்மை பொருட்பேறு , இவ்விரண்டானு மன்றி இயல்பாக 
உண்டாகாதென்பதாம் . 

வேண்டிய செய்தலே இயல்பு , ஆசாரஞ்செய்தல் இயல் 
பன்று என்பது , 

என்பது , இதனாற் கூறப்பட்டது . 
( கு - ரை . ) கீழோர் அரசனிடத்து அச்சத்தினாலோ , தாம் 
விரும்பும் பொருளைப் பெறலாமென்ற எண்ணத்தினாலோ ஆசா 
ரத்தை மேற்கொள்வதன்றி , காரணமின்றி இயல்பாக ஆசா 
ரத்தை மேற்கொள்ளா ரென்பதாம் . ஆசாரம் - நல்லொழுக்கம் . 
ஏதம் - துன்பம் . ஆசாரத்திற்குக் காரணம் 

அச்சமென்னாது 
ஆசாரத்தையே அச்சம் என்று ஒற்றுமைப்படுத்துக் கூறியது 
காரணம் காரியமாகிய உபசாரவழக்கு . அவாவப்படுபொருளை 
அவாஎனத் தொழிற்பெயராகக் கூறியது - தொழிலாகு பெயராம் . 
எச்சம் என்பது - ( அச்சம் ) ஒழிந்தநிலையில் என்று பொருள் படுத 
லால் , எச்சத்தின்கண் என்று இருக்கவேண்டிய ஏழனுருபு 
தொக்கதென்றார் . இயல்பாக உண்டாகாது என்ற இடத்து கய 
வர்க்கு ஆசாரம் என்று வருவித்து உரைக்க . வேண்டிய செய் 
தலே - ( ஒருகட்டுக்கு அடங்காமல் தாம் ) விரும்பியவற்றைச் 
செய்வதே . 
க 0 எசு . அறைபறை யன்னர் கயவர் தாம்கேட்ட 

மறைபிறர்க் குய்த்துரைக்க லான் . 
பரி : - தாம் கேட்ட- , மறை - மறைகளை , உய்த்து - இடந் 
தொறும் தாங்கிக்கொண்டுசென்று , பிறர்க்கு- , உரைக்கலான் 
சொல்லுதலால் , கயவர்- , அறை - அறையப்படும் , பறை - 
பறையினை , அன்னர் - ஒப்பர் : (எ - று . ) 

மறை - வெளிப்படிற் குற்றம் விளையுமென்று பிறரை 
மறைத்து ஒருவன் சொல்லிய சொல் . பிறர் - அம்மறைத்தற்கு 
உரியார் . உய்த்தென்றார் , அவர்க்கு அது பெரும்பாரம் ஆதல் 
நோக்கி , பறை - ஒருவன் கையால் தன்னை அறிவித்ததொன்றனை 
இடந்தொறும் கொண்டு சென்று யாவரையும் அறிவிக்குமாக 
லின் , இது தொழிலுவமம் . 

இதனால் , அவரது செறிவின்மை கூறப்பட்டது . 
( கு - ரை .) கயவர் தாம் கேட்ட இரகசியங்களைப் பிரரறியப் 
பறையறைவர் என்பதாம் . மறைகளை - இரகசியங்களை . 

பறை 
கொட்டப்படும் தோற்கருவி . உய்த்து என்பதற்கு - தாங்கிக் 
கொண்டு என்று பொருளாதலால் , அந்த மறை அந்தக் 
கயவர்க்குப் பெரும்பாரமாதல் பெறப்படும் . கையால் 
தோறும் கொண்டு சென்று 

இயையும் . றை 

யென் 
கையால் 

இடந்தோறும் சுமந்துகொண்டு 


டங் 


என 


பை 


சென்று 


ச 


திருக்குறள் 


வின்மை 


- 


க 0 எஎ . 


கை 


கை 


3 


என்று 


ஒருவன் சொல்லிய விஷயத்தை யாவர்க்கும் அறிவிப்பதுபோன்று , 
கீழ்மக்கள் தாம் கேட்ட இரகசியத்தை யுட்கொண்டு சென்று பிற 
ருக்குச் சொல்லுவ ரென்றதனால் தொழிலுவமமாயிற்று . செறி 
அடக்கமின்மை. 

( சு ) - 
ஈர்ங்கை விதிரார் கயவர் கொடிறுடைக்கும் 

கூன்கைய ரல்லா தவர்க்கு . 
பரி : - கயவர் - , கொடிறு உடைக்கும் - ( தம்) கதுப்பினை 
நெரிப்பதாக , கூன் கையர் அல்லாதவர்க்கு - வளைந்த கையினை 
யுடையவ ரல்லாதார்க்கு ,-ஈர்ங் கை- ( தாம் ) உண்டு பூசிய 
கையை , விதிரார் - ( தெறித்தல் வேண்டு மென்று இரந்தாலும் ) 
தெறியார் ; (எ - று . ) 

வளைந்தகை - முறுக்கியகை . மெலிவார்க்கு யாதும் கொடார் : 
நலிவார்க்கு எல்லாம் கொடுப்பரென்பதாம் . 

( கு - ரை .) கீழோர் இரப்போர்க்கு யாதும் கொடார் : தம்மை 
வருத்துவோர்க்கு எல்லாம் கொடுப்பரென்பதாம் . கதுப்பினை - 
கன்னத்தை. ஈர்ங்கை யென்பதன் பதப்பொருள் - ஈரமுள்ள 
யென்பது; இங்கு உண்ட உணவின் ஈரம் பூசப்பெற்றுள்ள 
என்ற பொருளது என்பார் தாம் உண்டுபூசிய கையை 
விவரித்தார் ; " எச்சிற் கையாற் காக்கையையும் ஓட்டான் என்று 
உலோபியைப்பற்றிக் கூறுவதும் இங்கு அறியத்தக்கது . தளிர் 
மேலே நிற்பினும் தட்டாமற் செல்லா, உளி நீரர்மாதோ கயவர் - 
அளிநீரார்க்கு , என்னானுஞ் செய்யா ரெனை த்தானுஞ் செய்பவே , 
இன்னாங்கு செய்வார்ப்பெறின் , " பெற்றார் பிறந்தார் பெரு 
நாட்டார் பேருலகில் , உற்றாருகந் தாரெனவேண்டார் - மற்றோர் , 
இரணங் கொடுத்தா லிடுவரிடாரே , சரணங் கொடுத்தாலும் தாம் , " 
பாடுவோர்க்கீயாரே பல்லு திரத்தாடையிலே , போடுவார்க்கீவர் 
பொருள் என்பன , இங்குக் காணத்தக்கன . 

( எ ) 
க 0 எஅ . 

சொல்லப் பயன்படுவர் சான்றோர் கரும்புபோல் 

கொல்லப் பயன்படுங் கீழ் . 
பரி : - சொல்ல - ( மெலியார் சென்று தம் குறையைச் ) 
சொல்லிய , துணையானே , பயன் படுவர் - ( இரங்கிப் ) பயன்படு 
வர் , சான்றோர் மேலாயினார் : கீழ் - மற்றைக் கீழாயினார் , 
கருப்பு போல் - கரும்புடோல , கொல்ல - (வலியார் ) நைய நறுக் 
கியவழி , பயன்படும் - பயன்படுவர் ; (எ - று . ) 

பயன்படுதல் உள்ளது கொடுத்தல் . கீழாயினாரது 
இழிவுதோன்ற , மேலாயினாரையும் உடன் கூறினார் . 

இவை இரண்டு பாட்டானும் அவர் கொடுக்குமாறு 
கூறப்பட்டது . 

( கு - ரை . ) கீழாயினேர் தம்மை வலியார் நெருக்கும்போது 
தான் உள்ளது கொடுப்பரென்பதாம் . நைந்துபோகும்படி , 


- 


நையா 


க 04 - ஆம் அதிகாரம்- கயமை 


குஎடு 


வலியார் நெருக்கிய வழி என இயையும் . உள்ளது கொடுத்தல் - 
தம்மிடத்துள்ள பொருளைக் கொடுத்தல் . இது , கயமையென்னும் 
அதிகார மாதலால் , அதிகாரத்திற்கு ஏற்ப , கயவர் குணமே இதிற் 
கூறத்தகுவ 

தன்றி , ஏனைமேலாயினார் குணம் கூறத்தகுவது 
அன்றே என்று எழும் வினாவையுட்கொண்டு , கீழாயினாரது இழிவு 
தோன்ற , மேலாயினாரையும் உடன் கூறினா ரென்றார் ; மேலாயினா 
ருடைய தன்மையுடன் ஒப்பிட்டுப் பார்க்கும்போது கீழாயினாரின் 
இழி தன்மை நன்குபுலனாதல் காண்க . அவர் - கீழாயினார் . " துர்ச் 
சனரைப் பொன்னைத் துடியைத் துரகதத்தை , அச்சமற முன்னிற்கு 
மாயிழையை - நச்சரவைக் கண்டித்த எள்ளைக்கரும்பையிளநீரைத் , 
தண்டித்தார்க் கன்றோ சயம் " என்ற பாடல் இங்குக் காணத் 
தக்கது . 

(அ ) 
க 0 எக . உடுப்பது முன்பதூங் காணிற் பிறர்மேல் 

வடுக்காண வற்றாகுங் கீழ் . 
பரி : - உடுப்பது உம் - ( பிறர் செல்வத்தால் பட்டும் துகி 
லும் ) உடுத்தலையும் , உண்பதுஉம் - ( பாலொடு அடி.சில் ) உண் 
டலையும் , கீழ் - கீழாயினான் , காணின் - காணுமாயின் , ( அவற் 
றைப் பொறாது ), பிறர்மேல் - அவர்மாட்டு , வடு காண - வடு 
இல்லையாகவும் உண்டாக்க , வற்று ஆகும் - வல்லனாம் ; ( எ - று . ) 

உடுப்பது உண்பது என்பன - ஈண்டு அவ்வத்தொழின் 
மேல் நின்றன . அவற்றால் , பூண்டல் ஊர்தல் முதலிய பிற 
தொழில்களும் கொள்ளப்படும் . அவற்றைக்கண்ட துணை 
யானே பொறாமையெய்தலின் காணின் என்றும் , கேட்டார் 

கூடுமென்று இயையப் படைத்தல் அரிது ஆகலின் 
வற்றாகும் என்றும் கூறினார் . 

இதனான் , பிறர்செல்வம் பொறாமை கூறப்பட்டது . 


(கு - ரை . ) பிறர் இனிது உண்டு உடுத்தலைக் கயவன் 
காணின் , பொறாமையினால் கேட்டார் நம்புமாறு செல் வரான அப் 
பிறர்மீது சில குற்றங்களை அக்கயவன் ஏறிட்டுச் சொல்லவல்லனா 
மென்பதாம் . உடுப்பதும் உண்பதும் என்று தனியே எடுத்து 
ப்ரஸ்தாவிக்கப் படு தலால் , அதற்கு ஏற்ப , பட்டுந் துகிலுமுடுத் 
தலையும் , பாலொடு அடிசிலுண்டலையும் காட்டு மெனக்கொண்டு 
உரைக்கின்றார் . அவற்றை - உடுத்தல் உண்டல்களை . 

அவர் 
மாட்டு - செல்வத்தால் பட்டுந் துகிலுமுடுத்துப் பாலொடடிசிலுண் 
ணுஞ் செல்வரிடத்து . வடு குற்றம் . உடுப்பது உண்பது என்று 
செய்யுளில் வந்தவை.உடுக்கப்படும் ஆடை உண்ணப்படும் உணவுப் 
பொருள் என்று வினையாலணையும் பெயராகாமல் , உடுத்தல் 
உண்ணுதல் எனத் தொழிற்பெயர்ப் பொருளனவா மென்பார் , 
தொழின்மேனின் றன என்றார் . உடுத்தல் உண்ணு தலைக் கூறி 
யது - பூண்டல் முதலியவற்றிற்கும் உபலட்சணமாம் . 

பூண்டல் 
ஆபரணங்களை யணிதல் . ஊர்தல் - குதிரை யானை தேர் என்ற 


* 


நிஎசு 


திருக்குறள் 


இவைகளின் மீது ஏறிச்செல்லுதல் . அவற்றை - உடுத்தல் முத 
லியவற்றை. கண்ட துணையான் - பார்த்த மாத்திரத்தில் . கேட் 
டார் இது கூடும் என்று இயைய - ( கயவன் பொறாமையினாற் கற் 
பித்துச் செல்வரர்ன பிறர்மீது வடுச்சொல்லைச் சொல்லுகையில் , 
அச்சொல்லைக் ) கேட்டவர் ( அப்பிறரைப்பற்றிய ) வடுச்சொல் 
அவர்க்கு ஏற்கும் என்று உடன்படுமாறு . வற்று 

வல்லமை 
யுடையது : வன்மையென்ற பகுதியினடியாப்பிறந்த ஒன் றன்பாற் 
குறிப்பு முற்று . கீழ் - பண்பாகுபெயர் : கீழ் என்பதற்கு ஏற்ப ,, 
வற்று என்ற பயனிலை வந்தது . 

( க ) 
க 040 . எற்றிற் குரியர் கயவரொன் றுற்றக்கால் 

விற்றற் குரியர் விரைந்து . 
பரி : - கயவர் - , - ஒன்று - ( தம்மை யாதானும் ) ஒரு துன் 
பம் , உற்றக்கால் --( அதுவே பற்றுக்கோடாக ), விரைந்து- , 
- விற்றற்கு - ( தம்மைப் பிறர்க்கு ) விற்றற்கு , உரியர் - : ( அது 
வன்றி ), எற்றிற்கு- ( வேறு ) எத்தொழிற்கு, உரியர்- ? ( எ - று . ) 

உணவின்மையாக பிறிதாக ஒன்றுவந்து உற்ற துணையா 
னென்பது தோன்ற ஒன்றுற்றக்கால் என்றும் , 
கின்றார் தம்கயமையறிந்து வேண்டா என்றற்குமுன்னே விற்று 
நிற்றலின் விரைந்து என்றும் கூறினார் . ஒருதொழிற்கும் 
உரியரல்ல ரென்பது , குறிப்பெச்சம் . 

இதனான் , தாம் பிறர்க்கு அடிமையாய் நிற்ப ரென்பது 
கூறப்பட்டது . 

( கு - ரை .) கயவர் துன்பம் நேரின் ஒரு தொழிற்கும் உரிய 
ரல்லர் : தாம் பிறர்க்கு அடிமையாய் நிற்ப ரென்பதாம் . விற்றற் 
குரிய ரென்பதனால் , அடிமையாவரென்றுகூறியவாறு .. அடிமை 
வழக்கம் திருவள்ளுவர்காலத்தி லிருந்தமை , இதனாற் பெறப்படும் . 
உணவு இன்மை ஆக வில்லாமையாலாவது . து ஆக - 
வேறு காரணத்தாலாவது . உற்ற துணையான் - நேரிட்டவளவால் . 
கயமை - கீழ்மை . வேண்டா என்றற்குமுன்னே - விற்கப்படுகின்ற 
இவர் எமக்கு வேண்டா என்றுவாங்குபவர் சொல்வதற்குமுன்னே 
ஒருகாரியத்துக்கும் கயவர் உதவாரென்பது , இங்குப்பெறப்படும் 
குறிப்பெச்சமாகிய பொருளாம் . 

( க 0 ) 


கொள்ளு 


உண 


ஒழிபியல் முற்றிற்று . 


பொருட்பால் முற்றிற்று . 


ஸ்ரீ இராமலிங்கம் அச்சகம் , 59- சூளை ஐரோட் , சென்னை . 


பொருட்பாலின் அரும்பதவகராதி முதலியன 

( எண் - பாட்டெண் .) 
அகடார்தல் - வயிறு நிரம்புதல் , 936 அதிர்தல் - நடுங்குதல் , 429 
அகத்தார் - உள்ளிருப்பவர் , 745 அநுவாதம் , 739 , 753 
அகப்பட்டி - சுருங்கியபட்டி , 1074 அந்தணர் சான்றோ ரருந்தவத்தோர் , 
அகமலர்ச்சியணி , 639 

( புறப் . வெண் . ) 482 , 9E0 
அகம் , 1074 

அமரகத்தாற்றறுக்கும் மா துன்பத் 
அகனொன்று புறனொன்றாதல் தகு துட் கைவிடுந் தமர் , 814 
மிடம் , 829 

அமராமை கலவாமை , 529 
அங்கணத்து ளுக்க வமிழ்து X தங்க அமாத்தியர் , 638 
ணத்தரல்லார்முற் கோட்டிகொ அமைச்சரது குணத்தன்மை , 631- 5 
ளல் , 720 

அமைச்சரது சிறப்பு , 636 
அங்கமைந்து - பொருள் , காலம் , செய்யு அமைச்சருள் விடப்படுவாரது குற்றம் 
மாறு , செய்யப்படும் வினை , தானை 639 , 640 . 
என்ற மந்திராங்கமானவை , 663 அமைச்சர்க்கு நாவன்மை சிறந்தது , 
அங்கம் , 381 

641 , 642 
அசங்கத விரியாறு , 767 

அமைச்சர்செயல் , 442 , 637 - 8 
அசாத்தியம் , 949 

அமைதல்- அடங்குதல் , 635 : ஒத்து 
அசாவாமை - தளராமை , 611 

வருதல் , 992 
அசை -819,875,980,1004,1016 அமைந்து - சமாதானப்பட்டு , 474 
அசைதல் - சோம்புதல் , 1040 

அமையாமை 

இறத்தல் , 961 
அசைவின்மை - மனந்தளராமை , 594 அமையார்தோள் , 905 
அச்சமுடையார்க் கரணில்லை : பொ அயோத்தியரிறை - இராமபிரான் , 773 

ச்சாப்புடையார்க்கு நன்கு இல்லை , அரங்கின்றி வட்டாடு தல் X நிரம்பிய 
அச்சவுபதை , 501 

[ 534 

நூலின்றிக் கோட்டிகொளல் , 401 
அச்சாணியன்னார் . 667 : அச்சு - உருள் அரசர் கண்ணோடற்பால இடங்கள் ,, 
கோத்தமரம் . 

579 , 580 
அஞ்சாமை திண்மை , அஞ்சாத மன அரசர்க்கு அங்கம் , 381 
வுறுதி , 382 , 497 : 

அரசர்க்கு இயல்பானகுணம் நான்கு , 
செய்து நிற்றல் , 428 

382 
அடல்- கொல்லுதல் , 893 

அரசர்க்கு நீங்கத்தகாதகுணம், 383 
அடற்றகை , 768 

அரசர்க்குப் பொருள்வரும் வழிகள் , 
அடிமை புகுத்தல் , 603 

385 , 756 
அடிமையாதல் , 1080 

அரசர்க்குரிய அரிய பேறு , 443 
அடியளந்தான் , 610 

அரசர்க்குரிய மூவகையாற்றல் முதலி 
அடுக்கியசுற்றம் . 525 

538 
அடுக்கு பன்மைபற்றிவரல் , 423 அரசவறம் , 384 (இதுபொருட்குக் 
அடுபுற்கை - சமைத்தகூழ் ; 1065 

காரணம் .) 
அணங்கு , 918 

அரசனீதி பொருட்குத் துணைக்கார 
அணிகலம் , 575 

ணம் , பொருட் , உரைப் . 
அணிநிழற்காடு , 742 

அரசனுக்குச் சிறப்புத்தொழில் : 84 
அதர் - வழி 5:14 

அரசனுக்குப் பொதுத்தொழில், 384 
அதிகாரத்தான்வருதல் , 1:35 , 478 , அரசன் களைதற்பாலதன் கட் செய் 
523 , 582 , 611 , 687,721 , 947 , 

வன , 878 
1021 

அரசன் காண்டற்கெளியனாதல் , 386 
A 


எண்ணாது 


யன , 


அரம் , 567 


2 

அரும்பதவகராதி முதலியன 
அரசன் தெய்வமாதல் , 698 

அவிதல்.சாதல் , 420 
அரசன் பகைவனை நொதுமலாக்கல் , அவியுணவினான்றார் , 413 
876 

அவை மூவகைத்து , 711 
அரசன் பகை களையும் பருவம் , 879 அவையஞ்சாமைக் காரணம் , 725 
அரசன் பிழைசெய்யத்தகாதவேந்தர் , அவையஞ்சாமையின் பயன் , 724 
893 , 894 

அவையஞ்சாரது சிறப்பு , 721-3 
அரசன் வல்லதொழில்கள் இயற்றல் அவையஞ்சுமவன் கற்ற நூல் பேடி 
முதலியன , 385 

கைவாள் , 727 
அரசு , 384 , 385 

அவை யஞ்சுவார திழிபு, 726-30 
அரணினிலக்கணம் , 742 - 48 

அவை யளவறிந்தார் செய்யுந் திறம் , 
அரணின் சிறப்பு , 741 

714 
அரண் , 381 , 492 - 

அவையறிந்தே யொன்று சொல்ல 
அரண்காப்பரரை யின்றியமையாமை , வேண்டும் , 711-2 

( 749 - 50 அவையறியாக்கால்வருங்குற்றம் , 713 
அரம் பொருத் பொன் X உட்பகை அழ -இரங்க , 659 
யுற்றகுடி , 888 

அழி - அழிவு, 807 
அரம்போலுங் கூர்மை , 997 

அழிந்துவிடும் , எழுந்திருக்கும் என்பது 
அரியவரண்சார்ந்தும் . பெரியாரைப் போல ஒருசொல் , 498 
பிழைத்தாருய்யார் , 895 

அழியுநர் புறக்கொடை யயில்வாளோ 
அருட்பொருள் , 914 

ச்சான் , 384, 766 
அருத்தாபத்தி , 811 , 851 , 853 அழிவு- தாழ்வு , 876 
அரும்பண்பினாற்றீமைகாக்க , 434 அழுக்காறென வொருபாவி , 1012 
அருளன்புகட்குவேறுபாடு 7575 ரை அழுதகண்ணீர் , 555 
அருள் அன்பினாலுண்டாகிச் செல்வத் அளவளா வில்லா தான் வாழ்க்கை x 
தால் வளரும் , 757 

கோடின்றி நீர்நிறைந்தகுளவளா, 
அலகு - நெல் , 1034 

523 
அலங்காரம் , 475 , 476 , 763 அளவு - எல்லை , 177 , 179 , அளவை 
அலை அலைத்தல் , 551 

தூல் , 725 
அல்லல் - துன்பம் , 555 , 626, 798 அளவைகள் , 501 
அல்லற்கணாற்றறுப்பார் நட்புக்கொள் அளவைகள் சொன்னூல் கற்றோற்க 
ளுதல் X உள்ளஞ்சிறுகுவ உள்ளு வேண்டு தலின் , 725 
தல் , 798 

[ 551 

அளறு , 835 , 919 
அல்லவை , 384: முறையல்லாதவை , அறச்சூழ்தல் - முற்ற எண்ணுதல் , 465 
அல்லற்படுப்பது - பகை : ஏதுப்பெயர் அறநுண்மை , 441 
அல்லாத்தல் - மனங்கலங்குதல் , 593 

அறநூல் , 388 
அல்வழிக்கண் இன் சாரியை , 413 

அறநூற்பொதுவிதி , 656 
அவர்வரை நிற்றல் பெரியோர்பிணிப் அறம்பொருளின் பங்களின் பொருட் 
புண்ணுந்திறன் , 441 

டுப் பொருள் விடுத்தல் , 385 
அவலம் - கவலை , 1072 

அறம்முயன்று செய்தலல்லது இரந்து 
அவயவ வுருவகம் , 1.068 

செய்தல் கூடாது , 

1066 
அவா - அவரவப்படுவது , 1015 அறி . அறிவு , 638 
அவாய்-தழுவி , 643 

அறிவித்ததொன்றனை இடந்தோறுங் 
அவாய்நிலை , 415 , 473 44 ):) , 511 , 

கொண்டறிவிப்பது பறை , 1076 
602 , 701 , 717 , 720 , 75!, 77 ! ) அறிவிலானீதல் பெறுவான் றவம் , 
817 , 825 , 829 , 812 , 815 , 871 812 
895 , 901, 918 , 927, 911 அறிவில்லான் X மண் 
அவி , 415 , 560 

மாண்புனைபா 


வை , 407 


வருவது , 461 


மாறு , 


அரும்பதவகராதி முதலியன 
அறிவிற்குமாட்சிமை , 407 

ஆயம் - கெலிப்புப் பொருள் : பொருள் 
அறிவுடையார் பிணிப்புண்ணுந் திற வருவாய் , 933 , சூது , 939 
அறுசுவை . 420 

[ன் , 441 ஆயுள்வேதமுடையார் , 911 , 948 
அறு தல் - பொருளில்லானாதல் , 626 : ஆய்ந்தவர் , 662 
ஜீர்ணித்தல் , 942 

ஆய்ந்து நட்புக்கொள்ள வேண்டும் , 791 
அறுதொழில் : 560 

ஆர்தல் - நிறைதல் , 837 
அறுவகைக்குணம் , ( அரசர்க்குரியது ), ஆவது - வரக்கடவது , நன்மை : 27 ; 
485 , 538 

( 106 ) 
அறுவகைப்படை ; 762 

ஆவிற்கு நீரென்றிரத்தலும் இளிவே , 
அறுவகையுறுப்பு , 939 

ஆழி - கரை , 

98 ! 
அறைபறை கயவர் , 1076 

ஆழுமளறு , 

919 
அறைபோதல் - கீழறுத்துப் போதல் , ஆளுதற்குரியான திலக்கணம் 1511 

693 : வஞ்சனையாற் பிரிக்கப்படு ஆள்வினை - முயர்சி , 1022 படம் 
* தல் , 764 

ஆறங்கங்கள் , 381 
அறைபோவான் வஞ்சித்துச் செல்லு ஆறாம்வேற்றுமை பின்முன்னாகத் 
501 

தொகல் , 476 ; 1008 
அறைப் படுத்தல் - வஞ்சித்து -நிலை ஆறிலொன்று அரசற்கு , 390 
மாறச் செய்தல் ; 747 

ஆறிலொன்று ஒழியவும்உரியன , 756 
அற்றம் - மறைக்கத்தக்க அவய்வம் , ஆறு - நெறி , 716 , 725 

846 : அவமானம் , 980 : இறுதி , ஆற்றல் - பெறுமை அறிவு முயற்சி 
421 , 434 

யென்பன : தவம் , 466 , 791- 
அற்றார் - சுற்றமிலாதார் , 506 ஆற்றறுத்தல் - வலியறச் செய்தல் , வீழ் 
அன்பு : இன்னதென்பது , 681 : 

த்துப் போதல், 814. 
அன்றோ, 1014 

ஆற்றார் - வலியில்லாதார் , 493 
- பசு , 560, 1066 

ஆற்றி - வலிமை பெற்று , 493 : வை 
ஆகமவளவை , 502 

த்து , செலுத்தி , 568 
ஆகரங்களிற்படுவன் , 736 

ஆற்றினிலை தளர்தல் * புலமேற் 
ஆகாரம் - குறிப்பின்றி நிகழம் வேறு றுணர்வார் முன்னரிழுக்கு , 716 
பாடு , 142 

ஆற்று - துணைவினை , 579 
ஆகாறு - வருவாய், 478 

ஆற்றுதல் - வற்ல்லனாதல் , 525,718 : 
ஆகுபெயர், 390 , 401 , 407 , 1056 வலிமையாயுதவுதல் , 798 
ஆக்கத்தின் நல்குரவேதலை , 657 ஆற்றுவார் - முடிக்கவல்லார் , 891 
ஆக்கம் - நன்மை, 527 , 642: ஊதி ஆற்றுவார்க்கின்னா செயல் X கூற்றத் 

யம், 463 : சிறந்த அறம் , 457 : முற் தைக் கையால் விளித்தல் , 891 * 
றுகை , 492: அரசனுக்குரிய அங் ஆன்றமைந்த , 635 
ஆங்கு - உவமவுருபு , 534 [ கம் 522 இகத்தல் - மிகுதல் , 567 : தப்புதல் , 
ஆசாரம் - ஒழுக்கம் : 1075 

779 : நீங்குதல் , 869 
ஆசு - குற்றம் , 503 

இகலாதார்க்கு வரும் , நன்மை , 815 
ஆடல்பாடல் அழகுசெய்துகொள்ளல் இகலினார்க்கு வருந்தீங்கு, 856 , 857 

வரைவின்மகளிர்க்குரியன, 916 இகல் - மாறுபாடு ,7181 , 
ஆண்மை - துணிவு , 383 : ஆளுதற்றன் இகல்நோய் , 851 , 
மை , 609 : திட்பம் , 663 

இகழ்ச்சி - சோர்வு , 5393 
ஆணி , 667 , 1032 

இகழ்ச்சிக்குறிப்பு , 891 
ஆத்தாயிகள் , 550 

இகழ்ந்தார் - மறந்தார் , 538 
ஆதி - காரணம் , 51 : 

இங்கிதம் - குறுப்பால் நிகழும் உறுப் 
ஆதுரனளவு , 94.9 

பின், தொழில், 1,12 
ஆம் - அசை , 978 

இசை , 777 


அரும்பதவகராதி முதலியன 
இசைக்கரணம் , 573 

இரப்பாருலகிற்கு வேண்டும் , 1058-9 
இடக்கரடக்கு , 840 

இரப்பார்க்கின்றியமையாத இயல்பு , 
இடத்துநிகழ் பொருளின் தொழில் 1060 
இடத்தின் மேல் நின்றது 523 இரப்பு மேருடைத்து , 1053 
780 , 847 

இரப்போர் சுற்றமும் புரப்போர் 
இடம் - நுகரவேண்டும் 

நுகரவேண்டும் பொருள் கொற்றமும் , 1034 
உலகு , 1064 

இரவினை யுள்ள வுள்ளமுருகும் , 1069 
இடன் - செல்வம் , 910 

இரவின் குற்றமும் கரவின்குற்ற 
இடி - இடித்துக்கூறுதல் , கழறுதல் , 

மும் , 1068 - 70 
607 

இரவின் கொடுமை , 1061-2 
இடிக்குந் துணையார் - உறுதிகூறு இரவு - யாசித்தல் , 552 
வோர் , 448 

இராமன் , இராவணன் , 773 
இடிப்பார் - நெருங்கி உறுதிச் சொல் இரீஇ - இருக்கவைத்து , 660 
கூறுவோர் , 448 

இருட்டரையி லேதில்பிணந் தழுவல் 
இடுக்கண் , 621 , 654 , 788 , 1030 * பொருட்பெண்டிர் பொய்ம் 
இடும்பை - துன்பம் , 623 :நோய், 1056 

மை முயக்கம் , 913 
இடும்பை உள்ளத்து ஓர் கோட்பாடு , இருபுனல் , 737 
622 , 630 

இருப்பிற்கும் செயலிற்கும் இலக்க 
இடை - உரியசமயம் , 712 

ணம் ( அரசர்க்கு உரியது ) 490 
இடைக் குறைதல் , 438 , 610 இருமனப்பெண்டிர்- வேசையர் , 920 
இடை முரிதல் , 899 

இருவகைப்பெருமை , 466,485,874 
பட்டிகை , 743 

இருள் - மயக்கம் , 675 
இட்டிது - சிறிது , 478 

இரை - விலங்கிற்குரியது , 946 
இணர் - கொத்து , 65 

இலக்கணைச்சொல் , 771 
இந்திரியம் ஒருகாலத்து ஒன்றன் கண் லக்கணை யடியாகவந்த குறிப்புச் 
ணேயே சேறல் , 422 

சொல் , 802 
இந்நிலத்து மன்னுதல் வேண்டினி இலக்கம் - குறி , 627 
சை நடுக , 556 

இலங்கையர்வேந்தன் , 773 
இமையார் , 906 

இல் - குடி , 1026 
இயக்கம் - புடைபெயர்ச்சி , 1020 இல்லாகியார் , 935 . 
இயல்வது செய்யாதார் நட்பின்றீ இல்லாண்மையே நல்லாண்மை , 1026 

இல்லாளை யஞ்சி விருந்தின் முகங் 
இயல்பின்மை - அச்சம் , 903 

கொன்ற , 905 
இயற்கை நட்பு இருவகை , 781 இவறல் , 432 , 437 , 935 , 1002 
இயற்கையறிவு செயற்கையறிவிற்குக் இவறன் மாலையன் , 863 
காரணம் , 915 

இவறன்மை , 438 
இரக்கத்தக்கவர தியல்பு , 1053 - 7 

தியல்பு , 1053 - 7 இவறியார் கைவிடாதவர் , 935 
இரட்டுறமொழிதல் , 88 - அவ , 90 - இவறுதல் - விரும்புதல் , உலோபஞ் 

செய்தல் , 1002 
இரண்டனுருபு இறுதிக்கட்டொகல் , இழத்தொறூஉம் , 940 
795 

இழிவறிந் துண்பான்க ணின்பம் 
இரண்டனுருபு விகாரத்தாற்றொகல் கழிபேரிரையான்கணோய் , 946 
இரதம் , 911 

(1067 இழிவு - அளவுகுறைதல் , 946 
இரத்தக் கார் , 1051 

இழிவுசிறப்பும்மை , 403 81 ? 
இரத்தலின் துன்பங்கள் , 1052 இழிவுசிறப்பும்மை தொகல் , 408 ,, 
இரத்தலின்பம் , 1052 

751 , 762 , 965 , 169 
ரத்தலுமீதல் போலும் , 1054 

இழுக்கம் - பிழை , 808 


மை , 818 


அவ , 1001 


உகாமை 


அரும்பதவகராதி முதலியன 

5 
இழுக்கலுடையுழி யூற்றுக்கோல x இன்னாச்சொல் இன்னாமையைப் 
ஒழுக்க முடையார் வாய்ச்சொல் பயக்கும் சொல்லின்மேலேற்றிச் 
415. ( இழுக்கல் - வழுக்கல் ) 

சொல்லியது : இன்சொல் என்ற 
இழுக்காது - வழுவாது , 

384 

இடத்தும் இவ்வாறே : 564 
இழுக்காமை -மறவாமைக்குணம் , 536 ஈட்டம் - சம்பாதித்தல் , 1003 
இழுக்கியான் -மறந்திருப்பவன் , 535 ஈட்டல் - தொகுத்தல் , 385 
இழுக்கு - குற்றம் , 467 , 893 ஈண்டுதல் - பலவாற்றானும் நிறைதல் , 
இழைத்தது - வகுத்தசபதம் , 77 !) 417 
இழைத்துணர்தல் - நுண்ணிதாக ஆரா ஈதற்சொல் இழிவின்கண் , 412 
ய்தல் . 417 

ஈதிகள் , 732 
இளி - தாழ்மை , 971 

ஈத்து , 387 , 800 
இளிவரவு - அவமானம் , 464 , 532 ஈத்தெருவுக ஒப்பிலார் நட்பு , 800 
இளிவு - இழிவு, 464 , 988 

ஈயுநெறி , 477 
இளை - காட்டரண் , 745 

ஈர்ங்கை விதிர்த்தல் , 1077 
இறத்தல் : ஒழித்தல் , 971 

ஈன்றாள் , 923 , ஈன்றாள் பசிகாண்பி 
இறந்தகாலப்பெயரெச்சம் பொருள் னும் பழிவினைசெய்யற்க , 656 
பெறுதல் , 511 

உ , 620 
இறந்தது தழீஇய எச்சவும்மை 383 

வெளிப்படாமை , 585 
457 , 459 , 577 , 856 

உஞற்று - முயற்சி , 604 
இறந்து - உட்புக்கு , 586 

உடம்பாடிலாதவர் வாழ்க்கைக் குடங் 
இறப்பு - தருக்கு , 977 

கருட் பாம்போடுணுறைதல் , 890 
இறல் - இறத்தல் , 885 

உடம்பு , 943 , 1029 , உடம்பு இடும் 
இறுகுதல் , 878 

பைக்கு இலக்கம் ; 627 
இறுதிநிலை விகாரத்தாற்றொகல் , 537, உடற்றுவர் , 818 
| 547 , 809 , 816 , 829 

உடன் , 589 , 890 
இறுவரை - அழியுமளவும் , 488 உடன் கூறுதல் இழிவுதோன்றற்கு , 
இறை - கடவுள் , 388 : அரசன் , 547 1078 
படுவு நிலமை , 541 ; வரிப்பணம் , உடன் 

முற்றுமைப்பொருட்டாக்கி 
733 

யிடர்ப்படுதல் , 632 
இறையென்று அரசனைச் சொல்லக் உடுக்கை யிழந்தவன்கை x நட்பு , 
காரணம் , 39 , அதி . அவ . 

788 
இனத்தியல்பா லறிவு திரிதல் * . நிலத் உடுப்பதுண்பதென அவ்வத்தொழின் 
தியல்பால் நீர் திரிதல் , 152 

மேல் நிற்றல் , 1079 
இனன் - சுற்றம் , 793 , துணை , 868 

உடை , 1012 
இனைத்தெனவறிந்தசினை , 402 உடைக்கும் , 1077 
இன் ஒடுவின் பொருட்கண் , 388 உடைத்தம்வலி , 473 
இன்சாரியை நிற்க இரண்டனுருபு உடைமை , 838 
தொகல் , 787 

உடைய என்பது குறைதல் , 1034 
இன்சொல் 387 

உடையார் முனில்லார்போல் , 395 
இன்சொற் சொல்லல் - சாமம் , 467 உட்கப்படுதல் . அஞ்சப்படுதல் , 921 
இன்பவுபதை , 501 

உட்பகை x மட்பகை , 

883 : உட் 
இன்மை - நல்குரவு , 988 

பகை ஆறலைப்பார் முதலியவர்க 
இன்மையினுடைமை யின்னாது 558 ளும் . பன்றி கரடிமுதலிய விலங்கு 
இன்மையென வொருபாவி 1042 களும் , 735. உட்பகை யுற்றகுடி 
இன்றியமையாத மூன்றென்பது பிற x அரம் பொருதபொன் , 888 

வும் வேண்டு மென்பது காட்டும், 682 உணக்குதல் - காயவிடுதல் , 1037 
இன்றேபோல்கநும்புணர்ச்சி , 785 உணர்ச்சிமனத்தானாம் , 453 


S 


உரை - 


காணு 


உ 


6 

அரும்பதவகராதி முதலியன 
உணர்ச்சி யொத்தல் , 785 

உருவகம் , 918 - 9 : 1068 
உணர்வ துடையார் முன்சொல்லல் X உருவகவிசேடம் , 872 
வளர்வதன் பாத்தியுள் நீர்சொரி உருவின் மிக்கதோருடம்பு , 407 
தல் , 718 

உருவு , 

667 
உணவின் மூவகைமாறுபாடு , 944 

புகழ் , 581 
உணவுசெயலொவ்வாமை பிணிக்குக் உருள்பெருந்தேர் 667 
காரணம்: 941 - 

உரைக்கல்லாகிய செயல் , 986 
உதிரங்களை தல் , 948 

உரையாமை முன்னுணரு மொண்மை 
உபசாரவழக்கு , 381 , 383,384,582 உலகத்தியற்கை, 637 . [ 1054 
உபதேசப்பொருள் , 847 

உலகத்தோடொட்ட வொழுகல் , 644 
உபதைநான்கும் அவற்றினிலக்கண உலக பாலருரு அரசன் , 39,1 இறை 
மும் , 501 

மாட்சி , உரைப்பா . 
உபாயம் நான்கு , 467 - [ தல் , 620 உலகம் , 426 
உப்பங்காணுதல் - முதுகு 

உலகியலாற்கூறினார் , 680 
உப்பு - இனிமை , 802 

உலகியல் , 572 , 996 
உம்மை , 414 , 872 , 1037 , 1053 

உலகியற்றியான் , 1062 
உம்மைத்தொகை , 933 

உலகிற்கு உயிர் அரசன் , பொருட் . 
உயரச்செய்தல்- தாம் தாழ்ந்துநிற்றல் , உரைப்பா. 

( 883 
752 

உலைவு - இளைப்பு , தளர்ச்சி , 620 , 762 
உயர்குடி , 96 - அதி . அவ 

உலோபத்தின் தன்மை , 438 
உயர்திணைச் சாதியொருமை , 381 உல்கு பொருள் , 756 
உயர்வு - மேன்மை , 595 

உவகைமகிழ்ச்சி உவ்கையானுணர் 
உயர்வுசிறப்பும்மை , 1061 

வழிதல் , 531 
உயிரினும் நாண் சிறந்தது , 1017 உவமைக் குறிப்பு , 605 
உயிர் உடம்பொடுகூடியே பயனெய் 

உவமை தொழில்பற்றி வருதல் , 706 
தும் , சால்பு நாணினாலேயே பய உவமைபுணர்த்தல் வேறாதலையும்வே 
னெய்தும் , 1013 

றன்மையையும் காட்டும் , 926 - 
உயிர்க்குணங்கள் , 382 

உவமை மாறுபடுதல் , 660 
உயிர் துன்பமுழத்தொறும் உடன் உவமைமுகத்தால் இலக்கணம் , 490 
மேற்காதற்று X சூசன் இழத்தொ உவமை யடையாற் பொருளடைவரு 
றும் சூதைக் காதலிக்கும் , 940 

வித்தல் , 415 
உயிர்போகலாவது , 1070 

உவமையணி , 974 
உயிர்ப்ப , 880 / ( தல் , 1075 உவரி , 763 
உய்தல்- அனுபவித்தல் , 440 : செலுத் உழத்தல் - வருந்தல் , உழவின் சிறப்பு , 
உய்யாது - செலுத்தாது , 966 

1031 ) 
உரம் -திண்ணியஅறிவு, 600 : வலி , 888 உழவு செய்யாதவழிப் படுங் குற்றம் , 
உரவோர்சிதைவிடத்தொல்கார் 
X உழுதல் , 1038 

[ 1010 
களிறு புண்பட்டும்பாடூன்றும் , 597 உழுவார் உலகத்தார்க் காணி , 1032 
உரிச்சொல் - லடியாகவந்த தொழிற் உழை - இடம் , 530 
பெயர் , 706 

உழைச்செல்வான் - நோயாளிக்கு அரு 
உரிமை - மனைவி , 693 , 741 - 

கிலிருந்து பணிசெய்வான் , 950 
உரிமையாற் செய்வன , 801 . 

உழையிருந்தான் - அமைச்சன் , 638 
உரு - தோற்றப் பொலிவு , 684 

உளப்பாடு மர்மம் , 677 
உருதிருவாற்றல் , 54 - அதி . அவ . உளி - மூன்றாவதன் பொருள் படுவ 
உருபுஞ்சாரிபையும்உடன்றொகல்,535 தோரிடைச் சொல் : 515 
உருபுபிரித்துக் கூட்டல் செல்வத்து உள்வீழ்தல் முன்னிற்சுருங்குதல் , 
ளெல்லாந்தலை , 411 

955 ) 


விடா 


t 


அரும்பதவகராதி முதலியன 

7 
உள்ளஞ் சிறுகுஞ் செயல் , 798 ஊறு -உற்றகாலம் , 535 : புண் , 761 : 
உள்ளஞ் சிறுகுவ வுள்ளுதல் X அல் நன்மையுள்ளதாவது : 

661 

பழுது 
லற்கணாற்றறுப்பார் நட்புக் கொள் படும் 

வினை , 662 
ளுதல் , 798 

ஊறுபாடு , 945 

[ 665 
உள்ளத்தனைய துயர்வு x வெள்ளத்த ஊறெய்தல் - நல்லதாய்ப் பொருந்தல் , 

-னையது மலர் நீட்டம் , 595 ஊற்று.பற்றுக்கோடு , 414 
உள்ளம் -ஊக்கம் , 592 , 595 , 798 ஊற்றுக்கோல் , 415 
உள்ளுதல் - நினைத்தல் , 622 

ஊன் - உடம்பு , 968 
உள்ளூர் , 927 

ஊன்று தல் - நிலைநிறுத்தல் 597 : தாங் 
உறழ் பொருவு , 460 . 

குதல் , 614 , 789 
உறன் முறை உறவுமுறை , 885 எஃகு , 759 , 773 
உறுதிகள் - புகழ் அறம் ஞானங்கள் , எச்சத்திரிபு , 996 , 1032 , 1037 
உறு பசி , 734 

( 1072 எச்சம் எஞ்சிநிற்பது , 1004 , மிச்சம் , 
உறுபொருள் , 756 

674 , மக்கட்பேறு , 456 
உறுப்பு , 802 : உடம்பு , 993 

எச்சவும்மை , 527 , 577 , 819 , 974 
உறுவது - இலாபம் , 813 

986 , 990 , 1060 
உறை - ஆயுள் , 564 : மழைத்துளி, எஞ்சாமை - ஒழியாமை , 497 இடை 
559 : ஆளுமிடம், 680 

டாதிருத்தல் , 382 
உறைகோடுதல் - மழை பெய்யுங்காலத் எஞ்ஞான்றும் - நாடோறும் , 582 
துப்பெய்யாமை , 559 

எடுத்துக்காட்டுவமை 452 , 798 : எடுத் 
உறைதல் - ஒழுகுதல் , 426 

துக்காட்டின உவமை ,481 
உறைப் பெயலோலை போல . 1029 எட்பகவு X உட்பகையின் சிறுமை . 
உற்பாதம் , 442 

88.9 
உற்றக்கடை , 837 

எண் - எளிமை , 991 கருமச்சூழ்ச்சி , 910 
உற்றவை.இடையூறுகள் , 512 எண்ணிடைச்சொல் , 805 , 836 
ஊக்கத்தால் முயற்சிபொருள் கொ 

எண்ணியார்- பகைவர் , 494 
டை செருக்கு உண்டாகும் , 598 எண்ணு மெழுத்தும் அறமுதற்பொ 
ஊக்க மில்லா தாரிழிபு, 598-600 ருள்களைக்காண்டற்குக்கருவி , 392 
ஊக்கம் - மனவெழுச்சி ,382,473 , 591 எண்ணும்மைதொகல் , 695 
ஊக்கு தல் - வினைசெய்தல் , 473 : கருது எண்ணொடு 632 , 675 , 938 
தல் 855 : 

மேற் கொள்ளுதல் , எண்பதம் - எளிதாகக்காட்சி கொடுக் 
463 , 858 

குஞ்சமயம் , 549 , 991 
ஊங்கு - மிக்க, 460 : மேற்பட்ட , 644 : எண்பொருள் எளிய பொருள் , 421 
மேல் , 1065 

எதிரது வரக்கடவது , 429 [ 760 
ஊதியம் -இலாபம் , 449 , பேறு , 797 எதிரது தழீஇய எச்சவும்மை , 856 
ஊராண்மை 

உதவுந்தன்மை , 773 எதிர்சாய்தல் - எதிரகத்தாழ்தல் , அல் 
ஊர் 397 

லது எதிர்தலை யொழிதல் , 855 , 
ஊர்தல்- அடர்த்தல் , நெருக்கி யழித் 

858 
தல் , 601 , 621 

எதிர்தல் -ஏற்றுக்கோடல் , 858 
ஊழி , 989 

எதிர்மறைமுகத்தால்விளக்கியது , 577 
ஊழோடு கூடாமுயற்சி கூலியேனுந் எதிர்மறைமுகத்தாற் கொள்ளுதல் , 
தருதல் , 619 

940 
ஊழ் , 620 

எதிர்மறையீரிடத்தும் சேரும் , 1057 
ஊழ்த்து நாறாமலர் x கற்றும் நூலை எதிர்மறை யோகாரம் , 1014 
விரித் துரையாதார் , 650 எரிமுன்னர் 

வைத்தூறு X வருமுன் 
ஊழ் மாறுகொள்ளாவழியே கல்வி னர்க்காவாதான்வாழ்க்கை , 43 ) 
யறிவுமிகும் , 396 

எரியாற் சுடப்படினுமுய்வர் , 896 


8 

அரும்பதவகராதி முதலியன 
எரு , 1037-38 

ஐ - தலைவன் , 771 : அசைநிலை , 1058 
எலிப்பகைநாகமுயிர்ப்பக்கெடும் , 763 

ஐந்தனுருபு உறழ்பொருவு , 460 
எல்லாரோடுங்கலத்தல் , 999 

ஐப்பகுதி , 941 
எல்லை வரம்பு , 806 

ஐம்புலன் , 422 
எல்லைக்கேற்ப ஈதல் , 477 

ஐயுறாதவடிவு , 585 
எவ்வது - எவ்வாற்றான் , 426 

ஐவகைத் தொழில் , 538 
எவ்வநோய் , 853 

ஒடுநீடல் , 632 
எழில்நலமும் பயனே , 407 

ஒட்டல் தாக்குதல் , 499 
எழுத்து , 392 

ஒட்டார் - பகைவர் , 679 : இகழ்வார் , 
எழுத்தறியத் தீருமிழி தகைமை , 392 967 
எழுந்திருக்கும் ஒருசொல் , 498 

ஒட்டு , 475 
எழுப்துகோடி , 639 

ஒட்பம் அறிவுடைமை , 425 
எருமை , 398 , 538 , 835 

ஒண்பொருள் - நன்னெறியால் வரும் 
எழுவாய்த் தொடர் , 979 

பொருள் , 760 
எழுவாய்வருவித்தல் , 386 

ஒண்மை - அறிவுடைமை, 404 
எள்ளாமை - இகழாமை , 667 

ஒத்தவலியுடையான் - செய்யுந்திறம் , 
எறிதல் -பொருதல் , 747 

675 , 937 
எற்று.எத்தன்மைத்து , 655 

ஒத்தாரவை , 717-8 
எற்று தல்.நீங்குதல் , 663 

ஒப்பனை , 692 . 
என்ப - அஃறிணைப்பன்மைப் பெயரும் ஒப்பாரி-ஒப்பு , 1071 
உயர்திணைப் பன்மை வினையும் , ஒப்பிலார் -மனம் பொருந்து தலில்லா 
392 

தவர் , 812 
ஏகதேசவுருவகம்- 4-8 , 627 

ஒப்புரவு . உதவுகை , 480 , 971 , 974 
ஏகாரந்தேற்றம் , 418 

983 
ஏக்கறுதல் - ஆசையால் தாழ்தல் , 395 ஒரால் - செய்யாமை , 662 
ஏதப்பாடு - குற்றமுண்டாதல் , 164 ஒருசொல் , 561 , 627 
ஏதம் - நோய் , 1006 

ஒருபொருட்கிளவி , 563 
ஏதிலார் , 837 

ஒருபொருட்பன்மொழி , 863 
ஏதில் , 913 , எதுப்பெயர் , 460 

ஒருமை -ஒருபிறப்பு , 835 
ஏதுவையுட்கொண்டுநிற்றல் , 1035 ஒருமைமகளிர் - கற்புடைமகளிர் , 974 
ஏமப்புணை , 738 

ஒருவந்தம் - ஏகாந்தம் , 563 , நிலைபேறு 
ஏமம்- பாது காவல் , 738 , 815 

593 
ஏமரா - காவலற்ற , 448 

ஒருவுதல் - ஒழிதல் , 652 
ஏமாக்கல்.நன்மை செய்தல் , 660 ஒரூஉவெதுகைத்தொடை , 522 
ஏமாப்பு- வலிபெறுதல் , 459 : உதவுதல் , ஒல்குதல்-தளர்தல் ,597 , 662 

398 : துணையாதல் , 86 :: சேமம் , ஒல்லாக்கால் , 673 
1068 

ஒல்லுதல் - உடம்படுதல் , 1064 
ஏமுற்றவர் பித்தர் , 873 

ஒல்லும்வாய் - இயலுமிடம் , 673 , 789 
ஏயும் , 1060 
ஏரம்பமுதலிய கணித நூல் , 392 

ஒல்லை - கடிதின் , 504,826 
ஏரலெழுத்து , 404 

ஒல்வது இயல்வது , செய்தக்க தொ 
ஏர் - அழகு , 1053 

ழில்: 472 ( இதில் துணைவலி தவிர 
ஏழாவதுஇறுதிக்கட்டொ கல் , 845 

மற்றை மூன்றுவலிமைகளும் அட 
ஏழை - அறிவிலான் , 873 

ங்கும் . ) 
ஏற்றல் - எதிர் தல் , 861 

ஒழியத்தகும்வினை , 463-65 
ஏற்றியுரைத்தல் , 389 , 419 , 42+, ஒழுகுதல்- நடத்தல் , 444 
617 , 705 

ஒழியிசை , 540 


ந்து : 927 


அரும்பதவகராதி முதலியன 
ஒழுக்கமுடையார் வாய்ச்சொல் . - கடுகி - குறைந்து , 564. 
இழுக்கலுடையுழி யூற்றுக்கோல் , கடுஞ்சொல் , 386 
415 

கடுத்தது - மிக்கது , 706 : ( கடி -பகுதி .) 
ஒளி - புகழ் : தாமுளராயகாலத்து மிக் கடுத்தபின் - சந்தேகித்தால் , 693 ,( கடி 

குத் தோன்றுதலுடைமை , 556 , பகுதியென்பர் அடியார்க்கு நல் 
653 , 870 , 971 : புகழ்வடிவு , 970 லார் .) 
ஒளியார் - அறிஞர் , 714 

சுடுத்தல் - ஐயுறல் : கடா "-585 
ஒளியின்னது , 698 , 971 

கடுமொழி , 567 
ஒள்ளியவர் - அறிவுடையர் , 487 கடை - முடிவு , 663 : இழுக்கு . 998 
ஒறுத்தாற்றும் வருத்தும் , 579 

கடைக்குறைதல் , 422 , 1052 
ஒறுப்பு மூவகை , 549 , 550 கடைக்கூட்டல் - முயன்று சேர்த்தல் , 
ஒற்கம் . தளர்ச்சி , 414 

1060 
ஒற்றர் மூவரை ஒருபொருள்மேல் கடைக்கொட்கச் செய்தல் இன்னவா 
விடுதல் , 589 

றென்பது , 663 
ஒற்றாடல் , 589 

கடைத்தும் - து பகுதிப்பொருள் 
ஒற்றி -மறைந்துண்டு , உய்த்துணர் விசூதி , 637 

கடைபோதல் , 402 
ஒற்றுமைத்துணை , 861 

கடைப்பிடித்து , 944 
ஒற்றும் நூலும் மன்னவன்கண் , 581 , 

கடைமுறை - முடிவு , 792 
ஒன்றல் - கூடுதல் , 886 
, 

கட்டளை -உரைகல் , 986 , கட்டளைக் 
ஒன்றன்வினை பிறிதொன் றன்மே கல் -உரைகல் , 505 , 972 
லேற்றப்படுதல் , 944 

கட்டளையன்னவட்டரங்கு , 401 
ஒன்றாமை - பகைமை , 886 

கட்டியங்காரன் , 514 
ஒன்றியார் உட்பட்டார் . 886 

கணிகம் , 630 
ஒன்று கூறுவார்போல ஒன்று கூது கணிகையர் , 813 
940 

கணிதம் , 392 
ஒன்றோ , 805 , 836 

கண் - கண்ணோட்டம் , 566 : எதிர் , 
ஒன்னார் - பகைவர் , 608 , 630 

1055 : கணு . 576 : இடம் , 573 
ஓஒதல் -653 

கண்சாய்தல் - அறிவுதளர்தல் , 927 
ஓகாரம் - அசைநிலை , 987 , 990 கண்ட - செய்யத்துணிந்த , 663 
ஒச்சுதல் , 544 

கண்ணஞ்சா , 

500 
ஓட்டு - புறங்கொடுத்தோடுகை , 775 கண்ணறுதல் - தாட்சிணியமின்மை , 
ஓம்புதல் ஒழிதல் , 506 , 612 , 861 : 833 
உலோபஞ் செய்தல் , 626 

கண்ணன்னார் , 1061 
ஓர்தல் - ஆராய்தல் , 541 

கண்ணிமைத்தல் தோற்புக்குறி , 775 
ஓவாப் பிணி , 734 

கண்ணீருட் படை யொடுங்கும் , 828 
கஃசு.காற்பலம் , 1037 

கண்ணோடாதார திழிபு , 576-77 
கசடறக்கற்றல் , 391 

கண்ணோட்டத்தோ 

டியையாதகண் 
கசடு , 717 , 815 

பயனில்லை x பாடற் றொழிலோ 
கடவுட் பூசை , 736 

டியையா தபண் பயனில்லை , 573 
கடன் - இயல்பு , 981 

கண்பாடு -உறக்கம் , 1049 
கடன்கொண்டான் தோன்றப் பொ கதியைந்து , 814 
ருள் தோன்றும் , 693 

கதுவுதல் , 896 
கடா - ஐயுறாத : 

கடுக்குமென்பதன் கந்து -பற்றுக் கோடு , 507 
மறை : 585 

கயப்பூப்போல வேறுபடுதல் , 425 
கடிதல் - விலக்கு தல் , 658 

கயவர் * அறைபறை , 1076 
கடி தோச்சல் , 562 

கயவர் குற்றமிகுதி , 1071 
B 


தல் , 


சார் , 1072 


கரவு , 1068 


191 

அரும்பதவகராதி முதலியன 
கயவர் கொடுக்கும் விதம் , 1077-8 கழிபேரிரையான் கணோய் X இழிவறி 
கயவர் பழிமுதலியவற்றிற்கு அஞ் ந்துண்பான்கணின்பம் , 946 

[ 1079 கழிய- மிக , 401 
கயவர் பிறர்செல்வங்கண்டு பொறார் , களரின் நரி களிறுகளை அடும் , 500 
கயவர் வேண்டிய செய்வர் , 1073 களர் X கல்லாதவர் , 406 , சேற்று 
கரப்பிடும்பை 1056 

நிலம் , 500 

களன் , 730 
கருதலளவை , 930 

களி - கள்ளுண்டு களித்தல் , 923 
கருத்தளக்கும் அளவைகள் , 710 களித்தானுக்குக் காரணங் காட்டு 
கருமமுமுள்படா. 391 : கருமம் - 

தல் X நீருள் மூழ்கினானைத் தீத்துரு 
தொழில் , 578 , 818 , 1021 

வுதல் , 929 
கருவியின்றொழில் வினைமுதல்மேல் , களிறு , 500 , 774 : களிறு புண்பட் 
546 

டாலும் பாடூன்றும் X உரவோர் 
கருவியேகருத்தாவாவது , 1020 

சிதைவிடத் தொல்கார் , 597 
கலக்கம் - துன்பம் , 627 

கள்ள்ளுண்பார் நஞ்சுண்பவர் , துஞ்சி 
கலத்தினும் காலினும் , 731 

னார் செத்தாரின் வேறல்லர் , 926 
கலந்தீமையால் பால் திரிதல் X பண் கள்ளைச் சான்றோரா லெண்ணப்பட 
பிலான் பெற்றசெல்வம் கெடுதல் , வேண்டாதாருண்க, 922 
1000 

கற்பவை , 391 
கல்லாத மேற்கொண்டொழுகல் ,845 கற்றற்குத்தகநிற்றல் , 391 
கல்லா தவர் . களர், 406 

கற்றாரோடேனையவர் X விலங்கொடு 
கல்லாதவர் கடையர் , 395 

மக்கள் , ( மறுதலையுவமை ) 410 
கல்லாதவர்கண் புண் , 393 

கன்னின்றானெந்தை , 764 
கல்லாதவன் தகைமை சொல்லாட காக்கைகரவாக்கரைந்துண்ணும் , 527 
லாற் கெடும் , 405 

காக்கை 

கூகையைப் பகலில்வெல் 
கல்லா தான் சொற்காமுறுதல் , முலை 

லும் , 481 
யிரண்டு மில்லாதாள் பெண்கா 

காடுகொன்று நாடாக்கி , 1032 
கல்லாமா, 814 

காட்சி -தெளிவு, 651 
கல்லார்கட் பட்ட திரு, 408 

காட்சி கருத்து ஆகமம் , 51 - அதி , அவ 
கல்வி- 383 

காட்டுப்படை , 762 
கல்வி எழுமையு முதவும் , 398 காணாச்சினம் , 866 
கல்வியால் உலகும் தாமும் இன்புறு காணு தல் - தன் வயமாக்குதல் , 565 

காண்டலென்னும் அளவை , 

496 
கவரிமா x மானம் வரின் உயிர் நீப்ப காதன்மை- அன்புடைமை , 507 
வர், 969 

காத்தல் - முன்னறிந்து பரிகரித்தல் , 
கவறு - சூதாடு ககுவி , 935 : சூது , 920 421 
கவிகை, 389 

காப்பாற்றும் , 388 
கடவுள் , 678 

காமக்கலன் - விரும்பியேறும் மரக் 
கழகம் - சூதாடுங் களம் , 935 

கலம் , 605 

காமம் வெகுளி உவகை முற்றக் கடி 
கழறுதல் , 448 , 784 

யுங்குற்றமல்ல , 440 
கழாக்கால்பள்ளியுள்வைத்தல் X சா காமாதிகள் , 1 | - அதி . 
ன்றோர் குழாத்துட் பேதைபுகல் , காமுறுதல் - விரும்புதல் , 399 
840 

காய்தல் - கோபித்தல் , 707 [ 625 
கழி - மிக்க , 657 

காரணங் காரியத்தின்மேனிற்றல் , 
கழிகண்ணோட்டம் , 132 

காரணத்றாற் கூறல் , 1023 


காடி . 1050 


முறுதல் , 402 


வது , 399 


கழல் , 777 


81 - அதி . அவ . 


டா , 1028 


அரும்பதவகராதி முதலியன 

11 
காரணத்தின் மேலிடல் , 933 

குடிசெய்வார்க் கில்லைப்பருவம் , 1028 
காரணப்பெயர் காரியத்திற் காதல் , குடிளுேதல் - குடியுயருதல் , 1022 

குடிப்பிறந்தா ரியல்பு , 951 - 3 
காரிகை - அலங்காரம் , 777 

குடிப்பிறந்தார்கட்குற்றம் X விசும்பின் 
காரியங்களில் உத்தமமத்திம அதமங் 

மதிக்கண்மறு , 957 

. 
கள் , 461 

[ 627 குடிப்பிறந்தார் கோடிபெறினும் குன் 
காரியங் காரணத்தின்மேல் நிற்றல் றுவசெய்யார் , 954 ) 
காரியங் காரணத்து ளடக்கப்படுதல் , குடிப்பிறப்பழிக்கும் விழுப்பங்கொல் 
காரியத்தாற்கூறுதல் , 928 ( 689 லும் , 1013 
காரியத்தைக் காரணமாக்கல் , 708 

குடிமடிதல் , 601 
காலத்தைநோக்கி மடிசெய்தல்வேண் குடிமை -குடிப்பிறப்புக்குத்தக்க ஒழுக் 

கம் , 608 
காலத்தோடெய்த வுணர்தல் , 516 குடியோம்பல் இன்னதென்பது, 390 
காலமறிதற் பயன் , 482 84 

குணங்குற்றங்களை நாடற்கருவி , 505 
காலனுங் காலம் பார்க்கும் , 893 

குணம் , 120 
கால் - சக்கரம் , 496 : முளை , 959 : குதிரையை நிலமறிந்து செலுத்தும் 
முதல் , 1030 

வாதுவன் , 4-42 
காவலன் , 560 

குரை - இசைநிறை , 1045 
காவற்சாகாடுகைப்பார், 415 : 63 - அதி குலத்தியல்பு வாய்ச்சொல் காட்டும் X 
காரத்திற்குப்பின் அங்கவியலின் நிலத்தியல்பு முளைகாட்டும் , 959 
முசப்பு . 

குலமலை , 8:18 
காழ்த்த- முதிர்ந்த , வைரங் கொண்ட , குழவி , 757 

879 ; காழ்த்தல் - முதிர்தல் , மிக 
அதிகமாதல் , 760 

குறிப்பறிதற்கருவி , 706 - 8 
கான முயலெய்த அம்பு , 772 

குறிப்பறியார திழிபு, 701. - 5 
கிடந்தமை - உள்ளபடி , 959 குறிப்பறிவாரது சிறப்பு 701-3 
கிழக்கு , - கீழ் , 488 

குறிப்பாலிகழ்தல் 1072 
கிழமை -உரிமையாற் செய்தவை , 801 குறிப்புச்சொல் , 711 
கிழவன் , 1039 

குறிப்பு மொழி , 187 , 1029 
கிளத்தல் , 715 

குறிப்புருவகம் , 1030 
கிளைஞர் , 796 

குறிப்பெச்சம் , 111 , 115 , 503 , 571 , 
கீழறுத்தல் , 883 

618 627 
கீழ் x கரும்பு , 1078 
கீழ்களின் ஆசாரத்திற்குக் காரணம் குறை - இன்றியமையாப் பொருள் , 

அச்சம் அல்லது அவா , 1075 612 : குறை வேண்டுவதாய சந்தி , 
கீழ்நீர் , 737 : கீழ்நீர்க் குளித்தானைத் 680 
தீத்துருவுதல் , களித்தானைக் கார குறைவேண்டினார் , 386 
ணங் காட்டுதல் , 929 

குற்றங்களாறு , 44 , அவ . 
கீழ்ந்திடா - சிதையாது , 801 குற்றமறைத்தல் - குற்றத்தையில்லாத 
குடங்கர் - குடில் , 890 

தாக்குதல் , 816 
குடி - குடும்பம் , 601 : நாடு , 381 

குற்றமறைப்பானுடம்பு இடும்பைக் 
குடிகளஞ்சும்வினை செய்வான் ஆயுள் குக் கொள்கலம் , 1029 
முதலியன இழத்தல் , 511 

குற்றமாயமானம் , :18-1 
குடிகளையணைத்தல் , 51 1. 

குன்ற - கெட , 8 : 8 
குடிசெய்தல் - குடியை யுயரச்செய் குன்றன்னார் - அருந்தவர் , 898 
தல் , 1025 

( 1030 குன்றாவிளக்கம் - நந்தாவிளக்கு , 601 
குடிசெய்வாரிலாத குடியின் குற்றம் , குன்றி, 965 


குழாம் , 810 


குறும்பு , 735 


கூகை, 481 


12 

அரும்பதவகராதி முதலியன் 
குன்றினனையார் , 965 

கையிகந்த - மிக்க , 567 
குன்றேறியானைப்போர் காணுதல் x கொக்கின் குத்து x பகைவர்மேல் தப் 
தன்கைத் தொன்றுண்டாக வினை பாமற் செல்லுதல் : கொக்கு கூம்பு 
செய்தல் , 758 

தல் X மாற்றரசர்மேற்செல்லா திரு 

த்தல் , 490 
கூடாநட்பிடை யொழுகுமாறு , 830 

கொடாதான் . செல்வம் X தமியளாய் 
கூடுதல் - நெஞ்சொத்தல் , 765 

மூத்தாளின் மிகுநலம் , 1007 
கூம்புதல் - முகம் வாடுதல் , 425 

கொடிய்வர் = ஆததாயிகள் , 550 
கூர்ங்கோடு , 599 

கொடியாரைக் கொலையா னொறூத் 

தல் X பயிர்க்ககுக் களை கட்டல் , 550 
கூலி , 619 ; கூலிப்படை , 762 

கொடிறு - கதுப்பு , 1077 
கூழ்- பொருள் , 554,381 :உணவு, 745 கொடுங்கோலனாட்டில் வாழுங் குற் 
கூறவேண்டுமோ , 641 

றம் , 557-58 
கூற்றத்தைக் கையால் விளித்தல் , கொடுங்கோன்மைக்குற்றம் . 551-52 

ஆற்றுவார்க்கின்னா செயல் , 894 கொடுத்தல் - தானம் , 467 [ 867 
கூற்று -மாளப்பண்ணுவது , 1050 கொடுத்துங் கொளல்வேண்டும் , 794 
கூன்கையர் , 1077 

[ 601 கொட்க - புலப்பட , 663 
கெடுதல் பெயர் வழக்கமில்லையா தல் , கொட்பு - திரிபு , 789 
கெட்டானெனப்படுதல் - இறத்தல் , கொம்பர் , 476 
968 

கொல்லும் - களையும் , 879 
கெழுதகைமை - உரிமை , 700 :உரிமை கொளப்படுதல் - நன்கு மதிககப்படு 
யாற்செய்வன , 802 

தல் , 699 
கெழுமல் - நட்பாடல் , 820 

கொள்கலம் , 1029 
கேட்டல் -உட்கோடல் , 808 : ஏற்றுக் கொள்கை - ஒழுக்கம் , 1019 
கோடல் , 648 

[ 643 கொற்றம் - வெற்றி , 583 
கேட்டாரைப் பிணிக்குங் குணங்கள் கொன்றிட - வெட்டிச்சாய்க்க , 1030 
கேட்டினுமுண்டோருறுதி , 796 கொன்று - அழித்து , 638 
கேணி , 399 

கோடியுண்டாயினுமில் , 1005 
கேண்மை - நட்பு , 709 , 782 , 809 கோடியுறும் , 1061 
கேளார் - பகைவர் , 643 

கோடின்றி நீர்நிறைந்த 

குளவளா 
கேள் - நட்டார் , 808 : அந்தரங்கன் , 519 x அளவளாவில்லாதான் வாழ்க் 
கேள்போற் பகைவர் , 812 
கேள்வி தளர்ச்சிக்கூன்றுகோல் , கோடு - கறை , 523 
414 : கேள்வியால் தோட்கப்படாத கோடுதல் - மாறுபடு தல் , 520 
செவி , 418 

கோட்டிகொளல் - சபையிற் சொல்லு 
கேள்வியுடையார் தேவர் , 413 தல் , 401 , 720 
கை - கைத்தொழில் , 935 : செயல் , கோட்படல் - கடிக்கப்படல் , 890 
925 ; ஒழுக்கம் , 832 

கோப்பெருஞ்சோழன் , 785 
கைகூடுதல் , 484 

கோலோடு நின்றானிரவு X வேலோடு 
கைசெய்து - கையால் தொழில்செய் நின்றனிடுவெனல் , 552 
து , 1035 

கோல் . தண்டனை , 552 : முறை , 554 
கைதூவுதல் - கையொழிதல் , 1021 கோள் - துணிபு , 646 
கைத்து - கையிலுண்டாய பொருள் , கோனோக்கி வாழுங்குடி X வானோக்கி 
593 

வாழுமுலகு , 512 
கைப்ப பொறாதாக, 389 

சங்கேதம் - சாதி கடவுளைப்பற்றிப் பல 
கையறிதல் , 836 , 925 

ர்க்கு உளதாம் ஒற்றுமை , 735 
கையாறு - இடும்பை , 627 

சந்தி -- பொருத்தல் , 633 


கை , 523 


வை 


அரும்பதவகராதி முதலியன 

13 
சந்திவிக்கிரகங்கள் , 69 அதி . அவ . சிறை - அரண் , 569 
சலசாதிகள் , 725 

சிறைநலம்.அரணினமைதி , 499 
சலத்தாற் பொருள்செய் தேமாக்கல் , சிற்றினம் , 46 - அதி . 
660 

சினனே காமங் கழி கண்ணோட்டம் , 
சலம்-தீவினை , 660 : வஞ்சனை , 956 4132 
சாகாடு - வண்டி , 475 

சினைவினை முதன் மேனிற்றல் , 475 
சாக்காடு இரந்து கோட்டக்கது , 780 576 , 823 
சாதிதருமம் , 549 

சின்னாட்பல்பிணிச்சிற்றறிவினர் , 391 
சாதிபற்றி ஒருமையாற் கூறல் , 850 சீரார் - தவர். 900 
சாதிப்பெயர் , 410 , 433 , 573,627 , சீரிடம் - வாய்த்த இடம் , 821 
663 , 664 

சீர் - புகழ் , தகுதி , 934,962 : வீரமிகுதி 
சாதி யுயர்ச்சி யுடலோ டொழிதல் , 778 : பிரபுசக்தி , 499 
409 

(1052 சீறு தல் , 899 
சாதியொருமைப் பெயர் , 600 , 648 , சுங்கம் , 756 
சாத்தியம் , 949 

சுட்டுப்பெயர் அதின் என நிற்காமை , 
சாந்தி - தீவினைப் பரிகாரமான 

636 
திகச்சடங்கு , 442 

சுதைவண்ணம் , 714 
சாப்புல்லல் , 829 

சுமத்தல் , 488 
சாமதானங்கள் ஐவகைய , 467 சுருக்கம் - வறுமைக்காலம் , 963 
சாமமுதலிய உபாயங்கட்கு இடமாகு சுருங்கைவழி , 749 

பவர் இன்னாரின்னாரென்பது , 470 சுழலும் . சூழ்ந்து நிற்கும் , 777 
சாரி பதினெட்டு , 814 [ 440 சுழன்றும் - திரிந்தும் , 1031 
சார்பு - அரண்மு தலியன , 900 : துணை , சுற்றந் தழுவுதல் , 53 - அதி . 
சார்புபற்றினும் பெரியாரைப் பிழைத் சுற்றமிலாரை நம்பலாரகது , 507 
தாருய்யார் , 900 

சூதினால் வென்ற பொருள் X மீன் 
சால்பு அமைதி , 1064 

விழுங்கிய தூண்டிற் பொன் , 931 
சால்புநாணினால் தான் பயனெய்தும் சூது - கு தன் , 940 

x உயிர் உடம்பினால் தான் பய சூழ்ச்சி - விசாரம் , ஆலோசனை , 671 
னெய்தும் , 1013 

சூழ்தல் - ஆலோசித்தல் , 1024 
சால்பு பிறர் தீமை சொல்லா நலத்தது சூழ்வார் . அமைச்சர் , 4:45 

x நோன்மை கொல்லா மலத்தது செங்கோல் , 390 
984 

செங்கோல் செலுத்தினா னெய்தும் 
சால்பூன்றியதூணைந்து , 983 

பயன் , 544-47 
சான்றாண்மை X கடல் , 989 

செஞ்சொல் , 711 
சான்று சாட்சி , 1060 

செப்பம் - நேர்மை , 951 
சான்றோர் அறிஞர் , 657 

செப்பின் புணர்ச்சி X உட்பகையுற்ற 
சான்றோர் . குழாத்துட் பேதைபுகல் குடி கூடியது , 887 
X கழாக்காற் பள்ளியுள் வைத்தல் , செம்பொருள் , 712 
840 

செம்மல் - தருக்கு , 880 
சிங்கநோக்கு , 861 

செம்மாத்தல் -இறுமாத்தல் , 1071, 
சிதைவு- அழிவு, 597 

செயப்படுபொருள் வருவித்தல் , 777 
சிறத்தல் - அளவின் மிகுதல் , 531 செயப்பாட்டுவினையெச்சம் வினைகோ 
சிறப்பு - வெகுமானம் , 500 

டல் , 888 
சிறப்பும்மை , 46 !, 402 , 521 , 748 செயற்கை வினைசெய்யுந் திறம் , 637 
சிறுபொருள் 

சிறிதாய செயிர்ப்பவர் -பகைப்பவர், 880 
பொருள் , 870 

செய்வினை தூய்மைக்கு மனத்தூய் 
சிறுமை.காமம் , 431 : துன்பம் , 934 மையே காரணம் , 455 


முயற்சி 


565 , 712 


14 

அரும்பதவகராதி முதலியன 
செரு - போர் , 569 

( பு , 878 ஞாலம் , 948 , 1016 , 1058 
செருக்கு - பெருஞ்செல்வம் , 860 : களிப் ஞான்று - பொழுது , 864 
செலவு வரவின் கண் வருதல் - 1045 தகர் , 486 
செல்லிடம் - அதிகாரம் நடக்குமிடம் , தகுதிவேறுபாடு குடிப்பிறப்புமுதலிய 
செல்லுதல் - நீங்குதல் , 769 [ 498 வற்றான்வரும் , 644 
செல்வக்களிப்பு , 431 

தகை மேம்பாடு : அழகு ஆடல்முதலி 
செல்வத்துட்செல்வம் , 411 [ க்கு , 389 யன , 916 ; பெருமை , 897 குணம் , 
செவிகைப்ப புலன்மாறிவந்த வாழ 643 
செவிக்குணவு , 412 

( 411 தகைமை - மதிப்பு , 405 : பெருமை , 
செவிச்செல்வம் செல்வத்துள் தலை, 874 
செலியாற் சுவையுணர்தல் , 420 தக்காங்கு - ஒருசொல் , 561 
செவிலி , 757 

தங்கணத்தரல்லார்முன் கோட்டிகொ 
செவ்வி - கேட்டற்குஏற்ற காலம் , ளல் X அங்கணத்து ளுக்கவமிழ்து , 

720 
செவ்விய கோல்போறலிற், செங்கோ தஞ்சமெளியன் , 863 
ல் , 55 - அதி . அவ . 

தண் - இழிவு , 548 

[ 467 
செவ்வெண் , 645 [ டம் , 1076 தண்டம் - தண்டனை . 567 ; ஒறுத்தல் , 
செறிவு- அடக்கம் , 684 , 715 : கூட் தண்டம் படைவகுப்பின் வகை நான்க 
செறுநர் - பகைவர் , 488 [ ருள் , 759 னுள் ஒன்று : ( மற்றவை மண்டலம் 
செறுநர் செருக்கறுக்கும் எஃகு , பொ அசங்கதம் போகம் என்பன ) , 767 
செறுபகை , 731 

தண்டவிரி பதினேழு , 767 
செறுவார் - பகைவர் , 421 , 843 , 869 தண்டோபாயஞ்செய்யுங்காலம் , 673 
செற்றம் , 823 

தண்பதம் - தாழ்ந்த பதவி , 5:48 
செற்றார் - பகைவர் , 446 

தமக்குப்பயனுள்வழி நட்புச்செய்வார் 
செற்று - வருத்தி , 1009 

தீமை , 812 
சேட்டை - மூதேவி , 617 

தமர் , 529 , 837 
சேணின்பம் - உயர்ந்த இன்பம் , 869 தமர்மை , 814 
சேரசோழபாண்டியர் என்றாற்போல தமியளாய் மூத்தாளின் மிகு நலம் 
955 , உரை 

கொடாதார் செவ்வம் 1007 
சொல் நூல் - இலக்கண நூல் , 725 தம்மவர் பசிப்பின் தீமை செய்தும் அது 
சொல்லினிலக்கணம் , 643 

நீக்கல் அறநூல் துணிவு , 656 
சொல்லின் மூவகை , 711 

தருக்குதல் - மேற்கோடல் , 935 
சொல்லுதல்மட்டார திழிபு, 649.50 தருசொல் தன்மையுணர்த்துதல் , 853 
சொல்லுதல்உல்லாரதுசிறப்பு , 647- தரும் - இடவழுவமைதி , 457 , 853 
சொல்லெச்சம் , 572 

[ 58 தலைக்கூடு தல் , 394 
செல்லேருழவர் , 872 

தலைச்செல்லுதல் - தொடங்குலை , 561 
சொல்வணக்கம் , 827 

தலைப்பிரிதல் நீங்குலல் , 810 
சொல்வென்றி , 648 

தலைப்பெய்து - சேர்ந்து , 394 : கண்டு , 
சொற்களின் நடை - சொற்கள் பொ 405 
ருள் தரும்வகை, 712 

தலைமகள் , 770 
செரற்சுவை , 420 

தலைமைபற்றிப் பொதுச்சொல் ஒன் 
சொற்பின்வருநிலை , 965 [ 615 றன் மேல் நிற்றல் , 811 
சொற்பொருட்பின் வருநிலை , 623 தலையளி -முகமலர்ந்தினியகூறல் , 390 
சோர்வு - சொல்லவேண்டுவதை மறப் தலையாய காவல் , 891 
பாலொழி தல் , 647 : தனவயத்த தலையினிழிந்த மயிர் X நிலையினிழிந்த 
வல்லவாதல் , 930 

மாந்தர் , 964 
சார்வுப்படும் - கெடும் , 405 

தலைவருதல் , 767 


முறை , 390 


துரவு , 727 


அரும்பதவகராதி முதலியன 

15 
தவமுதுமகள் , 501 

தீங்கலத்துப்பால் x பண்பிலார் செல் 
தவம் , 812 

வம் , 1000 
தவல் - அழிதல் , 853 

தீ நட்பினது ஆகாமை , 811 
தழிஞ்சி . 773 

தீமை - குற்றம் , 984 [ 674 
தளர்ந்தகுடிகளிடம் அரசன் செய்யும் தீயெச்சம் , வினைபகை யெச்சங்கள் , 

தீர் தன் மாலையது , 482 
தள்ளா . குறையாது , 731 [ 596 தீர்த்தயாத்திரை முதலியன விரத 
தள்ளுதல்- தவறுதல் , கூடாதிருத்தல் , வொழுக்கத்திற்சேர்ந்தவை , 585 
தறுகண் - அஞ்சா தவீரம் , 773 தீர்ந்தார் , 612 
தவறுதல் - இறுகவுடுத்தல் , 1023 துணிவு - ஆண்மை (உபசாரவழக்கு ) , 
தற்செய்தல் - தன்னைப் பெருக்குதல் , 383 :சித்தாந்தம் , 662 : கலங்காமை , 
878 

669 
தன்மையாற் கூறியது பிறர்க்குப் புல துணை - சுற்றம் நட்புமுதலாயின . 868 
னாகாமையால் , 598 

துணைவலியிருவகை , 861 
தன்வலியறியாவழிப் படும் இழுக்கு , துப்பு வலிமை , 895 [ 10501 
4173 - 4 

துப்புரவு - நுகரப்படும் பொருள்கள் 
தாக்குறும் - எதிர்ப்படும் , 599 

துயில் , 605 
தாங்குதல் - தடுத்தல் , 767 

துய்க்க , 944 
தாமரையினாள் , 617 
தாம் தாழ்தற்கு ஏதுவாவன செய்யா துருவுதல் , 929 
மைச் சிறப்பு , 964 

துலை, 986 
தார் , 767 

துவர - முற்றவும் , 944 , 1050 
தாவில் , 853 

துவ்வான் - வலிமிலன் , ( துவ்வு - வலி 
தாழ்ச்சி - காலதாமதம் , 671 

மை ), 862 
தாளாண்மை முயற்தசி , 613 

துளக்கு - சலனம் , 699 
தாளாண்மை யில்லா தான் வேளாண் துளங்காது - சலியாது , 668 

மை : பேடிகைவாளாண்மை , 614 துளி - மழை , 557 
தாள் - முயற்சி , 617 , 1066 துனி வறுமை , 1010 , வெறுப்பு , 769 
தாற்பரியம் , 509 

துன்பத்துட் கைவிடுந் தமர் X அமரக 
தானசாமங்கள் ஐவகைய , 467 

த்தாற்றறுக்குங் கல்லாமா , 814 
தானஞ்சும்வினை , 569 

துன்பம் - முயற்சியான்வரும் இடுக் 
தானடங்காப்பேதை 834 

கண் , 629 
தினைவிராய் எண்ணப்படுதல் , 920 துன்னுதல் - நெருங்குதல் , பொருந்து 
திண்மை - யலிமை , 988 

தல் , 491 
திரிபுரமழிந்தமை , 900 

தூ - பற்றுக்கோடு , 455 
திரு- அறுவகையங்கம் , 616 : செல்வம் , தூக்கம் 

தூக்கம் - காலநீட்டிப்பு : 668 
568 : இலக்குமி , 920 

தூக்குதல் - ஆராய்தல் , 480 
திருவுடைமன்னரைக் காணில் , 39 

தூங்காமை 

காரியங்களில் விரைவு 
அதி . அவ . 

டைமை 383 
திறப்பாடு - கூறுபாடு , 610 

தூங்குசிறைவாவல் , 1030 
திறம் - தகுதி , வேறுபாடு , 644 தூங்குதல் - காலநீட்டித்தல் , 672 
திறனறிந்து சொல்லுதல் அறனும் தூண்X வினைவிழைவான் , 611 
பொருளுமாம் ( 514 

தூண்டில் , 931 
தினை , 4:33 

தூதுஇருவகை, 69 அதி . அவ . 
தீ - தீபம் , 92 ! ) ; வயிற்றுத் தீ , 1147 தூது மூவகை - வட நூலார்மதம் , 687 
தீக்காய்வார் x வேந்தர்ச்சேர்ந்தொழு தூர்த்தர் - காமுகர் , வஞ்சகருமாம் : 
குவார் ,691 

816 , 46 - அதி . அவ . 


- 


- 


- 


தூறு , 435 


தவ் , 


3 


16 

அரும்பதவகராதி முதலியன 
தூவாத - வெய்ய , 685 

தோல் குடிவரவுக்குஏற்றசொல் , 
தூவெள்ளறுவை, 1051 

தோல்வி , 986 

[ 1043 

தோற்றம் - புகழ் ,1059 : உடம்பு, 1003 
தெய்வத்தான் வருந் துன்பங்களும் தோற்றுவாய் செய்தல் , 1000 
நீக்கும் வழியும் , 442 

நகல் - நட்பு , 860 
தெய்வம் -ஊழ் , 619 ,, 1023 

நகுக - மகிழ்க , 621 
தெரிந்து செயல்வகை , 47- அதி 

நகுடன் , 899 
தெரிந்து தெளிதல் , 51 - அதி . நகுவிப்பாரதுநட்பின்றீமை, 817 
தெரிந்துவினையாடல் , 52 - அதி . நகை -விளையாட்டு . 871 : முகமலர்ச்சி 
தெருண்டவறிவினவர் 787 

நகைவகையர் , 817 

[ 953 
639 

நசை - ஆசை , 1013 
தெளியப் படாதாரைத் தெளிதலாலி நச்சப்படாதவன் செல்வம் + நடுவூ 
ழுக்கு , 506-10 

ருள் நச்சுமரப்பழம் , 1008 
தெளிவு - நம்பிக்கை , 502 

நச்சுதல் , 100-4 
தெறல் நிக்கிரகம் , 582 

நஞ்சு , 580 , 926 
தெறுபொருள் , 756 

நடர் , 46 - அதி . அவ . 
தெற்றெனல் - தெளிதல் , 581 

நடுகல் , 771 
தேக்கின்றூய்மை , 942 

நடுக்கு , 654 
தேயமிடையிட்டவற்றை , 393 நடுவூருள் நச்சுமரப்பழம் , 1008 
தேர் , 496 , 667 

நடை- போக்கு , 712 
தேர்ச்சி - சூழ்ச்சி , 635 

நட்டபின்வீடில்லை , 791 
தேவர் X கயவர் , 1073 : X கேள்வி நட்டல் நகுதிக்கண் இடித்தற்பொரு 
யுடையார் , 413 

ட்டு , 784 

[ 785 
தேறற்க, 509 

நட்பிற்குக்காரணம் ஒத்த உணர்ச்சி , 
தேறுக- ஐயுறவில்லாதிருக்க , 509 நட்பு X உடுக்கையிழந்தவன்கை , 788 
தேறுதல் - நம்புதல் , 506 ( படுதல் , 706 நட்பு அகநக நட்பது , 
தேற்றம் - கலங்காமை , 513 : தேறப் நட்புப்பகைவர்வினைக்குக்காப்பு, 781 
தேற்றேகாரம் , 505 , 521 , 1071 

நட்புவகை . 781 
தேனும் நெய்யும் தம்முள் அளவொத்து நம்பன் சிலைவாய் , 771 
நஞ்சாதல் , 944 

நயத்தக்க -விரும்பத்தக்க , 580 
தொகுதல் - ஒருங்கு கூடுதல் , 545 

நயமில - பகைமை : நயம் - ஈரம் , அன்பு . 
தொகை - கூட்டம் , 711 

1998 
தாகையாக ஒருங்கே , 1013 நயம் - நீதி , 860 : இன்பஞ்செய்தல் , 783 
தொகையொடு முற்றும்மை , 402 நயன் - ஒழுகலாறு , 912 
தொடர் நட்பு , 150 

நரி , 500 
தொடர்பு - நட்பு , 806 

நலம்-குலநலம் , 958 : புகழ் , 916 
தொடி - பலம் , 1037 

நல்குரவிற்றுன்பம் , 1015 
தொடைநோக்காத பாடம் , 1058 

நல்குரவு , 1043 
தொடைநோக்கிவிகாரமாதல் , 522 , நல்குரவுடையான் தாயானும் பிறன் 
தொலை -.- கேடு , 806 

( 521 போல நோக்கப்படும் , 1047 
தொல்காப்பியனார் ,1043 

நல்ல தனலனும் தீய தன் றீமையும் 
தொல்லை -பழமை , 806 

இல்லையென்போர் , 17 அதி . அவ . 
தொழிலுவமம் - 190 , 571 , 1000 , நல்லவை , 719 
தாழுதகையுட்படை , 828, [ 1076 நல்லார் - தேவர் அருந்தவர் முதலாயி 
தொன்று தொட்டுவருதல் 155 உரை னோர் , 905 
தோட்கப்படுதல் , 418 

நல்லார்கட்பட்ட வறுமை , 408 
தோய்தல் , 917 

நல்லார் தொடர்கைவிடல் தீது , 450 


786 


வை , 


x 


மை , 782 


அரும்பதவகராதி முதலியன 

17 
நல்லாள் - சிறந்தவீரர் , 746 : உயர்ந்த நியதி , 1023 

குணமுடையாள் , 924 , 1010 நியாயம் - தர்க்கசாஸ்திரம் , 725 
நவரசங்கள் , 420 

நிரத்தல் - நிரல்படக்கோத்தல் , 648 
நவியம்- கோடரி , 1030 

நிரப்பு - வறுமை , 532 , 1048 
நவிலல் - கற்றல் , 783 

நிரம்பிய நூலின்றிக்கோட்டிகொளல் 
நள்ளாவிடல்- பொருந்தாதுவிடுக , 912 X அரங்கின்றி வட்டாடுதல் , 401 
நற்பாலவை - தூயவினையான் 

வந்த நிரனிறை , 926 
659 

நிலக்குப் பொறை , 570 , 572 , 1003 
நற்றவஞ்செய்வார்க்கிடம் , 731 நிலத்தியல்பால் நீர் திரிதல் X இனத் 
நனைகவுள் யானை , 678 

தியல்பாலறிவு திரிதல் , 452 
நன்கு-நல்வினை , 458 : செல்வம் , 534 : நிலத்தியல்புகால்காட்டும் குலத் 
நல்லபொருள்கள் , 719 

தியல்புவாய்ச்சொல் காட்டும் , 959 
நன்மை தீமைகள் இகலாதார்க்கும் நிலம் X இல்லாள் , 1039 
இகலினார்க்கும் முறையேவருதல் , நிலவரண், 742 
850 

நிலை- திண்மை , 78 ! } 
நன்றானஉபாயம் , 469 

நிலைமக்கள் , 770 [ m ழிந்தமயிர் , 961 
நன்றி - நன்மை , 685 : அறம் , 994 நிலையி னிழிந்த மாந்தர் 

x தலையி 
நன்றியில் செல்வம் , 101- அதி . [ 1072 நிழல் , 742 
நன்று - அறம் , 908 : உறுதியாவன, நிறை - மறைபிறரறியமை , 861 
நன்னு தலாள் , 908 

நிறைபிறை நீர்மை x நீரவர்கேண் 
நா , 641 , 1066 
நாகரிகம் - கண்ணோட்டம் , 580 நின்றுவற்றல் , 815 
நாடாதுநட்டலாகாது , 791 

நீடு - நீட்டித்தல் , 566 
நாடாவளம் , 739 

நீதி நூல், 388 
நாடிய - ஆராய்ந்து துணிந்த , 518 நீராரண் , 7-12 
நாட்டிற்கணி ஐந்து , 738 

நீரவர்கேண்மை X நிறைமதி , 782 
நாட்டின்குற்றம் , 739-10 

நீர் - ஜலம் , இயல்பு , 881 
நாட்டுக்குக்கேடு , 732 

நீழல் - தண்ணளி, 1034 
நாட்டுப்படை , 762 

நுணங்கிய கேள்வி , 119 
நாணில்லாமக்களியக்கம் X நாணுடை 

நண்மாணுழைபுலம் , 107 
ப்பாவையியக்கம் , 1020 

துதல் - நெற்றி , 1011 
நாணில்லார திழிவு, 1018-20 துவலாதுவற்சி , 175 
நாணென்னு நல்லாள் , 921 

துனி, 476 
நாண் இன்னது , 951 

நூல் -சாஸ்திரம் , 1:01 : எண்ணம் , 1.10 
நாநலம் , 641 

தாழிலாட்டு , 774 

( தொடர்பு , 783 
நாரின்மை , 958 

நூற்பொருள் X பண்புடை யாளர் 
நார்- அன்பு 833 

நெஞ்சம் , 706 
நால்வகையுபாயங்கள் , 142 

நெஞ்சு , 1053 

[ 605 
நால்வகைவலி , 471 

நெடுநீர்- நீட்டித்துச்செய்யும் இயல்பு 
நாவாய் , 496 

நெடுமொழிவஞ்சி , 771 
நாள் , 520 , 553 , 776 , 808 

நெருநல் , 1018 
நாற்கதி , 627 

நெருப்பினும்நிரப்புக்கொடியது , 1049 
நிச்சநிரப்ப அறிலினைக் சொல்லுதல் நெருப்பைகெருப்பாகவேகருது 602 

பொச்சாப்புப் புகழினைக் கொ நெறியல்லா இரவு , 106-1 
ல்லுதல் , 532 

நேரா- கூடாமல் , 821 
நிச்சம் நித்தியம், 532 

உவமவுருபு , 550 

( 7:33 
நிதானம் , 9-18 

நேர்வது - உடன்பட்டுக் கொடுப்பது , 
C 


- 


18 

அரும்பதவகராதி முதலியன 
நொதுமல் - பகையும் நண்புமாகாத படையரசரங்கங்களுட் சிறந்தது , 762 
பிறர் , 59 - அதி 

படையறுவகை, 

762 
நோக்கு - கருத்து , 976 

படைவகுப்பு எழுவகையுறுப்பிற்று , 
நோதக்க - வெறுக்கத்தக்கனவற்றை , 767 
805 

பட்டடை X நேராநிரந்தவர் நட்பு , 821 
நோதக்க செய்யுஞ்சிறுபட்டி , 1074 பட்டி , 1074 
நோயாளியுழைச் செல்வான் பணிதல் மாற்றாரை மாற்றும் ( சான் 
நான்கு , 950 

றோரின் ) படை , 985 
நோயுற்றவன்வகை நான்கு , 950 பண்கள் நூற்று மூன்று, 573 
நோய் - துன்பம் , 429 

பண்டம் , 475 
நோய்க்குக்காரணம் , 948 

பண்ணல் முதலிய எட்டு , 573 
நோய் தீர்ப்பான்வகை நான்கு , 950 பண்பிலான் செல்வம் X தீங்கலத்து 
நோய் தணிக்கும்வாய் , 94.8 

ப்பால் , 1000 
நோவற்கநொந்ததறியார்க்கு , 877 பண்பு - நற்குணம் , 783 
நோன்மை கொல்லா நலத்தது , 984 பண்புடையாளர் தொடர்பு X நூற்பொ 
பகடு - எருது , 621 

ருள் , 783 
பகலிற்கூகையைக்காக்கை வெல்லும் , பண்பெனப் படுவது பாடறிந்தொழு 
481 

கல், 100 - அதி . அவ . 
பகல் - கூடாமை , 851 

பதணப்பரப்பு , 745 
பகுதி - பிரிவு , 851 : அமைச்சர் முதலா பதம் - செவ்வி , சமயம் , 548 , 9:91 : 
கிய அங்கம் , 568 

பதவி , 851 
பகுதிப்பொருள் விகுதி , 637 

பதுமுகன் , 771 
பகுதியஞ்சும்வினை, 568 

பத்தடுத்த தீமை , 150 
பகுதி வினையெச்சப் பொருள் படுவது , பயக்குறையில்லை, 612 
107, 4166 

பயிருக்குச் செய்யவேண்டுந் தொழி 
பகை களையாவழிப்படு மிழுக்கு , 886 ) லைந்து , 1058 
பகைவரகத்துமென்மைமேவற்க, 877 பரந்து . திரிந்து , 1062 
பகைவர்க்கம் , 44 - அதி . அவ , 

பரிகாரவினை , 795 
பகைவர் செய்யுந் துன்பங்கள் , 446 பரிணாம வின்பம் , 669 

[ 502 
பகைவர்மாட்டு அகமும்புறமும் வேறா பரிதல் தொலைத்தல் , 862 : அஞ்சுதல் , 
தல் தகும் , 829 

பருகுவன்னவருகாநோக்கமொடு, 811 
பக்குவிடுதல் , 1068 

பருவம் - காலநியதி , 1028 : காலம் , 482 
பசி , 731 

பல்லவை , 728 
பசுமட்கலத்துள் நீர்பெய்துவமஞ்செய் பழகிய தொன்றுதொட்டுவந்த , 937 
தல் , சலத்தாற் பொருள் செய்து பழங்குடி , 955 
ஏமாக்கல் , 660 

பழமை - பற்றறாக்காலத்துச் செய்த 
பஞ்சபூத பரிணாமம் யாக்கை , 972 

உபகாரம் , 521 
படியுடையார்- பூமிமுழுதும் ஆண்ட பழவினையான் வரும் பிணிகள் தீரா 
வர் , 606 

மை , 95 - அதி . அவ . 
படிவம் , 586 

பழி , 506 , 865 
படுதல் - புண்படுதல் , 507 

பழுது , 639 
படுபயன் பெரும்பயன் , 676 

பளிங்கு அடுத்தது காட்டும் X முகம் 
படைகளுள் மூலப்படை. சிறத்தல் , நெஞ்சங்கடுத்தது காட்டும், 700 
752 

பள்ளி , 810 
படைத் தகை - படையின் தேற்றப் 
பொலிவு , 768 

பற்றல் - கொள்ளு கல் , 717 
படைமுதலிய ஆதங்கங்கள் , 581 பற்றுறதல் - தரித்திரனாதல், 521 


பறை , 1076 


புலி , 59 ) 


அரும்பதவகராதி முதலியன 

19 
பற்றா- வெறுப்பன , 352 

புகழ் ஈவார்கண்ணது , 1004 
பற்றார்.பகைவர் , 865 

புகழ்ச்சிக் குறிப்பு , 1011 
பற்று தொடர்பு , 506 : செல்வம் , 

புகழ்மை , 533 
துணை , 606 : பற்றிய இடம் , 748 புகழ்வது போலப் பழித்தல் , 839 , 
பற்றுள்ளம் , 438 

1073 
பனை , 433 

புட்பகைக் கேவானாகலின் , 778 
பன்மை இழித்தற்கண் வந்தது , 476 புணர்ச்சி ஒருதேயத்தராதல் , 785 
பாடற்கியையா தபண் X கண்ணோட் 

புண் , 575 , 776 
டமில்லாத கண் , 573 

புதை - அம்புக்கட்டு , 597 
பாடற்றொழில்கள் இன்னவை , 573 புத்தேணாடு - தேவலோகம் , 966 
பாடு - பெருமை , 40 ?, 597 : இயல்பு , புரந்தார் - காத்தவாசர், 780 
995 

புரளவிடல் , 755 
பாண்டவர்வனத்திடைப்போய்ஆண்டு புரிதல் 511, 607 : மிகுதல் , 977 
மறைந்தொழுகினார் : 935 

புருஷார்த்தம்- உறுதிப்பொருள், 391 
பாத்தி- வளரும் நிலம் , 465 , 718 புரை -உயர்வு , அறிவு, 919 : துவாரம் : 
பாம்போடு குடங்கருளுறைதல் X உட 

புரோகிதர் , 442 

[ 1070 
ம்பாடிலாதவரோடுவாழ்க்கை, 890 புலம் - அறிவு , 407 : நூற்பொருள், 716 
பாரிப்பார்- பரப்புபவர், 916 

புலவர் , 394 
பார் -வன்னிலம் , 1068 

புலவர்பாடும் புகழுடையார் , 970 
பாலையாழ் , 573 

புலன் மாறிவந்த வழக்கு , 389 
பாவத்தின்நிறம் கருமை , 617 
பாவமும் பழியும் பயக்கும் வினை புலியையடைந்த புல்வாயினம் , 571 
செய்யற்க , 652-6 

புல்லவை யின்ன தென்பது , 719 
-107 

புல்லறிவாளர் , 812 
பான்மயக் குறழ்ச்சி , 551 

புல்லறிவின் குற்றம் , 841 
பிசிராந்தையார் , 785 

புல்லா வெழுத்தின் , 401 
பிடித்து பிடியின்க ணுள்ளது , 1037 புல்லென்னும் - புல்லிய தாகும் , 790 
பிணம் , 913 

[ 570 புழுதி , 1037 
பிணித்தல் - கூட்டிவைத்திருத்தல் , புறங்காத்தல் , 549 
பிணியளவு , 949 

புறங்கொடுத்தல் - முதுகு காட்டு சல் : 
பித்தப்பகுதி , 911 

எதிர்முகமாக நில்லாமை , 92 1 
பிரத்தியேக பந்தாந்வயம் , 567 

புனல் , 4 ! 15 , 737 
பிழைத்தல் , 417 , 772 , 779 , 8496 , புனை - விலங்கு , 8:06 
பிறப்பு , 335 , 1002 [ 1019 புன்கேண்மை , 815 ( தோள் , 91 ! 
பிறிதினவிற்சியணி , 711 . 

பூரியர்களாழுமளறு * 

வேசையர் 
பிறிது மொழி தல் , 475 , 176 , 195 , பெட்டக்கது , 732 

496 , 500 , 599, 763 , 879 பெட்டாங்கு , 908 
பிறை, 782 

பெண்டிர் , 913 , 920 
பிற்றைநிலை முனியாது கற்றல் நன் பெண்ணேவல் செய்வார்க்கு அறம் 
395 

முதலிய இல் , 90? 
பீடு - வலிமை , 968 : பெருமிதம் , 1014 : பெண்மனம்பேதின் றொருப்படுப்பே 
மேம்பாடு , 1021 
, 

னென்னும் , 822 
475 

பெயரெச்சவடுக்கு , 148 
பீழித்தல் -வருக்கல் , 31 :) ( 83 ! பெயர்த்துரை , : 11 
பீழை - துன்பம் , (158 : வருத்தம் , 813 , பெரியார்ப் பிழைத்தொழுகுவார் உய் 
புகல் - அரணான இடம் , 118 

பெருகும் - மிகும் , ( 101 

( யார் , 896 
புகழ் , 777 , உரை 

பெருக்கம் செல்வக்காலம் 91: 


பாவை , 


று , 


பீலி , 


[ 431 


20 

அரும்பதவகராதி முதலியன 
பெருந்தகைமை - உயர்குடிப்பிறப்பு பொருட்பெண்டிர் பொய்ம்மைமுயக் 
968 

கம் X இருட்டறையி லேதில்பிணந் 
பெருமிதம் - மேம்பாடு , பெருமதிப்பு : தழுவுதல் , 913 
பெருமை , பொருள் படை என இருவ பொருட்பொருளார் , 914 
கைத்து , 4661 37 1 

பொருனூல் , 656 
பெருமை யுடையார் x ஒருமைமக பொருண்மை - பொருள் , 638 
ளிர், 974 

பொ 

பருளாற்பொருள் செய்தால் , 437 
பெறுவது கொள்வார் பொதுமகளிர் : பொருளின்பங்கள் இல்லறத்தின் 
( பெறுவது - விலை , 813 

வழிப்படுவன, பொருட் ,உரைப்பா 
பெற்றத்தால் , 524 

பொருளின்றொழில்கள் பண்பின் மே 
பேடிகை வாளாண்மை x தாளாண் லேற்றப்படுதல் , 778 
மை யில்லாதான் வேளாண்மை , 614 பொருளுபதை , 501 
பேடிகை வாள் X அவையஞ்சுமவன் பொருளைச்செய்க , 759 
கற்ற நூல் , 727 

பொருள் -விஷயம் , பயன் , 423 ; சிறந் 
பேணாமை -பகைமை , 866 [ தல் , 633 தது , 741 : பண்பி , 974 : உபமே 
பேணிக் கொளல் - தழுவிக்கொள்ளு 

யம் , 957 
பேணுதல் - நன்குமதித்தல் , 892 பொள்ளென.விரைவாக , 187 
பேத்தண்டங்கள் மூவகைய , பேதம் - பொறி -விதி , 618 (இன்னவை , 743 
வேறுபடுத்தல் , 467 

பொறிகள் - இயந்திரங்கள் : அவை 
பேதை தன்கையொன் றுடைமை பொறை -பாரஞ்சுமத்தல் , 1027 
பெறுதல் மைய லொருவன் பொற்கைப் பாண்டியன் வரலாறு , 
களித்தல் , 838 

547 
பேதையார் நட்பு மதிப்பின்னீர , 782 பொன் -இரும்பு , 931 
பேய்கண்ட செல்வம் X வெருவந்த பொன்றாமை இறவாமை , 886 
செய்வான் செல்வம் , 565 

போகம் - சேனைவகை , 767 
பேய்ப்பிறப்பு உணவுகளுளவாகப்பசி போகமிழத்தல் , 1039 
த்து வருந்துவது , 1002 

போகாறு -செலவழியும் வழி , 478 
பேரத்தாணி , 386 

போற்றல் - காத்தல் , காவல் , 133,891 
பேராண்மை - மிக்க ஆண் தன்மை, 773 போற்றார் -பகைவர் , 493 
மானம் , 962 

போற்று தல் -தெளிய அறிதல் , 912 
பேரிரையாளன் , 916 

போற்றுவார் - காப்பார் , 891 
பைங்கூழ் களைகட்டல் : கொடியா மகளிர்மனம் X இனம்போன்று இன 

ரைக் கொலையி னொறுத்தல் : 550 மல்லார் கேண்மை : ( மகளிர் மனம் 
பொச்சாத்தல் - மறத்தல் , 719 

வேறுபடும் ) , 822 
பொச்சாப்புப் புகழினைக் கொல்லுதல் மகனைமுறைசெய்தான் , 547 
X நிச்சநிரப்பு - அறிவினைக் கொல் மக்கட்பண்பில்லார் X மரம் , 997 
லுதல் , (பொச்சாப்பு ) -மறவி , 532 மக்களான்வருந்துன்பங்களும் நீக்கும் 
பொச்சாவாமை- சோர்வுசெய்யாமை , 

மக்கள் - வீரர் : 770 

( வழியும் , 442 
51- அதி . 

மடங்கு , 1036 
பொதுநோக்கு - ஒரு 

தன்மையராக மடி வயிறு , உள் , 503 : சோம்பல் , 
நோக்கும் நோக்கம் , 528 

601 : 
பொதுவணர்வு, 453 

மடிமை காரியக்கேடு , 108 
பொத்துப்படுதல் புரைபடுதல் , மடுத்த -விலகிச்சென்ற, 621 
கெடுதியுண்டாதல் , 118 

மட்பகை X உட்பகை, 88 : 3 
பொய்படுதல்- கெடுசல் , 8:30 

மணற்கேணி தொட்ட அளவிற்றாக 
பொருட்சுவை - காமம் முதலிய ஒன் உறுதல் X அறிவு கற்றனைத்தாக 
120 

மணி , 742 

(ஊறுதல் , 396 


* ஆடை , 1023 


அரும்பதவகராதி முதலியன 

21 
மண்டபம் வாவிசெய்குன்று இளமரக் மறைத்தல்- படவொட்டாமற்காத்தல் , 
காமுதலிய செய்தல் , 385 

1029 : கடிதல் , 846 
மண்டலவிரி , 767 

மறைந்தவை மறையச் 

செய்த 
மண்மாண்புனை பாவை X நுண்மா தொழில்கள் , 587 

ணுழைபுலமில்லான , 407 மற்றெல்லாம் - மற்றையாரெல்லாம் , 
மதமானங்களின்றீமை , 439 

மனத்திட்பம் , 661 . ( 1033 
மதம்- செல்வக்களிப்பு , 431 

மனந்தூய்மைக்கு இனந்தூய்மையே 
மதலை - தூண் , தாங்குவது , 449 [615 காரணம் , 155 
மதலையாய்மற்ற தன் வீமூன்றியாங்கு , மனுச்சோழன்வரலாறு , 547 
மதி சந்திரன் , 957 

மனையாளது ஏவல்செய்தல் , 907 
மதிநன்மை , 915 

மனையாளையஞ்சு தல் , 903 
மதிப்பு - கௌரவபுத்தி , 665 

மன்- ஒழியிசை , 540 , 990 , 996 
மந்திரங்கற்பம் என்பன ஓதுதல் , 560 மன்ற - ஒருதலையாக, நிச்சயமாக , 867 
மந்திரத்திற்கு அங்கம் ஐந்து , 651 மன்று பலர் கூடுஞ்சபை , 820 [ 880 
மந்திரி , 639 

மன்னர்விழைப , 692 
மயக்கநிரனிறை , 410 

மன்னவன் கண் , 581 
மயிர் , 964 

மன்னுயிர், 457 
வயிர்நீப்பின் வாழாக்கவரிமா X மான 

மா - கருமை , 617 
ம்வரின் உயிர் விடும்மக்கள் , 969 மாசு -இருள் , 601 : குற்றம் , 800 
மரக்கண்ணோமண்ணாள்வார்கண் , 576 மாடு பொருள் 400 
மரப்பாவை யியக்கம் நாணில்லா மாட்சி -பெருமை : அமைச்சியலுக்குப் 
மக்களியக்கம் , 1020 

பண்பாகுபெயர் , 646 
மரப்பாவையின் செலவு வரவுகள் X மாண்-தப்பாமல் , 885 
இரப்பாரை யில்லா ஞாலத்தின் மாணத - ஏலாதன , 

867 
செலவுவரவுகள் , 1058 

மாணதபகை , அதி . அவ . 
மரம்X ஊக்கமில்லாதவர் , 600 மாணாப்பிறப்பு -பேய்ப்பிறப்பு , 1002 
மருங்கு -கிளை , 526 

மானார்- பகைவர் , 823 
மருந்தில்கூற்று , 765 

மாணுதல் -திருந்துதல் , 604 
மருந்துநாற்கூற்று , 950 

மாண்பயன் - பேரின்பம் , 606 : அறம் , 
மருந்தோ , 9.8 

901 
மருவுக - பழகுக 800 

மாண்பு இறந்த மானம் , 432 
மருளான்மாணாப்பிறப்புஆம் , 1002 மாதவர்நோன்பும்மடவார்கற்பும் , 513 
மலர் தலையுலகிற்குயிரரசன் , அரசியல் , மாத்திரையர் , 406 
அவ . 

மாந்தர் , 396 , 452 
மலை , 737 , 742 

மாயமகளிர்முயக்கு அறிவினரல்லா 
மலைதல் மேற்கொள்ளுதல் , 657 ர்க்கு அணங்கு தாக்கு , 918 
மழைக்குவேள்விவேண்டும் , 560 மாய்ந்து கெடும் , 601 
மழைத்துளிபோல வந்தீண்டல் , 416 மாரி , 1010 
மறம் - தறுகண்மை , 78 - அதி . அவ . மாலை - இயல்பு , 863 , 864 , 10:15 
மறவர் தன்மை , 778 

மாழ்குதல் -கெடுதல் , 653 
மறவி , 605 

மாறாநீர் வற்றாதநீர் , 701 
மறனிழுக்காமானம் , 384 

மாறு -பகை , 861 
மறன்- வீரம் , 384 

மாறுகொள்ளா வுணவு , 944 
மறுதலைப்பெயர்வருவித்தல் 395 

மாற்ற ஒழிக்க, (10 ) 
மறுதலையடை , 496 

மாற்றம் உத்தரம் , 725 
மறை - இரகசியம் , 500 , 695 : உபதே மாற்றலர் - பகைவர் , 749 
சப்பொருள் , 847 

மானங்கருதல் , 1.028 


83 


மா 


( 9 


ஐந்து , 573 ) 


22 

அரும்பதவகராதி முதலியன 
மானந்தீரவரும் இரவுகூடாது , 1067 முறை வேண்டினார் , 386 
மானம்வரி னுயிர் நீப்பர் , X கவரிமா , முற்றத் துறத்தல்- இறத்தல் , 1050 
969 

முற்றியவர் - முற்றுகை செய்தவர் , 
மிகலூக்குதல் - வெல்லக் கருதுதல் , 718 
855 , மிகுதலை மேற்கொள்ளுதல் , முற்று - சூழ்தல் , 748 
858 

முற்றுதல் - வளைத்தல் , 491 - 
மிகல் . வெற்றி , 857 

முற்று தற்கா மிடம் , 491 
மிகுதல் - மென்மேலூக்குதல் , 856 முற்றும்மை , 992 
மிகுதி - வேண்டாத செய்கை , 784 முற்றெச்சம் , 1001 
மிகை - மிக்கன , 501 

முனிவரைப் பிழைத்தற்குற்றம் , 896 
மிக்க பெயல் , 732 

முனைமுகம்-போர்த் தொடக்கம் , 749 
மிக்கவுவகைக் காரணம் , 531 முன் பின்னாகத் தொக்க ஆறாம் வேற் 
மிடற்றின்கண் எடுத்தல் , முதலிய றுமைத்தொகை : நுனிக்கொம்பர் ) 

476 
மிறை - வருத்தம் , 847 

மூதேவி - கருநிற முடையவள், 617 
மீக்கூறு மன்னனிலம் , 686 

மூத்த அறிவுடையார் , 411 
மீன்விழுங்கிய தூண்டிற் பொன் X மூலப் படை , 762 
ஒருவன்சூதினால் வென்ற பொருள் , மூவகைச் சொல் , 711 
931 ) 

மூவகைத்துன்பம் , 892 , 940 , 1021 
முகடி - மூதேவி , 617 , 936 

மூவகை யாற்றலும் நால்வகை யுபா 
முகம் - தந்தம் , ஆகுபெயர் , 500 : வேறு யங்களும் வினைக்குக் கருவி , 483 
பாடு , விகற்பம் , 749 

மெய்ப்பொருள் - நீதிநூற் பொருள் , 
முடித்தல் , 517 

857 
முடுகிவினவுதல் , 695 

மெய்யறியாமை - தேகம் பரவசமாதல் , 
முட்டா - தவறாமல் , 547 

1925 
முதல் - மூல தனம் 449 

மெய்யாதல் -நிலைபெறுதல் 423 
முதனிலைத் தொழிற்பெய ரடியாக மெலியான் செய்யுந் திறம் , 678-80 
வந்த வினையெச்சம் , 536 

மெல்ல வெறிதல் , 562 
முதனிலைத் தொழிற்பெயர் , 607 மேலாயவர்க்குவேலி நாண் , 1916 
முதுக்குறைந்தது - அறிவுமிக்கது , மேல்நீர் , 737 
707 

மேவார் = மேவுவார் : விகாரம் , 105 ? 
முதுவர்- தம்மின் மேம்பட்டவர் , 715 மேற்கொளீஇ 1938 
முந்து 603 

( ன் , 580 மேற்பிறந்தார் , 10 ! 
முந்தையிருந்து நட்டோர் கொடுப்பி மைந்து வலி , 5 : 3 ! 
முயக்கம் , 913 

மையலொருவன் களித்தல் , பேதை 

தன்கையொன்று உடைமைபெறு 
முயற்று - முயற்சி , 616 

தல் , ( மையல்-பித்து ) , 838 
முரண் - வலிமை , மாறுபாடு , 567 மோதி முள்ளொடு முட்பகை கண் 
முரண்தொடை , 395 

டிடல் , 150 
முரிந்து - இழந்து , 899 

மௌலம் , 762 
முலையிரண்டு மில்லாதாள் பெண் யாக்கை , 912 
காமுறுதல் X கல்லாதான் சொற்கா யாண்டுபலவாகநரையில மாயினேம் , 
முறுதல் , 402 

899 
முள்ளொடு முட்பகைகண்டிடல் , 45 ) யாப்பியம் , 19189 
முறை -கிரமம் , 610 

யாப்பு கட்டுதல் , 777 
முறைசெய்து , 388 

யானைபிழைத்தவேல் , 772 
முறை செலுத்தாதானதுகேடு , 515 

யானைபுலிக்கு அஞ்சும் , 599 


முயல் 772 


. 


வகைமை 


அரும்பதவகராதி முதலியன 

23 
யானையால் யானையாத்தல் : வினை வளம் - செல்வம் , 180 

யால் வினையாக்கிக்கோடல் , 678 வளாவ தன் பாத்தியுள் நீர் சொரி 
யானைவீரர் வேலேந்தியிருப்பர் , 772 தல் X உணர்வதுடையார்முன் சொ 
வகுத்தல் - பிரித்து விடுத்தல் , 385 

ல்லல் , 718 
வகை - உரியகூறு , 953 உறுப்பழகு , வளர்.பரப்பு , 523 

[ 941 
897 

(709 வளி முதலா வெண்ணிய மூன்று , 
வேறுபாட்டின் தன்மை , வளைந்தகை - முறுக்கியகை , 1077 
வகையறச் சூழ்தல் , 465 

வறம் - பெய்யாது வறுமைப் படுதல் , 
வஞ்சப்புகழ்ச்சியணி , 1072 , 1073 1010 
வஞ்சர், 824 

வறுமை அறிவைக் கெடுக்கும் , 532 
வஞ்சினம் முடிப்பான்புக்கு முன்னே வறுமையினும் செல்வமின்னாது , 408 

சாவினுந் தோல்வி யாகாமை 779 வன்கணவன் -திண்மை யுடையவன் : 
வடசொற் றிரிபு , 636 , 890 

689 
வடநூலார் , 381 167 , 525 , 550 , வன் கண்ண ரல்லார்க்கு வாளாற் பய 
631 , 687 , 732 , 762 , 993 

னில்லை 

x அவையஞ்சுபவர்க்கு 
வடநூற் பொருண்மை , 501 

நூலாற் பயனில்லை , 726 
வடநூன் முறைமை , 921 , 961 வன்கண்ணர் - அஞ்சாத் தன்மையுள்ள 
வடு - பழி , 502 , 549 , 1079 [ 689 சுத்தவீரர் : X ஆற்றுவார் : 1027 
வடுமாற்றம் - தாழ்வான வார்த்தை , வன்பாடு -முரட்டுத்தனம் , 1063 
வட்டாடல் -உண்டை யுருட்டல் , 401 வாணிகர்க்குச் சிறுபான்மை உரிய 
வணக்கம் - முனை தாழ்தல் , வணங்கு உழவு , 104 - அதி. அவ . 
தல் , 827 

வாத செற்பவி தண்டைகள் , 725 
வண்ணங்கள் எழுபத்தாறு , 573 வாதுவன் , 422 
வரிசை நோக்கு - அவரவர் தகுதிக்கு வார்த்தை , 512 
ஏற்ப நோக்குதல் , 528 

வாயின் வாய்த்தால் , 536 ( 120 
வருத்தம் - முயற்சி , 468 ( த்தல் , 623 வாயுணர்வு மத்தியமபதலோபன் , 
வருந்து தல் - இளைத்து விட்டிட நினை வாய் -உபாயம் , 673,948 : இடம், 624 
வருமுன்னர்க் காவாதான் வாழ்க் வாய்சோர்தல் - வழுப்படச்சொல்லல் , 
கை X எரிமுன்னர்வைத்தூறு, 4:35 வாய்ந்தமலை , 737 

[ 721 
வருவாயுட் கால் வழங்குதல் , 477 

வாய்மை -வேறுபடாமை , 

வாய்மைக் 
வரைவிலா மாணிழையார் , 919 
வரைவின் மகளிர் தோள் X பூரியர்க வாரி- பொருள் வரும்வழி , 512 
ளாழு மளறு , 919 

வாழ்க்கை - செல்வம் , 523 
வலி நான்கு , 471 

வாளாபெயர் , 563 , 610 
வலியது சிறப்பு , 673 

வாள் போற்பகைவர் , 882 
வல்லறிதல் - விரைந்தறிதல் , 582 வானம் -மேகம் , 559 
வழக்கு - நன்னெறி , 991 

வானோக்கிவாழுமுலகு X கோனோக்கி 
வழங்குவது-கொடை , 955 

வாழுங்குடி , 542 : ( நோக்கல்நோக் 
வழி - பின் , 161 : நீதி நூல், 865 

கத்து இரண்டாவதேயன்றி மூன்று 
வழிபட்டார் - அனுசரித்தவர் , 400 

ஐந்தாம் வேற்றுமைகளும் வருதற்கு 
வழிப்படுதல் - சேர்தல் , 

பொருட் , உதாரணம் : தொல் . சொல் , 93 
உரைப் . 

சேனாவரையம் ) 
பழிமுறை - பரம்பரை , 508 

வான்சுதை வண்ணம் அறியாமை : 
வழியுரைப்பான் , ( 18S ( 807 ( லட்சிதலட்சணை ) , 714 
வழிவந்த தொன்றுதொட்டுவந்த, விக்கிரகம் - பிரித்தல் , 633 
வழுக்காமை - ஒழிவின்றி , 536 

விசும்பின் மதிக்கண் மறு X குடிப்பிற 
வழுக்கு - பயன்படாதது , 770 

ந்தார்கட்குற்றம் , 957 


- 


குடி , 953 


( தை, 689 


24 

அரும்பதவகராதி முதலியன் 
விடமர் - நேர்நெறியற்றவர் : விடரு வினைவேறுசொல்வேறுபட்டார் , 819 
மாம் : 817 , உரை 

வீடெய்துநன்னெறி , 716 
விடர் , 46- அதி . அவ . 

வீறு. சிறப்பு , 749: பெருமை , 901 
விடுதல் வெளிப்படுத்தல் , 695 வீற்றிருக்கை - அரசிருக்கை , 789 
விடுமாற்றம் - சொல்லிவிட்ட வார்த் வெகுளுதல் -பகைத்தல் , 870 
விதனம் , 566 , 920 

வெண்மை - அறிவுமுதிராமை , 844 
விதிப்பொருட்டாதல் , 960 

வெய்து -விரைவில் , 569 
விதிமுகத்தாற்கூறியது முற்றுப்பெ வெருவரல் - அஞ்சுதல் , 57 - அதி . அவ . 
நாம லெதிர்மறைமுகத்தாற்கூறல் , வெல்வதரண் , 748 
41 - அதி . அவ . 

வெளிப்படை , 

853 
வியல்- அகலம் , 716 

வெளியார் - அறிவற்றவர் , 714 
வியாழ வெள்ளிகளது துணிபு தொகு வெளிறு - அறியாமை , 503 
த்துக்கூறினார் , 662 

வெள்ளத்தனைய மலர்நீட்டம் X உள் 
விரதவொழுக்கம் தீர்த்த யாத்திரை ளத்தனையதுயர்வு , 595 
முதலாயின , 586 

வெள்ளத்தனையவிடும்பை , 622 
விருப்பு - அன்பு , 522 

வெள்ளை - அறிவில்லான் , 714 [ ம் , 761 
விலங்கொடு மக்கள் X கற்றாரோ டே வெறுக்கை- மிகுதி , 600 , 971 : செல்வ 

னையவர் , (மறு தலையுவமை) 410 வெறுக்கையுள் - ஏழனுருபு , கூட்டிப் 
வில்வணக்கம் , 827 

பிரித்தற்பொருளது , 761 [ 993 
விழித்த கண் , 775 

வெறுத்தக்க - நெருங்குதற்கு ஏற்ற , 
விழுச்செல்வங் கல்வி , 400 

வெற்றிக்குச் செங்கோலே காரணம் , 
விழுப்புண் , 776 

வேட்டம் , 566 

( 546 
விழுமம் - துன்பம் , 663 [ 804 வேட்டல் - விரும்பல் , 643 
விழை தகை- விழையப்படுந் தன்மை , வேண்டர்கூறல் , வேண்டியது முடித் 
விழைதல் நன்குமதித்தல் , 650 

தற்கு , 907 
விழையார் -பகைவர் , 810 

வேண்டாவுயிரார் , 777 
விளையுள்உழவர்மேல் நின்றது , 731 வேந்தர்க்கு இயல்பானகுணங்கள் , 382 
விற்றற்குரியராதல் - அடிமையாதல் , வேந்தர்ச் சேர்ந் தொழுகுவார் X தீக் 
1080 

காய்வார் , 691 
வினை - போர் , 673 : முயற்சி , 519,612 வேந்தன் -இந்திரன் , 899 
வினைகெடல்- செயல் தவிர்ந்திருத்தல் , வேந்து . இந்திரபதம் , 899 : அரசு , 681 
வினைசெய்வார்.பரிவாரம் , 385 வேரார் - வெகுளார் , 487 
வினைபகையெச்சம்X தீயெச்சம் , 674 வேலார் , 683 : வேலாள் , 500 
வினைமாட்சியில்லாமை , 750 

வேலி - பாதுகாவல் , 1016 . 
வினை பால் வினையாக்கிக் கோடல்x வேல் யானைப்போர்க்கு உரியது , 772 

யானையால் யானையாத்தல் , 678 வேழம்பர் , 817 
வினையில் பயனில்லா தவை , 697 

வேளாண்மை - 

உபகாரஞ் செய்தல் , 
வினையுடையான் - முயல்பவன் , 519 613 
வினையுயிர்புக்குழிப்புகும் , 398 வேறல்ல - பொது , 1012 
வினையெச்சம் பெயரெச்ச வினைகொ வேற்றுமை- வேறுபாடு ; 972 
463 

வேற்றுமைத்துணை , 861 
வினைவிழைவார் - பொருள் செய்தலை வேற்றுமை மயக்கம் , 190 , 515 
முயல்வார் , 901 

வேற்றுமையணி , (100) 
வினைவிழைவான் தூண் , 15 வையகம் , 5-17 


ண்டது , 


--- 


423 


0 


திருக்குறட் பொருட்பாலின் செய்யுண் முதற்குறிப்பகராதி 25 

[ எண் - பக்கவெண் ) 
அகடாரர் 477 அறனறிந்து 

62 ஆற்றுவாராற்றல் 513 
அகப்பட்டி 572 அறனிழுக்கா 

இகலானா 

426 
அகலாதணுகா 272 அறனீனு 334 இகலிற்கெ 

425 
அங்கணத்து 298 அறிகொன் 232 இகலின்மிக 423 
அச்சமுடை 

145 அறிந்தாற்றி 130 இகலெதிர் 
அச்சமேகீழ்க 572 அறிவற்றங் 45 இகலென்ப 420 
அஞ்சாமைய 114 அறிவிலார் தா 

45 இகலென்னு 

422 
அஞ்சாமையீ 4 அறிவிலானெ 414 இகல்காணா 

425 
அஞ்சுமறியா 428 அறிவின்மை 414 இகழ்ச்சியிற் 

149 
அஞ்சுவதஞ்சாமை 50 அறிவுடையாரர்வ 49 இகழ்ந்தெள்ளா 559 
அடற்றகை 350 அறிவுடையாரெ 51 இடமெல்லா 564 
அடுக்கிய கோடி 493 அறிவுருவா 267 இடிக்குந் துணை 

68 
அடுக்கிவரினு 220 அறைபறை 

573 இடிபுரிந்தென் 

206 
அடுத்ததுகா 285 அற்ற தறிந்து 483 இடிப்பாரை 

69 
அணியன்றோ 532 அற்றமறைக்கு 510 இடுக்கட்ப 

244 
அந்தணர் நூற் 153 அற்றமறைத்த 

416 இடுக்கண்கால் 540 
அமரகத்தாற் 394 அற்றாரைத்தே 124 இடுக்கண்வருங் 

217 
அமரகத்து 

538 அற்றார்க்கொ 527 இடும்பைக்கி 218 
அமைந்தாங் 93 அற்றாலளவறி 483 இடும்பைக்கே 539 
அரங்கின்றி 24 அற்றேமென் 220 இடைதெரிந் 292 
அரம்பொருத 444 அன்பறிவாரா 265 இணரூழ்த்து 

241 
அரம்போலுங் 521 அன்பறிவு 129 இதனையிதனா 

131 
அரியகற்றாசற் 121 அன்பிலனா 427 இமையாரின் 

456 
அரியவற்று 65 அன்பின் விழை 446 இயல்புளி 

155 
அரியவென்றா 147 அன்புடைமை - லி 518 இயற்றலு 

8 
அருஞ்செல்வி 173 அன்புடைமை - ல் 264 இரக்கவிரத்தக் 555 
அருமறை 

417 அன்புநாணொ 512 இரத்தலுமீ 558 
அருமையு 

209 அன்பொரீஇ 528 இரந்துமுயிர் 563 
அருவினையெ 

102 ஆகாறளவிட் 97 இரப்பனிரப் 566 
அருளென் 337 ஆக்கங்கருதி 83 இரப்பாரை 

560 
அருளொடு 

335 ஆக்கமதர்வி 197 இரப்பான்வெ 561 
அல்லற்பட் 166 ஆக்கமிழந் 196 இரவாரிரப்பார் 545 
அவையறிந் 290 ஆக்கமுங் 235 இரவுள்ள 

567 
அவையறியார் 292 ஆங்கமை 

319 இரவென்னு 

566 
அழக் கொண்ட 248 ஆபயன் 

169 இருபுனலும் 

316 
அழச்சொல்லி 379 ஆயுமறிவின 465 இருமனப்பெ 467 

81 ஆய்ந்தாய்ந் 377 இலக்கமுடம் 221 
389 ஆவிற்குநீரெ 

565 இலமென்ற 548 
அழிவினவை 373 ஆள்வினையு 536 இல்லாரை 

332 
அழிவின் றறைபோ 345 ஆற்றாருமா 111 இல்லாளையஞ் 

456 
அளவளா வில்லா 135 ஆற்றினளவறிந்து 303 இல்லாள்கட் 455 
அளவறிந்து 98 ஆற்றினளவறிந்தீ 96 இவறலுமாண் 
அறஞ்சாரா 553 ஆற்றினிலை 295 இழத்தொறூஉ 

480 
அறம்பொரு 118 ஆற்றின்வருந்தா 88 இழிவறிந்துண்பா 485 
அறவினையு 458 ஆற்றுபவர்க் 

320 இழுக்கலுடை 

38 
அறனறிந்தா 228 ஆற்றுவாராற்ற 416 இழுக்காமை 146 


அழிவதூஉ 
அழிவந்த 


ளைதாக 


இறுதிபய 


உளபோன் 


182 எ 


உளவரை 


உ 


399 


243 


26 

செய்யுண் முதற்குறிப்பகராதி 
இழைத்த திக 363 உயிர்ப்ப 

439 ) எண்ணென்ப : 15 
இளிவரின் 502 உரமொரு 

200 எண்பதத்தாலெ 517 
439 உருவுகண் 254 எண்பதத்தானோ 

158 
ளையரின 

278 உருளாய 476 ) எண்பொருள 

47 
இறந்தமைந்த 452 உலகத்தாரு 419 எதிரதா க்காக்கு 

51 
இறந்தவெ 142 உலகந்தழீ இய 48 எப்பொருளு 

275 
இறப்பே புரிந்த 508 

உலைவிடத் 342 ) எப்பொருள்யார் 46 
271 உவப்பத் 

17 எய்தற்கரிய 106 
இறைகடிய 173 உழவினார் 545 எரியாற்சுட 

449 
இறைகாக்கு 156 உழுதுண்டு 

543| எல்லாப்பொ 327 
இற்பிறந்தார்கண் 491 உழுவாரு 

542 எல்லார்க்குமெ 188 
இற்பிறந்தார்கண் 551 

தார்கண் 551 உழைப்பிரிந்து 141 எல்லைக்கணி 388 
னத்தாற்றி 175 

வ்வ துறைவ 

49 
இனம்போன் 401 

உளரெனினு 307. எள்ளாத 

89 
இனையரிவ 376 உளரென்னு 29 எற்றிற்கு 

576 
இன்சொலாலீ 10 99 எற்றென் 

245 
இன்பத்து - பய 422 கள்ளமிலா 199 | எனைத்தானு 

40 
இன்பத்து ளி 222 உள்ளமுடை 196 எனைத்திட்ப 

256 
இன்பமொருவற் 556 உள்ளற்க 382 எனைத்துங் 
இன்பம்விழையா 222 உள்ளிய தெய்த 150 எனைமாட்சி 

330 
இன்பம் விழையான் 212 உள்ளுவதெல் 

198 எனைவகை 

129 
இன்மையிடும்பை 564 உள்ளொற்றி 472 என்றுமொ 
இன்மையினின்னா 549 உறன் முறை 

442 என்னைமுன் 

352 
இன்மையினின்னா 168 றீனட்ட 

393 ஏதம்பெருஞ் 

526 
இன்மையென 549 உறினுயிர 362 ஏதிலாரார 

411 
இன்மையொரு 515 

உறுபசியு 312 ஏந்தியகொ 

451 
இன்றியமையாச் 498 உறு பொருளு 

336 ஏமுற்றவரி 

435 
இன்றும் வருவது 553 உறுப்பமைந் 

342 ஏரினுநன்றா 

547 
இன்னாசெய்தார்க் 514 றுப்பொத்தன் 519 ஏவவுஞ்செய் 

418 
இன்னாமை 222 உறுவதுசீர் 394 ஐயப்படா 

281 
ஈட்டமிவறி 525 உறைசிறியா 262 ஒட்டார்பின் 

500 
ஈர்ங்கைவி 574 உற்றநோய் 63 ஒண்பொருள் 

340 
ஈவார்க்கணெ 561 உற்றவன் 

488 ஒருமைக்கட் 20 
ஈன்றாண்மு 469 உற்றானளவும் 487 ஒருமைச் 

409 
ஈன்றாள் பசி 

104 ஒருமைமக 

506 
உடம்பாடி 445 531 ஒலித்தக்கா 

344 
உடுக்கையி 374 ஊதியமென் 381 ஒல்லுங்கரு 

398 
உடுப்பதூஉ 575 ஊழிபெயரி 516 ஒல்லும்வாயெ 

258 
உடைசெல்வ 479 

ஊழையு 215 ஒல்வ தறிவ 

91 
உடைத்தம் 92 ஊறொரா 250 ஒழுக்கமும் 

492 
உடையரெ 195 ஊனைக்குறித்த 531 ஒளியார்மு 

293 
உடையார்மு 18 எச்சமென் 525 ஒளியொருவற் 503 
உட்கப்படா அ -468 எட்பகவ 445 ஒருத்தாற் 

186 
உட்பகைய 441 எண்சேர்ந்த 459 ஒற்றினானொ 

189 
உணர்வது 297 எண்ணித்துணிக 86 ஒற்றுமுரை 

188 
உண்ண ற்க 468 எண்ணியவெ 253 ஒற்றொற்றி 

193 
உயர்வகலங் 322 எண்ணியா 111 ஒற்றொற்றுண 

194 


246 ஊக்கமுடை 


ஊ 


ணுடை 


செய்யுண் முதற்குறிப்பகராதி 

27 
443 கற்றுக்கண் 268 | கேளிழுக்கங் 

389 
475 கனவினுமி 398 கையறியாமை 470 
243 காக்கைகரவா 139 கைவேல் 

358 
409 காட்சிக்கெ 

9 கொக்கொக்க 107 
151 காணாச்சினத் 430 கொடுத்தலு 

137 
113 காணாதர்ற் 418 கொடுத்துங் 

431 
268 காதலகாத 60 கொடுப்பதூஉங் 

526 
511 காதன்மை 124 கொடையளி 12 
190 காலங்கருதி 103 கொலைமே 

162 
171 காலாழ்களரி 116 கொலையிற் 160 
247 கானமுயலெ 355 கொல்லாநலத்த 513 
174 குடிசெய்வ 536 கொளப்பட் 278 
175 குடிசெய்வார் 

538 கொளற்கரி 326 
251 குடிதழீஇ 154 சலத்தாற் 248 
182 குடிபுறங்காத் 159 சலம்பற்றி 494 
16 குடிப்பிறந்தார்க 495 சால்பிற்குக் 514 
179 குடிப்பிறந்துகுற் 121 சான்றவர் 516 
185 குடிப்பிறந்து த 379 சிதைவிடத் 

198 
178 | குடிமடிந்து 204 சிறப்பறிய 

194 
568 குடியாண்மை 207 சிறியாருணர்ச்சி 508 
559 | குடியென்னுங் 201 சிறுகாப்பிற் 325 
557 குணநலஞ் 512 சிறுபடையான் 115 
558 குணநா 122 சிறுமைபல 

476 
563 குணனிலனாய் 431 சிறுமையுஞ் 

351 
185 குணனுங்குடி 378 சிறைநலனு 

115 
535 குலஞ்சுடுங் 534 சிற்றின 

72 
530 குறித்தது 283 சீரிடங்கா 

400 
224 குறிப்பறிந்து 276 ) சீரினுற் 

498 
254 குறிப்பிற் - ரா 284 சீருடைச்செ 529 
416 குறிப்பிற் - ர் 282 சுழலுமிசை 361 
306 குற்றமிலனாய் 537 சுழன்றுமேர்ப் 542 
27 குற்றமேகாக்க 55 சுற்றத்தாற் 187 
28 குன் றன்னார் 450 சூழாமற்றானே 

537 
25 குன்றினனை 500 சூழ்ச்சிமுடிவு 

256 
177: குன்றேறி 339 சூழ்வார்கண் 

66 
28 கூழுங்குடியு 165 செப்பின்புணர்ச்சி 413 
432 கூறாமைநோ 280 செயற்கரியயா 366 
477 கூற்றத்தை 448 செயற்கையறிந்த 231 
413 கூற்றுடன்று 346 செயற்பாலசெ 58 
4721 கெடல்வேண்டி 447 செய்கபொ 

340 
473 கெடா அவழி 391 செய்தக்க 

85 
476 கெடுங்காலை 382 செய்தேமஞ் 3.95 
14 கேடறியாக் 314 செய்வானை 151 
297 கேடில்விழுச் 22 ) செய்வினை 

261 
301 கேட்டார்ப் 236 செருக்குஞ் 

53 
302 கேட்டினு 380 செருவந்த 

170 
37 கேட்பினுங் 41 செல்லான் 

547 


ஒன்றாமை 
ஒன்றெய்திய 
ஓஒதல்வே 
ஓதியுணர்ந் 
ஓர்ந்துகண் 
கடலோடா 
கடனறிந்து 
கடனென்ப 
கடா அவுரு 
கடிதோச்சி 
கடிந்தகடிந் 
கடுஞ்சொல் 
கடுமொழியுங் 
கடைக்கொட்க 
கண்ணிற்கணி 
கண்ணுடைய 
கண்ணோட்டத் 
கண்ணோட்டமி 
கண்ணோட்டமே 
நகரப்பவர்க் 
கரப்பிடும்பை 
கரப்பிலாநெ 
கரப்பிலார் 
கரவா துவக் 
கருமஞ்சிதை 
கருமஞ்செய 
கருமத்தானா 
கருவியுங்கா 
கலங்காது 
கல்லாதமேற் 
கல்லா தவரிற் 
கல்லா தவரு 
கல்லா தானோ 
கல்லா தான் 
கல்லார்ப் 
கல்லாவொரு 
கல்லான்வெ 
கவறுங்கழக 
கழா அக்கால் 
களித்தறியே 
களித்தானை 
கள்ளுண்ணாப் 
கற்ககசடற 
கற்றறிந்தார் 
கற்றாருட்க 
கற்றார்முற் 
கற்றிலனாயினு 


டிக் 


- 


42 


நுனிக்கொம் 


28 

செய்யுண் முதற்குறிப்பகராதி 
செல்வத்துட் 34 | தேவரனையர் 571 | நிழனீருமின் 

440 
செவிகைப்ப 11 தேறற்க 

125 | நிறைநீர 

368 
செவிக்குண 

35 தேறினுங் 437 நிறைநெஞ்ச 

464 
செவிச்சொல் 275 தொகச்சொல் 267 நீங்கான்வெகுளி 429 
செவியிற்சுவை 43 தொடங்கற்க 

108 நுணங்கியகே 
செவியுணவி 36 தொடிப்புழுதி 

546 நுண்ணியமெ 

289 
செறுநரை 105 தொட்டனைத் 19 நுண்மாணு 

30 . 
செறுவார்க்கு 432 தொல்வரவுந் 550 

95 
சென்றவிட 

45ெ 

தொழுதகை 404 நூலாருணால் 266 
சொலல்வல் 239 நகல்வல்ல 522 | நெடுநீர்மறலி 204 
சொல்லப்ப 574 நகுதற்பொரு 369 | நெடும்புனலு 112 
சொல்லுக 

238 ந 

நகையீகைய 492 நெருப்பினுட் 554 
சொல்லுதல் 252 நகையுள்ளு 520 நோய்நாடி 

487 
சொல்வணக்க 403 நகைவகை 397 நோவற்க 

437 
ஞாலங்கருதி 102 நச்சப்படாத 528 பகல்கருதி 

421 
தக்காங்கு 170 நட்டார் குறை 458 பகல்வெல் 

100 
தக்காரினத் 67 நட்டார்க்கு 

262 பகைநட்பாக் 436 
தந்நலம் 

464 நட்டார்போ 403 பகைநட்பாங் 406 
தமராகித் 140 நட்பிற்குவீ 375 பகைமையு 

288 
தம்மிற்பெரியார் 65 நட்பிற்குறு 386 பகையகத்துச் 

302 
தலையினிழிந்த 499 நண்பாற்றா 521 பகையகத்துப் 

305 
தள்ளாவிளையு 308 நயனொடு 

519 பகையென் 

434 
தன்குற்றநீக்கி 57 நலத்தின்க 958 படியுடையார் 105 
தன்றுணையின் 436 நலம்வேண்டின் 497 படைகுடி 

2 
தாமின் புறுவ 

21 நல்குரவென்னு 551 பணியுமாமே 509 
தார் தாங்கி 348 நல்லாண்மை 537 பண்ணென் 179 
தாளாண்மை யில் 211 நல்லார்கட் 

31 பண்பிலான் 522 
தாளாண்மையென் 210 நல்லினத்தி 8 ) பண்புடையார் 520 
திறனறிந்து 237 நவிறொறு 

369 பயன்றூக்கி 461 , 
தினைத்துணையாங் 55 நற்பொரு 

552 பரிய துகூர் 

199 
தீயளவன்றி 

486 நன்மையுந் 127 பருகுவார் 392 
துஞ்சினார் 471 நன்றறிவாரிற் 570 பருவத்தோ 

101 
துணைநலமா 242 நன்றாற்ற 89 பலகுடை நீ 

544 
துப்புரவில்லார் 554 நன்றென் 

295 பலசொல்லக் 241 
துளியின்மை 167 நாடாது 

376 பலநல்லகற் 4001 
துறந்தார்படிவ 191 நாடென்ப 317 பல்கு பூவு 

313 
துன்பமுறவ 255 நாடொறுநாடி 164 பல்லவை 

306 
தூங்காமை 

5 நாடோறுநாடுக 1 : 3 பல்லார்பகை 7 ) 
தூங்குக 

2:37 நாணகத்தில்லா 534 பழகிய செல்வ 478 
தூய்மை 26.9 |நாணாமை 408 | பழகியநட் 

38) 
தெண்ணீரடு 565 நாணாலுயிரை 533 பழமையென 385 
215 | நாணென்னு 469 | பழிமலைக் 

246 
தெரிதலுந் 227 நாண்வேலி 532 பழுதெண்ணு 
தெரிந்தவினத் -2 நாநல 

2:35 பழையமெனக் 279 
தளிவில தனை $ 1 | நிலத்தியல்பா 13 பற்றற்றக 

ண் 134 
தேரான் பிற 125 நிலத்திற்கி *196 பற்றுள்ள 

1) } 
தேரான் றெ 126 | நிலைமக்கள் 3:02 பிணியின்மை 

317 


தெய்வத்தா 


233 


85 


29 
செய்யுண் முதற்குறிப்பகராதி 
பிரித்தலும் 226 மடியுளர் 

213 யாண்டுச்செ 448 
40 மடியை மடியா , 

202 யாதானு 
பிழைத்துணர் 

20 
பிறப்பொக்கு 504 மடுத்தவாய் 219 வகைமாண்ட 4:50 
பிறர்நாணத் 533 மணிநீருமண் 

321 வகையறச் 
பிறர்பழியுந் 532 மண்ணொடியை 

183 வகையறிந்து 438 
பீலிபெய் 94 மதி நுட்ப 228 வகையறிந்துவ 

300 
புகழின்றாற் 500 மயிர்நீப்பின் 502 வருமுன்னர் 

56 
147 மருந்தென 
புகழ்ந்தவை 

482 வரைவிலா 

466 
புணர்ச்சிபழ 370 மருந்தோமற் 

501 வலியார்க்கு 
365 மருவுக மாசற் 

384 வழங்குவ 
புரந்தார்கண் 

494 | 
புல்லவையுட் 298 மறமானமா 

347 வழிநோக்கர் 429 
பெண்ணேவல் 457 மறைந்தவை 192 வன்கண் 

225 
பெயக்கண்டு 186 மனத்தானா 

74 வரிபெருக்கி .128 
பெரிதினிது 

412 மனத்தினமை 402 வாளொடென் 305 
பெரியாரைப் 447 மனத்துளது 

74 வாள்போல் 441 
பெருக்கத்து 492 மனநலத்தி 79 வானோக்கி 

152 
138 மனநலநன்கு 

78 விடுமாற்ற 
பெருங்கொ 

270 
பெருமைக்கு 

10 
123 மனநலமன் 

77 வியவற்க 
பெருமைபெரு 510 மனந்தூயார்க் 

76 விருப்பறாச் 

134 
75 விரைந்து 

240 
பெருமையுடையவ 507 மனந்தூய்மை 
பெரும்பொரு 310 மனமாணா 442 விலங்கொடு 

33 
பேணாது பெண் 454 மனையாளை 455 வில்லேருழவ 434 
பேதைபெருங் 396 மனை விழைவார் 453 விழித்தகண் 

360 
பேதைமையு 

408 மன்னர்க்கு 166 விழுப்புண் 361 
பேதைமையெ 407 மன்னர் விழைப 273 | விழைதகை 

387 
பேதைமையொ 387 மாறுபாடில் 

484 விழையார் 391 
பேராண்மை 356 மிகச்செய்து 405 வினைக்கண்வினை 209 
பொச்சாப்பார் 144 மிகன்மேவன் 424 வினைக்கண்வினையு 132 

132 
பொச்சாப்புக் 

143 மிகினுங்குறையி 481 வினைக்குரிமை 
பொதுநலத்தார் 463 முகத்தினினிய 402 வினைசெய் 

190 
பொதுநோக்கான் 119 முகத்தின் மு 

286 வினைத்திட் 249 
பொபய்படுமொ 410 முகநக நட்பது 

372 ) வினை பகை 

259 
பொருட்பெண்டிர் 462 முகநோக்கி 287 வினையான் 

261 
பொருட்பொருளா 463 முடிவுமிடை 260 வினைவலியு 

91 
பொருளல்லவரை 331 முதலிலார்க் 69 வீறெய்தி 

272 
பொருளானா 524 முயற்சி திரு 213 வெண்மை 

415 
பொருளென் 

172 
333 முரண்சேர்ந்த 

109 வெருவந்த 
பொருள்கருவி 259 முறைகோடி 168 வெள்ளத்தனையம் 197 
பொருள் கெடுத்து 478 முறைசெய்து 11 வெள்ளத்தனைய 

217 
பொள்ளென 105 முறைப்பட 234 வேட்பத்தா 

211 
பொறியின்மை 214 முற்றாற்றி 328 வேட்பன 

277 
பொறையொ 311 முற்றியுமுற் 327 வேண்டற்க 

474 
போற்றினரிய 273 முனைமுகத் 

329 வேலன்று 

157 
மக்களேபோல்வர் 570 முன்னுறக்கா 

14 :) வேலொடு 
மடிமடிக் 203 மேலிருந்து 506 வைத்தான் 

524 
மடிமைகுடி 206 மேற்பிறந்தார் 

32 
மடியிலா 

208 மையலொருவ 411 


ப 


103 


திருக்குறள் பொருட்பாலுக்குப் பிழைத்திருத்தம் 


அரசின் 


நுண்ணி 


ளுடையரா 
கா வலன் 


ஆதனோடு 


பி 


பக் . வரி பிழை 

திருத்தம் பக் . வரி பிழை திருத்தம் 
4 9 சுலோகத்தில் சுலோகத்தி 152 25 னொக்கி னோக்கி 
7 35 நகில் 

நல்கி 

153 41 என்பதற்கே என்பதே 
8 44 கருவி 

கருவி , 155 43 யாரை 

யணி 
15 6 தத்தவ தத்துவ 

156 66 அரசன் 
16 26 வெண்னெ வெண்ணெ 

157 29 நெஞ்சுட 

நெஞ்சுசுட 
17 39 நிளைப்பும் நினைப்பும் 

158 39 அ 

நசஅ 
22 15 இனிமைமை இனிமையை 159 36 கிலப் 

சிலப் 
27 4 ஆள 

ஆள் 161 2 கொளு 

கொளுவு 
44 39 ய தங்கள் 

பதங்கள் 

166 3 நுண்ணு 
51 11 என்றா . 

என்றார் . 

168 21 ளுடைய 
54 9 மூன்றை 

மூன்றை 169 33 காவலன் 
57 2 வதாகின்ற தாகின்ற 

170 2 கணம் 

கணும் 
42 மையால் . மையால் , 

அதனோடு 
58 - ஆம் பக்கம் 20- ஆம் வரியில் 5 பார்ப்பநர் பார்ப்பார் 
கைகூடாது என்பதன்பின் , 175 40 கடுமொழி கடுமொழி , 
ஆகவே , அவன் செல்வம் 41 தண்டம் தண்டம் , 
கெடும் என்று சேர்க்க . 179 31 பெரவறை பொறை 
60 42 சச 

తాళం 

188 8 கண் 
62 34 யாரது . 

யாரது , 

195 6 இரசி 

ரசிய 
36 அறிந்து அறிந்து , 

199 36 தறுண் 
64 40 என்றது 

என்றது . 

214 16 மரைந்த மறைந்த 
66 7 சூழ்வார் 

சூழ்வார்க் 220 24 தெல்வ 

தெய்வ 
68 29 வெறு 

227 20 கூறுபவர் 
69 5 மன்னரை மன்னன் 232 6 மிறுதி 
33 யெயரெ பெயரெ 233 4 பிள்பு 

ரென்றலும் 234 5 திறப்பா . திறப்பா 
35 மறைய மறை 

238 5 மேம்பட்ட மேம்பட்ட , 
76 44 தாயார் தாயர் 

18 ணுமாம் . னுமாம் . 
78 17 பந்தக பந்த 

240 16 செய்தூ 

செய்து 
79 7 நான்கு 

241 21 வாய்க் 

வாய்ச் 
91 14 ஐய ஐய 

248 32 சுல 
19 பகைவ 

249 9 ஏமம் 
தறிவ 

252 7 வெட்டா வொட்டா 
108 16 போல போல 

253 36 வினைய வினையை 
120 14 உரிபை யுன் உரிமையுள் 38 ஆகாவே , 

ஆகவே , 
137 37 த்ததது 

254 19 உய்யக் 
141 2 செயல் : செயல் 257 9 ஆலோக் 
145 38 யாயினை யினை 

33 தாமஞ் 

தாமதஞ் 
146 12 பிழைப்பி பிழையி 258 8 கல்வி ஆறு: கல்வி , ஆறு 
1.18 28 ஒருமை 

ஒருமைக் 

260 41 மொச்செய் மொழிச்செய்யு 
151 1 : மாட்டு உம் : மாட்டு உம் . 263 27 ற்றாமல் 

ற்கூறாமல் 
33 வல்ல வல்ல 

261 21 தொழுதற 

தொழுகற் 


கண் 
இரகசிய 
தறுகண் 


வேறு 


கூறுவர் 
முறுநி 


பின்பு 


34 ரென் றலு 


நன்கு 


சல 


பகை 


ஏமம் 


42 தவறி 


உய்க் 
ஆலோசிக் 


31 


பொருட்பாலுக்குப் பிழைத்திருத்தம் 


கின்றது 


தூனி 


துனி 


ஆராயா 


. 


அவன் . 





தவறாமல் 


வாளரிட 


சல 


வாசிரியர் 


பக் . வரி பிழை 

திருத்தம் பக் . வரி பிழை திருத்தம் 
54 35 யுருபு , 

யுருபு . 

351 30 இளிவந்து இளிவந்த 
268 24 யகரச 

351 32 என்றது 

யரச 
269 24 செவ்வி செவ்வி . 

1 கூஉசு 

கூ நிஉ 
270 13 ஒழியாமை ஒழியாமைப் 352 
276 18 கணனன்றி 

கணன்றி 358 21 வுரைக் 

வுரை 
277 36 பெயரால் பெயர் 

361 30 மறுதற்கு மாறுதற்கு 
279 6 கொளப்பாட் கொளப் 367 27 தேகம் தேகசம் 
288 24 , செயவனெச்சய 

369 20 றொறு 

றொறும் 
- செயவெனெச்சம் , 378 9 ஆராய 
26 எழுவாய் எழுவாயாக 

379 8 குடி 

குடிப் 
289 24 இயலை . 

இல்லை . 383 23 நெடுங் கெடுங் 
290 35 அவன் 

390 9 வல்லா வல்லார் 
293 9 சுவை 

401 36 நல்லன் நல்லன 

அவை 
42 தேறின் தோரின் 402 19 அஞ்சுதல்செய்ய அஞ்ச 
294 14 புல்லறி 

புல்லறிவு 413 6 அவரது 

அவரது 
39 சொல் . -- சொல் ,, 

7 யாயினாரது- யாயினாரது . 
295 9 முதுவருன் முதுவருள் 

8 யெனப் பெறப் 
297 20 தலறாமல் 

41510 வாளரிநட 
198 43 கணத்தா 

கணத்தார் 416 36 இல் 

இவ் 
299 23 கல 

420 3 வவ்ல 

வல்ல 
303 23 பயன 

பயன் . 

435 23 யாசிரியர் 
307 47 மறுஞ் 

மாறுஞ் 

436 4 தனியரா தனியனா 
443 12 மந்து 

பந்து 
310 41 விருப்ப 

விரும்ப 
311.11 தேய 

தே 

444 22 குறி 
312 1 உகஉ 

446 8 தவங்கா 

தாங்கா 
5 யும் யும் . 

449 26 சோம் சேர்ந் 
26 னாவா 

455 38 பறு 

மை மறுமை 
314 33 சிறைப் 

திறைப் 
35 செய்யும் செய்யும் உட் 

( பெறாமல் 
( பகையும் 459 40 ெெதாகு தொகு 
319 29 -ன்ரசன் 

460 5 திளையும் தினையும் 
321 28 அரணின 

452 18 பொம்மை பொய்ம்மை 
328 18 படுத்தப் படுத்துப் 463 12,33,39 வினர் வினவர் 
18 & 20 முற்றாதெரிந்து 

30 புன்னக 

புன்ன 
முற்றாதெறிந்து 467 10 , 26 கவர்ந்த கவர்த்த 
335 10 விடுதலை விருதலை 

471 33 த்தா 

ததா 
339 

வகை . 

472 11 மய 
னென் 
24 மென் 

களி 

481 4 மகளி 
340 7 கதளிற் 

கதனிற் 484 28 வற்றின் வயிற்றின் 
1342 29 வள் 

வன் 

487 6 துணிந்து துணிந்து , 
343 10 உலைவு 

தொலைவு , 490 32 கூறும் , கூறும் 

( உலைவு - 491 22 சூழ்க குடி 
29 பாராத 

பாரத 

493 37 பிறந் பிறந்தார் 
43 உறிய உரிய 

495 9 பட்டது 


309 18 கூடிய 


கூடி 


21 லழிது 


லரிது 


கூகஉ 


( லைா 


அறனை 


அறனைப் 


அரசன் 
அரணின் 


1 ைைக 


பட்டது . 


32 


பொருட்பாலுக்குப் பிழைத்திருத்தம் 


கசுக . 


யாது 


அதன் 


பாவை 


பக் . வரி பிழை திருத்தம் பக் . வரி 

பிழை 

திருத்தம் 
497 இல் தலைப்பு கசு.- குடிமை 

குடிமை 543 28 கூட்டும் . கூட்டும் 
என்று இருக்கவேணும் . 

546 27 விவை விழைவ 
502 15 கசுசு . மயர் 

மயிர் 

553 40 யாவது 
504 26 குடிப்பி 

குடிப்பி 555 3 பிற ட 

பிறரிட 
- 37 இதன் 

560 27 பரவை 
517 32 வழக்கம் . வழக்கம் 

38 கயிசிறு 

கயிறு - 1 
518 5 யுடைமை 

56.1 3 தினான் , 

தினான் . 
527 13 தாள் 

கலந்த 
528 31 தததால் 

566 12 காத்த 

காத்த ) 
529 11 ஒன் 

41 விடம்பு 

வுடம்பு 
530 15 ணணு 

ஓணு 

567 14 தென்பதாம் , தென்பதாம் . 
533 -11 அதல 

அகல 

568 8 மின்றிப்போ லின்றிப்பொ 
537 23 வாழ்வானைக் வாழ்வானைச் 
539 10 இவர்க்கும் * இவர்க்கும் 

31 கரப்பார் - ( கரப்பார் ) , - 
543 24, கண் 

574 32 சொல்லிய , சொல்லிய 
575 14 உடுப்பதூ முண்பதூங் உடுப்பதூஉ .முண்பதூஉங் 


7 ககந்த 


புடைமை 
தான் 
ததாதல் 
ஒண் 


கண் 


3 31 வற்ல்ல 

46 குறுப் 
5 13 ஈத்தெரு 

22 போடுணு 
6 15 உப்பங் 
7 37 எதிரகத் 
12 6 கூசுை 

11 பயிரக்கு 


அரும்பதவகராதி முதலியன 
வல்ல 

13 32 மலத் 
குறிப் 

14 9 வாழக் 
ஈத்தொகு 

34 மட் 
போடுடனு 

37 , 38 லல் 
உப்பக்கங் 15 24 வலிமி 
எதிராகத் 17 20 ரறிய 

21 24 மாண் 
கூகை 
பயிர்க்கு 

21 19 வயிர் 


நலத் 
வழக் 
மாட் 
தல் 
வலியி 
ரறியா 
மாண 
மயிர் 


பல இடங்களில் எழுத்துக்களின் புள்ளிகள் அரைப்புள்ளிகள் 
கால் புள்ளி தலைப்பிறை முதலியவற்றில் பிழைகள் நேர்ந்துள்ளன : 
அவற்றை கவனித்துப்பார்ப்பின் படிப்போர்க்கே புலனாம் . அவற்றை 
யெல்லாம் திருத்திக்கொள்க 


திருக்குறள் . 


காமத்துப்பால் 


பரிமேலழகருரை : - இனி அப்பொருளைத் துணைக்காரணமாகவுடை 
த்தாய் இம்மையே பயப்பதாய இன்பங் கூறுவான் எடுத்துக்கொண் 
டார் . ஈண்டு இன்ப மென்றது - ஒருகாலத்து ஒருபொருளான் ஐம் 
புலனும் நுகர்தற்சிறப்புடைத்தாய காமவின்பத்தினை . இச்சிறப்புப் 
பற்றி வட நூலுட் போசராசனும் சுவைபலவென்று கூறுவார் 
கூறுக ; யாம் கூறுவது இன்பச்சுவை யொன் றினையுமே என இத 
னையே மிகுத்துக்கூறினான் . இது , புணர்ச்சி பிரிவு என இருவகைப் 
படும் , ஏனை இருத்தல் , இரங்கல் , ஊடல் என்பனவோவெனின் , இவர் 
பொருட்பாகுபாட்டினை அறம்பொருளின்பமென வட நூல்வழக்குப் 
- பற்றி யோது தலான் , அவ்வாறே அவற்றைப் பிரிவின்க ணடக்கி 
ரென்க . 


( குறிப்புரை):- காமத்துப்பால் என்பது - காமத்தைப் பற்றிய பகுதி 
என இரண்டனுருபும் பயனும் தொக்க தொகையாக விரியும் , காம 
மாவது - பொருள் துணைக்காரணமாக ஒருகாலத்து ஒரு பொருளான் 
ஐம்புலனகளும் நுகர்தற் சிறப்புடைத்தாய இன்பம் .. காமவின்ப 
மென்பதனைக் காமமாகிய இன்பமெனக் கொள்ளாது காமத்தாற் 
பெறலாகு மின்ப மென்றுகொண்டு , காமமென்பது - மனத்து நிற்குங் 
காதலென்றலும் உண்டு. ம்ருங்காரம் வீரம் கருணம் அதபு தம் 
ரௌத்ரம் ஹாஸ்யம் பீபத்ஸம் வத்ஸலம் பயாநகம் பாந்தம் என் 
ஒருசார் அணியியலில்வல்லோரால் பத்துச் சுவைகள் [ சுவை - ரஸம் . 
கூறப்பட்டுள்ளன : இவை - முறையே தமிழில் உவகை பெருமிதம் 
அழுகை மருட்கை வெகுளி நகை இளிவரல் அன்பு அச்சம் அமைதி 
எனப் பெயர்பெறும் .) இவற்றுள் வத்ஸலமென்பது பெரும்பாலாராற் 
கூறப்படவில்லை . " ம்ருங்காரவீரகருணாத்புதரௌத்ரஹாஸ்ய - பீபத்ஸ 
வத்ஸல பயாநகயாந்தநாம்ந: ஆம்நாஸிஷர்தாரஸாநபரேவயந்து 
ம்ருங்காரமேவாஸநாத்ரஸமாமநாம என்பது , போசமகாராசன் 
இயற்றிய பிருங்காரப்ரகாலமென்ற நூலில் முதல்ப்ரகாயத்திலுள்ள 
ஸ்லோகமாகும் . இது - சிருங்காரம் . புணர்ச்சியை ஸம்போகம் என் 
றும் , பிரிவை விப்ரயோகம் அல்லது விப்ரலம்பம் என்றும் கூறுவர் . 
ஏனை - ( முதற்பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் என்னும் மூன்ற 
னுள் உரிப்பொருளைச் சேர்ந்த புணர்ச்சிபிரிவுகள் தவிர , மற்றையன 
வான . பொருட்பாகுபாட்டினை அறம் பொருள் இன்பம் என வட 
நூல்வழக்குப்பற்றி யோது தலான் என்றது தென்மொழிவழக்குப் 
பற்றிக் கூறின் , இன்பம் அகம் என்றும் , ஏனை அறம்பொருள்கள் 
புறம் என்றும் இங்ஙன் பாகுபடுத்துக் கூறத்தக்கன ஆதலால் , அங் 
ஙன் கூறாமையால் என்ற கருத்தது . அவ்வாறே வடநூல்வழக்குப் 
பற்றிக் கூறிய அவ்வகையாகவே. அவற்றை - இருத்தல் இரங்கல் 
ஊடல் என்றவற்றை . 


33 


டை 


திருக்குறள் 


முதலாவது 


களவியல் . 


பரி.- இனி, அவைதம்மையே தமிழ் நூல்களோடும் பொரு 
ந்தப் புணர்ச்சியைக் களவுஎன்றும் , பிரிவைக் கற்பென்றும் 
பெரும்பான்மைபற்றி வகுத்து , அவற்றைச் சுவைமிகுதிபயப்ப 
உலக நடையொடு ஒப்பும் ஒவ்வாமையு முடையவாக்கிக் கூறு 
கின்றார் . அக்கைகோளிரண்டனுள்ளும் களவாவது - பிணிமூப் 
பிறப்புக்களின்றி எஞ்ஞான்றும் ஒருதன்மையராய் உருவுந் 
திருவும் பருவமும் குலனும் குணனும் அன்பும் முதலியவற்றால் 
தம்மு ளொப்புமையுடையராய தலைமகனும் - தலைமகளும் பிறர் 
கொடுப்பவும் அடுப்பவுமன்றிப் பால்வகையால் தாமே யெதிர்ப் 
பட்டுப் புணர்ந்துவருவது . அதனை , ஏழதிகாரத்தாற் கூறுவான் 
றொடங்கி , முதற்கண் தகையணங்குறுத்தல் கூறுகின்றார் . 

( கு - ரை . ) களவியலென்பது - களவைப்பற்றிய இயலென்று விரி 
யும் . அவை தம்மையே - புணர்ச்சிபிரிவுகளையே . களவொழுக்கத் 
தில் இயற்கைப்புணர்ச்சி இடந்தலைப்பாடு பாங்கற்கூட்டம் பாங்கி 
யிற்கூட்டம் எனப் பெரும்பாலும் புணர்ச்சியே வருதலும் , கற்பொழு 
க்கத்தில் பொருட்பிரிவு ஓதற்பிரிவு காவற்பிரிவு பகை தணிவினைப் 
பிரிவு வேந்தற்குற்றுழிப்பிரிவு பரத்தையிற்பிரிவுஎன அறுவகைப் 
பிரிவு வருதலும் அறிக . தொல்காப்பியனாரும் கற்பைப்பற்றிக் கூறும் 
போது “ பிரிவொடு புணர்ந்தது கற்பெனப்படுமே ” எனக் கூறிய துங் 
காண்க . ஆண்பெண்களாகிய இருவர் கண்டு காதலித்தல் என்பது , 
உலகத்தோடொத்தது ; கூர்வேலிளைஞர் சூழவும் ஆயவெள்ளஞ் சூழ 
வும் தலைவனும் தலைவியும் ஓர்பொழிலிடத்துச் சேர்தலும் , கூர்வே 
லிளைஞரும் ஆயமும் வெவ்வேறு தொழிலிற் செல்லுதலும், அதனால் 
இவர் தனிப்படலும் முதலியன - ஒவ்வாதது என்னலாம் . கைகோள் 
இரண்டு- களவு கற்பு என்பன . ( கை என்றால் ஒழுக்கம் : கோள் - கொள் 
ளுதல் : எனவே , கொள்ளப்படும் ஒழுக்க மென்பது கைகோளென்ப 
தன் பொருள் . கோள் - தன்மையுமாம் .) கொடுப்பவும் அடுப்பவும் 
அன்றி பெற்றோர் முதலியோர் கொடுப்பதும் , உறவினர் நண்பர் 
முதலியோர் அடுத்திருத்தலும் என்ற இவை நேராமலிருக்க . பால் 
வகையால் - ஊழ்வினையால் . இங்ஙனந் தாமே கூடும்கூட்டத்தினைக் 
களவு என்பது பெற்றோராற் கொடுத்தற்குரிய தலைவியை அவர் 
கொடுப்பத் தலைவன் கொள்ளாது இருவருங் கலந்த உள்ளத்தோடு 
புணர்வதாலாகும் : இது முதலிற் பிறரறியாமையிருந்து கற்பின்வழி 
நின்மறு விளங்கு தலாற் குற்றமின்றா மென்ப . 

ககூ - ஆம் அதிகாரம் - தகையணங்குறுத்தல் 
ப .-- அஃதாவது - பொழில்விளையாட்டுவிருப்பான் ஆயம் 
நீங்க 

அதன்கண் தாயவாய் நின்றளை , வேட்டவிருப்பான் 
இளையார் நீங்கத் தமியனாய்வந்து கண்ணுற்ற தலைமகன் அவள் 


. 


காக - ஆம் அதிகாரம் - தகையணங்குறுத்தல் 


வனப்புத் தன்னை வருத்தமுறுவித்தலைச் சொல்லுதல் . இது , 
கண்ணுற்றபொழுதே நிகழ்வதாகலின் , முதற்கட் கூறப் 
பட்டது . 

( கு - ரை .) மாணாக்கர் அப்பொருளைப்பற்றித் தெரிந்துகொள்ளு 
மிடத்து முதன் முதலில் ஒருசரித்திரம்போல அறிந்துகொள்வது 
நலம் . அதுவருமாறு : - ஓர்உத்தமபுருஷன் பரிவாரத்துடன் வேட்டை 
யாடு தற்குப் புறப்பட்டுக் குறிஞ்சி நிலத்துச்சென்றானாக , ஓர்உத்தம 
கன்னிகையும் தோழியருடன் பூக்கொய்து விளையாடு தற்கென்று அந் 
நிலத்து ஒருபூஞ்சோலையிற் சேர்ந்தாளாக , அத்தலைவிசேர்ந்த அள 
விலே , ஒவ்வொருகாரணமாகத் தோழியர் பிரிய , அக்கன்னிகை அங் 
குத் தனித்துநின்றசமயத்திலே ஒவ்வொருவியாஜத்தாற்பரிவாரங்கள் 
பிரியத் தனிப்பட்டவனாய் அப்புருஷன் அங்கு வந்துசேர , இருவரும் 
ஊழ்வினை வயத்தால் இங்ஙனம் தற்செயலாய் ஓரிடத்திலே ஒருவரை 
யொருவர்கண்டு காதல்கொண்டு காந்தருவமணத்தாற் கூடுவர் ; 
( இது இயற்கைப்புணர்ச்சி முன்னுறுபுணர்ச்சி தெய்வப்புணர்ச்சி 
காமப்புணர்ச்சி என்ற பெயரால் வழங்கப்படும் .) இங்ஙனம் இயற்கைப் 
புணர்ச்சி நிக்ழ்தற்கு முன் தலைவனிடம் காட்சி ஐயம் தெரிதல் 
தேறல் என்ற நான்கு செய்திகள் நிகழும் : இவை- கைக்கிளையெனப் 
படும் : ( கையென்பது -சிறுமை: கிளையென்பது -உறவு: ஆகவே , கைக் 
இளையென்பது ஒருமருங்கு பற்றிய கேண்மை : அதாவது - ஒருதலைக் 
காமம் .) இந்தக்கைக்கிளையின் பின்னரே களவுப்புணர்ச்சி நிகழுமென் 
பதை “ மெய்க்கிளையாழோர் வேண்டும்புணர்ச்சி முன் , கைக்கிளை நிக 
ழ்தல் கடனென மொழிப் என்பதனாலும் அறியலாம் . 

தகை - அழகு , அணங்குஉறுத்தல் -வருத்தமுறச்செய்தல் : இது ஒரு 
அகப்பொருட்கிளவியாதலால் , அணங்குறுத்தலென்பது - அணங்குறச் 
செய்ததைச் சொல்லுதலைக் காட்டிற்று . ஆயம் - தோழியர் கூட்டம் . 
அதன்கண் தமியளாய் - அச்சோலையில் தனிப்பட்டவளாய் . வேட்ட 
விருப்பான் - வேட்டையாடுவதிலுள்ள விருப்பத்தால் . இளையார் - தோழ 
ரான கூர்வே லிளைஞர் . கண்ணுற்ற கண்ட . தலைமகன் தலைமகளைக் 
கண்ட காட்சியில் தகையணங்குறுத்தல் நிகழ்வ தா தலால் , களவிய 
லில் முதலில் இது கூறப்பட்டதென்று அதிகாரமுறைமைக்குக் கார 
ணங் காண்க . 
கா அக. அணங்குகொ லாய்மயில் கொல்லோ கனங்குழை 

மாதர்கொல் மாலுமென் னெஞ்சு . 
தலைமகளுருவு முதலியன முன்கண்டறிவனவன்றிச் 

சிறந்தமையின் அவளைத் தலைமகன் ஐயுற்றது . 
பரி .--- கனம் குழை - இக்கனவிய குழையையுடையாள், 
அணங்கு கொல் - இப்பொழிற்கணுறைவாளோர் ) தெய்வ 
மகளோ ? ஆய்ாயில் கொல் - (அன்றி) ஒருாயில் வி டேமோ ? 
மாதர் கொல் - ( அன் ) ஒருமாலுடமாதரோ ? என் நெஞ்சு 
மாலும் - ( இவளே இன்னளென்று துணியாட்டாது என் 
னெஞ்சு மயங்காநின்றது ; ( எ - று . ) 


ச 


> 


திருக்குறள் 
- அசை . ஆய்மயில் - (படைத்தோன் விசேடமாக ) 
ஆய்ந்துபடைத்த மயில் ; மயிற்சாதியுள் தெரிந்தெடுத்த மயி 
லென்றுமாம் . கனங்குழை - ஆகுபெயர். கணங்குழையென்று 
பாடமோதி , பலவாய்த்திரண்ட குழையென்று உரைப்பாரு . 
முளர். எழுதலாகா வுருவுந் தன்வருத்தமும் பற்றி அணங்கு 
கொல் என்றும் , சாயலும் பொழில்வயினிற்றலும்பற்றி ஆய் 
மயில் கொல் என்றும் , தன்னெஞ்சஞ் சென்றமையும் அவ 
ளெதிர் நோக்கியவாறும் பற்றி மாதர்கொல் என்றும் 
கூறினான் . 

( கு - ரை . ) களவுப்புணர்ச்சிக்குமுன் காட்சிமுதலிய கைக்கிளை 
நிகழுமென்று கூறினோமன்றோ: அவற்றுள் காட்சியென்பது - தலை 
வனுந் தலைவியும் தெய்வவசத்தால் எதிர்ப்பட்டுத் தம்முட் கண்ணு 
றுவது.ஐயமென்பது -காட்சிக்குப்பின் , இங்ஙனந்தோன்றா நின்ற மாது 
திருமகள் முதலாகிய தெய்வமோ ? அன்றி , மக்கட்பிறப்பினளோர் என்று 
ஐயுற்றுக்கூறுவது ; இந்தச் செய்யுள் அங்ஙன்வந்த ஐயமாம் எனக. 
கனவிய - பாரமுள்ள , குழை - காதணிவகை . ஆய்மயில் கொல்லோ 
என்ற இடத்து , கொல் என்பது வினாப்பொருளைத் தந்திட்டதனால் , 
ஓ - அசையாகும் . ஆய்மயில் என்பதற்கு இரண்டு வகையாகப்பொருள் 
கூறுகிறார் : முதலது - ஆய்ந்துபடைத்தமயிலென்பது : இரண்டாவது . 
( மயிற்சாதியிலிருந்து ) ஆராய்ந்தெடுத்த மயிலென்பது : இருவகைப் 
பொருளிலும் , ஆய்மயிலென்பது - வினைத்தொகையே . கனங்குழை 
யென்பது - கனமா தலையுடைய்குழையையுடையாள் எனப் பொருள் 
படும்.கனங்குழையென்ற இத்தொடரில் கனம் என்ற அடைமொழியை 
யடுத்த குழையென்பது குழையைப்பூண்டாளைக் காட்டுவதால் , ஆகு 
பெயர் எனப்பட்டது : அடியார்க்குமல்லார் அருந்திறல் என்பதை அன் 
மொழித்தொகையாகுபெயரென்று உரைத்ததும் ஈங்குக் காணத்தக் 
கது : சேனாவரையரும் இங்ஙனமே கூறுவர் . இவ்வாறுள்ளவற்றை 
அன்மொழித்தொகையென்னவேண்டுமேயன்றி ஆகுபெயரென்னலா 
காது என்று நச்சினார்க்கினியர் மறுத்துரைப்பதை முதலிற்கூறுஞ் 
சினையறிகிளவியும் ” என்ற வேற்றுமைமயங்கியற்சூத்திரத்தினுரையிற் 
காணலாம் . இந்தப்பரிமேலழகருரைப்படி கனங்குழை எழுவாய் . கண்ங் 
குழை என்ற பாடத்தில் , கணம் திரளுதலையுடைய குழை என்க . இ 
செய்யுட்குப் பரிமேலழகர் கூறிய உரை சரியன்று என்றும் , பாடலின் 
சொற்கிடக்கைக்கு ஒப்பவே பொருள் கூறுதல் பொருத்தமென்றும் 
இலக்கணத்திற்கு ஒத்ததென்றும் ஒருசார் ஆராய்ச்சியாளர் கூறும் 
பொருள்வருமாறு:-(இங்குத் தோன்றும் உரு என எழுவாய் வருவி 
த்து ) , அணங்கு கொல்ஓ ? ஆய்மயில் கொல் ஓர் கனங்குழை - கனவிய 
குழையையணிந்த , மாதர்கொல் -மானுடமகளோ ? என் நெஞ்சு, ( இவ்வு 
ருவத்தினிடத்து) ,மாலும் என்பது : குழையை மாதர்க்கு அடைமொழி 
கொடுத்ததனால் , மாதர் மானுடமாதராதல் பெறப்படும் : வண்டே 
யிரையே ... அன்னவைபிறவுமாங்கவணிகழ , நின்றவைகளையும் கருவி 
யென்ப " என்ற தொல்காப்பியத்துக் களவியற்சூத்திரத்தையும் , 
“ இவையெல்லாம் மக்கட்குரியன வாய் நிகழவே தெய்வப்பகுதிமேற் 
சென்ற ஐயம் நீக்கி , துணியும் உள்ளம் பிறத்தலின் என்ற உரைநடை 


எதிர்நோக்குதலென்றமை 
க 0+ - ஆம் அதிகாரம் - தகையணங்குறுத்தல் 
யையும் நோக்குக . அணங்குக்கு உரிய குணம் - எழுதலாகாவுருவ முடை 
மையோடு வருத்தந்தருந் தன்மையென்றும் , மயிலுக்குரிய குணம் 
சாய்லுடைமையும் பொழில்வயினிற்றலும் என்றும் , பெண்மகளுக் 
குரிய குணம் - ஆட.வர்மனம் தன்னிடத்துச் செல்லுமாறு இருத்தலும் 
எதிர்நோக்குதலும் என்ற நிலையுடன் அணிகலன் பூண்டிருத்தல் என்றும் 
அறிக . அவ்வக்குணங்களுடைமையான் , தலைவியைத் தலைமகன் அண 
ங்கு முதலியனவாக ஐயமுற்றான் : இது துணிவை யிறு தியாகக் கொ 
ண்ட ஐயவணி என்ப . இவ்வாராய்ச்சி யுரையைப் பற்றிச் சிறிது ஆராய் 
வோம் : " வண்டே இழையே என்ற சூத்திரத்தில் இழையென்பது செய் 
யப்பட்ட அணிகலனைக் காட்டும் : தெய்வ மகளிர் செய்யாவணி பூண் . 
பர் என்று இளம்பூரணவடிகள் உரைத்துள்ளமையால் அத்தேவமக 
ளிரும் தெய்வப்பூண் அணிந்திருப்ப ரெனப்டுதலால் ,, 

குறளில் 
அத்தகைய தெய்வப்பூணையும் செயற்கைப்பூணையும் குழை என்பது 
காட்டக் கூடியதா தலாலும் , ஆராய்ச்சியாளருரையில் , இருக்குஞ்சொ 
ற்களைக் கொண்டே பொருளையமைக்காமல் சொற்களை வருவித்து 
உரையமைக்க வேண்டு தலாகிய இடர்ப்பாடு இருத்தலாலும் பரிமேல 
ழகருரையே கொள்ளத்தக்கதாமெனப் பெறப்படுகின்றது . தெய்வப் 
பூண் செய்யா அணியா தலை , சிந்தாமணி 614 - ஆம் செய்யுளுரையில் , 
" இப்பூண்கள்கந்தருவர் செய்தன வாகலின் , இவள் தெய்வமன் 
றென்று தெளிவித்த என்ற நச்சினார்க்கினிய ருரையும் காண்க . ( க ) 
க ( அ 2.. நோக்கின ணேக்கெதிர் நோக்குத றக்கணங்கு 

தானைக்கொண் டன்ன துடைத்து . 
மானுடமாதராதல் தெளிந்த தலைமகன் 

அவள் நோக்கினானாய வருத்தங் கூறியது . 
பரி - நோக்கினாள் - (இப்பெற்றித்தாய) வனப்பினையுடை 
யாள் , நோக்கு - என்னோக்கிற்கு, எதிர்நோக்குதல்-, தாக்கு 
அணங்கு - தானே தாக்கி வருத்துவதோரணங்கு , (தாக்கு 
தற்கு ), தானை கொண்டு அன்னது உடைத்து - தானையையும் 
கொண்டுவந்தாற்போலுந் தன்மையையுடைத்து ; ( எ - று ) 

மேலும் அணங்குகொலாய்மயில்கொல் என்றமையான் , 
யின் . அது குறிப்பு நோக்காயிற்று . வனப்பால் வருந்துதன் 
மேலுங் குறிப்புநோக்கால் வருந்துதல் கூறியவாறு . நோக்கில்) 
ளென்பதற்கு என்னா னோக்கப்பட்டா ளென்று உரைப் 
பாருமுளர் . 
( கு 

-ரை .) தான் காட்சியிற்கண்டவளை மானுடமென்று தெளிந்து 
துணிவுகொண்ட தலைவன் கூற்று : அடுத்து வருஞ்செய்யுள்களும் இவ் 
வாறானவையே . இப்பெற்றித்தாய -( அணங்குகொல் என்பது முதலிய 
வாக ) இப்படிச்சந்தேகித்தற்கு ஏற்ற தன்மையுள்ள . வனப்பினை - அழ 
கை . தானை . சேனை . மேலும் முன்னும் . கீழ்ச்செய்யுளில் , அணங்கு 
கொல் ... மாதர்கொல் ” என்று கூறி , இச்செய்யுளில் நோக்கினாள் என் 





திருக்குறள் 
றது அந்த மாதரையே சுட்டவல்ல தென்றகருத்தால் , அதற்கு 
பெற்றித்தாயவனப்பினையுடையாள் என்று சுட்டாகப் பொருள் கூறி 
னார் . குறிப்புநோக்கு - மனக்கருத்தைக் குறிப்பாகத் தெரிவிக்கும் பார் 
வை . கீழ்ச்செய்யுளில் கண்ட மாதராளின் வனப்பால் தான் வருந்தி 

உறிய தலைமகன் இக்குறளில் அதற்குமேல் அம்மா தராளின் 
குறிப்புநோக்கினால் வருந்தியமையைத் தெரிவிக்கின்றா னென்க. நோக் 
கினாள் என்பதற்கு முதலுரை- வனப்பினையுடையா ளென்பது : இரண் 
டாமுரை - ( என்னால் ) நோக்கப்பட்டவ ளென்பது . இக்குறளை , புகு 
முகம்புரிதல் என்ற மெய்ப்பாட்டினதென்றனர் , நச்சினார்க்கினியர் .( உ ) 


யமை 


க 0 அக , பண்டறியேன் கூற்றென் பதனை யினியறிந்தேன் 

பெண்டகையாற் பேரமர்க் கட்டு . 


- 


குணங்கள். 


2 


இதுவுமது . 
பரி. - கூற்று என்பதனை - கூற்றென்று நூலோர்சொல் 
வதனை , பண்டு அறியேன் - பண்டு ( கேட்டறிவதல்லது ) கண் 
டறியேன் ; இனி அறிந்தேன் - இப்பொழுது கண்டறிந்தேன் : 
( அது ), பெண்தகையான் - பெண்டகையுடனே , பேர் அமர்க் 
கட்டு - பெரியவாய் அமர்த்த கண்களையுடைத்து; ( எ - று . ) 
பெண்டகை நாணம் மடம் அச்சம் பயிர்ப்பென்னுங் 

அவை அவ்வக்குறிகளா னறியப்பட்டன. 
அமர்த்தல் - அமர்செய்தல் : பெயரடியாய வினை . - பெண்டகை 
யால் இன்பம் பயத்தலு முண்டேனும் , துன்பம் பயத்தன் 
மிகுதிபற்றிக் கூற்றாக்கிக் கூறினான் . 

( கு - ரை .) இச்செய்யுளும் முன் செய்யுள் போலவே நோக்கினானாய 
வருத்தங்கூறுவது என்பது , இதுவும் அது என்பதன் பொருள் . பெ 
ண்டகை-பெண்மைக்குரிய குணம் : அவை - நாண் மடம் அச்சம் பயிர்ப்பு 
என்பன : அவற்றுள் நாணமாவது- தகாதவற்றின்கண் உள்ளமொடுங் 
குதல்: மடமாவது கொளுத்தக்கொண்டு கொண்டதுவிடாமை . அச் 
சம் - அபூர்வமான பொருளைக்காணு தல் முதலிய நிகழும்போது அஞ்சு 
தல் : பயிர்ப்பு- பயிலா தபொருட்கண் அருவருத்து நிற்கும் நிலை.பெண் 
டகையான் என்ற இடத்து ஆனுருபு தூங்குகையானேங்குநடைய 
என்ற இடத்துப்போல உடனிழ்ச்சிப்பொருளது . காட்சியில் தானே : 
கூடல் நிகழ்தற்கு முன்பும் பெண்டகைமையால் இன்பம்பயத்தலுண் 
டேனும் , மாதராள் பெருவருத்தம் விளைத்தலே மிகுதியாயிருத்தல் 
பற்றி , கூற்றென்பதனையினிய றிந்தேன் பெண்டகையாற் பேரமர்க் 
கட்டு என்கின்றான் தலைமகனென்க. கூற்று - யமன் . அமர்க்கண்- அம 
ரைச்செய்யவல்லகண் : வேற்றுமைத்தொகை: ( வினைத்தொகையாயின் 
அமர்கட்டு என்று இருக்கவேண்டும் . கட்டு - கண் என்ற பகுதி 
யின்மேல்வந்த ஒன்றன்பாற்குறிப்பு முற்று . 
க ? அச . கண்டா ருயிருண்ணுந் தோற்றத்தாற் பெண்டகைப் 

பேதைக் கமர்த்தன கண் . 


( 


க 0 க - ஆம் அதிகாரம் - தகையணங்குறுத்தல் 


இதுவுமது . 
பரி .-- பெண் தகை - பெண்தகையையுடைய, பேதைக்கு - 
இப்பேதைக்கு உளவாய , கண் - கண்கள் , கண்டார் உயிர் 
உண்ணும் தோற்றத்தான் - ( தம்மைக் ) கண்டாருயிருண்ணும் 
தோற்றத்துடனே கூடி , அமர்த்தன - அமர்த்திருந்தன ; 

அமர்த்தல் - மாறுபடுதல் . குணங்கட்கும் பேதைமைக்கும் 
ஏலாது கொடியவாயிருந்தன வென்பதாம் . 

( கு - ரை .) பெண்டகை -பெண்மைக்குணம் : அவை -நாண் மடம் 
அச்சம் பயிர்ப்பு எனக் கீழ்க்கூறப்பட்டன . அமர்த்தல் - போர்செய்யுங் 
குணத்தினைப் பெறுதல் : எனவே , மாறுபடு தலாயிற்று . ஏலாது - 
பொருந்தாதபடி , நோக்கம் கொடியவாதல் பெண்மைக்குந் தகாது ; 
பேதைமைக்குந் தகாதென்க. 

( ச ) 


கா அரு . கூற்றமோ கண்ணோ பிணையோ மடவரல் 

நோக்கமிம் மூன்று முடைத்து . 


பிணைஓ 


இதுவுமது . 
பர்.-- கூற்றம் ஓ ( என்னை வருத்துதலுடைமையாற் ) 
கூற்றமோ ? கண்ஓ- (என்மேல்ஓடுதலுடைமையாற்) கண்ணே ? 

( இயல்பாக வெருவுதலுடைமையாற் ) பிணையோ? 
( அறிகின்றிலேன் ): மடவரல் நோக்கம் - இம்மடவரல் கண்களி 
னோக்கம் , இம்மூன்றுஉம் இம்மூன்றன்றன்மையையும் , 
உடைத்து - உடைத்தாயிராநின்றது ; (எ - று . ) 

இன்பமுந் துன்பமும் ஒருங்குசெய்யாநின்ற தென்பதாம் . 
தொழில் பற்றிவந்த ஐயநிலையுவமம் . 

( கு - ரை .) மடவரல்- மடமைக் குணம் வரப்பெறுதலை யுடையவள் : 
வேற்றுமைத்தொகையன் மொழி . மூன்றன் தன்மை - கூற்றத்தின் 
தன்மை -வருத்து தல் : கண்ணின் தன்மை- தாட்சிணியமுடைய தா தல் : 
பிணையின் தன்மை -வெருவுதலுடைமை . வருத்துதலால் துன்பத்தை 
யும், தன்மேலோடு தலுடைமையும் வெருவுதலுடைமையும்பற்றி இன் 
பமும் , ஆக இரண்டையும் ஒருங்கே விளைக்கின்றன கண்கள் என்க .. 
கூற்றம் முதலியன கண்கட்கு ஒப்பாவது வருத்துதல் முதலிய தொழி 
லா லா தலால் ,இது தொழிலுவமமாம் . கூற்றமோ கண்ணோ பிணையேர 
என்று ஐயவோகாரம் பெய்து கூறுதலால் ஐயநிலையுவமம் . 

மாதரார்கண் 
ணுக்கு வெருவுதல் தன்மையால் பிணையின் கண்ணே உவமை கூறப் 
படுதலால் , பிணையென்பது - இலக்கணையால் , பிணையின்கண் என்ற 
பொருள தா மென்க . 
க ( அசு . கொடும்புருவங் கோடா மறைப்பி னடுங்கஞர் 

செய்யல மன்னிவள் கண் . 


யாக 


இதுவுமது . 
பர் .-- கொடு புருவம் - ( பிரியா நட்பாய) கொடும்புருவங்கள் 
தாம் , கோடா மறைப்பின் - செப்பமுடையவாய் . விலக்கின 
வாயின் , அவற்றைக் கடந்து ), இவள் கண் - இவள் கண்கள் , 
( எனக்கு), நடுங்கு அஞர் செய்யல - நடுங்குதுயரைச் செய்ய 
மாட்டா; ( எ - று . ) 

நட்டாரைக் கழறுவார்க்குத் தாஞ் செம்மையுடையராதல் 
வேண்டலின் ‘ கோடா என்றும் , செய்கின்ற அவற்றிற்கும் 
உறுகின்ற தனக்கும் இடைநின்று விலக்குங்காலுஞ் சிறிது 
இடைபெறின் அதுவழியாக வந்து அஞர் செய்யுமாகலின் 
மறைப்பின் என்றுங் கூறினான் . நடுங்கஞர் - நடுங்கற்கேது 
வாய அஞர் . தாம் இயல்பாகக் கோடுதலுடைமையான் அவ 
ற்றை மிகுதிக்கண் மேற்சென்று இடிக்கமாட்டாவாயின என் 
பதுபட நின்றமையின் , மன் ஒழியிசைக்கண் வந்தது . 

ரை -) பிரியாநட்பு -விட்டுப்பிரியா தநண்பு. செப்பம் நேர்மை . 
இது , வடிவினாலும் குணத்தினாலும் கொள்ளப்படும் . அவற்றை.அப் 
புருவங்களை . புருவங்கள் இப்போது இருப்பனபோலவளைவாயிருப் 
பனவன்றி , நேர்மை ( நேர்மை செம்மைக்க்குணம் விளைவின்மை ] 

இருப்பின் , அப்போது அவை கண்களின்பார்வையை 
என்மேல் நேரே படவொட்டாது விலக்கு மென்க . 

நட்டார் 
சினேகிதர் . புருவம் எப்போதும் அடுத்துகிற்றலால் , புருவத்துக்குக் 
கண்ணை நட்டாராகக்கொண்டு கூறுகிறார் . கழறுதல்- இடித்துப்புத்தி 
மதி கூறுதல் . நட்டார்க்குப் புத்திமதி கூறுவோர் முதலில் தாம் செம் 
மையுடையவராக இருக்கவேண்டும் : செம்மை - நேர்மைக்குணம்: இச் 
சொல் -சிலேடையால் , வளை தலில்லாத் தன்மை என்ற பொருளையும் காட் 
டும் . செய்யல என்பதற்குச் செயப்படுபொருள் நடுங்கு அஞர் என் 
பது . அவற்றிற்கும்- அக்கண்கட்கும் . உறுகின்ற - நடுங்கஞரையடை 
கின்ற . அதுவழியாக.பெற்ற அந்தச் சிறிய இடத்தின் மூலமாக . நடுங் 
குதலாகிய காரியச்சொல் , அஞர் என்னும் காரணப்பெயரைக் கொண் 
டதென்க . அஞர்- துன்பம் .தாம் - புருவங்கள். கோடுதல் -சிலேடையால் 
நேர்மை தவிர் தல் , வளை தல் என்ற இருபொருளது: அவற்றை கண் 
களை . மிகு திக்கண் - தகாதசெயலுண்டானபோது . மேற்சென்று 
இடிக்கமாட்டா - முற்பட்டுக் கண்டித்துப் புத்திமதிசொல்லும் வன் 
மையல . 

( சு) 
க 0 அஎ . கடாஅக் களிற்றின்மேற் கட்படா மாதர் 

படாஅ முலைமேற் றுகில் . 
அவள் முலைகளினாய வருத்தங் கூறியது . 
பரி .--- பாதர் - இம்பாதர், படா முலை மேல் - படாமுலை 
களின் மேலிட்ட , துதில் -------( அவை கொல்லாமற் காத்தலின் ) , 
கடார் . களிற்றின் மேல் - (கொல்வதாய ) மதக்களிற்றின்மே 
லிட்ட , கண் படாம் - முகபடாத்தினை யொக்கும் ; ( எ - று . ) 


க 0+ - ஆம் அதிகாரம் - தகையணங்குறுத்தல் 


கண்ணை மறைத்தல்பற்றி கட்படாம் என்றான் . துகி 
லான் மறைத்தல் நாணுடை மகளிர்க்கு இயல்பாகலின் , அத் 
துகிலூடே அவற்றின் வெம்மையும் பெருமையுங்கண்டு இத் 
துணையாற்றலுடையன இனி யெஞ்ஞான்றுஞ் சாய்வில 
வெனக் கருதி படாமுலை என்றான் . உவமை , சிறிதுமறை 
யாவழி உவை கொல்லுமென்பது தோன்ற நின் 

றது . 
( கு - ரை .) இம்மாதர் - இந்த அழகிய பெண் . படா முலை - முக்ஞ் 
சாயாத (நெறித்துள்ள ] கொங்கை . அவை கொல்லாமல் - அம்முலை 
கள் என்னைக் கொல்லாமல் . யானையின் முகபடாத்தை கட்படாம் என் 
றது , அந்த முகபடாம் யானையின் கண்ணையும் மறைத்தலாலாகும் ; 
(படாம் = படம்: வஸ்திரம் .) நாணத்தினால் கொங்கையை மாதர் 
லிட்டு மறைப்பார் : அங்ஙனம் மறைக்கப்பட்ட கொங்கையைத் துகி 
லின்வழியாகக் கண்ட தலைவன் கூற்று , இது . அவற்றின் - அக்கொங் 
கைகளின் . வெம்மை - கொடிய தன்மை : விருப்பமுமாம் . பெருமை - பரு 
த்திருக்குந்தன்மை.மதயானையின் கண்ணைப் படாமிட்டு மறையாவிட் 
டால் அதுபாய்ந்துகொல்லுமாறுபோல முலைக்கண்மேற் படாமிட்டு 
மறைக்காவிட்டால் , அம்முலைகள் என்னைக்கொல்லும் என்பது தோன் 
றக் கூறுகின்றான் , தலைமகளின் கொங்கையி லீடுபட்ட தலைமகனெ 
ன்க . உவை - இடைப்பட்ட இடத்திலிருப்பவை . துகில் படாம்போலு 
மென்னாது துகிலையே கட்படாமெனக் கூறியது.காட்சியணியாம் . (எ ) 
க 0 அஅ . ஒண்ணுதற் கோா வுடைந்ததே ஞாட்பினுள் 

நண்ணாரு முட்குமென் பீடு . 

நுதலினாய வருத்தங் கூறியது . 
பரி .-- ஞாட்பினுள் - போர்க்களத்து , நண்ணார் உம் - வந்து 
நேராதபகைவரும் , ( நேர்ந்தார்வாய்க்கேட்டு), உட்கும் - அஞ்சு 
தற்கேதுவாய , என் பீடு - என் வலி , ஒள் நுதற்கு ஓ உடைந் 
தது - (இம்மாதரது) ஒள்ளிய நுதலொன்றற்குமே அழிந்து 
விட்டது ! ( எ - று .) 

மாதரென்பது அதிகாரத்தான் வந்தது . ஞாட்பினுளென் 
றதனாற் பகைவராதல் பெற்றாம் . பீடென்ற பொதுமையான் 
மனவலியுங் காயவலியுங் கொள்க . ஓ வென்னும் வியப்பின்கட் 
குறிப்பு , அவ்வலிகளது பெருமையும் நுதலது சிறுமையும் 
தோன்ற நின்றது . கழிந்ததற்கு இரங்கலில் தற்புகழ் தலன் 
றாயிற்று. 

( கு - ரை .) தகையணங்குறுத்தலென்ற அதிகாரம்பற்றி , ஒண் 
ணுதற்கு என்றவிடத்து மாதரின் என்று வருவிக்கப்பட்டதென்க . 
ஞாட்பினுள் நண்ணார் எனவே , பகைவரென்பது பெறப்படும் . பீடு 

எல்லா வலிமையும் காட்டும் பொதுப்பெயராதலால் ,, 
மனவலி காயவலி இருவகை வலிமையையும் காட்டும் . 
உடைந்ததே என்ற இடத்துள்ள ஓ என்ற குறிப்பிடைச்சொல் - 


என்பது 


என 


கம் 


திருக்குறள் 


உடை தற்கு அரிய மனவலி காயவலிகளின் பெருமையையும் அவற் 
றையுடைக்கும் நுதலின் சிறுமையையும் குறித்து வியப்பதைத் 
தெரிவிக்கும் . நுதல் - நெற்றி . எனபீடு என்று தன்னைப்புகழ் தல் 
தகுமோ எனின் - தன்னைவிட்டுக் கழிந்திட்ட வலிக்கு இரங்கும் 
இடமாதலால் , தகுமென்க. கழிந்ததற்கு இரங்கும்போது அதன் 
மேன்மை தோன்றக் கூறுவது உலகவியற்கையே யென்க. 
க 0 அக . பிணையேர் மடநோக்கு நாணு முடையாட்கு 

அணியெவனே வேதில் தந்து . 

அணிகலத்தானய வருத்தங் கூறியது . 
பரி .-- ( புறத்து ) , பிணை ஏர் மான்பிணையொத்த , மடம் 
நோக்குஉம் மடநோக்கினையும் , ( அகத்து ), நாண்உம் 
காணினையும் , உடையாட்கு -உடையளாய இவட்கு , ( ஒற்றுமை 
யுடைய இவ்வணிகளே யமைந்திருக்க ), ஏதில தந்து அணி 
எவன் - வேற்றுமையுடைய அணிகளைப் படைத்தணிதல் 
என்ன பயனுடைத்து ? ( எ - று . ) 

மடநோக்கு - வெருவுதலுடைய நோக்கு . இவட்குப் பார 
மாதலும் எனக்கு அணங்காதலும் கருதாமையின் , அணிக் 
தார் அறிவிலரென்பதாம் . 

( கு - ரை. ) இம்மா தர்க்கு மடநோக்கமும் நாணமும் ஆகிய இவை 
அணிகலனாகி அழகுசெய்யாநிற்கையில் , மேலும் அணிகலனைப் 
பூட்டியது - இவட்குப் பாரமா தலையும் எனக்கு வருத்தஞ்செய் தலையு 
மன்றி , அழகா தல் தன்மையை விளைக்கா : ஆதலால் , தாம் கருதிய 
பயனை விளைக்கா தென்பதனை ஆராயாது அணிகலனைப் பூட்டியவர் 
அறிவிலரேயென்க. ஏர்தல் - ஒத்தல் . படைத்து - புதிதாகச்செய்து : 
இது , தந்து என்பதன் பாருள் . ஏ தில தந்து அணியெவனோ 
என்றமையால் , மடநோக்கும் நாணும் ஏதில வாகாமல் ஒற்றுமை 
யுடையனவா மென்பது பெறப்படும் . 

ககே 0 . உண்டார்க ணல்ல தடுநறாக் காமம்போல் 

கண்டார் மகிழ் செய்த லின்று . 
தலைமகள் குறிப்பறிதலுற்றன் சொல்லியது . 
பரி.-அடு நற - அடப்படும் 

கறா, - உண்டார்கண் அல்லது - 
(தன்னை ) உண்டார்மாட்டு (மகிழ்ச்சியைச்செய்வது) அல்லது , 
-காமம்போல் காமம்போல , கண்டார் மகிழ் செய்தல் 
கண்டார்மாட்டு மகிழ்ச்சியைச் செய்தல் , இன்று - உடைத் 
தன்று : (எ - று . ) 
அடுநறு வெளிப்படை . காமமென்றது - ஈண்டு 

ஈண்டு அது 
நுகர்தற்கிடனாகியாரை , கண்டார்கணென்னும் 
ஏழாவது , 
இறுதிக்கட் டொக்கது. மகிழ் செய்தற்கட் காமம் நறவினுஞ் 
சிறந்ததே யெனினும், இவள் குறிப்பாராய்ந் தறியாமையின் 


ககப் - ஆம் அதிகாரம் - குறிப்பறிதல் 


யான் அது பெற்றிலே னெனக் குறிப்பெச்சம் வருவித் 
துரைக்க; அரிமயிர்த்திரண்முன்கை" என்னும் புறப்பாட்டிற் 
குறிப்புப்போல . 

( கு - ரை . ) ந m - கள் . இங்கு நறவினும் காமத்திற்குக் கண் 
டார்மாட்டு மகிழ்ச்சி செய்தலாகிய - சிறப்பு த்தோன்றக் கூறியது 
வேற்றுமை பணி . நறா என்று ஒருசெடியும் இருத்தலால் , அதனை 
விலக்கிக் கள்ளென்ற பொருளைத் தர அடு என்று அடைமொழி 
கொடுத்துக் கூறினமையால் , அடுநறா என்பது கள்ளுக்கு வெளிப்படை 
யாயிற்று . கள்ளை யடுத லுண் டென்பதை " ஆடுறுதேறல் என்பத 
னாலும் அறிக . அது நுகர் தற்கு இடனாகியாரென்பது மகளிரை . 
கண்டார் என்ற வினையாலணையும் பெயரி னிறுதியில் ஏழாவது 
தொக்க தென்க . குறிப்பு - மனோபாவம் . அது - மகிழ்ச்சி . “ அரி 
மயிர்த்திரண்முன்கை ” என்று தொடங்குவது, புறநானூறு , 11 - ஆம் 
பாடலாகும் : அப்பாடலின் உரையில் பாடினி இழைபெற்றாள் : 
பாணன் பூப்பெற்றான் : யான் அது பெறுகின்றிலேன் எனக் குறிப் 
பெச்சம் வருவித்து உரைக்கப்பட்டிருத்தல் காண்க. அதுபோன்று 
இங்கும் குறிப்பெச்சம் வருவித்து உரைக்கப்பட்ட தென்க ( க 0 ) 

கக 0 - ஆம் அதிகாரம் - குறிப்பறிதல் 
அஃதாவது தலைமகன் - தலைமகள் குறிப்பினை யறிதலும் , 
தோழி குறிப்பினை யறிதலும் , அவள் தான் அவ்விருவர் குறிப் 
பினையும் அறிதலுமாம் . தகையணங்குற்ற தலைமகன் தலைமகளைக் 
கூடுங்கால் இது வேண்டு மாகலின் , தகையணங்குறுத்தலின் பின் 
வைக்கப்பட்டது . 

( கு - ரை . ) குறிப்பு மனத்தினெண்ணம். அவ்விருவர் 
தலைவன் தலைவி என்ற அந்த இருவர் . தலைமகளின் கண் கொங்கை 
நுதல் முதலியவற்றின் வனப்பினால் வருத்தப்பட்டுக் கூறலுற்ற 
தலைமகன் தலைமகளைக் கூடும் போது குறிப்பறித லென்ற இது 
வேண்டு மாதலால் , குறிப்பறி தலென்ற இந்த அதிகாரம் தகை 
யணங்குறுத்தலென்ற அதிகாரத்தின்பின் 

வைக்கப்பட்டதென 
அதிகாரமுறைமைக்குக் காரணம் காண்க . 
க கூக . இருநோக் கிவளுண்க ணுள்ள தொருநோக்கு 

நோய்நோக்கொன் றந்நோய் மருந்து . 
தலைமகன் தலைமகளுளப்பாட்டுக்குறிப்பினை 

அவள்நோக்கினான் அறிந்தது . 
பரி . - இவள் உண் கண் உள்ளது - இவளுடைய உண் 
கண் அகத்ததாய நோக்கு , ( இதுபொழுது ) , இரு நோக்கு 
( என்மேலிரண்டு ) நோக்காயிற்று ; 

ஒரு கோக்கு நோய் 
நோக்கு - ( அவற்றுள் ) ஒருநோக்கு என்கண் நோய் பெய்யும் 
நோக்கு : ஒன்று அ நோய் மருந்து ஏனைய ந அந்நோய் 
ருத்தாய நோக்கு ( எ - று . ) 


திருக்குறள் 


உண்கண் மையுண்டகண் . நோய்செய்யும் நோக்கு - 
அவண்மனத்தினாய காமக்குறிப்பினை வெளிப்படுக்கின்ற 
நோக்கு . மருந்தாய நோக்கு - தன்கண் நிகழ்கின்ற அற்பு - 
நோக்கு . நோய்செய்யும் நோக்கினைப் பொதுநோக் கென் 
பாருமுளர் : அது நோய்செயிற் கைக்கிளையாவ தல்லது அகமா 
காமை யறிக. இவ்வருத்தந் தீரும் வாயிலு முண்டாயிற் றென் 
பதாம் . 
( கு - 

- ரை . ) க்ண் அகத்ததாய - கண்ணிலுள்ள . நோக்கு பார்வை . 
உண் என்பது செயப்படுபொருளுள்ள வினை யாதலால் , அதற்கு 
ஏற்ப , மையென்ற செயப்படுபொருளை வருவித்தார் . மையுண்ட கண் 
- மை தீட்டிய கண் . அவளுடைய ஒரு நோக்கு , அன்னாளுடைய காமக் 
குறிப்பினை வெளிப்படுத்தித் தன் திறத்தில் தான் ஆகிய தென்பத 
னைப் புலப்படுத்தாமையால் , நோய்செய்யும் நோக்காகும் : " ஒண்டொடி 
நோய்நோக்கிற்பட்ட வென்னெஞ்சநோய் " என்ற துங் காண்க . தலை 
விக்கு நேர்ந்த காமக்குறிப்பு தன்மீது அன்பு செய்யும் பொருட்டே 
என்பதைப் பெறவைத்தலால் , மற்றொரு நோக்கு , மருந்தாய் நோக்கு 
எனப்பட்டது . நோய்செய்யும் நோக்கு என்பதற்குப் பரிமேலழகர் 
கொண்ட பொருள் , காமக்குறிப்பினைப் புலப்படுத்தும் பார்வையென் 
பது : பிறர் கூறுவது - காமக்குறிப்பின்றிப்பொதுவாகப் பார்க்கும் பார் 
வையென்பது : அங்ஙனம் கூறின் , அந்நோய் மருந்து என்று பின் 
னாற் கூறப்படும் நோக்கு - காமக்குறிப்பினைக்காட்டும் நோக்கு என்ன 
வேண்டும் . அவ்வாறு கொள்ளின் , இப்பாடலில் தலைவிக்கு யார்மாட் 
டோ காதலுள்ளது என்ற பொருள் வெளியாவதால் , இது- தன் 
மாட்டு அத்தலைவி காதல்குறிப்போடு பார்த்தா ளென்ற பொருளைத் 
தெரிவிக்கும் அகப்பொருட்கு அங்கமாகிய கைக்கிளையாகாது , ஒருதலைக்காம 
மாகிய புறக்கைக்கிளையேயாகு மென்று அவ்வுரைக்குக் குற்றங் கூ றிய 
வாறு . அகப்பொருட் கைக்கிளையில் காட்சி முதலிய நான்கும் நிகழு 
மென்பதனை “ காட்சி யையந்துணிவு குறிப்பறிவென, மாட்சி நான்கு 
வகைத்தே கைக்கிளை ” என்பதனாலும் அறியலாம் . கைக்கிளை யென்பது 
- ஒருபக்கத்துக் கேண்மை யென ஏழாம் வேற்றுமையாகவிரியும் . 
காட்சி முதலிய இவற்றைக் கைக்கிளையென்றது , கூட்டம் இன்னும் 
நிகழாமையாலாகும் . " அரிவைநாட்டமகத்து நிகழ் வேட்கை , தெரிய 
வுணர்த்துங் குரிசிற்கென்ப , " நாட்டமிரண்டு மறிவுடம் படுத்தற்குக் , 
கூட்டியுரைக்குங் குறிப்புரையாகும் , “ இப்பேதை தன் பார்வை 
பெருவினையே , னெண்ணிற் சிறந்த விருந்துயர்நோய் தனக்கின் மருந் 
தாய் , " " பிணியு மதற்கு மருந்தும் பிறழப் பிறழமின்னும் , பணியும் 
புரைமருங்குற் பெருந்தோளி படைக்கண்களே என்றவை இங்குக் 
காணத்தக்கன . 
காகஉ . கண்களவு கொள்ளுஞ் சிறுநோக்கங் காமத்திற் 
செம்பாக மன்று பெரிது . 

இதுவுமது . 
பரி . - கண் களவு கொள்ளும் சிறு நோக்கம்- இவள் ) கண் 
கள் யான் காணாமல் என்மேல் நோக்குகின்ற அருகிய நோக் 


கக 0 - ஆம் அதிகாரம் - குறிப்பறிதல் 


கா 


கம் , காமத்தில் செம்பாகம் அன்று - மெய்யுறுபுணர்ச்சியின் 
ஒத்த பாதியளவன்று : பெரிது - ( அதனினும் ) மிகும் ; ( எ - று . ) 

தானோக்கியவழி நாணி யிறைஞ்சியும் நோக்காவழி , 
உற்றுநோக்கியும் வருதலால் களவு கொள்ளும் என்றும், 
அஃதுஉளதாங்காலஞ் சிறிதாகலின் சிறுநோக்கம் என்றும் , 
அஃது உளப்பாடுள்வழி நிகழ்வதாகலின் இனிப் புணர்தல் ஒரு 
கலை யென்பான் செம்பாகமன்று பெரிது என்றும் கூறினான் . 

( கு - ரை . ) களவுகொள்ளும் என்பதனை யான் காணாமல் என் 
மேனோக்குகின்ற என்பதனால் விவரித்தார் . அருகிய -சிறிதுகாலமே 
யுள்ள . கண் களவு கொள்ளுஞ் சிறு நோக்க மென்பது -உள்ளப்புணர் 
ச்சியையும் , காமமென்பது-மெய்யுறுபுணர்ச்சியையும் காட்டும் :புணர் 
ச்சி இருவகைப்படுமென்பதை உள்ளப்புணர்ச்சியு மெய்யுறுபுணர்ச் 
சியுங் , கள்ளப்புணர்ச்சியுட் காதலர்க்குரிய என்ற நம்பியகப்பொருளி 
லுங் காண்க . மெய்யுறுபுணர்ச்சியாவது - உடலைத் தொட்டுப்புண 
ரும்புணர்ச்சி : உள்ளப்புணர்ச்சியாவது- தலைவன் தலைவி என்ற இரு 
வர்கருத்தும் ஒத்துநிற்பது . அஃது - களவுகொள்ளும் சிறுநோக்கம். 
உளப்பாடு - மனத்தினொற்றுமைப்பாடு . உள்வழி - இருக்கும் போது . 
ஒருதலை - நிச்சயம் . செம்பாகம் என்றசொல் -சரிபாதியென்று பொருள் 
படும் . பெரிது - செம்பாகத்தினும் மிக்கது . தலைவியின் களவுகொள் 
ளுஞ் சிறுநோக்கம் மெய்யுறுபுணர்ச்சி பாதி நிகழ்ந்ததனினும் மிக்க 
மகிழ்ச்சியை விளைக்கின்றதென்பது , இக்குறளின் பொருள் . ( 2 ) 
க 0 * 6 நோக்கினு ஜோக்கி யிறைஞ்சினு ளஃதவள் 

யாப்பினு ளட்டிய நீர் . 

நோக்கினானும் தாணினானும் அறிந்தது . 
பரி .-- நோக்கினாள் ( யான் நோக்காவளவில் தான் என்னை 
அன்போடு ) நோக்கினாள் : நோக்கி இறைஞ்சினாள் - நோக்கி 
( ஒன்றனையுட்கொண்டு நாணி ) இறைஞ்சினாள் அஃது - அக் குறி 
ப்பு , யாப்பினுள் (இருவேமிடையும் தோன்றிய) அற்புப் பயிர் 
வளர அதன் கண் , அவள் அட்டிய நீர் - அவள் வார்த்த நீரா 
யிற்று ; ( எ - று . ) 

அஃதென்னுஞ் சுட்டுப்பெயர், அச்செய்கைக்கேதுவாய 
குறிப்பின்மேனின்றது . யாப்பினானயதனை யாப்பு என்றார் . 
ஏகதேசவுருவகம் . 

( கு ரை .) தலைவியின் அன்போடு உள்ள நோக்குதலினாலும் , 
நாணத்தாலும் அவளது உள்ளக்குறிப்பினைத் தலைவன் அறிந்தமை 
கூறியது , இது . கோக்கா வளவில் பாராதபோது . ஒன்றனை - மெய்யுறு 
புணர்ச்சியை . அக் குறிப்பு என்றது - நோக்கியிறைஞ்சியதை . இரு 
வேமிடையும் - தலைவன் தலைவி என்ற எங்கள் இருவேங்களிடத்தும் . 
அதன் கண்- அந்த அன்பாகிய பயிரில் . அச்செய்கைக்கு - நோக்கித் 
தலைகுனிதலாகிய செயலுக்கு . யாப்பு -பிணிப்பு : மனப்பிணிப்பினாலாவ 


- 


திருக்குறள் 


தனால் , அன்பினை யாப்பென்று னென்க . குறிப்பை நீரென்றதற்கு 
ஏற்ப , யாப்பைப் பயிரென்னாமையால் , ஏகதேசவுருவகமாம் . ( ங ) 
ககோ . யாஓேக்குங் காலை நிலனேக்கு நோக்காக்கால் 

தானேக்கி மெல்ல நகும் . 

நாணினாலும் மகிழ்ச்சியினாலும் அறிந்தது , 
பரி . - யான் நோக்கும் காலை -யான் ( தன்னை ) நோக்கும் 
கால் , ( தான் ) , நிலன் நோக்கும் - ( எதிர்நோக்காது இறைஞ்சி ) 
நிலத்தை நோக்காநிற்கும் ; நோக்காக்கால் ( அஃதறிந்து ) 
யான் நோக்காக்கால் , தான் நோக்கி - தான் என்னை நோக்கி , 
மெல்ல நகும் - தன்னுள்ளே மகிழாநிற்கும் ; ( எ - று .) 

மெல்ல - வெளிப்படாமல் . மகிழ்ச்சியாற்புணர்தற்குறிப்பு 
இனிது விளங்கும் . மெ 

மெல்லநகு மென்பதற்கு 

மென்பதற்கு முறுவலிக்கு 
மென்றுரைப்பாரு முளர் . 

( கு - ரை .) தான் - தலைவி . தலைவி எதிர்நோக்காமைக்குக்கார 
ணம் , நாணமாகும் . அஃது அறிந்து - தலைவி என்னோக்கிற்கு எதிர் 
நோக்காமையையறிந்து . மெல்ல என்பதன் பொருள் - நகுவது வெளி 
க்குத்தெரியாமலென்பது . புணர்தற்குறிப்பு - புணரவிருப்புள்ள 
தென்ற எண்ணம் . வறிது நகைதோற்றல் என்ற துறையில் ‘ நகை 
தோற்றல் - நகைவெளியாய்த்தோன்றியது என்னல் பொருந்தாது . . 
என்னை ? தலைவன் முன் நாணுடையளா தலின் பல்தோன்றச் சிறு 
முறுவல்தோன்றலும் அமையாது : அமையா தாயின் , வறிது நகை 
தோற்ற லென்னும் கிளவிப்பொருள் பொய்க்குமேயெனின் ?-- அற்ற 
ன்று ; “ முகைமொக்குளுள்ளது நாற்றம் போற் பேதை , நகை மொக்கு 
ளுள்ள தொன் றுண்டு என்பதனால் நகை வெளித்தோன்றாதென்பது 
கூறியவாறு உணர்க . நகை தான் தோன்றுமாறென்னையெனின் ? -- 
தலைவன் சொற்கு வேட்கையாலுடன்பட்டு மகிழ்ச்சியான் முகம்மலர்க் 
தது ; அம்மலர்ச்சி குறிப்பினான் நகையெனத் தோற்றுவித்தவாறென் 
றுணர்க என்று தஞ்சைவாணன்கோவையுரைகாரர் கூறியது ஈண்டு 
நோக்கத்தக்கது . முறுவலிக்கும் புன்சிரிப்புச்செய்வாள் . " பல்லூழ் 
பெயர்ந் தென்னைநோக்கு மற்றியானோக்கின் ,மெல்லவிறைஞ்சுந் தலை , " 
தன்னையான் முகத்தை நோக்கிற்றான் முலை முகத்தை நோக்கும் ” என் 
பன , இங்கு ஒப்புநோக்கத்தக்கன . இக்குறளை ‘புகுமுகம் புரிதல் என் 
னும் மெய்ப்பாட்டிற்கு உதாரணமாகக் காட்டியுள்ளார் பேரர்சிரியர் . 
ககூரு . குறிக்கொண்டு நோக்காமை யல்லா லொருகண் 
சிறக்கணித்தாள் போல நகும் . 

இதுவுமது . 
பரி .-- குறிக்கொண்டு நோக்காமை அல்லால் 

க்கொண்டு நோக்காத் துணையால்ல து , ஒரு கண் சிறக்கணித் 
தாள் போல - ஒரு கண்ணைச் சிறங்கணித்தாள் போல , ( என்னை 
நோக்கி ) , நகும் - (பின் தன்னுள்ளே ) மகிழாநிற்கும் ; ( எ- று . ) 


கக 0 


- 


ஆம் அதிகாரம் - குறிப்பறிதல் 


சிறக்கணித்தாளென்பது செய்யுள் விகாரம் . சிறங் 
கணித்தல் - சுருங்குதல் . அதுதானும் வெளிப்பட நிகழாமை 
யின் , போல என்றான் . நோக்கி யென்பது சொல்லெச்சம் . 
இனி இவளை யெய்துதல் ஒருதலை யென்பது குறிப்பெச்சம் . 

( கு - ரை .) குறிக்கொண்டு நோக்காவிடினும்நாணத்தினால்சிறங் 
கணித்தாள்போன்று நகுதலால் அவள் குறிப்பு என்னிடத்த தென் 
பது பெறப்படுமென்க. இனி , இவளையெய்து தல் ஒருதலை யென்பது , 
இச்செய்யுளினாற் பெறப்படும் குறிப்பெச்சமாம் . இவளையெய்து தல் 
இத்தலைவியைப்பெறுதல் . ஒரு தலை - நிச்சயம் . நேரேகுறிக்கொண்டு 
நேரே ( இலக்காகும் என்னைக் ) குறிப்பிட்டு . நோக்காத்துணையல்லது 
பார்க்கவில்லை யென்ற அவ்வளவேயன்றி . சிறங்கணித்தாள்போல - 
சுருங்கினாள் போல . அது தானும் - சிறங்கணித்தலும் . நோக்கி என்ற 
சொல் எஞ்சிகின்ற தென்க . நோக்கி என்பது எஞ்சி நிற்றலால் , 
அதற்கு ஏற்ப , என்னை யென்பது வந்தியையும் . 

உறாஅ தவர்போற் சொலினுஞ் செறாஅர்சொல் 

ஒல்லை யுணரப் படும் . 
தோழி சேட்படுத்தவழி அவள் குறிப்பறிந்த 

தலைமகன் தன்னுள்ளே சொல்லியது . 
பரி . - உறா அ தவர் போல் சொலின்உம்- ( புறத்து ) நொது 
மலர்போலக் கடுஞ்சொற் சொன்னாராயினும் , -செறாஅர்சொல் 
( அகத்துச் ) செறுதலிலாதார் சொல் , (பிற்பயத்தல் ), ஒல்லை 
உணரப்படும் - ( குறையுற்றாராற் ) கடிதினறியப்படும் ; ( எ - று .) 

கடுஞ் சாலென்பது - இவ்விடங் காவன் மிகுதியுடைத்து : 
வரற்பாலிரல்லீர் என்றன் முதலாயின . செறாரெனவே , அரு 
ளுடைமை பெறப்பட்டது. தன்குறை முடிக்கக் கருதியே 
சேட்படுக்கின்றமை குறிப்பா னறிந்து , உலகியன்மேலிட்டுக் 
கூறியவாறு . இது , வருகின்ற பாட்டிற்கு மொக்கும் . 

( கு - ரை . ) சேட்படை யென்பது - பாங்கியிற் கூட்ட வகையிற் 
சேர்ந்தது : திருக்கோவையாருரையில் , சேட்படை யென்பது - தலை 
மகளைக் குறை நயப்பித்துத் தன்னினாய கூட்டம் கூட்டலுறுந் தோழி 
தலைமகளது பெருமையும் தனது முயற்சியது அருமையும் தோன்று 
தல் காரணமாகவும் , இத்துணை யருமையுடையாள் இனி நமக்கு எய்து 
தற்கு அருமையுடையளென , இதுவே புணர்ச்சியாக நீட்டியாது 
விரைய வரைந்து (மணஞ்செய்து ) கோடல் காரணமாகவும் , தலைமக் 
னுக்கு இயைய மறுத்துக் கூறாநிற்றல் என்று உள்ளது . (சேண் - 
அகற்சி : டடை - நிகழ்த்தல் : எனவே , காப்புமிகுதி சொல்லித் தலை 
வனை அகலுமாறு செய்தல் : இது - செட்படை யென்பதன் பொருள். ) 
அவள் குறிப்பு - தோழியின் எண்ணம் . இயற்கைப்புணர்ச்சிக்கு முன் 
னர்த்தலைவியின்குறிப்பை யறிதலை முதலைந்து பாடல்கள் கூறின : 
எட்டாம்பாடலும் அன்ன தன்மையதே . ஆறு ஏழாம் பாடல்கள் . 


திருக்குறள் 


என்று 


1 


தோழியின் குறிப்பைத் தலைமகனறி தலையும் , ஒன்பது பத்தாம் பாடல் 
கள் - தோழி இருவரின் குறிப் பறிதலையும் கொண்டு வருவன ஆகும் . 

நொதுமலர் - நண்பரும் . கைவரும : காமல் நடுநிலையாயுள்ளவர் : 
இது உறாதவரென்பதன் பொருள் : உழுதவர் - யாதொரு சம்பந்தமும் 
இலாதவர் : உதாசீனர் . செறுதல் -கோபித்தல் , சேட்படுக்கின்றமை - 
காப்புமிகுதி முதலியவற்றால் தலைவி அணுகற்கு அரியள் என்று 
கூட்டத்திற்கு இயையாது மறுத்துக்கூறித் தலைவனை யகற்றுதல் . 
தோழி கடுஞ்சொல்லால் மறுக்கின்றா ளென்றாலும் அகத்துச் 
செறு லில்லாமையால் இவள் சொல் விரைவிற் பயனை விளைக்கு 
மென்பது குறையுற்ற என் போன்றவரா லுணரப்படும் 

கூறாது 
உலகவழக்கத்தைக் கூறுவதுபோல செறாஅர் சொல் ஒல்லை யுணரப்படும் 
என்று கூறிய தனால் , உலகியன்மேலிட்டுக் கூறியவாறு என்றது . 
சிறப்பாகக் கூறவேண்டிய இடத்து உலகியலில்வைத்துப் பொது 
வாகக் கூறுவதனை மேற்செய்யுளிலுங் காணலாம் . 
ககேஎ . செறாஅச் சிறுசொல்லுஞ் செற்றார் போ னேக்கும் 
உறாஅர்போன் றுற்றார் குறிப்பு . 

இதுவுமது . 
பரி . - செறா அ சிறு சொல்உம்- யின் இனிதாய் முன் இன் 
னாதாய சொல்லும் , செற்றார் போல் நோக்குஉம் - ( அகத்துச் 
செறாதிருந்தே புறத்துச்) செற்றார் போன்ற வெகுளிநோக்கும் , 
உறாஅர் போன்று உற்றார் - நொதுமலர் போன்று நட்பாயினார் 
க்கு , குறிப்பு - ஒருகுறிப்புப்பற்றி வருவன ; ( எ - று . ) 

குறிப்பு - ஆகுபெயர் . இவை உள்ளே ஒருபயன் குறித்துச் 
செய்கின்றன : இயல்பல்ல: -ஆகலான் , இவற்றிற்கு அஞ்ச 
வேண்டாவென்பதாம் . 

( கு - ரை .) செறாதசொல் சிறுசொல் என இயையும் : செறாத 
சொல் - சினமில்லாத சொல் : எனவே , இனிதாய சொல்லாம் : சிறு 
சொல் எனவே இன்னாதாய சொல்லாம் ; ஒருசொல் இனிதும் இன் 
னாதுமாவது . காலவேற்றுமையா லென்பார் பின்னினி தாய் 
முன்னின்னாதாய சொல் என்றார் . செற்நர் - சினந்தவர் . குறிப்பு . 
என்ற சொல் 

குறிப்புப்பற்றி வருவனவற்றைக் காட்டுவதால் , 
கருவியாகுபெயராம் . அளபெடைகள் ஓசைநிறைக்க வந்தன : மேற் 
குறளிலும் இவ்வாறே . 

( எ ) 
க0.அ. அசையியற் குண்டாண்டோ ரேஎர்யா ஜேக்கப் 

பசையினள் பைய நகும் . 
தன்னை நோக்கி மகிழ்ந்த தலைமகளைக் கண்டு தலைமகன் கூறியது . 

பரி.--- யான் நோக்க- என்னையகற்றுகின்ற சொற் ஆற் 
( நா.து ) யான் ( இரந்து நோக்கியவழி , பசையினள் - ( அஃதரிந்து ) 
நெகிழ்ந்து , பையா நசம் 

பைய நகும் - உள்ளே மெல்ல ககாநின்றான் : 


கா 


நகையி 


- 


க்க 0 - ஆம் அதிகாரம் - குறிப்பறிதல் . 
( அதனால் ), அசை இயற்கு- நுடங்கிய இயல்பினையுடையாட்கு , 
ஆண்டு. அந்நகையின்கண்ணே ( தோன்றுகிறது ), ஓர் ஏர் - ஓர் 
நன்மைக் குறிப்பு , உண்டு - :( எ - று . ) 

ஏர் - ஆகுபெயர். அக்குறிப்பு இனிப் பழுதாகா தென்ப 
தாம் . 

(கு -- ரை . ) சொற்கு ஆற்றாது - சொல்லைப்பொறாமல் . அஃது - 
யான் இரந்து நோக்கியதை.ஏர் - அழகு : இதுநன்மையிலுள்ள தா தலால் 
தானியாம் : இந்தத்தானியின் பெயர் - அதற்குத் தானமாகிய நன்மை 
யைக் காட்டு தலால் , கானியாகுபெயராம் . அக்குறிப்பு - 
னிடத்தே தோன்றுகின்ற நன்மைக் குறிப்பு : அதாவது , அகற்று 
வது கூடல் நிகழ்வதன்பொருட்டே யென்பது. இங்கும் அகற்றுதல் 
வருவதனால் , இதுவும் சேட்படையிற் சேர்ந்ததே . 

( அ ) 
ககேக . ஏதிலார் போலப் பொதுநோக்கு நோக்குதல் 

காதலார் கண்ணே யுள . 
தோழி மதியுடம்படுவாள் தன்னுள்ளே சொல்லியது . 
பரி.-- ஏதிலார் போல முன்னறியாதார்போல , பொது 
நோக்கு நோக்குதல் - ( ஒருவரையொருவர் ) பொதுநோக் 
கத்தா னோக்குதல் , காதலார் கண்ஏ உள இக்காதலையுடை 
யார்கண்ணே யுளவாகாநின்றன ; ( எ - று . ) 

பொதுநோக்கு யாவர்மாட்டும் ஒருதன்மைத்தாய 
நோக்கு . நோக்குதல்தொழில் ஒன்றேயாயினும் இருவர் 
கண்ணும் நிகழ்தலானும் , ஒருவர்கட்டானும் குறிப்பு வேறு 
பாட்டாற் பலவா மாகலானும் , உௗ எனப் பன்மையாற் 
கூறப்பட்டது . இருவரும் "மதுமறைந்துண்டோர் மகிழ்ச்சி 
போல உள்ளத்துள்ளே மகிழ் ” தலின் அதுபற்றி காதலார் 
என்றும் , 

அது புறத்து வெளிப்படாமையின் ஏதிலார் 
என்றுங் கூறினாள் . 

( கு - ரை .) மதியுடம்பாடு தோழி தலைவனுக்குந் தலைவிக்கும் 
கூட்ட முண்டானமையைத் தன்னுணர்வினாலாராய்ந்து அறிதல் . 
அங்ஙனம் அறிந்த தோழி தலைவன் தலைவியரது பொதுநோக்கை 
வியந்து கூறியது , இது . இது - பாங்கற்கூட்டத்தின்பின் நிகழ்வ 
தாகும் . ஒருவர்கட் டானும் - ஒருவரிடத்திலே தோன்றும் நோக்கும் . 
குறிப்பு - அந்நோக்கங்கொண்டுள்ள குறிப்பு . நோக்குதல் உளது 
என்று ஒன்றன்பாலாற்கூறாமல் நோக்கு தல்உள என்று பலவின் 
பாலாற் கூறிய தற்குக் காரணம் , தலைவன் தலைவியர் என்ற இருவரி 
டத்தும் நோக்கு தல் இருத்தலாலும் , அன்றியும் தலைவன் தலைவி 
என்ற இவ்விருவரிடத்தும் தனித்தனியே நோக்குதல் குறிப்புவேறு 
பாட்டாற் பலவாமாகலானும் என்க . நோக்கம் வெவ்வேறு குறிப்புக் 
கொண்டிருப்பினும் நுட்பமாய் நோக்கும வர்க்கன்றிமற்றையோர்க்குப் 
புலனாகாமையால் , பொது நோக்கு என்றது . இருவரும் தலைவ 
னும் தலைவியும். " தம்முண் , மதுமறைந்துண்டோர்மகிழ்ச்சிபோல , உள் 


திருக்குறள் 


நோக்கு 


ளத்துள்ளேமகிழ்ப , சொல்லுமாடுபகண்ணினானே என்று தொல் 
காப்பியத்துக் கள வியல் (உங - ஆம் சூத்திரத்து ) உரையில் மேற் 
கோட்செய்யுளில் வந்துள்ளது . அது - மகிழ்ச்சி . 
கக 00 . கண்ணொடு கண்ணிணை நோக்கொக்கின் வாய்ச்சொற்கள் 
என்ன பயனு மில . 

இதுவுமது . 
பரி .-- கண்ணொடு கண் இணை - ( காமத்திற்குரிய இரு 
வருள் ) ஒருவர் கண்களோடு ஒருவர்கண்கள் , 
ஒக்கின் - நோக்காலொக்குமாயின் , - வாய் சொற்கள் என்ன 
பயன்உம் இல - ( அவர் வாய்மைதோன்றச்சொல்லுகின்ற ) 
வாய்ச்சொற்கள் ஒரு பயனு முடையவல்ல ; ( எ - று . ) 

நோக்காலொத்தல் - காதனோக்கினவாதல், வாய்ச்சொற் 
கள் - மனத்தின்கணின்றி வாயளவிற்றோன்றுகின்ற சொற்கள் . 
இருவர் சொல்லுங் கேட்டு உலகியன்மேல்வைத்துக் கூறிய 
வாறு . இருவர் சொல்லுமாவன - அவள் புனங்காவன்மேலும் 
அவன் வேட்டத்தின் மேலுஞ் சொல்லுவன . பயனில் சொற்க 
ளாகலின் , இவை கொள்ளப்படா வென்பதாம் . இவை 
புணர்தனிமித்தம் . 

( கு - ரை . ) தலைவி தான் புனங்காவல் செய்வதாகச்சொல்லுவள் : 
தலைவன் தான் வேட்டையாட அவ்வழிப்போந்ததாகச் சொல்லுவன் : 
இங்ஙனம் தலைவி தலைவன் என்ற இருவரும் தாம் வெவ்வேறு 
தொழில் நிகழ்த்துவதாகச் சொல்லினும் . இவர்களின் கண்பார் 
வைகள் காமக்குறிப்பை வெளிப்படுத்தலால் , இவர்கள் வாய்ச்சொற் 
கள் உண்மையெனக் கொள்ளப்படா 

என்றவாறு . 

உலகியலைக் 
கூறுவதுபோல இருப்பினும் , தலைவன் தலைவியரின் 

குறிப்பை 
பறிந்து தோழி கூறுகின்றாளாக இச்செய்யுளுக்குக் கருத்துக்காண்க. 
இவை - குறிப்பறிதல் என்ற இந்த அதிகாரத்தில் வந்த செய்யுட்கள் : 
இருவர் சொற்களும் ஒத்தநோக்கங்களும் எனக் கொள்வாரு முளர் . 
தலைவன் தலைவி என்ற இருவர் கண்களும் தம்முளொத்துவிடின் , 
வாய்விட்டுத் தம்காதலை யொருவர்க்கொருவர் சொல்லவேண்டு 
மென்பதில்லை 

இக்குறட்குக் கருத்துக்காணினுமாம் : 
" ஒருவன் ... தொடைமாண்ட , கண்ணியன் வில்லன் 

வில்லன் வருமென்னை 
நோக்குபு , முன்னத்திற்காட்டுத லல்லது தானுற்ற , நோயுரைக் 
கல்லான் பெயருமற் பன்னாளும் , பாயல்பெறேஎன் படர்கூர்ந்தவன் 
வயிற் , சேயேன்மன் யானுந் துயருழப்பேன் என்ற கலித்தொகை 
இங்குக் காணத்தக்கது . இதனுள் அகத்து நிகழ்வேட்கையினைக் 
கண்ணினால் அறியக்கிடந்தமை கூறியவாறு காண்க என்றனர் 
இளம்பூரணர் . 

( க 0 ) 
ஆம் அதிகாரம் -- புணர்ச்சிமகிழ்தல் . 
பசி .--- அஃதாவது - அங்ஙனங்குறிப்பறிந்துபுணர்ந்த தலை 
மகன் அப்புணர்ச்சியினை மகிழ்ந்து கூறல் ; 

கூல்; அதிகார முறை 
மையும் இதனானே விளங்கும் . 


யென்று 


ககக 


ககக - ஆம் அதிகாரம் -- புணர்ச்சிமகிழ்தல் 


கக . 


( கு - ரை . ) குறிப்பு : அறிந்து தலைமகளின் நினைவு 

தன்மீது 
அன்புகூர்ந்திருத்தலை யறிந்து . குறிப்பறிதல் நிகழ்ந்தபின்பு , 
அத்தலைவியைப்புணர்ந்து அம்மகிழ்ச்சியைக்கூறுதல் முறைமை 
யாதலால் , குறிப்பறிதலின்பின் , இது வைக்கப்பட்ட தென்க . 
ககாக . கண்டுகேட் டுண்டுயிர்த் துற்றறியு மைம்புலனும் 

ஒண்டொடி கண்ணே யுள . 

இயற்கைப்புணர்ச்சி யிறுதிக்கட் சொல்லியது . 
பரி .-- கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்று அறியும் 
ஐம்புலன்உம் - கண்ணாற்கண்டும் செவியா ற் கேட்டும் நாவா 
லுண்டும் மூக்கான்மோந்தும் மெய்யால்தீண்டியும் அனுபவிக் 
கப்படும் ஐம்புலனும் , ஒண்டொடிகண் ஏ இவ்வொள்ளிய 
தொடியையுடையாள் கண்ணே , உள-உளவாயின; ( எ - 

று . ) 
உம்மை - முற்றும்மை . தேற்றேகாரம் , வேறிடத்தின்மை 
விளக்கிநின்றது . வேறுவேறுகாலங்களில் 

வேறுவேறு 
பொருள்களா லனுபவிக்கப்படுவன 

ஒருகாலத்து 

இவள் 
கண்ணே யனுபவிக்கப்பட்டன வென்பதாம் . வடநூலார் 
இடக்கர்ப்பொருளாகச் சொல்லிய புணர்ச்சித்தொழில்களும் 
ஈண்டு அடக்கிக் கூறப்பட்டன . 

( கு - ரை . ) ஐம்புலனும் - சுவைஒளிஊறுஓசைநாற்றம் என்னும் 
ஐம்பொறிகளுக்குரிய ஐந்துவிஷயங்களும் : இதில், உம்மை - இனைத் 
தென்றறிபொருளில் வந்ததனால் , முற்றும்மையாம் . ஒண்டொடி 
கண்ணே என்ற இடத்திலுள்ள ஏகாரம் தெளிவுப்பொருளது : 
தெளிவு நிச்சயம் : இவ்வொண்டொடியாளிடத்திலே தான் ஐம் 
புலனும் உள்ளன என்று தெளிவுபடக்கூறியமையால் , பிறிதோரி 
டத்து ஒருங்கே ஐம்புலனும் அனுபவிக்குமாறு இல்லை யென்பது 
விளங்குமாறு அறிக . வடநூலார் இடக்கர்ப்பொருளவாகச் சொல்லிய 
புணர்ச்சித்தொழில்கள் - பயோ தரங்களை வருடல் , நகக்குறியமைத் 
தல், இதழ்சுவைத்தல் , அல்குற்பானம் முதலியன : இவற்றின் விவ 
ரங்களை வாத்ஸ்யாயாம் முதலியவற்றுட் காணலாம் . தத்துவ நூலாகிய 
திருவாய்மொழியையருளிச்செய்த நம்மாழ்வார் ஐம்புலன்களும் 
தமக்கு அடையப்படுபொருளாகிய திருமாலினிடத்தேயுள்ளன என்ற 
கருத்தை யமைத்து , இந்தக்குறளை யொட்டி , கண்டுகேட்டுற்று 
மோந்துண்டுழலுமைங்கருவி , கண்டவின்பம் தெரிவரியவள வில்லாச் 
சிற்றின்ப, மொண்டொடியாள் திருமகளுநீயுமே நிலாநிற்பக் , கண்ட 
சதிர்கண்டொழிந்தேனடைந்தேனுன் திருவடியே " என்று அருளிச் 
செய்துள்ளார் . சேரமான்பெருமாணாயனார் இத்திருக்குறளைத் 
திருக்கைலாய ஞானவுலாவில் மேற்கோளாக எடுத்தாண்டுள்ளார் . 
ஒண்டொடி - பண்புத்தொகையன்மொழி . 

( க ) 
கக 02 . பிணிக்கு மருந்து பிறம னணியிழை 

நன்னுேய்க்குத் தானே மருந்து . 


திருக்குறள் 


இடந்தலைப்பாட்டின்கட் சொல்லியது . 
பரி.--பிணிக்கு மருந்து பிற - (வாதம் முதலிய ) பிணி 
கட்கு மருந்தாவன ( அவற்றிற்கு நிதானமாயினவன்றி ) மாறாய 
வியல்பினையுடையனவாம் ; ( அவ்வாறன்றி ), அணியிழை 
இவ்வணியிழையினையுடையாள் , தன் நோய்க்கு- தன்னினாய 
பிணிக்கு , மருந்து தான் ஏ - மருந்துந் தானே யாயினாள் ; ( எ - று .) 

இயற்கைப்புணர்ச்சியை நினைந்து முன்வருந்தினானாகலின் 
தன்னோய் என்றும் , அவ்வருத்தம் தமியாளை இடத்தெதிர்ப் 
பட்டுத் தீர்ந்தா னாகலின் தானே மருந்து என் றுங் கூறினான் . 
இப்பிணியும் எளியவாயவற்றாற் றீரப் பெற்றில மென்பதுபட 
நின்றமையின் , மன் ஒழியிசைக்கண் வந்தது. 

( கு - ரை ) . உலகத்தில் பிணிக்கு மருந்து பிணியுண்டான 
தற்குக் காரணமாவதனினும் வேறாக் இருக்கும் : இவ்வணியிழையோ 
தன்னாலுண்டாகிய நோய்க்குத் தானே மருந்துமாவளென்பதாம் : 
உலகத்துமருந்தினும் அணியிழையாகிய மருந்துக்கு வேறுபாடு 
கூறியது வேற்றுமையணியாம் . இடந்தலைப்பாடு என்பது தலைவன் 
முன்னாட்கூடின இடத்திலேவந்து தலைவியை யெதிர்ப்படு தெலென்று 
பொருள்படும் . இது இயற்கைப்புணர்ச்சிக்குப் பின் நிகழுங் கூட்ட 
மென்பது தொல்காப்பியனார் கொள்கை : இதனை " காமப்புணர்ச்சியு 
மிடந்தலைப்பாடும் , பாங்கொடு தழா அலுந் தோழியிற்புணர்வுமென்று , 
ஆங்கநால் வகையினு மடைந்த சார்பொடு , மறையென மொழி தன் 
மறையோராறே ” என்ற தொல்காப்பியச் சூத்திரத்தா லறிக . 
இயற்கைப்புணர்ச்சி நிகழ்ந்து தலைவனும் தலைவியும் பிரிந்தபின்னர் 
ஆற்றாது வருந்தி நின்ற தலைமகன் தலைவியை ம ! நாளுங்கூட 
எண்ணி , விதியாலே அவளை யெய்தின யான் 

அவ் விதி 
தருமேல் இன்றுங் காண்பேன் என்று முன்னாளில் 
கண்ணுற்றபொழிலிலே புக்கானாக , தலைவியும் தன் ஆயவெள் 
ளத்தோடும் விளையாடி ஆங்குவருகின்றவள் ஆயங்கள் முன்னா 
ளிற்போலவே பிரிய நெருநலில் தலைமகனை வழிபட்ட இடம் எதிர்ப் 
பட்டுத் தலைமகனைக் கண்டாளேபோலப் பரவசமாக நின்றாளாக , தலை 
மகனும் தனியளாய்நின்ற தலைமகளை யெதிர்ப்பட்டுப் புணர்வ 
னென்க . இதுவே , இடந்தலைப்பாட்டுப் புணர்ச்சியாகும் . இவ்விடந்தலைப் 
பாடு , தலைவன் தானே சென்றுகூடுவது , பாங்கனால் தலைவன் முற் 
குறித்த இடந்தலைப்பட்டுப் புணர்வது என இருவகைப்படு மென் 
றும் , தானே சென்று கூடுவதே சிறக்குமென்றும் கொள்வர் ஒருசா 
ரார் : இனி , வேறொருசாராசிரியர் இடந்தலைப்பாடு நிகழின் பாங்கற் 
கூட்டம் நிகழாது : பாங்கற்கூட்டம் நிகழின் இடந்தலைப்பாடு நிகழாது 
என்று கொள்வர் . நிதானம் - ஆதிகாரணம். 

மாறாய இயல்பின - 
நோய்க்கு நிதானமானவற்றிற்கு மாறுபட்ட ( அவற்றின் பொல்லாங் 
கைக்கண்டிக்கவல்ல ] தன்மையன . தன்னோய் - தன்னால் வந்த நோய் : 
தான் என்றது - தலைவியை . தமியாளை - தனிப்பட்ட தலைவியை . 
வருத்தந் தீர்ந்தான் என இயையும் . இப்பிணி - தலைவியினாய நோய் , 


அவளைக் 


ககக - ஆம் அதிகாரம் - புணர்ச்சிமகிழ்தல் 


முளர் : 


எளியவாயவற்றால் - எளிமையாகக் கிடைக்கக்கூடிய பிறமருந்துகளால் . 
“ நின்முகந்தான் பெறினல்லது கொன்னே , மருந்து பிறிதியா துமில் ” 
என்ற கலித்தொகை , இங்குக்காணத்தக்கது . அணியிழை - வினைத் 
தொகைய்ன்மொழி . 
கககூ . தாம்வீழ்வார் மென்றோட் டுயிலி னினிதுகொல் 

தாமரைக் கண்ணா னுலகு . 
நிரதிசயவின்பத்திற்குரிய நீ இச்சிற்றின்பத்திற்கு இன்னையாதல் 

தகாது என்ற பாங்கற்குத் தலைவன் சொல்லியது . 
பரி .---( ஐம்புலன்களையும் நுகர்வார்க்கு ), தாம் வீழ்வார் 
மெல் தோள் துயிலின் தாம் விரும்பும் மகளிர் மெல்லிய 
தோளின்கண்துயிலுந்துயில்போல , இனிதுகொல் - வருந்தாம 
லெய்தலாமோ ? தாமரைக்கண்ணான் உலகு ( அவற்றைத் 
துறந்த தவயோகிகளெய்துஞ்) செங்கண்மாலுலகம் ? ( எ - று .) 

ஐம்புலன்களையும் நுகர்வாரென்னும் பெயர் , அவாய் 
நிலையான் வந்தது . இப்பெற்றித்தாய துயிலைவிட்டுத் தவ 
யோகங்களான் வருந்தவேண்டுதலின் , எம்மனோர்க்கு ஆகா 
தென்னுங் கருத்தால் ‘ இனிதுகொல் என்றான் . இந்திரனுல 
கென்றுரைப்பாரு 

தாமரைக்கண்ணானென்பது 
அவனுக்குப் பெயரன்மையின் , அஃது உரையன்மை யறிக . 

( கு - ரை-) இது பாங்கற்கூட்டத்தில் , கிழவோன் கழற்றெதிர்மறுத்த 
லெனப்படும் . பாங்கற்கூட்டம் என்பதைப் பாங்கனால் தலைவன் தலைவி 
யைச் சென்றெய்து தல் என்பர் ஒருசாரார் . மற்றொரு சாரார் தோழி 
யிற்கூட்டம்போலப் பாங்கன் தலைவனுக்கு இடைநின்று உரையாடிக் 
கூட்டாமையின் , அது பொருளன்று: இடந்தலைப்பாட்டிற்குப்பின்பு 
தலைமகன்பாங்கனைக்கூடுங் கூட்டம் என்பர் : தலைமகன் இடந்தலைப் 
பாட்டில் தலைவியைக்கூடிப் பிரிந்தவன் தலைமகளைப்பற்றிய நினைவி 
னால் வருந்தி நின்றா னாக , இந்நிலைமையில் பின் நாள் சென்று எதிர்ப் 
பட்ட பாங்கன் தலைவனை அடிமுதல் முடிகாறும் நோக்கி , எம்பெரு 
மாற்குத் திருவொளிமழுங்குமாறு நேர்ந்த வட்டம் என்னோ? என்று 
வினாவ , இவ்வகைவினவிய தோழனுக்குத் தலைவன் நிகழ்ந்தவரலா 
றெல்லாங் கூறினான் : கேட்ட பாங்கன் தலைவனிடத்துத் தீயனகண் 
டால் இடித்துக் கூறுமவ னாதலால் அன்பனே ! நின்னுள்ளம் உன் 
னளவன் றிக் கைம்மிக்கோடுமே யெனின் , உன்னைத் தெளிவிப்பார் 
யார் ? இது உன்கல்வியறிவிற்குத் தகாது என்று கழறி ( இடித்து ) க் 
கூறினான் : இங்ஙன் பாங்கன் கூறவும் , வேட்கை வயத்தனாகிய தலை 
வன் என்னாற் காணப்பட்ட வடிவை நீ கண்டிருப்பாயாயின் இங்ஙன் 
கழறாய் என்னுங் கருத்துப்பட , அந்தப்பாங்கன் கழறியதை மறுத் 
துரைக்குங் கிளவி இது என்க . 

வீழ்வார் என்றசொல் , விரும்பப்படுபவரென்றபொ ருளது . விரும் 
பும் மகளிரின்தோளில் துயிலுதலினும் மோட்சலோகம் இனிதாகா 
தென்று பாங்கனுக்குத் தலைவன் கழற்றெதிர்மறுத்தவாறு ; பொது 


திருக்குறள் 


வாகக்கூறிச் சிறப்புப் பொருளைப்பெறவைத்தது இது . இப்பெற்றித் < 
தாய - இப்படிப்பட்ட தன்மையையுடைய , எளிதிற்கிடைப்பதாய என்ற 
படி . இனிதுகொல் என்ற வினாவிற்குக் காரணம் தவயோகங்க 
ளான்வருந்தவேண்டுதலின் என்பது . தாமரைக்கண்ணானுலகுஎன்ப 
தற்கு - இந்திரலோகமாகிய சுவர்க்கம் என்று ஒருசாரார் பொருள் கூறு 
வர் ; அது பொருந்தாது ; தாமரைக்கண்ணானென்று இந்திரனுக்குப் 
பேரின்மையால் என்று அவ்வுரையை மறுத்தனர் . இனி, தாமரைக் 
கண்ணான் என்பதற்கு - அடியாரின் இதயத்தாமரையிடத்துவீற்றிருக் 
குங் கடவுள் எனப் பொதுவாகக் கடவுளைக் காட்டுமென்பாருமுளர் . 
மகளிர்தோளில் துயிலுதல் கூறப்படுவதனை “ வரிக்குழை , வேயுறு 
மென்றோட்டுயில்பெறும் ” என்ற கலித்தொகையிலும் காண்க . 
ககசே . நீங்கிற் றெறூஉங் குறுகுங்காற் றண்ணென்னும் 

தீயாண்டுப் பெற்ற ளிவள் . 

பாங்கற்கூட்டத்திறுதிக்கட் சொல்லியது. 
பரி .-- நீங்கின் - ( தன்னை ) அகன்றுழி , தெறூஉம் - சுடா 
நிற்கும் : குறுகுங்கால் - அணுகுழி , தண்ணென்னும் - குளிரா 
நிற்கும் : தீ - ( இப்பெற்றித்தாய ) தீயை , ( என்கண்தருதற்கு ), 
இவள்- , யாண்டு - எவ்வுலகத்து , பெற்றாள்-- ? ( எ - று . ) 

கூடாமுன் துன்புறுதலின் ‘ நீங்கிற்றெறூஉம் என்றும் , 
கூடியபின் இன்புறுதலின் குறுகுங்காற்றண்ணென்னும் 
என்றும் , இப்பெற்றியதோர் தீ உலகத்தில்லையா மாகலின் 
யாண்டுப்பெற்றாள் என்றுங் கூறினான் . தன் காமத்தீத் 
தன்னையே அவள் தந்தாளாகக் கூறினான் , அவளான் அது 
வெளிப்படுதலின் . 

கு - ரை .) பாங்கற்கூட்டத்திறுதியில் தலைவியின் கலவியைப் 
பெற்ற தலைவன் அக்கலவியைப் புகழ்ந்து கூறிய கிளவியாகும் இது . 
உகத்துத்தீ யணுகினாற் சுடும் : நீங்கினாற் சுடாது நிற்கும் : இந்தக் 
காமத்தீயோ இவளையணுகினால் தண்ணென்றிருந்து நீங்கினாற சுடு 
கின்றதே ! இது என்னே என்று காமத்தீயின் விபரீதத்தன்மையை 
வியந்தவாறு . வேற்றுமையணிபடவந்த உருவகப் . காமநோய் போல , 
விடிற்சுடலாற்றுமோ தீ என்று மேலேகூறுவது , இங்கு நோக்கத் 
தக்கது . கூடாமுன் - புணர்தற்குமுன்னம் . காமத்தீ - விருப்பமாகிய 
தீ . காமம் என்பது தலைவியாலேயே தனக்கு உண்டான தாகையால் 
அக்காமத்தீயை அத்தலைவி தந்தாளெனத் தலைவன் கூறுகின்றான் : 
காட்டம் தலைவனிடத்தே அடங்கியிருந்து தலைவியைக் கண்ட 
காலத்தே வெளிப்படும் என்னுங் கருத்தை, காமம் காமெமென்ப ... 
பாணியுமுடைத்தது காணுநர்ப்பெறினே என்ற குறுந்தொகைச் 
செய்யுளாலும் உணர்க . 
ககாரு . வேட்ட பொழுதி னவையவை போலுமே 

தோட்டார் கதுப்பின டோள் . 


( ஈ) 


க்கக - ஆம் அதிகாரம் - புணர்ச்சிமகிழ்தல் 


உங 


தோழியிற் கூட்டத்திறுதிக்கட் சொல்லியது . 
பரி .-- ( மிகவினியவாய பொருள்களைப் பெறாது ) , வேட்ட 
பொழுதின் ( அவற்றின் மேல் விருப்பம்கூர்ந்தபொழுதின்கண் , 
அவை அவை போலும் - அவையவை (தாமே வந்து இன்பஞ் 
செய்யுமாறு ) போல இன்பஞ் செய்யும் , ( எப்பொழுதும் பெற் 
றுப்புணரினும் ), தோடு ஆர் கதுப்பினாள் தோள் - பூவினை 
யணிந்த தழைந்த கூந்தலினையுடையாள்தோள்கள் : ( எ - று . ) 

தோடு - ஆகுபெயர் . இயற்கைப்புணர்ச்சி , இடந்தலைப் 
பாடு பாங்கற் கூட்டத்துக்கண் முன்னரே நிகழ்ந்திருக்கப் 
பின்னரும் புதியவாய் நெஞ்சம் பிணித்தலின் , அவ்வாராமை 
பற்றி இவ்வாறுகூறினான் ; தொழிலுவமம் . 

( கு - ரை .) தோழியிற்கூட்டத்து இறுதிக்கண் தலைவியைப் புக 
ழ்ந்த கிளவியாகும் , இது . பாங்கற்கூட்டம் நிகழ்ந்தபின்பு , இடந்தலைப் 
பாட்டினாலோ பாங்கனாலோ மீண்டும் தலைவியைக் கூட முயலாமல் , 
முன்னர்த் தலைவியைத் தலைவன் தோழியர் திரளிற் செலுத்தினபோது 
அவள் காதற்றோழியைக் குறிப்பா லறிந்தவனாதலின் , அத்தோழியை 
இரந்து குறையுற்று அவள்வாயிலாக இடையீடின்றித் தலைவியைக் 
கூட எண்ணி அதற்கு ஏற்பமுயன்று பாங்கியால் தலைவியைக்கூ படுதல் 
தோழியிற்கூட்டமெனப்படும் .( இக்கூட்டம் -மதியுடம்பாடு மடல்விலக்கல் 
குறியிடஞ்சேர்தல் வரைவுகடாதல் அறத்தொடுநிற்றல் உடன்போக்கு 
என வகைப்படுத்துக் கூறப்படும் .) 

விருப்பம் கூர்ந்த - விருப்பம்மிகுந்த . அவையவை -விரும்பப்பட்ட 
அவ்வப்பொருள்கள் , தோடு-இதழ் : இதழினையுடைய மலருக்குச் சினை 
யாகு பெயர் . இயற்கைப்புணர்ச்சி முதலிய மூன்றிலும் கூட்டம் நிகழ்ந் 
திருக்க என்க . நெஞ்சம் பிணித்தலின்- தலைவன துநெஞ்சத்தைப் பிணி 
த்தலால் : பிணித்தலுக்கு எழுவாய் , தோள் . ஆராமை -விருப்பந்தணி 
யாமை . இயற்கைப் புணர்ச்சி முதலிய மூவகைக்கூட்டத்திலும் தலை 
வியைப் புணர்ந்திருந்தாலும் , விருப்பந் தணியாது நெஞ்சம்பிணிப் 
புண்டதனால் புதியவாய்க் கண்டனபோலத் தோள்களைப் பாராட்டு 
இன்றான் , தலைவனென்க. வேட்ட பொழுதில் வேட்கப்பட்டவை வந்து 
இன்பஞ்செய்தல்போலக் கதுப்பினாள்தோளும் வந்து இன்பஞ்செய்யு 
மென்றுகூறியதால் , இது - தொழிலுவமமாயிற்று . " வேட்டார்க்கு வேட்ட 
னவே போன் றினியவேய்மென்றோள் ,பூட்டார் சிலை நுதலாள் புல்லா 
தொழிவேனோ என்ற சிந்தாமணி , இங்கு ஒப்புநோக்கத்தக்கது . 
“ கொடியிடைதோள் , புணர்ந்தாற் புணருந்தொறும் பெரும்போகம் 
பின்னும் புதிதாய் , மணந்தாழ்புரிகுழலாளல்குல்போலவளர்கின் 
றதே என்றார் , திருக்கோவையாரிலும் , 

( ரு ) 
ககாசு உறுதோ றுயிர்தளிர்ப்பத் தீண்டலாற் பேதைக்கு 
அமிழ்தி னியன்றன தோள். 

இதுவுமது . 
பரி .-- உயிர் - (தன்னைப்பெறாது வாடிய ) என்னுயிர் , உறு 
தோறு - ( பெற்று ) உறுந்தோறும் , தளிர்ப்ப தளிர்க்கும் 


திருக்குறள் 
வகை , தீண்டலால் - தீண்டு தலான் ,-- பேதைக்கு 

இப்பே 
தைக்கு , தோள் - தோள்கள் , அமிழ்தின் இயன்றன- தீண்டப் 
படுவதோ ரமிழ்தினாற் செய்யப்பட்டன; ( எ - று . ) 

ஏதுவாகலாற் றீண்டல் அமிழ்திற்கு மெய்திற்று.வாடிய 
வுயிரைத் தளிர்ப்பித்தல்பற்றி அவை , அமிழ்தினியன்றன 
என்றான் . தளிர்த்தல் - இன்பத்தால் தழைத்தல் . 

( கு - ரை . ) இதுவும் , தோழியிற்கூட்டம் நிகழ்ந்தபின் , தலைமகன் 
தலைவியோடு நிகழ்ந்த புணர்ச்சியைப் புகழ்ந்து கூறியதாகும் . பெற்று 
உறுந்தோறும் பெற்று ஊற்றின்பத்தையடையுந்தோறும் . உயிர் 
தளிர்ப்பதற்கு அமிழ்தினாலியன்றமை ஏதுவாவதுபோல , தீண்டப் 
படுதலும் ஏதுவாக அமைதலால் ,அவ்வமிழ்திற்குப் பருகப்படுந் தன் 
மையேயன்றித் தீண்டப்படுந் தன்மையும் 

கொள்ளவேண்டுவ தா 
யிற்றென்பது , ஏதுவர் தலால் தீண்டல் அமிழ்திற்கும் எய்திற்று 
என்ற தன்பொருள் . 
கக 0 எ . தம்மி லிருந்து தமதுபாத் துண்டற்றால் 

அம்மா வரிவை முயக்கு . 
இவளை நீ வரைந்துகொண்டு உலகோர் தம்மிலிருந்து 
தமது பாத்துண்ணு மில்லறத்தோடு படல்வேண்டுமென்ற 

தோழிக்குச் சொல்லியது . 
பரி .-- அம் மா அரிவை முயக்கு - அழகிய மாமைநிறத்தை 
யுடைய அரிவையது முயக்கம் , - ( இன்பம் பயத்தற்கண்), தம் 
இல் இருந்து - தமக்குரிய இல்லின்கணிருந்து , (உலகோர் ), 
தமது - தந் தாளான் வந்தபொருளை , பாத்து உண்டு அற்று 
( தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல்கட்குப் ) பகுத்துத் 
தங்கூற்றை ) உண்டாற்போலும் ; ( எ - று . ) 

தொழிலுவமம் . இல்லறஞ்செய்தாரெய்துந் துறக்கத்தின் 
பம் எனக்கு இப்புணர்ச்சியே தரு மென வரைவுடன்படான் 
கூறியவாறாயிற்று . 

கு - ரை . ) தோழியிற்கூட்டத்தால் தலைவன் தலைவியினிடத்துக் 
களவொழுக்கத்தை நிகழ்த்திவந்தானாக , தோழி களவொழுக்கத்தைத் 
தவிர்ந்து வரைந்து இல்லறம் நடத்துக என்ன , வரை தலைஉடம்படா 
னாய்த் தலைவன் சொனனது இது . அரிவை -பெண் . முயக்கம்- தழு 
வுகை : புணர்ச்சியென்ற கருத்தது . பயத்தற்கண்- உண்டாக்குதலில் , 
இல்லின்கண் வீட்டில் . தம் தாளான்- தமது முயற்சியால் . தென்புலத 
தார் .பிதிரர். ஒக்கல் - சுற்றத்தார் . பகுத்து.பிரித்துக்கொடுத்து. தங் 
கூற்றை தமது பகுதியை . தம்மிலிருந்து தமதுபாத்துண்டற்றொழிலை 
அரிவை முயக்கிற்கு உவமையாகக்கூறிய தனால் , இது தொழிலுவமமா 
யிற்று . இனி, தம்மிலிருந்து பாத்துண்டலாற் பெறலர்குஞ் சுவர்க்கவி 
ன்பம் இவ்வரிவைமுயக்கத்திலேயே எனக்கு உள்ளது என்று கூறிய 
தாக் கருதுமிடத்து , இதனைப் பயனுவமமென்னலா மென்று தோன்று 


ககக - ஆம் அதிகாரம் - புணர்ச்சிமகிழ்தல் 


உடு) 


கின்றது.துறக்கத்தின்பம் - சுவர்க்கலோகத்தின்பம்.வரைவுடன்படான் 
-மணந்துகொள்ளச் சம்மதியாதவன் . 

( எ ) 
கக 0 அ . வீழு மிருவர்க் கினிதே வளியிடை 

போழப் படாஅமுயக்கு . 
ஒத்த அன்புடைய நுமக்கு ஒரு பொழுதும் விடாத முயக்கமே 

இனியதென வரைவுகடாய தோழிக்குச் சொல்லியது . 
பரி. - ( நீ சொல்லுகின்றதொக்கும் ), வளி இடை போழப் 
படா - ( ஒருபொழுதும் நெகிழாமையின் ) காற்றால் இடையறுக் 
கப்படாத , முயக்கு - முயக்கம் , வீழும் இருவர்க்கு - ( ஒருவரை 
யொருவர் ) விழைவாரிருவர்க்கும் , இனிதே --- ( எ - று .) 

முற்றும்மை , விகாரத்தாற்றொக்கது. ஏகாரம் , தேற்றத் 
தின்கண் வந்தது . ஈண்டு இருவரில்லை : இன்மையான் , இஃதொ 
வ்வாதென்பது கருத்து . களவிற்புணர்ச்சியை மகிழ்ந்து வரை 
வுடன்படான் கூறியவாறு. 

( கு - ரை . ) இதுவும் வரைவுடம்படா தான் கூறிய கிளவியே 
யாகும்.ஒருபொழுதும் விடாமுயக்கமே இனிய தெனச்சொல்லி, வரைவு 
கடாய தோழிக்குக் கருத்து - களவொழுக்கத்தால் தலைவியை முயங் 
குவது இடையீடுபடுமா தலால் இக்களவொழுக்கத்தைத் தவிர்ந்து 
தலைவியை வரைவாயாக என்பது . வரைவுகடாய -வெளிப்பட மணந்து 
கொள்ளும்படி வற்புறுத்திக்கூறிய . நீ சொல்லுகின்றது ஒக்கும் என் 
பது - தோழியின் பேச்சிற் பாதிப்பகுதியை யுடன்பட்டதைக் குறிப் 
பிக்கும் . ஒருபொழுதும் நெகிழாமையால் - ஒருபொழுதும் 

ஒருபொழுதும் முயங்கிய 
கையைத் தளரவிடாமையால் . முற்றும்மை விகாரத்தாற்றொக்கது , 
‘ இருவர்க்கு என்பதனீற்றில் , இனிதே என்ற ஏகாரம் தெளிவைக் 
காட்டு தலால் , தேற்றேகாரம் . ஈண்டு - இப்போது , இங்கே . இருவர் 
இல்லை - நான் இவள் என்று பிரித்துச்சொல்லும்படி இருவராக 
இல்லை : ஒருவரே யென்னும்படி ஒற்றுமைப்பட்டுள்ளோ மாதலால் , நீ 
சொல்லுவது எம் திறத்திற்கு ஏலாது என்பது கருத்து . ( அ ) 


ககக , 


ஊட லுணர்தல் புணர்த லிவைகாமம் 
கூ டியார் பெற்ற பயன் . 


கரத்தல்வேண்டாமையின் இடையறவில்லாத கூட்டமே 
இன்பப்பயனுடைத்தென வரைவுகடாவியாட்குச் சொல்லியது . 

பரி . - ஊடல் உணர்தல் புணர்தல் இவை - (புணர்ச்சியினி 
தாதற் பொருட்டு வேண்டுவதாய ) ஊடலும் அதனை யௗ 
வறிந்து நீங்குதலும் அதன்பின்நிகழ்வதாய அப்பணர்ச்சிதானு 
மென இவையன்றே, காமம் கூடியார் பெற்ற பயன் 
( வரைந்துகொண்டு ) காமத்தை இடைவிடாதெய்தியவர் பெற்ற 
பயன்கள் ? ( எ - று . ) 

* .- 4 


திருக்குறள் 
ஆடவர்க்குப் பிரிவென்பதொன்று உளதாதன்மேலும் 
அதுதான் பரத்தையர் மாட்டாதலும் , அதனையறிந்து மகளி 
ரூடிநிற்றலும் , அவ்வூடலைத் தவறுசெய்தவர்தாமே தந்தவறின் 
மைகூறி நீக்கலும், பின்னும் அவ்விருவரும் ஒத்த அன்பின் 
ராய்க் கூடலுமன்றே முன்வரைந்தெய்தினார் பெற்ற பயன் ; 
அப்பயன் இருகலைப்புள்ளினோருயிராய உழுவலன்புடைய 
எமக்குவேண்டா வென அவ்வரைந்தெய்தலை யிகழ்ந்து கூறிய 
வாறு . 

( கு - ரை . ) கரத்தல் வேண்டாமையின் மறைக்கப்படு தல் வேண் 
டாமையால் : களவொழுக்கத்திற்குக் கரத்தல் வேண்டு மென் றபடி . 
இடையறவு - நடுவில் தடைப்படு தல்.வரைந்தால் இடையீடின்றிக் கூட் 
டம் பெறலா மாதலால் வரைந்து கொள்க என்று கூறிய தோழிக்கு, 
வரைவு உடன்படாத தலைவன் கூறியது இது என்க , வரைந்தெய்தி 
யவர் எய்துவது ஊடல் முதலியவற்றாலாகும் இன்பப்பயனேயா தலால் , 
ஒருயிராய இரு தலைப்புள் போன்றுள்ள எமக்கு அந்த இன்பம் 
வேண்டா என்று வரை தலிலுள்ள குறைவை யெடுத்துக்காட்டி 
யிகழ்ந்தவாறாகும் . 

ஊடலென்பது - தலைவனும் தலைவியும் ஒத்துக் 
கூடுங் காலத்து மன திற்கு ஒவ்வாத பரத்தையிற்பிரிவுபோன்ற 
செய்தி நடந்ததாகத் தலைவன்மீது ஐயப்பட்டதனால் தலைவி மனம் 
வேறுபட்டிருத்தல் . உணர்தெலென்பது -ஊடிய தனைத் தணிக்கக்கருதிய 
தலைவன் , காரணங் காட்டியேனும் வேறுவகையாலேனும் தெளிவிக் 
கத் தலைவி தெளிதலாம். ஊடலும் உணர்தலும் நிகழ்ந்தபின் கூடல் 
நிகழும் . கூடல் - புணர்ச்சி . இரு தலைப்புள் - இரண்டு தலையையுடைய 
தொருபட்சி . உழுவலன்பு - எழுமையுந்தொடரவல்ல அன்பு . ( கூ 
ககக 0 . அறிதோ றறியாமை கண்டற்றாற் காமம் 

செறிதோறுஞ் சேயிழை மாட்டு . 
புணர்ந்து உடன்போகின்றான் தன்னுள்ளே சொல்லியது . 

பரி . - அறிதோறு - ( நூல்களானும் நுண்ணுணர்வானும் 
பொருள்களை ) அறியவரிய, அறியாமை கண்டற்று - முன்னை 
யறியாமை காண்டற்போலக் காணப்படாநின்றது : சேயிழை 
மாட்டு செறிதோறுஉம் - சிவந்த இழையினையுடையாளை இடை 
விடாது செறியச்செறிய , காமம் - ( இவண்மாட்டுக் ) காதல் . 

களவொழுக்கத்திற் பல இடையீடுகளா னெய்தப்பெறாது 
* அவாவுற்றான் இதுபொழுது நிரந்தரமாக எய்தப் பெற்றமை 
யின் , செறிதோறும் என்றான்.அறிவிற்கெல்லையின்மையான் 
மேன்மேலறிய வறிய முன்னை யறிவு அறியாமையாய் முடியு 
மாறுபோலச் செறிவிற் கெல்லையின்றி மேன்மேற் செறியச் 
செறிய முன்னைச்செறிவு செறியாமையாய் முடியாநின்ற 
தெனத் தன்னாராமை கூறியவாறு . இப்புணர்ச்சிமகிழ்தல் 

* H - ம் : வருத்தமுற்றான் இதுபொழுது தீர்ந்தா னாக 


ககஉ - ஆம் அதிகாரம்-- நலம்புனைந்துரைத்தல் 


உஎ 


.. 


தலைமகட்கும் உண்டேனும் அவண்மாட்டுக் குறிப்பானிகழ்வ 
தல்லது கூற்றா னிகழாமை யறிக . 

( கு - ரை . ) புணர்ந்து - களவொழுக்கத்தாற்கூடி . உடன் போகின் 
றான் - பாங்கியினுரைப்படி தலைமகளை இரகசியமாக இட்டுக்கொண்டு 
தன்னூருக்குச் செல்லும் தலைமகன் . உடன்போக்குவருமாறு : -கள 
வொழுக்கத்து ஒழுகாநின்ற தலைமகன் தலைவியை தோழியிற்கூட் 
டத்தாற் கூடி இன்புற்று வருநாளில் , பெற்றோர் அயலானுக்குத் 
தம்மகளை மணம் பேசினும் , தலைவனைத் தலைமகள் காணப்பெறாவண் 
ணம் கடுங்காவற்படுத்தினும் , தலைவிக்கு ஆற்றாமை மீதூர்ந்து துய 
ரம் பெருகும் : பெருகவே , அதுகண்ட தோழி கவன்று தலைவனை 
யெதிர்ப்பட்டுச் செய்தி யுரைப்பாள் : தலைவன் சூழ்ந்து தன் காதலி 
யைத் தன்னூர்க்கு உடன் கொண்டுபோகவலித்தமையைத் தெரிவித் 
துத்தலைவியை உடன்படுத்தத்தோழியை வேண்டும் ; தோழியும் தலை 
விக்கு அதனை மெல்ல உணர்த்த , அதுகேட்ட தலைவி 

உயிரினுஞ் 
சிறந்தன்று நாணே நாணினுஞ், செயிர்தீர் காட்சிக் கற்புச்சிறந்தன்று 
என்றதற்கு ஏற்பத் தன் நாண் அழிய வரினும் கற்புக்கெடா திருத்தற் 
பொருட்டு உடன்போக்குக்கு ஒருப்பட்டமையைக் குறிப்பிப்பள் : பின் 
னர்த் தோழி அத்தலைவி வெளியேறுதற்கு வேண்டுவன புரிந்து ஒரு 
வரும் அறியாவகை அவளைக் குறியிடத்துக் கொண்டு தலைவன்பாற் 
சேர்த்து ஓம்படை கூறிவழிவிடுப்பள் : தலைவன் தலைவியுடன் தன் 
னூர்நோக்கிச் செல்லும் என்பது . 

பொருள்களை - அர்த்தங்களை . சிவந்த- செம்பொன்னினாலியன்ற 
என்றபடி . இழை - ஆபரணம் . இடைவிடாது - ஒருகணப்பொழுதும் 
விடாமல் . செறியச்செறிய -புணரப்புணர . இவண்மாட்டு - இத்தலைவியி 
னிடத்து . இடையீடுகள் - தடைகள் . எய்தப்பெறாது - ( தலைமகளைக் 
கூடுமாறு ) அடையப்பெறாமல் . நிரந்தரமாக - இடையீடின்றி . கள 
வொழுக்கத்தில் இடையீடுபடும் புணர்ச்சி உடன்போக்கில் இடையீடி 
ன்றி நிரந்தரமாகப் பெறப்படு தலால் முன்னைய புணர்ச்சி நிகழாதது 
போலவே தோன்றுதற்கு , மேன்மேல் அறியவறிய முன்னைய அறிவு 
அறியாமையே போலுதலை உவமை கூறினான்.ஆராமை- விருப்பம் அட 
ங்காமை . புணர்ச்சி மகிழ்தலில் தலைவியின் கூற்றாகக் கிளவி வரா 
மைக்குக் காரணங்கூறுவது. இப்புணர்ச்சி மகிழ்தல் என்று தொடங் 
கும் வாக்கியம் : “ காமத்திணையிற் கண்ணின் றுவரூஉம் , நாணும் மட 
னும் பெண்மையவா தலிற் , குறிப்பினுமிடத்தினுமல்லது வேட்கை , 
நெறிப்படவாரா வவள்வயினான " என்ற தொல்காப்பியத்துக்களவியற் 
சூத்திரமுங் காண்க . 

(க 0 ) 
ககஉ - ஆம் அதிகாரம் - நலம்புனைந்துரைத்தல் . 
பரி . - அஃதாவது 

தலைமகன் 

தலைமகணலத்தைப் 
புனைந்து சொல்லியது. இது , புணர்ச்சிமகிழ்ந்துழி நிகழ்வ தாக 
லின் , புணர்ச்சிமகிழ்தலின் பின் வைக்கப்பட்டது . 

( கு - ரை .) நலத்தை - அழகை. புனைந்து - அலங்கரித்து :அழகு.பட 
ன்றவாறு . மகிழ்ந்துழி மகிழ்ந்தபோது . 


உ அ 


திருக்குறள் 


கககக . நன்னீரை வாழி யனிச்சமே நின்னினும் 

மென்னீரள் யாம்வீழ் பவள் . 
இயற்கைப்புணர்ச்சியிறுதிக்கட் சொல்லியது . 
பரி.- அனிச்சமே - அனிச்சப்பூவே ! வாழி - வாழ்வாயாக : 
நல்நீரை - (மென்மையால் நீ எல்லாப்பூவினும் ) நல்ல இயற்கை 
யை யுடையை : ( அங்கனமாயினும் ), யாம் வீழ்பவள் - எம்மால் 
விரும்பப்பட்டவள், நின்னினும் - , மெல் நீரள் மெல்லிய 
இயற்கையை யுடையவள் ; ( எ - று . ) 

அனிச்சம் - ஆகுபெயர் . வாழியென்பது உடன்பாட்டுக் 
குறிப்பு : இனி யானே மெல்லியன் என்னுந் தருக்கினை யொழி 
வாயாகவென்பதாம் . அது பொழுது உற்று அறிந்தானாகலின் , 
ஊற்றினினிமையையே 

பாராட்டினான் . இன்னீரளென்று 
பாடமோதுவாருமுளர் . 

( கு - ரை . ) “ ஞாயிறு திங்க ள றிவேநாணே ” என்று தொடங்குந் 
தொல்காப்பிச் செய்யுளியற் சூத்திரத்தில் , “ சொல்லும்போலவுங் கேட் 
குநபோலவும் , சொல்லி யாங்கமையு மென்மனார் புலவர் என்றதனால் , / 
அனிச்சமலர் கேட்பனபோல வைத்துக் கூறப்பட்டது . “ மோப்பக் 
குழையுமனிச்சம் ” என்ற தனால் , அனிச்சப்பூ மிகவும்மென்மைய தா தல் 
பெறப்படும் . அனிச்சம் என்ற முதலின் பெயர்-மலரைக் காட்டு தலால் , 
முதலாகுபெயர் . வாழி என்றஉடன் பாட்டுவியங்கோள்- நின்னினும் 
மெல்லிய தன்மையையுடையாள் யாம் விரும்பியவ ளாதலால் , இனி 
மென்மையாலான தருக்கை நீ ஒழியவேண்டுவதே என்ற கருத்தைக் 
குறிப்பிப்பதனால் , வாழியென்பதுஉடன்பாட்டுக்குறிப்பு எனப்பட்டது . 
தருக்கினை - கர்வத்தை. அதுபொழுது - அப்போது . உற்றறிந்தான் 
தலைவியை உற்றதனால் ( தலைவியின் ஊற்றின்பத்தைப் பெற்ற 
தனால் அவள்மென்மையை யறிந்தான் . மென்னீரள் என்ற இடத்து 
இன்னீரள் என்று பாடம் ஓதுவாருமுளர் . நீரை - முன்னிலையொரு 
மைக் குறிப்புமுற்று . 

( க) 
மலர்கானின் மையாத்தி நெஞ்சே யிவள்கண் 
பலர்காணும் பூவொக்கு மென்று . 

இடந்தலைப்பாட்டின்கட் சொல்லியது . 
பரி.- நெஞ்சே- ! இவள் கண் - ( யானே காணப்பெற்ற ) 
இவள் கண்களை , பலர் காணும் பூ ஒக்கும் என்று - பலரானுங் 
காணப்படும் பூக்கள் ஒக்குமென்று கருதி , மலர் காணின் 
மையாத்தி - ( தாமரை குவளை நீலம் முதலிய ) மலர்களைக்கண் 
டால் மயங்காநின்றாய் : ( நின்னறிவுஇருந்தவாறுஎன் ) ? ( எ - று . ) 

மையாத்தல் - ஈண்டு, ஒவ்வாதவற்றை யொக்குமெனக் 
கோடல் : இது இ.மாத்தல் செம்மாத்தலென்பனபோல ஒரு 
சொல் . இயற்கைப்புணர்ச்சி நீக்கம் முதலாகத் தலைமகள்கண் 


ககக .. 


கக 2 - ஆம் அதிகாரம் - நலம்புனைந்துரைத்தல் 


கககங . 


களைக் காணப்பெறாமையின் அவற்றோடு ஒருபுடை யொக்கும் 
மலர்களைக் கண்டுழியெல்லாம் அவற்றின்கட் காதல்செய்து 
போந்தான் , இதுபொழுது அக்கண்களின் நலமுழுதுந் தானே 
தமியாளை இடத்து எதிர்ப்பட்டுஅனுபவித்தா கைலின் , அம் 
மலர்கள் ஒவ்வாமைகண்டு ஒப்புமை கருதிய நெஞ்சை யிகழ்ந்து 
கூறியவாறு. 

( கு - ரை . ) தலைவன் இடந்தலைப்பாட்டில் தனியளாயிருந்த தலை 
வியின் கண்ணழகிலே ஈடுப்பட்டுச்சொல்லிய கிளவி இது . பார்கா 
ணும் பூ என்ற தனால் , இவள் கண் யானொருத்தனேகாணுமது என் 
பது பெறப்படுவதோடு , மலர்கட்குப் பலராற்காணப்படுவது இழுக்கா 
மென்பதையும் குறிப்பிக்கும் . மையாத்தி என்பதன் பொருள் - மயங்கா 
நின்றாய் எனபது . மையாத்தல் - மயங்குதல் : இங்கே , ஒவ்வா தவற்றை 
ஒக்குமெனக் கொள்ளுதல் . மையாத்தல் என்ற சொல்லைநோக்குமிட 
த்து ,மை யாத்தல் எனப்பிரித்தற்கு உரியது போலத்தோன்றுதலால் 
பிரித்தலாகாதென்பார் மையாத்தல் ஒருசொல் என்றார் . இயற்கைப் 
புணர்ச்சி நீக்கம் - இயற்கைப்புணர்ச்சியில் தலைவியைக் கூடியபின் 
அவளைப்பிரிந்த பிரிவு . அவற்றோடு - தலைவியின் கண்களோடு . 
ஒருபுடை - ஒருசார் : முற்றிலுமன்றியென்றபடி . அவற்றின்கண் - 
அம்மலர்களினிடத்து . கண்டுழியெல்லாம் - பார்த்தபோதெல்லாம் . 
இடத்து எதிர்ப்பட்டு- இடந்தலைப்பாட்டி லெதிர்பட்டு . 

( உ ) 
முறிமேனி முத்த முறுவல் வெறிநாற்றம் 

வேலுண்கண் வேய்த்தோ ளவட்கு. 
கூட்டுதலுற்ற பாங்கற்குத் தலைமகன் தலை மகளதியல்பு கூறியது . 

பரி.-- வேய்த் தோளவட்கு - வேய்போலுந் தோளினையு 
டையவட்கு , -மேனி முறி -நிறம் தளிர்நிறமாயிருக்கும் :முறுவல் 
முத்தம் - பல்லு முத்தமாயிருக்கும் : நாற்றம் வெறி-(இயல்பாய ) 
நாற்றம் நறுநாற்றமாயிருக்கும் : உண் கண் வேல் - உண் 
கண்கள் வேலாயிருக்கும் ; ( எ - று . ) 

பெயரடையானும் ஓரியல்பு கூறப்பட்டது . முறி , முறுவ 
லென்பன - ஆகுபெயர். உருவகவகையாற் கூறினமையின் , 
புனைந்துரையாயிற்று . நின்னாற் கருதப்பட்டாளை அறியேனென்று 
சேட்படுத்த தோழிக்குத் தலைமகன் சொல்லியதுஉமாம் . 

( கு - ரை .) மேனி -உடல்நிறம் . வேய்த்தோளவள் என்றபெயரில் , 
வேய் என்பது பெயர்ச் சொல்லாகிய அடை .( அடை - விசேஷணம் :) 
அதனாலும் . தலைவியின் இயல்பு கூறப்பட்டதாகும் : தலைவியின் 
தோள்கள் அளவினாலும் வடிவினாலும் பசுமைநிறத்தினாலும் மூங் 
கிலையொத்திருக்குமென்றவாறு : அளவேவடிவொப்பதன்றியே 
பச்சை , யிளவேய் திறத்தானுமேய்க்கும் ” என்ற துகாண்க.முறி- தளிர் : 
இங்குத் தளிரின் நிறம் என்ற பொருளில் வந்தது : பொருளாகு 
பெயரின்பாற்படும் . முறுவல் -சிரிப்பு ; இது , அதனைக் கொண்ட 
பல்லுக்கு ஆகிவந்தது : பண்பாகுபெயரின்பாற்படும் . பாங்கனைப் 


» 0 


திருக்குறள் 


பற்றித் தலைவியைக் கூட்டியவனாகக் கூறுதல் அத்துணையாகச் 
சிறவாது என்ற கருத்தினால் , இந்தக் குறளுக்கு இரண்டாவதாக 
வேறொருகிளவித்துறை கூறப்படுகின்ற தென்னலாம் . 

காணிற் குவளை கவிழ்ந்து நிலனேக்கும் 
மாணிழை கண்ணொவ்வே மென்று. 


கககச . 


பாங்கற் கூட்டத்துச் சென்று சார்தலுறுவான் சொல்லியது .. 

பரி.- குவளை - குவளைப்பூக்கடாமும் , காணின் காண்டற் 
றொழிலையுடையவாயின் , மாண் இழை கண் ஒவ்வேம் 
என்று -மாண்ட இழையினையுடையாள் கண்களை ( யாம் ஒவ்வே 
மென்று கருதி , கவிழ்ந்து - ( அந்நாணினால் ) இறைஞ்சி , நிலன் 
நோக்கும் - நிலத்தினை நோக்கும் ; (எ - று . ) 

பண்பானேயன்றித் தொழிலானும் ஒவ்வாதென்பான் 
காணின் என்றும் , கண்டால் அவ்வொவ்வாமையால் நாணு 
டைத்தாமென்பது தோன்ற கவிழ்ந்து என்றுங் கூறினான் . 
காட்சியும் நாணும் இன்மையிற் செம்மாந்து வானை நோக்கின 
வென்பதாம் . 

( கு ரை .) பண்பானே - வடிவு நிறம் என்கிற இக்குணத்தால் . 
குவளை காணு தல்தொழிலையுடையவாயின் நாணத்தால் கவிழ்ந்து 
நிலன்நோக்கும் என்ற இதில், குவளைக்குக்காணுதலென்ற தொழில் 
இல்லாமையால் தான் , நாணமின்றிச் செம்மாந்து வானை நோக்கின 
என்று , குவளைகள் இயற்கையின் வானோக்கிமலர்ந்து நிற்பதற்கு 
காரணங் கற்பித்துக் கூறியவாறு : ஏதுத்தற்குறிப்பேற்றவணி . காட்சி 
காணுதற்றொழில் . செம்மாந்து - கருவங்கொண்டு . 
கககடு . அனிச்சப்பூக் கால்களையாள் பெய்தா னுசுப்பிற்கு 

நல்ல படாஅ பறை . 

பகற்குறிக்கட் பூவணிகண்டு சொல்லியது . 
பரி : 

( இவள் தன்மென்மைகருதாது ), அனிச்சப்பூ - 
அனிச்சப்பூவை , கால் களையாள் பெய்தாள் - முகிழ்களையாது 
சூடினாள் : நுசுப்பிற்கு - (இனி) இவளிடைக்கு, நல்ல பறை 
படா அ- நல்லபறைகளொலியா ; ( எ - று . ) 

அம்முகிழ்ப்பாரம் பொறாமையின் இடை முரியும் ; முரிந் 
தால் , அதற்குச் செத்தார்க்குரிய நெய்தற்பறையே படுவதென் 
பதாம் . மக்கட்குரிய சாக்காடும் பறைபடுதலும் இலக்கணைக் 
குறிப்பால் நுசுப்பின்மே லேற்றப்பட்டன. 

( கு - ரை . ) பகற்குறியென்பது - தலைமகளைத் தழையேற்பித்த 
தோழி தலைமகனுடன் அவளைப் பகற்குறிக்கண் தலைப்பெய்யாநிற்றல் 
என்பர் , திருக்கோவையாரிற் பேராசிரியர் . கால் - காம்பினடி . முகிழ்ப் 
பாரம் - காம்பினடிச்சுமை . இடை - இடுப்பு . நெய்தற் றை - சாப்பறை 


ககஉ - ஆம் அதிகாரம் - நலம்புனைந்துரைத்தல் 


யெனப்படு தலால் , செத்தார்க்குரிய நெய்தற்பறை என்றது . படுவது 
ஒலிப்பது. சாக்காடு - மரணம் ; பறைபடு தல்- நெய்தற் ) பறை யொலி 
த்தல் : மாணம் , சாப்பறை கொட்டல் இவையிரண்டும் மானுடர்க்கு 
உரியன : இவற்றை மானுட்ரின் உறுப்பாகிய நுசுப்பிற்கு ஏற்றி , நுசு 
ப்பிற்கு நல்லபடா அபறை என்றார் : இது இலக்கணைக்குறிப்பு = லக்ஷணா 
மூலத்வநி : நல்லபறைபடா என்றதனால் , தீயபறைபடும் என்பது குறிப் 
பாற்கிடைக்கும் : தீப்பறையொலிப்பது மானுடரின் மரணகாலத் 
தது ஆகவே , நுசுப்பு முரியும் என்ற இலக்கணைப்பொருளைத் தரு 
மாறு ,சாப்பறையொலித்தலை நுசுப்பிற்கு ஏற்றி நுசுப்பிற்குநல்லபடா 
அபறை என்றது : ஆதலால் , இது இலக்கணை யடியாக வந்தகுறிப் 
புப்பொருளாயிற்று. 

( ரு ) 


கககசு . மதியு மடந்தை முகனு மறியா 

பதியிற் கலங்கிய மீன் , 
இரவுக்குறிக்கண் மதிகண்டு சொல்லியது . 


பரி.- மீன்- ( வானத்து ) மீன்கள் , - ( வேறுபாடுபெரிதாக 
வும் ) , மதி உம் மடந்தை முகன் உம் அறியா- ( நம் ) மதியினையும் 
( எம் ) மடந்தை முகத்தினையும் ( இது மதி இது முகம் என்று ) 
அறியமாட்டாது , --பதியில்- ( தம் ) நிலையினின்றும் , கலங்கிய - 
கலங்கித்திரியா நின்றன : ( எ.று. ) 
ஓரிடத்தில் நில்லாது எப்பொழுதும் இயங்குதல்பற்றி பதியிற் 
கலங்கிய என்றான் . வேறுபாடு , வருகின்ற பாட்டாற் பெறப் 
--படும் . இனி , இரண்டனையும் பதியிற்கலங்காத மீன்களறியுமல் 
லது கலங்கின மீன்கள் அறியாவென்று உரைப்பினு மமையும் . 

( கு - ரை .) இரவுக்குறி யென்பது - தலைவன் தலைவியை இரவுப் 
பொழுதில் குறிக்கப்பட்ட இடத்திற்கூடு தல் . தலைவன் இரவுக் 
குறிக்கட் செல்லுங்கால் , நடுயாமத்தில் தலைவியது மனையெல்லைக்கட் 
சென்று மரங்களில் வதியும் மயில் அன்னம் முதலிய புட்களை யெழுப் 
பல் புன்னைக்காய்களை நீரிலிடுதல் போன்ற செயல்களால் தான் வந் 
தமையைக் குறிப்பிக்க , அதனை யுணர்ந்த தோழி , தாய்முதலியவரின் 
துயில்கையை ஆராய்ந்தறிந்தபின் தலைவியைக்கொண்டு சென்று 
குறியிடத்தி லுய்த்து , பூக்கொய்தல் முதலிய வியாஜத்தாற் பிரிந்து 
செல்ல , தலைவன் தலைவியைச் சார்வனென்ப. வேறுபாடு - இங்கே , 
சந்திரனுக்கும் மடந்தைமுகத்துக்கு முள்ள வித்தியாசம் . பெரிதாக 
வும் - மிகுதியாக இருக்கவும் . தம்மதியென்றது - சந்திரன் 
மீன்களுக்குப் பதியென்று சொல்லப்படுவா னாதலால் . வானமீன்கள் 
மதியினையும் மடந்தைமுகத்தையும் ஒப்புமை வேறுபாடு அறியமாட் 
டாமற் கலங்கின என்று கூறியது - பொதுவணி யெனப்படும் ஸாமாந் 
யாலங்காரமாம் . த்திரங்கள் ஓரிடத்தில் நில்லாது சஞ்சரித் 
தற்கு , முகம திகட்கு வேறுபாடு அறியமாட்டாமையாலுண்டான க்லக் 
கத்தைக் காரணமாகக் கற்பித்துக் கூறியது - எதுத்தற்குறிப்பேற்றவணி 
யின்பாற் படும் . தந்திலை - தாம் நிற்கும் இடம் : இது , பதியென்ற 


வான 


10 / _ 


கூஉ 


திருக்குறள் 


- 


கககஎ , 


சொல்லின் பொருள் . இயங்கு தல் -சஞ்சரித்தல் . வேறுபாடு- முகத்திற் 
கும் சந்திரனுக்குமுள்ள வேறுபாடு : அது , வளர்ந்து தேய்தலும் மறு 
வுடைமையுமென்று மேற் செய்யுளில் விளங்கும் . இனி என்பது 
தொடங்கி இப்பாடலுக்கு வேறோருரை : இரண்டனையும் - (மதி 
முகம் என்ற ) இரண்டையும் . முதலுரையில் , அறியமாட்டாதனவாய் 
மீன்கள் கலங்கின என்று பொருள்படுதலால் , அறியா என்பது 
பலவின்பாலெதிர்மறை வினையாலணையும்பெயரும் , கலங்கிய என்பது 
பலவின்பாலிறந்தகால வினைமுற்றுமாம் ; இரண்டாவது உரையில் , 
( தம்நிலையிற் கலங்காத மீன்கள் அறியுமல்லது ) தம்நிலையிற்கலங்கிய 
மீன்கள் அறியமாட்டா என்று பொருளாதலால் , அறியா என்பது . 
பலவின்பாலெதிர்மறை வினைமுற்றும் , கலங்கிய என்பது இறந்த 
காலப் பெயரெச்சமுமாம் . 

( சு ) 
அறுவாய் நிறைந்த வவிர்மதிக்குப் போல 
மறுவுண்டோ மாதர் முகத்து . 

இதுவுமது . 
பரி .-- ( அம்மீன்கள் அங்ஙனங் கலங்குதற்குக் காரணம் 
யாது ? ) அறு வாய் நிறைந்த அவிர் - முன் குறைந்தவிடம்வந்து 
நிரம்பியே விளங்கும் , மதிக்கு போல் - மதிக்கட்போல , மாதர் 
முகத்து மறு உண்டு ஓ - இம்மாதர் முகத்து மறுவுண்டோ ? 

இடம் - கலை . மதிக்கென்பது - வேற்றுமைமயக்கம் . தேய் 
தலும் , வளர்தலும் , மறுவுடைமையும் இன்மைபற்றிவேறுபாடு 
அறியலாயிருக்க அறிந்தில வென இகழ்ந்து கூறியவாறு . 
(கு - . 

- ரை . ) அறுவாய் என்றது - அற்ற இடம் : அதாவது 
தேய்ந்த கலையென்க . மதிக்கு என்பது - மதிக்கண் என்று ஏழாம் 
வேற்றுமையாகப் பொருள் படுதலால் , வேற்றுமைமயக்கம் . இன் 
மைபற்றி - ( முகத்திற்கு ) இல்லா திருத்தலால் . அறிந்தில என்ப 
தற்கு எழுவாய் , வானமீன்கள் என்பது . 

(எ ) 
கககஅ . மாதர் முகம்போ லொளி விட வல்லையேற் 
காதலை வாழி மதி . 

இதுவுமது . 
பரி.-- மதி - மதியே ! வாழி - வாழ்வாயாக : -மாதர் முகம் 
போல் ஒளிவிட வல்லை ஏல் இம்மாதர்முகம்போல (யான் 
மகிழும்வகை ) ஒளிவீசவல்லை யாயின், காதலை - ( நீயும் என் ) 
காதலையுடையையாதி ; ( எ - று . ) 

மறுவுடைமையின் அது மாட்டாய் ; மாட்டாமையின் என் 
னாற் காதலிக்கவும்பட... யென்பதாம் . வாழியென்பது , இகழ்ச் 
சிக்குவிப்பு . 

( கு - ரை .) காதலையுடையை யாதி - எனவிருப்பத்தைப் பெற்ற 
வனாவாய் : என்னால் விரும்பப்படுவா யென்றபடி . காதலை காதல் 


கக 2 - ஆம் அதிகாரம் --நலபும்புனைந்துரைத்தல் 


கூக 


ககக்க , 


என்ற பெயர்ச் சொல்லினடியாகப் பிறந்த முன்னிலை யொருமைக் குறி 
ப்பு முற்று : வல்லை என்பதும் , வன்மை என்ற பண்பினடியாப்பிறந்த 
அவ்வகை வினைமுற்றே ஏல் - என்னில் என்பதன் மரூஉ. மாதர் முகம் 
போல் ஒளிவிடமாட்டாத நீ இருந்து யாதுபயன் ?” என்ற பொருளைக் 
குறிப்பித்தலால் , வாழியென்பது இகழ்ச்சிக் குறிப்பு என்றது . 
செய்யுள் , தலைவியாற் பெறும் புணர்ச்சிவகையை விரிக்கும்போது 
பொய்பாராட்ட லென்பதற்கு உதாரணமாக நம்பியகப் பொருளுரையிற் 
காட்டப்பட்டுள்ளது . 

மலரன்ன கண்ணாண் முகமொத்தி யாயின் 
பலர்காணத் தோன்றன் மதி . 

இதுவுமது . 
பரி .-- மதி -மதியே ! -- மலர் அன்ன கண்ணாள் முகம் ஒத்தி 
ஆயின் - இம்மலர்போலுங் கண்ணினையுடையாள் முகத்தை 
(நீ) ஒக்கவேண்டுதியாயின் , - (இதுபோல யான் காணத் 
தோன்று :) பலர் காண கோன்றல் - பலர்காணத் தோன்றா 
தொழி ; ( எ - று . ) 

தானே முகத்தின் நலமுழுதுங்கண்டு அநுபவித்தானாக 
லின் , ஈண்டும் பலர்காணத்தோன்றலை யிழித்துக்கூறினான் : 
தோன்றின் , நினக்கு அவ்வொப்பு உண்டாகாதென்பதாம் . 

( கு - ரை .) . இதுபோல - இம்முகத்தைப்போல . யான்காண - யான் 
மட்டும் காண . நலம் முழுதும் . அழகுமுழுவதையும் . ஈண்டும் - இந் 
தச் செய்யுளிலும் : இவ்வதிகாரத்தின் இரண்டாஞ் செய்யுளில் பலர் 
காணும் பூவொக்கும் என்று பலர்காண்பதை இழித்துக்கூறியமை 
காண்க . தோன் றின் - பலர் காணத் தோன்றினால் , தோன்றல் 

தான்றல் - எதிர் 
மறைமுற்று . 
கக 20 , அனிச்சமு மன்னத்தின் றுவியு மாதர் 

அடிக்கு நெருஞ்சிப் பழம் .- 
உடன்போக்கு உரைத்த தோழிக்கு அதனருமைகூறி மறுத்தது . 

பரி .--அனிச்சம்உம் அன்னத்தின் தூவி உம் - (உலகத்தா 
ரான் மென்மைக்கு எடுக்கப்பட்ட ) அனிச்சப்பூவும் அன்னப் 
புள்ளின் சிறகுமாகிய இரண்டும் , மாதர் அடிக்கு- ,நெருஞ்சிப் 
பழம் - நெருஞ்சிப்பழம்போல வருத்தஞ்செய்யும்; (எ - று ) 

முள் வலிதாதலுடைமையிற்பமென்றான் . இத்தன்மைத் 
தாய அடி " பாத்தியன்ன குடுமிக்கூர்ங்கற் ” களை உடைய வெஞ் 
சுரத்தை யாங்ஙனஞ்கடக்கு மென்பது குறிப்பாற் பெறப்பட் 
டது . செம்பொருளேயன்றிக் குறிப்புப் பொருளும் அடி நல 
னழியாமை கலின் , இதுவும் இவ்வதிகாரத்ததாயிற்று . 

( கு - ரை .) உடன்போக்கு என்பது - தலைவன் தன்னுடன் தலை 
வியை ஊர்க்கு அழைத்துக் கொண்டு போதல் :இத்துறையில் ,அருமை 


திருக்குறள் 


யுரைத்தல் என்பது ஒரு கிளவி : அதனை , குறிப்புரை த்துப் போக்கு . 
உடம்படுத்திய தோழிக்கு, கொங்கை பொறாது நடுங்காநினற இடை 
யினை யுடையாளது மெல்லிய அடிக்கு யான் செல்லும்வெஞ்சுரம் 
தகாது : அதன்மேலும் எம்பதியும் சேய்த்து : அதனால் , நீ கருதுகின்ற 
காரியம் மிகவும் அருமையுடைத்தெனத் தலைமகன் போக்கருமை கூறா 
நிற்றல் என்று திருக்கோவையாருரையிற் பேராசிரியர் விவரித்துள் 
ளார் . அதன து -உடன்போக்கினது . இங்ஙனம் உடன்போக்கினருமை 
யைக்கூறும் முகத்தால் தலைவன் தலைவியின் அடிகளுடையமென் 
மையைப் புகழ்ந்து கூறுகின்றான் . நெருஞ்சிச் செடியின் முள்ளினும் 
அதன் பழத்தின் முள் வலிதாயிருக்கு மாதலால் , அனிச்சத்தையும் 
அன்னத்தின் தூவியையும் நெருஞ்சிப்பழம் என்றான் . “ பாத்தியன்ன 
குடுமி என்பது , அகநானூறு, களிற்றியானை நிரையில் ரூ - ஆவது 
பாடலில்வருவதாகும் : இதன் பொருள் : பாத்தி அன்ன-பாத்தி 
யிட்டாற் போன்ற , குடுமி -உச்சியையுடைய் , கூர்ங்கற்கள் என்க.இச் 
செய்யுளில் , தலைவியின் பாதத்திற்கு அனிச்சம் அன்னத்தின் தூவி 
இவை நெருஞ்சிப்பழம் போலும் என்பது , செம்பொருள் : இதனாற் 
பெறப்படுங் குறிப்புப்பொருள் - இங்ஙன் மெல்லிய அடி கடுஞ்சுரத்தை 
எவ்வாறு கடக்கும் ? என்பது . செப்பொருளோடு இதில் தோன்றுங் 
குறிப்புப்பொருளும் தலைவியின் அடிகளுடைய நலனைக்குறைக்காது - 1 
விளக்குவதனால் , இக்குறள் நலம்புனைந்துரைத்த லென்ற இவ்வதி 
காரத்திலிருத்தற்கு ஏற்றதேயாம் . 

( க 0 ) 
ககங - ஆம் அதிகாரம் - காதற்சிறப்புரைத்தல் . 
பரி.-- அஃதாவது- தலைமகன் தன்காதன்மிகுதிகூறலும் , 
தலைமகள் தன் காதன் மிகுதி கூறலுமாம் . இது ,புணர்ச்சியும் 
நலனும் பற்றி நிகழ்வ தாகலின் , புணர்ச்சிமகிழ்தல் நலம்புனை 
ந்துரைத்தல்களின் பின் வைக்கப்பட்டது. 
( கு - ரை . ) காதன் மிகுதி - அன்பின் மிகுதி . 

பாலொடு தேன்கலந் தற்றே பணிமொழி 

வாலெயி றூறிய நீர் . 
இயற்கைப்புணர்ச்சியிறுதிக்கட் டலைமகன் தன் நயப்பு உணர்த்தியது . 

பரி.-- பணி மொழி - இம்மெல்லிய மொழியினையுடையாளது, 
வால் எயிறு ஊறிய -வாலிய எயிறுஊறிய , நீர்- , பாலொடு 
தேன் கலந்தற்று - பாலுடனே தேனைக் கலந்த கலவை 
போலும் ; ( எ - று . ) 
கலந்ததற்றென்பது விகாரமாயிற்று : 

கலக்கப்பட்ட 
தென்றவா . பாலொடு தேனென்றவதனால் , அதன்சுவைபோ 
வஞ் சுவையினையுடைத் தென்ப தாயிற்று . எயிறூறியவென 
இடத்து நிகழ் பொருளின் றொழில் இடத்தின்மேனன்றது. 
வேறுவேறு அறியப்பட்ட சுவைய 7 1/1 பாலும் தேனும் கலந் 
அழி-அக் கலவை இன்னதென்றறியலாகாத இன்சுவைத்தா 
மாகலின் , அது பொருளாகிய நீர்க்கும் எய்துவிக்க. 


ககக. 


கக - ஆம் அதிகாரம் - காதற்சிறப்புரைத்தல் 


கூரு 


கக 22 . 


( கு - ரை .) நயப்பு - அன்பு . வாலிய எயிறு -வெண்ணிறமுள்ள 
பல் . கலந்ததற்று என்பது கலந்தற்று என விகாரமாயிற்று . கலந்தது 
- கலக்கப்பட்டதென்றபொருளது . அதன் - கலக்கப்பட்டவதன் . ஊறு 
தல் என்ற தொழில் நீருக்கு உரியது : பல்லுக்கு உரிய தன்று : இங்ஙனா 
கவும் எயிறூ றிய என்று ஊ 1 , தல் தொழிலைப் பல்லுக்குக் கூறியது , 
இடத்து நிகழ்பொருளாகிய நீரின்தொழிலை இடத்தின்மேலேற்றிக் 
றிய உபசாரல் 

வழக்காமென்க . சுவையவாய -சுவையையுடையனவான . 
அது- இன்னதென்றறியலாகாத சுவை . பொருளாகிய உபமேயமர்கிய . 
நீர் - எயிறூ றியநீர் . 

பணிமொழியாளின் எயிற்றிலூறிய நீர் இன்ன 
தென்றறியலாகாத இன்சுவைத்து என்று தலைவியினிடத்து . அன் 
பால் தலை வன் கூறியது , இது . “ இவள் செங்கனிவாயாருந் தொறு 
மினிதாயமிழ்தாமென தாருயிர்க்கே ” என்றதுங் காண்க . ( க ) 

உடம்பொ டுயிரிடை யென்ன மற்றன்ன 
மடந்தையொ டெர்மிடை நட்பு . 

பிரிவச்சங்கூறியது . 
பரி.- உடம்பொடு உயிரிடை என்ன அன்ன - உடம்பொடு 
உயிரிடையுளவாய நட்புக்கள் எத்தன்மைய அத்தன்மைய, 
மடந்தையொடு எம்மிடை நட்பு - இம்படந்தையொடு எம்மிடை 
யுளவாய நட்புக்கள் ; ( எ - று . ) 

என்னவெனப் பன்மையாற் உரியது - இரண்டும் 
தொன்றுதொட்டு வேற்றுமையின்றிக் கலந்துவருதல் , இன்ப 
துன்பங்களொக்க வனுபவித்தல் , இன் பயமையாமை யென் 
வற்றை நோக்கி . தெய்வப்புணர்ச்சியாகலான் அ . 

--அ.து பொழுது 
உணர்ச்சியிலளாகியாள் பின் உடையளாமன்றே ; ஆய்வழி , 
இவன் யாவன்கொ லெனவும் என்கண் 

அன்புடையன் 
கொலெனவும் இன்னும் இவனைத் கலைப் பெய்தல் கூடுங்கொ 
லெனவும் அவண்மனத்தின்க ணிக பூம் : அந்திகழ்வனவற்றைக் 
குறிப்பானறிந்து அவை தீரக் கூ - யேவா. 1. என்னையென்று 
பாடமோ துவாரு முளர் . 

( கு - ரை - ) இயற்கைப்புணர்ச்சிக்கு பின் தலைவிக்குப் பிரிவினைப்பற் 
றிய அச்சம் நிகழ , அத்தலைவியைத் தேற்றுமாறு தலைவன் சொல் 
லிய கிளவி , இது . உயிரிடை -உயிரினிடத்து .என்ன என்று பலவின் 
பாலாற் கூறியது . தொன்றுதொட்டு வேற்றுமையின்றிக் கலந்துவரு 
தல் முதலிய காரணம்பற்றியென்க . இரண்டும் உயிரும் உடம்பும் . 
“ குடம்பை தனித்தொழிய என்று தொடங்குங்குறளை இதனோடு ஒப் 
பிட்டுக்கவனிக்க . வேற்றுமையின்றி-வேறுபடு தலின்றி , ஒன்றாக . ஒக்க 
அநுபவித்தல் - ஒருசமமாக அநுபவித்தல் , தலைவன் தலைவியைப் 
புணர்ந்தது தெய்வப்புணர்ச்சியாதலால் , தலைவன் கலந்த அப்போது 
தன்வசந்தப்பிய தலைவி பிறகு தன்னுணர்ச்சி பெறுவாளென்க . 
வழி - உணர்ச்சியுடையளாய அப்போது . என்கண் 

என்னிடத்து . 
தலைப்பெய்தல் - (சேர்தல் . கூடுங்கொல் - நேர்படுமோ . அவை தீர - 
அவ்வெண்ணங்கள் தீர . மற்று - அசை . 

( உ ) 


டெய 


திருக்குறள் 


ககரு . 


கருமணியிற் பாவாய்நீ போதாயாம் வீழுந் 

திருநுதற் கில்லை யிடம் . 
இடந்தலைப்பாட்டின்கண் தலைமகணீக்கத்துச் சொல்லியது . 

பரி.-- கருமணியில் பாவாய் - (என்கண்ணிற்) கருமணியின் 
கண்ணுறையும் பாவாய் ! நீ- , போதாய் ( அங்குநின்றும் ) 
போதருவாயாக; (போதராதிருத்தியாயின் ) , யாம் வீழும் திரு 
நுதற்கு எம்மால் விரும்பப்பட்ட திருநுதலையுடையாட்கு , 
இடம் இல்லை - ( இருக்க) இடமில்லையாம் ; ( எ - று . ) 

யான் காணாது அமையாமையின் இவள் புறத்துப் போகற் 
பாலளன்றி என்கண்ணு ளிருக்கற்பாலள் ; இருக்குங்கால் நின் 
னோடொருங்கிருக்க இடம் போதாமையின் நின்னினுஞ் சிறந்த 
இவட்கு அவ்விடத்தைக் கொடுத்து நீ போதுவாயாக வென்ப 
தாம் . 

(கு - ரை .) நீக்கத்து- பிரியும்போது . உறையும் வசிக்கின்ற போத 
ருவாயாக - போய்விடுவாயாக.நீயும் இருந்து என்காதலியும் தங்கியிருக் 
கக் கண்ணில் இடம்போதாதாகையால் , என்கா தலிக்கு இடந்தருமாறு 
நீபோ துக என்கின்றான் , கண்ணின் கருமணியை நோக்கித் தலைவன் . 
வீழும் -விரும்புகின்ற . திருநுதல் - அன்மொழித்தொகை .காணாதமை 
யாமையின் - காணாமல் இருக்க முடியாதாகையால் . இருக்கற்பாலள் 
இருத்தற்கு உரியள் . 

வாழ்த லுயிர்க்கன்ன ளாயிழை சாதல் 

அதற்கன்ன ணீங்கு மிடத்து . 
பகற்குறிக்கட் புணர்ந்து நீங்குவான் சொல்லியது . 
பரி .--- ஆய் இழை - தெரிந்த இழையினையுடையாள் , 
(எனக்குப் புணருமிடத்து ), உயிர்க்கு வாழ்தல் அன்னள் 
உயிர்க்கு (உடம்போடுகூடி ) வாழ்தல் போலும் ; நீங்குமிடத்து 
பிரியுமிடத்து , அதற்கு சாதல் அன்னள் அதற்கு அதனி 
னீங்கிப் போதல் போலும்; ( எ - று . ) 

எனக்கென்பதும் புணருமிடத்தென்பதும் அவாய்நிலை 
யான் வந்தன . வாழுங்காலத்து வேற்றுமையின்றி வழிநிற்ற 
லானும் , சாங்காலத்து வருத்தஞ் செய்தலானும் , அவற்றை 
அவள்புணர்வுபிரிவுகட்கு உவமையாக்கினான் . 

( கு - ரை .) உயிர்க்குவாழ்தலாவது - உடம்போடுகூடியிருத்தலே 
யாம் . காதற்சிறப்புரைத்தல் என்பது அதிகாரமாதலாலும் , நீங்கு 
மிடத்து என அடுத்தவாக்கியத்து வருதலாலும் அவற்றிற்கு ஏற்ப , 
எனக்கு , புணருமிடத்து என்பன , அவாய்நிலையால் வந்தன . வழி 
நிற்றல்- அடங்கியிருத்தல் . அவற்றை வாழ் தலையும் சாதலையும் . இந்த 
த்திருக்குறளை , பிரிந்தவழிக்கலங்கலும் " என்ற இடத்து வழி என்றதனாற் 
பிரிய ஓறுவான் கூறுவனவும் உண்டு என்று கொண்டு , உதாரணங் 


கக ச . 


கககூ - ஆம் அதிகாரம் - காதற்சிறப்புரைத்தல் 


கூள் 


காட்டினர் தொல்காப்பியத்தில் நச்சினார்க்கினியர் : அன்றியும் ,பாங்கற் 
கூட்டத்தின் பகுதியிற் சேர்ந்ததெனவும் கொண்டுள்ளார் , 


- 


ககஉரு . உள்ளுவன் மன்யான் மறப்பின் மறப்பறியேன் 

ஒள்ளமர்க் கண்ணாள் குணம் . 
ஒருவழித்தணந்துவந்த தலைமகன் நீயிர் தணந்தஞான்று 
எம்மை உள்ளியும் அறிதிரோ ? என்ற தோழிக்குச் சொல்லியது , 


பரி .--- ஒள் அமர் கண்ணாள் குணம் - ஒள்ளியவாய் அம 
ரைச்செய்யுங் கண்ணினையுடையாள் குணங்களை , யான் மறப் 
பின் - யான் மறந்தேனாயின் , உள்ளுவன் நினைப்பேன் ; 
மறப்பு அறியேன் - ( ஒருபொழுதும் மறத்தலையறியேன் : ( ஆக 
லான் நினைத்தலையும் அறியேன் ); ( எ - று . 

மன் - ஒழியிசைக்கண்வந்தது. குணங்கள் - நாணம் , மடம் , 
அச்சம் , பயிர்ப்பு முதலாயின. இத்துணையுந் தலைமகன் கூற்று 
மேல் தலைமகள் கூற்று . 

( குரை.) ஒருவழித்தணத்தலாவது - தலைமகளைக் களவொழுக்கத்தால் 
தலைமகன் புணர்ந்து வாராநிற்கையில் அலர்( அலராவது - களவுப்புண 
ர்ச்சியைப் பலரறிந்துபேசுதல் ] எழுந்ததாக , அந்த அலரடங்கச் சில . 
நாள் தலைமகன் ஓரிடத்தில் தலைமகளைப் பிரிந்து உறைதலாகும் . தண 
ந்த ஞான்று - பிரிந்திருந்தபோது . உள்ளியும் - நினைத்தும் . உள்ளுவன் 
மன் என்ற இடத்து மன் என்பது உள்ளுவேனல்லேன் என்ற பொரு 
ளைத் தந்ததனால் , ஒழியிசையாயிற்று. மறந்ததையே யுள்ளுவது முடி 
யும் : ஒருபோதும் மறவாதிருப்பின் அப்பொருளை யுள்ளுவது எப்படி 
முடியும் ? முடியா தன்றோ? ஆகையால் , யான் தலைவியையுள்ளுவேனல் 
லேனென்று தலைவன் தலைவியை உள்ளாமைக்குக் காரணம் கூறு 
கின்றான் . கூற்று -பேச்சு. 

கண்ணுள்ளிற் போகா ரிமைப்பிற் பருவரார் 

நுண்ணியரெங் காத லவர் . 
ஒருவழித்தணப்பின்கண் தலைமகனைத் தோழி இயற்பழிக்குமென்றஞ்சி 

அவள் கேட்பத் தன்னுள்ளே சொல்லியது . 
பரி.-- ( தாம் காணாமைபற்றிச் 

சேய்மைக்கட்போயினா 
ரென்று கருதுவார் கருதுக ): எம் காதலவர் - எம்முடைய காத 
லர் , கண் உள்ளின் போகார் - (எம் ) கண்ணகத்துநின்றும் 
போகார் : இமைப்பின் பருவரார் -( யாம் அறியாது ) இமைத்தே 
மாயின் அதனால் வருந்துவதுஞ்செய்யார்: துண்ணியர் - ( ஆக 
லால் ) காணப்படா நுண்ணியர்; (எ - று .) 

இடைவிடாத நினைவின் முதிர்ச்சியான் எப்பொழுதும் 
முன்னேதோன்றலின் கண் ணுள்ளிற் போகார் என்றும் , 


ககஉசு . 


ந.அ 


திருக்குறள் 
இமைத் துழியும் அது நிற்றலான் இமைப்பிற் பருவரார் என் 
றுங் கூறினாள் . 

( கு - ரை . ) இயற்பழித்த லெனபது - ( தலைமகன து ) தகவின் 
மையைக் கூறுதலாம் : இயல் - தன்மையை , பழித்தல் - பழிப்புள்ள 
தெனக் கூறுதெலென்க .காணப்படா நுண்ணியர் , பிறரால் அறிய 
முடியாத நூட்பத் தன்மையுடையார். முன்னே தோன்றலின் கண்ணு 
க்கு எதிரிலே தோன்றுவதால் : ஒன்றை இடைவிடாது நினைப்பின் 
அது நினைவின்முதிர்ச்சியால் கண் முன்னே நிற்பது போலத் தோன் 
றுமென்க . இமைத்துழி - இமைத்தபொழுது . அது - அத்தோற்றம் . 
பருவரார் என்பது - பருவா என்ற பகுதியினடியாகப் பிறந்த எதிர் 
மறைப் பலர்பால்வினைமுற்று . 


ககஉ எ . கண்ணுள்ளார் காத லவராகக் கண்ணும் - 
எழுதேங் கரப்பாக் கறிந்து . 

இதுவுமது . 
பரி .-- காதலவர் கண்உள்ளார் ஆக - காதலர் ( எப்பொழு 
தும் ) எங் கண்ணினுள்ளாராகலான் , கண் உம் எழுதேம் - கண் 
ணினை அஞ்சனத்தாலெழுதுவதுஞ் செய்யேம் : கரப்பாக்கு 
அறிந்து அத்துணைக்காலமும் அவர்) மறைதலையறிந்து ;( எ - று . 

இழிவுசிறப்பும்மை, மாற்றப்பட்டது. கரப்பாக்கென்பது 
வினைப்பெயர் வருகின்றவேபாக்கென்பதும் அது.யான் இடை 
பரீடின்றிக்காண்கின்றவரைப் பிரிந்தாரென்று கருதுமாறு 
என்னை ? என்பது குறிப்பெச்சம் . 

( கு - ரை .) அஞ்சனமெழுதாமைக்குக் காரணம் , அஞ்சன மெழு 
தும் போதெல்லாம் அக்கா தலர் கண்ணின்மறைவரென்ப துகருதியா 
மென்கிறாள் . கண்ணும் என்ற இடத்துள்ள உம்மையைப் பிரித்து , 
எழுது தலைச்செய்யேம் என்று பொருளுள்ள எழுதேம் என்ற இட 
த்துஎழுது என்ற பகுதியின் பின்னே கூட்டி , எழுதுதலுஞ்செய்யே 
மென்று உரைக்கப்பட்டது. கரப்பாக்கு - தொழிற்பெயர் : கரத்தலென் 
பது பொருள் . வருகின்ற - அடுத்தபாட்டிலே வருவதான . வேபாக்கு 
என்பது வேதலென்று பொருள்படுவதால் , அது வே என்ற பகுதி 
யினடியாகப் பிறந்த தொழிற்பெயராகுமென்க . இடையீடு இன்றி 
இடை விடாமல் . இடையீடின்றி காதலரைக் காண்பதனால் சொல் 
லாது எங்கேயோ போய்விட்டாரென்று அந்தக்காதலரையியற்பழித்தல் 
தகாதென்று தோழிக்குக் கேட்கும்படி தலைவி சொல்லியவாறு." கண் 

வளார் நுங்கா தலா ரொழிககாமமீங்கெனா என்ற சிந்தர்மணி இங் 
குக் கருதுதற்கு உரியது . 

( எ ) 


ணு 


கக : அ . நெஞ்சத்தார் சாத லவராக வெய்துண்டல் 
அஞ்சுதும் வேபாக் கறிந்து . 

இதுவுமது . 


க்கக - ஆம் அதிகாரம் - காதற்சிறப்புரைத்தல் 

அதிகாரம் 


ககஉக 


பரி . - காதலர் நெஞ்சத்தார் ஆக - காதலர் எந்நெஞ்சினு 
ள்ளாராகலான் , வெய்து உண்டல் அஞ்சுதும்- (உண்ணுங்கால் 
வெய்தாக உண்டலையஞ்சாநின்றேம் : வேபாக்கு அறிந்து 
( அவர் அதனால் ) வெய்து றலை யறிந்து ; ( எ - று . ) 

எப்பொழுதும் எந்நெஞ்சின்கணிருக்கின் றவரைப் பிரிந்தா 
ரென்று கருதுமாறு என்னை ? என்பது குறிப்பெச்சம் . 

( கு - ரை .) வெய்தாக .வெம்மையுள்ள தாக . உண்டலை - (சோறு 
நீர் கறி முதலியவற்றை ) உட்கொள்ளு தலை . அஞ்சுதும் - தனித்தன் 
மைப்பன்மை . வேபாக்கு - வேதல் . 

( அ ) 
இமைப்பிற் கரப்பாக் கறிவ லனைத்திற்கே 

ஏதில ரென்னுமிவ் வூர் . 
வரைவிடைவைத்துப் பிரிவின்கண் தலைமகளாற்றுதற்பொருட்டுத் 
தோழி தலைமகனை இயற்பழித்தவழி அவள் இயற்பட மொழிந்தது . 

பரி.-- இமைப்பின் - ( என் கண் இமைக்குமாயின் , கரப் 
பாக்கு அறிவல் - (உள்ளிருக்கின்ற காதலர் ) மறைதலையறிந்து 
இமையேன் ; அனைத்திற்கு ஏதிலர் என்னும் இ ஊர் - அவ்வள 
விற்கு ( அவரைத் துயிலாநோய்செய்தார் ) அன்பிலரென்று 
சொல்லாநிற்கும் இவ்வூர் ; ( எ - று . 

தன் கருத்தறியாமைபற்றிப் புலந்துசொல்லுகின்றா 
ளாகலின் , தோழியை வேறுபடுத்து இவ்வூர் என்றாள் . ஒரு 
பொழுதும் பிரியாதவரைப் பிரிந்தா ரென்று பழிக்கற்பாலை 
யல்லை யென்பதாம் . 

( கு - ரை ) வரைவிடைவைத்துப்பிரிவு என்பது - கலியாணஞ்செய்து 
கொள்ளுவதாகிய சடங்கை இடையே வைத்துக்கொண்டு அதற்கு 
வேண்டும் பொருளைத் தேடப்பிரிதலாம் . தலைவன் வரை தற்குக் காரண 
மாகப் பொருள் தேடப் பிரிந்தா னென்றால் வறியனென்று எற்படுமே 
யெனின் ? -- ஏற்படாது : முன்னோர் தேடிவைத்த பொருள் மிகு தியாக 
இருப்பினும் அதனை நுகர்வோன் சிறியோ னென்றும் முயற்சியில் 
லாத சோம்பேறி யென்றும் இகழப்படுவானாதலாலும் , தான் முயன்று 
தேடிய பொருளை நுகர்தலே உத்தமமாதலாலும் பொருள்தேடப் பிரிவ 
னென்க . அவள் - தலைவி , இயல் நல்ல தன்மை . அறிவல் என்பதற் 
குப் பயனாக, அறிந்து இமையேன் என்று இலக்கணையாற் பொருள் 
கூறப்பட்டது . நான் கண்ணிமையாமைக்குக் காரணம் துயிலாமை 
யன்று : உள்ளிருக்குங் காதலர் மறைவரென்ற எண்ணமே : அவ்வாறு 
நான் கண்ணிமையாமைமாத்திரத்தைக்கொண்டு என்கா தலரை எதி 
லரென்று இவ்வூர் கூறுகின்றது : அது தகு தியன்று என்றவாறு: 
ஏதிலரென்பதன் கருத்துப்பொருள் , பிரியாநோய்செய்தாரன்பில 
ரென்பது . தன்கருத்து அறியாமைபற்றித் தோழியைப் புலந்து 
சொல்லுபவள் - தலைவி . புலந்து - ( பாங்கிமீது ) வெறுப்புக்கொண்டு . 
இவ்வூர் என்றது , இங்குத்தோழியைக்காட்டுமென்க . பழிக்கற்பாலை 
யல்லை - பழித்தற்றன்மையை விடுவாய் என்றபடி . 


( க ) 


திருக்குறள் 


க்ககூ 0 . உவந்துறைவ ருள்ளத்து ளென்று மிகந்துறைவர் 
ஏதில ரென்னுமிவ் வூர் . 

இதுவுமது . 
பரி.- ( காதலர்) , என்றுஉம் - எஞ்ஞான்றும் , உள்ளத்துள் 
உவந்து உறைவர் - என்னுள்ளத்துள்ளே யுவந்துறையாநிற் 
பர் : ( அதனையறியாது அவரை ), இகந்து உறைவர் பிரிந்துறை 
யாநின்றார் : ஏதிலர் - அன்பிலர் : என்னும் - என்று சொல்லா 
நிற்கும் :இவ்வூர்- ; ( எ - று .) 

உவந்துறைவரென்றதனால் அன்புடைமை கூறினாள் . பிரி 
யாமையும் அன்பும் உடையாரை இலரெனப் பழிக்கற்பாலை 
யல்லை யென்பதாம் . 

(கு ரை . ) உவந்துறைதல் அன்பின் செயலே யாதலால் , உவக் 
துறைவ ரென்ற தனால் , காதலரின் அன்புடைமையைக் கூறினா 
ளென்றார் . உவத்தலால் அன்பும் , உறைதலாற் பிரியாமையும் காத 
லர்க்கு ஏற்படுவது காண்க . இலரென - அன்பும் பிரியாமையும் இல் 
லாதவர் என்று . 

( க 0) 
கக்ச - ஆம் அதிகாரம் - நாணுத்துறவுரைத்தல் . 
பரி.-- அஃதாவது - சேட்படுக்கப்பட்டு ஆற்றானாய தலை 
மகன் தோழிக்குத் தன் நாண்துறவு உரைத்தலும் , அறத் 
தொடு நிற்பிக்கலுற்ற தலைமகள் அவட்குத் தன் நாண் துற 
வுரைத்தலுமாம் . இது, காதன்மிக்கு நிகழ்வ தாகலின், 
காதற் சிறப்பு உரைத்தலின்பின் வைக்கப்பட்டது . 

( கு - ரை . ) சேட்படுக்கப் பட்டு - ( தோழியால் ) தலைவி களவொழு 
க்கிற் கிட்டு தற்கு அரியளென்று மறுத்து அகற்றப்பட்டு . ஆற்றா 
னாய - தலைமகளைப் பிரிந்திருக்கப் பொறாதவனான . நாண் துறவுரைத் 
தல் - மடன்மாவேறுவேன் என்றாற்போன்று நாணைத்துறந்தமை 
தோன்றும் பேச்சுக்களைப் பேசுதல் . அறத்தொடு நிற்பிக்கலுற்ற - 
தருமத்தொடுபொருந்துமாறு செய்விக்கலுற்ற: அதாவது.களவொ 
ழுக்கத்தை வெளிப்படுத்தாவிட்டால் தலைவியின் நிலையை யுணராத 
பெற்றோர் அத்தலைவியை வேறொருத்தனுக்கு வாழ்க்கைப்படுத்தி 
னால் அப்போது கற்பு ஆகிய அறம் தலைவிக்குப் பழுதுறுமாதலால் , 
அங்ஙனம் பழுதுறாமைக்காகக் களவொழுக்கத்தை முறையேவெளிப் 
படுத்தி நிற்கத்தொடங்கிய என்க . “ அறத்தொடுநிற்றலாவது - களவை 
முறையே வெளிப்படுத்தி நிற்றல் : முறையே வெளிப்படுத்தி நிற்றலா 
வது - தலைவி பாங்கிக்கு அறத்தொடுநிற்கும் : பாங்கி செவிலிக்கு 
அறத்தொடு நிற்கும் : செவிலி நற்றாய்க்கு அறத்தொடு நிற்கும் : நற் 
றாய் தந்தை தன்னையர்க்கு அறத்தொடுநிற்குமென்றுகொள்க ....... 
இப்பொருள் எவ்விடத்திற்கு மாகாது : இவ்விடத்திற்கு மாத்திர 
மென்று கொள்க ” என்று தஞ்சைவாணன்கோவையுரையிற் கூறியுள் 
ளது . அவட்கு - தோழிக்கு . 


க்கச . ஆம் அதிகாரம்- நாணுத்துறவுரைத்தல் 


ககஙக . 


காம முழந்து வருந்தினர்க் கேமம் 

மடலல்ல தில்லை வலி . 
சேட்படுக்கப்பட்டு ஆற்ருனய தலைமகன் சொல்லியது . 
பரி.- காமம் உழந்து - ( அரியராய மகளிரோடு) காமத்தை 
யனுபவித்து , வருந்தினார்க்கு - ( பின் அதுபெறாது ) துன்புற்ற 
ஆடவர்க்கு , (பண்டும் ), ஏமம் - ஏமமாய் வருகின்ற, மடல் அல் 
லது - மடலல்லது , வலி இல்லை ( இனி எனக்கு ) வலியாவ 
தில்லை ; (எ - று . ) 

ஏமமாதல் - அத்துன்ப நீங்கும் வகை அவ்வனுபவத்தினைக் 
கொடுத்தல் . வலி - ஆகுபெயர். பண்டும் ஆடவராயினார் இன்ப 
மெய்தி வருகின்றவாறுநிற்க,நின்னை அதற்குத் துணை யென்று 
கருதிக் கொன்னே முயன்ற யான் இதுபொழுது அல்லா 
மையை யறிந்தேன் : ஆகலான் , இனி, யானும் அவ்வாற்றான் 
அதனை யெய்துவ லென்பது கருத்து . 

( கு - ரை ) அதுபெறாது - காமவின்பத்தைப்பெறாது . ஆடவர்க்கு - 
ஆண்கட்கு . பண்டும் - முன்பும் . ஏமமாய்- துன்பத்தைப்போக்கி இன் 
பத்தைக்கொடுப்பதாய் . மடலாவது - தலைவியைக் களவுப்புணர்ச்சி 
புணர்ந்து பிரிந்த தலைமகன் பாங்கியையிரந்து தன் குறைபெறாது சேட் 
படுக்கப்பட்டுப்பிரிவுத்துய்ரா லாற்றாமைவிஞ்சி அதனால் நாணம் 
முதலியன அழிந்து தலைவியின்வடிவையும் ஊரையும் பேரையும் 
ஊரையும் பேரையும் 

ஒரு 
லெழுதி அந்தச்சித்திரப்படத்தைக் கையிற்கொண்டு பனைாட 
னால் ஒருகு திரையுருச்செய்வித்து அதன்மீது தான் ஏறி 

அதனைப் 
பிறராலிழுப்பித்து வீதிவழியே பலருங்கூடும் பொதுவிடங்களிற்செல் 
லுபவனாவது : இது மடலூர் தலெனவும் மடன்மாவேறுதெலெனவும் 
சொல்லப்படும் . இதற்குப்பயன் - தலைவனது இக்கடுந்தொழிலைக்கண்டு 
இதனால் இவனதுபெருவேட்கையையுணர்ந்த உறவினராலாயினும் , 
சான்றோராலாயினும் அரசனாலாயினும் வெளிப்படையாக மணஞ் 
செய்விக்கப்பெறுதலென்ப ஏமமாதல் என்பதற்குப் பொருள் , இரட்சக 
மாதலென்பது . இங்கே, தலைவியை அனுபவிக்கப் பெறாமையாலான 
அத்துன்பம் நீங்கும்படி அந்தத் தலைவியின் காமவனுபவத்தைக் கொ 
டுத்தலாம் . வலியென்ற பண்புப்பெயர் , வலிமையைத் தரும் பொருளு 
க்கு ஆயினது பண்பாகுபெயராம் . எய்திவருகின்ற ஆறு- அடை 
வருகின்றவி தம் . அதற்கு - இன்பமனுபவிப்பதற்கு . கொன்னே - பய 
னின்றி . அல்லாமையை - நீ துணையாகாமையை . அவ்வாற்றான் - முன் 
னும் ஆடவர் மடன்மாவேறு தலாகியவழியால் , அதனை - அந்தக்காம 
வனுபவத்தை. சான்றீருமக்கொன்றறிவுறுப்பேன்மான்ற துளியிடை 
மின்னுப்போல் தோன்றி யொருத்தி , ஒளியோடுருவென்னைக் காட்டி 
யளியளென் , நெஞ்சாறுகொண்டாள தற்கொண்டுந் துஞ்சேன் , அணி 
யலங்காவிரைப் பூவோ டெருக்கின் , பிணையலங்கண்ணிமிலைந்துமணி 
யார்ப்ப , ஓங்கிரும்பெண்ணைமடலூர்ந்தென்னெவ்வநோய் , தாங்கு தறேற் 
சாவிடுமபைக்குயிர்ப்பாக , வீங்கிழைமா தர் திறத்தொன்றுநீங்காது , 


தன து 


ந்து 


திருக்குறள் 


பாடுவேன்பாய்மாநிறுத்து காமக்கடும்பகையிற்றோன்றினேற் 
கேம , மெழினு தலீத்தவிம்மா......என் , துயர் நிலை தீர்த்தல் நுந்தலைக் 
கடனே என்ற கலித்தொகை இங்குக் காணத்தக்கது . 


ககங 2 . 


நோன வுடம்பு முயிரு மடலேறும் 

நாணினை நீக்கி நிறுத்து . 
நாணுடைய நுமக்கு அது முடியாதென மடல் விலக்கலுற்ருட்குச் 

சொல்லியது . 
பரி : - நோனா உடம்பு உம் உயிர்உம் - ( அவ்வருத்தத்தி 
னைப் ) பொறாத உடம்பும்உயிரும் , மடல் ஏறும் - ( அதற்கேம் 
மாய ) மடன்மாவினையூரக் கருதாநின்றன : நாணினை நீக்கி 
நிறுத்து - ( அதனைவிலக்குவதாய ) நாணினையகற்றி ; ( எ - று .) 

வருந்தினார்க்கென மேல்வந்தமையின் , செயப்படுபொருள் 
ஈண்டுக் கூறாராயினார் . மடல் - ஆகுபெயர். நீக்கிநிறுத்தென்பது , 
ஒரு சொன்னீர்மைத்து . அறிவு நிறை ஓர்ப்புக் கடைப்பிடி 
முதலிய முன்னே நீங்கவும் , நாண் நீங்காது நின்றது. அதுவும் 
இதுபொழுது நீங்கிற்று என்பான் , உடம்பு முயிரும் என்றான் . 
அவைதாந் தம்முள்நீங்காமற்பொருட்டு பாடலேறுமென்றது, 
அவள் தன்னாற்றாமை யறிந்து கடிதிற் குறைநேர்தனோக்கி . 

( கு - ரை .) நாணையுடைய நுமக்கு அந்தமடன்மாவேறுதல் முக 
யாது என்று மடல்விலக்குதலுற்ற பாங்கிக்குத் தலைமகன் சொல்லி 
யது , இது . நோனாஎன்பதற்கு வருத்தத்தினையென்ற செயப்படுபொ 
ருள் கூறவேண்டியதாகவும் கூறாதது , கீழ்ச்செய்யுளில் வருந்தினார்க்கு 
என்று வந்திருத்தலால் , அந்த அதிகாரம்பற்றி 

வருத்தத்தினை 
யென்ற செயப்படுபொருள் தானே கிடைக்குமென்பதனாலாகும் . அத 
ற்குஏமமாகிய - அந்தப்பிரிவுத்துயர்க்கு இரட்சகமாகிய .மடலென்பது 
-பனைமடலினாலியன்ற குதிரைக்கு ஆகிய தனால் , காரணவாகுபெயராம் . 
நீக்கிநிறுத்து என்பது இரண்டுசொல்லாய் 

இருபொருளைத் 
தாராமல் அகற்றியென ஒரு பொருளையே தந்ததனால் , ஒரு சொல் என் 
றார் : ஆகவே , நீக்கு என்பது நிறுஎன்ற துணைவினை பெற்ற தென்க . 
அறிவு என்பது . எப்பொருளெத்தன்மைத்தாயினு மப்பொருள், 
மெய்ப்பொருள் காண்பது ”. நிறையென்பது - காப்பன காத்துக் கடி 
வன கடிந்தொழுகும் ஒழுக்கம் . ஓர்ப்பு என்பது- ஒருபொருளை ஆரா 
ய்ந்துணர் தல் . கடைப்பிடியென்பது.- கொண்டபொருளைமறவாமை . 
அவைதாம் - உடலும்உயிரும் . அவள்-தோழி . குறை நேர் தல் -குறை 
யைப்போக்க உடன்படுதல் . 
ககக . நாணொடு நல்லாண்மை பண்டுடையே னின்றுடையேன் 

காமுற்றா ரேறு மடல் . 
நாணேயன்றி நல்லாண்மையு முடைமையின் முடியாதென்ரூட்குச் 

சொல்லியது . 


ககச - ஆம் அதிகாரம் - நாணுத்துறவுரைத்தல் 


பரி.- நாணொடு நல்லாண்மை பண்டு உடையேன் -நாணும் 
மிக்க ஆண்டகைமையும் (யான் ) பண்டு உடையேன் : ( அவை 
காமத்தால் நீங்குதலான் ) , காமுற்றார் ஏறும் மடல் இன்று 
உடையேன் - அக்காமரிக்காரேறும் மடலினை இன்றுஉடை 
யேன் ; (எ - று . ) 

நாண் - இழிவாயினசெய்தற்கண் விலக்குவது . ஆண்மை 
ஒன்றற்குந் தளராதுநிற்றல் . அவை பண்டுள்ளன, இன்றுள் 
ளது இதுவேயா கலிற் கடிதின் முடியு மென்பதாம் . 

( கு - ரை .)நல்லாண்மையுமுடைமையின் - நல்ல ஆண் தன்மையையும் 
நீ உடையவனாக இருத்தலால் , முடியாது- மடலேறு தலென்பது கூடாது . 
நல்லாண்மையையும் நாணையும்உடையா யாதலால் , மடலேறுதல் நின 
க்கு ஒல்லாது என்ற பாங்கிக்குத் தலைவன் சொல்லியது , இது . பண் 
டுடையேன் என்றதனால் , இன்று அவை என்னைவிட்டுக் காமத்தால் 
விலகின என்பது , பெறப்படும் . இழிவாயினசெய்யக்கருதுமிடத்துச் 
செய்யவொட்டாது விலக்குந் தன்மையது நாண்என்க . இதுவே - 
மடலே . கடு தின் முடியும் என்பதற்கு , மடலேறுதல் எழுவாயாம் . ( க .) 


ககஙச . 


காமக் கடும்புன லுய்க்குமே நாணொடு 

நல்லாண்மை யென்னும் புணை . 
நாணும் நல்லாண்மையும் காமவெள்ளத்திற்குப் புணையாகலின் 
அதனால் அவை நீங்குவன வல்ல என்ரூட்குச் சொல்லியது . 

பரி.- நாணொடு நல்லாண்மை என்னும் புணை-(யான் தன் 
னைக் கடத்தற்குக் கொண்ட ) நாணும் நல்லாண்மையுமாகிய 
புணைகளை , (என்னிற்பிரித்து ), காமம் கடும்புனல் உய்க்கும் - 
காமமாகிய கடிய புனல் கொண்டு போகாநின்றது ; ( எ - று .) 

அதுசெய்யமாட்டாத ஏனைப்புனலினீக்குதற்கு ( கடும் 
புனல் என்றான் . இப்புனற்கு அவை புணையாகா , அதனை 
அவைநீங்கு மென்பதாம் . 

ரை . ) காமவெள்ளத்திற்குப்புணை - காமமாகிய கடலினைக் கட 
த்தற்குத் தெப்பம் போல்வது . அதனால் - காமவெள்ளத்தினால்.அவை 
நாணும் நல்லாண்மையும் , தன்னை - காமக்கடும்புனலை . புனல்வெள்ளம் , 
மிகவும் அதிகரிக்குமாயின் அது புணையையும் அடித்துக்கொண்டு 
போய்விடுந் தன்மையதென்க . அது செய்யமாட்டாத புணையை அடி 
த்துக்கொண்டு போகமாட்டாத . இப்புனற்கு காமக்கடும்புனற்கு . 
அவை - நாணும் நல்லாண்மையும் , அதனான் - காமக்கடும்புனலால . 
காமம் ஆண் தன்மையை உடைத்திடு மென்பதை 

ரெள் 
ளக் கலங்கித் தலைவந்தே , னாணெழின் முற்றியுடைத்துள்ளழித்தரு , 
மாணிழை மாதராளே எ ரெரனக்காமன , தாணையால் வந்தபடை " என்ற 
தனாலும் அறிக . 


காணும் 


திருக்குறள் 


லினையும் , 


கககூடு . தொடலைக் குறுந்தொடி தந்தாண் மடலொடு 

மாலை யுழக்குந் துயர் . 
" இவ்வாற்றமையும் மடலும் நாக்கு எவ்வாறுவந்தன ? என்ருட்டிச் 

சொல்லியது . 
பரி.- மாலை உழக்கும் துயர் மடலொடு - மாலைப்பொழு 
தின்கண் அனுபவிக்குந் துயரினையும் அதற்கு மருந்தாய ) மட 

( முன்னறியேன் ): ( இது பொழுது எனக்கு ), 
தொடலை குறுந்தொடி - மாலைபோலத் தொடர்ந்த சிறுவளை 
யினையுடையாள் , தந்தாள் - ;( எ - று . ) 

காமம் ஏனைப்பொழுதுகளினும் உளதேனும் மாலைக்கண் 
மலர்தலுடைமையின் மாலையுழக்குந்துயர் என்றும் , மடலும் 
அதுபற்றி வந்த தாகலின் அவ்விழிவும் அவளாற் றரப்பட்ட 
தென்றும் , அவடான் நீ கூறியதே கூறும் இளமையளென் 
பது தோன்ற தொடலைக்குறுந்தொடி என்றுங் கூறினான் . 
அப்பெயர் - உவமைத்தொகைப் புறத்துப் பிறந்த அன்மொ 
ழித்தொகை . இவை அவள் தந்தனவாகலின் , நின்னால் நீங்கு 
மென்பது கருத்து . 

( கு - ரை .) இதுவும் , தலைவன் பாங்கியினிடம் கூறிய கிளவி . 
காலையரும்பிப் பகலெல்லாம் போதாகி , மாலைமலருமிந்நோய் என்ற 
குறளாலும் மாலைக்காலத்துக் காமநோய் மலருந்தன்மையதாதல் புல 
னாம் . அதுபற்றி - காமம்பற்றி . அவ்விழிவும் மடலேறும் இழிவும் . 
குறுந்தொடி என்பது - பண்புத்தொகையாயினும் , தொடலைக்குறுந் 
தொடியென்ற தொடரில் , தொடலையென்பது , குறுந்தொடி யென்பத 
னோடு உவமைத்தொகைப்பொருளில் தொடர்ந்து அன்மொழியாய் வந் 
ததனால் , அத்தொடர் - உவமைத்தொகைப் புறத்துப்பிறந்த அன் 
மொழித்தொகையாம் . தலைவி தந் தனவே துயரும் மடலு மாதலால் , 
அவளுடைய பாங்கியான உன்னால் தான் இவை நீங்கு மென்கின்றான் . 
" படரும் பனையீன் றமாவுஞ் சுடரிழை , நல்கியாணல்கியவை ” என்ற 
கலித்தொகை , இங்கு ஒருசார் ஒப்புநோக்கத்தக்கது . 


ககஙசு . 


மடலூர்தல் யாமத்து முள்ளுவேன் மன்ற 

படலொல்லா பேதைக்கென் கண் . 
* மடலூரும் பொழுது இற்றைக்குங் கழிந்ததென்ரூட்குச் சொல்லியது . 

பரி.--பேதைக்கு என் கண் படல் ஒல்லா - (நின் ) பேதை 
காரணமாக என் கண்கள் ஒருகாலுந் துயிறலைப்பொருந்தா : 
( அதனால் ) , யாமத்துஉம் மன்ற மடல் ஊர்தல் உள்ளுவேன் - 
( எல்லாருந்துயிலும் ) இடையாமத்தும் (யானிருந்து ) 

மடலூர் 
தலையே கருதாநிற்பேன் : (எ - று . ) 


* 9 - ம் : -மடலூரும்பொழுதை இற்றைக்கொழிந் தூரென்றாட்கு . 


கககூஎ . 


ககஈ - ஆம் அதிகாரம் - நாணுத்துறவுரைத்தல் 
பேதையென்றது பருவம்பற்றியன்று , மடமைபற்றி . 
இனிக் குறைமுடிப்பது நாளையென வேண்டா வென்பதாம் . 

( கு - ரை .) துயிறலை - தூங்கு தலென்ற செயலை . பேதை - இங்கே 
அறியாமை யுடையாள் : தன்னோயையறிந்து தணிக்கா திருத்தல்பற் 
றித்தலைவியைப் பேதையென்கின்றான் .பேதையென்பது பருவப்பெய 
ராக வருவது உண்டு: அப்பருவத்திற்கு வயதெல்லை, ஐந்து முதல் 
எழு வரையிலும் . என் கண்கள் பேதைக்காகப் படலொல்லா என்ற 
மையால் , என் குறையை உடனே முடிக்கவேண்டுமே யன்றி , நாளை 
யென்று சொல்லி நாளைக்கடத்தலாகாதென்பது பெறப்படும் . 

கடலன்ன காம முழந்து மடலேறாப் 

பெண்ணிற் பெருந்தக்க தில் . 
பேதைக்கு என்கண் படலொல்லா வென்பதுபற்றி , அறிவிலராய 
மகளிரினும் அஃதுடையராய ஆடவரன்றே ஆற்றற்பாலர் என்ரூட்குச் 

சொல்லியது . 
பரி.- கடல் அன்ன காமம் உழந்துஉம் - கடல்போலக் 
கரையற்ற காமநோயினையனுபவித்தும் , மடல் ஏறா - மடலூர் 
தலைச் செய்யாது ஆற்றியிருக்கும் , பெண்ணின் - பெண்பிறப் 
புப்போல , பெருந்தக்கது - மிக்க தகுதியினையுடைய பிறப்பு , 
இல் - உலகத்தில் இல்லை ; ( எ - று . ) 

பிறப்புவிசேடத்தால் அவ்வடக்கம் எனக்கு இல்லையாகா 
நின்றது : நீ அஃது அறிகின்றிலை யென்பதாம் . இத்துணையும் 
கலைமகன்கூற்று ; மேல் தலைமகள் கூற்று . 

(கு - ரை .) கீழ்ச்செய்யுளில் , தலைமகன் என்கண்படல் ஒல்லா 
என்றான் : அதுபற்றி , பாங்கி அறிவிலராகியமகளிரினும் அஃது 
உடைய ஆடவான்றே ஆற்றுதற்கு உரியவர் என்றாளாக , மடலேறாத் 
தன்மை பெண்டிரிடமே யிருத்தலால் ஆடவரினும் அவரே ஆற்று 
பவர்: அவர்பிறப்பே தகுதியுடையது என்று தலைவன் கூறுகின்ற 
கிளவி , இது . மடலூர் தலென்பது ஆடவர்க்கேயுரிய தென்றும் , மட 
லூர்வேனென்று சொல்லுதலோடு நிற்பது மகளிர்க்கு உரிய தென்றும் 
அறிக . ஊர்வேன் மடலையொழிவேன்மடநாணம் ” உலகறியவூர்வன் 
நான் , முன்னிமுளைத்தெழுந்த தாங்கியொளிபரந்த , மன்னிப்பூம்பெண் 
ணைமடல் , " " பெருந் தெருவே , யூராரிக்ழிலுமூராதொழியேனான் , வாரார் 
பூம்பெண்ணை மடல் என்பன முதலனவாக இலக்கியங்கள் வருவன 
வும் , “ எத்திணை மருங்கினு மகடூஉ மடன் மேற் , பொற்புடை நெறிமை 
யின்மையான " என்ற தொல்காப்பியச்சூத்திரமும் , அங்கு , கடலன்ன 
காமத்தராயினும் பெண்டிர் , மடலூரார்மைந்தர்மேலென்ப - மடலூர் 
தல் , காட்டுகேன்வம்மின் கவிவஞ்சியார் கோமான் , வேட்டமாமேற் 
கொண்ட போழ்து என்றாராலோவெனின் , இது படலேற்றன்று: ஏறு 
வலெனக் கூ றிய துணையேயாம் என்ற நச்சினார்க்கினியருரையும் 
காண்க . இனி , பன்னிருபாட்டியலுடையார் மகளிர்மடலேறாரென்றும் , 
ஆனால் , கடவுளரைத் தலைவராகவைத்துப்பாடுமிடத்து அவர் மடலேறு 


திருக்குறள் 


. 


வதாகக் கூறப்படுமென்றும் சொல்லுவர் : இதனை " மடன்மாப்பெண் 
டிரேறா ரேறுவர் , கடவுளர் தலைவராய்வருங்காலே என்பதனா லறிக் 
பிறப்பு விசேடத்தால் ஆணாய்ப்பிறந்திருத்தலினாலென்றபடி அவ்வட 
க்கம் - மகளிர்க்கு உள்ள தான மடலேறாமலிருத்தலாகிய அடக்கம் . 
எண்ணில்காமமெரிப்பினு மேற்செலப், பெண்ணின்மிக்கதுபெண் 
ணலதில்லையே என்ற சிந்தாமணி இக்குறளோடு ஒப்பு நோக்கத்தக் 
கது . முதல் ஏழுபாடல்கள் தலைமகன் கூற்றும் , இனிமூன்று பாடல் 
களும் தலைவி கூற்றுமாம் . 


எ ) 


ககங.அ. நிறையரியர் மன்னளிய ரென்றது காம 

மறையிறந்து மன்று படும் 
காப்புச்சிறைமிக்குக் காமம் பெருகியவழிச் சொல்லியது . 
பரி .-- நிறை அரியர் (என்னாது )- ( இவர் ) நிறையால் (நாம் ) 
மீதூர்தற்கரியரென்று அஞ்சுதல்செய்யாது , மன் அளியர் 
என்னாது - மிகவும் அளிக்கத்தக்காரென் றிரங்குதல் செய் 
யாது , -- காமம் - மகளிர் காமமும் , மறைஇறந்து - ( அவர்) மறை 
த்தலைக்கடந்து, மன்றுபடும் - மன்றின்கண்ணே வெளிப்படுவ , 
தாயிருந்தது ; ( எ - று .) 

என்னாதென்பது முன்னுங்கூட்டி மகளிரென்பது வருவிக் 
கப்பட்டது. எச்சவும்மை , விகாரத்தாற்றொக்கது . மன்றென் 
பது , தந்தைதன்னையரை நோக்கி . உலகத்துப் பெண்பாலார் 
காமத்தியல் கூறுவாள்போன்று , தன் காமம் பெருகிய 
வாறும் , இனி அறத்தொடுநிற்றல்வேண்டுமென்பதும் குறிப் 
பாற் கூறியவாறாயிற்று . 

- ரை .) காப்புச்சிறை- காவலாகிய சிறை . சிறையாவது - ஒரு 
வரை அவர்விருப்பின்படி செல்லாது தடுத்துவைப்பது . நிறை மன 
வடக்கமென்னுங் குணம் . நிறைமிக்கவராதலால் நம்மால் மீ தூர்தற் 
கரியரென்றும் , மிகவும் அளிக்கத் தக்காரென்றும் கருதாமையால் , காம 
மானது மகளிரால் மறைக்கப்படுந்தன்மையைக் கடந்துமன்றில் வெளி 
ப்படுவ தாய்விட்டதென்று தன்காமம்மிக்க தன்மையைத் தலைவி 
கூறுகின்றாள் . அளியரென்னாது என்று இடத்திலுள்ள என்னாது என் 
பது நிறையரியரென்னாது என்ற முன்னும் கூட்டப்பட்டவாறு கா 
ண்க . காமம் என்பதன் முன் மகளிரென்பது வருவிக்கப்பட்டது . மகளிர் 
என்றுவருவிக்கப்பட்டதனோடு தொடர்ந்த காமம் என்பதன்பின் ஆம் 
வர்காமமேயன்றி என இறந்தது தழுவிய எச்சப்பொருளைத் தருகிற 
உம்மை விகாரத்தால் தொக்க தென்க . மன்று என்பது - சபையாத 
லால் , தோழிமார்முதலியவரோடு அடங்கிநில்லாமல் , இனி, தந்தை 
தன்னையரும் உணரவேண்டிய தன்மையைப்பெறுமென்பாள் மன்று 
படும் என்றாள் . தன்னையர்- தன் உடன்பிறந்தார் . தோழி அறத்தொடு 
நிற்கவேண்டுமிடம் இன்னவையென்பதை , " காப்புக்கைமிக்குக் காமம் 
பெருகினும் , நொதுமலர் வரையும் பருவமாயினும் , வரைவெதிர் 
கொள்ளாது தமரவண்மறுப்பினும் , அவனூறஞ்சுங்காலமாயினும் , 


ககச் - ஆம் அதிகாரம் - நாணுத்துறவுரைத்தல் 


அந்நாலிடத்து மெய்ந்தாணொர் இ , அறத்தொடு நிற்ற றோழிக்கு 
மூரித்தே ” என்பது , இறையனாரகப்பொருள் . 

( அ ) 


ககஙக . 


அறிகிலா ரெல்லாரு மென்றேயென் காமம் 
மறுகின் மறுகுமருண்டு . 

இதுவுமது . 
பரி : - எல்லார்உம் அறிகிலார் - (யான் முன் அடங்கிநிற்ற 
-லான் ) எல்லாரும் (என்னை ) அறிதலிலர் : ( இனி அவ்வாறு நில் 
லாது யானே வெளிப்பட்டறிவிப்பல் ) , என்று - என்று கருதி , 
--என் காமம்- , மறுகில் - ( இவ்வூர் ) மறுகின்கண்ணே , மரு 
ண்டு மறுகும் - மயங்கிச் சுழலாநின்றது ; ( எ - று . ) 

மயங்குதல் - அம்பலாதல் . மறுகுதல் - அலராதல் . அம்ப 
ஓம் அலருமாயிற்று : இனி, அறத்தொடுநிற்றல் வேண்டு 
மென்பதாம் . அறிவிலாரென்பதூஉம் பாடம் . 

( கு - ரை . ) அறிகிலாரெல்லாருமென்று மறுகும் என்ற தனால் , 
இனி அவ்வாறுநில்லா தபடி யானே வெளிப்பட்டறிவிப்பேனென்று 
கருதினமை பெறப்படும் . மறுகு - வீதி . “ அம்பலுமலருங்களவு என்ற 
கள வியற்சூத்திரத்தினுரையில் , “ அம்பலென்பது - சொல் நிகழாதே 
முகிழ்முகிழ்த்துச்சொல்வதாயிற்று ; இன்ன தன் கண்ணதென்பது 
அயலறியலாகா தென்பது . அலரென்பது - இன்னானோடு இன்னாளிடை 
இதுபோலும்பட்டதென விளங்கச்சொல்லி நிற்பது.அம்பலென்பது 
- பெரும்போதாய் சிறிது நிற்க அவருமென நிற்பது : அலரென்பது 
அப்பெரும்போது தாதும் அல்லியும்வெளிப்பட மலர்ந்தாற் போல நிற் 
கும் நிலைமை என்று கூறியிருப்பதும் , " சிலாறிந்து புறங்கூறலும் 
பழியும் அம்பல் " , பலரறிந்தலர் தூற்றல் ... அலர் " என்று பிங்கலந்தை 
கூறுவதும் காண்க . 

ககச 0 - யாங்கண்ணிற் காண நகுப வறிவில்லார் 

யாம்பட்ட தாம்படா வாறு . 
செவிலிக் கஅறத்தொடுநின்றுவைத்து, யான்நிற்குமாறென்னை ? என்று 
நகையாடிய தொழியொடு புலந்து தன்னுள்ளே சொல்லியது . 

பரி.-- பாம் கண்ணின் காண - யாம் ( கேட்குமாறுமன்றிக் 
கண்ணாற்காணுமாறு , (எம்மை ), அறிவில்லார் நகுப - அறிவிலார் 
நகாநின்றார் : ( அவரங்கனஞ் செய்கின்றது ),யாம்பட்ட-யாமுற்ற 
நோய்கள் , தாம் படா ஆறு - தாமும் உறாமையான் ;(எ - று . ) 

கண்ணினென்றது , முன் கண்டறியாமையுணரநின்றது . 
அறத்தொடு நின்றமையறியாது வரைவுமாட்சிமைப்படுகின் 
றிலளெனப் புலக்கின்றாளாகலின் , ஏதிலாளாக்கிக் கூறினாள் . 
இது , நகாநின்று சேட்படுக்குந்தோழிக்குத் தலைமகன் கறிய 
தாங்கால் , அதிகாரத்திற்கு ஏலாமை யறிக . 


று 


திருக்குறள் 
ரை .)செவிலி- தலைமகளை வளர்த்த தாய் . பாங்கி செவிலிக்கு 
அறத்தொடு நின்றாளென்க. ( அறத்தொடு நிற்றல் - தலைவியின் கள 
வொழுக்கத்தைத் தெரிவித்தல் . ) அங்ஙன் செவிலிக்கு அறத்தொடு 
நின்றமையை யறியாத தலைவியினிடம் நான் நிற்கவேண்டியவிதம்யாது 
என்று பாங்கி நகையாடினாளாக , அந்தப்பாங்கியை நோக்கித் தலைவி 
இவள் வரைவுமாட்சிமைப்படுகின் றிலள் என்று மனப்பிணக்குக் 
கொண்டு தன்னுட்கூறிய கிளவி , இது . (வரைவுமாட்சிமைப்படுதல் 
- வரைவு நிகழுமாறு அதற்கு ஏற்ற செயலில் மிக்சுவூக்கங்கொண்டிருத் 
தல் . ) அறிவில்லார் நகுப என்று இந்தக்குறளிற் கூறியது -பாங்கி நகு 
வதைக் சுட்டியாகும் :பாங்கியின் மீது மனப்பிணக்குக்கொண்டு தலைவி 
கூறுவதனால் , அந்தப்பாங்கியை அய ாரைக் கூறுவது போல அறிவில் 
லார் என்கின்றாள் . இதுவரையிற் பாங்கி தன் கண்ணெதிர்நின் 
பரிகாசச்சிரிப்புச் சிரித்திராமையால் . தன்னெதிரில் பரிகாசச் சிரிப்புச் 
சிரித்ததை கண்ணிற்காண நகுப் என்று தலைவி யெடுத்துக்கூறு 
கின்றாள் . இனி இந்தக்குறளைத் தலைவனைச்சேட்டுக்கும் ( சேட்படுக் 
கும் - களவுக்கூட்டத்துக்கு இயையாது அகற்றுகின்ற ) பாங்கியை 
நோக்கி , தலைவன் , இவள் என்னைப்பற்றிச்சிரியா நின்றாள் என்று 
கூறிய கிளவியாகக் கொள்ளின் , நாணுத்துறவுரைத்தல் என்ற இந்த 
அதிகாரத்துக்கு அது பொருந்தா தென மறுக்கின்றனர் . ( க0 ) 

ககரு - ஆம் அதிகாரம் - அலரறிவுறுத்தல் . 
பரி-- அஃதாவது - கள் வொழுக்கம் வேண்டிய தலைமகன் 
பிறர்கூறுகின்ற அலர் தனக்கு ஆகின்றவாற்றைத் தோழிக்கு 
அறிவுறுத்தலும் , வரைவாக உடன்போக்காக ஒன்று வேண் 
டிய தலைமகளும் தோழியும் அவ்வலரை அவன்றனக்கு அறி 
வுறுத்தது மாம் . இது , நாணுத்துறந்தவழி நிகழ்வதாகலான் 
நாணுத்துறவுரைத்தலின் பின் வைக்கப்பட்டது . 

( கு - ரை .) பிறர் கூறுகின்ற அலர் தனக்கு ஆகின்றவாறு-தலை 
வியைப்பற்றிப் பிறர்சொல்லிக்கொள்கின்ற தூற்றும்பழிமொழி தன் 
க்கு அனுகூலமாக ஆவதை : விரைவில் வெளிப்படையாகத் தலை 
வியை மணக்கலாமென்ற காரணத்தால் , அந்த அலர் தலைமகனுக்கு 
அனுகூலமான தாகும் . வரைவையோ அல்லது கணவனுடன் அவன் 
ஊர்க்குச் செல்வதையோ இவற்றுள் ஒன்றை வேண்டின ! தலைமக 
ளும் தோழியும் என்க . அவ்வலரை - ஊரில் அலர்பரந்திருக்கின்றது 
என்ற அவ்விஷயத்தை . அதிகாரமுறைமைக்குக் காரணம் , நாணுத் 
துறந்தவழியே அலரறிவுறுத்தல் நிகழு மென்பது . 

ககசக . அலரெழ வாருயிர் நிற்கு மதனைப் 

பலரறியார் பாக்கியத் தால் . 
அல்லகுறிப்பட்ட பிற்றைஞான்று வந்த தலைமகனைத் 
தோழி அலர் கூறி வரைவுகடாயவழி அவன் சொல்லியது . 
பரி .-- ( மடந்தையொடு எம்மிடை நட்பு ) , அலர் எழ 
( ஊரின்கண் ) அலரா யெழுதலான் , ஆர் உயிர் - ( அவளைப் 


ககரு - ஆம் அதிகாரம் - அலரறிவுறுத்தல் 


( பெறாது வருந்தும் என் அரிய உயிர் , நிற்கும்- (பெற்றது 
போன்று ) நிலைபெறும் ; அதனை - அந்நிலைபேற்றை , பாக்கியத் 
தால் தெய்வத்தால், ( யானே யறிவதல்லது ), பலர்- ( கூறுகின்ற ) 
பலரும் , அறியார்- ; ( எ - று .) 

அல்லகுறிப்பட்டுத் தலைமகளை எய்தப்பெறாத வருத்த மெல் 
லாந்தோன்ற அரியவுயிர் என்றும் , அங்கனம் அரியாளை 
எளியளாக்கியெடுக்கின் றமையின் , அஃது அவ்வாருயிர்க்குப் 
பற்றுக்கோடாகநின்ற தென்பான் அலரெழவாருயிர்நிற்கும் 
என்றும் , பற்றுக்கோடாதலை அவ்வேதிலாரறியில் தூற்றா 
தொழிவர் : ஒழியவே ஆருயிர்போமாகலான் அவரறியாதொழி 
கின்றது தெய்வத்தால் என்றுங் கூறினான் . முற்றும்மை , விகா 
ரத்தாற் றொக்கது . 


( கு - ரை . ) அல்லகுறிப்படுதல் - குறியல்லா தகுறியிலே மயங்குதல் . 
தலைமகன் இரவுக்குறியிலே தலைமகளுடைய கூட்டத்தை நாடிவருமிட 
த்துப் பற்பல அடையாளங்கள் தலைவனால் நிகழ்த்தப்படும் : அவை - 
புனலொலிப்படுத்தல் புள்ளெழுப்புதல் முதலியன . இங்ஙனம் தலைவன் 
தன்வரவை அறிவிக்கச் செய்யுங் குறிகள் அத்தலைவன் செய்கையா 
லன்றி முதிர்ந்த காய்கனிகள் காற்றால் விழுந்து நீரில் ஒலியெழும்பல் , 
வேற்றுப்புட்கள் வந்த அச்சத்தாற் பறவைகள் கலைதல் முதலியவை 
களால் நிகழுமிடத்தும் அவைகளைத் தலைமகன் வரவு குறிப்பனவாகக் 
கொண்டு தோழி குறியிடத்துச்செலுத்தித் தவறுதலும் உண்டு: 
இதுவே அல்லகுறிப்படுத்தலாம் : இங்ஙன் அல்லகுறிகளால் தவறிய தோழி 
அவனினாகாமை யுணர்ந்து போந்து மனையகம் புக்க பின்னை அவன் 
வந்து அக்குறிசெய்யும் செய்தக்கால் இரண்டாவது கொண்டுபோகல 
ஆகா தன்றே: என்னை ? சிறிது முன்னாகப்போனாரன்றே: அக்கை ( அவ் 
விடத்துப் புடைபெயராமைப் போகின்றாரென்று உற்றார் பின் நின்று 
ஆராய் தலா னென்பது . பிற்றை ஞான்று - மறுநரள் . நிலைபேற்றை 
உடம்பு விட்டுநீங்காது உயிர்நிலைத்திருப்பதை . எடுக்கின்றமையின் 
பலருமுரக்கக்கூறுவதனால் . அஃது -அடைதற்கரியவளை எளியளாக்கி 
ஊராரலரெடுத்துக்கூறுதல் . பற்றுக்கோடு - ஆதாரம் . பலர் என்பதன் 
பின் முற்றும்மை விகாரத்தால் தொக்கதென்க . அலர் தூற்றுபவரின் 
எண்ணம் வருத்தவேண்டுமென்பதே யாதலால் , அது உயிர்நிற்றற் 
குப்பற்றுக்கோடாதலறிந்தால் தூற்றாதொழிவரென்க . பாக்கியத்தா 
லென்பதன்பொருள் , தெய்வத்தால் என்பது . 


கக .. 


மலரன்ன கண்ணா ளருமை யறியாது 
அலரெமக் கீந்ததிவ் வூர் . 


இதுவுமது . 
* பரி .-- மலர் அன்ன கண்ணன் அருமை -அ.மியாது - மலர் 
போலுங்கண்ணையுடையாளபூ எய்தற்கருமையறியாது ,-இ 


திருக்குறள் 
ஊர் அலர் எமக்கு ஈந்தது- இவ்வூர் ( அவளைஎளியளாக்கி அவ 
ளோடு) அலர்கூறலை எமக்கு உபகரித்தது ; (எ - று . ) 

அருமை , அல்லகுறிப்பாட்டானும் இடையீடுகளானும் 
ஆயது . ஈந்ததென்றான் , தனக்குப் பற்றுக்கோடாகலின். அலர் 
கூறுவாரை அவர்செய்த உதவிபற்றி இவ்வூர் என்றான் . 

( கு - ரை .) அல்லகுறிப்படுத்தலும் களவுப்புணர்ச்சிக்கு இடை 
யீடேயாகும் , இடையீடுகளானும் என்பதற்கு - தாய்துஞ்சாமை 
நாய்துஞ்சாமை ஊர்துஞ்சாமை காவலர்கடுகுதல் நிலவுவெளிப்படு 
தல் முதலிய வேறு இடையூறுகளானும் என்க : இவை , வருந்தொழிற் 
கருமை யெனப்படும் . " அல்லகுறி வருந்தொழிற்கருமையென்றாங்கு 
எல்லிக்குறி யிடையீடிருவகைத்தாகும் " என்பதனால் , இரவுக்குறி 
யிடையீடு இருவகையதாத லறிக . அல்லகுறியில் தாம் குறியிடத்து 
வந்து நின்றும் தலைவியும் தலைவனும் தம்முட் சந்தியாமற்போவ 
ரென்றும் , வருந்தொழிற்கருமையில் குறியிடத்து அவரதுவருகையே நிக 
ழாது என்றும் இவ்விரண்டற்கும் வேறுபாடு உணர்க . ஈந்தது 
என்று இழிந்தோர்க்கு மிக்கோர் உபகரித்ததாகக் கூறியது , தன்னுயி 
ரைத்தாங்குதற்கு அது பற்றுக்கோடா தலா லாகும் . அலர்கூறு 
வாரை இவ்வூர் என்றது - மகிழ்ந்து கூறுவதாகும் : இது , சொல்லு 
வான் குறிப்பினாற் கொண்ட கருத்து . 

( உ ) 
ககசங . உருஅதோ வூரறிந்த கௌவை யதனைப் 
பெருஅது பெற்றன்ன நீர்த்து . 

இதுவுமது . 
பரி . - ஊர் அறிந்த கௌவை உறாதுஓ - எங்கட்குக்கூட்ட 
முண்மை) இவ்வூரறிதலான்விளைந்த அலர் (எனக்கு) உறுவ 
தொன்றன்றோ ! அதனை பெறாது பெற்று அன்ன நீர்த்து - 
( அதுகேட்ட என்மனம் ) அக்கூட்டத்தைப் பெறாதிருந்தே 
பெற்றாற்போலும் நீர்மையுடைத்து ஆகலான் ; (எ - று . ) 

பெற்றன்னநீர்மை - பெற்றவழியுளதாம் இன்பம்போலும் 
இன்பமுடைமை. நீர்த்தென்பதற்கேற்ற பனமென்னும் வினை 
முதல் வருவிக்கப்பட்டது . 

( கு - ரை .) உறுவது ஒன்றன்றோ - தக்கதொன்றன்றோ. 
அன்ன - பெற்றால் ( அதை ) ஒத்த . நீர்த்து என்ற வினைமுற்றிற்கு 
ஏற்ப, என்மனம் என்ற எழுவாய் வருவிக்கப்பட்ட தென்க. அள 
பெடை இரண்டும் செய்யுளோசை நிறைக்க வந்தன . 
கக்க . கவ்வையாற் கவ்விது காம மதுவின்றேல் 

தவ்வென்னுந் தன்மை யிழந்து . 
பரி . - காமம் கவ்வையால் கவ்விது - ( என் ) காமம் ( இவ்வூ 
ரெடுக்கின்ற அலரானே அலர்தலையுடைத்தாயிற்று ; அது 


பெற்று 


( ங ) 


ககள் 


ஆம் அதிகாரம் - அலரறிவுறுத்தல் 


இன்று ஏல் - அவ்வலரில்லையாயின் , தன்மை இழந்து - தன் 
னியல்பிழந்து , தவ்வென்னும் - சுருங்கும் ; ( எ - று . ) 

அலர்தல் - மேன்மேன் மிகுதல் . செவ்வையுடையதனைச் 
செவ்விதென்றாற்போல , கவ்வையுடையதனை கவ்விது என் 
றார் . இயல்பு - இன்பம்பயத்தல் . தவ்வென்னும் என்பது குறி 
ப்புமொழி ; “ நூல்கால் யாத்த மாலைவெண்குடை , தவ்வென் 
றசை இத் தாழ்துளி மறைப்ப ” என்புழியும் அது . 

(கு - ரை .) செவ்விதுஎன்பதைச் செவ்வையென்றத னடியாப் 
பிறந்ததாகக் கொண்டனராதலால் , செவ்வையென்பதனடியாகச் 
செவ்விது என்ற குறிப்புமுற்று வருதல் போல , கவ்வையென்பதனடி 
யாகக் கவ்விது என்ற குறிப்பு முற்று வந்ததாகக் கூறினார் . இப்போது 
கர்மத்துக்கு இயல்பாவது - இன்பம்பயத்தலாகுதல் . தவ்வென்னு 
மென்பது , சுருங்குதலைக்காட்டும் குறிப்பு மொழி . " நூல்கால்யாத்த 
என்னும் மேற்கோள் , பத்துப்பாட்டினுள் ஒன்றாகிய நெடுநல்வாடை 
யில் 184 , 185 - வரிகளாக அமைந்தது . மேற்கோளின் பொருள் 
நூல் - நூலாலே , கால் யாத்த - சட்டத்தைக் கட்டின , மாலை - முத்து 
மாலையையுடைய , வெண்குடை - , - 

தவ்வென்று - சுருங்கி , அசைஇ - 
அசைந்து , தாழ் துளி - பெய்கின்ற மழையை , மறைப்ப - மேல்விழ 
வொட்டாது தடுக்க என்பது : ( தவ்வென்று என்பதற்கு தவ்வென்று 
ஓசைப்பட்டு என்று பொருள் கூறினர் , நச்சினார்க்கினியர் ) என்புழி 
யும் - என்ற இடத்தும் . அது - தவ்வென்பது சுருங்குதலாகிய 
குறிப்பையுணர்த்துவது . 
ககசடு. களித்தொறுங் கள்ளுண்டல் வேட்டற்றாற் காமம் 
வெளிப்படுந் தோறு மினிது . 

இதுவுமது . 
பரி.- களித்தொறும் கள் உண்டல் வேட்டற்று- (கள்ளுண் 
பார்க்குக்) களிக்குந்தோறும் கள் வூண்டல் இனிதாமாறு 
போல , - காமம் வெளிப்படுந்தோறும் இனிது ( எனக்குக்) 
காமம் அலராந்தோறும் இனிதாகாநின்றது ; எ - று . ) 

வேட்கப்பட்டற்றாலென்பது , வேட்டற்றாலெனநின்றது . 
வேட்கை மிகுதியால் அலரும் இன்பஞ்செய்யாநின்ற தென்ப 
தாம் . 

- ரை . ) வேட்ட - வேட்கப்பட்ட : செயப்பாட்டுவினைப் பொரு 
ளில் வந்த செய்வினை . வேட்ட அற்று - வேட்கப்பட்ட (விரும்பப்டட்ட ) 
அத்தன்மையது ; வேட்டு அற்று என்று பிரிப்பினுமாம் . வேட்கை 
மிகுதியால் - அவாவின் மிகுதியினால் . 


- 


ககசசு . 


கண்டது மன்னு மொருநா ளலர்மன்னும் 
திங்களைப் பாம்பு கொண் டற்று . 


திருக்குறள் 





இடையீடுகளானும் அல்லகுறியானுந் தலைமகனையெய்தப்பெறாத 
தலைமகள் அவன் சிறைப்புறத்தானாகத் தோழிக்குச்சொல்லுவாளாய் 

அலரறிவுறீஇ வரைவுகடாயது . 
பரி .-- கண்டது ஒருநாள் - (யான் காதலரைக் கண்ணுறப் 
பெற்றது ஒருஞான்றே, அலர் திங்களை பாம்பு கொண்டற்று 
( அதனினாய ) அலர் ( அவ்வளவிற்றன்றித் திங்களைப் பாம்பு 
கொண்ட அலர் போன்று உலகெங்கும் பரந்தது ; (எ - று . ) 

காரியத்தைக் காரணமாக வுபசரித்து பாம்பு கொண் 
டற்று என்றாள் . இருவழியும் , மன்னும் உம்மையும் அசை 
நிலை . காட்சியின்றியும் அலர்பரக்கின்ற இவ்வொழுக்கம் இனி 
யாகாது , வரைந்துகோடல் வேண்டு மென்பதாம் . 

( கு - ரை .) தலைமகனைத் தலைவி எய்தப்பெறாமைக்கு அல்ல 
குறியோ , அல்லது வேறு இடையீடோ, இவ்விரண்டில் ஒன்று காரண 
மாம் . சிறைப்புறம் - தோழி தலைவியர்க்குள் நிகழுஞ்செய்திகளைத் 
தலைவன் மறைந்தறிதற்கு அனுகூலமாய்க் காவல்மனைப்புறமாயுள்ள 
ஒதுக்கிடம் . பாம்பு கொள்ளுதல் - காரணம் : அதனால்தோன்றிய 
அலர்பரத்தல் - காரியம் : இங்கே, பாம்பு கொண்டற்று 
பாம்பு கொண்டதனாலான அலர் பரந்தாற்போலும் என்ற காரியத் 
தைத் தெரிவித்தலால் , இது காரியத்தைக் காரணமாக உபசரித்த 
தாம் . அலர் - பழிச்சொல் . பூமியின் நிழல் சந்திரன்மீது சிலகாலத்து 
விழுவதனைப் பாம்பு கொண்டதாகக்கூறுதல் , புராணவழக்கு . இரு 
வழியும் - கண்டதுமன்னும் அலர்மன்னும் என்ற இரண்டிடத்தும் . 
காட்சி இன்றியும் - ( தாம் ) கண்ணாற்காணுதல் இல்லையாகவும் . ( சா ) 


14 


என்பது 


ககரஎ . 


ஊரவர் கௌவை யெருவாக வன்னை சொல் 
நீராக நீளுமிந் நோய் . 


வரைவு நீட ஆற்ருளாய தலைமகளைத் தலைமகன் சிறைப்புறத்தானாத 
லறிந்த தோழி ஊரவரலரும் அன்னைசொல்லும் நோக்கி ஆற்றல் 
வேண்டும் எனச் சொல்லெடுப்பியவழி , அவள் சொல்லியது . 


பரி .-- இ நோய் 

இக்காமநோயாகிய பயிர் , - ஊரவர் 
கௌவை எரு ஆக - இவ்வூரின்மகளிரெடுக்கின்ற அலர் எரு 
வாக , அன்னை சொல் நீர் ஆக - ( அதுகேட்டு) அன்னை 
(வெகுண்டு) சொல்லுகின்ற வெஞ்சொல் நீராக , நீளும் - வளரா 
நின்றது; ( எ - று . ) 


ஊரவரென்பது தொழிலான் ஆணொழித்துநின்றது . ஏக 
தேசவுருவகம் . சுருங்குதற்கு ஏதுவாவன தாமே , விரிதற்கேது 
வாக நின்றன வென்பதாம் . வரைவானாதல் பயன் . 


ககரு - ஆம் அதிகாரம் - அலரறிவுறுத்தல் 


( கு - ரை .) வரைவுநீட - தலைவன் வரைந்து கொள்வது காலதாம 
தப்பட , ஆற்றாளாய - பொறா தவளான . சொல் எடுப்பியவழி - 
சொல்லை எடுத்தகுரலாற் கூறியபோது . ஊரவர் என்பது - ஆண் 
பால் பெண்பால் என்ற இரண்டு பாற்கும் பொதுவாயினும் , கௌவை 
யெடுத்த லென்ற தொழில் மகளிர்க்கே யுரியதர் தலால் , ஆண்களை 
யொழித்து மகளிரையே காட்டிற்று : ஒன்றெழிபொதுச்சொல் . ஊரவர் 
கௌவையை எருவாகவும் , அன்னைசொல்லை நீராகவும் உருவகஞ் 
செய்ததற்கு ஏற்ப , காமநோயைப் பயிராக உருவகஞ்செய்யாமையால் 
இது - ஏகதேசவுருவகமாகும் : ஊரவர் கௌவையினாலும் அன்னையின் 
வெஞ்சொல்லினாலும் என்காமநோய் சுருங்கவேண்டியிருக்க, அவை 
என் காமநோய்மிகு தற்கே காரணமாயின என் ) , தன் கருத்தைச் 
சிறைப்புறத்தானாய தலைவன்கேட்கத் தலைவி கூறுகின்றா ளென்க . 
இங்ஙனங் கூறுவதன் பயன் , விரைவில் தலைமகன் வரைவானாதலென் 
பது . களவு அலராகியபோது இடையீட்டிற்கு அஞ்சிய அச்சத் 
தான் இருவர்க்கும் காமம் மிகுமென்க . இதை " அலரிற்றோன்றுங் 
காமத்து மிகுதி என்ற தொல்காப்பியச் சூத்திரத்துங் காண்க . 
ஊரவர் கவ்வை சிலநாள் நிகழும் : எருவும் சிலகால் இடப்படும் : நீர் 
அடிக்கடி பாய்ச்சப்படும் : அன்னை அடிக்கடி வெகுண்டு வெஞ்சொல் 
கூறுவள் : ஆதலால் , ஊரவர் கௌவையை யெருவாகவும் , அன்னை 
சொல்லை நீராகவும் உருவகஞ்செய் தனளென்க. . ஊரவர்கௌவை 
யெருவிட்டு அன்னைசொன்னீர்ப்படுத்து , ஈரநெல்வித்திமுளைத்த 
நெஞ்சப்பெருஞ் செய்யுள் , பேரமர்கா தல்கடல்புரையவிளைவித்த , 
காரமர்மேனி நங்கண்ணன் தோழீகடியனே என்ற நம்மாழ்வார் பாசு 
ரத்தில் , இந்தக்குறளின் சொல்லும் பொருளும் அமைதலோடு 
வ்யாக்யானங்களில் 

பின்னும் விஸ்தரித்துக் கூறப்பட்டிருத்தல் 
காண்க . 

( எ ) 


ககசா அ . நெய்யா லெரிநுதுப்பே மென்றற்றாற் கௌவையால் 

காம நுதுப்பே மெனல் . 


இதுவுமது . 


பரி. - கௌவையால் காமம் நுதுப்பேம் எனல் - ( ஏதிலா 
ரெடுக்கின்ற) அலரால் ( நாம் ) காமத்தை யவித்தும் என்று கரு 

- நெய்யால் எரி நுதுப்பேம் என்ற அற்று - நெய்யா 
லெரியையவித்துமென்று கருதுதலோடொக்கும் ; ( எ - று .) 


துதல் , 


மூன்றனுருபுகள் கருவிக்கண் வந்தன . கிளர்தற்காரண 
மாய அலரால் , அவித்தல் கூடா தென்பதாம் . 

( கு - ரை . ) உவமை கிளர்த்தல்முடியுமேயன்றி அவித்தல் முடியா 
தென்பதை , விளக்கிற்று . நெய்யால் கௌவையால் என்ற இடங் 
களில் மூன்றனுருபுகள் , கருவிப்பொருளனவென்க . 

( அ ) 


திருக்குறள் 


ககசக. 


அலர்நாண வொல்வதோ வஞ்சலோம் பென்றார் 
பலர் நாண நீத்தக் கடை . 


வரைவிடைவைத்துப் பிரிவின்க ணாற்றளாய தலை மகள் 
அவன்வந்து சிறைப்பறத்தானாதலறிந்து அலரஞ்சியாற்றல் வேண்டும் 

என்ற தோழிக்குச் சொல்லியது . 


பரி .-- அஞ்சல் ஓம்பு என்றார் - ( தம்மை 

( தம்மை யெதிர்ப்பட்ட 
ஞான்று நின்னிற்பிரியேன் ) அஞ்சலோம்பு என்றவர் தாமே , 
பலர் நாண - (இன்று கண்டார் பலரும் நாணும்வகை , நீத்தக் 
கடை - (நம்மைத் ) துறந்தபின் , அலர் நாண ஒல்வதுஓ - ( நாம் 
ஏதிலார் கூறும் ) அலருக்கு நாணக்கூடுமோ? கூடாது : ( எ - று ) 

நாணவென்னும் வினையெச்சம் , ஒல்வதென்னுந்தொழிற் 
பெயருள் ஒல்லுதற்றொழிலோடு முடிந்தது . கண்டார் நாணு 
நிலைமையமாய யாம் நாணுதல் யாண்டைய தென்பதாம் . 

( கு - ரை .) வரைவிடைவைத்துப்பிரிவு - வரை தலையிடையிலே 
யிட்டுப் பொருள்தேடும் நிமித்தம்பிரிந்த பிரிவு . அலரஞ்சி யாற்றல் 
வேண்டுமென்று தோழி தலைவிக்குக் கூறினா ளென்க . எதிர்ப்பட்ட 
ஞான்று - சந்தித்த அப்போது . நின்னிற்பிரியேன் என்று தலைவன் . 
கூறினான் : இங்ஙனம் கூறுவது , பிரிவு என்பது ஒன்று உண்டு 
என்று தலைமகளுக்கு உணர்த்தவேண்டியென்பர் . தஞ்சைவாணன் 
கோவை உரைகாரர் பிரியேன் என்னுங் கிளவியில் தரியேன் நிற்பிரி 
யினும் என்று கூறியவா றென்னையெனின் - இங்ஙனங் கூறாவிடின் , 
பிரிந்து வருகென்றல் என்று அடுத்த கிளவி வருதலின் , பிரியேனெ 
ன்று முன்சொல்லி உ.டனே பிரிந்துவருவேனெனக்கூறின் , தலை 
வன் பொய்யனெனத் தோன்றித் தலைவியிறந்துபடும் . அதனால் , 
பிரியே னென்றவுடனே பிரிவையும் அறிவுறுத்திக்கூறினானென்பது 

கூறியது ஈண்டு நோக்குக. கண்டார்பலரும்நாண - என்னி 
லையைக்கண்ட அருளுடையரான பலரும் மனமொடுங்கிநிற்க . அஞ்ச 
லோம்பென்றார் - " நின்னிற்பிரியலெ னஞ்சலோம் பென்னும் , நன்னர் 
மொழி என்பது , கலித்தொகை . நீத்தக்கடை - எதிர்கால வினையெச் 
சம் . ஓல்வது என்பதை ஒன்றன்பால் முற்றாகக் கொள்ளாமல் வினை 
யாலணையும் பெயராகக்கொண்டனர் பரிமேலழகர் . எதிர்காலவொன் 
றன்பால் முற்று செய்யுமென்னும் வாய்பாட்டால் தான் வரு மென் 
பது ஒருசாரார் கொள்கை யெனத் தோன்றுகின்றது . தொழிற் 
பெயரென்பது - தொழிலடி யாகப்பிறந்த பெயரென்ற காரணத்தால் , 
வினையாலணையும் பெயரைக் காட்டும் . நிலைமையமாய . நிலையையுடை 
யோமாகிய . யாண்டையது - எங்குஉள்ளது ? நாணுதல் நம்மிடத்து 
இல்லையென்றவாறு . 


. 


என்று 


தக்கு 0 . 


தாம்வேண்டி னல்குவர் காதலர் பாம்வேண்டும் 
கௌவை யெடுக்கு மிவ்வூர். 


ககடு - ஆம் அதிகாரம் - அலரறிவுறுத்தல் 
தலைமகன் சிறைப்புறத்தானாகத் தோழி தலைமகட்குச் சொல்லுவாளாய் 

அலரறிவுறீஇ அவன் உடன்போக்கு நயப்பச் சொல்லியது . 

பரி .-- யாம் வேண்டும் கௌவை இ ஊர் எடுக்கும் - (உடன் 
போகற்கேதுவாகனோக்கி ) யாம் (பண்டே) விரும்புவதாய 
அலரை இவ்வூர் தானே யெடாநின்றது : காதலர் தாம் வேண் 
டின் நல்குவர் - இனிக் காதலர் தாமும் யாம்வேண்டியக்கால் 
( அதனை ) இனிதின் நேர்வர் : ( அதனால் இவ்வலர் நமக்கு நன் 
றாய் வந்தது ); ( எ - று . 


எச்சவும்மை , விகாரத்தாற்றொக்கது . நங்கட்காதலுடை 
மையின் மறாரென்பதுதோன்ற காதலர் என்றாள் . இவ்விரு 
பது பாட்டும் புணர்தனிமித்தம் . 


மென்க . 


. 


( கு - ரை . ) உடன்போக்குகயப்ப - உடன்போக்கைவிரும்பும்படி , 
அலர் உடன்போக்குக்கு ஏதுவா 

பண்டே - முன்பே . 

. 
அதனை . அவவுடன் போக்கை . நேர்வர் - உடன்படுவர் : தாம் என்ப 
தனீற்றில் யாமேயன்றிக் காதலரும் என்ற பொருள் தரும் எதிரது தழு 
விய எச்சவும்மை. விகாரத்தால்தொக்க தென்க . இங்கு காதலர் 
என்பது - நமதுவேண்டுகோளை மறாமைக்கேற்ற பண்பையுடையவர் 
என்ற கருத்தைக் குறிப்பதனால் , கருத்துடையடைகொளியாம் . இவ் 
விருபது பாட்டு - காமமுழந்து ” என்பது முதலாக வுள்ள இருபது 
பாடல்கள் . 

( க ) 


அலரறிவுறுத்தல் முற்றிற்று . 


களவியல் முற்றிற்று . 


இரண்டாவது 

கற்பியல் 
பரி.- இனிக் கற்புப் பதினெட்டதிகாரத்தாற் கூறுவான் 
றொடங்கி , முதற்கட் பிரிவாற்றாமை கூறுகின்றார் . 

( கு - ரை . ) கீழ் ஏழ திகாரத்திற் களவுப்புணர்ச்சியைப்பற்றித் 
கூறிய ஆசிரியர் . இதுமுதற் பதினெட்டு அதிகாரங்களால் கற்பைப் 
பற்றிக் றுகின்றாரென்க, அகப்பொருள் , களவு கற்பு என்னும் 
இந்த இரண்டு கைகோள்களாக வுள்ளமையறிக . கற்பியலென்புது 
கற்பைப்பற்றிய இயலென்று விரியும் . கற்பாவது - கொண்டானிற் 
சிறந்த தெய்வம் இன்று எனவும் அவனை இன்னவாறு வழிபடுக 
எனவும் இருமுதுகுரவர் (பெற்றோர் ) கற்பித்தலானும் , அந்தணர் 
சான்றோர் அருந்தவத்தோர் கடவுளர் இவர்களிடத்து ஒழுகும் ஒழுக் 
கத்தைத் தலைமகன் கற்பித்தலானும் , வேதத்தினும் சடங்கினும் 
விதித்த சிறப்பிலக்கணங்களைக் கற்பித்துக்கொண்டு துறவறத்துச் 
செல்லுந்துணையும் இல்லறம் நிகழ்த்து தலானும் , கொண்ட தலை 
வனை இன்னவாறு பாதுகாப்பாயெனவும் அவற்கு நீ இன்னவாறு 
குற்றேவல் செய்தொழுகு எனவும் அங்கியங்கடவுள் சான்றாக மந்திர 
வகையாற் கற்பிக்கப்படுதலானும் கற்பு எனப்படுவதாயிற்றென்பர் . 
“ முற்படப்புணராத சொல்லின்மையிற் , கற்பெனப்படுவது களவின் 
வழித்தே ” என்று கூறுவதனால் இந்தக்கற்பு களவுப்புணர்ச்சிக்குப் 
பின்பு நிகழ்வதாகவே புலனெறிவழக்கம் [ புலன் நெறி வழக்கம் - நூல் 
நெறிகளால் வழங்குவது ) செய்யப்படுமென்று தெரிகின்றது . கற்பிற் 
பிரிவே பெரும்பான்மையாக நூல்களிற் கூறப்படுவதனால் , முதலிற் 
பிரிவாற்றாமையைப்பற்றிக் கூறுகின்றா ரென்க . 

ககசு - ஆம் அதிகாரம் -- பிரிவாற்றாமை . 
பரி.-- அஃதாவது - வரைந்தெய்தியபின் தலைமகன் அறம் 
பொருளின்பங்களின் பொருட்டுச் சேயிடையினும் ஆயிடையி 
னும் தலைமகளைப் பிரிந்து செல்லும் ; செல்லுஞான்று அப்பிரி 
வினை அவளாற்றாளாந் தன்மை . அஃது - ஈண்டுப் பிரிவுணர்த் 
திய தலைமகற்குத் தோழிகூறலும் , அவள் தனக்குத் தலைமகள் 
தானே அவன்குறிப்பாலுணர்ந்து கூறலும் , பிரிவுணர்த்திய 
வழிக் கூறலும் , தலைமகன் பிரிந்துழி ஆற்றுவிக்கும் தோழிக் 
குத் தலைமகள் மறுத்துக் கூறலும் என நால்வகையாற் 
கூறப்படும் . 

(கு - ரை .) பிரிவாற்றாமை யென்பது - பிரிவினை யாற்றாளார் 
தன்மை யென்று பொருள்படும் : இரண்டாம் வேற்றுமைத் தொகை . 
வரைந்து எய்திய பின்.மணஞ்செய்துகொண்டு ( தலைவியை) அடைந்த 
பின் . ஓதற்பிரிவு , காவற் பிரிவு , பகை தணிவினைப்பிரிவு , துணைவயிற் 
பிரிவு , பொருள்வயிற்பிரிவு , பரத்தையிற்பிரிவு என்ற கற்பில் நிகழும் 
பிரிவு ஆறனுள் முதல்நான்கும் அறத்தின் பொருட்டும் , பொருள் 
வயிற்பிரிவு - பொருளின் பொருட்டும் , பரத்தையிற் பிரிவு - இன்பத் 


ககசு - ஆம் அதிகாரம் - பிரிவாற்றாமை 


ருஎ 


. 


தின்பொருட்டும் நிகழ்வனவாம் . பொருளின் பொருட்டுப் பிரிதல் 
தான் தேடிய பொருளைக்கொண்டு இல்லறம் நடத்து தலே உத்தம் 
மாதலாலென்க. இன்பத்தின் பொருட்டுப் பரத்தைவயிற்பிரிதல் 
தலைமகளை வரைந்தெய்தியபின்னர் வைகலும் பாலை நுகர்வான் 
இடையே புளிங்காடியையும் நுகர்ந்து அதனினிமையை யறிந்தாற் 
போல அவள் நுகர்ச்சி யினிமை அறிதற்குப் புறப்பெண்டிர்மாட்டுப் 
பிரியாநிற்றல் : அல்லதூஉம் , பண்ணும் பாடலும் முதலாயின காட் 
டிப் புறப்பெண்டிர் தன்னைக் காதலித்தால் , தான் எல்லார்க்குந் தலை 
வனாதலின் அவர்க்கும் இன்பஞ்செய்யப் பிரியாநிற்ற லென்றுமாம் 
என்பர் பேராசிரியர் . பரத்தையிற்பிரிவு என்பது தலைவன் பரத்தை 
யின்மேற் காதலாய்த் தலைவியைப்பிரிந்து பரத்தையர் சேரியிற் 
போதல் ; பரத்தையிற் பிரிவு என்று ஓதவே , “ பொதுநலத்தார் 
புன்னலந்தோயார் மதிநலத்தின் , மாண்டவறிவினவர் என்பதனால் 
தலைவன் அறவிலனாம் : தலைவியிடத்து அன்பும் இலனாம் : பெருமையும் 
இலனாம் : பட்டியுமாம் எனின் ,-அற்றன்று; அரசுரிமையனாதலின் , 
அவ்வரசுரிமைக்குப் பரத்தையரினும் வரை தற்குரியராய்த் தொன்று 
தொட்டு நடக்கும் முறைமையராயும் வரையாத உரிமையராய்ச் சேரி 
யின்கணுறைவாரு மாகி அவரும் பிறந்த ஞான்று தொட்டு இவற்கு 
என வரித்திருக்கப் படுதலானும் , அவரைநீக்குதல் தகுதியின்மையா 
னும் , பரத்தையிற்பிரிதல் குற்றம் அன்று எனக் கொள்க . அன்றியும் 
காலைக்கடன் கழித்தலும் , உலகத்திருந்து நாடுகாவற்றொழில் செலுத் 
தலும் , விருந்துடன் அடிசில் கைதொடலும் , நாவலரோடு கல்விபயி 
றலும் , ஆடல்பாடல்களிற் களித்தலும் , மடவாரோடு கூடலும் , துயி 
றலும் , துயிலுணர்ந்து தேவர்ப்பராவலுமாகிய காலவரையறை யெட் 
டினுள் ஆடல்பாடற்காலம் ஒன்று ஆதலானும் , அதற்குரியர் பாத் 
தையராதலானும், அதற்குரிய காலத்தில் அவரிடத்தில் மனஞ்செல் 
லுதல் இயல்பு ஆதலானும் , பரத்தையிற் பிரி தலாற் குற்றமின்று 
எனக் கொள்க. ஆயின் , பரத்தையர்சேரியிற் செல்லுமாறு என்னை 
யெனின் , -அவர்பலரோடும் விளையாடற்பொருட்டும் , அவருட் புணர் 
தற்குஉரியாரைப் புணர் தற்பொருட்டும் பரத்தையர்சேரியிற் செல்லு 
மென்றுணர்க , புறத்தொழுக்கு என்பதற்குப் பொருள் - பரத்தையரி 
டத்து ஒழுகும் ஒழுக்கம் ... வடநூலார் புறத்தைப் பரமென்று கூறு 
வராதலால் , பரத்தையரென்னுஞ் சொற்குப் புறமுடையவரென்னும் 
பொருள் கூற நின்றவாறு உணர்க . புறமுடைய ரென்பது என்னை 
யெனின் , இவரின்பம் இன்பமன்று என்று தெய்வப்புலமைத் திருவள் 
ளுவனார் வரைவின்மகளிர் என்னும் அதிகாரத்தால் இன்பத்திற்குப் 
புறம் இவரின்பமென்று கூறியவாற்றானுணர்க என்று தஞ்சைவாணன் 
கோவையுரைகாரர்கூ றியனவும் இங்குக் காணத்தக்கன .சேயிடை - வெகு 
தூரம் . ஆயிடை - அவ்விடம் : அண்மையான இடம் . அறம்பொருள்க 
ளின்பொருட்டுப் பிரிவது சேயிடையென்றும் ,இன்பம் பொருட்டுப் பிரி 
வது ஆயிடையென்றும் கொள்க . இவை பிரிந்தபின் செல்லுமிடத் 
தைக் காட்டும் . செல்லுஞான்று - செல்லும்போது . அவடனக்கு - 
தோழிக்கு. 
ககருக . செல்லாமை யுண்டே லெனக்குரை மற்றுநின் 

வல்வரவு வாழ்வார்க் குரை . 


- 


திருக்குறள் 
பிரிந்து கடிதின்வருவல் என்ற தலைமகற்குத் தோழி சொல்லியது . 

பர். - செல்லாமை உண்டு ஏல் - (நீ ) எம்மைப் பிரியாமை 
உண்டாயின் , ( அதனை ) , எனக்கு உரை எனக்குச்சொல் : 
மற்று - அஃதொழிய , நின் வல் வரவு - (பிரிந்துபோய்) நின் 
விரைந்து வருதல் , சொல்வையாயின் ), ( அதனை ), வாழ்வார்க்கு 
உரை - ( அப்பொழுது ) உயிர்வாழ்வார்க்குச் சொல் ; ( எ - று .) 

தலைமகளையொழித்து எனக்கு என்றாள் , தான் அவள் 
என்னும் வேற்றுமையின்மையின் . அக்காலமெல்லாம் ஆற்றி 
யிருந்து அவ்வரவு காணவல்லளல்லள் : பிரிந்தபொழுதே 
இறந்துபடு மென்பதாம் . அழுங்குவித்தல் , பயன் . இதனைத் 
தலைமகள் கூற்றாக்கியுரைப்பாரு முளர் . 

( கு - ரை .) செல்லாமை - ( பிரிந்து ) போகாமை : எனவே , பிரியா 
மையாம் . வல்வரவு - விரைந்து (மீண்டு ) வருகை . தலைமகளுக்கு 
என்ன வேண்டிய இடத்து தான் அவள் என்ற வேறுபாடு இல்லா 
மல் கூறுவது தோழிக்கு இயல்பு ஆதலால் , தலைமகளுக்கு என்னாது 
எனக்கு என்றாள் என்றார் : தலைவரும் விழுமநிலையெடுத்துரைப்பி 
னும் ,.......ஒன்றித்தோன்றுந் தோழிமேன என்ற இலக்கணம்பற்றி 
வந்தது , இது . அக்காலம் எல்லாம் - நீ பிரிந்துசென்றிருக்கப்போகும் 
அந்தக்காலவரையறை முழுதும் . அவ்வரவு - தலைமகனான நீ மீண்டு 
வரும் அவ்வருகை . வாழ்வார்க்கு என்றமையால் இவள் அத்துணைக் 
காலம் வாழ்ந்திருக்கமாட்டாளென்ற கருத்துத் தொனிக்கு மென்பார் , 
பிரிந்தபொழுதேயிறந்துபடு மென்பதாமென்று கருத்துக்கூறினார் . 
இந்தக்குறளில் , தலைவன் பொருளீட்டச் சென்று விரைவில் மீண்டு 
வருவேனென்றபோது நீ செல்லவேண்டா என்று வெளிப்படையாக 
மறுத்துச்சொல்லாமல் , வல்வரவுவாழ்வார்க்குரை என்று உடன் 
பாட்டுவினைமூலமாகப் பெறவைத்தது - விலக்கணியாகும்: தண்டியாசி 
ரியர் முன்னவிலக்கணியிற்கூறிய நால்வகை விலக்கில் , இதனைக் காரிய 
விலக்கு என்னலாம் . வடநூலார் ஆட்சேபாலங்கார மென்பர் . இங்ஙன் 
குறிப்பாற் கூறுதற்குப் பயன் , தலைவன் செயலை அழுங்குவித்தல் 
(விலக்குதல் ஆகும் . பிரிந்தால் , தலைவி யிறப்பாள் என்பதை " எந் 
நாளோ நெடுந்தகாய் நீ செல்வது , அந்நாள் கொண்டிறக்குமிவ ளரும் 
பெறலுயிரே ” என்று கலித்தொகையடிகள் கூறுவதுங் காண்க . தலை 
மகளின் கூற்று ( பேச்சு ) ஆக்கி உரைத்தலும் உண்டு என்க . “ வரு 
த்தமிகு தி " என்ற தொல்காப்பியச் சூத்திரத்து இக்குறள் காட்டப் 
பட்டுள்ளது . 
ககஉ . இன்க னுடைத்தவர் பார்வல் பிரிவஞ்சும் 

புன்க ணுடைத்தாற் புணர்வு . 
பிரிவு தலைமகன் குறிப்பானறிந்த தலைமகள் தோழிக்குச் சொல்லியது . 

பரி .-- அவர் பார்வல்- (தழையுங்கண்ணியுங்கொண்டு பின் 
னின்றஞான்று ) அவர்நோக்குமாத்திரமும் , இன்கண்உடை 
த்து புணர்ச்சி குறித்தமையான் நமக்கு இன்பமுடைத்தாயிருக் 


( க ) 


சகசு - ஆம் அதிகாரம் - பிரிவாற்றாமை 


உடை 


கும் : புணர்வு - ( இன்று அப்புணர்ச்சி தான் நிகழாநிற்கவும் ) 
அது , பிரிவு அஞ்சும் புன்கண் உடைத்து - பிரிவரென்றஞ்சும் 
அச்சத்தினையுடைத்தாயிற்று : ( அவரன்பின்நிலைமை இது). 

பார்வலென்றதனாற் புணர்ச்சி பெறாத பின்னிலைக்காலம் 
பெறப்பட்டது . புன்கணென்னுங் காரியப்பெயர் , காரணத்தின் 
மேலாயிற்று . அவ்வச்சத்தினை யுடைத்தாதலாவது - " முள்ளு 
றழ் முளையெயிற் றமிழ் தூறுந் தீநீரைக் , கள்ளினு மகிழ்செயு 
மெனவுரைத்து மமையாரென் , னொளிழை திருத்து ” ம் பண் 
டையிற் சிறப்பால் , அவன் பிரிதற்குறிப்புக்காட்டி அச்சஞ் 
செய்தலுடைமை. அழுங்குவித்தல் , பயன் . 

( கு - ரை .) தழை - இலை தளிர் முதலியவற்றாலியன்ற 
விசேடம் . கண்ணி - முடிமாலை . அவர்நோக்கு - அந்தத் தலைவரின் 
பார்வை . பின் புணர்வு என வருவதனால் , முதலிலுள்ள பார்வல் என் 
பது - தழையும் கண்ணியுங்கொண்டு தன்குறைதோன்றப் பின் 
னின்ற பின்னிலைக்காலத்துப் பார்வையைக் காட்டும் . பிரிவச்சந் 
தோன்றுங் காலத்து மலர்ந்த நோக்கமின்றிக் கண்கள் புல்லியவாய்க் 
காணப்படுமாதலால் , புன்கண் - காரியப்பெயர் : அது , புல்லியவாய்க் 
கண்கள் தோன்றக் காரணமான அச்சத்தைக் காட்டிற்று : ஆகவே , 
காரியப்பெயர் காரணத்தைக் காட்டிய உபசாரவழக்கின் பாற்படும் . 
" முள்ளுறழ் " என்று தொடங்கும் அடிகள் , கலித்தொகையில் பாலைக் 
கலி - கூ - ஆம் பாடலிலுள்ளது . இதன்பொருள் :-(காதலர் ), - முள் 
றழ் - முள்ளோடுமாறுபடுகின்ற ( முனையினையுடைய , முளை எயிறு - 
(நாணலின் ) முளை போலும் பற்களிடத்து , ஊறும் - (விடாமல் ) சுரக் 

அமிழ்து - அமிருதம்போலும் , தீ நீரை - இனிய நீரைக் 
குறித்து , கள்ளின் உம் மகிழ்செயும் என உரைத்து உம் - ( இதைப் 
பருகினால் இது ) கள்ளைக்காட்டிலும் மகிழ்ச்சியைத்தரும் என்று 
சொல்லியும் , அமையார் ஆய் - வேட்கை தணியப்பெறாதவராய் , - என் 
ஒள் இழை திருத்தும் - என்னுடைய ஒள்ளிய பூண்கள் நிலைகுலைந்த 
வற்றைப் பழையநிலைகளிலே கிடக்கும்படி திருத்துகின்ற என்பது . 
பண்டையின் சிறப்பால் - முன்னிருந்த நிலைமையினும் ( அன்பு ) மேம் 
பட்டுள்ள தனால் முன்னிருந்ததைவிட மிக்கு அன்புகாட்டினானாயின் 
அது வேறுஒருகருத்தைக் கொண்டதாகி , பிரிதலைக்குறிப்பித்துத் 
தலைவிக்கு அச்சஞ்செய்யு மென்க . பண்டையில்சிறப்பால் என்ற 
பாடத்துக்கு - முன்பு இல்லாத சிறந்த தன்மையினால் என்க . 


கின்ற , 


ககருங . அரிதரோ தேற்ற மறிவுடையார் கண்ணும் 
பிரிவோ ரிடத்துண்மை யான் . 

இதுவுமது . 
பரி .-- அறிவு உடையார் கண் உம் - ( பிரியேனென்ற தம் 
சொல்லும் நம்பிரிவாற்றாமையும் ) அறிதலுடையவராய காதலர் 
கண்ணும் , ஓர் இடத்து பிரிவு உண்மையான் - ஒரோவழிப் 
பிரிவு நிகழ்தலான் , -- தேற்றம் - ( அவர் சொல்லும் தலையளியும் 


க 0 


திருக்குறள் 


பற்றி நம்மாட்டு அன்புடையரெனத் தேறுந்) தேற்றம் , அரிது - 
அரிதாயிருந்தது ; எ - று . 
அரோ 

அசைநிலை . உம்மை - உயர்வுசிறப்பின்கண் 


வந்தது . 


( கு - ரை . ) நம்முடைய நிலையையும் அறிந்து பிரியேனென்று 
தாமும் சொல்லியிருந்தும் இப்போது அவர்பிரிவரென்று நம்புவது 
கூடாதாயிருக்கின்ற தென்கின்றாள் தலைவியென்பதாம் . அறிவுடை 
யாரென்றது - காதலரை . அறிவு - அறிதல் : இது செயப்படுபொருளை 
வேண்டியிருத்தலால் , பிரியேனென்ற தஞ்சொல்லையும் நமக்குள்ள 
பிரிவுபொறுக்கமாட்டாமைக் குணத்தையும் 

செயப்படு 
பொருள் வருவித்துக்கொண்டார் . தலையளி - உத்தமமான அன்பு : 
முகமலர்ந்து இனியன கூறவல்ல அன்பு . 


என்று 


ககருச . அளித்தஞ்ச லென்றவர் நீப்பிற் றெளித்தசொல் 
தேறியார்க் குண்டோ தவறு . 

இதுவுமது. 


பரி .-- அளித்து - ( எதிர்ப்பட்டஞான்றே) தலையளிசெய்து , 
அஞ்சல் என்றவர் - ( நின்னிற்பிரியேன் ): அஞ்சல் என்றவர் 
தாமே , நீப்பின் - பின் பிரிவராயின் , ( அவர்க்கன்றி ), தெளி 
த்த சொல்-( அவர்) தெளிவித்தசொல்லை , தேறியார்க்கு - (மெய் 
யெனத்) தெளிந்தார்க்கு , தவறு உண்டோ - குற்றமுண்டோ ? 

தேறியாரென்பது - தன்னைப் பிறர்போற் கூறல் . சொல் 
லுஞ் செயலுமொவ்வாமைக்குற்றம் , அவர்க்கு எய்தும் : அஃது 
எய்தாவகை யழுங்குவி யென்பது கருத்து . 

( கு - ரை . ) எதிர்ப்பட்டஞான்றே - எதிர்ப்பட்ட அப்போதே . 
“ நின்னிற் பிரியலெனஞ்சலோம்பென்னும் , நன்னர்மொழியும் " என் 
பது , கலித்தொகை . பிரியேனென்று சொன்னவர் பிரிந்தால் , பிரிந் 
தவர்மீது குற்றம் நிற்குமேயன்றி அவர் சொல்லை நம்பியவர்க்குக் குற்ற 
மில்லை யென்க . தேறியேற்கு எனத் தன்மையிடத்தாற் சொல்ல 
வேண்டியிருக்க , தேறியார்க்கு என்று படர்க்கையாற் கூறிய தனால் , 
தன்னைப் பிறர்போற் கூறலென்றார் . தேறியார்க் குண்டோ தவறு 
என்ற வினா, அவர் சொல்லிய சொல்லும் அவர் செய்கையும் ஒன்றோ 
டொன்று ஒவ்வாது மாறுபடுகின்ற குற்றம் அவர்க்கு வந்திடுமாத 
லால் , அக்குற்றம் அவரைச் சேர்ந்திடாதபடி அவரைச் செலவழுங் 
குவி என்று , தோழியினிடம் தலைவி கூறியதாகக் கருத்துக் 


காண்க . 


( ச) 


ககடுடு . ஓம்பி னமைந்தார் பிரிவோம்பன் மற்றவர் 

நீங்கி னரிதாற் புணர்வு . 

இதுவுமது . 


ககசு - ஆம் அதிகாரம் -- பிரிவாற்றாமை 


ta 


- 


ககருசு . 


பரி.-- ஓம்பின் - (என்னுயிரைச் செல்லாமற்) காத்தியா 
யின் , அமைந்தார் - ( அதனையாளுதற்கு) அமைந்தாருடைய , 
பிரிவு - செலவினை , ஓம்பல் - அழுங்குவிப்பாயாக ;மற்று அவர் 
நீங்கின் - அழுங்குவிப்பாரின்றி அவர்செல்வராயின் , ( அவரா 
லாளப்பட்டஉயிருஞ்செல்லும் : சென்றால் பின் ) , புணர்வு 
அரிது - ( அவரைக்) கூடுதல் (எனக்கு) அரிதாம் ; ( எ று . ) 

ஆளுதற்கமைதல் - இறைவராதற்குத் தெய்வத்தா லேற் 
புடையராதல் . மற்று - வினைமாற்றின்கண் வந்தது . 
( கு - ரை . ) அழுங்குவிப்பாயாக 

விலக்குவாயாக . இறைவரா 
தற்கு - தலைவராதற்கு . மற்று என்பது - அழுங்குவிப்பதற்குமாறாக 
நிகழும் நீங்குதற் றொழிலைப்பற்றிச் சொல்லும்போது வந்ததனால் , 
வினைமாற்றாம் . 

பிரிவுரைக்கும் வன்கண்ண ராயி னரிதவர் 

நல்குவ ரென்னு நசை . 
தலைமகன் பிரிவுணர்த்தியவாறு வந்துசொல்லிய தோழிக்குச் 

சொல்லியது . 
பரி .--- அவர் - (நம்கவவுக்கடுமையறிந்த ) தலைவர் தாமே , ( நம் 
முனின்று ) , பிரிவு - ( தம் ) பிரிவினை , உரைக்கும் - உணர்த்தும் , 
வன்கண்ணர் ஆயின் - வன்கண்மை யுடையராயின் , -- ( அத் 
தன்மையார் பின்பு நம்மாற்றாமையறிந்து வந்து ), நல்குவர் 
என்னும் நசை - தலையளிசெய்வரென்றிருக்கும் ஆசை , அரிது . 
விடப்படும் ; ( எ - று ) 

அருமை - பயன்படுதலில்லாமை . கூடியிருந்தே அன்பின் 
றிப் பிரிவெண்ணுதலும் உணர்த்தலும் வல்லராயினார் பிரிந்து 
போய் அன்புடையராய் நம்மை நினைத்துவந்து நல்குதல் யாண் 
டைய தென்பதாம் . அழுங்குவித்தல் , பயன் . 

( கு - ரை .) கவவுக்கடுமை - விருப்பத்தின் முதிர்வு : முயக்கத்தின் 

ஊற்றம் என்றலும் உண்டு . தலையளி - மிக்க அன்பு. வன் 
கண்மை - கொடுமை . அருமை என்று எடுத்தது - அரிது என்று 
வந்துள்ள குறிப்புமுற்றின் பகுதியாகும். இதன் பொருள் , பயன்படுத்த 
லின்மையென்பது : எனவே , நல்குவரென்னும் நசை அரிது - நல்குவ 
ரென்று அவரைப்பற்றி எதிர்பார்த்திருப்பது பயனின்று 

கூடியிருக்கும்போதே பிரிவுகருதி அதனையுணர்த்து தற்கும் 
ஏற்ற மனவலிமைபடைத்தவர் பிரிந்தபின்பு அன்பு கொண்டு நம்மை 
நினைந்து மீண்டுவந்து அருள்புரிவரென்று கருதுவதிற் பயனில்லை 
யென்க . நல்குதல் அருள்செய்தல் . யாண்டையது - 

யாண்டையது - எங்கேயுள் 
ளது ? இல்லையென்றபடி . 
ககடு எ . துறைவன் றுறந்தமை தூற்றாகொன் முன்கை 

யிறையிறவா நின்ற வளை 


கண் 


எனற 


வாறு . 


- 


சு 


* 2 


திருக்குறள் 


இதுவுமது , 
பரி.--- துறைவன்- , துறந்தமை - ( என்னைப் ) பிரியலுற்ற 
மையை , ( அவனுணர்த்தாமல் தாமேயுணர்ந்து ) , முன் கை 
இறை-(என் ) முன்கையினிறையினின்றும் , இறவாநின்ற வளை - 
கழலாநின்ற வளைகள் , (எனக்கு), தூற்றாகொல் - அறிவியா 
வோ ? ( அவனுணர்த்தவுணர்ந்துவந்து நீ யறிவித்தல் வேண் 
டுமோ?) 

முன்னே நிகழ்ந்தமையின் துறந்தமை என்றும் , கேட்ட 
துணையான் மெலிந்து ஆற்றாமையின் இறவாநின்ற என்றும் 
கூறினாள் . அழுங்குவித்து வந்துகூறற்பாலையல்லையாய நீயும் 
இவ்வளைகள் செய்தனவேசெய்தாயெனப் புலந்துகூறியவாறு . 

( கு - ரை .) தலைவன் பிரிவுணர்த்தினால் அவனைச் செலவழுங் 
குவியாது என்வளைகள் என் முன்னங்கையைவிட்டு நீங்குதல் மூல 
மாக அவன்பிரிவையுணர்த்துகின்றன : அதுபோலவே நீயும் செய்தா 
யென்று தலைவி பாங்கியின் மீது பிணக்கந்தோன்றக் கூறுகின்றாள் 
என்பதாம் . துறைவன் - கடல் துறைக்கு உரியவன் : இது , நெய்த 
னிலத்துத்தலைவனைக் காட்டும் . இது இரங்கற்பொருள தாதலால் , 
துறைவன் என்றது. இறை - முன்னங்கையில் வளையல் தங்கும் 
இடம் . கைவளை க்ழலுதற்குமுன் தலைவர் தன்னைவிட்டு நீங்குவது 
நிகழ்தலால் , துறந்தமை என்று இறந்தகாலத்தாற் கூறியது . 
கேட்ட துணையான் - தலைவனுடைய பிரிவைக் கேட்ட அளவாலே . 
செலவழுங்குவித்து வந்து கூறற்பாலை அல்லையாய நீ - தலைமகனைச் 
செலவழுங்குவித்தல் செய்யவேண்டுமே தவிர , அவன் செல்வதாகக் 
கூறியதை இங்குவந்து கூறத்தக்கவளல்லையாகிய நீ என்று தலைவி 
தோழியைப் பார்த்துக் கூறுகின்றாள் . 
ககருஅ . இன்னு தினனில்லூர் வாழ்த லதனினும் 

இன்ன தினியார்ப் பிரிவு . 

இதுவுமது . 
டரி .---இனன் இல் ஊர் வாழ்தல்- (மகளிர்க்குத் தங்குறிப்பு 
அறியுங்) தோழியரில்லாத வேற்றூரின்கண் வாழ்தல் , இன் 
னாது-; ( அதன்மேலும் ), இனியார் பிரிவு-( தம் ) காதலரைப்பிரி 
தல் , அதனினும் இன்னாது - ; ( எ 

தலைவன் செலவினையழுங்குவித்துவாராது உடன்பட்டு 
வந்தமைபற்றிப் புலக்கின்றாளாகலின் , இனனில்லூர் என்றாள் 
உலகியல் கூறுவாள்போன்று தனக்கு அவ்விரண்டு முண்மை 
கூறியவாறு . 

( கு - ரை .) செலவினை அழுங்குவித்து - செல்லுவதைவிலக்கி . 
உடம்பட்டு - பிரிதற்கு இணங்கி . இனன் - இனமாயிருப்பவர்: குறிப் 
பறிந்து தொழில்புரிபவர் . அவ்விரண்டும் - இனனில்ஊர் வாழ்தலா 
லாகிய இன்னாமை , இனியார்ப் பிரி தலாலாகிய இன்னாமை . 


( எ ) 


ககசு - ஆம் அதிகாரம் - பிரிவாற்றாமை 


சுங் 


தாயி 


ககருக . தொடிற்சுடி னல்லது காமநோய் போல 

விடிற்சுட லாற்றுமோ தீ . 
காமம் தீயே போன்று தான் நின்ற இடத்தைச் சுடுமாகலான் 

நீ யாற்றல் வேண்டும் என்ற தோழிக்குச் சொல்லியது . 
பரி - தீ- , தொடின் சுடின் ( சுடல் அல்லது - (தன்னைத் 
தொட்டாற்சுடுமாயிற்சுடுதலல்லது , காமம் நோய்போல - காமமா 
கியநோய் போல , விடின்- ( தன்னை) அகன்றால் , சுடல் ஆற்றும் 
ஓ- ( தப்பாது சுடுதலை வற்றோ? (மாட்டாது ;) ( எ - று . ) 
சுடுமாயினென்பது , மந்திரமருந்துகளால் தம்பிக்கப்படா 

னென்றவாறு . காமத்திற்கு அதுவுமில்லையென்பாள் , 
வாளா ‘ சுடல் என்றாள் . அகறல் - நுகராமை: சுடலென்பது 
முன்னுங் கூட்டப்பட்டது. தீயினுங்கொடியதனை யான் ஆற்று 
மாறென்னை யென்பதாம் . 

(கு - ரை . ) சுடு தலை வற்றோ - சுடு தற்கு ஏற்ற வல்லமையுடை 
யதோ ? என்றபடி . தொடினல்லது என்றாலே போதுமாயிருக்க , 
தொடிற் சுடினல்லது என்றுகூறியது - சுடுவ தானாற் சுடுமென்ற 
கருத்தது என்றார் சுடுமாயின் என்று சுடு தலைப்பற்றி ஐயப்படவேண் 
டிய காரணம் , தீ மந்திரத்தாலும் மருந்துகளாலும் சுடாமல் தடுக்கப் 
படுதலுண்டு என்பதாகும் . தம்பிக்கப்படா தாயின் - தடுக்கப்படா 
தாயின் . அதுவும் - மந்திரமருந்துகளால் தம்பிக்கச்செய்தலும் . அக 
றல் என்பது விடின் என்பதன் பகுதியாகிய விடு என்பதன் பொரு 
ளாகும். இங்கே , விடுதல் - நுகரா திருத்தல் என்பது . இரண்டாம் 
அடியிலுள்ள சுடல் என்பது , முதலடியிலும் சுடின் சுடல் அல்லது 
என்று கூட்டப்பட்டது . “ நீங்கிற்றெறூஉம் ... தீ " என்று கீழேகூறி 
யிருத்தலும் காண்க . விடிற்சுடுந்தன்மைய தர் தலால் , காமத்தைத் 
தீயினுங் கொடியது என்றது . ஆற்றுமாறு - பொறுக்கும் விதம் . () 


கக்கூ 0 . அரிதாற்றி யல்லனேய் நீக்கிப் பிரிவாற்றிப் 

பின்னிருந்து வாழ்வார் பலர் . 
தலைவியர்பலரும் பிரிவாற்றியிருப்பர் : அது நீ செய்கின்றிலை என்ற 

தோழிக்குச் சொல்லியது . 
பரி.-- ( நீ சொல்லுகின்ற தொக்கும்): அரிது ஆற்றி பிரிவு 
உணர்த்திய வழி அதற்கு உடம்பட்டு, பிரியுங்கால் நிகழும் ), அல் 
லல் நோய் - அல்லல் நோயினையும், நீக்கி--, பிரிவு ஆற்றி 
பிரிந்தால்) அப்பிரிவுதன்னையும் ஆற்றி , பின் இருந்து- பின்னு 
மிருந்து , வாழ்வார் உயிர்வாழும் மகளிர் , பலர் - (உலகத்துப் 
பலர் ; (எ - று . ) 

பண்டையிற்சிறப்பத்தலையளிபெற்று இன்புறுகின்ற எல் 
லைக்கண்ணே அஃது இழந்து துன்புறுதற்கு உடம்படுதல் அரிய 


திருக்குறள் 


தொன்றாகலின் அரியதனைச் செய்தென்றும் , செல்லுந்தேயத்து 
அவர்க்கு யாது நிகழுமென்றும் ,வருந்துணையும் யாம் ஆற்றி 
யிருக்குமாறுஎன்னென்றும் , அவ்வரவுதான் எஞ்ஞான்று வந் 
தெய்துமென்றும் , இவ்வாற்றானிகழுங் கவலை மனத்து நீங்கா 
தாகலான் அல்லனோய் நீக்கி என்றும் , பிரிந்தால் வருந்துணை 
யும் அகத்து நிகழுங்காமவேதனையும் புறத்து யாழிசை, மதி , 
தென்றலென்றிவை முதலாக வந்து அதனை வளர்ப்பனவும் 
ஆற்றல் அரியவாகலின் ‘ பிரிவாற்றி என்றும், தங் காதலரை 
இன்றியமையா மகளிருள் இவையெல்லாம் பொறுத்துப் 
பின்னுமிருந்து உயிர்வாழ்வார் ஒருவருமில்லையென்பது குறிப் 
பால்தோன்ற பின்னிருந்துவாழ்வார்பலர் என்றுங் கூறினாள். 
அரிதென்பது வினைக்குறிப்புப் பெயர் . பிரிவின்கணிகழ்வன 
வற்றைப் பிரிவென்றாள் . செய்து , நீக்கி , ஆற்றியென்பன 
ஓசைவகையான் , அவ்வவற்றதருமை யுணர் நின்றன . சிறப் 
பும்மை , விகாரத்தாற்றொக்கது . யானும் இறந்துபடுவலென்பது 
கருத்து . 


யாக . 


- 


. 


( கு - ரை .) நீ சொல்லுகின்ற தொக்கும் என்பது , பாதியுடன் 
பாட்டைத் தெரிவிப்பதென்று முன்னரே எழுதப்பட்டது . பிரிவுணர் 
த்தியவழி அதற்கு உடன்பட்டு என்பது - அரிதாற்றி என்பதன் 
பொருள். உடன்பட்டு - சம்மதித்து . அல்லல்நோய் கவலையை 
யுண்டாக்கும் மனோவியாதி . பண்டையிற் சிறப்ப - முன்னினும் மிகுதி 

தலையளி , தலைமகனுடைய உத்தமமான அன்பு . இன்புறு 
கின்ற - 

இன்பத்தைப்பெறுகின்ற . எல்லைக்கண் காலத்திலே . 
அஃது இன்பத்தையனுபவித்தலை . அல்லல்நோயை விவரிப்பது 
செல்லுந்தேயத்து என்று தொடங்கி மனத்து நீங்காதாகலான் 
என்பதுவரையில் , செல்லுந்தேயத்து-(பிரிந்த தலைவர் ) செல்லுகின்ற 
தேசத்தில் . அவர்க்கு யாது நிகழும் - அத்தலைவர்க்கு என்ன நேருமோ ? 
வருந்துணையும் - தலைவர் மீண்டுவரும் வரையும் . ஆற்றியிருக்கும் 
ஆறு - பிரிவுத் துன்பத்தைப் பொறுத்திருக்கும்வகை . அவ்வரவு - 
தலைவர் மீண்டுவருகை . பிரிந்தோர்க்கு அகத்துக் காமவேதனையும் , 
புறத்தே மதிமுதலிய காமோத்தீபகப்பொருள்கள் செய்வனவும் , 
ஆற்ற அரியன : ஆதலால், அவற்றை யாற்றுத் லரியன 

என் 
பார் பிரிவாற்றி என்றாரென்க . முதலாக என்பதனால் , மாலைக்காலம் 
கடலோசை முதலியன கொள்க . ( தென்றற்கும் வீணைக்கும் சேமணிக் 
குங் கோகிலத்துக் , கன்றிற்குமைக்காழிக்கம்புலிக்கு - நின்றாற்றும் , 
அன்னைக்கு மாரற்கயர்ந்தா ளென்றன்னமே , யென்னைக்குமாரற் 
கியம்பு " என்ற இரத்தினச்சுருக்கம் இங்குக் காணத்தக்கது .) அதனை 
- காமத்தை . 

இன்றியமையா - பிரிந்திருக்கமாட்டாத என்றபடி . 
வினைக்குறிப்புப் பெயர் - குறிப்பு வினையாலணையும் பெயர் . பிரி 
வாற்றி ” என்ற இடத்து , பிரிவு என்பது - பிரிவில் . அகத்து நிகழுங் ! 
காமவேதனையையும் , புறத்தே துன்புறுத்தும் தென்றல் முதலியன 
வற்றையும் காட்டு தலால் , தொழிலாகுபெயர் . அரிது ஆற்றி என்ப 
தற்கு - அரியவற்றைச் செய்து என்று பொருளாதலால் , ற்றி 


ககஎ - ஆம் அதிகாரம் - படர்மெலிந்திரங்கல் 


ககசுக . 


யென்பதற்குப் பதிலாக , செய்து என்றார் . ஆற்றி- நீக்கி ஆற்றியென் 
பன ஓசைவேறுபாட்டால் , ஆற்றுதல் முதலியவை செய்தற்கு அரி 
யன என்ற பொருளை யுணர்த்தின . வாழ்வார்பலா என்ற தொடரும் , 
ஓசைவேறுபாட்டால் , ஒருவருமில்லையென்ற பொருளைக் குறிப்பிக் 
கும் . பிரிவு என்பதற்குப்பின் , அது மிகவும் ஆற்றுதற்கு அரியது 
என்னும் பொருளைத் தரவல்ல உயர்வு சிறப்பும்மை விகாரத்தால் 
தொக்கது . 

( க 0 ) 
ககஎ - ஆம் அதிகாரம் - படர்மெலிந்திரங்கல் . 
பரி.- அது படரான்மெலிந்திரங்கலென விரியும் . அஃதா 
வது பிரிவாற்றாளாய தலைமகள் தானுறுகின்ற துன்பத்தினை 
எப்பொழுதும் நினைத்தலின் அந் நினைவான்மெலிந்திரங்குதல் . 
அதிகாரமுறைமையும் இதனானே விளங்கும் . 

( கு - ரை .) படர்- துன்பம் : இங்குத் துன்பத்தை எப்பொழுதும் 
நினைத்தலென்ற பொருளது . பிரிவாற்றாமை கூறியபின் , அப்பிரி 
வாற்றாத துன்பத்தினை நினைந்து . மெலிந்திரங்குவதைக் கூறுகின்றா 
ரென்று அதிகாரமுறைமையை யுணர்க . 

மறைப்பேன்மன் யானிஃதோ நோயை யிறைப்பவர்க்கு 

ஊற்றுநீர் போல மிகும். 
காமநோயை வெளிப்படுத்தல் நின்நாணுக்குஏலாதென்ற 

தோழிக்குச் சொல்லியது . 
பரி.- நோயை யான் மறைப்பேன் - இந்நோயைப்பிறரறி 
தல்நாணியான் மறையாநின்றேன் ; ( நிற்பவும் ), இஃதோ இறை 
ப்பவர்க்கு ஊற்றுநீர்போல மிகும் - இஃது ( அந்நாண்வரை நில் 
லாது நீர் வேண்டுமென்று ) இறைப்பவர்க்கு ஊற்றுநீர் மிகு 
மாறுபோல் மிகாநின்றது ;(எ - று ) 
அம்மறைத்தலாற் பயனென் ? என்பதுபட நின் 

றமை 
யின் , மன் ஒழியிசைக்கண் வந்தது. “ இஃதோ செல்வர்க் 
கொத்தனென்யான் என்புழிப்போல 

என்புழிப்போல ஈண்டுச் சுட்டுப்பெய 
று திரிந்துநின்றது . இஃதோர் நோயையென்று பாடமோது 
வாரு முளர் ; அது பாடமன்மைய விக . இனி, அதற்கடுத்தது நீ 
செயல்வேண்டு மென்பதாம் . 

( கு - ரை . ) இறைக்க இறைக்க ஊற்று நீர்சுரப்பது போல மறைக்க 
மறைக்கக் காமநோய் மேன்மேலும் தோன்று மென்பதாம் . அறிதல் 
நாணி - அறிதற்குக்கூசி . நாண்வரை - நாணினெல்லையில் , நில்லாது 
அடங்கி நில்லாமல் . மன் என்பது - (மேன்மேன்மிகு தலால் ) மறைப் 
பதிற் பயனில்லையென்னும் பொருளைத் தருதலால் , ஒழியிசைப்பொரு 

இஃதோ செல்வர்க்கொத்தெனென்யான் " என்ற மேற்கோ 
ளுள்ள இடம் விளங்கவில்லை . இஃது என்னுஞ்சுட்டுப்பெயர் இஃதோ 
என்று திரிந்துவருதற்கு மேற்கோள் காட்டப்பட்டுள்ளது . இதன் 

* -- 9 


ܕܐ 


ளது . 


சுசு 


திருக்குறள் 


பொருள் : - இஃது - இவ்விஷயத்தில் , யான் செல்வர்க்குஒத்தனென் 
என்பது . இஃதோர் நோயையயென்பது சிலர்கொள்ளும் பாடம் . இந் 
தப் பாடத்தில் , இஃது என்பதே அஃறிணையொருமையைக் காட் 
டுதலால் , ஓர் என்ற சொல் வெற்றெனத் தொடுத்தலாய்விடுத 
லால் அதனைப் பாடமன்று 

பரிமேலழகர் கண்டிக் 
கின்றன ரென்க . அதற்கு அடுத்தது - மேன்மேல்மிகும் நோயைப் 
போக்கு தற்கு ஏற்ற செயலை . 


என்று 


ககசுஉ . கரத்தலு மாற்றேனிந் தோயைநோய் செய்தார்க்கு 

உரைத்தலு நாணுத் தரும் . 
சண்டையாரறியாமல் மறைத்தல் , ஆண்டையாரறியத்தூதுவிடுதல் 
என்னும் இரண்டனுள் ஒன்றுசெயல்வேண்டும் என்ற தோழிக்குச் 

சொல்லியது . 
பரி .-- இ நோயை கரத்தல் உம் ஆற்றேன் - இந்நோயை 
(ஈண்டையாரறியாமல்) மறைத்தலும் வல்லேனாகின்றிலேன் ; 
( ஆகாக்கால்) , நோய் செய்தார்க்கு உரைத்தல்உம் நாணு தரும் 
- நோய்செய்தவர்க்குஉரைக்கவெனின் அதுவும் ( எனக்கு) நாணி 
னைத் தாராநின்றது : (இனி என்செய்கோ ?) ( எ - று . ) 

ஒருகாலைக் கொருகால் மிகுதலின் கரத்தலுமாற்றேன் 
என்றும் , சேயிடைச் சென்றவர்க்கு இதுசொல்லித் தூதுவிட் 
டால் இன்னுமிருந்தே னென்பது பயக்குமென்னுங் கருத்தால் 
நாணுத்தரும் என்றுங் கூறினாள் . 

( கு - ரை . ) ஈண்டையார் - இங்குள்ளார் : ஊரவர் . ஆண்டையார் 
அங்கிருப்பவர் : தலைவர்.மறைத்தலும் மறைத்தலையும் : மறைத்தற்கும் 
என்றபடி.ஒரு காலைக் கொருகால் - ஒரு வேளைக்கு ஒருவேளை . சேயி 
டைச் சென்றவர்க்கு - ( என்னைப் பிரிந்து ) வெகுதூரஞ் சென்றிருப் 
பவர்க்கு . இது - காமநோயை பயக்கும் பெறப்படும் . 

( 2 ) 


ககசு .. 


காமமு நாணு முயிர்காவாத் தூங்குமென் 
நோ வுடம்பி னகத்து . 

இதுவுமது . 
பரி . - காமம் உம் நாண்உம் - காமநோயும் ( அதனைச்செய் 
தவர்க்கு உரைக்க லொல்லாத ) நாணும் , நோனா- (தம்மைப் ) 
பொறாத , என் உடம்பின் அகத்து - என்னுடம்பின் கண்ணே , 
உயிர் காஆ தூங்கும் - உயிர் காத்தண்டாக ) அதனிருதலையி 
னுந் ) தூங்காநின்றன ; ( எ - று . ) 

பொறாமை , மெலிவானாயது . தூங்குமென்பது , ஒன்றி 
னொன்று மிகாது இரண்டும் ஒத்தசீர வென்பது தோன்ற 
நின்றது. தூதுவிடவும் ஒழியவும் பண்ணுவனவாய காமநாண் 
கள் தம்முளொத்து உயிரினை இறுவியாநின்றன ; யான் அவ 


சுஎ 


க்கள் - ஆம் அதிகாரம் - படர்மெலிந்திரங்கல் 
ற்றுள் ஒன்றின்கண் நிற்கமாட்டாமையின் , இஃது இற்றே 
விடு மென்பதாம் . 

( கு - ரை .) என்னுடலால் தாங்கமாட்டாத நிலையில் உயிரே காவ 
டித்தண்டாகக்கொண்டு அதன் ஒருபுறத்துக் காமமும் மற்றொரு புற 
த்து நாணமும் தொங்குகின்றன என்கிறாளென்க . பொறாமை - தாங்க 
முடியாமை : இதுமெலிவினால் ஆகியது.ஒத்தசீர - காமமும்நாணும் ஒத்த 
அளவின என்றபடி . கௌவைக்கு அஞ்சாது தூதுவிடப் பண்ணும் , 
காமம் : அதனை ஒழியச்செய்யும் , கௌவைக்கு அஞ்சுதலான நாண் . 
" காமம் விடுவொன்றோ " என்ற குறள் இங்கு நோக்கத்தக்கது . இறு 
வியாநின்றன - பாரத்தால் முறியும்படி அழுத்துகின்றன: இஃது 
உயிர் . இற்றேவிடும் - முறிந்தேவிடும் : அழிந்திடுமென்றபடி . நலி 
தருங் காமமுங் கௌவையு மென்றிவ் , வலி தி னுயிர்காவாத்தூங்கி 
யாங்கென்னை , நலியும் விழும் மிரண்டு " என்ற கலித்தொகை இங்குக் 
காணத்தக்கது . 

( ங ) 
ககசுச , காமக் கடன்மன்னு முண்டே யதுநீந்தும் 

ஏமப் புணைமன்னு மில் . 
தலைவியர் ‘காமக்கடற்படார் : படினும் , அதனை ஏற்றபுணையால் 

நீந்திக் கடப்பர் என்ற தோழிக்குச் சொல்லியது . 
பரி .--- உண்டு காமம் கடல்ஏ - ( யாவர்க்கும் உளவாய்வரு 
கின்ற இவ்விரண்டனுள்ளும் எனக்கு உண்டாகின்றது காமக் 
கடலே; அதுநீந்தும் ஏமம் புணை - அதனை நீந்தும் அரணாகிய 
புணை , இல் - இல்லை ; ( எ - று . 

இருவழியும் மன்னும் உம்மும் அசைநிலை . தூதுவிட்டு 
இதற்குப் புணையாகற்பாலையாய நீயும் ஆயிற்றிலை யென்பது 
கருத்து . 

( கு - ரை . ) யாவர்க்கும் . பிரிந்தநிலையிலுள்ள எல்லாத் தலைவி 
யர்க்கும் . இவ்விரண்டனுள் - காமக்கடல் , அதனை நீந்தும்புணை என்ற 
இவ்விரண்டற்குள்ளே . அரண் - பாதுகாவல் . இதற்கு - இந்தக் காமக் 
கடலை கடத்தற்கு . புணையில்லை யென்ற தனால் , தூதாகச் செல்லு 
தற்கு உரிய நீயும் இக்காலத்து உதவுகின்றாயில்லையென்பது , இந்தக் 
குறளின்கருத்து . 
ககசுடு . துப்பி னெவனுவர் மற்கொ றுயர்வரவு 

நட்பினு ளாற்று பவர் . 
தூதுவிடாமைநோக்கித் தோழியொடு புலந்து சொல்லியது . 

பரி.- நட்பினுள் துயர் வரவு ஆற்றுபவர் இன்பஞ் 
செய்தற்குரிய நட்பின்கண்ணே துன்பவரவினைச் செய்ய வல் 
லவர் , துப்பின் எவன் ஆவர் கொல்-( துன்பஞ்செய்தற்குரிய ) 
பகைமைக்கண் என் செய்வர் கொல்லோ ? ( எ - று .) 


திருக்குறள் 


துப்புப் பகையுமாதல் “ துப்பெதிர்ந் தோர்க்கே யுள்ளாச் 
சேய்மைய , னட்பெதிர்ந் தோர்க்கே யங்கை யண்மையன் ” என் 
பதனானு மறிக.அப்பகைமை ஈண்டுக்காணாமையின் அவர்செய் 
வதும் அறியப்பெற்றிலேமென்பதுபட நின்றமையின் , மன் 
-ஒழியிசைக்கண் வந்தது . துயர்வருதலை விலக்கலாயிருக்க அது 
செய்கின்றிலை யெனப் புலக்கின்றமையின் , துயர்வரவு செய்தா 
ளாக்கியும் பிறளாக்கியுங் கூறினாள் . 

( கு - ரை . ) துப்பு என்பது இங்குப் பகை என்ற பொருளில் வரு 
தற்கு துப்பெதிர்ந்தோர்க்கே என்று தொடங்கும் மேற்கோள் காட் 
டப்பட்டது . இம்மேற்கோளில் , மேல் நட்பெதிர்ந்தோர்க்கு என வருவ 
தனால், முதலில் வந்துள்ள துப்பெதிர்ந்தோர்க்கு என்பதில் , துப்பு 
என்பது நட்புக்குமாறான பகைமையென்ற பொருளதாதல் பெறப் 
படும் : இம்மேற்கோளின் பொருள் : - துப்பு -பகைமையோடு , எதிர்ந் 
தோர்க்கு - எதிரிட்டவர்க்கு , உள்ளா- மனத்தினால் நினைக்கவும் முடி 
யாத , சேய்மையன் - வெகு தூரமான இடத்திலுள்ளவன் (கிட்டு தற்கு 
அரியவன் : நட்பு -சினேகத்தோடு , எதிர்ந்தோர்க்கு - எதிரிட்டவர்க்கு , 
அம் கை அண்மையன் - உள்ளங்கைபோலச் சமீபத்திலுள்ளானென் 
பது. தோழியினிடம் பகைமையில்லாமையால் , அப்பகைமை ஈண்டுக் 
காணாமையின் என்றது . அவர் -பாகைவர் . தோழியைத் துயர்வரவு 
செய்தவளென்று கூறியதற்குக்காரணம் , துயர்வருதலை அவள் வில 
க்கவேண்டியவளாயிருக்க அது செய்யாமையா லென்க . புலக்கின்ற 
மையின் - சினந்து கூறுவதனால் . இன்பஞ்செய்தற்ரு உரிய நட்பின் 
கண்ணே துன்பவரவினைச் செய்ய வல்லவர் என்று படர்க்கையாகக் 
கூறியது - தோழியைச் சுட்டும் : அது பற்றியே பிறளாக்கியும் 
என்றது . 

( ரு ) 
இன்பங் கடன்மற்றுக் காம மஃதடுங்கால் 

துன்ப மதனிற் பெரிது . 
காமத்தானின்பமுற்றர்க்கு அதனினாய துன்பமும் வரும் என்ற 

தோழிக்குச் சொல்லியது . 
பரி .-- காமம் இன்பம் கடல் - காமம் ( புணர்வாலின்பஞ்செய் 
யுங்கால் ) அவ்வின்பம் கடல்போலப் பெரிதாம் ; மற்று அஃது 
அடும் கால் - இனி அதுதானே (பிரிவால் ) துன்பஞ்செய்யுங் 
கால் , துன்பம் - அத்துன்பம் , அதனின் பெரிது - அக்கடலினும் 
பெரிதாம் ; (எ - று . ) 

மற்று , வினைமாற்றின்கண் வந்தது . அடுங்காலென வந் 
தமையின் , மறு தலையெச்சம் வருவிக்கப்பட்டது . பெற்றவின் 
பத்தோடொத்துவரின் ஆற்றலாம் ; இஃது அதனது அள 
வன்று என்பதுகருத்து . 

( கு - ரை .) அது தானே - அந்தக்காமமே . அக்கடலினும் - அந்தக் 
கடல் போன்ற இன்பத்தைக் காட்டிலும் . மற்று என்பது முதலிற் 


ககசுசு . 


சுகஎ . ஆம் அதிகாரம் - படர்மெலிந்திரங்கல் 


சுக் 


கூறிய இன்பம் கடலின் பெரிதா தலென்பதை மாற்றியதனால் , வினை 
மாற்றாம் . மறுதலையெச்சம் - இன்பஞ்செய்யுங்கால் என்பது . இஃது - 
இத்துன்பம் . 

( சு 
காமக் கடும்புன னீந்திக் கரைகாணேன் 

யாமத்தும் யானே யுளேன் . 
காமக்கடல் நிறைபுணையாக நீந்தப்படும் என்ருட்குச் 

சொல்லியது . 


ககசுஎ . 


காமம் கடும்புனல் நீந்திக் கரை காணேன் - காம 
மாகிய கடலை ( நீந்தாதேனல்லேன் ,) நீந்தியும் ( அதற்குக்கரை 
காண்கின்றிலேன் :( அக்காணாமைக்காலந்தான் எல்லாருந் துயி 
லும் அரையிருளாயிற்று ); யாமத்து உம் - அவ்வரையிருட்கண் 
ணும் , யான்ஏஉளேன் ( அதற்கு ஒரு துணையின்றியானே 
( யாயினேன் : ஆயும் இறந்துபட்டுய்ந்து போகாது ) உளேனாகா 
நின்றேன் : (ஈதொரு தீவினைப்பயனிருந்தவாறென் ?) (எ - று . 

கடுமை , ஈண்டு மிகுதிக்கணின்றது.உம்மை, முன்னுங் கூட் 
டப்பட்டது . யானேயாயினேனென்பது , நீ துணையாயிற்றிலை 
யென்னுங் குறிப்பிற்று. 

( கு - ரை . ) அதற்கு அந்தக்காமக்கடற்கு. ஆயும் - யான் ஒருத்தி 
யாகவேயிருந்தும் . இறந்துபட்டு உய்ந்துபோகாது - இறந்தொழிந்து 
காமக்கடலினின்று தப்பிப்போகாமல் , கடும்புனலென்ற இடத்து , 
கடுமை - மிகுதியென்ற பொருளது.யாமத்தும் என்ற இடத்து உம்மை , 
நீந்தியும் என்று முன்னரும் கூட்டப்பட்டமை காண்க . யாமத்தும் 
யானேயுளேன் என்று கூறுபவளின் குறிப்பு , அந்தக்காலத்து நீ 
துணையாயிற்றிலை யென்பது . 


( எ ) 


ககசு அ . மன்னுயி ரெல்லாந் துயிற்றி யளித்திரா 

என்னல்ல தில்லை துணை . 
இரவின் கொடுமை சொல்லி யிரங்கியது . 


பரி .-- இரா அளித்து - இவ்விரா அளித்தாயிருந்தது ; மன் 
உயிர் எல்லாம் துயிற்றி- உலகத்து நிலைபெறுகின்ற உயிர்களை 
யெல்லாந் தானே துயிலப்பண்ணுதலான் ,என் அல்லது துணை 
இல்லை - என்னையல்லது வேறு துணையுடைத்தாயிற்றில்லை . 

துயிற்றியெனத் திரிந்துநின்ற வினையெச்சம் , அவாய்நிலை 
யான்வந்த உடைத்தாதலோடு முடிந்தது. துணையோடொன்று 
கின் 

உயிர்களெல்லாம் விட்டு இறந்துபடுமெல்லையேனாய 
என்னையே துணையாக்கோடலின் அறிவின்றென்பதுபற்றி 
அளித்து என்றாள் ; இகழ்ச்சிக்குறிப்பு. 


எட் 


திருக்குறள் 


- ரை .) துயிற்றி என்பது வேறுவினை முதல் வினையைக் 
கொண்டு முடிதலால் திரிந்து நின்ற வினையெச்சமென்றார் : துயிற்ற 
என்பதன் திரிபு என்க . அது துணையென்பதன்பின் அவாய்நிலையான் 
வந்த உடைத்தாயிற்று என்பதில் ‘உடைத்தா என்ற வினைப்பகுதி 
யோடு முடியும் . துணையோடு ஒன்றுகின்ற - துணையோடு பொருந்து 
கின்ற : என்றது , ஆணும்பெண்ணுமாகிக் கூடியுள்ள என்றவாறு . 
அளித்து என்பதன் பொருள் - அளிசெய்யத்தக்கது என்பது . இறந்து 
படும் நிலைமையிலுள்ள தன்னைத் துணையாகக்கொண்ட அறிவின்மை 
பற்றி , இருளை அளித்து என்கிறாள் . இது இகழ்ச்சியைப் புலப் 
படுத்தும் . 

( அ ) 


கக்காக , கொடியார் கொடுமையிற் றாங்கொடிய விந்நாள் 
நெடிய கழியு மிரா. 

இதுவுமது . 
பரி.- (காதலரொடு நாம் இன்புற்ற முன்னாட்களிற் குறிய 
வாய்) , இ நாள் - அவர் பிரிவு ஆற்றேமாகின்ற) இந்நாள்களிலே , 
நெடிய கழியும் நெடியவாய்ச்செல்கின்ற, இரா - கங்குல்கள் , 
- கொடியார் கொடுமையின் தாம் கொடிய - அக்கொடியாரது 
கொடுமைக்குமேலே தாம் கொடுமை செய்யாநின்றன ; ( எ - று . ) 

தன்னாற்றாமை கருதாது பிரிதலின் , கொடியார் என்றாள் . 
கொடுமை-கடிதின் வாராது நீட்டித்தல். அவர்பிரிவானும் நீட்டி 
ப்பானு முளதாய ஆற்றாமைக்குக் கண்ணோடாமைமேலும் , 
பண்டையின் நெடியவாய்க் கொடியவாகாநின்றன வென்ப 
தாம் . 

( கு ரை .) இந்நாள்களிலே காதலரைப்பிரிந்த இந்தநாள்களிலே . 
கொடியாரென்று கணவரைக்கூறியது- தலைவியின் ஆற்றாமையைப் 
பற்றிச் சற்றுங்கருதாமல் அவர் பிரிந்ததனால் : அக்கொடியாரிடத் 
துள்ள கொடுமைச்செயல் -கால நீட்டித்தல் .கடிதின் - விரைவில் . கொடி 
யார் கொடுமையின் இராக்கொடிய என்றது - கணவரைப்பிரிந்ததனா 
லும் அவர் கடிதின்வராமல் நீட்டித்தலாலும் எனக்குத்தோன் றிய 
ஆற்றாமைக்குக் கருணைசெய்யவேண்டியிருக்க , அதனைச் செய்யாமை 
யோடு தான் முன்னிலும் நீட்டிப்பது பற்றியாகும் . பிரிந்து வருந்தும் 
நாள்கள் பலவாதலால் இரா கொடிய என்று பன்மையாற் கூறியது . 
கண்ணோடாமை - தாட்சிணியங்கொள்ளாமை . பிரிந்தார்க்கு இரவு நீட் 
டித்துத்தோன்றுமா தலால் நெடியகழியுமிரா என் றதென்க : நெட் 
டிராவுடைத்தே " என்றார் குறுந்தொகையிலும் . இற்றை நீடிர 
வொன்று அஞ்சுகந்தத்தைவிளைக்கும் என்ற திருவேங்கடத்தந்தா 
தியையும் , ஊழி பலவோ ரேவாயிற்றோ வென்னும் " கொடி திரா 
வென்னும் என்னும் நளவெண்பாவையும் காண்க . 
ககஎ 0 . உள்ளம்போன் றுள்வழிச் செல்கிற்பின் வெள்ளநீர் 

நீந்தல மன்னோவென் கண் . 


- 


- 


எக 


கக அ - ஆம் அதிகாரம் - கண்விதுப்பழிதல் 
நீன்கண்கள் பேரழகு அழிகின்றனவாகலின் அழற்பாலையல்லை 

என்றாட்குச் சொல்லியது . 
பரி .-- உள்ளம் போன்று - மனம்போல , உள்வழி - காதல 
ருள்ள தேயத்து , செல்கிற்பின்-( கடிதிற் செல்லவல்லனவாயின் , 

என் கண் நீர் வெள்ளம் நீந்தல் - என் கண்கள் ( இங்ஙன ) ! 
வெள்ளமாகிய தந்நீரை நீந்தா ; ( எ - று . 

அது மாட்டாமையின் இனி அவற்றிற்கு நீந்துதலேயுள்ள 
தென்பதுபட நின்றமையின் , மன் ஒழியிசைக்கண்வந்தது. 
மனத்திற்குச்செலவாவதுநினைவேயாகலின் உள்ளம் போன்று 
என்றும் , மெய்க்கு நடந்து செல்லவேண்டுதலிற் கண்கள் அத 
னொடு சென்று காதலரைக்காண்டல் கூடாதென்னுங் கருத் 
தால் செல்கிற்பின் என்றும் கூறினாள் . இதனான் , வருகின்ற 
அதிகாரமுந் தோற்றுவாய் செய்யப்பட்டது . 

( கு - ரை .) மனமானது காதலர் சென்றவிடத்துச்செல்லவல்லது : 
கண் என்பது உடலைவிட்டுச் செல்லவல்ல தன்று : ஆகவே , உடலு 
ள்ள விடத்தே கிடந்துவருந்தவேண்டுவதே கண்ணாற் செய்யக்கூடிய 
தென்கிறாள் . காதலர் - அன்பிற்குப்பாத்திரமான கணவர் . அது 
காதலருள்ளதேயத்துக் கடிதிற்செல்லு தலை.மாட்டாமையின் - செய்ய 
மாட்டாமையால் . அவற்றிற்கு - 

கண்களுக்கு . 

உள்ளத்திற்கு 
உள்வழிச் செலவாவது அவர் சென்ற தேயத்தை 

நினைப் 
பது. அதெனொடு - அவ்வுடலொடு . வருகின்ற அதிகாரம் - கண்விதுப் 
பழித்தல் . பிரிவுத் துயரினை நினைத்தலால் மெலிந்திரங்குந் தலைவி 
கணவனைக் காணும் வேட்கையாலழிகின்றாளென்று அடுத்துக்கூறு 
வது அதிகார முறைமை யென்பது இங்குத் தோன்றுமா றுகாண்க 

ககஅ - ஆம் அதிகாரம் -- கண்விதுப்பழிதல் . 
பரி. - அஃதாவது - கண்கள் தம் காட்சிவிதுப்பான் வரு 
ந்துதல் . காட்சிவிதுப்பு- தலைமகனைக் காண்டற்கு 
இது படரான் மெலிந்தவழி நிகழ்வ தாகலின் , படர்மெலிந்திரங் 
கலின்பின் வைக்கப்பட்டது . 

( கு - ரை . ) விதுப்பு - இங்கு , வேட்கையால் விரை தல் . கண்கட்கு 
விதுப்பு.கணவரைக் காணவேண்டுமென்றுகொண்டு விரை தலாம் . 
கண் விதுப்பு - ஆறாம் வேற்றுமைத்தொகை விதுப்பு- விதும்பு என்ற 
முதனிலை அடியாகப்பிறந்த தொழிற்பெயர் . (விதும்புதல் - விரைதல் : 
ஆசைப்படு தல், நடுங்குதல் என்ற பொருளது .) பிரிவுத்துயரால் பிரி 
ந்தபொருளை இடைவிடாது நினைந்து மெலிந்திரங்குவார்க்கு , அப் 
பொருளைக் காணவேண்டுமென்று வேட்கை கொண்டு 

கண் விரை 
தலினால் வருந்து தல் நிகழு மா தலால் , இது , படர்மெலிந்திரங்கலின் 
பின் வைக்கப்பட்டது என்க . 

கண்டாங் கலுழ்வ தெவன்கொலோ தண்டாநோய் 
தாங்காட்ட யான்கண் டது . 


விரைதல் . 


ககஎக . 


எ 


திருக்குறள் 


- 


நீன்கண்கள் கலுழ்ந்து தம்மழகு இழவாநீன்றன : நீ ஆற்றல்வேண்டும் 

என்ற தோழிக்குத் தலைமகள் சொல்லியது . 
பரி.- தண்டா நோய் . இத்தணியாநோயை , யாம் கண்டது 
-யாம் அறிந்தது , தாம் காட்ட - தாம் ( எமக்குக் காதலரைக்) காட்ட 
லானன்றோ? கண் - (அன்று அத்தொழிலவாய ) கண்கள் , கலு 
ழ்வது- இன்று எம்மைக் காட்டச்சொல்லி) அழுகின்றது , எவன் 
கொல் - என்கருதி ? ( எ - று . ) 

காட்டவென்பதற்குஏற்ற செயப்படுபொருள் வருவிக்கப் 
பட்டது . இன்றும் தாமே காட்டுதலல்லது யாம் காட்டுதல் யாண் 
டைய தென்பதாம் . 

( கு - ரை .) கண்கள் யாம் காணுமாறு காதலரைக் காட்டியது 
பற்றி அவர் பிரிவினால் இத்தணியா நோயை யாம் அறியலாயிற்று : 
அன்று அவ்வாறு செய்த கண்கள் இன்று காதலரை எம்மைக் காட் 
டச்சொல்லிக் கலுழ்வது என் ?கலுழா து ஆற்றல் வேண்டுமென்பதாம் . 
காட்சியென்பது கண்ணாகிய பொறியின் மூலமாகவே நிகழ்வ தாத 
லால் , யாம் அக்கண்கட்குக் கணவரைக் காட்டுவது எங்ஙன் நிகழும் ? 
நிகழா தன்றோ? என்பதாம் . தணியாநோய் என்றது தண்டாநோய் 
என்பதன் பொருள் . முதலிலுள்ள தாம்- அசை . இரண்டாவதாக வந் 
துள்ள தாம் -கண்கள் . அன்று -காதலர் எதிர்ப்பட்ட அந்தாள் . அத் 
தொழிலவாய் - காட்சித்தொழிலை யுடையனவான . காட்ட என்றற்கு 
ஏற்ற செயப்படுபொருள் காதலரை என்பது . கண்டது என்பதன் 
பொருள் , அறிந்தது என்பது . இன்றும் - இப்பொபாழுதும் . ( க ) 

தெரிந்துணரா நோக்கிய வுண்கண் பரிந்துணராப் 
பைத லுழப்ப தெவன் . 

இதுவுமது . 
பரி .-- தெரிந்து உணரா - ( மேல்விளைவதனை ) ஆராய்ந்தறி 
யாது , நோக்கிய- அன்று காதலரை ) நோக்கிநின்ற, உண் 
கண் - உண்கண்கள் , பிரிந்து உணரா - (இன்று இது நம்மால் 
வந்ததாகலிற் பொறுத்தல் வேண்டுமெனக்) கூறுபடுத்துண 
ராது , பைதல் உழப்பது - துன்பமுழப்பது , எவன்-என்கருதி ? 

விளைவது - பிரிந்துபோயவர் வாராமையிற் காண்டற்கு அரி 
யராய்வருத்துதல் . முன்னே வருவதறிந்து அதுகாவா தார்க்கு 
அது வந்தவழிப் பொறுத்தலன்றே யுள்ளது : அதுவுஞ் செய் 
யாது வருந்துதல் கழிமடச்செய்கை யென்பதாம் . 

( கு - ரை .) ஒருசெயலை நிகழ்த்தும்பேது அதனால் விளையக் 
கூடிய பயனை ஆராய்ந்து செய்யவேண்டும் : அங்ஙன் ஆராய்ந்து செய் 
யாது அதனால் தீப்பயன் விளைந்தபோது அதற்குவருந்துவது மிக்க 
மடமைச் செயலாமென்பதாம் . உண் கண்கள் 

மையுண்டகண்கள் . 
இன்று-கணவரைப்பிரிந்துள்ள இக்காலத்து , இது - இவ்வருத்தம் . 


ககஎ 2 . 


- 


கக அ - ஆம். அதிகாரம் - கண்விதுப்பழிதல் 


எது 


ககஎங. 


கூறுபடுத்துணராது - பகுத்தறியாது . துன்பம் உழப்பது வருத்தம் 
அனுபவிப்பது . பிரிந்துபோயவர் - பிரிந்துபோன காதலர் . அது - அவ் 
வருத்தம் . கழிமடம் - மிக்க அறியாமை . (பரிந்துணர் தல் -பகுத்துணர் 
தல் ) பரிந்துணராப்பைதலுழப்பதெவன் . எற்றென்றிரங்குவ செய் 
யற்க செய்வானேல் , மற்றன்ன செய்யாமை நன்று ” என்றது , இங்குக் 
கருதத்தக்கது . 

(உ ) 
கதுமெனத் தாநோக்கித் தாமே கலுழும் 
இதுநகத் தக்க துடைத்து . 

இதுவுமது . 
பரி.-- தாம் - இக்கண்கள்,கதுமென நோக்கி- ( அன்று காத 
லரைத் தாமே) விரைந்துநோக்கி , (இன்றும் ), தாமே கலுழும் 
-தாமேயிருந்தழுகின்ற , இது- , நக தக்கது உடைத்து-(நம்மாற்) 
சிரிக்கத்தக்க இயல்பினையுடைத்து ; ( எ - று . ) 

கண்களென்பது அதிகாரத்தான் வந்தது . இதுவென்றது 
மேற்கூறிய கழிமடச் செய்கையை . அது , வருமுன்னர்க் காப் 
பார்க்கு நகைவிளைக்குமாகலான் , நகத்தக்கதுடைத்து என் 
றாள் . 

( கு -ரை .) காம்ப்பித்துக்கொண்டு சொல்பவளின் பேச்சு ஆதலால் , 
கண்ணையும் தன்னையும் வேறுபடுத்தி , தான் வருமுன்னர்க்காப்பா 
ளாகவும் , கண் அவ்வாறுஉள்ள தன்றாகவும் கொண்டு கூறுகின்றா 
ளென்க . அதிகாரத்தான் - இது , கண் விதுப்பழிதல் என்ற அதிகார 
மாதலால் .மேற்கூறிய - இந்தக்குறளில் இது என்ற சுட்டிற்கு முன்னே 
கூறிய . இது என்ற சுட்டு , கதுமெனத் தாம் நோக்கித் தாமே கலுழ்த 
லாகிய கழிமடச்செய்கையைக் குறிக்கும் : இரண்டாஞ்செய்யுளி னுரை 
யிற்கூறிய கழிமடச்செய்கையைக் குறிக்குமென்பாருமுளர் . 

பெயலாற்ற நீருலந்த வுண்க ணுயலாற்ற 
உய்வினே யென்க ணிறுத்து . 

இதுவுமது . 
பரி . - உண் கண் -உண்கண்கள், - ( அன்று ), உயல் ஆற்றா 
-(யான் ) உய்யமாட்டாமைக்கு ஏதுவாய , உய்வு இல் நோய் ஒழி 
வில்லாத நோயை , என் கண் நிறுத்து - என்கண்ணே நிறுத்தி , 
-- ( தாமும் ), பொல் ஆற்று அழுதலமாட்டாவண்ணம் , நீர் உல 
ந்த - நீர் வற்றிவிட்டன; (எ - று .) 

நிறுத்தல்- பிரிதலும் பின்கூடாமையு முடையாரைக்காட்டி 
அதனால் நிலை பெறச் செய்தல். முன் எனக்கு இன்னாதன செய் 
தலால் , பின் தடக்கு இன்தைன காமே வந்தன வென்பதாம் . 

( கு - ரை . ) பிரந்தால் விரைவிற் கூடுவாரைக் காட்டினால் , பிரிவு 
நோய் நிலைத்திராது : அங்ஙனன்றிப் பிரிந்து பின் கூடாமையு முடை 


ககஎச . 


* -- 10 


எச 


திருக்குறள் 


யாரைக் கண்கள் காட்டி , அதனற் பிரிவுநோயை ஒழியாவண்ணம் 
நிலைநிறுத்தின : இப் டி முன்னே எனக்குத் தீங்கு செய்யவே , அத் 
தீப்பயனால் இப்போது அக்கண்களே அழவும் முடியாதவாறு நீர்வற் 
றிக்கிடக்கின்றன என்று கண்களைப் பழிக்கின்றாள் . பிறர்க்கின்னா 
முற்பகல் செய்யிற் றமக்கின்னா, பிற் கல் தாமேவரும் என பது முத 
லியன காண்க . உய்யமாட்டாமைக்கு -உயிரோடுபிழைத்திராமைக்கு . 
தாமும் - கண்களும் . 


காணு 


5 


ககஎ . படலாற்ற பைத லுமுக்குங் கடலாற்றக் 
காமநோய் செய்தவென் கண் . 

இதுவுமது . 
பரி.- ( எனக்கு), கடல் ஆற்றா - கடலும் சிறிதாம்வண்ணம் 
பெரிதாய , காமம் நோய் - காமநோயை , செய்த - , என் கண் 
என்கண்கள், ( அத் தீவினையால் ) , படல் ஆற்றா - (தாமுந்துயில் 
கிலவாய், பைதல் உழக்கும் - துன்பத்தையும் உழவாநின்றன . 

காமநோய் காட்சியான்வந்த தாகலின் , அதனைக் கண் 
களே செய்ததாக்கிக் கூறினாள் . துன்பம் , அழுதலா னாயது . 

( கு - ரை .) கடல் ஆற்றா - கடலுந்தாங்கமாட்டாத : எனவே , கட 
லினும் மிக்க என்றுபொருளாம் : அக்கருத்தையொட்டி கடலும் சிறி 
தாம்வண்ணம் என்றது . காட்சி - தலைமகனைக்கா : 
தற்குக் காரணம் கண்ணேயா தலால் , காமநோய் அதன் மூலமாகவே 
வந்ததாம் . பை தலென்ப தன் பொருள் - துன்பம் . துன்பம்- கண்கட் 
குத் துன்பம் . 

ஓஒ வினிதே யெமக்கிந்நோய் செய்தகண் 
தாஅ மிதற்பட் டது . 

இதுவுமது . 
பரி .-- எமக்கு இ நோய் செய்த - எமக்கு இக்காமநோயி 
னைச் செய்த , கண் தாம் - கண்கடாமும் , இதன் பட்டது - இத் 
துயிலாது அழுதற் கண்ணே பட்டது , ஓஒ இனிதே- மிகவும் இனி 
தாயிற்று ; ( எ - று . ) 

ஓஒவென்பது மிகுதிப்பொருட்கண்வந்த குறிப்புச்சொல். 
தம்மால் வருத்தமுற்ற எமக்கு அது தீர்ந்தாற்போன்ற தென் 
பதாம் . 

ரை . ). எமக்குமுன்னே வருத்தத்தை யுண்டாக்கின கண் 
கட்கு இப்போது துயிலாது அழுகை நேர்ந்ததைக் கருத , என் வருத் 
தந் தீர்ந்தாற்போல் இனிதாகாநின்றதென்கிருள் 

தலைவி . 

தீங்கு 
இழைத்தவர்க்குத் தீங்குநேரின் அதனால் தம் தீங்கு நீங்கினாற் 
போன்றுமகிழும் உலக வழக்கு இங்குக் கருதத்தக்கது . தம்மால் - கண் 
களர்ல் . 


ககஎசு . 


ககது - ஆம் அதிகாரம் - கண்விதுப்பழிதல் 


எரு 


ககஎஎ . 


உழந்துழந் துண்ணீரறுக விழைந்திழைந்து 
வேண்டியவர்க்கண்ட கண் . 


இதுவுமது . 
பரி.- விழைந்து-- , இழைந்து -உண்ணெகிழ்ந்து , வேண்டி 
-விடாதே , அவர் கண்ட- அன்று ) அவரைக் கண்ட , கண் -கண் 
கள், இன்று இத்துயிலாது அழுங்கலாய துன்பத்தினை ) ,உழந்து 
உழந்து- உள்நீர் அறுக - தம்மகத்துள்ள நீர் அற்றேபோக . 

அடுக்கு , இடைவிடாமைக்கண் வந்தது . அறுதலாகிய இட 
த்துநிகழ் பொருளின்றொழில் இடத்தின்மேனின்றது . 

( கு - ரை .) வேண்டிக்கண்ட என்ப தன் கருத்து - இடைவிடாதே 
கண்ட என்பது : ஒருபொருளினிடத்து விருப்பம் மிக்கிருந்தால் , 
அப்பொருளை இடைவிடாதேகாணு தல் இயல்பாதலறிக. அழுங்க 
லாய - வருந்துவதாகிய . அடுக்கு - உழந்துழந்து என்ற இடத்தி 
லுள்ளது . 

கண்ணாகிய இடத்து நிகழ்பொருளாகிய நீரின் தொழி 
லான அறுதலைக் கண்ணின் மேலேற்றி கண் அறுக என்றது : 
இது , இடத்து நிகழ் பொருளின் தொழிலை இடத்தின் மேலேற்றிக்கூறிய 
உபசாரவழக்காம் . அறுக என்ற வியங்கோள் - சபித்தற்பொருளில் 


வந்தது . 


( எ) 


ககஎஅ . 


கண 


பேணுது பெட்டா ருளர்மன்னே மற்றவர்க் 

காணு தமைவில் கண் . 
காதலர் பிரிந்துபோயினாரல்லர் ; அவர் கண்டுளர்: அவரைக்காணுமள 

வும் நீ ஆற்றல் வேண்டும் என்ற தோழிக்குச் சொல்லியது . 

பரி.--பேணாது-(நெஞ்சால் )விழையா துவைத்து, பெட்டார் - 
( சொன்மாத்திரத்தால் ) விழைந்தவர் , உளர் - ( இவ்விடத்தே ) 
உளர் ; ( அவ்வுண்மையாற் பயன் யாது ?) அவர்- அவரை , 
கண்கள் , காணாது அமைவில - காணாதமைகின்றன . இல்லை 
யாயின ; எ - று . ) 

செயலாற்பிரிந்து நின்றமையின் பேணாது என்றும் , 
முன் நலம்பாராட்டிப் பிரிவச்சமும் வன்புறையுங் கூறினா ராக 
லின் பெட்டார் என்றுங் கூறினாள் . மன் - ஒழியிசைக்கண் 
வந்தது. மற்று , வினைமாற்றின்கண் வந்தது . ஓகாரம் அசை 
நிலை. யான் ஆற்றவுங் கண்கள் அவரைக்காண்டற்கு விரும்பா 
நின்றன வென்பதாம் . இனிக்கொண்கனையென்று பாடமாயின் , 
என்கண்கள் தம்மைக்காதைமைகின்ற கொண்கனைத் தாம் 
காணாதமைகின்றனவில்லை: இவ்வாறே தம்மையொருவர் 
விழையாதிருக்கத் தாம். அவரைவிழைந்தார் . உலகத்துளரோ 
என்றுரைக்க. இதற்தமன் - அ -ை நில. 

( கு - ரை .) தலைவியைத் தேற்றுதற்காகத் தோழி தலைமகனைப் 
பற்றி பிரிந்து வெகு தூரஞ் சென்ரல்லர் : அண்மையிடத்தேதான் 


- 


எசு 


திருக்குறள் 


. 


3 


உள்ளார் : ஆதலால் , விரைவில் வந்திடுவர் என்ற கருத்தால் , இவ் 
விடத்தே உளரென்றா ளென்க . பெட்டாருளர் என்ற சொற்சேர்க் 
கையால் , இவ்விடத்தே யென்பது கருத்துப்பொருளாகப் பெறப் 
படும். விழையாது -விரும்பாதிருந்து . வைத்து 

- துணைவினை. 
அமைகின்றன இல்லை - சாந்தமாக அடங்கி நிற்பன அல்ல : மிகவும் 
வருந்துகின்றன என்றபடி நலம்பாராட்டல் - தலைமகளைப்புணர்ந்தபின் 
புணராதமுன்நின்றவேட்கை அதிகரித்தலால் தலைமகளின் அழகைப் 
பாராட்டிக் கூறும் ஓர் அகத்துறை . பிரிவச்சம் - பிரிவினையஞ்சுதல் : 
அது - தலைமகன் தான் பிரிய அஞ்சுவதும் , தலைமகளைப் பிரிவு அஞ்சு 
வித்தலும் . இதுவும் ஓர் அகத்துறை . தலைமகன் நின்னிற்பிரியேன் , 
பிரியின் ஆற்றேன் என்று இவ்வாறு பிரிவச்சத்தை யுணர்த்து 
மென்ப . வன்புறையென்பது - தலைமகன் பிரிந்திடுவனோ ? என்று 
தலைமகள் ஐயுற்றபோது , தலைமகன் அவளது ஐயந்தீர வற்புறுத்துக் 
கூறும் அகத்துறை . நலம்பாராட்டல் முதலிய கூறிய தனால் , தலை 
வரைச் சொன்மாத்திரத்தாற் பெட்டாரென்றது . உளர் என்பதன்பி 
னுள்ள மன் என்பபது - அவர் அண்மையிலிருந்தும் பயனில்லை 
யென்ற பொருளைக் குறிப்பித்தலால் , ஒழியிசையாம் . மற்று என் 
பது - உளர் என்னும் வினையை மாற்றி எம்வரையில் இலர் என்ற 
பொருளைத் தந்த தனால் , வினைமாற்றாயிற்று . யான் ஆற்றவும் . 
தலைவரைப்பிரிந்த நான் பொறுத்திருந்தேனாகவும் , மற்றவர் என்ற 
இடத்துக் கொண்கனை யென்றுபாடமாயின் , அப்போது , கொண் 
கனைக் காணாது அமைவில : ( இங்ஙன் ) , பேணாது-( ஒருவர் தம்மை ) 
விரும்பா திருக்க , பெட்டார்உளர்ஓ -( தாம் அவரை) விரும்புபவர் 
(( உலகத்து ) உளரோ ? என்று உரையாம் : இதற்கு இவ்விரண்டா 
முரைக்கு . 
ககஎக , வாராக்காற் றுஞ்சா வரிற்றுஞ்சா வாயிடை 

ஆரஞ நற்றன கண் . 
நீயும் ஆற்றி நின்கண்களும் துயில்வனவாதல்வேண்டும் என்ற 

தோழிக்குச் சொல்லியது . 
பரி.-- வாரா கால் துஞ்சா-(காதலர் ) வாராதஞான்று ( அவர் 
வரவு பார்த்துத்) துயிலா : வரின் துஞ்சா- வந்தஞான்று ( அவர் 
பிரிவஞ்சித்) துயிலா : (ஆகலான் , ஆயிடை - அவ்விருவழியும் , 
கண் - (என் ) கண்கள் , ஆர் அஞர் உற்றன - பொறுத்தற்கரிய 
துன்பத்தினையுடைய ; ( எ - று . 

ஆயிடையெனச் சுட்டு நீண்டது . இனி , அவற்றிற்குத் 
துயில் ஒருஞான்றுமில்லை யென்பதாம் . 

( கு - ரை . ) அவ்விருவழியும் வாராதகாலம் வந்தகாலம் என்ற 
இரண்டு காலத்தும் . 
ககஅ 0 . மறைபெற லூரார்க் கரிதன்று லெம்போல் 

அறைபறை கண்ணா ரகத்து . 


ககக் - ஆம் அதிகாரம்-- பசப்புறுபருவரல் 


என் 


காதலரைஇவ்வூர் இயற்பழியாமல் , அவர்கொடுமையை 

மறைக்கவேண்டும் என்ற தோழிக்குச் சொல்லியது . 
பரி .-- எம்போல் 

அறை பறை கண்ணார் - எம்மைப்போலும் 
அறைபறையாகிய கண்ணினையுடையார் , அகத்து-(தம் ) நெஞ் 
சின்கணடக்கிய , மறை -மறையை , பெறல் - அறிதல் , ஊரார்க்கு 
இவ்வூரின்கணுள்ளார்க்கு , அரிது அன்று - எளிது ; ( எ - று .) 

மறையென்பது, ஈண்டு மறைக்கப்படுவதனை.அகத்துநிகழ் 
வதனைப் புறத்துள்ளார்க்கு அறிவித்தலாகிய தொழிலான் ஒற் 
றுமை யுண்மையின் , அறைபறையாகிய கண் என்றாள் . இங் 
நனஞ் செய்யுள் விகாரமாக்காது , அறைபறைக் கண்ணார் 
என்று பாடமோதுவாரு முளர் . யான் மறைக்கவும் , இவை 
வெளிப்படுத்தாநின்றன வென்பதாம் . 

( கு - ரை .) அறை பறை ஆகிய - அறையப்படும் பறையின் தன் 
மையை யுடைய தாகிய: பறையென்பது அகத்து நிகழும் விஷயத்தை 
யாவர்க்கும் தெரிவிப்பது போல் , உள்ளே நிகழ்ந்த இரகசியத்தைக் 
கண்கள் வெளிப்படுத்து மென்க . கண்ணை அறைகின்ற பறையோடு 
அபேதப்படுத்தி அறைபறைகண் என்றது , பறையின் தன்மை கண் 
ணிடத்தும் இருத்தலால் . பறை கண்என்பது - இருபெயரொட்டுப் 
பண்புத்தொகை யாதலால் , பறைக்கண் என்று மிகவேண்டும் : 
அங்ஙன் மிகாதது - செய்யுள் விகாரம் : இச்செய்யுள் விகாரத்தைக் 
கொள்ளாது பறைக்கண் என்று வலிமிகப் பாடங் கொள்வாரு 
முளரென்றார் , 

( க 0 ) 


3 


கககூ - ஆம் அதிகாரம் - பசப்புறுபருவரல் . 
பரி.- அது பசப்புற்ற பருவரலென விரியும் . அஃதாவது - 
பசப்புறுதலானாய வருத்தம் . இதனை "பந்தெறிந்தவயா என் 
பதுபோலக் கொள்க . பசப்பாவது-பிரிவாற்றாமையான்வருவ 
தோர் நிறவேறுபாடு. இது , தலைமகனைக்காணப் பெறாதவழி 
நிகழ்வதாகலின் , கண்விதுப்பழிதலின்பின் வைக்கப்பட்டது . 

( கு - ரை . ) பசப்பு உறுபருவரல் - பசப்பையுறுதலாலான துன்பம் . 
உறுபருவரல் -வினைத்தொகை : காலங்கரந்த பெயரெச்சமாகிய உறு 
என்பதனை விரிக்கும்போது உற்ற என்று விரியும் : பந்து எறிந்த அயா 
என்பது பந்தை எறிந்ததனாலான தளர்ச்சி எனக்காரணப்பொருட் 
டாயிருப்பது போல் , காலங் கரந்தபெயரெச்சமாகிய உறு என்பதும் 
உறுதலாலான எனக்காரணப்பொருட்டாம் . “ விண்டோய் வரைப்பந் 
தெறிந்த வயாவிட " என்று , கலித்தொ கையில் குறிஞ்சிக்கலியில் 
நான்காவதுபாடலில் வந்துள்ளது . தலைவி தலைவனைக் காணாமை 
யாற் பசப்புற்று அதனால் ஆன பருவரலைக் கூறும் இந்த அதிகாரம் , 
தலைவனைக் காணாஇடத்து நிகழும் கண்விதுப்பழிதலின்பின் இருத் 
தற்கு ஏற்கும் . 


எஅ 


திருக்குறள் 


ககஅக . நயந்தவர்க்கு நல்காமை நேர்ந்தேன் பசந்தவென் 

பண்பியார்க் குரைக்கோ பிற . 
முன் பிரிவுடப்பட்ட தலைமகள் அஃதாற்றது பசந்தவழித் 

தன்னுள்ளே சொல்லியது . 
பரி.-- நயந்தவர்க்கு - (தன்னை ) நயந்தவர்க்கு , நல்காமை 
நேர்ந்தேன் - ( அது பொழுது) பிரிவையுடம்பட்ட நான் , பசந்த 
என் பண்பு . அதனை யாற்றாது இதுபொழுது) பசந்த என்னிய 
ல்பினை , யார்க்கு உரைக்கு ஓ - பார்க்குச் சொல்வேன் ? ( எ - று .) 

பிறவென்பது , அசைநிலை . உடம்படாவழி ஒழிதல்குறித் 
துப் பிரிவுணர்த்தினராகலின் அவரன்புடைய ரென்னுங் 
கருத்தான் நயந்தவர் என்றும் , இதுவேயுடம்பாடாக மேலும் 
பிரிவு நிகழுமாகலின் இனி அவரைக் கூடுதலரிதென்னுங் 
கருத்தான் நல்காமை என்றும் , முன்னருடம்படுதலும் பின் 
னராற்றாது பசத்தலும் பிறர்செய்தனவல்ல வென்பாள் பச 
ந்தவென்பண்பு என்றும் , யான் செய்துகொண்ட துன்பத் 
தினை இனி யொருவருக்குச்சொல்லலும் பழியாமென்னுங் 
கருத்தால் யார்க்குரைக்கோ என்றுங் கூறினாள் . 

( கு - ரை .) அஃது ஆற்றாது - பிரிவைத் தாங்கமாட்டாமல் . பசந் 
தவழி - நிறவேறுபாட்டையடைந்தபோது . உ.டம்படாவழி - பிரிவுக்குச் 
சம்மதியாவிட்டால் . ஒழிதல் -உயிரொழிதல் . பெருமகிழ்ச்சியை 
இடைவிடாது திளைப்பின் , அதனையும் உயிர் தாங்கமாட்டாதென்பர் . 
மேலும் பிரிவு நிகழும் - பின்னும் தலைவருடைய பிரிவு தொடர்ச்சிப் 
பட்டிருக்கும் . அருளாமை என்ற பொருளையுடைய நல்காமை யென் 
பது . இங்கு அதன் காரியமாகிய பிரிவைக் காட்டிற்று : காரணப் 
பெயர் காரியப்பொருளில் வந்த உபசார வழக்கு என்னலாம் . பண்பி 
யார் - குற்றியலிகரம் : அலகுபெறாது வந்தது . 
ககஅஉ . அவர் தந்தா ரென்னுந் தகையா லிவர்தந்தென் 

மேனிமே லூரும் பசப்பு . 
ஆற்றளெனக்கவன்ற தோழிக்கு ‘ஆற்றுவல் என்பதுபடச் 

சொல்லியது . 
பரி .--(யான் ஆற்றியுளேனாகவும் ) , --பசப்பு -இப்பசப்புத் 
தான் , - தந்தார் அவர் என்னும் தகையால்- (என்னை )உண்டாக் 
கினார் அவரென்னும் பெருமிதத்தான் , என் மேனிமேல் இவர் 
தந்து ஊரும் - என் மேனியை மேற்கொண்டு செலுத்தாநின் 
றது ; ( எ - று . ) 

" குருதிகொப் புளிக்கும் வேலான் கூந்தன்மா விவர்ந்து 
செல்ல " என்புழியும் இவர் தல் இப்பொருட்டாத லறிக . இஃது 
உரிமையற்றி பூர்கின்றது . இதற்கு நீ கவலல்வேண்டா வென் 
பதாம் . 


( க 


கககூ - ஆம் அதிகாரம்- பசப்புறுபருவரல் 


எக 


{ 


என்று 


( கு - ரை .) தந்தாரென்பதன் பொருள் , உண்டாக்கினாரென்பது . 
என்னை யென்றது பசப்பைக்காட்டும் தகை- தருக்கு.இவர் தந்து - ஒரு 
சொல் : இதில் , தா - துணைவினை . குருதிகொப்புளிக்கும் 
தொடங்கும் மேற்கோள் , சீவகசிந்தாமணி விமலையாரிலம்பகம் , க - இல் 
உள்ளது . இதன் பொருள் : - குருதிகொப்புளிக்கும் - (பகைவரின் ) 
இரத்தத்தைவெளிக்கக்குகின்ற , வேலான் - வேற்படையையுடையசீவ 
கன் , கூந்தல் - (பிடரியின்கண் மயிரையுடைய , மா - குதிரையை இவர்ந்து 
செல்ல - மேற்கொண்டு செல்ல என்பது. இம்மேற்கோளிலும் இவர் 
தெலென்பது மேற்கொள்ளுதன்ெற பொருளையுடைய தாதல் காண்க 
இஃது - பசப்பு . உரிமைபற்றி - சுதந்திரம் பாராட்டி , 

( உ ) 
கக அங . சாயலு நாணு மவர்கொண்டார் கைம்மாறா 

நோயும் பசலையுந் தந்து . 
அழகும் நாணும் அழியாமல் நீ யாற்றல்வேண்டும் என்ற 

தோழிக்குச் சொல்லியது . 
பரி .-- கைம்மாறா -(பிரிகின்ற ஞான்றே அவ்விரண்டற்கும் 
தலைமாறாக , நோய் உம் - இக்காமநோயினையும் , பசலை உம் 
பசலையையும் , தந்து- எனக்குத் தந்து , -- சாயல் உம் - (என் ) 
மேனியழகினையும் , நாண் உம் - நாணினையும் , அவர் கொண் 
டார் - அவர் கொண்டுபோயினார் ; (எ - று . ) 

எதிர்நிரனிறை : அடக்குந்தோறும் மிகுதலான் , நோய் நாணி 
ற்குத் தலைமாறாயிற்று . இனி , அவர் தந்தாலல்லது அவைடயுள 
வாகலும் இவை யிலவாகலுங் கூடாவென்பதாம் . 

( கு - ரை . ) பிரிகின்ற ஞான்றே - பிரிகின்ற பொழுதே . அவ்வி 
ரண்டற்கும் - அழகு நாண் என்ற அந்த இரண்டுக்கும் . தலைமாறாக 
பிர தியாக . பசலை - பசப்பு : பிரிவுத்துயரினால் உடலில் தோன்றும் 
நிறவேறுபாடு . நாணைக் கொண்டு அதற்குப்பதிலாகக் காமநோயை 
யும் , சாயலைக்கொண்டு அதற்குப் பதிலாகப் பசலையையும் தந்தார் 
என்று முதலடியில் நிற்கும் பெயர்கள் பின்னிரண்டடிகளில் நிற்கும் 
பெயர்களோடு மாறி இயைதலால் , எதிர்நிரனிறைப் பொருள் கோளாம் . 
சிறந்த இரண்டுபொருளைக்கொண்டு அதற்குமாறாக இரண்டு இழி 
பொருளைக்கொடுத்ததாக , இந்தக்குறளிற்கூறியிருப்பது, பரிவர்த்தனை 
யணி யெனப்படும் மாற்றுநிலையணியாம் . மசலையென்பது உடலின் நிற 
வேறுபாடு ஆதலால் , அழகுக்கு அது மாறுட்டதாகலாம் : நோய் 
நாணுக்கு எப்படி மாறுபட்டதாகலாமெனின் ? -- நாணத்தால் காம 
நோயை அடக்குந் தோறும் அஃது மிகு தலால் , நாண் காமநோய்க்கு 
மாறான தாகும் . 

( ங ) 
உள்ளுவன் மன்யா னுரைப்ப தவர் திறமால் 

கள்ளம் பிறவோ பசப்பு . 
பிரிகின்றவர் தெளிவித்த சொற்களையும் அவர் நற்றிறங்களையும் 
அறிதியாகலின் நீட்டியாது வருவர் என்றவழிச் சொல்லியது . 


ககஅச . 


திருக்குறள் 


பரி.- ( அவர்சொற்களை ), யான்- ,உள்ளுவன்-(மனத்தால் ) --- 
நினையா நிற்பேன் : உரைப்பது-(வாக்கால் ) உரைப்பதும் , அவர் 
திறம் - அவர் நற்றிறங்களையே ; ( அங்ஙனஞ் செய்யாநிற்கவும் ), 
பசப்பு- பசப்பு வந்துநின்றது ): கள்ளம்-( இது ) வஞ்சனையா 
யிருந்தது; ( எ - று .) 

பிறவும் ஓ வும் - அசைநிலை. மெய் மற்றை மனவாக்குக் 
களின் வழித்தாகலின் அதன்கண்ணும் வரற்பாற் றன்றாயிரு 
க்க வந்தமையின் , இதன்செயல் கள்ளமாயிருந்த தெனத் 
தானாற்றுகின்றமை கூறியவாறாயிற்று .. 

( கு - ரை .) மனத்தினால் தலைவர்சொற்களை நினைத்தலும் வாயால் 
அவர் திறத்தை யுரைத்தலும் செய்யாநிற்க , அம்மனோவாக்குக்களின் 
வசமாகவுள்ள மெய்யில் (உடம்பில் ) பிரிவினாலாகிய பசப்பு 
காரணமில்லையே : அது வந்தது என்ன மாயமோ ? என்கிறாள் : இதனால் 
தலைவி தான் ஆற்றுகின்றமையைப் புலப்படுத்துகின்றாளென்க. 
என்றவழி- என்று தோழி சொல்லியபோது.சொல்லியது என்பதற்கு , 
தலைவி என்று எழுவாய் வருவிக்க. உள்ளுவன் என்பதற்கு ஏற்ற 
செயப்படுபொருளாகிய அவர் சொற்களை என்பது , வருவிக்கப்பட்டது . * 
மன் என்பது உள்ளுவதாற்பயனில்லையென்ற கருத்தைத் தோற்று 
வித்தலின் , ஒழியிசைப்பொருளதென்னலாம் . திறம் -குணம் . ஆல் 
- தேற்றப்பொருளது . அதன் கண்ணும் -உடம்பினிடத்தும் , வரப்பாற் 
றன்று -வருதற்கு உரிய தன்று :வந்தமையின் என்பதற்கு முன் பசப்பு 
என வருவிக்க , இதன்- இந்தப்பசப்பின் , தான்- தலைவி . 


வரக் 


கக அரு. உவக்காணெங் காதலர் செல்வா ரிவக்காணென் 

மேனி பசப்பூர் வது . 
காதலர் பிரிந்தணித்தாயிருக்கவும் ஆற்றுகின்றிலை என்ற தோழிக்கு 

முன்னிகழ்ந்தது கூறியது . 
பரி .--- எம் காதலர்- (பண்டும் ) நங்காதலர், உவக்காண் செல் 
வார் - உங்கே செல்வாராக : என் மேனி பசப்பு ஊர்வது . 
இவக்காண் - இங்கேயன்றோ! ( அப்பெற்றியது இன்று பிறி 
தொன்றாமோ ?) (எ - று . ) 

உவக்காண் , இவக்காண் என்பன - ஒட்டிநின்ற இடைச் 
சொற்கள் . தேய அண்மையாற் கால அண்மை கருதப்பட்டது . 
அவர்செலவும் பசப்பினது வரவும் பகலிரவுகளின் செலவும் 
வரவும்போல்வது அறிந்துவைத்து , அறியாதாய்போல நீ 
சொல்லுகின்ற தென்னை யென்பதாம் . 

( கு - ரை . ) அணித்தாயிருக்கவும் -சமீபமான இடத்திலிருக்கவும் 
பண்டும் முன்பும் . உங்கே - வெகு தூரமும் வெகுசமீபமுமாகாத நடுத் 
தரமான இடம் . இங்கே - இவ்விடத்தே . உவக்காண் , இவக்காண் என் 
-பன - உ , இ என்ற சுட்டிடைச்சொற்களை யொட்டித்தோன்றிய 


க்கக் - ஆம் அதிகாரம் - பசப்புறுபருவரல் 


இடைச்சொற்கள் : இவற்றுள் , காண் -முன்னிலையசையென்னலாம் . 
உவக்காண் என்பது - வெகு தூரமல்லாதவிடத்தே எனத் தேயத்தின் 
அண்மைப் பொருளது : அதனால் , அத்தலைவர் பிரிந்து வெகுகால 
மாகவில்லை யென்ற கருத்தும் பெறப்படுமென்றார் . பகல்போக இரவு 
வர இடையிட்ட காலம் எத்துணைச் சிறியதோ , அத்துணைச் சிறி 
யதே அவர்பிரிதற்கும் மேனியில் பசப்புவருதற்கும் இடைப்பட்ட 
காலம் என்க . 
ககஅசு . விளக்கற்றம் பார்க்கு மிருளேபோற் கொண்கண் 

முயக்கற்றம் பார்க்கும் பசப்பு . 


இதுவுமது . 
பரி.- விளக்கு விளக்கினது, அற்றம் பார்க்கும் - மெலிவு 
பார்த்து நெருங்கிவரும் , இருளே போல் இருளேபோல, கொண் 
கள் முயக்கு கொண்கன் முயக்கினது , அற்றம் பார்க்கும் 
மெலிவு பார்த்து நெருங்கிவரும் , பசப்பு -இப்பசப்பு; ( எ - று .) 

பார்க்குமென்பன, இலக்கணைச்சொல். முன் பிரியாதிருக் 
கவும் தனக்கு அவகாசம்பார்த்து வரும் பசப்புப் பிரிவுபெற் 
றால் என்செய்யாதென்பதாம் . 

( கு - ரை . ) மெலிவு- சோர்ந்த தன்மை . இருளுக்கும் பசப்புக்கும் 
பார்த்தலென்பது நிகழா தாதலால் , பார்க்கும் என்பது இரண்டிடக் 
தும், இலக்கணைச்சொல் எனப்பட்டது: பெற்றிட்டதனால் தோன்றும் 
என்ற பொருளது என்னலாம் . அவகாசம் -ஏற்ற இடம் . இச்செய்யு 
ளில் , அற்றம் என்பது - சோர்ந்த நிலை யென்ற பொருளது : முயக்கந் 
தளர்ந்தநிலையிலும் வரும் பசப்பு , பிரிவே நிகழின் என்னபாடுபடுத் 
தாது என்பது , இக்குறளின் கருத்தென்க . 
கக அஎ . புல்லிக் கிடந்தேன் புடைபெயர்ந்தே னவ்வளவில் 
அள்ளிக்கொள் வற்றே பசப்பு . 

இதுவுமது . 
பரி.-- புல்லிக் கிடந்தேன்-( முன்னொரு ஞான்று காத 
லரைப் புல்லிக்கிடந்த யான் , அறியாது),புடைபெயர்ந்தேன் 
அவ்வளவில் - அப் புடைபெயர்ந்தவளவிலே, பசப்பு- , அள் 
ளிக் கொள்வு அற்று - அள்ளிக்கொள்வது போல வந்து செறிந் 
தது; (எ - று . ) 

* கொள்வெனக்குறைந்து நின்றது . அள்ளிக்கொள்வது - 
அள்ளிக் கொள்ளப்படும் பொருள். அப்புடைபெயர்ச்சி மாத் 
திரத்துக்கு அவ்வாறாயது , அப்பிரிவின்கண்ஆமாறு சொல்ல 
வேண்டுமோ வென்பதாம் . 

* H - ip : -- கொள்வதென்பது குறைந்து நின்றது . 


- : 


திருக்குறள் 
( கு - ரை .) புல்லிக்கிடந்த - தழுவிக் கிடந்த . புடைபெயர்தல் - அம் 
முயக்கம் சற்று விலகப்பெறுதல் : தழுவியது சிறிதுநெகிழுமிடத்து 
இறுகத்தழுவக் கையையெடுத்து மீண்டும் தொழில் நிகழ்த்தவேண் 
டுதலால் இவ்வாறு கூறியது . கொள்வது என்பது - கொள்வெனக் 
குறைந்து நின்றது : அள்ளிக் கொள்வது எனஉரைநடையில் வருத 
லால் , கொள்வெனக் குறைந்து நின்றது கொள்வ தென்ற சொல் என் 
பது பெறப்படும் .ஊன்றி நோக்க , இந்தக் கொள்வதுஎன்பது வினையால 
னையும்பெயராதலறியலாம் : இனி, ஒருசாரார் கொள்வென்பதுகுறைந்து 
நின்றது பறுபாடம்ஓதுவர் : அதற்குக் கொளவற்று என்பது கொள் 
வற்று என்று அகரங் குறைந்து வந்ததென்க : இப்பாடத்தில் கொள் 
என்பது- கொள்வது என்ற தொழிற்பெயர்ப் பொருளதென்க : “ அறஞ் 
செயவிரும்பு " என்பதில் , செயஎன்பது செய்வது என்று பொருள்படு 
தல் போல . மற்றொரு சாரார்கொளலென்பது குறைந்து நின்றதெனப் 
பாடம்ஓதுவர் : அதற்குப் பொருள் கொள் என்றபகுதியினடியாப்பிறந்த 
தொழிற்பெயர்ச்சொல் குறைந்துவந்த தென்பது . 

இந்தத் திருக்குறளில் , பின்வரும் ஐதிகியம் மாணாக்கர் கவனித்தற்கு 
உரியது : அது வருமாறு : - நஞ்சீயர் முதலிய அடியார்கள்பலருடனே பட் 
டர் பெரிய திருவோலக்கமாக வீற்றிருந்து திருவாய்மொழி வியாக்கி 
யானம் உபனியசிக்கிறபோது " என்னீர்மை கண்டிரங்கி யிது தகா 
தென்னாத , என்னீலமுகில்வண்ணற்கு " என்ற இடம் வந்தவள 
விலே , ஒரு புலவர் " தலைவன் தலைவியைப் பிரியாதிருக்கிற நிலையில் 
அவள் வருந்தா ளாதலாலும் , அவன் அவளைப் பிரிந்திருக்கின்ற 
பொழுது அவள் படும் வருத்தத்தை அவன் காண வகையில்லை 
யாகையாலும் , என்னீர்மைகண்டிரங்கி என்றல் பொருந்துமோ ? என் 
னீர்மைகேட்டிரங்கி என்றாலன்றோ பொருந்துவது? " என்று ஆக்ஷே 
பிக்க, அதற்குப் பட்டர் , தொட்ட கை விட்டவளவிலே தலைவியின் உடம்பு 
நிறம்மாறி வெளுத்தலைக் கண்டால் , தலைவன் , இவளைத் தான் பிரியத் 
தகா தென்று நினைக்கவேண்டாவோ ? ஊருண் கேணி யுண்டுறைத் 
தொக்க , பாசி யற்றே பசலை காதலர் , தொடுவுழித் தொடுவுழி நீங்கி , 
விடுவுழி விடுவுழிப் பரத்தலானே ” என்பது போன்றுள்ள தமிழ் 
வழக்குக்களை அறியீரோ ?" என்று விடைகூறி அந்த ஆசங்கையை 
நீக்கியருளினாரென்பது . 
ககஅஅ . பசந்தா விவளென்ப தல்லா லிவளைத் 

துறந்தா ரவரென்பாரில் . 
நீ இங்ஙனம் பசக்கற்பாலையல்லை என்ற தோழியோடு 

புலந்து சொல்லியது . 
பரி.- இவள்- , பசந்தாள் என்பது அல்லால் - ( ஆற்றி 
யிராது ) பசந்தாளென்று என்னைப் பழி கூறுவதல்லது , இவளை 
-- , அவர் --- துறந்தார் - துறந்துபோயினார் ; என்பார் இல் - 
என்று ( அவரைக் கூறுவாரொரு வருமில்லை ; ( எ - று . ) 

என்பாரென வேறுபடுத்துக் கூறினாள் , தன்னையே நெரு 
ங்குதல் பற்றிப் புலக்கின்றமையின். 


( எ ) 


கக்கூ - ஆம் அதிகாரம் - பசப்புறுபருவரல் 


( கு - ரை .) புலந்து - பிணக்குக்கொண்டு . அவரைக் கூறுவார் 
தலைவரைப் பழிகூறுவார் . தோழியைக்குறித்துச் சொல்லும்போது 
துறந்தாரவரென்பாரென்று பிறரைக் கூறுமாறுபோல வேறுபடுத்த 
லாமோ ? என்று ஓர் வினாவை யெழுப்பி , அதற்குச் சமாதானம் தன் 
னையே நெருங்குதல் பற்றிப் புலக்கின்றமையின் என்பதனால் கூறு 
கின்றார் . தோழி தலைவியைப் பழிமொழிகொண்டு நெருங்குகின்றா 
ளென்க . 

( அ ) 
கக அக . பசக்கமற் பட்டாங்கென் மேனி நயப்பித்தார் 
நன்னிலைய ராவ ரெனின் . 

இதுவுமது . 
பரி .---நயப்பித்தார்-(இப்பிரிவை யானே ) உடம்படும்வகை 
சொல்லியவர் , நல் நிலையர் ஆவர் எனின் - (இன்று நின்கருத் 
தான் ) நல்ல நிலையினராவ ராயின் , - என்மேனி - , பட்டாங்கு 
பசக்க பட்டதுபடப் பசப்பதாக ; ( எ - று . ) 

நன்னிலையராதல் - நன்மைக்கண்ணே நிற்றலையுடையரா 
தல் . பட்டாங்காகவென ஆக்கம் விரித்துரைக்க . முன் இப் 
பிரிவின்கொடுமை யறியாத என்னை இதற்கு உடம்படுத்திப் பிரி 
ந்தவர் தவறிலராகவேண்டுவது என்மேனியும் பசப்பும் யாது 
செய்யினென் ? என்பதுபட நின்றமையின் , மன் ஒழியிசைக் 
கண்வந்தது . 

( கு - ரை .) நயப்பித்தார் - நயக்க விரும்பச் செய்தவர் : உடம் 
படும் வகை சொல்லியவர் என்றபடி . பசக்கமன் பட்டாங்கு என் 
மேனி என்ற இடத்து நீ வேண்டுவது என்னைப் பிரிவையுடம்படுத் 
தியவர் நல்லவராகவேண்டுவது ஒன்றே : அது கைகூடின் , பின்னை 
என்உடம்போ அல்லது பசப்போ எப்படியாயின் உனக்குஎன் ? 
அதைப்பற்றி யாதும் கவலை உனக்கு இல்லை என்னுங் கருத்துப்படு 
வதால் , மன் - ஒழியிசைப்பொருளது . பட்டாங்கு என்பதன்பின் 
ஆக என்று ஆக்கச்சொல் வருவிக்கப்பட்டது . 

( க ) 
ககக 0 . பசப்பெனப் பேர்பெறுத னன்றே நயப்பித்தார் 

நல்காமை தூற்றா ரெனின் . 
தலைமகளாற்றுதற்பொருட்டுத் தோழிதலைமகனை யியற்பழித்தவழி 

அவள் இயற்பட மொழிந்தது . 
பரி.- நயப்பித்தார். அன்று தாம் ) குறைநயப்பித்துக் கூடி 
னவர்க்கு , நல்காமை- (இன்று) நல்காமையை , தூற்றார் எனின் 
- நட்டார் ) தூற்றாராயின் , - பசப்பு என பேர்பெறுதல் நன்று - 
( பசப்பு உற்றாளென வேற்றுமையானன்றிப் ) பசப்புத்தானா 

* H - ம் : --- வருவித்துரைக்க . 


...... 


அசி 

திருக்குறள் 
யினாளென ( ஒற்றுமையால் தாஞ் சொல்ல ) அப் பெயரைப் 
பெறுதல் (எனக்கு) நன்று ; ( எ - று .) 

நட்டாரென்பது , அவாய்நிலையான் வந்தது . இயற்பழித் 
தல்பொறாது புலக்கின்றாளாகலின் ,இகழ்ச்சிக்குறிப்பாற் கூறி 
னாள் . அவரை அருளிலரென்னாது இன்னும்பசந்தாளிவளென் 
கையே யான் ஆற்றும் நெறியாவ தென்பதாம் . 

( கு - ரை .) குறைநயப்பித்து- தம்குறைகளையேற்குமாறு சொல்லி . 
தலைவரைத் தூற்றாவிட்டால் , எனக்கும் பசப்புக்கும் போதமாகப் பசப் 
புடையவள் என்று என்னைக் கூறாது , பசப்புக்கும் எனக்கும் வேறு 
பாடு இன்றி பசப்பு என்றே என்னைப் பேரிட்டுக் கூறினும் நன்றே 
யென்கிறாள் தலைவி. தூற்றார் என்ற முற்று எழுவாயைவேண்டுத் 
லால் , நட்டார் என்பது வருவிக்கப்பட்டது. இயற்பழிக்கும் தோழி 
யின் மீது புலந்து தூற்றார் என்று தலைவி கூறுதலால் , அதற்கு 
ஏற்ற எழுவாய் அத்தோழியின் இகழ்ச்சியைப் புலப்படுத்தும் நட் 
டார் என்பதே . அவரியல்பைப் பழித்துக்கூறாது பசந்தாளென்று 
என்மீதுகுறைகூறின் , அதுவே யான் பிரிவுத்துயராற்றும் வழியென் 
பதாம் : 

( க 0 ) 
க 20 - ஆம் அதிகாரம் - தனிப்படர்மிகுதி . 
பரி - அது தனியாகிய படர்மிகுதியென விரியும் . அஃதா 
வது - படர்மிகுதி தலைவன்கணின்றித் தன்கண்ணேயாதல் 
கூறுதல் . அறமும் பொருளும் நோக்கிப் பிரிதலின் அவன்கண் 
இல்லையாயிற்று . இது , பசப்புற்று வருந்தியாட்கு உரியதாக 
லின், பசப்பு றுபருவரலின்பின் வைக்கப்பட்டது . 

( கு - ரை .) படர்மிகுதி - பிரிவுத்துயர்மிகுவன . தனிஎன்பதன் 
பொருள் 

தலைவன்கணின் றியென்பது . தன்கண்ணே - தன்னிட 
த்தே . தனிப்படர் மிகுதியென்ற தொடர் , தனிமையாகிய படர்மிகுதி 
யைக்கூறும் அதிகாரத்திற்கு ஆகிவந்தது ஆகுபெயர் . அறநோக்கிப் 
பிரிவு - கற்பில் தலைவனுக்கு நிகழும் அறுவகைப்பிரிவுகளில் ஓதற் 
பிரிவு பொருள்வயிற்பிரிவு பரத்தையிற் பிரிவு என்பன தவிர , மற்றை 
காவற்பிரிவு பகை தணிவினைப்பிரிவு வேந்தற்குற்றுழிப் பிரிவு என்ற 
மூன்றும் அறநோக்கிப்பிரியும்பிரிவு ஆம் : ஓதற்பிரிவு - அறமும் 
பொருளும் நோக்கிப்பிரியும் பிரிவு ஆம் : பொருள்வயிற்பிரிவு - பொரு 
ளை நோக்கிப் பிரியும்பிரிவு ஆம். பரத்தையிற்பிரிவு - இன்பம் நோக்கிப் 
பிரியும் பிரிவு ஆம் . 
கககக . தாம்வீழ்வார் தம்வீழப் பெற்றவர் பெற்றாரே 

காமத்துக் காழில் கனி . 
‘ காதலரும் நின்னினுமாற்றாராய்க் கடிதின்வருவர் : நீ அவரோடு 

பேரின்பம் நுகர்தி என்ற தோழிக்குச் சொல்லியது . 
பரி. - தாம் வீழ்வார் தம் வீழ பெற்றவர் - தம்மாற்காதலிக் 
கப்படுங் கணவர் தம்மைக் காதலிக்கப்பெற்ற மகளிர் , - பெற் 

* H - ம் : - தன்கண்ணதே . 


க 20 ஆம் அதிகாரம் – தனிப்படர்மிகுதி 


றார்ஏ - பெற்றாரன்றே: காமத்து - காமநுகர்ச்சியென்னும் , 
காழ் இல் - பரலில்லாத , கனி - கனியை ; ( எ - று . ) 

காமம் - ஆகுபெயர் . அத்து , அல்வழிக்கண் வந்தது.முன்னை 
நல்வினை இல்வழிப் பெறப்படாமையின் பெற்றார் என்றும், 
அவராற் றடையின்றி நுகரப்படுதலின் காழில்கனி என்றுங் 
கூறினாள் . நங்காதலர் பிரிதலேயன்றிப் பின் வாராமையு முடை 
மையின் , அக்கனி யாம் பெற்றிலே மென்பதாயிற்று . 

( கு - ரை .) நின்னினும் ஆற்றாராய் - உன்னைக்காட்டிலும் பிரி 
வுத்துயரைத் தாங்கமாட்டாதவராய் . தாம் வீழ்வார் தம் வீழப்பெற் 
றவர் - எவரை விரும்புகின்றார்களோ விரும்பப்பட்ட அவராற் 
காதலிக்கப்படும் மகளிர் . காமம் என்பது - காம நுகர்ச்சிக்கு ஆகு 
பெயர் . காமத்துக் காழில்கனி என்றவிடத்துக் காமமாகிய காழில் 
கனி என்று விரிதலால், காமத்து என்பதில் அத்துச்சாரியை அல் 
வழிப்புணர்ச்சியில் இருபெயரொட்டில் வந்த தென்க . • பெற்றார் ) 
என்று பெறுதலின் அருமை தோன்றக் கூறியது , தாம் விரும்பும்வ 
ரால் காதலிக்கப்படுதலென்பது , முன்னை நல்வினையினாலேயே முடியு 
மாதலால் . அவரால் - தாம் விரும்பிய புருஷரால் விரும்பப்பெற்ற 
மகளிரால் . காழில்கனி , 

காழில்கனி , நுகர்தற்கு இடையீடில்லை யென்பதை 
விளக்கும்உவமை . பெற்றாரே என்றது , தனக்கு நுகர அது கிடை 
க்கவில்லை யென்ற குறையைக் குறிப்பிக்கும் . 

( க ) 
கககஉ . வாழ்வார்க்கு வானம் பயந்தற்றால் வீழ்வார்க்கு 
வீழ்வா ரளிக்கு மளி . 

இதுவுமது . 
பரி . - வீழ்வார்க்கு - ( அறமும் பொருளும் நோக்கிப் பிரிந் 
தால் தம்மை ) இன்றியமையா மகளிர்க்கு , வீழ்வார்- அவரை) 
இன்றியமையாக்கணவர் , அளிக்கும்-( அளவறிந்து வந்து செய் 
யும் , அளி- தலையளி, - வாழ்வார்க்கு (தன்னையே நோக்கி ) 
உயிர்வாழ்வார்க்கு , வானம்- , பயந்து அற்று - அளவறிந்து 
பெய்தாற்போலும் ; ( எ - று . ) 

நங்காதலர் நம்மை விழையாமையின் அத்தலையளி யில்லை 
யாகலான் , மழைவறந்துழி அதனான் வாழ்வார்போல இறந்து 
படுதலே நமக்குஉள்ளதென்பதாம் . 

( கு - ரை .) தம்மை இன்றியமையா மகளிர் பிரிந்த அக்கணவரை 
வேண்டி நிற்கும் மகளிர் . தன்னையே - வானத்தையே . அதனான் - 
மழையால் . அதனான் வாழாதார்போல என்று பாடமாயின் ,அத 
னான் - மழைவறத்தலால் என்க . 

( உ ) 
கக கூகூ . வீழுதர் வீழப் படுவார்க் கமையுமே 

வாழுந மென்னுஞ் செருக்கு . 

இதுவுமது . 


- 


திருக்குறள் 


பரி.- வீழுநர் - ( தாம் ) விழையுங் கணவரான் , வீழப்படுவார் 
க்கு - விழையப்படும் மகளிர்க்கு , அமையுமே - ஏற்புடைத்து: 
வாழுநம் என்னும் செருக்கு காதலர் பிரிந்தாராயினும் நம்மை 
நினைந்து கடிதின் வருவர் , வந்தால் நாம் இன்புற்று ) வாழ்து 
மென்றிருக்குந் தருக்கு ; ( எ - று . ) 

நாம் அவரான் வீழப்படாமையின் , நமக்கு அமைவது 
இறந்துபாடென்பதாம் . 

( கு - ரை. ) வீழப்படுவார்க்கமையுமே என்றதனால் , அங்ஙனம் 
நாம் காதலரால்வீழ (விரும்பப் படவில்லை யாதலால் , வாழு மென் 
னுஞ் செருக்கின்றி இறந்துபாடே நமக்கு அமைவதா மென்கிறாள் . 


க்ககச . வீழப் படுவார் கெழீஇயிலர் தாம்வீழ்வார் 

வீழப் படாஅ ரெனின் . 
காதலரை யியற்பழித்தலையஞ்சி அவரருளின்மை மறைத்த நீ 
கடவுட் கற்பினை யாகலிற் கற்புடைமகளிரால் நன்கு 

மதிக்கப்படுதி என்ற தோழிக்குச் சொல்லியது. 
பரி - வீழப்படுவார் - (கற்புடைமகளிரால் ) நன்குமதிக்கப் 
படுவாரும் , தாம் வீழ்வார் - தாம் விரும்புங்கணவரான், வீழப் 
படார் எனின் - விரும்பப்படாராயின் , கெழீஇ இலர் - தீவினை 
யாட்டியர் ; ( எ - று . ) 

சிறப்பும்மை விகாரத்தாற் றொக்கது . கெழீஇயின்மை - 
நல்வினையின்மை : அஃது அருத்தாபத்தியாற் றீவினையுடைமை 
யாயிற்று . தீவினையுடையேற்கு அந்நன்குமதிப்பாற் 
னில்லையென்பதாம் . 
( கு - ரை .) 

பிரிவுத் துயருறுத்தவும் அக்கணவனை 
இயற்பழித்தற்கு அஞ்சி அவர் இப்போது அருளுண்மையால் தான் 
பிரிந்துள்ளார் என்று இங்ஙன் கூறுகின்ற நீ தெய்வக்கற்புடையா 
யெனக் கற்புடை மகளிரால் நன்குமதிக்கப்படுவாயென்ற தோழிக்கு, 
தலைவி , நான் காதலித்த கணவரால் விரும்பப்பெறாத தீவினையாட்டி 
என்று தன்னை வெறுத்துக் கூறுகின்றாள் . வீழப்படுவார் என்றது - 
கற்புடையவரால் மதிக்கப்படும் மகளிரை . இதன்பின் உயர்வுசிறப் 
புப் பொருளைத் தரும் உம்மை தொக்கது . கெழி - நல்வினை : - இச் 
சொல் இன்னிசை தர நீண்டு அளபெடுத்தது : கெழியிலர் - நல்வினை 
யில்லாதவர் : எனவே , அருத்தாபத்தியால் தீவினையுடையா ரென்றா 
யிற்று . படர்க்கையாற்சொல்லினும் , தலைவி தன்னைப்பற்றியே கூறு 
வதனால் , கணவனால் வீழப்படாமையால் கற்புடையார்மதிப்பால் எனக் 
குப் பயனில்லையென்ற கருத்துப்படக் கூறுகின்றாளென்க . ( ச ) 
க்ககரு . நாங்காதல் கொண்டார் நமக்கெவன் செய்புவோ 

தாங்காதல் கொள்ளாக் கடை , 


கணவன் 


அஎ 


க 20 - ஆம் அதிகாரம் - தனிப்படர்மிகுதி 
அவர்மேற் காதலுடைமையின் அவர் கருத்தறிந்தாற்றினாய் 

என்ற தோழிக்குச் சொல்லியது . 
பரி .-- நாம் காதல் கொண்டார் - நம்மாற் காதல் செய்யப் 
பட்டவர் , நமக்கு எவன் செய்ய - நமக்கு என்ன இன்பத்தைச் 
செய்வர் ? தாம் காதல் கொள்ளாக் கடை-( அவ்வாறே) தாமும் 
( நங்கட் ) காதல் செய்யாவழி : எ - று . 

எச்சவும்மை , விகாரத்தாற் றொக்கது . அக்காதலுடைமை 
யால் நாம் பெற்றது துன்பமே யென்பதாம் . 

( கு - ரை . ) நாம் எவ்வாறு அவரிடத்துக் காதல்கொண்டுள் 
ளோமோ, அவ்வாறே அவரும் நம்மிடம் காதல்கொண்டிருப்பின் , 
இங்ஙன் பிரிவுத்துயர் நலிய விடார் : அங்ஙன் அவர் காதல் கொள்ளா 
மையால் , அவர்மீது நமக்குள்ள காதலால் நாம் துன்பமே பெறுமாறு 
ஆயிற்றென்றவாறு . தாம் என்பதன்பின் நாமேயன்றி அவர் தாமும் 
என்ற பொருள் தரும் இறந்தது தழுவிய எச்சவும்மை விகாரத்தால் 
தொக்க தென்க . 
கககசு . ஒருதலையா னின்னது காமங்காப் போல 
இருதலை யானு மினிது . 

இதுவுமது . 
பரி .--- ( மகளிர் ஆடவரென்னுமிருதலையினும் ), 

காமம் - 
வேட்கை , ஒருதலையான் இன்னாது - ஒருதலைக்கண்ணேயாயின் 
( அஃது ) இன்னாது ; கா போல - காவினது பாரம்போல , இருதலை 
யான்உம் -இருதலைக்கண்ணுமொப்பின் , ( அஃது ) , இனிது- . 

மூன்றனுருபுகள் , ஏழன்பொருண்மைக்கண் வந்தன . கா 
ஆகுபெயர் . என்மாட்டுஉண்டாய வேட்கை அவர்மாட்டுமுண் 
டாயின் , யான் இவ்வாறு துன்ப முழத்தல் கூடுமோ வென்ப 
தாம் . 

( கு - ரை .) இருதலையினும் வேட்கை - ஈரிடத்தும் ஒத்திருக்க 
வேண்டிய காதல் . - தலையான் என்றவற்றிலுள்ள மூன்றனுருபுகள் , 
ஏழனுருபு ஆகப் பொருள்படுவதால் , வேற்றுமைமயக்கம் . கா என் 
பது - காத்தண்டின் பாரத்துக்கு ஆகியது , இடவாகுபெயர் . துன்ப 
முழத்தல் கூடுமோ - துன்பத்தை யனுபவித்தல் நிகழுமோ ? 

பருவரலும் பைதலுங் காணான்கொல் காமன் 
ஒருவர்க ணின்றொழுகு வான் . 

இதுவுமது . 
பரி .-- ( காமம் நுகர்தற்குரிய இருவரிடத்தும் ஒப்பநிற்ற 
லொழிந்து ), ஒருவர் கண்நின்று ஒருவரிடத்தேநின்று, ஒழுகு 
வான் - பொருகின்ற , காமன் -காமக்கடவுள் , பருவரல்உம் -( அவ் 


ககசுஎ . 


( எ ) 


திருக்குறள் 
விடத்துப் பசப்பானாய ) பருவரலும் , பைதல் உம் - படர்மிகுதி 
யும் , காணான்கொல் - அறியான்கொல்லோ! ( எ - று . ) 

விழைவும் வெறுப்புமின்றி எல்லார்கண்ணும் நிகழ்ந் 
தன அறிதற்குரிய கடவுளும் என்கண் வேறுபட்டான் : இனி 
யான் உய்யுமாறென்னையென்பதாம் . 

( கு - ரை . ) கர்மன் பருவரலும் பைதலும் அறிந்திருப்பின் , என் 
னைத் துயருறுத்துவது போல அவரையும் துயருறுத்துவனே : அங் 
ஙன் துயருறுத்தலிலனே யென்றவாறு . ஒழுகுவான் - தன் காரிய 
த்தை நடத்துபவன் . விழைவு - விருப்பம் . 

விருப்பம் . அவ்விடத்து - காதல் 
ரிடத்து , பசப்பு - நிறவேறுபாடு. 
கககஅ . வீழ்வாரி னின்சொற் பெறாஅ துலகத்து 

வாழ்வாரின் வன்கணா ரில் . 

தலைமகன் தூதுவரக் காணாது சொல்லியது . 
பரி.- வீழ்வாரின்-(தம்மால் ) விரும்பப்படுங் காதலர்திறத்து 
நின்றும் , இன்சொல் பெறாது - ஓரின் சொல்லளவும்பெறாதே, 
வாழ்வாரின் - (பிரிவாற்றி ) உயிர்வாழ்கின்ற 

மகளிர்போல , 
வன்கணார் - வன்கண்மை யுடையார் , உலகத்து இல் - இவ்வுல 
கத்து இல்லை; ( எ - று . ) 

காதலர்திறத்துச்சொல் யாதானும் எனக்கு இனிதென் 
னுங் கருத்தால் , இன்சொல் என்றாள் . இழிவுசிறப்பும்மை 
விகாரத்தாற்றொக்கது. யான் வன்கண்ணே னாகலின் , அதுவும் 
பெறாது உயிர்வாழாநின்றே னென்பதாம் . 

( கு - ரை .) காதலர் திறத்து நின்றும் ஓர் இன்சொல் - காதல 
ரிடத்து நின்றும் வரும் ஓர் இனிய சொல் . வீழ்வாரின் இன்சொல் என் 
பதற்கு - வீழ்பவரின் ( நம்மால் விரும்பப்படுபவரினிடத்து நின்று ] 
வரும் எச்சொல்லும் தலைவிக்கு இனிய சொல்லாய்த் தோன்றுதலின் 
வீழ்வாரின் இன்சொல் என்றது , பரிமேலழகரினுட்கிடை . வன்கண் 
மை - கொடுமை , இன்சொல் என்பதன்பின் இழிவுசிறப்பும்மை 
தொக்கதென்க . வன்கண்ணேன் 

வன்கண்ணேன் - கொடுமையுடையேன் . 
இன்சொல்லும் . 
கககக . நசைஇயார் நல்கா ரெனினு மவர்மாட்டு 

இசையு மினிய செவிக்கு . 
பரி: - நசைஇயார் - (என்னால் ) நச்சப்பட்டகாதலர் , நல்கார் 
எனின்உம் - (என்மாட்டு) அன்பிலரேயாயினும் , - அவர்மாட்டு 
இசைவுஉம் - அவர் திறத்து யாதானும் ஓர்சொல்லும் , செவிக்கு 
இனிய - (என் ) செவிக்கு இனியவாம் . 

இழிவுசிறப்பும்மை , அவர் வாரலரென்னுஞ் சொல்லாயி 
னும் அமையுமென்பதுபட நின்றது : அதுவும் பெற்றிலே 
னென்பதாம் . 


அதுவும் - 


க்உக - ஆம் அதிகாரம் -- நினைந்தவர்புலம்பல் 


அக 


( கு - ரை .) இசை - சொல் : இது இப்பொருளில்வருதலை " இன 

சை 
திரிந் திசைப்பினும் என்ற தொல்காப்பியத்துப் பொருளியலிலுங் 
காண்க . இசையென்ற தன்பின் , உம்மை - இழிவுசிறப்புப்பொருளது . 
வாரலரென்னும் சொல்லாயினும் - வரமாட்டாரென்ற சொல்லாவது . 


கஉ 00 . உருஅர்க் குறுநோ யுரைப்பாய் கடலைச் 

செருஅஅய் வாழிய நெஞ்சு . 
தலைமகன் தூதுவரப்பெருது தான் தூதுவிடக்கருதியாள் 

நெஞ்சொடு சொல்லியது . 
பரி.- உறார்க்கு - (நின்னோடு ) உறாதார்க்கு , உறு நோய் 
- (நின்உறு நோயை , உரைப்பாய் -உரைக்கலுற்ற , நெஞ்சு 
நெஞ்சே! - ( நீ ஆற்றாயாயினும் அரிதாய அதனையொழிந்து), 
கடலை செறாய்-(நினக்குத் துயரஞ்செய்கின்ற) கடலைத் தூர்க்க 
முயல்வாயாக : ( அஃதுஎளிது ); ( எ - று . ) 

உரைக்கலுற்றது அளவிறந்தநோயாகலானும் , கேட்பார் 
உறவிலராகல னும் , அது முடிவதொன்றன்று , முடிந்தாலும் 
பயனில்லையென்பது கருதாது முயலாநின்றாயென்னுங் குறிப் 
பான் வாழிய என்றாள் . 

( கு - ரை . ) பிரிந்து சென்ற தலைமகன் , தான் , இன்னபோது 
மீண்டுவருவேன் என்று தூதுமூலமாகவும் அறிவியாத நிலையில் 
அவனிடத்துத் தூது விடக்கரு திய தலைவி தன்நெஞ்சொடுகூறியது 
இது . தூதாகப்போய் நோய்சொல்லி முடிப்பதனைவிடத் துன்பஞ் 
செய்யுங்கடலைத் தூர்ப்பது எளிது என்கிறாளென்பதாம் . உறா தார்க்கு 
- உறவில்லாதார்க்கு . உறுநோய்.மிக்கநோய் : இதனையே அளவிறந்த 
நோய் என்று விவரிக்கிறார் . அது - அந்நோய் உரைப்பது . அது முடி 
யாது என்பதை , ‘கடலைத் தூர்க்க முயல்வாயாக என்பதனாற் பெற 
வைத்தார் . இங்ஙன் ஒன் றன்பொய்ம்மையைத் தெரிவிக்க அவ்வா 
றான மற்றொன்றைச் சொல்வதாகிய இது பொய்த்தற்குறிப்பணி எனப் 
படும் : இதற்கு உதாரணம் - விலைமகளிரை வயப்படுத்தக் கருதுபவன் 
ஆகாயப் பூவைச்சூடக்கடவன் என்று உதாரணம் காட்டியுள்ளார் : 
ஆகாயப்பூ என்பது ஒன்று இல்லாமையால் அதனைச்சூடுவது இய 
லாது . அவ்வாறே விலைமகளிரை வயப்படுத்தலும் இயலாது என்று 
கூற இங்கும் கடலைத் தூர்த்தல் இயலாது : அதுபோலவே உறா 
ர்க்கு உறுநோய் உரைத்தலும் இயலாது என்று இரண்டும் நிகழ்வ 
தின்மையைக் காட்டு தல் காண்க . வாழிய என்ற சொல் குறிப்பிப்ப 
தனை உரைக்கலுற்றது என்று தொடங்கும் வாக்கியத்தால் தெரி 
விக்கின்றார் . 

( க0 ) 
கஉக - ஆம் அதிகாரம் - நினைந்தவர்புலம்பல். 
பரி .-- அஃதாவது- முன்கூடியஞான்றை யின்பத்தினை நினை 
ந்து தலைமகள் தனிமையெய்தலும் , பாசறைக்கண் தலைமகன் 

* -- 12 


40 


திருக்குறள் 


தனிமையெய்தலுமாம் . இவ்வாறு இருவர்க்கும் பொதுவாதல் 
பற்றிப்பன்மைப்பாலாற் கூறப்பட்டது. இது , படர்மிகுதி தன் 
கண்ணதாக நினைந்த தலைமகட்கும்உரித்தாகலின் , அவ்வியைபு 
பற்றித்தனிப்படர்மிகுதியின்பின் வைக்கப்பட்டது . 

( கு- ரை . ) முன்கூடிய ஞான்றை இன்பத்தினை முன்னே 
கூடியபோது பெற்ற இன்பத்தை. தனிமையெய்தல் - தனிமையாலான 
துன்பத்தை யடைதல் . தனிமை - ஆகுபெயர் . " புலம்பே தனிமை 
என்ற தொல்காப்பியவுரியியற் சூத்திரத்துக்கு ஏற்ப , புலம்பல் என் 
பதற்குத் தனிமையெய்தலென் றுபொருள் கூறப்பட்டது . பாசறை 
படைவீடு:பகைமேற்சென்றோருறையுமிடம் . முன் கூடிய ஞான்றை 
இன்பத்தினை நினைந்து என்ற தொடர் , பாசறைக்கண் தலைமகன் 
என்ற தன் முன்னும் இயையும் . தலைவன் ஒப்பிகந் தவனெனப்படுத 
லால் இவனுக்குப் பகையாவாரின்மையால் , - இத் தலைவன் பாசறைக் 
கட் சென்றானெனின் , இப்பிரிவு , துணைவயிற்பிரிவு ஆகவேண்டும் : 
துணைவயிற்பிரிவுகுறித்துத் தஞ்சைவாணன்கோவையுரைகாரர் 
கூறுவது : - " நண்பாகிய வேந்தனுக்குப் பகைவேந்தராலிடையூறு 
உற்றவழி அவ்விடையூறு தீர்த்தற்குத் தலைமகன் துணையாகப்பிரி 
தல் . தன்னுழையரில் ஒருவனைப் படை கூட்டிச் செல்லவிடாது தான் 
போதல்வேண்டு மென்பது என்னையெனின் ? --- நட்புமிக்கால் தானே 
அவனாயிருத்தலின் அவன் கருமம் தன்கரும்மா யெண்ணி விரைவி 
னெழுந்து அப்பகைநீக்கத் தானேபோயினனெனக்கொள்க என்பது . 
நினைந்தவன் புலம்பல் அல்லது நினைந்தவள் புலம்பல் என்று ஒரு 
மைப்பாலாற்கூறாது நினைந்தவர்புலம்பல் என்று பன்மைப்பாலாற் 
கூறியது - இப்புலம்பல் தலைவன் தலைவி என்ற இருபாலார்க்கும் 
பொதுவாதலாலாகும் . இது - நினைந்தவர் புலம்பல் . படர்மிகுதி 
தன்கண்ண தாக நினைந்த - துன்பம் மிகுதல் தன்னிடத்தில் தான் 
உள்ள தாகக்கருதிய . தனிப்படர்மிகுதி தன்னிடத்தேயுள்ள தாகக் 
கருதும் தலைவிக்கும் இந்த நினைந்தவர்புலம்பல் என்பது 
தனால் , அவ்வியைபுபற்றி , இது தனிப்படர்மிகுதியின் பின் வைக்கப் 
பட்டதென , அதிகாரமுறைமைக்கு இயைபு காண்க . 


உள்ள 


க 20 க . உள்ளினுந் தீராப் பெருமகிழ் செய்தலால் 

கள்ளினுங் காம மினிது . 
தூதாய்ச்சென்ற பாங்கனுக்குத் தலைமகன் சொல்லியது . 

பரி .--உள்ளின் உம் - முன்கூடியஞான்றையின்பத்தினைப் 
பிரிந்துழி ) நினைந்தாலும் , தீரா-( அதுபொழுது பெற்றாற்போல) 
நீங்காத, பெருமகிழ் செய்தலால் -மிக்கமகிழ்ச்சியைத் தருத 
லால் , -கள்ளின் உம் - ( உண்டுழியல்லது * மகிழ் செய்யாத 
கள்ளினும் , காமம்- , இனிது - இன்பம் பயத்தலுடைத்து . 

தன் றனிமையுந் தலைமகளை மறவாமையுங் கூறியவாறு . 
* H - ம்: மகிழ்ச்சி 


கஉக - ஆம் அதிகாரம் - நினைந்தவர்புலம்பல் 


கதி 


( கு- ரை . ) தூதாய்ச்சென்ற தூதாய்ச் செல்லப்போகின்ற : 
விரைவிற் செல்வானென்பதுபற்றி இறந்தகாலத்தாற் கூறியது . 
பிரிந்துழி - பிரிந்தபோது . உண்டுழி - பருகியபோது : உண் - இங்கே 
பொதுவினை . 
க 2.02 . எனைத்தொன் றினிதேகாண் காமந்தாம் வீழ்வார் 
நினைப்ப வருவதொன் றில் . 

இதுவுமது . 
பரி .-- தாம் வீழ்வார் - தம்மால் விரும்பப்படுவானர , நினைப்ப . 
( பிரிவின் கண் ) நினைத்தால் , i ( அந்நினைவார்க்கு அப்பிரிவான் ), 
வருவது ஒன்று இல் -வருவதோர் துன்பமில்லையாம் : ( அதனால் ), 
காமம் - எனைத்து 

எத்துணையேனும் , இனிது ஒன்றே 
காண் - : (எ - று . ) 
புணர்ந்துழியும் பிரிந்துழியும் ஒப்ப 

ஒப்ப இனிதென்பான் , 
எனைத்துமினிது என்றான் . சிறப்பும்மை விகாரத்தாற்றொக் 
கது . தான் ஆற்றிய வகை கூறியவாறு. 

( கு - ரை .) எனைத்தொன்றினிது என்று தலைவன் கூறியது , 
புணர்ந்த போ தன்றிப் பிரிந்தபோதும் விரும்பப்படுவாரை நினைத் 
தால் பிரிவுத் துன்பம்வாராது இன்பமே யுண்டாவதால் என்க . ( உ ) 
க 2 0 ங .. நினைப்பவர் போன்று நினையார்கொறும்மல் 

சினைப்பது போன்று கெடும் . 
தலைமகனை நினைந்துவருந்துகின்ற தலைமகள் தோழிக்குச் சொல்லியது . 

பரி.-- தும்மல்- (எனக்குத் தும்மல் , சினைப்பது போன்று 
எழுவதுபோன்று , ( தோன்றி) , கெடும்- கெடாநின்றது : ( அத 
னால் ), நினைப்பவர் போன்று காதலர் என்னை) நினைப்பார்போ 
ன்று , நினையார் கொல் - நினையாராகல் வேண்டும் : (எ - று . 

சினைத்தல் - அரும்புதல் : சேய்மைக்கண்ணராய கேளிர் 
நினைந்துழி அந்நினைக்கப்பட்டார்க்குத் தும்மல் தோன்று 
மென்னும் உலகியல்பற்றி , தலை மகனெடுத்துக்கொண்ட வினை 
முடிவதுபோன்று முடியாமை யுணர்ந்தாள் சொல்லியதா 
யிற்று . 

( கு - ரை .) சேய்மைக் கண்ணராய - வெகு தூரத்தி லிருப்பவராகிய . 
கேளிர் . சுற்றத்தார். நினைந்துழி-நினைந்த போது . வெகு தூரஞ்சென்ற 
சுற்றத்தார் நினைப்பின் , நினைக்கப்பட்டார்க்குத் தும்மல் தோன் 
மென்ப . எடுத்துக்கொண்ட மேற்கொண்ட . தும்மல் வருவதுபோன்ற 
குறிகள் தோன்றியும் அது வராமையால் , தலைமகன் மேற்கொண்ட 
வினை முடிவதுபோலத்தோன்றியும் இன்னும் முடியாமையை யுணர்ந் 

அந்நினைந்தவர்க்கு 


- 


கஉ 


திருக்குறள் 


தாள் . முடிந்தால் , நம்மை நினைந்து மீண்டுவருவான் தலைவன் : இன் 
னும் முடிவதுபோன்று முடிந்திடாமையால் , சினைப்பதுபோன்று தும் 
மல் கெட்டது என்கிறாள் . 


கஉ 0 ச. 


யாமு * முளங்கொ லவர்நெஞ்சத் தெந்நெஞ்சத்து 
ஓஒ வுளரே யவர் . 

இதுவுமது . 
பரி.- எம் நெஞ்சத்து - எம்முடைய நெஞ்சத்து , அவர் ஓஒ 
உளர் ஏ - அவர் எப்பொழுதும் உளரேயாயிராநின்றார் ; (அவ் 
வகையே) , அவர் நெஞ்சத்து- அவருடைய நெஞ்சத்தும் , யாம் 
உம் உளம் கொல் - யாமும் உளமாதுமோ ? ( ஆகேமோ ?)( எ - று . ) 

ஓகாரவிடைச்சொல் , ஈண்டு இடைவிடாமை யுணர்த்தி 
நின்றது . உளமாயும் , வினைமுடியாமையின் வாராராயினாரோ, 

முடிந்தும் இலமாகலின் வாராராயினாரோஎன்பது 
கருத்து . 

( கு ரை .) கொல் - ஐயம் . உளம் ஆதுமோ- இருப்போமாவோமோ ? 
ஓகாரம் - எந்நெஞ்சத்தோ என்ற இடத்தி லுள்ளது . எப்பொழுதும் 
என்பது , ஓ என்பதன் பொருள் . ஒன்று , இன்னும் வினை முடிந்திடா 
மையாயிருக்கவேண்டும் : அன்றி , எம்மைப்பற்றிய எண்ணமே அவ 
ருக்கு இல்லாமலிருக்கவேண்டும் : இவ்விரண்டில் ஒன்று தான் தலை 
வர் வாராமைக்குக் காரணமாகவேண்டு மென்கிறாள் . இலமாகலின் 
யாம் அவர் நெஞ்சத்து இல்லாமையால் : எம்மைப்பற்றித்தலைவர் மறந் 
திட்ட தனால் என்றபடி . 

( ஈ ) 
கடீ 0 ரு . தந்நெஞ்சத் தெம்மைக் கடிகொண்டார் நாணர்கொல் 
எந்நெஞ்சத் தோவா வரல் . 

இதுவுமது . 
பரி .-- தம் நெஞ்சத்து - தம்முடைய நெஞ்சின்கண்ணே , 
( யாஞ்செல்லாமல் ) , எம்மை கடி கொண்டார் - எம்மைக் காவல் 
கொண்ட காதலர் , (தாம் ), எம் நெஞ்சத்து - எம்முடையநெஞ்சின் 
கண் , ஓவா வரல் - ஒழியாது வருதலை , நாணார்கொல் - நாணார் 
கொல்லோ ? (எ - று . ) 

ஒருவரைத் தங்கண்வருதற்கு ஒருகாலும் உடம்படாது 
தாம் அவர்கட் பலகாலுஞ் சேறல் நாணுடையார் செயலன்மை 
யின் , நாணார்கொல் என்றாள் . 

( கு - ரை . ) நெஞ்சின்கண்ணே யாம் செல்லாமல் எம்மைக் காவல் 
கொண்ட காதலர் - எம்மைச்சிறிதும் தம்மனத்தாற்சிந்தியாத கணவர் 
என்றபடி . தான் காதலரை இடைவிடாது எண்ணமிடு தலை ,எந்நெஞ் 


உளேங்கொல் 


கஉக - ஆம் அதிகாரம் - நினைந்தவர்புலம்பல் 


சத்து ஓவாவரல் என்கிறாள் தலைவி . தங்கண் வருதற்கு - தம்மிடத் 
தில் வருவதற்கு.ஒருகாலும் உடம்படாது.ஒருபோதுஞ் சம்மதியாமல் , 
சறல் - செல்லுதல் . 
கஉ சு . மற்றியா னென்னுளேன் மன்னே வவரொடியான் 

உற்றநா ளுள்ள வுளேன் . 
அவரொடு புணர்ந்தஞான்றையின்பத்தை நினைந்து , இறந்துபாடு 
எய்தாநின்றாய் : அது மறத்தல் வேண்டும் என்ருட்குச் சொல்லியது . 


பரி - யான் - , அவரொடு - , உற்ற நாள் -புணர்ந்த ஞான் 
றையின்பத்தை , உள்ள- நினைதலான் , இத்துன்பவெள்ளத்தும் ), 
உளேன் - உயிர்வாழ்கின்றேன் ; மற்று யான் என் உளேன் 
அது இன்றாயின் வேறுஎத்தால் உயிர்வாழ்வேன் ? ( எ - று . ) 

நாள் - ஆகுபெயர்.உயிர்வாழ்வதற்குவேறுமுள , அவைபெற் 
றிலேனென்பதுபட நின்றமையின் , மன் - ஒழியிசைக்கண் வந் 
த்து . அவை அவன் றூது வருதல் , தன் றூதுசேறல் முதலா 
யின . அவையாவுமின்மையின், இது அல்லது எனக்குப் பற்றுக் 
கோடில்லை யென்பது கருத்து . 

( கு - ரை .) புணர்ந்தஞான்றை இன்பத்தை - புணர்ந்தபோது 
தோன்றிய சுகத்தை. அது.புணர்ந்தபோதைய இன்பத்தை நினைத் 
தல் . என் உளேன் -எதனால் உள்ளாவேன் ? நாள் என்பது - அந்நாளைய 
இன்பத்தைக் காட்டு தலால் , ஆகு பெயர் . உயிர்வாழ்தற்கு வேறு உபா 
யம் பெற்றிலேனென்ற கருத்தை மன் என்பது தெரிவிப்பது 
காண்க : அங்கன்தெரிவிக்கும் பொருள் , ஒழியிசையாகும் . இதுவல் 
லது -புணர்ந்தநாளைய இன்பத்தை நினைப்பதல்லது . 


க 20 எ . மறப்பி னெவனவன் மற்கொன் மறப்பறியேன் 

உள்ளினு முள்ளஞ் சுடும் . 


இதுவுமது . 
பரி .-- மறப்பு அறியேன் - ( அவ்வின்பத்தை) மறத்தலறி 
யேனாய் , உள்ளின் உம்-(இன்று) உள்ளாநிற்கவும் , (பிரிவு),உள் 
ளம் சுடும் - என் உள்ளத்தைச்சுடாநின்றது : ( அங்ஙனம் பிரிவா 
ற்றாத யான் ), மறப்பின் - மறந்தால் , எவன் ஆவன் - ( இறந்து 
படாது ) உளேனாவது எத்தால் ? (எ 

* செயப்படுபொருள் அதிகாரத்தான் வந்தது . மன் - ஈண் 
நம் அதுபட நின்று , ஒழியிசையாயிற்று . கொல் - அசைநிலை . 

ரை . ) அவ்வின்பத்தை - முன்கூடிய ஞான்றை யின்பத்தை . 
செயப்படுபொருள் - பாங்கியின் எண்ணப்படி மறத்தற்கு உரிய ) இன் 

* மறக்கப்படுவது 


பு 


திருக்குறள் 


பத்தையென்பது . இந்த அதிகாரம் , முன்கூடியஞான்றை யின்பத் 
தினை நினைந்து தலைவன் தலைவியரென்ற இருவருடையவும் புலம்பலா 
கிய( தனிமையாகிய ) நினைந்தவர்புலம்ப லென்பது ஆகலால் , அதற்கு 
ஏற்ப , மறப்பறியேன் என்பதற்கு முன்கூடிய ஞான்றையின்பத்தைச் 
சுட்டும் அவ்வின்பத்தை என்ற செய்ப்படுபொருள் வருவிக்கப்பட் 
டது. ஈண்டும் என்றது , கீழ்க்குறளிற்போல என்ற குறிப்பினது . 
அதுபட - உயிர்வாழ்வதற்கு வேறு உபாயங்களுமுள ; அவை பெற் 
றிலேன் என்ற பொருள்பட . 


கஉ 0 அ . எனைத்து நினைப்பினுங் காயா ரனைத்தன்றோ 

காதலர் செய்யுஞ் சிறப்பு . 


இத்துன்பமறிந்துவந்து காதலர் நினக்கு இன்பஞ்செய்வர் 

என்ருட்குச் சொல்லியது . 
பரி .-- எனைத்து - (தம்மை யான் ) எத்துணையும் , நினைப் 
பின் உம்- ( மிக) 

நினைந்தாலும் , காயார் - ( அதற்கு ) வெகுளார்: 
காதலர் செய்யும் சிறப்பு - காதலர் (எனக்குச் செய்யுமின்ப 
மாவது , அனைத்து அன்றோ- அவ்வளவன்றே? (எ - று .) 

வெகுளாமை - அதற்குஉடன்பட்டுநெஞ்சின்கணிற்றல் . 
தனக்கு அவ்வின்பத்திற் சிறந்த தின்மையின் , அதனை 
சிறப்பு என்றாள் . காதலர் நம்மாட்டருள் என்றும் , செய்யுங் 
குணம் என்றும் பாடமோதுவாருமுளர். தோழி கூறிய அத 
னைக் குறிப்பான் இகழ்ந்து கூறியவாறு . 

( கு - ரை .) இத்துன்பம் -பிரிவினால் நீ படுகின்ற இந்தத்துன்பம் . 
அதற்கு- அங்கனம் 

யான் மிக நினைத்தற்கு . அவ்வின்பத்தின் - தன் 
நெஞ்சில் காதலர் இடைவிடா துநிற்றலாகிய அந்த இன்பத்தைவிட . 
சிறப்பு என்பது - சிறத்தலையுடைய இன்பத்துக்கு ஆகுபெய்ரென்க . 
காதலர் செய்யுஞ் சிறப்பு என்ற விடத்து , ஒருசாரார் காதலர் நம் 
மாட்டருள் என்றும் , வேறொருசாரார் ‘காதலர் செய்யுங் குணம் என் 
றும் பாடமோதுவர் . காதலர் இத்துன்ப மறிந்துவந்து இன்பஞ்செய்வ 
ரென்ற தோழியை நோக்கி , தலைவி , நம்காதலரை யான் எத்துணை 
நினைத்தாலும் காயாமல் (கோபியாமல் ) இருக்கின்றாரே : இதுவே , 
அவர் நமக்குச் செய்கின்ற சிறப்பு என்று அவள்பேச்சைக் குறிப் 
பாக இகழ்ந்து கூறுகின்றா ளென்க . 
கஉ 0 க . விளியுமெ னின்னுயிர் வேறல்ல மென்பார் 

அளியின்மை யாற்ற நினைந்து . 
தலைமகன் தூது வரக் காணாது வருந்துகின்றாள் 

வற்புறுத்துந் தோழிக்குச் சொல்லியது . 
பரி.-- 

வேறு அல்லம் என்பார் - ( முன்பெல்லாம் நாம் இரு 
வரும் ) வேறல்லமென்று சொல்லுவாரது , அளிஇன்மை - அளி 


( அ ) 


கஉக - ஆம் அதிகாரம் - நினைந்தவர்புலம்பல் 


கடு 


இன்மையை , ஆற்றநினைந்து - மிகவும் நினைந்து, - என் இன் 
உயிர் - எனது இனியவுயிர்,விளியும் - கழியாநின்றது ; ( எ - று .) 

அளியின்மை - பின்வருவராகலுமாய்ப் பிரிதலும் , பிரிந்து 
வாராமையும் , ஆண்டுநின்றுழித் தூதுவிடாமையும் முதலா 
யின . பிரிவாற்றல் வேண்டுமென வற்புறுத்தாட்கு என்னுயிர் 
கழிகின்றது பிரிவிற்கன்று , அவரன்பின்மைக்கு என எதி 
ரழிந்துகூறியவாறு . 

( கு - ரை . ) வற்புறுத்தும் - ‘ தலைவர் விரைவில் வருவர் : நீ ஆற்றி 
யிரு என்று உறுதியாகச் சொல்லுகிற . ஆற்றியிரு என்றுவற்புறுத் 
துக் கூறுவதும் வன்புறை யெனப்படும் . எல்லாவாயிலுங் கிழவோன் 
பிரிவயிற் , பல்லாற்றானும் வன்புறை குறித்தன்று " என்ற களவியற் 
சூத்திரமும் காண்க . தலைமகன் தூதுவரக்காணாது வருந்துகின்றாளாய 
தலைவி தோழிக்குச் சொல்லியது என்க . சொல்லுவாரது - சொல்லும் 
தன்மையராயிருந்த கணவருடைய . அளியின்மை - கருணையில்லாமை .. 
பின்வருவராகலுமாய்ப் பிரி தல் -பின்னே வருவேனாவே 
சொல்லிப்பிரிதல் . ஆண்டு நின்றுழி - சென்ற தேயத்துத் தங்கிய 
போது . பிரிவாற்றல் வேண்டும் என்று வற்புறுத்திய தோழிக்கு, 
யான் பிரிவாற்றித்தான் இருக்கின்றேன் : பிரிவிற்கு அன்று என் 
உயிர் கழிகின்றது : அவருடைய அன்பு இன்மைக்காகத்தான் கழிகின் 
றது என்று , தலைவி , எதிராக மனமழிந்து கூறியகிளவி இது . "பண்டு 
நாம் , வேறல்லவென்பதொன் றுண்டால் " 

கலித்தொகை , 
முதலடியிற் காணத்தக்கது . 

(க ) 


னென்று 


என்ற 


கஉக 0. விடாஅது சென்றாரைக் கண்ணினற் காணப் 

படாஅதி வாழி மதி . 
வன்புறையெதிரழிந்தாள் காமமிக்க கழிபடராற் சொல்லியது . 

பரி.- மதி - மதியே ! விடாது- ( என்நெஞ்சின் ) இடைவிடா 
திருந்தே , சென்றாரை - விட்டுப்போயினாரை , கண்ணினால் - 
(யான் என் கண்ணளவானாயினும் , காண -எதிர்ப்படும்வகை , 
படாதி- (நீ )படாதொழிவாயாக ; ( எ - று . ) 

கண்ணளவா னெதிர்ப்படுதலாவது மதி இருவரானும் 
நோக்கப்படுதலின் இருவர்கண்ணும் அதன்கண்ணே சேர்தல் . 
முதலொடு சினைக்குஒற்றுமையுண்மையின் 
காண என்றும், குறையுறுகின்றாளாகலின் வாழி என்றுங் 
கூறினாள். இனிப்படாதென்பது பாடமாயின் , கனவிடைக் 
கண்ணினாற் காணுமாறு மதிபடுகின்றதில்லை யென அதனாற் 
றுயில்பெறாது வருந்துகின்றாள் கூற்றாக்குக. இப்பொருட்கு , 
வாழியென்பது - அசைநிலை . 

(கு - ரை .) தோழியின் வன்புறைக்கு எதிரழிந்த தலைவியின் காம் 
மிக்க கழிபடர் கிளவியாகும் , இது . காமம் மிக்க - ( பிரிவினால் ) காதல் 


சென்றாரைக் 


திருக்குறள் 


விஞ்சுவதனால் , கழி - மிக , படர் - துன்புறுகின்ற , கிளவி யென்க . 
காமமிக்க கழிபடர் கிளவியென்பது தலைமகனைக் காணலுற்று வரும் 
தாநின்ற தலைமகள் தனது வேட்கைமிகவாற் கேளா தவற்றைக் கேட் 
பனவாகவிளித்து ... கூறாநிற்றல் என்பர் , பேராசிரியர் , கண்ணினற 
காணு தல் - கண்ணா லெதிர்ப்படுதல் : அதாவது - கணவனது கண் 
பதிந்த மதியினிடத்தே தலைவியின்கண்ணும் சேர்தல் : கேரே தலை 
வன் தலைவியர் இருவரும் காணாவிட்டாலும் , சந்திரன் மூலமாக இரு 
வர் கண்களுக்கும் சேர்க்கை நிகழ்தலறிக : ஸ்ரீவால்மீகிபகவானும் 
ஸ்ரீராமாயணத்தில் “ சந்த்ரே த்ருஷ்டி ஸமாகம : (சந்திரன் மூலமாகக் 
கண்களுக்குக் கலவி ) ” என்று பிரிந்தார்வார் த்தையில் அருளியிருத் 
தல் காண்க . முதலென்றது - தலைவனை : சினை யென்றது - அவ 
னுடையகண்களை . அவனுடைய கண்பட்ட சந்திரனது இடத்துத் 
தலைவியின்கண்படுவது மூலமாகத் தலைவன்கண்ணோடு தலைவியின் 
கண்ணுக்குச்சம்பந்தம் நிகழ் தலால் , சென்றார் ( தலைவர் ) கண்ணைக் 
காண என்று ஒருவாறு கூறலாம் : அங்கனன்றி , சென்றாரைக் 
காண என்றே கூறியது , முதலோடு சினைக்கு உள்ள ஒற்றுமையா 
லென்க . குறையுறுகின்றாள் - குறைபெறுமாறு வேண்டுகின்றாள் . 
படாதி - அத்தமியா திருப்பாயாக . படாதி என்ற இடத்து , படாது 
என்று பாடமாயின், சென்றாரை , கண்ணினால் காண - (கனவிலே ) 
கண்ணினாற் காணுமாறு, மதி படாது - சந்திரன் அஸ்தமியாமலிருக் 
கின்றா னென்று பதப்பொருள் , சந்திரன் அஸ்தமியாது காமோத் 
தீபகப்பொருளாய் வாட்டுவதனால் , நான் துயிலப்பெறுவதில்லை : 
அதனால் , கனவிடையாவது காணக்கூடிய காதலரைக் காணாது வரு 
ந்துகின்றே னென்று தலைவி கூறியதாகக் கொள்க . கூற்று - பேச்சு . 
இந்தப்பாடத்தில் , மதியென்ற சொற்கு ஏற்ப , படாது என்ற ஒன் 
றன்பான் முற்று அமைந்தது . 

( க 0 ) 
கஉஉ - ஆம் அதிகாரம் - கனவுநிலையுரைத்தல் 


பரி.- அஃதாவது - தலைமகள் தான் கண்ட கனவினது 
நிலைமையைத் தோழிக்குச் சொல்லுதல் . அக்கனவு நனவின் 
கண் நினைவுமிகுதியாற் கண்டதாகலின் , இது , நினைந்தவர்புலம் 
பலின்பின் வைக்கப்பட்டது . 


( கு - ரை .) கனவு - சொப்பன சுழுத்தியவஸ்தைகளுக்கு வேறாகிய 
சாக்கிராவஸ்தை: ( இதற்கு எதிர்த்தட்டானது - கனவு.) கனவிற் 
கண்டன , நினைப்பின்மிகு தியாற் கனவிற் காணப்படும் : 
நினைப்பின் மிகுதியாற் காணுங் கனவுநிலையுரைத்தல் , நினைந்தவர் 
புலம்பலின் பின் வைக்கப்பட்டதென , அதிகாரமுறைமைக்குக் கார 
ணங் காண்க . 


ஆகவே , 


கஉகக . காதலர் தூதொடு வந்த கனவினுக்கு 

யாதுசெய் வேன்கொல் விருந்து . 
தலைமகன் தூது வரக்கண்டாள் சொல்லியது . 


2 


அது தீரக் ) காதலர் விடுத்த தூதினைக்கொண்டு , வந்த - என் 

கஉ உ - ஆம் அதிகாரம் - கனவுநிலையுரைத்தல் 
பரி .-- காதலர் தூதொடு (யான் வருந்துகின்றதறிந்து 
மாட்டுவந்த , கனவினுக்கு- 

விருந்து யாது செய்வேன் - 
(யான் ) விருந்தாக யாதனைச் செய்வேன் ? ( எ - று . ) 

விருந்தென்றது , விருந்திற்குச்செய்யும் * உபசாரத்தினை . 
அது கனவிற்கு ஒன்று காணாமையின், யாது செய்வேன் 
என்றாள். 

( கு - ரை .) தலைம்கன் தூதுவரக் கண்டாள் - தலைமகன் தூதுவரக் 
கனவு கண்டவள் . புதுமையென்ற பொருளுள்ள விருந்து என்பது 
இங்குப் புதியவராகவந்தார்க்கு ஆகி, பிறகு அவர்க்குச்செய்யும் உபசா 
ரத்திற்கு ஆயிற்று: இரும்டியாகுபெயர் . அது - விருந்தினர்க்குச் 
செய்யும் உபசாரம் . கனவிற்கு ஒன்று என்ற இடத்து நனவி 
லொன் றுகாணாமையான் என்றும் பாடமுண்டு . 


கக 2 . 


கயலுண்கண் யானிரப்பத் துஞ்சிற் கலந்தார்க்கு 
உயலுண்மை சாற்றுவேன் மன் . 

தூதுவிடக்கருதியாள் சொல்லியது . 
பரி.- கயல் உண் கண் - ( துஞ்சாதுவருந்துகின்ற என் 
கயல்போலும்உண்கண்கள் , யான் இரப்ப துஞ்சின் - யான் 
இரந்தால் துஞ்சுமாயின் , - கலந்தார்க்கு - (கனவிடைக் காத 
லரைக்) காண்பேன் , (கண்டால் ) அவர்க்கு , உயல் உண்மை - 
(யான் ) ஆற்றியுளேனாய தன்மையை, சாற்றுவேன் - ( யானே ) 
விரியச்சொல்வேன் ; ( எ - று . ) 

கயலுண்கண் என்றாள் , கழிந்த நலத்திற்கிரங்கி . உயல் - 
காம் நோய்க்குத் தப்புதல் . தூதர்க்குச் சொல்லாது யாம் அட 
க்குவனவும் , சொல்லுவனவற்றுள்ளுஞ் சுருக்குவனவற்றின் 
பரப்பும் தோன்றச் சொல்வேனென்னுங்கருத்தால் சாற்று 
வேன் என்றாள் . இனி , அவையுந்துஞ்சா : சாற்றலுங்கூடாது 
என்பதுபட நின்றமையின் , மன் - ஒழியிசைக்கண் வந்தது . 
முன்னுங் கண்டாள் கூற்றாகலின் , கனவுநிலையுரைத்தலா 
யிற்று . 

( கு - ரை .) தலைவி பிரிந்தநிலையிற் புன்கண்படைத்துள்ள தன் 
கண்களை ‘ கயலுண்கண் என்று கூறா ளாதலால் , கழிந்த நலத் 
திற்கு இரங்கி , கயலுண்கண் என்றாளென்றார் . கழிந்த நலம் - ( கண் 
களுக்குக் கணவரைக்கூடிய நிலையில் இருந்ததாய்ப் பின் பிரிவினாற் ) 
போய்விட்ட அழகு. சாற்றுவேன் என்ற சொல்லின் ஆற்றலால் , 
தூதரிடம் சொல்லாது அடக்குவனவும் தூதரிடம் சுருக்கிச் சொல்ப 
வற்றின் பரப்பும் தோன்றுமாறு 

கூறுவேனென்பது பெறப்படு 
மென்க . அவையும் - கண்களும் . சாற்றலும் யான் பொறுத்திருக் 
* பி - ம் : உபகாரத்தினை 
* -- 13 


கஅ 


திருக்குறள் 


கஉகங . 


கின்ற தன்மையைத் தலைவர்க்குச் சொல்லுதலும் . இந்தச் செய்யுள் - 
கனவுநிலையுரைத்தல் ஆமாறு என்னை துஞ்சினால் சாற்றுவேன் 
என்று அன்றோ இதிலுள்ளது எனின் ? முன்னே கனவுகண்டுள் 
ளாளான தலைவியின் கிளவியாதலால் ,இதுவும் கனவின் நிலையுரைத் 
தலிற்சேர்ந்ததேயா மென்று சமாதானங் கூறியவாறு . 

நனவினு னல்கா தவரைக் கனவினாற் 

காண்டலி னுண்டென் னுயிர் . 
ஆற்றாளெனக் கவன்ருட்கு ஆற்நுவல் என்பதுபடச் சொல்லியது . 

பரி.-- நனவினான் - நனவின்கண்வந்து , நல்காதவரை - 
தலையளிசெய்யாதாரை ,கனவினான் காண்டலின் - (யான் ) கன 
வின்கட்கண்ட காட்சியானே , என் உயிர் உண்டு - என்னுயிர் 
உண்டாகா நின்றது ; எ - று . ) 

மூன்றனுருபுகள் , ஏழன்பொருண்மைக்கண் வந்தன . அக் 
காட்சியானே யானாற்றியுளேனாகின்றேன் : நீ கவலல் வேண்டா 
வென்பதாம் . 

( கு - ரை . ) ஆற்றாளெனக் கவன்றாட்கு - தலைவி பிரிவுத் துயரை 
யாற்றமாட்டாளென்று வருந்திய தோழிக்கு . ஆற்றுவல் - துயர் தாங்கு 
வேன் . நனவினான் , கனவினான் என்ற இடங்களிலுள்ளன , மூன்றாம் 
வேற்றுமையுருபுகள் : இவைகள் ஏழாம் வேற்றுமைப் பொருளில்வந் 
தன ஆகலின் ,வேற்றுமை மயக்கம் .அக்காட்சியானே - கனவிற்கண்ட 
அந்தக் காட்சியால் தான் . 

( ரூ .) 
கனவினா னுண்டாகுங் காமம் நனவினன் 
நல்காரை நாடித் தரற்கு . 

இதுவுமது . 
பரி .-- நனவினான் - நனவின்கண்வந்து , நல்காரை - தலை 
யளிசெய்யாதாரை , அவர் சென்றுழி ) , நாடி - நாடிக்கொண்டு 
வந்து , (கனவு ), தரற்கு - தருதலான் , -- கனவினான் - அக்கன 
வின்கண்ணே , காமம் உண்டாகும் - (எனக்கு ) இன்பமுண் 
டாகாநின்றது ; ( எ - று . ) 

காமம் - ஆகுபெயர். நான்காவது , மூன்றன் பொருண் 
மைக்கண் வந்தது . இயல்பான் நல்காதவரை அவர்சென்ற 
தேயமறிந்து சென்று கொண்டுவந்து தந்து நல்குவித்த கன 
வால் யான் ஆற்றுவ லென்பதாம் . 

( கு - ரை . ) நனவின்கண்வந்து காதலர் தலையளிசெய்தல் , பிரிவு 
க்கு முன்பு என்க. சென்றுழி-சென்ற இடத்து . காமம் என்பது இங்குப் 
புணர்ச்சியின்பத்தைக் காட்டு தலால் , ஆகுபெயர் . தரற்குஎன்ற இட 
த்து நான்கனுருபு தரலா லென மூன்றனுருபின் பொருளில் வந்தமை 
காண்க : இது , வேற்றுமைமயக்கம் . இயல்பான்- தம்முடைய நல்ல 


கஉகச . 


கஉஉ - ஆம் அதிகாரம் - கனவு நிலையுரைத்தல் 
* சுபாவத்தினால் , நல்குவித்த- அருள்புரியுமாறுசெய்வித்த, ஆற்றுவல் 
- பிரிவுத்துயர் பொறுப்பேன் . 

( ச ) 
கஉகடு . நனவினுற் கண்ட தூஉ மாங்கே கனவுந்தான் 
கண்ட பொழுதே யினிது . 

இதுவுமது . 
பரி .--நனவினான் கண்டது உம் (இனிது ) ஆங்கே - ( முன் ) 
நனவின்கண் ( அவரைக் கண்டு நுகர்ந்த இன்பந்தானும் இனி 
தாயிற்று அப்பொழுதே :கனவுஉம் தான் கண்ட பொழுதுஏ 
இனிது- ( இன்று ) கனவின்கட் கண்டு நுகர்ந்த இன்பமும் அக் 
கண்டபொழுதே இனிதாயிற்று ; (அதனான் எனக்கு இரண்டும் 
ஒத்தன ) ; (எ - று . ) 

இனிதென்பது முன்னுங் கூட்டப்பட்டது . கனவு - ஆகு 
பெயர் . முன்னும் யான் பெற்றதிவ்வளவே: இன்னும் அது 
கொண்டாற்றுவ லென்பதாம் . 

( கு - ரை .) இனிது என்று இரண்டாமடியிலுள்ள முற்று , நனவி 
னாற்கண்ட தூஉம் இனிது என முன்னுங்கூட்டப்பட்டது . இரண்டும் 
நனவும் கனவும் . கனவிற்கண்டதும் இனிது , நனவிற்கண்டதும் 
இனிது என்று கூறிய தற்குக் கருத்து , எனக்குக் கனவொடு நன 
வொடுவாசியில்லையென்பது . கனவு என்பது - இங்கே கனவிற்கண்டு 
நுகர்ந்த இன்பம் என்ற பொருளைத் தருதலால் , ஆகுபெயராம் . முன் 
னும் - காதலர் என்னைப்பிரியா தமுன்பும் . இவ்வளவே - இவ்வளவு 
இன்பமே.இன்னும் காதலரைப்பிரிந்த இனியும் . அதுகொண்டு- அவ் 
வளவான இன்பத்தைக் கொண்டு . 

( 
நனவென வொன்றில்லை யாயிற் கனவினும் 
காதலர் நீங்கலர் மன் . 

இதுவுமது . 

என - நனவென்று சொல்லப்படுகின்ற, 
ஒன்று - ஒரு பாவி , இல்லையாயின் - , - கனவினான் -கனவின் 
கண்வந்துகூடிய , காதலர் - , நீங்கலர் - (என்னைப் பிரியார் . 

ஒன்றென்பது , அதன்கொடுமை விளக்கிநின்றது . அஃது 
இடையே புகுந்து கனவைப்போக்கி அவரைப் பிரிவித்த தென் 
பதுபட நின்றமையின் , மன் ஒழியிசைக்கண் வந்தது . கன 
விற்பெற்று ஆற்றுகின்றமை கூறியவாறு . 

( கு - ரை .) ஒன்று - கொடுமையிலொப்பற்றது என்னுங் குறிப்பி 
னது . அதன் நனவின் . அஃது - நனவு , கனவிற்பெற்று - கனவிலே 
காதலரைக் கூடுவதைப்பெற்று . கனவினான் = கன வின்கண் என்ற 
ஏழன்பொருளில் மூன்றனுருபு வந்ததால் , வேற்றுமை மயக்கம் . 


கஉகசு . 


பரி .-- நனவு 


- 


க 00 


திருக்குறள் 


கஉகஎ . 


நனவினு னல்காக் கொடியார் கனவினன் 
என்னெம்மைப் பீழிப் பது . 

விழித்துழிக் காணாளாயினாள் 
கனவிற்கூட்டம் நினைந்து ஆற்றளாய்ச் சொல்லியது . 
பரி.-- ( ஒருஞான்றும் ), நனவினான் - நனவின்கண்வந்து , 
நல்கா தலையளிசெய்யாத , கொடியார் - கொடியவர் , -கன 
வினான்-(நாடோறும் ) கனவின்கண் (வந்து ), எம்மை பீழிப்பது . 
நம்மை வருத்துவது , என் - எவ்வியைபுபற்றி ? ( எ - று .) 

பிரிதலும் பின் நினைந்துவராமையும் நோக்கி கொடியார் 
என்றும் ,கனவிற்றோண்மேலராய் விழித்துழிக்கரத்தலின் அத 
னானுந் துன்பமாகாநின்ற தென்பாள் பீழிப்பது என்றுங் 
கூறினாள் . * நனவி னில்லது கனவினு மில்லையென்பர் , அது 
கண்டில மென்பதாம் . 


( கு - ரை .) ஒருஞான்றும் - ஒருபோதும் . எவ்வியைபுபற்றி - 
என்ன சம்பந்தத்தினால் . காதலரைக் கொடியாரென்றது .பிரிதல்நோக் 
கியும் , பிரிந்த பின் தன்னை நினைந்துவாராமை நோக்கியும் . பீழிக்கும் 
விதத்தை விளக்குவது , கனவிற்றோண்மேலராய் என்பது முதல் 
உள்ள சொற்றொடர் : துஞ்சுங்காற்றோண்மேலராகி என்று மேற் 
குறளில் கூறியிருத்தலுங் காண்க . நீணகர் நிறையாற்றா ணினையு 
நள்வதிந்தக்கால் , தோண்மேலாயெனநின்னை மதிக்குமன் மதித்தா 
ங்கே , நனவெனப் புல்லுங்காற் காணாளாய்க் கண்டது, கனவெனவுண 
ர்ந்துபிற் கையற்றுக் கலங்குமே ” என்ற கலித்தொகையும் இங்குக் 
காணத்தக்கது . பீழிப்பது = பீடிப்பது . நனவின் இல்லது -கனவிற் 
காணப்படாதது . நனவில் காதலர் தலையளிசெய்தலிலர் : கனவில் 
தோண்மேலராய்க் கூடித்தலையளிசெய்கின்றார் . அதனால் , நனவின் 
இல்லாதது கனவிற்காண்டலில்லை யென்று உலகோர் சொல்வது 
என்மட்டும் காணப்படவில்லையென்று ஆற்றாளாய தலைவி கூறு 


கின்றாள் . 


கஉகஅ . துஞ்சுங்காற் றோண்மேல ராகி விழிக்குங்கால் 

நெஞ்சத்த ராவர் விரைந்து . 
தான் ஆற்றுதற்பொருட்டுத் தலைமகனை இயற்பழித்தாட்கு 

இயற்பட மொழிந்தது . 
பரி .-- ( என்நெஞ்சுவிடாது உறைகின்ற காதலர் ), துஞ்சுங் 
கால்-(யான் )துஞ்சும்பொழுது ( வந்து), தோள் மேலர் ஆகி-(என்) 
தோண்மேலராய் , விழிக்குங்கால்- (பின் ) விழிக்கும் பொழுது , 
விரைந்து -- ,நெஞ்சத்தர் ஆவர் - (பழைய ) நெஞ்சின்கண்ணரா 
வர் ; (எ - று . ) 

* H - ம் : நனவினல்லது . 


க்உஉ - ஆம் அதிகாரம் - கனவுநிலையுரைத்தல் 


காக 


கஉககூ , 


கலவிவிட்டு மறையுங் கடுமைபற்றி விரைந்து என்றாள் . 
ஒருகாலும் என்னின் நீங்கியறியாதாரை நீ நோவற்பாலையல்லை 
யென்பதாம் . 

( கு - ரைர .) தான் -தலைவி . இயற்பழித்தல்-காதலர் அன்பில 
ரென்று பழித்துப்பேசுதல் . தலைவியாற்றுதற்குத் தோழி இயற்பழி 
த்தர் ளென்க . இயற்பழித்தாள் பாங்கி . நனவில் நெஞ்சிலுள்ளார் : 
கனவில் தோண்மேலர் : இப்படி கனவு நனவுஎன்ற இரண்டிலும் 
என்னை விட்டு நீங்காத காதலரை நீ நோதற்கு உரியாயல்லையென்கின் 
றாள் : “ ஓஒ கடலே , தெற்றெனக்கண்ணுள்ளே தோன்றவிமையெடுத் 
துப் , பற்றுவே னென்றியான் விழிக்குங்கான் மற்றுமென் நெஞ்சத்து 
ளோடி யொளித்தாங்கே துஞ்சாநோய் , செய்யுமறனில்லவன் என்ற 
கலித்தொகை , இங்குக் காணத்தக்கது . 

( அ) 
நனவினு னல்காரை நோவர் கனவினுற் 
காதலர்க் காணா தவர் . 

இதுவுமது . 
பரி . - கனவினான் காதலர் காணாதவர் - தமக்கு ஒரு காதல 
ரின்மையின் அவரைக் ) கனவிற்கண்டறியாத மகளிர் , --- நன 
வினான்-(தாம் அறிய ) நனவின்கண் வந்து , நல்காரை - நல்காத 
நங்காதலரை, நோவர்-( அன்பிலரென ) நோவாநிற்பர் ; ( எ - று . ) 

இயற்பழித்ததுபொறாது புலக்கின்றா ளாகலின் , அயன் 
மைதோன்றக் கூறினாள் . தமக்குங் காதலருளராய் அவ 
ரைக் கனவிற் கண்டறிவாராயின் , நங்காதலர் கனவின்கணாற்றி 
நல்குதலறிந்து நோவா ரென்பதாம் . 

( கு - ரை .) கனவிற்கண்டறியாத மகளிர் என் -பாங்கியை . 
பாங்கியை , காதலர்க்காணாதவர் என்றுஉலகியலில் வைத்துக் கூறிய 
தனால் , அயன்மைதோன்றக் கூறினாள் என்றார் . பன்மைதோன்றக் 
கூறினாள் என்று இங்குப் பாடமோ துவாருமுளர் : அந்தப்பாடத் 
திற்கு , மகளிர் என்று பாங்கியொருத்தியைப் பன்மைவாய்பாடு 
வெளிப்படக் கூறியது , செறலினாலாகுமென்க: “ உவப்பினு முயர் 
வினுஞ் சிறப்பினுஞ் செறலினும் , இழிப்பினுங் பால் திணையிழிக்கினு 
மியல்பே ” என்பர் , நன்னூலார் . இனி நன்மைதோன்றக் கூறினாள் 
என்றபாடத்துக்கு நனவினன் நல்காரை நோவர் என்ற தொடரில் , 
காதலர் கனவில் எனக்கு நல்குகின்றார் என்பது பெறப்படு தலால் , 
நன்மைதோன்றக் கூறினாளென்றார் என்க . நோவார் - நோகமாட்டார் . ( க ) 
கஉஉ 0 . நனவினு னந்நீத்தா ரென்பர் கனவினாற் 
கானூர் கொலிவ்வூ ரவர் . 

இதுவுமது . 
பரி.-- இ ஊரவர் - இவ்வூரின் மகளிர் , நனவினான் நனவின் 
கண் , நம் நீத்தார் என்பர் நம்மை நீத்தாரென்று( நங்காதலரைக் 


ale 

திருக்குறள் 
கொடுமை ) கூறாநிற்பர் :கனவினான் - ( அவர் ) கனவின்கண் ( நீங் 
காதுவருதல்), காணார்கொல் - கண்டறியாரோ ? ( எ - று . ) 

என்னொடு தன்னிடை வேற்றுமையின்றாயின் யான் கண் 
டது தானுங்கண்டு அமையும் : அதுகாணாது அவரைக்கொடுமை 
கூறுகின்றமையின் அயலாளேயா மென்னுங் கருத்தால் இவ் 
வூரவர் என்றாள் . 

( கு - ரை . ) பாங்கிக்குத் தலைவியோடு வேற்றுமையில்லையாயின் , 
தலைவி கனவிற் கண்ட காதலர் வருகையை அவளுங் கண்டு அடங்கி 
யிருத்தல் கூடும் : அது காணாமையால் , பாங்கியை அயலாளாகக் 
கொண்டு , புலவிதோன்ற இவ்வூரவர் என்று தலைவி கூறுகின்றா 
ளென்க . 

( க 0 ) 
கஉ ங - ஆம் அதிகாரம் - பொழுதுகண்டிரங்கல் . 
பரி.- அஃதாவது - மாலைப்பொழுது வந்துழி , அதனைக் 
கண்டு தலைமகளிரங்குதல் . “ கனாமுந்துறாத வினையில்லை ” என் 
பதுபற்றிப் பகற்பொழுதாற்றியிருந்தாட்கு உரியதாகலின் , 
இது கனவுநிலையுரைத்தலின்பின் வைக்கப்பட்டது . 

( கு - ரை .) பொழுது - இங்கே , மாலைப்பொழுது . வந்துழி - வந்த 
போது . கனாமுந்துறாத வினையில்லையென்பது , கல்லா தான்கண்ட 
கழிநுட்பங்கற்றார்முற் , சொல்லுங்காற் சோர்வு படு தலால் நல்லாய் 
வினாமுந்துறாதவுரையில்லையில்லைக் , கனுமுந்துறாதவினை ” என்றபழமொழிப் 
பாடலில் உள்ளது . இதன்பொருள்- கனாவின் 

முற்படாத காரியமில்லை 
யென்பது :பின்னால் நிகழுமது கனாவில் முந்துறத்தோன்றும் என்பது , 
இதன்கருத்து . மேல் நிகழுமது கனாவில் தெரியு மா தலால் , அக்கன 
விற்குரிய இராப்போது வரும்வரையில் தலைவி ஆற்றியிருந்தா 
ளென்க. கனவுநிலையுரைத்தல் பகற்பொழுதில் நிகழ , அதன்பின் 
மாலைப்பொழுது வர , அது கண்டு இரங்குவாள் என்பது பற்றி , 
கனவுநிலையுரைத்தலின் பின் பொழுதுகண்டிரங்கல் வைக்கப்பட்ட 
தென அதிகாரமுறைமை காண்க . 
கஉஉக . மாலையோ வல்லை மணந்தா ருயிருண்ணும் 

வேலைநீ வாழி பொழுது . 

பொழுதொடு புலந்து சொல்லியது . 
பரி : - பொழுது - பொழுதே! நீ- , மாலைஓ அல்லை - (முன் 
னாள்களின் வந்த மாலையோவெனின் அல்லை;மணந்தார் உயிர் 
உண்ணும் வேலை - ( இருந்தவாற்றான் அந்நாட் காதலரை மண 
ந்த மகளிருயிரையுண்ணும் இறுதிக்காலமாயிருந்தாய் ; (எ - று . ) 

முன்னாள் கூடியிருந்த நாள் . அக்காண்மணந்தாரெனவே, 
பின்பிரிந்தாராதல் பெறுதும் . வாழியென்பது-குறிப்புச்சொல் . 
" வாலிழை மகளிருயிர்ப் பொதி யவிழ்க்குங் காலை ” என்றாற் 
போல ஈண்டுப் பொதுமையாற் கூறப்பட்டது . மாலை நீயல்லை 


கஙே 


க ங ஆம் அதிகாரம் - பொழுதுகண்டிரங்கல் 


எனவும் பாடம் . * வேலையென்பது - ஆகுபெயர் . வேலையென் 
பதற்கு வேலாயிருந்தாயென்பாரு முளர் . 

( கு - ரை .) பொழுதொடு - மாலைப்பொழுதோடு , புலந்து - மாறு 
பாடு கொண்டு . இருந்த ஆற்றான் - நீ இருந்த நிலைமையைக் 
மிடத்து . அந்நாள் காதலரை மணந்த - கணவரைமுன்பு கூடி இப் 
போது பிரிந்துள்ள என்றபடி . பிரிந்தாருயிருண்ணும் நீ ஒழிய 
வேணுமென்ற குறிப்புப்பொருள் தோன்ற , வாழி என்றதனால் , 
வாழியென்பது குறிப்புச்சொல் என்றார் . " வாலிழை என்று தொட 
ங்கும் மேற்கோள், கலித்தொகை , நெய்தற்கலி , 2 -ஆஞ் செய்யுளிலுள் 
ளது : இதன் பொருள் : - வால் இழை மகளிர் - தூய்மையான அணி 
களையணிந்த மகளிரின் , உயிர் உயிரை, பொதி அவிழ்க்கும் - ( அவ்வு 
யிரைப் ) பொதிந்துள்ள உடலினின்று போக்குகின்ற, காலை - காலம் 
என்பது . இதில் , மாலைக்காலத்தைக் காலமென்று பொருளுள்ள 
பொதுப் பெயராற் கூறியது போல , இந்தக் குறளிலும் மாலைக்காலத் 
தைப் பொதுப் பெயராகிய ‘பொழுது என்ற சொல்லாற் கூறின 
ரென்க . வேலை - வேலா என்ற வடசொல்லின் திரிபு : எல்லையென்ற 
பொருளது : இது - மகளிருயிர்க்கு இறுதிக்காலமாகிய எல்லைக்காலத் 
தைக் காட்டுதலால் , ஆகுபெயர் : இடவாகு பெயரென்னலாம் . முடிவு 
என்ற பொருள தான வேலையென்னுங்காரியப்பெயர் அதற்குக்காரண 
மான காலத்திற்கு ஆகுதலால் , காரியவாகுபெயரென்பாருமுளர் : 
இனி , வேலையென்பதை வேல் என்ற பகுதியினடியாகப்பிறந்த முன் 
னிலைக்குறிப்புமுற்றாகக் கொள்ளின் , வேலாய்- வேற்படைபோன்று 
துன்பஞ்செய்வதாகி இருந்தாயென்று பொருளாம் . 

( க ) 
புன்கண்ணை வாழி மருண்மாலை யெங்கேள்போல் 

வன்கண்ண தோநின் றுணை . 
தன்னுட்கையாற்றை அதன்மேலிட்டுச் சொல்லியது . 
பரி .-- மருள் மாலை - மயங்கியமாலாய் ! புன்கண்ணை -(நீயும் 
எம்போலப் ) புன்கணுடையையாயிருந்தாய் : நின் துணை நின் 
றுணையும் , எம் கேள் போல் - எந்துணைபோல , வன்கண்ணது 
ஓ - வன்கண்மையுடையதோ ? (கூறுவாயாக ); ( எ - று . ) 

மயங்குதல் - பகலுமிரவுந் தம்முள்ளே விரவுதல் ; கலங்குத 
லுந்தோன்ற நின்றது . புன்கண் - ஒளியிழத்தல் ; அதுபற்றித் 
துணையுமுண்டாக்கிக் கூறினாள் . எச்சவும்மை , விகாரத்தாற் 
றொக்கது . எமக்குத் துன்பஞ்செய்தாய் , நீயு மின்பமுற்றிலை 
யென்னுங் குறிப்பால் வாழி என்றாள் . 

( கு - ரை .) தன்னுட் கையாற்றை - தன்னிடத்துள்ள செயலற்ற 
தன்மையை : கையாறு - செயலறுந்துன்பம் . அதன்மேல் மாலைப் 
போதின்மேல் . மயங்கிய - ( பகலும் இரவும் ) கலந்த . மாலைச்சந்தி காலைச் 
சந்தி என்ற இரண்டு சந்திகளும் , பகலும் இரவும் சந்திக்குங் கால 

* மாலையேல்லை யெனவும் பாடம் என்ற இந்தவாக்கியம் , மதுரைத் 
தமிழ்ச்சங்கப் பத்திராசிரியர் பதிப்பிற் காணப்பட்டது . 


கஉஉஉ . 


கசே 


திருக்குறள் 


மாதலறிக . விரவு தல் - கலத்தல் . மருளுதெல்ன்பதன்பொருள் மடங் 
குதலென்பது : அச்சொல்லுக்குக் கலங்குதலென்றும் பொருளுண் 
டாதலால் , கலங்குதலுந் தோன்ற நின்ற தென்றார் : கலங்குதல் - 
தெளிவின்றியிருத்தல் . புன்கண்ணை - புன்கண்ணை யுடையாய் : 
ஒளியிழத்தலையுடையா யென்றபடி : முன்னிலையொருமைக் குறிப்பு 
முற்று . மாலைக்குத் தன்போல் புன்கணுடைமை கூறிய தனால் , 
அதற்குத் தன்னைப்போல் துணையுடைமையையும் உண்டாக்கி , நின் 
துணை எம் துணைபோல வன்கண்ணதோ என்றும் வினாவுகின்றாள் . 
வன்கண்ணது - வன்கண்மையென்ப தனடியாப்பிறந்த ஒன்றன்பாற் 
குறிப்புமுற்று : வன்கண்மை கொடுமை. " புன்கண்கூர்மாலைப் புலம்பு 
மென் கண்ணேபோல் , துன்பமுழவாய் துயிலப் 

பெறுதியால் 
என்ற சிலப்பதிகாரம் , ஈண்டு நோக்கத்தக்கது . 

(உ ) 
கஉஉ ... பனியரும்பிப் பைதல்கொண் மாலை துனியரும்பித் 

துன்பம் வளர வரும் . 
ஆற்றல்வேண்டுமென்ற தோழிக்குச் சொல்லியது . 
பரி.-- பனி அரும்பி - (காதலர்கூடிய நாளெல்லாம் என் 
முன் ) நடுக்க மெய்தி , பைதல்கொள் - பசந்துவந்த , மாலை- , 
துனி அரும்பி- (இந்நாள் எனக்கு ) இறந்துபாடு வந்துதோன்றி , 
துன்பம் வளர - ( அதற்குளதாந் ) துன்பம் ( ஒருகாலைக்கொரு 
கால் ) மிக, வரும் -வாராநின்றது ; எ - று . ) 

குளிர்ச்சிதோன்ற மயங்கிவரு மாலையென்னுஞ் செம் 
பொருள் , ஈண்டுக் குறிப்புணர நின்றது . துனி - உயிர்வாழ் 
தற்கண் வெறுப்பு . அதனால் , யான் ஆற்றுமா றென்னை யென் 
பது , குறிப்பெச்சம் . 

( கு - ரை .) ஆற்றவேண்டுமென்ற பரங்கிக்கு , என்னால் பிரிவுத் 
துயர் ஆற்றமுடியாதென்றுகூறிய கிளவி , இது . நடுக்கமெய் திஎன் 
பது-பனியரும்பி என்பதன் பொருள் . அதற்கு - இறந்துபாட்டுக்கு.பனி 
அரும்பி பை தல் கொள் மாலை என்றதொடர்க்கு -குளிர்ச்சி ேதான்ற 
மயங்கிவரு தலைக் கொண்ட மாலைக்காலம் என்பது , நேர்மையான 
பொருள் : இந்தப்பனியரும்பிப் பைதல்கொள் மாலை என்ற தொடரிற் 
பெறப்படுங் குறிப்புப்பொருள் - (யான் காதலரோடு கூடிய நாளெல் 
லாம் என் முன்) நடுக்கமெய்திப் பசந்து ( நிறம்வேறுபட்டு வந்த மாலை 
யென்பது : இப்பொருளும் , இத்தொடரில் தோன்றுதல் காண்க . 
(உயிர்வாழ்தலில் ) வெறுப்பு என்ற பொருளுள்ள துனியென்பது , இலக் 
கணையால் , இறந்துபாடு என்ற பொருளது . அதனால் - இறந்துபாட் 
டுத் துன்பம்வளர மாலைக்காலம் வருவதனால் , 

காதல ரில்வழி மாலை கொலைக்களத்து 
ஏதிலர் போல வரும் . 

இதுவுமது . 
பரி.- (காதலருள்ள பொழுதெல்லாம் என்னுயிர் தளிர்ப்ப 
வந்த ), மாலை-- , காதலர் இல் வழி - அவரில்லாத இப்பொழுது 

* பி - ம் : -இக்குறிப்புணரநின்றது . 


கஉட ச . 


கஉ ங - ஆம் அதிகாரம் - பொழுதுகண்டிரங்கல் 


கஉ உ ரு . 


( அஃதொழிந்து நிற்றலேயன்றி) , கொலைக்களத்து ஏதிலர் 
போல - கொல்லுங்களரியிற் கொலைஞர் வருமாறு போல , வரும் 
( அவ்வுயிரைக்கோடற்கு) வாராநின்றது ; ( எ - று . ) 

ஏதிலர் - அருள்யாதுமில்லார் . முன்னெல்லாம் எனக்கு 
நட்பாய் இன்பஞ்செய்து வந்த பொழுதும் , இன்று என்மேற் 
பகையாய்த் துன்பஞ்செய்து . வாராநின்றது : இனி யான் 
ஆற்றுமாறென்னை யென்பதாம் . 

( கு - ரை ) காதலால்வழி மாலை கொலைக்களத்தேதிலர்போலவரும் 
என்ற தனால் , அந்தமாலைப்போது காதலர் பிரியா திருந்தநிலையில் என் 
னுயிர் தளிர்ப்ப வரும் என்பது பெறப்படுமாறு அறிக . அஃது 
ஒழிந்து - உயிர் தளிர்ப்பவரு தலொழிந்து. கொல்லுங்களரி - கொலைக் 
களம் . இன்பஞ் செய்துவந்தபொழுதும் - இன்பம் செய்துவந்த 
மாலைக்காலமும் . 

( ச ) 
காலைக்குச் செய்தநன் றென்கொ லெவன்கொல்யான் 
மாலைக்குச் செய்த பகை . 

இதுவுமது . 
பரி .-- ( காலையும் மாலையும் அவர் கூடியஞான்றுபோலாது 
இஞ்ஞான்று வேறுபட்டு வாராநின்றன . அவற்றுள் , யான் 
- , காலைக்கு செய்த நன்று என் - காலைக்குச் செய்த உப 
காரம் யாது ? மாலைக்கு செய்த பகைஎவன் - மாலைக்குச்செய்த 
அபகாரம் யாது ? (எ - று .) 

கூடியஞான்று பிரிவரென்றஞ்சப்பண்ணிய காலை அஃ 
தொழிந்து இஞ்ஞான்று கங்குல்வெள்ளத்திற்குக் கரையாய் 
வாராநின்றதென்னுங்கருத்தால் ‘நன்றென்கொல் என்றும் , 
கூடியஞான்று இன்பஞ்செய்துவந்த மாலை அஃதொழிந்து 
இஞ்ஞான்று துன்பஞ்செய்யாநின்ற தென்னுங் கருத்தால் 
பகையெவன் என்றுங் கூறினாள் . பகை - ஆகுபெயர். தன் 
னோடொத்தகாலைபோலாது மாலை தன்கொடுமையாற் றுன் 
பஞ்செய்யாநின்ற தென்பதாம் . 

( கு - ரை . ) கூடியஞான்று போலாது - கூடியிருந்தசமயத்திலிரு 
ந்ததை யொத்திராமல் . இஞ்ஞான்று - ( பிரிந்துள்ள ) இப்போது .. 
கூடியஞான்று , காலை காதலர்பிரிவரென் றஞ்சப்பண்ணிற்று: மாலை 
இன்பம் பயந்தது : பிரிந்த இப்போது காலை அச்சமுண்டாக்கு தலைத் 
தவிர்ந்து அளவிறந்த துன்பஞ்செய்யுங் கங்குல் வெள்ளத்திற்குக் 
கரையாய் நின்று உதவுகின்றது : மாலைக்காலமோ காலைபோலவன்றி 
அளவில்லாத துன்பஞ்செய்கின்றது : மாறுபட்டமைபற்றி , 
என்னால் பிரிவுத்துயராற்றமுடியாதென்று தலைவி கூறுகின்றா 

பகை - பகைவர் செய்யும் அபகாரத்திற்கு ஆனது , காரண 
வாகுபெயர் . இந்தக்குறளின் கருத்து தன்னோடொத்த என்று 
தொடங்கும் வாக்கியத்திலுள்ளது . கொல் இரண்டும் , அசை . ( ரு ) 

* -14 


மாலை 


ளென்க . 


திருக்குறள் 


கட்உ.சு. 


மாலைதோய் செய்தன் மணந்தா ரகலாத 

காலை யறிந்த திலேன் . 
இன்று இன்னையாகின்ற நீ , அன்று அவர்பிரிவிற்கு உடம்பட்ட 

தென்னை ? என்ரூட்குச் சொல்லியது . 
பரி. - மாலை- முன்னெல்லாம் எனக்கு நட்பாய் இன்பஞ் 
செய்து போந்த ) மாலை , நோய் செய்தல்- (இன்று பகையாய்த் ) 
துன்பஞ்செய்தலை ,மணந்தார் அகலாத காலை -காதலர் பிரிதற்கு 
முன்னே , அறிந்தது இலேன் - அறியப்பெற்றிலேன் ! ( எ - று . 

இங்ஙனம் வேறுபடுத லறிந்திலேன் : அறிந்தேனாயின் , 
அவர்பிரிவிற்கு உடம்படே னென்பதாம் . 

( கு ரை .) இன்னையாகின்ற - இப்படிப்பட்டவளாகின்ற : பிரிவுத் 
துயருக்கு ஆற்றாதவளாகின்ற . இங்ஙனம்வேறுபடுதல் - காதலர் 
கூடிய காலத்து எனக்குநட்பாய் இன்பஞ்செய்த மாலைப்போது பிரிந்த 
காலத்துப் பகையாய்த் துன்பஞ்செய்யுமாறு இங்ஙன் நிலைமாறுதல் . 

காலை யரும்பிப் பகலெல்லாம் போதாகி 

மாலை மலருமிந் நோய் . 
மாலைப்பொழுதின்கண் இனையையாதற்குக் காரணமென்னை ? 

என்றட்குச் சொல்லியது . 
பரி.- இ நோய் - இக்காமநோயாகிய பூ , - காலை அரும்பி 
காலைப்பொழுதின்க ணரும்பி , பகல் எல்லாம் போது 
பகற்பொழுதெல்லாம் பேரரும்பாய் ( முதிர்ந்து ), மாலை மலரும் - 
மாலைப்பொழுதின்கண் மலராநிற்கும் ; (எ - று .) 

துயிலெழுந்த பொழுதாகலிற் கனவின்கட்கூட்டம் நினைக் 
தாற்றுதல் பற்றி காலையரும்பி என்றும் , பின் பொழுது 
செலச்செல அதுமறந்து பிரிவுள்ளி ஆற்றாளாதல்பற்றி பக 
லெல்லாம் போதாகி என்றும், தத்தந்துணையை யுள்ளிவந்து 
சேரும் விலங்குகளையும் மக்களையுங்கண்டு தான் அக்காலத்தின் 
நுகர்ந்த இன்பம் நினைந்து ஆற்றாமைமிகுதிபற்றி மாலைமல 
ரும் என்றுங் கூறினாள் . பூப்போல இந்நோய் காலவயத்த 
தாகாநின்ற தென்பது உருவகத்தாற் பெறப்பட்டது . ஏகதேச 


க 2 .எ. 


ஆகி 


வுருவகம் . 


( கு - ரை .) இனையையா தற்கு - இங்ஙனம் ஆற்றாதவளாதற்கு . 
கனவின்க்ட்கூட்டம் - கனவிலே கணவனோடுசேர்தல் . பிரிவுள்ளி - 
பிரிவை நினைந்து . ஆற்றாளாதல் - ஆற்றாமையையுடையவளா தல் . 
தத்தம் துணையை யுள்ளி - தம் தமக்குத் துணையாகவுள்ள மனைவியை 
நினைந்து . வந்துசேரும் - இருப்பிடத்திற்கு வந்து சேர்கிற . அக்கால 
த்தில் நுகர்ந்த இன்பம் - கணவனோடு கூடியிருந்த காலத்தி லனுப 
வித்த இன்பம் . ஆற்றாமை - பிரிவுத்துயரைத்தாங்கமாட்டாமை . 


கஉ ங - ஆம் அதிகாரம் - பொழுதுகண்டிரங்கல் 


க 0 எ 


மிகுதி - மிகுதல் . காலவயத்தது - காலத்தின் வசப்பட்டது . பூ காலை 
யில் அரும்பிப் பகலிற் பெரும்போதாகி மாலை மலரும் இயல்பினதாத 
லால் , காலவயத்த தாம் . இந்நோய் - காமநோய் . காமநோய்க்கு 
அரும்பு ஆதல் பெரும்போது ஆதல் மலராதல் என்ற கிலைகள் 
கூறியதற்குஏற்ப , அந்நோயைப் பூ என்னாதது - ஏகதேசவுருவகமாம் . () 


அது - மாலைக் 


கஉஉ அ . அழல்போலு மாலைக்குத் தூதாகி யாயன் 
குழல்போலுங் கொல்லும் படை . 

இதுவுமது . 
பரி . - ( முன்னெல்லாம் இனியதாய்ப் போந்த ) , ஆயன் 
குழல்--, ( இதுபொழுது ) , அழல்போலும் மாலைக்கு அழல்போ 
லச்சுடுவதாய மாலைக்கு , தூது ஆகி-தூதுமாய் , ( அது வந்து 
என்னைக்கொல்வுழி ), -- கொல்லும் படை - கொல்லும் படையு 
மாயிற்று ; ( எ - று . ) 

பின்னின்ற போலுமென்பது , உரையசை . முன்னரே 
வரவுணர்த்தலிற் றூதாயிற்று ; கோறற்கருவியாகலிற் படையா 
யிற்று . தானே சுடவல்ல மாலை , இத்துணையும் பெற்றால் என் 
செய்யாதென்பதாம் . 

(கு - ரை. ) முன்னெல்லாம் - காதலரோடு கூடியிருந்தபோதெல் 
லாம் . இதுபொழுது 

பிரிந்துள்ள இப்போது . 
காலம் . கொல்வழி - கொல்லும்போது . போலும் என்ற சொல் இர 
ண்டனுள் , முன்னது - உவமவாசகம் : பின்னது - உரையசை: வாக் 
கியாலங்காரம் . ஆயன்குழல் மாலைக்காலத்தொடக்கத்தே ஊதப்படு 
தலால் , மாலைக்காலம்வரு தலை - யுணர்த்துந் தூதாகிப் பிரிந்தாரை 
வருத்தும் காமோத் தீபகமாகும் . தீங்குழலீருமாலோ என்பது , 
நம்மாழ்வார்பாசுரம் ; ஆயர்வாய்வேயோவழல் " என்றதும் காண்க . 
தலைவியாகிய தன்னுயிரை வாட்டு தற்குக் கருவியாயிருத்தலால் , 
கொல்லும் அந்தமாலைப்போதைப் படையென்றது . கோறற்கருவி - 
கொல்லும் ஆயுதம் . இத்துணையும் - ஆயன் குழலாகிய துணையையும் . 
கஉ உக . பதிமருண்டு பைத லுழக்கு மதிமருண்டு 
மாலை படர் தரும் போழ்து . 

இதுவுமது . 
பரி .-- (இதற்கு முன்னெல்லாம் யானே மயங்கி நோயுழக் 
தேன்) : மதி மருண்டு - (இனிக் கண்டாரும் ) மதிமருளும் வகை , 
மாலை - படர்தரும் போழ்து - வரும்போது , பதி - இப்பதி 
யெல்லாம் , மருண்டு- மயங்கி, பைதல் உழக்கும் - நோயுழக்கும் . 

மதிமருளவென்பது மதிமருண்டெனத் திரிந்துநின்றது . 
கூற்றமாகக் கருதிக் கூறினாளாகலின் மாலை படர்தரும் 
போழ்து என்றாள் ; யான் இறந்து படுவலென்பதாம் . மாலை 


கஅ 


திருக்குறள் 


- 


மயங்கிவரும்போழ்து என்மதி நிலைகலங்கி நோயுழக்குமென்று 
உரைப்பாரு முளர் . 

( கு - ரை .) இதற்குமுன்னெல்லாம் - மாலைக்காலம்வருதற்கு முன் 
னிருந்த காலமெல்லாம் , யானே - நான் தனியேயென்றபடி . பதி 
இவ்வூரிலுள்ளார் ; என்றது , தன்னிடம் அன்புள்ள ஊராரை : 
ஊரார் துன்புறக்காரணம் , தலைவியாகிய இவள் இறந்துபடு தலா 
லென்க . மாலைவருவதை ஒரு கூற்றம் ( கூற்றம் - யமன் ) வருவதா 
கக் கருதினா ளாதலால் , அக்குறிப்புத்தோன்ற , மாலைப்போழ்தென் 
னாது மாலை படர்தரும் போழ்து என்கின்றாளென்க . இக்குறளின் கரு 
த்துக்கூறுவது யான் இறந்துபடுவலென்பதாம் என்ற வாக்கியம் . 
இறந்துபடுவல் - இறந்தொழிவேன் . இனி , இக்குறளுக்கு வேறோ 
ருரைவருமாறு .-- மாலை - மாலைப்போது , மருண்டு - மயங்கி, படர் 
தரும்போழ்து - வரும் போழ்து , மதி - ( என் ) புத்தி , பதி மருண்டு 
-- நிலைகலங்கி , பைதல்உழக்கும் - நோயையனுபவிக்குமென்பது . நிலை 
கலங்கியென்பது - பதிமருண்டு என்பதன் பொருள் : பதி யென்பது 
நிலையென்னும் பொருள தாதலை " பதியிற் கலங்கிய மீன் (கககஉ ) " 
என்ற குறளடியிலுங் காண்க . 
க..0 , பொருண்மாலை யாளரை யுள்ளி மருண்மாலை 

மாயுமென் மாயா வுயிர் . 


இதுவுமது . 
பரி .-- ( காதலர்பிரிவைப் பொறுத்து ), மாயா என் உயிர் - 
இறந்து படாதிருந்த என்னுயிர், - (இன்று ), பொருள் மாலை 
ஆளரை - பொருளியல்பே தமக்கியல்பாகவுடையவரை, உள்ளி. 
நினைந்து , மருள் மாலை - இம்மயங்கு மாலைக்கண்ணே , மாயும் - 
இறந்துபடாநின்றது ; ( எ - று . ) 

குறித்தபருவங் கழியவும் பொருண்முடிவுநோக்கி வாரா 
மையிற் சொல் வேறுபடாமையாகிய தம்மியல்பொழிந்தவர் 
அப்பொருளியல்பே தம்மியல்பாயினார் : காலம் இதுவாயிற்று: 
இனி நீ சொல்லுகின்றவாற்றாற் பயனில்லை யென்பதாம் . 

( கு - ரை . ) குறித்தபருவம் - உன்னைப்பிரியும்போது இன்னகால 
த்து வருவேனென்று குறிப்பிட்டுக் கூறிய காலம் . கழியவும் நீங்கவும் . 
பொருள் முடிவு - இவ்வளவுபொருள்சம்பாதிக்கவேண்டுமென்று தம் 
மனத்துக் குறித்த பொருளினெல்லையளவு . குறித்தபருவம்கழிய 
வும் காதலர் பொருளீட்டு தலிற் காலங்கழித்துக்கொண்டு மீண்டு 
வரா திருத்தல்பற்றி , காதலரை , சொற்பிறழாமையாகிய தம்மியல்பு 
ஒழிந்தவராய்ப் பொருளியல்பானவர் என்றது . பொருளியல்பு - பொரு 
ளையீட்ட மேன்மேல் முயலும் இயல்பு . மாலையியல்பே 
தொல்காப்பிய்த்து உரியியற் சூத்திரம். காலம் இது ஆயிற்று - 
அவர்- குறித்த பருவம் போய் வேறொருபருவமும் வந்திட்டது 

( க 0 ) 


என்பது 


என்றபடி . 


கஉச - ஆம் அதிகாரம் - உறுப்பு நலனழிதல் 

காக 
கஉச - ஆம் அதிகாரம் - உறுப்புநலனழிதல் . 
பரி.- அஃதாவது - தலைமகள் தன் கண்ணும் தோளும் 
நுதலும் முதலாய அவயவங்கள் தம்மழகழிதல் . இஃது இரக்க 
மிக்குழி நிகழ்வ தாகலின் , பொழுதுகண்டிரங்கலின்பின் 
வைக்கப்பட்டது . 

( கு - ரை . ) உறுப்பு- அவயவம். நலன் - அழகு . இரக்கம்- தலைவன் 
பிரிவிற்கு ஒரங்கு தல் ; பிரிவினாலான இரக்கம் மிகுந்த பொழுது உறு 
ப்பு நலனழியு மாதலால் , உறுப்புநலனழிதல் என்ற இவ்வ திகாரம் 
பொழுதுகண்டிரங்கலின் பின் வைக்கப்பட்டது என அதிகாரமுறை 
மைக்குக் காரணம் காண்க . 
கஉஙக் . சிறுமை நமக்கொழியச் சேட்சென்ற ருள்ளி 

நறுமலர் நாணின கண் . 
ஆற்றமைமிகுதியான் வேறுபட்ட தலைமகட்குத் தோழி சொல்லியது . 

பரி.- சிறுமை நமக்கு ஒழிய - இவ்வாற்றாமை நங்கண்ணே 
நிற்ப-( தாம் ), சேண் சென்றார் -சேணிடைச்சென்ற காதலரை , 
உள்ளி-(நீ) நினைந்தழுதலால் , - கண்-(நின் ) கண்கள், ( ஒளியிழ 
ந்து ), நறுமலர் நாணின- முன் தமக்கு நாணிய ) நறுமலர்கட்கு 
(இன்று தாம் ) நாணிவிட்டன ; ( எ - று . ) 

நமக்கென்பது , வேற்றுமைமயக்கம் . உள்ளவென்பது 
உள்ளியெனத் திரிந்து நின்றது . உள்ளுதலென்பது காரணப் 
பெயர் காரியத்திற்காய வாகுபெயர். இவைகண்டார் அவரைக் 
கொடுமைகூறுவர் : நீ யாற்றல் வேண்டும் என்பது கருத்து . 

( கு - ரை . ) நறுமலர்க்குக் கண் நாணின என்ற வாக்கியத்தினால் 
முன்பு கண்கட்கு அவை நாணின என்ற பொருள் தொனித்தல் 
காண்க . மற்றும் , கீழ் நலம்புனைந்துரைத்தல் என்ற அதிகாரத்து 
“ காணிற் குவளை கவிழ்ந்து நிலனோக்கு , மாணிழைகண் ணொவ்வே 
மென்று என்ற குறளும் நோக்கத்தக்கது . நமக்கு என்ற நான்கனு 
ருபு - நம்மிடத்து என்று ஏழனுருபின் பொருளில் வந்ததனால் , வேற் 
றுமை மயக்கமாம் . தன்வினை முதல் வினையோடு முடிதற்குரிய ‘உள்ளி 
என்ற வினையெச்சம் , பிறவினைமுதல் வினையான நாணின என்றறத 
னோடு இயை தலால் , பிறவினை முதல்வினையோடும் இயை தற்குரிய 
உள்ள என்ற செயவெனச்சத்தின் திரிபு எனப்பட்டது . உள்ளுத 
உள்ளியழுதல் 

என்று 

உள்ளுதலின் காரியமான 
அழுதலைத் தெரிவித்தலால் , காரணம் காரியத்திற்கு ஆகிவந்தது : பகு 
தியாவும் தொழிற்பெயர்ப் பொருளன என்ற கொள்கைபற்றியும் , உள்ளி 
என்ற வினையெச்சத்தில் தொழிற்டெயர்ப்பொருள தான உள்ளென்ற 
பகுதியே காரியப்பொருட்டு ஆவதுபற்றியும், காரணப்பெயர் காரியத்திற்கு 
ஆய ஆகுபெயரென்றது . இவை - நின்கண்கள் ஒளியிழந்ததும் , நறு 
மலர்க்கு நாணியதுமாகிய இச்செய்கைகள் . “ திருநலந்தோற்றாளை , 
இகழ்மலர்க் கண்ணளாத்துறப்பார் ” என்ற கலித்தொகைப்பகுதி , 


லென்பது 


கக 0 


திருக்குறள் 


கஉங 2 . 


இங்குக் கருதத்தக்கது . அவரைக்கொடுமைகூறுதல் - தலைமகனைப் 
பற்றி தயை யில்லா தவன் : நம்பவைத்து ஏமாற்றுபவன் என்றாற் 
போன்ற கொடுஞ்சொற்களைச் சொல்லுதல் . 

நயந்தவர் நல்காமை சொல்லுவ போலும் 
பசந்து பனிவாருங் கண் . 

இதுவுமது . 
பரி -- பசந்து - பசப்பெய்தன்மேல் , பனி வாரும் - நீர்வார் 
கின்ற , கண்-(நின் ) கண்கள் , -- நயந்தவர்- ( நம்மால் ) நயக்கப்பட்ட 
வரது , நல்காமை - நல்காமையை , சொல்லுவ போலும் - (பிறர்க் 
குச்) சொல்லுவபோலாநின்றன , (இனி நீ யாற்றல் வேண்டும் ) . 

சொல்லுவபோறல் - அதனை அவருணர்தற்கு அனுமான 
மாதல் . நயந்தவர்க்கென்று பாடமோதுவாரு முளர் . 
( கு - ரை . ) பசப்பெய்தல் பிரிவாற்றாமையான் 

அடைந்த 
நிறவேறுபாட்டால் ஒளியிழத்தலைப் பெறுதல் , நீர்வார்கின்ற 
பெருகுகின்ற . நல்காமை - அருள்புரியாமை . அவர்- பிறர் . பசந்த கண் 
களினின்று நீர்வார் தல் , காதலர் அருள் செய்யாமை ஊகித்தறிதற்கு : 
ஏதுவாதலால் , பசந்து பனிவாருங்கண் நயந்தவர் நல்காமை சொல் 
லுவபோலு மென்றாள் : தன்மைத்தற்குறிப்பேற்றவணி . பரிமேலழகருரை 
யில் , அனுமானம் , ஏது என்னும் பொருளது . நயந்தவரென்றவிடத்து 
‘ நயந்தவர்க்கு என்ற பாடத்தில் ,நல்காமை -காதலரருளாமையை , நயந் 
தவர்க்கு - (நம்மிடத்து ) அன்புடைய சுற்றத்தார்க்கு , சொல்லுவ 
போலு மென்க. 

( உ ) 
* தணந்தமை சபல வறிவிப்ப போலும் 
மணந்தநாள் வீங்கிய தோள் . 

இதுவுமது. 
-மணந்த நாள்-(காதலர் ) மணந்தஞான்று , வீங்கிய - 
( இன்பமிகுதியாற் ) பூரித்த, தோள் - (நின் ) தோள்கள், - கணந் 
தமை - (இன்று ) அவர் பிரிந்தமையை , சால 
லும் - விளங்க உணர்த்துவது போல மெலியா நின்றன : ( இது 
தகாது ); ( எ - று . ) 

அன்றும் அவ்வாறு பூரித்து இன்றும் இவ்வாறு மெலிந் 
கால் , இரண்டுங்கண்டவர் , கடிதினறிந்து அவரைத் தகவின்மை 
கூறுவ ரென்பதாம் . 
( கு - ரை . ) தணந்தமை - பிரிந்தமை. மணந்தஞான் 

கூடிய 
போது . மணந்தநாள் வீங்கியதோள் தணந்தமை சாலவறிவிப்பபோலும் 
என்ற தனால் , தோள்கள் தணந்தமையறிவிப்பது மெலிவினா லென்க. 
இரண்டும் - பூரித்தல் மெலிதல் இரண்டும் . அவரை காதலரை . 

தணந்தநாள் என்று பாடங்கொண்டாரு முளர் . 


கஉஙங . 


பரி . 


கஉச . ஆம் அதிகாரம் -- உறுப்பு நலனழிதல் 


ககக் 


தகவின்மை - தகுதியின்மை , உயர்குணமின்மை . இதுவும் தன்மைத் 
தற்குறிப்பேற்றவணியே . " வண்ணம் பசந்து புலம்புறுகாலை , யுணர்ந்த 
போலவுறுப்பினைக் கிழவி , புணர்ந்தவகையிற்புணர்க்கவும் பெறுமே 
என்ற தொல்காப்பியப் பொருளியற்சூத்திரத்தில் இக்குறள் உதா 
ரணமாக்க் கொடுக்கப்பட்டுள்ளது . 


13 


கஉஙச . 


பணை நீங்கிப் பைந்தொடி சோருந் துணை நீங்கித் 
தொல்கவின் வாடிய தோள் . 

இதுவுமது . 
பரி .-- ( அன்றும் ), துணை நீங்கி - துணைவர்நீங்குதலான் , 
( அவராற் பெற்ற செயற்கையழகேயன்றி ),தொல் கவின்வாடிய 
- பழைய இயற்கையழகும் இழந்த , தோள் - இத்தோள்கள், 
( இன்று அதற்குமேலே) , பணை நீங்கி - ( தம் ) பெருமையிழந்து, 
பைந்தொடி சோரும் - வளை கழலாநின்றன :(இவை இங்ஙனஞ் 
செயற்பால்வல்ல) ; ( எ - று . ) 

பெருமையிழத்தல் - மெலிதல் . பைந்தொடி - பசிய பொன் 
னாற்செய்த தொடி. சோருமென்னும் வளைத்தொழில், தோண் 
மேனின்றது . அன்றும் பிரிந்தாரென்று அவரன்பின்மை 
யுணர்த்தி , இன்றுங் குறித்தபருவத்து வந்திலரென்று அவர் 
பொய்ம்மை யுணர்த்தாநின்றன ; இனி அவற்றைக் கூறுகின் 
றார்மேற் குறையுண்டோ வென்பதாம் . 

( கு - ரை . ) தொல்கவின்வாடிய என்ற தனால் ,, அவராற்பெற்ற 
செயற்கையழகு அழிந்தமையும் பெறப்படும் . அதற்குமேலே - அழ 
கையிழந்ததற்குமேலும் . பணை - பருத்திருக்குந் தன்மை . தோள் 
தொடி சோரும் - இடத்து நிகழ்பொருளின் தொழில் இடத்தின்மே 
லேற்றிக் கூறப்பட்டது : உபசாரவழக்கு . அவற்றை - தலைவ 
ருடைய அன்பு இல்லாமையையும் பொய்ம்மையையும் . தொல்கவின் 
வாடிய தோள்கள் அவரன்பின்மையையும் , அத்தோள்கள் பணை நீங் 
கித் தொடிசோர்தல் அவர் பொய்ம்மையையும் முறையே யுணர்த்து 
தல் அறிக. 
கஉஙரு . கொடியார் கொடுமை யுரைக்குந் தொடியொடு 

தொல்கவின் வாடிய தோள் . 


இதுவுமது . 
பரி.- (கவவுக்கை நெகிழினும் ஆற்றாதாட்கு இக்கால 
நீட்டத்து என்னாமென்று நினையாத ), கொடியார்- கொடியாரது , 
கொடுமை - கொடுமையை , உரைக்கும்- (தாமே ) சொல்லாநின் 
றன , தொடியொடு தொல் கவின் வாடிய - வளைகளுங் கழன்று 
பழைய இயற்கையழகு மிழந்த , தோள் - இத் தோள்கள்;(இனி, 
அதனை யாம் மறைக்குமாறென்னை ?) ( எ - று .) 


கக் 


- 


என்று 


உரைக்குமென்பது ,அப்பொருண்மைதோன்ற நின்றகுறி 
ப்புச்சொல் . ஒடு , வேறுவினைக்கண் வந்தது . அவரொடுகலந்த 
தோள்களே சொல்லுவன வானால் , அயலார்சொல்லுதல் 
சொல்லவேண்டுமோவென்பதாம் . 

( கு ரை .) கவவுக்கை - தழுவிய கை . தொடியொடு கவின் 
வாடிய தோள் என்ற தனால் , தொடிகழன்று அழகுகெட்ட தோள் 
என்று உரைக்கப்பட்டது . அதனை - கொடியாரது கொடுமையை . 
தோளுக்கு உரைத்தலென்பது இல்லாமையால் , உரைக்கும் என்பது 
வாய்விட்டுச் சொன்னாற்போ லறிவிக்கும் என்ற பொருளில் வந்தது . 
அதனால் அச்சொல்லை , அப்பொருண்மைதோன்ற நின்ற குறிப்புச் 
சொல் என்றார் .. தொடிவாடு தல் - தொடிகழலுதல் : கவின்வாடு 
தல் - அழகுகெடுதல் : ஆகவே , வாடு தல் தொடிக்கு வேறுபடுத 
லால் , தொடியொடு என்ற இடத்து ஒடு - ஒரே வினையி னுடனிகழ்ச் 
சியில் வாராமல் வேறுவினைக்கண் வந்த தென்றார் . தொடி கழன்று 
அழகிழந்த தோள்களே அக்காதலரின் கொடுமையை யுரைக்கு 
மென்றதனால் , அயலார் அவரது கொடுமை சொல்லுதல் சொல்ல 
வேண்டுமோ ? என்ற பொருள் , கைமுதிக நியாயத்தாற் பெறப்படு 
மாறு அறிக . ( கைமுதிக நியாயமாவது - ( மலையை விழுங்கின மகா 
தேவன் கதவைவிழுங்கினானென்பது கூறவேண்டுமோ ? என்றாற் 
போல ) ஒரு பொருளைக் கூறியதனால் மற்றொருபொருள் எளிதிற் சித் 
தித்தலைத் தெரிவிப்பது . ) “ கொடியோர் கொடுமைசுடும் 
தொல்காப்பியத்துக் கற்பியலில் வருகின்றது . 
கஉங.சு. தொடியொடு தோணெகிழ நோவ லவரைக் 

கொடிய ரெனக்கூற னெந்து . 
தான்ஆற்றுதற்பொருட்டுஇயற்பழித்த தோழிக்குத்தலைமகள் சொல்லியது . 

பரி.- (யான் ஆற்றவும் என்வயத்தவன்றி ), தொடியொடு 
தோள் நேகிழ - தொடிகள் கழலுமாறு தோள்கள் மெலிய , - 
( அவற்றைக் கண்டு நீ ),அவரை- , கொடியர் என கூறல் - கொடிய 
ரெனக் கூறுதலை , நொந்து - பொறாது , நோவல் - (யான் 
என்னுள்ளே) நோவாநின்றேன் ; (எ - று . ) 

ஒடு - மேல்வந்தபொருண்மைத்து . யான் ஆற்றேனாகின் 
றது அவர் வாராததற்கன்று , கூறுகின்றதற் கென்பதாம் . 

( கு - ரை .) தான் - தலைவி . மேல்வந்த - கீழ்க்குறளில் வந்த . இங் 
கும் ஒடு - வேறுவினையொடு . தொடிக்கு நெகிழ்தல் 
தோளுக்கு நெகிழ்தல் மெலிதல் . என்னுடைய ஆற்றாமைக்குக் கார 
ணம் , நீ அக்கா தலரைக்குறித்து இயற்பழித்துக் கூறுதலே : அக்காத 
லர் வாராமையன்று என்பது , இக்குறளின் கருத்து . 
கஉகூ எ . பாடு பெறுதியோ நெஞ்சே கொடியார்க்கென் 

வாடுதோட் பூசலுரைத்து . 


கழலுதல் : 


( சு ) 


ககக . 


உரை 


கஉச . ஆம் அதிகாரம் - உறுப்பு நலனழிதல் 
அவ்வியற்பழிப்புப் பொருது தன்னெஞ்சிற்குச் சொல்லியது . 

பரி .--- நெஞ்சே-! கொடியார்க்கு - (இவள் ) கொடியாரென் 
கின்றவர்க்கு , ( நீ சென்று), என் வாடு தோள் பூசல் - என் 
மெலிகின்ற தோளினால் விளைகின்ற ஆரவாரத்தை , 
த்து - சொல்லி, பாடு பெறுதி ஓ - ஒரு மேம்பாடுஎய்தவல்லையோ ? 
(வல்லையாயின் அதனையொப்பதில்லை ) ; ( எ - று . ) 

கொடியார்க்கென்பது கொடியரல்லரென்பது தோன்ற 
நின்ற குறிப்புச்சொல் . வாடுதோளென்பதும் , அவை தாமே 
வாடாநின்றனவென்பது தோன்ற நின்றது . பூசல் 
பெயர் ; அஃது , அவள் தோள் நோக்கி இயற்பழித்தன் மேலும் , 
அதனால் தனக்காற்றாமைமிகன்மேலும்நின்றது . நின்னுரை 
கேட்டலும் அவர் வருவர்: வந்தால் இவையெல்லாம் நீங்கும் : 
நீங்க , அஃதுஎனக்குக் காலத்தினாற்செய்த நன்றியா மாகலின் 
அதன்பயனெல்லா மெய்துதி என்னுங் கருத்தாற் ‘பாடுபெறு 
தியோ என்றாள் . 

( கு - ரை .) பெர்றாது - பொறுக்காமல் . வாடு தேர்ள் - மெலி 
கின்ற தோள் . கொடியார்க்கு என்று இங்குத் தலைவி காதலரைக் 
கூறுவது - பிறர் கொடியாரென்று என்காதலரைக் கூறுகின்றனர் ; 
அவர் இயற்கையிற் கொடியரல்லர் என்ற குறிப்பினது என்க . வாடு 
தோள் - காதலரின் பிரிவால் வாடியதன்று : இயற்கையாகவே வாடி 
யது என்பது தோன்ற நின்றது . இவ்வாறு கொண்டது , சொல்லு 
வாளின் குறிப்புப்பற்றியாகும் . பூசல் - 

இங்கே , ஆற 
வாரத்திற்குக் காரணமான இயற்பழித்தலையும் , ஆற்றாமை மிகலையும் 
காட்டு தலால் , காரியவாகுபெயர் . இவையெல்லாம் - தலைமகனையியற் 
பழித்தல் , தோள்வாடு தல் , கண்கள் அழுதல் , நாணுதல் என்பன . 
அதன்பயன் - அந்நன் றியின்பயன் . 

( எ ) 
கஉங.அ. முயங்கிய கைகளை யூக்கப் பசந்தது 

பைந்தொடிப் பேதை நுதல் . 
வினைமுடிந்து மீடலுற்ற தலைமகன் முன்னிகழ்ந்தது நினைந்து 

தன்னுள்ளே சொல்லியது . 
பரி : - முயங்கிய கைகளை - (தன்னையிறுக) முயங்கிய கை 
களை , ஊக்க - ( இவட்கு நோமென்றுகருதி ஒருஞான்று யான் ) 
நெகிழ்த்தேனாக , ( அத்துணையும் பொறாது ) , 
பேதை - பைந்தொடிகளை யணிந்த பேகையது , நுதல்- , பசங் 
தது- : ( அப்பெற்றித்தாய நுதல் இப்பிரிவிற்கு யாது செய் 
யுமோ ? ) ( எ - று . 

இனிக் கடிதிற் செல்லவேண்டு மென்பது கருத்து . 

( கு - ரை .) ஊக்க - நெகிழ்த்த . அத்துணையும் - அச்சிறுகால 
வளவுப் பிரிவினையும் . நுதல் - நெற்றி . பசந்தது - ஒளியிழந்தது . கடி 

* -- 15 


ஆரவாரம் : 


பைம் 


தொடி 


ககச 


திருக்குறள் 


தில் - விரைவில் . கீழ் - ‘பசப்புறு பருவரல் என்ற அதிகாரத்துத் 
தலைவிகூற்றாகவந்த ஏழாங்குறளும் அதன் உரையும் ஈண்டு ஒருசார் 
ஒப்புநோக்கத்தக்கன . 

( அ ) 
கஉங்க . முயக்கிடைத் தண்வளி போழப் பசப்புற்ற 
பேதை பெருமழைக் கண் . 

இதுவுமது . 
பரி .-- ( அங்ஙனங் கைகளை பூக்குதலான் ), முயக்கிடை - 
அம்முயக்கிடையே, தண் வளி - சிறுகாற்று, போழ- நுழைந்த 
தாக , - ( அத்துணை யிடையீடும் பொறாது ), பேதை - பேதை 
யுடைய , பெரு மழை கண் - பெரியமழைக்கண்கள் , பசப்பு 
உற்ற பசப்புற்றன ; ( அத்தன்மையனவான கண்கள் மலை 
களும் காடும் நாடுமாய இவ்விடையீடுகளையெல்லாம் யாங்ஙனம் 
பொறுத்தன ?) ( எ - று .) 

தண்மை - ஈண்டு மென்மைமேனின்றது . போழவென் 
றது , உடம்பிரண்டும் ஒன்றான துதோன்ற நின்றது . மழை - 


குளிர்ச்சி . 


( கு - ரை . ) முயக்கு - தழுவுகை . ஊக்கு தலான் - நெகிழ்த்தலால் . 
இடை 

யீடு - நடுவிலுள்ள பொருள் . செயலுக்குத் தடையாவது . ஒன் 
றாயிருந்த தலைவன் தலைவியரின்உடம்பிடையே புகுந்ததனால் போழ 
என்றது . மலைகளும் காடும் நாடுமாய இடையீடுகள் என்றது - தலை 
வன் பலமலைகளையும் , காடுகளையும் , நாடுகளையும் கடந்து வினைமுடிக் 
கச் சென்றா னாதலால் . 
கஉச 0 . கண்ணின் பசப்போ பருவர லெய்தின்றே 
ஒண்ணுதல் செய்தது கண்டு . 

இதுவுமது . 
பரி .-- (தண்வளி போழவந்த ), கண்ணின் பசப்பு- , பருவ 
ரல் எய்தின்று - துன்பமுற்றது : ஒள் நுதல் செய்தது கண்டு - 
( தனக்கு அயலாக ) ஒண்ணுதல் விளைத்த பசப்பைக் கண்டு . 

அது கைகளையூக்க அவ்வளவிற் பசந்தது : யான் கைகளை 
யும் ஊக்கி மெய்களும் நீங்கிச் சிறுகாற்றை ஊடறுக்குந்துணை 
யும் பசந்தில னெனத் தன்வன்மையும் , அதன்மென்மையுங் 
கருதி வெள்கிற்றென்பதாம் : ஆகவே , அவளுறுப்புக்குள் 
ஒன்றினொன்று முற்பட்டு நலனழியும் , யாம் கடிதிற் சேறு 
மென்பது கருத்தாயிற்று . 

(கு ரை . ) கைகளை யூக்க அவ்வளவில் அது பசந்தது என 
இயைக்க . அது - நுதல் . இதனைக் கீழ் எட்டாம் குறள் 

நோக்கி 
யறிக . யான் ...சிறுகாற்றுஊடறுக்குந் துணையும் பசந்திலன் என் 
பது , கண்ணினுடைய உட்கோள் . இதனைக் கீழ்க்குறளினா லறிக . 


கஉரு - ஆம் அதிகாரம் - நெஞ்சொடுகிளத்தல் 


கக்கு 


யாம் கடிதிற்சேறும் என்று தலைமகன் தன்னுள்ளத்தை நோக்கிக் 
கூறுகின்றானென்க . சேறும் - செல்லுவோம் . ஒள் நுதல் - ஒள்ளிய 
நெற்றி . ஓ - அசைநிலை . 

( க 0 ) 


கஉரு - ஆம் அதிகாரம்- நெஞ்சொடுகிளத்தல் . 
பரி.-- அஃதாவது - ஆற்றாமை மீதூரத் தனக்கோர் பற் 
றுக்கோடு காணாத தலைமகள் தன்னெஞ்சொடு செய்திறனறி 
யாது சொல்லுதல் . இஃது , உறுப்புக்கள் தம் நலனழிந்தவழி 
நிகழ்வ தாகலின் , உறுப்புநலனழிதலின்பின் வைக்கப் 


பட்டது . 


( கு - ரை .) ஆற்றாமை மீதூர - ஆறியிருக்கமாட்டாத நிலைமை 
மிக . பற்றுக்கோடு - ஆதரவு . செய் திறன் - செய்யவேண்டிய வகை . 
இஃது - நெஞ்சொடுகிளத்தல் . 


கஉசக . நினைத்தொன்று சொல்லாயோ நெஞ்சே யெனைத்தொன்றும் 

எவ்வநோய் தீர்க்கு மருந்து . 


தலைமகன் தூது வரக் காணாது சொல்லியது . 


பரி .-- நெஞ்சே- ! எவ்வம் நோய் தீர்க்கும் மருந்து ஒன்று 
இவ்வெவ்வநோயினைத் தீர்க்கும் மருந்தாவதொன்றனை , (யான் 
அறியும் ஆற்றலிலன் ): எனைத்து ஒன்றுஉம் நினைத்து சொல் 
லாய் - எத்தன்மையது யாதொன்றாயினும் ( நீ ) அறிந்து (எனக் 
குச் ) சொல் ; எ - று . ) 

எவ்வம் - ஒன்றானுந் தீராமை . உயிரினுஞ்சிறந்த நாணினை 
விட்டுச் செய்வது யாதொன்றாயினு மென்பாள் , எனைத்தொன் 
றும் என்றாள் . 

(கு - ரை .) எத்தன்மையது யாதொன்றாயினும் - எப்படிப்பட்ட 
தன்மையையுடையதாயினும் யாதாவது ஒன்றை . இங்கு எனை 
த்து என்றது - நோய் தீர்க்கும்மருந்து எப்படிப்பட்ட தன்மையையு 
டையதா யிருந்தாலும் என்றபடி : உயிரினுஞ்சிறந்த நாணை விட்டிட் 
டுச் செய்வதாயினும் அதுவும் ஏற்குமென்ற கருத்தது . “ தாயிற்சிறந் 
தன்று நாண் தையலாருக் கந்தாண்டகைசால் , வேயிற்சிறந்த மென் 
றோளிதிண்கற்பின் விழுமி தன்று என்பற திருக்கோவையாரும் , 
"நாணு கற்பு என்னும் இரண்டல்லவே அவள்கண் உள்ள : அவற் 
றுள் , நாணிற் கேற்புவலியுடைத்து : என்னை வலியுடையவாறு 
எனின் ? - உயிரினுஞ்சிறந்தன்று நாணே நாணினும் , செயிர் தீர்காட் 
சிக் கற்புச்சிறந்தன்று என்பவாகலான் , நாண் அழியினும் கற்பழி 
யாமை நினைக்கும் " என்ற களவியலுரையும் இங்குக் காணத்தக்கன . 

காத லவரில் ராகநீ நோவது 
பேதைமை வாழியென் னெஞ்சு . 


கஉசஉ . 


திருக்குறள் 


- 


தலைமகனைக் காண்டற்கண் வேட்கைமிகுதியாற் சொல்லியது . 

பரி.- என் நெஞ்சு - என்னெஞ்சே! வாழி - வாழ்வாயாக : 
அவர் காதல் இலர் ஆக - அவர் ( நங்கட் ) காதலிலராகவும் , நீ 
நோவது - நீ ( அவர்வரவு நோக்கி ) வருந்துதற்கேது , பேதைமை - 
(நின் ) பேதைமையே: (பிறிதில்லை.); ( எ - று . ) 

நம்மை நினையாமையின் , நங்கட் காதலில் ரென்ப தறிய 
லாம் : அஃதறியாமை மேலும் , அவர்பாற்செல்லக்கருதாது 
அவர்வரவுபார்த்து வருந்தாநின்றாய் : இது நீ செய்துகொள்ளு 
கின்ற தென்னுங் கருத்தால் பேதைமை என்றாள்.வாழி - இகழ் 
ச்சிக்குறிப்பு . யாம் அவர்பாற்சேறலே அறிவாவதென்பதாம் . 

(கு - ரை .) வேட்கை விருப்பம் . பேதைமை - அறியாமை . 
அஃது 

தலைவர் நம்மிடத்துக் கரதலில ரென்பதை . நீ செய்து 
கொள்ளுகின்றது - நீயே உனக்கு விளைத்துக்கொள்கின்ற தீங்கு 
என்றபடி . பேதைமையை நெஞ்சுக்குக்கூறி, அடுத்து வாழியென்றது 
- பேதைமையையுடைய நீ வாழவேண்டுவது அவசிய மென்று இகழ் 
ச்சியைக் குறிக்கும் . காதலர் வராமைக்கு நோவது பேதைமை யென்ற 
தனால் , நாம் அவரிடத்துச்செல்லுதலே அறிவு என்பது பெறப்படு 
தல் காண்க . 

( உ ) 
கஉசங . இருந்துள்ளி யென்பரித னெஞ்சே பரிந்துள்ளல் 
பைதனேய் செய்தார்க ணில் . 

இதுவுமது . 
பரி .-- நெஞ்சே- ! இருந்து - ( அவர்பாற்செல்வதுஞ்செய் 
யாது ஈண்டிறந்துபடுவதுஞ்செய்யாது ) இருந்து , உள்ளி- அவர் 
வரவு) நினைந்து , பரிதல் என் - ( நீ) வருந்துகின்றதென்னை ? பை 
தல் நோய் செய்தார்கண் - இப்பையுணோய் செய்தார்மாட்டு, 
பரிந்து உள்ளல் - ( நமக்கு) இரங்கி ( வரக் ) கருதுதல் , இல் - உண் 
டாகாது ; எ - று . ) 

நம்மாட்டருளுடையான்மையிற் றாமாக வாரார் : நாஞ் 
சேறலே இனித் தகுவ தென்பதாம் . 

( கு - ரை .) இருந்து என்பதன் கருத்துப்பொருள் - அவர்பாற் 
செல்வதுஞ் செய்யாது ஈண்டு இறந்துபடுவதுஞ் செய்யாதிருந்து 
என்பது . உள்ளியென்பதற்கு அவர்வரவு என்ற செயப்படுபொருள் 
வருவிக்கப்பட்டது . பையுணோய் . துன்பநோய் : பைதல் - துன்பம் . 
வரக்கருது தல்- நாம் உள்ள இடத்து அவர்) வருமாறு நினைத்தல் . ( ஈ ) 

கண்ணுங் கொளச்சேறி நெஞ்சே யிவையென்னைத் 
தின்னு மவர்க்காண லூற்று . 

இதுவுமது . 


கஉ சசி . 


க்உடு . ஆம் அதிகாரம்- நெஞ்சொடுகிளத்தல் 


க்கள் 


- 


பரி . - நெஞ்சே - ! ( நீ அவர்பாற் சேறலுற்றாயாயின் ), கண் 
உம் கொள சேறி - இக்கண்களையும் உடன்கொண்டுசெல்வா 
யாக : ( அன்றி நீயே சேறியாயின் ), இவை இவைதாம் , (காட்சி 
விதுப்பினால் ), அவர் காணல் உற்று - அவரைக் காண்டல் 
வேண்டி , என்னை தின்னும் - ( நீ காட்டென்று ) என்னைத் தின் 
பனபோன்று நலியாநிற்கும் ; ( எ - று . ) 

கொண்டென்பது கொளவெனத் திரிந்துநின்றது . தின்னு 
மென்பது , இலக்கணைக்குறிப்பு . அந்நலிவு தீர்க்கவேண்டு 
மென்பதாம் : என்றது , தான் சேறல் குறித்து, 

( கு - ரை . ) சேறலுற்றாயாயின் போகப்பொருந்தினாயானால் . 
சேறி - செல்வாய் . இவைதாம் -கண்கள் . காட்சி விதுப்பினால் - காத 
லரைக்காணுதலிலுள்ள விரைவினால் . கண்ணுக்குத் தின்பதென்ற 
தொழிலில்லாமையால் , தின்னுமென்பது - அத்தின்னுதலைச் செய்யு 
மென்ற பொருளைக் காட்டாமல் தின்பதுபோன்ற நலிவுசெய்யு மென் 
னும் பொருளை இலக்கணையாற் குறித்தலால் , இலக்கணைக்குறிப்பு 
என்றார் . அங்கலிவு - கண்கள்செய்யும் துன்பத்தை. என்றது - அந் 
நலிவு நீ தீர்க்கவேண்டும் என்று கூறியது . குறித்து - கருதி . “ உண் 
டற்குரிய வல்லாப் பொருளை , யுண்டனபோலக் கூறலுமரபே என்ற 
தொல்காப்பியச் சூத்திரத்தில் உம்மையாற் பிறதொழில்பற்றி வருவ 
னவுங்கொள்க என்றுகூறி , இக்குறள் ஆங்குக் காட்டப்பட்டுள்ளது . 
கஉசடு . செற்ற ரெனக்கை விடலுண்டோ நெஞ்சேயாம் 
உற்ற லுறாஅ தவர் . 

இதுவுமது , 
பரி.- நெஞ்சே- ! யாம் உற்றால் - யாம் (தம்மை ) உற, 
உறாதவர் - ( தாம் உறாத நங்கா தலரை, செற்றார் என - வெறுத் 
தாரென்றுகருதிப்புலந்து ), .ைகவிடல்உண்டுஓ - கைவிட்டிருக் 
கும் வலி(நமக்கு ) உண்டோ ? ( இல்லை ) ; ( எ - று . 

உறுதல் - * அன்புபொருந்துதல் அவ்வலியின்மையின் 
அவர்பாற் செல்வதே நமக்குத் தகுவதென்பதாம் . 

( கு - ரை .) தம்மையுற - காதலராகிய அவரிடத்து அன்புற்றிரு 
க்க . புலந்து - பிணக்கங்கொண்டு . 

கலந்துணர்த்துங் காதலர்க் கண்டாற் புலந்துணராய் 

பொய்க்காய்வு காய்தியென் னெஞ்சு . 
தலைமகன் கொடுமை நினைந்து செலவுஉடன்படாத நெஞ்சினைக் கழறியது . 

பரி.-- என் நெஞ்சு - என்னெஞ்சே! கலந்து உணர்த்தும் 
காதலர் கண்டால்- ( யான் தம்மொடு புலந்தால் அப்புலவியைக்) 
கலவி , 

தன்னானே நீக்கவல்ல காதலரைக் கண்டால் , புலந்து - 
( பொய்யேயாயினும் ஒருகாற் ) புலந்து , உணராய் - ( பின் 
* பி - ம் : 

அன்பு படுதல் . 


கஉசசு . 


ககது 


திருக்குறள் 


கஉசஎ . 


அதனை ) நீங்கமாட்டாய் ; பொய் காய்வு காய்தி - ( அதுவும் 
மாட்டாத நீ இப்பொழுது அவர் கொடியரெனப்) பொய்க் 
காய்வு காயாநின்றாய் : (இனி இதனை யொழிந்து அவர்பாற் 
செல்லத் துணிவாயாக ) ; ( எ - று . ) 

கலத்தலானென்னும் பொருட்டாய கலக்கவென்பது 
திரிந்து நின்றது . அதனானுணர்த்தலாவது - கல்வியின்பத் 
தைக் காட்டி அதனான் மயக்கிப் புலவிக்குறிப்பினை யொழித் 
தல் . பொய்க்காய்வு - நிலையில் வெறுப்பு . கண்டால் மாட் 
டாத நீ , காணாதவழி வெறுக்கின்றதனாற் பயனில்லை யென்ப 
தாம் . 

( கு - ரை .) நெஞ்சினைக் கழறியது -நெஞ்சைத் தலைவி யிடித்துக் 
கூறியது . கலந்துணர்த்தும் - கலவியாற்போக்குகிற என்றபடி . பொய்க் 
காய்வு காய்தி என்று மேல்வருவதால் , புலந்து என்பது பொய்யாகப் 
புலந்து என்பதைக் காட்டிற்று . அதுவும்மாட்டாத - பொய்யாகவும் 
புலக்கமாட்டாத . இதனை - பொய்க்காய்வை . கலந்து - பிறவினைமுதல் 
வினையைக் கொண்டு முடிதற்கு ஏற்ற ‘ கலக்க என்பதன் திரிபு . புல 
விக்குறிப்பு - ஊடற்குறிப்பு . நிலை இல் வெறுப்பு - நிலைத்திரா தவெறு 
ப்பு . கண்டால் - கணவரைநேரிற் கண்டபோது . மாட்டாத - பொய்யாக 
வும் புலக்கமாட்டாத . காணாதவழி - கணவரைக் காணாதபோது . ( சு ) 

காமம் விடுவொன்றே நாண்வீடு நன்னெஞ்சே 

யானே பொறேனிவ் விரண்டு. 
நாண் தடுத்தலின் அச்செலவுஒழிவாள் சொல்லியது . 
பரி.-- நல் நெஞ்சே - நல்லநெஞ்சே! ஒன்று காமம் விடு - 
ஒன்றின் (நாண்விடமாட்டாயாயிற் ) காமவேட்கையை விடு : 
( ஒன்று ) நாண் விடு - ஒன்றின் ( அது விடமாட்டாயாயின் ) 
நாணினை விடு : ( அன்றியே இரண்டும் விடாமை நின்கருத்தா 
யின் ) , இ இரண்டு யான் ஓ பொறேன்-( ஒன்றற் கொன்று மறு 
தலையாய) இவ்விரண்டனையும் உடன்றாங்கும் மதுகை யான் 
இலன் ; ( எ - று . ) 

யானோவென்னும் பிரிநிலை , நீ பொறுப்பினு மென்பது 
படநின்றது . நன்னெஞ்சேயென்றது , இரண்டையும் விடாது 
பெண்மையை நிலைபெறுத்தலின் , நல்லையென்னுங் குறிப் 
பிற்று : அது நன்றே யெனினும் என்னுயிருண்டாதல் சாலா 
மையின் , அதற்கு ஆகின்றிலே னென்பதாம் . முற்றும்மை 
விகாரத்தாற் றொக்கது . 

( கு - ரை . ) அச்செலவு - கணவனைநோக்கித் தான் செல்லுதல் . 
அது - காமவேட்கை . இரண்டும் . காமவேட்கை நாண் என்ற இர 
ண்டையும் . உடன் தாங்கும் ஒருசேரத் தாங்கவல்ல . மதுகை - 
வலிமை . நீயென்றது - நெஞ்சை . இரண்டையும் - காமவேட்கை 


கஉ ரு - ஆம் அதிகாரம் - நெஞ்சொடுகிளத்தல் 


ககக 


- 


நாண் என்ற இரண்டனையும் . அது - இரண்டையும் விடாமலிருப் 
பது . உயிருண்டாதல் - உயிர் உடலிலே இருப்பது . சாலாமையின் 
அமையாமையினால் . அதற்கு - காமவேட்கை நாண் என்ற இரண் 
டையும் ஒருசேரக்கொண்டிருத்தற்கு . ஆகின்றிலேன் ஏற்ற வளா 
கின்றிலேன் . காமமு நாணு முயிர்காவாத் தூங்குமென் , னோனா 
வுடம்பினகத்து என்ற குறள் இங்குக் காணத்தக்கது . முற்றும்மை 
இவ்விரண்டு என்ற தன்பின் தொக்க தென்க . 

( எ ) 
கஉசஅ . பரிந்தவர் நல்காரென் றேங்கிப் பிரிந்தவர் 
பின்செல்வாய் பேதையென் னெஞ்சு . 

இதுவுமது . 
பரி . - என் நெஞ்சு - என்னெஞ்சே! அவர் பரிந்து நல்கார் 

( அவர் இவ்வாற்றாமையையறியாமையின்) நொந்து 
வந்து தலையளிசெய்யாராயினாரென்று கருதி , ( அஃதறிவித்தற் 
பொருட்டு), பிரிந்தவர் பின் ஏங்கி செல்வாய்- ( நம்மைப் பிரிந்து 
போயவர்பின் ஏங்கிச்செலலுற்ற நீ , பேதை - யாதுமறியாய் . 
ஆற்றாமை 

கண்டுவைத்தும் நல்காதுபோயினாரைக் காணாத 
வழிச்சென்று அறிவித்த துணையானே நல்கவருவ ரென்பது 
கருதினமையின் பேதை என்றாள் . 
( கு - ரை . ) அஃது 

ஆற்றாமையை . ஆற்றாமைகண்டுவைத் 
தும்- பிரிவில் ஆறியிருக்கமாட்டாமையை நேரே பார்த்திருந்தும் . காணா 
தவழி - ஆற்றாமையைக் காணாதவிடத்து . அறிவித்த துணையானே 
அறிவித்த அளவில் , 

( அ ) 
உள்ளத்தார் காத லவராக வுள்ளிநீ 
யாருழைச் சேறியென் னெஞ்சு . 


என்று - 


கசக . 


இதுவுமது . 


பரி . - என் நெஞ்சு - என்நெஞ்சே! காதலவர் உள்ளத்தார் 
ஆக- காதலர் நின்னகத்தராக , (முன்பெல்லாங் கண்டுவைத்து ) 
( இப்பொழுது ) , நீ- , உள்ளி யாருழை சேறி - புறத்துத் தேடிச் 
செல்கின்றது யாரிடத்து ? (எ - று. ) 

உள்ளமென்புழி , அம் - பகுதிப் பொருள்விகுதி . நின்னகத் 
திருக்கின்றவரை அஃதறியாது புறத்துத்தேடிச் சேறல் நகை 
யுடைத்து : அதனையொழியென்பதாம். 

( கு - ரை .) யாருழைச் சேறி - கணவரிடத்துச் செல்லவேணு 
மென்றால் , அவர் உள்ளத்துள் இருக்கின்றாரே : வெளியே அவரைத் 
தேடிச்செல்வது எவ்வாறு என்றபடி . உள் என்பதே மனத்தைக் 
காட்டலால் , உள்ளம் என்பதில் , அம் , பகுதிப்பொருள் விகுதி 
யென்றார் . 


கஉ O 


திருக்குறள் 


கஉ ரு 0 . துன்னுத் துறந்தாரை நெஞ்சத் துடையேமா 

இன்னு மிழத்துங் கவின் . 
அவரை மறந்தாற்றல்வேண்டுமென்பதுபடச் சொல்லியது . 

பரி .-- துன்னா துறந்தாரை - ( நம்மைக் ) கூடாவண்ணந் 
துறந்து போயினாரை , ( நாம் ) , நெஞ்சத்து உடையேம் ஆ - நம் 
மகத்துடையேமாக , இன்னும் கவின் இழத்தும் - முன்னிழந்த 
புறக்கவினேயன்றி நின்ற அகக்கவினுமிழப்பேம் ; ( எ - று . ) 

" குன்றி , னெஞ்சுபக வெறிந்த வஞ்சுடர் நெடுவேல் ” என் 
புழிப்போல , நெஞ்சென்பது ஈண்டும் அகப்பொருட்டாய் நின் 
றது . அவர் நம்மைத் துன்னாமற் றுறந்தாராகவும் , நாம் 
அவரை மறத்தன்மாட்டேமாகவும் , போன மெய்க் கவினே 
யன்றி நின்ற நிறையு மிழப்பே மென்பதாம் . 

( கு - ரை .) மறந்து ஆற்றல் மறந்து ஆறியிருத்தல் . நெஞ்சத்துடை 
யேமா இன்னும் கவினிழத்தும் என்ற தில் , மறந்தால் இனிக் கவினி 
ழவோமென்பது பெறப்படுதலால் , இக்குறள் , அவரை மறந்தாற்றல் 
வேண்டுமென்பதுபடச் சொல்லிய தாம் . புறக்கவின் -உடம்பினழகு . 
அகக்கவின் - நிறை . " குன்றின் " என்று தொடங்கும் மேற்கோள், 
குறுந்தொகை , கடவுள்வாழ்த்திலுள்ள து :இதன்பொருள் : - 

குன்றின் 
கிரௌஞ்சமலையின் , நெஞ்சு -உள்ளிடம் , பக - பிளவுபட , எறிந்த - வீசிய, 
அம் சுடர் - அழகிய ஒளியையுடைய , நெடுவேல் என்க . துன்னாமல் - 
நெருங்காமல் , நெருங்காமல் துறந்தவராயிருந்தும் அவரை நாம் மறக்க 
மாட்டாமற்போனால் , முன்னர்ப்போன மெய்க்கவினேயன்றி , உள்ளத் 
தின் கவினாகிய நிறையும் போமென்பதாம் : ( கவின் - அழகு .) மேல் 
நிறையழிதல் என்பதற்குத் தோற்றுவாய் செய்தவாறு காண்க.இழத் 
தும்- தன்மைப்பன்மை யெதிர்காலமுற்று . 

கஉ கா - ஆம் அதிகாரம் - நிறையழிதல் . 
பரி.- அஃதாவது- தலைமகள் மனத்தடக்கற்பாலனவற்றை 
வேட்கைமிகுதியான் அடக்கமாட்டாது வாய்விடுதல் : “ நிறை 
யெனப்படுவது மறை பிறரறியாமை " என்றார் , பிறரும் . அஃது 
அழிதற்காரணம் நெஞ்சொடுகிளந்தமையின் , இது நெஞ் 
சொடுகிளத்தலின்பின் வைக்கப்பட்டது . 

கு - ரை . ) வேட்கைமிகு தியான் -காதல் விஞ்சிய தனால் . நிறை 
யெனப் படுவது மறை பிறரறியாமை என்ற மேற்கோள் , கலித் 
தொகை , நெய்தற்கலியில் , 16 - ஆம் பாடலிலுள்ளது. இதன் பொருள் - 
நிறையென்று சொல்லப்படுவது , மறைந்தொரு காரியம் பிறரறியாம 
லொழுகுதல் : நிறை - மனோதைரிய மெனவும்படும் ; அத்தன்மையழி 
தல் , நிறையழிதலாம் . அஃது - நிறை . ஆற்றாமை மீ தூர நெஞ்சொடு 
சொல்லுபவள் வேட்கைமிகுதியால் நிறையழிந்து கூறுவ ளென்ற 
காரணம்பற்றி , நெஞ்சொடுகிளத்தலின் பின் , நிறையழிதல் வைக்கப் 
பட்டதென்று அதிகாரமுறைமைக்குக் காரணங் காண்க . 


( க 0 ) 


கட் சு 


ஆம் அதிகாரம் - நிறையழிதல் 


கஉக 


சஉருக . காமக் கனிச்சி யுடைக்கு திறையென்னும் 

நாணுத்தாழ் வீழ்த்த கதவு . 
நாணும் நிறையுமழியாமை நீ யாற்றல்வேண்டும் என்ற 

தோழிக்குத் தலைமகள் சொல்லியது . 
பரி.- நாணு தாழ் வீழ்த்த நாணாகிய தாழினைக் கோத்த 
நிறை என்னும் கதவு - நிறையென்னுங் கதவினை , காமம் கணி 
ச்சி உடைக்கும் - காமவேட்கையாகிய கணிச்சி முறியாநின் 
றது : ( இனி அவை நிற்றலுமில்லை : யான் ஆற்றலுமில்லை). 

கணிச்சி - குந்தாலி . நாணுள்ள துணையும் நிறையழியா தாக 
லின் அதனைத் தாழாக்கியும் , அகத்துக்கிடந்தன பிறர்கொள் 
ளாமற் காத்தலின் நிறையைக் கதவாக்கியும் , வலியவாய்த் 
தாமாக நீங்காத அவ்விரண்டனையும் ஒருங்கு நீக்கலின் தன் 
காமவேட்கையைக் கணிச்சியாக்கியுங் கூறினாள் . 

( கு - ரை .) தாழ் . தாழ்ப்பாள். கணிச்சி - குந்தாலி : மரம் முதலிய 
வற்றைப் பிளக்கக்கூடிய ஒருவகை இரும்புப்படை . அவை - நாணும் 
நிறையும். அதனை - நாணை . உருவகவணி. 


5 


கடி 


காம மெனவொன்றோ கண்ணின்றென் னெஞ்சத்தை 

யாமத்து மாளுந் தொழில். 
நெஞ்சின்கட்டோன்றிய காமம் நெஞ்சா லடக்கப்படும் 

என்றாட்குச் சொல்லியது . 
பரி --யாமத்து உம்- (எல்லாருந் தொழிலொழியும் ) இடை 
யாமத்தும் , என் நெஞ்சத்தை- , (ஒறுத்து), தொழில் ஆளும் - 
தொழில்கொள்ளா நின்றது . ( ஆகலால்), காமம் என ஒன்று - 
காமமென்று சொல்லப்பட்ட வொன்று , கண் இன்று - கண் 
ணோட்ட மின்றாயிருந்தது ; ( எ - று . ) 
ஓ 

வென்பது , இரக்கக்குறிப்பு தொழிலின் கண்ணே 
யாடல்- தலைமகன்பாற் செலவிடுத்தல் . * தாயைப்பணிகோடல் 
உலகிய லன்மையின் காமமென வொன்று என்றும் , 

அது 
தன்னைக் கொள்ளுகின்றது அளவறியாது கோடலிற் கண் 
ணின்று என்றுங் கூறினாள் . அடக்கப்படாமை கூறியவாறு . 

( கு - ரை .) ஆளும் என்பதற்கும் காமம் என்பது எழுவாய் 
தொழிலாடல் - தொழிலின்கண்ணே செலுத்துதல் . காமம் என்பது 
நெஞ்சத்தினின்று தோன்றிய தா தலால் , காமத்துக்கு நெஞ்சம் தாயா 
கும் . | தாயை வேலைவாங்குதல் உலகியலன்று 
லுக்கு மாறாகத் தாயைப் பணிகொள்ளும் 

காமத்தின் 
தோன்ற காமமெனவொன்று என்றார் . காமம் நெஞ்சைக் கணவனிடம் 

பி - ம் : தாதையைத் தொழில் கோடல் 
* -16 


ஆதலால் , 


உலகிய 
கொடுமை 


க ee 


திருக்குறள் 


செலுத்துவதால் , அது , தாயைப்பணி கொள்வதாகும் . அது தன்னைக் 
கொள்ளுகின்றது-நெஞ்சைப் ணிகொள்வது . அது - காயம் , தன்னை . 
நெஞ்சையென்றலும் உண்டு . காமத்தின் அடக்கப்படாத் தன்மை , 
இக்குறளிற் கூறப்பட்டது . 
கஉ டுக . மறைப்பேன்மற் காமத்தை யானே குறிப்பின்றித் 

தும்மல்போற் நேன்றி விடும் . 
மகளிர்காமம் மறைக்கப்படும் என்ருட்டுச் சொல்லியது . 

பரி.- காமத்தை யான் மறைப்பேன் - இக்காமத்தை யான் 
(என்னுள்ளே ) மறைக்கக்கருதுவேன் ; ( அதனால் ) , குறிப்பு 
இன்றி - ( இஃது என் கருத்தின் வாராது , தும்மல்போல் 
தோன்றிவிடும் - வெளிப்பட்டே விடாநின்றது ; ( எ - று . ) 

மன் - ஒழியிசைக்கண் வந்தது . ஓகாரம் - இரங்கற்கண் வந் 
தது . தும்மலடங்காதாற்போல , அடங்குகின்ற தில்லை யென் 
பதாம் . * 

( கு - ரை .) மறைப்பேன்மன் என்றவிடத்து , மன் என்பது யான் 
மறைக்கக்கருதினேனாயினும் அது என்னால் முடியவில்லை யென்று 
ஒழிந்த பொருளைத் தருதலால் , ஒழியிசை . இரங்கற்கண் வந்தது 
என்றவிடத்துப் பிரிநிலைக்கண்வந்தது என்றும் பாடமுண்டு : இந்தப் 
பாடத்துக்கு- யானோ என்ற இடத்து ஓகாரம் , மற்றையோரினும் 
தன்னைப்பிரித்தலால் , பிரிநிலையென்க: 1247 - ஆம் குறளினுரையில் 
யானோ என்னும் பிரிநிலை என்றதும் காண்க , காமம் , தும்மல் 
போலவே அடங்காது வெளிப்பட்டுவிடுகின்ற தென்றவாறு . 
கஉடுச . நிறையுடையே னென் பேன்மன் யானேவென் காமம் 
மறையிறந்து மன்று படும் . 

இதுவுமது . 
பரி .-- (இன்றினுங் கெல்லாம் ), யான் நிறை உடையேன் 
என்பேன் - யான் என்னை நிறையுடையேனென்று கருதியிருக் 
தேன் : ( அதனாலென் ?) இன்று என்காமம்- ,மறை இறந்து 
மறைத்தலைக் கடந்து , மன்று படும் - மன்றின்கண் வெளிப் 
படா நின்றது ; ( எ - று . 

மன்னும் ஓவும் , மேலவற்றின்கண் வந்தன . மன்றுபடுகல் 
-பலருமறிதல் . இனி என்வரைத்தன்றென்பதாம் . 

( கு - ரை .) இன்றினூங்கெல்லாம் இதற்குமுன்பெல்லாம் . மேல 
வற்றின்கண் - மேற்குறளில் மூன்றாங்குறளில் ) வந்த ஒழியிசை இரங் 
கல் அல்லது பிரிநிலைப்பொருள்களில் , நிறையுடையேனென்பேன் 


* இங்கே, நிறுப்பன் மன் என்றும் பாடம் என்று சில பிரதிகளில் ஒரு 
வாச்கியம் காணப்படுகின்றது . 

பி - ம் : ( அதனான் ) , 


க . 


கஉக - ஆம் அதிகாரம் - நிறையழிதல் 
மன் என்ற இடத்து மன் . நிறையுடையே னல்லேனென்ற பொருளைத் 
தெரிவித்தலால் , ஒழியிசை. என்வரை த்தன்று - என் எல்லைக்கு 
உட்பட்ட தன்று : என்னை மீறிவிட்டது என்றவாறு . 


கஉ ருரு . செற்றார்பின் செல்லாப் பெருந்தகைமை காமநோய் 

உற்ற ரறிவதொன் றன்று . 
நம் பைமறந்தாரை நாமும் மறக்கற்பாலம் என்ரூட்குச் சொல்லியது . 

பரி.-. செற்றார் பின் செல்லா - தம்மையகன்று சென்றார் 
பின் செல்லாது ( தாமும் ) அகன்றுநிற்கும் , பெருந்தகைமை- 
நிறையுடைமை , -காமநோய் உற்றார் அறிவது ஒன்று அன்று 
- காமநோயினை (உறாதார் அறிவதொன்றன்றி) உற்றார் அறிவ 
தொன்றன்று ; ( எ - று . ) 

இன்பத்தொடுகழியுங்காலத்தைத் துன்பத்கொடுகழியு 
மாறு செய்தலின் செற்றார் என்றாள் . பின் சேறல் - மனத்தால் 
இடைவிடாது நினைத்தல் . பெருந்தகைமை - ஈண்டாகுபெயர் . 
காமநோயுறாதார் -மானமுடையார் . நன்றெனவுணரார்மாட்டுஞ் 
சென்றேநிற்கும், யான் அறிவதொன்றன் றென்பதாம் . 

( கு - ரை . ) மறக்கற்பாலம் -மறத்தற்குரியோம் . என்றாட்கு என்று 
கூறியபாங்கிக்கு . தலைவி சொல்லியது , இது . கோபிப்பவர் என்ற 
காரணம்பற்றி , செற்றார் என்பதற்குப் பகைவரென்ற பதப்பொரு 
ளைக் கூறாது தம்மை யகன்று சென்றார் என்றது . காதலரைச் செற் 
றாரென்னலாமோ ? என்று ஓராசங்கை தோன்ற , அதற்குப்பரிகார 
மாக , இன்பத்தொடு கழியுங்காலத்தைத் துன்பத்தொடு கழியுமாறு 
செய்தலிற் செற்றாரென்றாள் என்றது . பெருந்தகைமை 

பெருமைக 
குணம் : அப்பண்பைக்கொண்ட நிறையுடைமைக்கு ஆகியதனால் , 
பண்பாகுபெயராம் . நன்று என உணரார் மட்டும் - நன்மையென்பதை 
உணராதவரிடத்தும். செற்றார்பின் செல்லுதலால் , தலைவி , தன்னை 
"நன்றென வுணரார்மாட்டுஞ் சென்றே நிற்கும் யான் என்கிறாள்.அறி 
வதொன் றன்று என்பதற்குமுன் , நிறையுடைமை என்பதனை வரு 
விக்க . 

( ரு ) 
கஉடுசு . செற்றவர் பின் சேறல் வேண்டி யளித்தரோ 

எற்றென்னை யுற்ற துயர் . 


- 


இதுவுமது . 
பரி.-- செற்றவர் பின் - (என்னை ) அகன்று சென்றார் 
பின்னே , சேறல் வேண்டி - யான் ) சேறலை வேண்டு தலான் , 
என்னை உற்ற துயர் ---, எற் ) - எத்தன்மையது ! - அளித்து - 
சாலமன்று ; ( எ - று . ) 

செற்றவரென்றது , ஈண்டும் அப்பொருட்டு. வேண்டவென் 
பது வேண்டியெனத் திரிந்துநின்றது. அளித்தென்பது ,இகழ்ச் 


திருக்குறள் 


4 


சிக்குறிப்பு . இக்காமநோய் யான் சொல்லவுங் கேட்கவுமாவ 
தொன்றன்று , சாலக்கொடி தென்பதாம் . 

( கு - ரை .) இந்தக்குறளில் , துயர் என்றது - காமநோயை . அப் 
பொருட்டு - பகைவர் என்னும் பொருளது . துயரை ‘ அளித்து என் 
றது - இகழ்ச்சியைப் புலப்படுத்தலால் , இகழ்ச்சிக்குறிப்பு ஆகும் . 
அரோ - ஈற்றசை . 
கஉரு எ . நாணென வொன்றோ வறியலங் காமத்தாற் 

பேணியார் பெட்ப செயின் . 


( சு ) 


பரத்தையிற்பிரிந்துவந்த தலைமகனோடு நிறையழிவாற்கூடிய தலைமகள் 
நீ புலவாமைக்குக் காரணம்யாது ? என்ற தோழிக்குச் சொல்லியது . 

பரி.- பேணியார் - ( நம்மால் ) விரும்பப்பட்டவர் (வந்து ), 
காமத்தால்-- , பெட்ப செயின் , - ( நாம் ) விரும்பியவற்றைச் 
செய்யுமளவில், நாண் என ஒன்றுஓ அறியலம் - நாணென் 
றொன்றையும் அறியமாட்டேமாயிருந்தேம் ; ( எ - று . ) 

பேணியாரென , செயப்படுபொருள் வினைமுதல் போலக் 
கூறப்பட்டது . விரும்பியன -வேட்கைமிகவினாற் கருதியிருந்த 
கலவிகள் . நாண் - பரத்தையர் தோய்ந்த மார்பைத் தோய்தற்கு 
நாணுதல் . ஒன்றென்பது, ஈண்டுச் சிறிதென்னும் பொருட்டு. 
இழிவுசிறப்பும்மை , விகாரத்தாற்றொக்கது. நிறையழிவான் 
அறியாது கூடிய தன் குற்றம் நோக்கி , அவளையு முளப்படுத் 


தாள் . 


( கு - ரை .) நிறையழிவான் - மனவடக்கத்தை பிழந்ததனால் 
கூடிய 

புலவிகொள்ளாமற் கூடப்பெற்ற . பேணியார் என்பது - 
பேணப்பட்டவரைக் காட்டு தலால் , செயப்படுபொருள் வினைமு தல் 
போலக் கூறப்பட்டதென்றது . விரும்பியன என்பது பெட்ப என் 
பதன் பொருளின் அநுவாதம் . பரத்தையர் தோய்ந்த - வேசியரைச் 
சேர்ந்த . . ஒன்று என்ற தன்பின் இழிவு சிறப்பும்மை , விகாரத்தால் 
தொக்கதென்க. ஓ - அசை : தெரிநிலை யென்பாருமுளர் . அறியல 
னென்னாது அறியலம் என்றது - தான் நிறையழிவினால் அக்கா தல 
னிடத்துப் புலவிகொள்ளாது கூடிய குற்றத்திற்குத் துணையாகப் 
பாங்கியையும் உளப்படுத்தும்பொருட்டு . 

( எ ) 
கஉருஅ . பன்மாயக் கள்வன் பணிமொழி யன்றோநம் 
பெண்மை யுடைக்கும் படை . 

இதுவுமது . 
பரி.-- நம் பெண்மை உடைக்கும் படை - நம்நிறையாகிய 
அரணையழிக்குந் தானை , - பல் மாயம் கள்வன் - பல பொய்களை 
வல்ல கள்வனுடைய , பணிமொழி அன்றோ- தாழ்ந்தசொற்கள 
ன்றே ! ( ஆனபின் அதுநிற்குமாறு என்னை ?) ( எ - று . ) 


கஉசு - ஆம் அதிகாரம் - நிறையழிதல் 


கஉடு 


பெண்மை , ஈண்டுத் தலைமைபற்றி நிறைமேனின்றது.வந் 
தாற் புலக்கக் கடவேமென்றும் , புலந்தால் அவன் சொற்களா 
னுஞ் செயல்களானும் நீங்கே மென்றும் ,இவை முதலாக எண் 
ணிக்கொண்டிருந்தனயாவுங் காணாது கலவிக்கண் தன்னினும் 
முற்படும்வகை வந்து தோன்றினா னென்பாள் . பன் மாயக்கள் 
வன் என்றாள் . பணிமொழி -நம்மினுந் தான் அன்புமிகுதி 
யுடையனாகச் சொல்லுஞ் சொற்கள் . அவன் அத்தன்மையனாக , 
சொற்கள் அவையாக, நம் நிறை அழியாதொழியுமோ வென் 
பதாம் . 

( கு - ரை . நிறை - மனத்தை ஒருநிலையில் நிறுத்துதல் , அரண் 
காவலாகிய மதிள் . தானை-சேனை : இது , படை என்பதன் பொருள் . 
மாயம் என்பதன் பொருள் - பொய்கள் என்பது . பணிமொழி - பணிவு 
தோன்றக்கூறும் மொழி : அதனை தாழ்ந்தசொற்கள் என்று விளக்கி 
னார் . அது - நிறை . பெண்மை - மகடூஉக்குணம் : நாண் மடம் அச்சம் 
முதலாகப் பெண்குணம் பலவாக இருப்பினும் , தலைமைபற்றியும் அதி 
காரம் நிறையழிதலாலும் பெண்மையென்பது - இங்கே , நிறையைக் 
காட்டிற்று . நீங்கேம் என்பதற்கு புலவியை என்ற செயப்படுபொரு 
ளைக் கூட்டிக்கொள்க . காணாது - ( பிரிந்தகாதலர் வந்தபோது ) எதிர் 
நில்லாமல் , தன்னினும் முற்படும் வகை - காதலராகிய அவர் தன்னி 
னும் யான் முற்படும்படி . அவன்- தலைவன் . அத்தன்மையனாக - பன் 
மாயக்கள்வனாக . சொற்கள் - அத்தலைவன் கூறுஞ் சொற்கள். அவை 

பணிமொழியாக . பணிமொழி - வினைத்தொகை . இக்குறளில் , 
பணிமொழியைப் படையாக உருவகஞ்செய்ததற்கு ஏற்க , பெண் 
மையை யரணாக உருவகஞ் செய்யாததனால் , ஏகதேசவுருவகம் . ( அ ) 


யாக 


கஉ ருக . 


புலப்ப லெனச்சென்றேன் புல்லினே னெஞ்சம் 
கலத்த லுறுவது கண்டு . 

இதுவுமது . 
பரி .-- புலப்பல் என சென்றேன் - ( அவர் வந்தபொழுது) 
புலக்கக்கடவேனென்று கருதி ( முன் நில்லாது பிறிதோரிட 
த்துப் போயினேன் : ( போயும் ) , நெஞ்சம் - ( என் ) நெஞ்சம் , 
(நிறையினில்லாது அறைபோய் ), கலத்தல் உறுவது கண்டு 
( அவரொடு ) கலத்தல் தொடங்குதலையறிந்து ,புல்லினேன்- இனி 
அது வாயாதென்று ) புல்லினேன் ; ( எ - று . ) 

வாயாடைபுலத்தற்கருவியாய நெஞ்சுதானே கலத்தற்கரு 
வியாய் நிற்றலின் , அது முடியாமை . 

( கு - ரை . ) புலப்பலெனச் சென்றேன் என்றதனால் , அவர்முன் நில் 
லாது வேற்றிடத்துக்குப் போனமை பெறப்படும் . நெஞ்சம் நிறையில் 
நில்லாது - மனம் புலவியோடு நிலைத்துநிற்றலாகியச் (செயலைக் கொள் 
ளாமல் . அறைபோய் - கீழறுக்கப்பட்டு: தலைவர் வசப்பட்டு . அது - 
புலத்தல் . வாயாது - முடியாது . “ புலப்பேன் யானென்பேன்மனம் 


கஉசு 


தங்காதலரைக் கண்டால் நிறையழிந்து உருகும் நெஞ்சினை 

திருக்குறள் 
நிலையேய்வற் காணிற் , கலப்பே னென்னு மிக்கையறு நெஞ்சே 
என்ற கலித்தொகை , இங்குக் காணத்தக்கது . 

( க) 
கஉ க 0 . நிணந்தீயி லிட்டன்ன நெஞ்சினர்க் குண்டோ 
புணர்ந்துடி நிற்பே மெனல் . 

இதுவுமது . 
பரி.- நிணம் தீயில் இட்டு அன்ன நெஞ்சினார்க்கு - நிணத் 
தைத் தீயின் கண்ணேயிட்டால் ( அஃது உருகுமாறு போலத் 
யுடைய மகளிர்க்கு , புணர்ந்து ஊடி நிற்பேம் எனல்- ( அவர்) 
புணர ( யாம் ) ஊடி (ப்பின்பு உணராது அந்நிலையே ) நிற்கக் 
கடவேமென்று கருதுதல் , உண்டு ஓ-உண்டாகுமோ? ( ஆகாது ). 
புணர்தல் - ஈண்டு மிக நணுகுதல் ; எதிர்ப்படலுமாம் . 

புணர 
வென்பது புணர்ந்தெனத் திரிந்துநின்றது யான் அத்தன் 
மையே னாகலின் , எனக்கு அஃதில்லையாயிற் றென்பதாம் . 

( கு - ரை . ) நிணம் - உடலிலுள்ள ஏழு வகைத் தாதுக்களில் 
ஒன்று : கொழுப்பு என்பர் . 

உணராது 

ஊடல் நிலையினின்று 
காது . நணுகுதல் - சமீபித்தல் . அத்தன்மையேன் - நிணத்தைத் 
தீயிலிட்டன்ன நெஞ்சினேன் . அஃது - ஊடிநிற் பேமெனல் . ( க 0 ) 

கஉஎ - ஆம் அதிகாரம்- அவர்வயின் விதும்பல் . 


- 


அஃதாவது- சேயிடைப்பிரிவின்கண் தலைமகனும் 
தலைமகளும் வேட்கைமிகவினான் ஒருவரையொருவர் காண் 
டற்கு விரைதல் . தலைமகன் பிரிவுந் தலைமகளாற்றாமையும் அதி 
காரப்பட்டுவருகின்றமையின் , இருவரையுஞ்சுட்டிப் பொதுவா 
கிய பன்மைப்பாலாற் கூறினார் .. பிறரெல்லாம் இதனைத் தலை 
மகனை நினைந்து கலைமகள்விதுப்புறலென்றார் : சுட்டுப்பெயர் 
சொல்லுவான் குறிப்பொடு * கூடிய பொருளுணர்த்துவதல் 
லது தான் ஒன்றற்குப் பெயராகாமையானும் , கவிக்கூற்றய 
அதிகாரத்துத் தலைமகன் உயர்த்தற்பன்மையாற் கூறப்படாமை 
யானும் , அஃது உரையன்மை யறிக . இதனுள் தலைமகள் கூற்று 
நிறையழிவால் நிகழ்ந்த தாகலின் , அவ்வியைபுபற்றி நிறை 
யழிதலின்பின் வைக்கப்பட்டது . 

ரை ) அவர்வயின் - தலைவன் தலைவியென்னும் அவர் இரு 
வரிடத்தும் நிகழ்கின்ற , விதும்பல் - வேட்கையால் தோன்றும் 
விரைவு . சேயிடைப் பிரிவின்கண் - வெகு தூரஞ்சென் றிடுவ தனால் 
நேர்ந்த பிரிவில் , இந்தக் கற்பியலில் முதல் தொடங்கிப் பிரிவும் ஆற் 
றாமையுமே அதிகாரங்களில் தொடர்ச்சியாய்ச் சொல்லப்பட்டுவருதல் 

இருவரையுஞ்சுட்டிப் பன்மைப்பாலாற் கூறிய தென்றது - 
* 9 ம் : கூடிப் 


- 


காண்க. 


கஉஎ - ஆம் அதிகாரம்- அவர்வயின்விதும்பல் 


கஉஎ 


கஉசுக , 


அவர்வயின் என்பதனை . அதிகாரத்திற்குப் பெயரிட்ட கவிஞன் 
வாக்கில் அவர் என்பது ஒருவர்க்குப் பெயராகாமை யறிக . அதிகாரப் 
பெயர் நூலாசிரியராலிடப்பட்ட தாதலால் கவிக்கூற்றாய அதிகாரத்து என் 
றது . [ இதனால் புதல்வரைப்பெறுதல் என்ற அதிகாரப்பெயரும் 
வள்ளுவரே யீந்தாரென்பது தேற்றமாகும் . அவர் என்று தலைமகனை 
உயர்த்தற்கண் நூலாசிரியர் பன்மையாற் கூறினதாகக் கொள்ளலா 
மெனின் - பொதுப்படக் கூறவேண்டிய இடத்து , உயர்த்தற்குக் கார 
ணமில்லாமையாற் டொருந்தாதா மென்றார் . இவ்வதிகாரத்தில் தலை 
மகள் கூற்று தலைமகன் கூற்று என்ற இரண்டும் வரினும் முதலில் 
வரும் தலைமகளின் கூற்று நிறையழிவால் நிகழ்வ தாகையால் , நிறை 
யழிதலின்பின் இவ்வதிகாரம் வைக்கப் ட்டதென அதிகாரமுறைமை 
க்குக் காரணங் காண்க . 

வாளற்றுப் புற்கென்ற கண்ணு மவர்சென்ற 
நாளொற்றித் தேய்ந்த விரல் . 

தலைமகள் காண்டல்விதுப்பினாற் சொல்லியது . 
பரி .-- அவர் சென்ற நாள் ஒற்றி - அவர் ( நம்மைப்பிரிந்து 
போய நாள்கள் ( சுவரின்க ணிழைத்தவற்றைத் தொட்டு எண் 
ணுதலான் , விரல் தேய்ந்த - (என் ) விரல்கள் தேய்ந்தன: ( அது 
வேயன்றி அவர்வரும் வழிபார்த்து ) , கண் உம் வாள் அற்று 
புற்கென்ற - (என் ) கண்களும் ஒளியிழந்து புல்லியவாயின ; 
( இவ்வாறாயும் அவர்வரவு உண்டாயிற்றில்லை ); ( எ 

று . ) 
நாள் - ஆகுபெயர். புல்லியவாதல் - நுண்ணியகாணமாட் 
டாமை. ஒற்றவென்பது ஒற்றியெனத் திரிந்துநின்றது . இனி 
யான் காணுமாறென்னை யென்பதாம் . நாளெண்ணலும் 
வழிபார்த்தலும் ஒருகாற் செய்தொழியாது இடையின்றிச் 
செய்தலான் , விதுப்பாயிற்று . 

( கு - ரை . ) சுவரின்க ணிழைத்தவற்றை - சுவரிலிட்ட அடையா 
ளங்களை . கணவனைப் பிரிந்தமகளிர் கணவன் தம்மைவிட்டுச்சென்ற 
நாட்களைக் குறியிட்டுக் கணக்கிடும் வழக்கம் பண்டைக்காலத்திருந்த 
தென்பதை நெடுஞ்சுவர் நாள் பலவெழுதிச் , செவ்விரல்சிந்த வவ் 
வரிக்குடைச்சூல் , அணங்கெழி லரிவையர் என்ற பதிற்றுப்பத்தினா 
லும் , பண்ணீர்மொழியிவளைப் பையுளெய்தப் பனித்தடங்க ணுண் 
ணீருக வொளிவாடிட நீடுசென்றார் சென்ற நாள் ,எண்னீர்மையி னில 
னுங் குழியும் விர லிட்டறவே என்ற திருக்கோவையாரினாலும் 
அறியலாம் . இச்செய்யுளில் , நாள் - அக்காளிற் சுவரிற்செய்த அடை 
யாளங்களைக் காட்டு தலால் ஆகுபெயர் . புற்கென்ற - பலவின்பால் 
வினைமுற்று ஒற்றியென்பது பிறவினைமுதல்வினையான 
லோடு இபைதலால் , அதற்குஏற்ற ஒற்ற எனச் செயவெனெச்சத் 
திரிபுஎனக் கொள்ளப்பட்டது . கண்கள் வாளற்றுப்புற்கென்று 
ஆனமையால் , காணும் வகையே யற்றதென்றது என்க . 

இடையின் 
றிடதொழிலற்ற வேளையில்லாமல் ; எப்போதும் என்றபடி, விதுப்பு 
விரை தல் , 

( க ) 


பது 


தேய்த 


கஉஅ 


திருக்குறள் 


கட்க .. 


இலங்கிழா யின்று மறப்பினென் றோண்மேல் 

கலங்கழியுங் காரிகை நீத்து . 
ஆற்றாமைமிகுதலின் இடையின்றி நினைக்கற்பாலையல்லை: சிறிது 

மறக்கல் வேண்டும் என்ற தோழிக்குச் சொல்லியது . 
பரி.- இலங்கு இழாய் - விளங்காநின்ற இழையினையுடை 
யாய் ! இன்று மறப்பின் - ( காதலரை) இன்று ( யான் ) மறப்பே 
யிைன் , -மேல் - மேலும் , காரிகை நீத்து - காரிகை (என்னை) 
நீப்ப , என் தோள்-- , கலம் கழியும் -வளை கழல்வனவாம் ; (எ- று . 

இலங்கிழாயென்பது , இதற்கு நீயாதும் பரியலையென் 
னுங் குறிப்பிற்று . இன்று - யான் இறந்துபடுகின்றவின்று , 
மேலும் - மறுபிறப்பினும் . எச்சவும்மை விகாரத்தாற்றொக் 
கது. நீப்பவென்பது நீத்தெனத் திரிந்துநின்றது . கழியுமென் 
னும் இடத்து நிகழ் பொருளின்றொழில் ,இடத்தின் மேனின்றது . 
இவ்வெல்லைக்கணினைந்தால் மறுமைக்கண் அவரையெய்தியின் 
புறலாம் , அதனான் மறக்கற்பாலேனல்லே னென்பதாம் . 

ரை .) இன்று காதலரை மறந்தேனாயின் மறுபிறப்பினும் 
அக்காதலரை எய்தமுடியாது : இம்மைக்கண் நினைந்தாலே மறுமை 
க்கண் அவரைப் பெற்று இன்புறலாமாதலால் , அவரை மறக்ககில்லே 
னென்பதாம் . “ தீவினைவந்திடிற் சென்று சென்று , பிறப்பானடுப்பி 
னும் பின்னுந் துன்னத் தகும் பெற்றியரே " என்று திருக்கோவையார் 
கூறுவதும், எந்தக்கருத்துடனிறக்கின்றாரோ , அதற்கு ஏற்ப மறு 
பிறவியுள தாமென்ற நூற்கொள்கையும் , இங்கு அறியத்தக்கன . 
இழை - ஆபரணம் . காரிகை - அழகு . நீப்ப - விட்டு நீங்க . . இதற்கு 

- 
அழகுநீங்கத் தோள்வளை கழலுதற்கு . இலங்கிழாய் என்பதற்கு - 
விளங்குகின்ற ஆட 

பரணங்களையுடையவளே ! என்று பொருளாத 
லால் , அத்தொடர் , நான் பிரிவுத்துயர்கொண்டு வருந்தாநிற்க , நீ 
ஆபரணம்பூண்டு 

விளங்குகின்றாயே ! என் துயர்க்குப் பரிய வேண் 
டாவோ ! என்ற பொருளைக் குறிப்பிக்கு மென்கிறார் . இன்று என்று 
கீழ்வந்ததைத் தழுவும் இறந்தது தழுவிய எச்சவும்மை மேல் என் 
பதன்பின் தொக்க தென்க . மேலும் காரிகைநீத்து என் தோள் 
கலங்கழியும் என்றசொற்றொடர் அவரை இப்பிறவியில் நினையாவிட்டால் 
மறுபிறவியினும் அவரையடையாது துன்புறவேண்டுவதே என்ற 
பொருளது . நீத்து = நீப்ப : எச்சத்திரிபு . தோள் என்ற இடத்தில் 
நிகழும்பொருளாகிய கலம் ( வளை) என்ப தன் தொழிலாகிய கழியு 
மென்பதை , தோளின் மேலேற் தோள்கலங்கழியும் 
இங்கு , தோள் என்பது தோளுற்றோர் தெய்வம் என்ற இடத்துப் 
போலக் கையென்ற பொருள தென்னலாம் . 

உரனசைஇ யுள்ளந் துணையாகச் சென்றார் 
வரனசைஇ யின்னு முளேன் . 

இதுவுமது . 
பரி.---உரன் நசைஇ - (இன்ப நுகர்தலை நச்சாது வேலை 
நச்சி , (நாம் துணையாக லயிகழ்ந்து ), உள்ளம் துணை ஆ.க - ( கம் 


என்றது . 


( உ ) 


கஉசுங . 


க்உ எ - ஆம் அதிகாரம்-- அவர்வயின்விதும்பல் 


கட்க 


பொரு 


ஊக் 


கஉசுச . 


ஊக்கந்துணையாக , சென்றார் - போயினார் , வரல் நசை இ -( அவ 
ற்றையிகழ்ந்து ஈண்டு வருதலை நச்சுதலான் , இன்னும்உளேன் 
( யான் ) இவ்வெல்லையினு முளேனாயினேன்; 

( எ - று .) 
உரனென்பது - ஆகுபெயர் . அந்நசையா னுயிர்வாழா 
நின்றேன் : அஃது இல்லையாயின் இறந்துபடுவலென்பதாம் . 
( கு - ரை .) எல்லை 

- காலவெல்லை . வலிமையென்னும் 
ளுள்ள உரனென்பது , அதனாலாகும் வேறலைக் காட்டு தலால் , காரண 
வாகு பெயர் : வேறல் -பகைவெல்லுதல் . அவற்றை - வேறலையும் 
கத்தையும் . நச்சுதல் - விரும்புதல் . நசை இ என்னும் செய்தெனெச் 
சம் காரணப்பொருளில் வந்தது . 

( ங ) 
கூடிய காமம் பிரிந்தார் வரவுள்ளிக் 
கோடுகொ டேறுமென் னெஞ்சு . 

இதுவுமது . 
பரி .-- ( நீங்கிய காமத்தராய் ), பிரிந்தார் - ( நம்மைப் பிரிந்து 
போயவர் , (மேல் ), கூடிய காமம் - கூடிய காமத்துடனே , வரவு 
(நங்கண் ) வருதலை , உள்ளி- நினைந்து, -- என் நெஞ்சு- , வருத்த 
மொழிந்து), கோடு கொடு ஏறும்-(மேன்மேற்) பணைத்தெழா 
நின்றது ; ( எ - று . ) 

வினைவயிற்பிரிவுழிக் காமவின்பம் நோக்காமையும் அது 
முடிந்துழி அதுவே நோக்கலுந் தலைமகற்கு இயல்பு ஆகலின் , 

, 
கூடியகாமமொடென்றாள் . ஒடுவுருபு , விகாரத்தாற்றொக்கது. 
கோடுகொண்டேறலாகிய மரத்தது தொழில் , நெஞ்சின்மே 
லேற்றப்பட்டது . கொண்டென்பது குறைந்து நின்றது . அஃது 
உள்ளிற்றிலே னாயின் , இறந்துபடுவ லென்பதாம் . 

( கு - ரை . )வினைவயிற்பிரிவுழி - போரின் பொருட்டுப்பிரியும்போது . 
அதுவே - காமவின்பத்தையே . ஒடு உருபு தொக்கது , காமம் என் 
பதனீற்றில் . கோடுகொண்டேறல் - பணைத்தெழுதல் : இது மரத் 
தின் தொழில் : இது நெஞ்சின் மேலேற்றிக்கூறப்பட்டது : ஒன்றன் 
தொழிலை மற்றொன் றன் மேலேற்றிக்கூறிய உபசாரவழக்கு எனப்படும் . 
கொடு - கொண்டு என்பதன் தொகுத்தல் . அஃது உள்ளிற்றிலேன் 
ஆயின் - பிரிந்தவரின் வரவை நினையேனாயின் . 

( ச ) 
கஉசுரு . காண்கமற் கொண்கனைக் கண்ணாரக் கண்டபின் 

நீங்குமென் மென்றோட் பசப்பு . 
தலைமகன்வரவுகூறி ஆற்றயாய்ப் பசக்கற்பாலையல்லை என்ற 

தோழிக்குச் சொல்லியது . 
பரி .--- கண் ஆர கொண்களை காண்க ( என் ) கண்கள் 
ஆரும் வகை ( என் )கொண்கனை ( பான் ) காண்பேனாக : கண்ட 
பின்- அங்ஙனம் ) கண்டபின் , என் மெல் தோள் பசப்பு நீங்கும் 
என் மெல்லிய தோளின் கட் பசப்பு (த்தானே ) நீங்கும் : ( எ - று . 

--17 


கங 0 


திருக்குறள் 


காண்கவென்பது , ஈண்டு வேண்டிக்கோடற்பொருட்டு . 
அது வேண்டுமென்பதுபட நின்றமையின் , ‘ மன் ஒழியிசைக் 
கண் வந்தது . கேட்ட துணையான் நீங்காதென்பதாம் . 

( கு - ரை .) ஆரும் வகை - நிரம்பும்படி : திருப்தியடையும்படி . 
காண்க வென்பது - வியங்கோள் : அது , வேண்டிக்கோடற்பொருளில் 
வந்ததென்க . கணவனைப்பற்றி கேட்டதனோடு நில்லாது காணவும் 
வேண்டு மென்ற பொருளைத் தருவதனால் , பன் - ஒழியிசையாம் . 
கேட்டதுணையான் - கேட்டமாத்திரத்தால் . நீங்காது என்பதற்கு பச 
ப்பு என எழுவாய் வருவிக்க. 

வருகமற் கொண்க ஜெருநாட் பருகுவன் 
பைதனே யெல்லாங் கெட . 

இதுவுமது . 
பரி .-- கொண்கன் ஒருநாள் வருக - ( இத்துணை நாளும் 
வாராக்) கொண்கன் ஒருநாள் (என்கண்) வருவானாக : பைதல் 
நோய் எல்லாம் கெட பருகுவன் - (வந்தாற்) பையுளைச்செய் 
கின்ற இந்நோயெல்லாங்கெட ( அவ்வமிழ்தத்தை வாயில்க ளைந் 
தானும் ) பருகக்கடவேன் ; (எ - று .) 

வருகவென்பதற்கும் மன்னென்பதற்கும் மேலுரைத்த 
வாறே கொள்க . அக்குறிப்பு , அவ்வொருநாளைக்குள்ளே 
இனி வரக்கடவ நோய்களுங் கெடுப்பலென்பதாம் . 

( கு - ரை .) என்கண் என்னிடத்து . பையுள் - துன்பம் . இந்நோ 
யென்பது - காமநோயை . அவ்வமிழ்தத்தையென்பது 
வாயில்களைந்தானும் - ஐம்பொறிகளானும் . மேல் என்றது - ஐந்தாவது 
குறளில் என்றவாறு . வருக என்ற வியங்கோள் ஈண்டும் வேண்டிக் 
கோடற்பொருட்டு என்க . கேட்டதனோடு நில்லாமல் , வரவும்வேண்டு 
மென்ற கருத்தை விளக்கியதனால் , இந்தக் குறளிலும் மன் - ஒழி 
யிசையாம் . அக்குறிப்பு ஒருநாள்வருக்என்ற குறிப்பு . 

புலப்பேன்கொல் புல்லுவேன் கொல்லோ கலப்பேன்கொல் 
கண்ணன்ன கேளிர் வரின் . 

இதுவுமது . 
பரி.--- கண் அன்ன கேளிர் வரின் - கண்போற்சிறந்த 
கேளிர் வருவராயின் , -- புலப்பேன்கொல் - ( அவர்வரவு நீட்டித் 
தமைநோக்கி யான் ) புலக்கக் கடவேனோ? புல்லுவேன்கொல் 
( அன்றி என்னாற்றாமை நோக்கிப்) புல்லக் கடவேனே? கலப் 
பேன்கொல்- ( அவ்விரண்டும் வேண்டுதலான் அவ்விரு செயல் 
களையும் ) விரவக்கடவேனோ? ( யாது செய்யக்கடவேன் ?) ( 7 - று . ) 

புலவியும் புல்லலும் ஒருபொழுதின்கண் விரவாமையின் 
கலப்பேன்கொல் என்றாள் . மூன்றனையுஞ் செய்தல் கருத்தா 


கணவனை . 


சு 


) 


கஉஎ. 


க 2 எ 


. 


ஆம் அதிகாரம் - அவர்வயின்விதும்பல் 


காக 


கஉசுது . 


கலின் , விதுப்பாயிற்று . இனிக் கலப்பேன்கொலென்பதற்கு 
* ஒருபுதுமைசெய்யாது பிரியாதநாட்போலக் கலந்தொழுகு 
வேனோ என்று உரைப்பாரு முளர் . 

( கு - ரை . ) வரவு நீட்டித்தமை - வரக் காலந்தாழ்த்தமை . புலக்க - 
பிணக்கங்கொள்ள . புல்ல- தழுவிக்கொள்ள . அவ்விருசெயல்களை 
புலத்தல் புல்லல் என்னும் இரண்டு செய்கைகளையும் . 

விரவ- (ஒன் 
றாகக் ) கலந்து செய்ய . புலத்தல் புல்லல் என்ற இரண்டு செயல்களும் 
ஒரேவேளையில் கலந்து நிகழாவாகையால் , கலப்பேன்கொல் என்று 
ஐயப்பட்டுக்கூறவேண்டுவதாயிற்று. விதுப்பு -விரை தல்.ஒருபுதுமை 
ஒருவேறுபட்ட தன்மை: ஊடலுடையாள் போன்று நடித்த லென்பர். 

வினைகலந்து வென்றீக வேந்தன் மனைகலந்து 

மாலை யயர்கம் விருந்து . 
வேந்தற்குற்றுழிப்பிரிந்த தலைமகன் வினைமுடிவு நீட்டித்துழித் 

தலைமகளை நினைந்து தன்னுள்ளே சொல்லியது . 
பரி.-- வேந்தன் வினை கலந்து வென்றீக - வேந்தன் வினை 
செய்தலைப் புரிந்து வெல்வானாக : மனை கலந்து மாலை விருந்து 
அயர்கம் - (யாமும் ) மனைவியைச் சென்றுகூடி ( ஆண்டை ) 
மாலைப்பொழுதிற்கு விருந்தயர்வேமாக ; ( எ - று . ) 

மனையென்பது - ஈண்டாகுபெயர் : " மங்கல மென்ப மனை 
மாட்சி ” என்புழிப்போல . வினைசெய்தற்கண் வந்த 

வந்த மாலைப் 
பொழுதிற்கு எதிர்கோடல் அலங்கரித்தல் முதலிய இன்மை 
யின் , மனை கலந்து மாலைக்கு விருந்தயர்கம் என்றான் . நான்க 
னுருபு , விகாரத்தாற் றொக்கது . இது வினைமுடியாமுன்கூற 
லான் , விதுப்பாயிற்று. பிறரெல்லாம் இதனைத் தலைமகள் கூற் 
றாக்கி யுரைத்தார் : தலைமகனைக் கூறாது வேந்தன்வெல்க என் 
றும் , மனைகலந்து என்றும் , மாலைப்பொழுதின்கண் விருந்தயர் 
கம் என்றும் வந்த அவ்வுரைதானே அது கூடாமைக்குக் 
கரியாயிற்று . 

(கு - ரை .) வேந்தற்குற்றுழி - ஒருவேந்தன் மாற்றானானவேந்தனால் 
வருத்த முற்றுவந்து அடைந்தபோது . வினைமுடிவு- போர்முடித்தல் . 
நீட்டித்துழி காலதாமதமானபோது . வென்றீக = வெல்க : வியங் 
கோள் வினைத்திரசொல் , விருந்தயர்கம் -விருந்துகொண்டாடுவேம் , 
தன்மைப் பன்மைமுற்று . மனையென்பது - மனையிலிருப்பாளைக் காட் 
டிய தனால் , இடவாகுபெயர்.மனையென்பது மனைவியைக் காட்டுவதற்கு 
மேற்கோள் ," மங்கலமென்ப மனை மாட்சி என்பது: இது , இந்தத் திருக் 
குறளில் , வாழ்க்கைத் துணைநல மென்னும் அதிகாரத்தின் 10 -ஆம் 
பாடலி லுள்ளது : இதன் பொருள் : மனையாளின் நற்குண நற்செய்கை 
களை ( ஒருவனுக்கு ) நன்மையென்று சொல்லுவர் . வினை செய்தற்கண் 
போர்வினை நிகழும்போது . வினைமுற்றி வென்று மீண்டு வந்தால் , 

* பி - ம் : - ஒருமை புதுமைசெய்யாது , 


கங்உ 


திருக்குறள் 


அங்ஙனம் மீண்டுவருபவரை எதிர்கொள்ளுதலும் , நகருக்கு அலங் 
கரித்தலும் நிகழுமென்க.மாலைவிருந்தயர்கம் என்றவிடத்து , மாலைக்கு 
விருந்தயர்கம் என்றுபொருள்படுவ தனால் ,நான்கனுருபு விகாரத்தால் 
தொக்கதென்றார் . மாலைக்கு விருந்தினைச் செய்தல் -மாலைப்பொழுதிற்கு 
நேற்று இல்லாத புதுமையைச் செய்தல் , போர்வினை முடியுமுன் கூறு 
வதால் , விதுப்பு ஆகும் . தலைமகள் கூற்றாயின் , தலைமகன் வெல்க 
என்றல்லது வேந்தன் வெல்க என்றும் , மனைகலந்து மாலைப்டொழு 
தின்கண் விருந்தயர்கம் என்றும் வருதற்குப்பொருத்தமில்லை யாத 
லால் , அங்கன்வந்ததே இது தலைமகளின் கூற்று அன்று 
ற்கு ஏற்ற சான்று மென்க . அது- தலைமகன் கூற்றென்பது.கரி - சா 

கரி - சாட்சி . 
தூதுவந்தன்றே தோழி , துயரறுகிளவியோடயர்ந்தீகம் விருந்தே 
என்ற கலித்தொகை , ஒருசார் நோக்கத்தக்கது . 


று என்பது 


கஉசுக . 


ஒருநா ளெழுநாள்போற் செல்லுஞ் சேட்சென்றார் 
வருநாள்வைத் தேங்கு பவர்க்கு . 

இதுவுமது . 
பரி .-- சேண் சென்றார் -சேணிடைச்சென்ற தங்காதலர் , 
வரு நாள் - மீண்டுவரக்குறித்த நாளை , வைத்து - உட்கொண்டு , 
ஏங்குபவர்க்கு - ( அது வருந்துணையும் உயிர்தாங்கி ) வருந்தும் 
மகளிர்க்கு , ஒரு நாள் எழு நாள் போல் செல்லும் ஒருநாள் 
பலநாள்போல நெடிதாகக்காட்டும் ; ( எ - று . ) 

ஏழென்பது , அதற்குமேலாய மிக்க பன்மை குறித்துநின் 
றது : ஒருவர் கூறை யெழுவ ருடுத்து " என்றாற்போல . தலை 
மகள் வருத்தம் பிறர்மேலிட்டுக் கூறியவாறு . இதனான் , இதுவும் 
தலைமகள் கூற்றாகாமை யறிக. இருநாளென்று பாடமோது 
வாரு முளர் . 

( கு - ரை ) சேணிடை - வெகு தூரமான இடத்தில் . அது - மீண்டு 
வரக் குறித்தநாள் . வருந்துணையும் - வருமளவும் . எழுநாள் என்றது . 
மிக்க பலநாளென்பதைக் குறிப்பிக்குமென்க. எடுத்தமேற்கோளின் 
பொருள் : - ஒருவர் கூறை யெழுவருடுத்து - ஒருத்தராடையைப் பல 
ருடுத்து என்பது : இம்மேற்கோளுள்ள இடம் விளங்கவில்லை . சென் 
றார் வருநாள் வைத்தேங்குபவர்க்கு ஒருநாள் எழுநாள்போற்செல்லும் 
என்று பிறர்மேலிட்டுக் கூறினாலும் , தலைமகள் வருத்தமே இதில் 
விளங்கும் . தலைமகள் வருத்தத்தைத் தலைவன் கூறுகின்றானென்று 
கொள்வதே இங்குப் பொருத்தமாதல் காண்க . எழுநாள் என்பதற்குப் 
பதிலாக , இருநாள் என்று பாடமோ துவாருமுளர் . இருநாள் -பெரி 
தாகத்தோன்றுகின்ற நாள் . 

( க ) 
கஉஎ 0 . பெறினென்னும் பெற்றக்கா லென்ன முறினென்னும் 
உள்ள முடைந்துக்கக் கால் . 

இதுவுமது . 


கஉஎ - ஆம் அதிகாரம் - அவர்வயின்விதும்பல் 


கஙங 


பரி.-- (காதலி நம் பிரிவினையாற்றாது ), உள்ளம் உடைந்து 
உக்கக்கால் -உள்ளமுடைந்து இறந்துபட்டவழி , பெறின் என் . 
(நம்மைப் ) பெறக்கடவளானாலென் ? பெற்றக்கால் என்-( அது 
வன்றியே பெற்றாலென் ? உறின் என் - அதுவன்றியே ) மெய் 
யுறக்கலந்தால்தான்என் ? (இவையொன்றானும்பயனில்லை). 

இம்மூன்றும் உடம்பொடு புணர்த்துக் கூறப்பட்டன : 
அதன்மேலும் முன்னைவழக்குண்மையின் . அதற்கு முன்னே 
யான் செல்லவேண்டுமென்பது கருத்தாகலின் , விதுப்பா 
யிற்று.இது தலைமகள்கூற்றாயவழி இரங்கலாவதல்லது விதுப் 
பாகாமை யறிக. 

( கு - ரை . ) தலைவி இறந்துபடுவதை வெளிப்படையாகக் கூறா 
மல் , உள்ளமுடைந்துக்கக்கால் என்பதனாற் குறிப்பித்தானென்க. 
இந்தக்குறளின் விசேடவுரையில் , இம்மூன்றும்உடம்பொடுபுணர்த்துக் 
கூறப்பட்டன , அதன்மேலும் முன்னை வழக்குண்மையின் என்ற 
சொற்றொடர்க்குப்பொருள் விளங்காமையால் , பாஷாகவிசேகரர் - சேது 
ஸமஸ்தாத வித்வான் ஸ்ரீ.உ.வே.ரா. ராகவையங்கார் ஸ்வாமிகளை வினாவினேன் : 
அந்த ஸ்வாமி அருளிய விடை வருமாறு : - “ குறளில் , உக்கக்கால் 
என்பதற்கு - இறந்துபட்டவழி என்றதனால் , உள்ளது உடம்பு தான் 
என்று கருதி , பெறினென் , பெற்றக்கால் என் , உறின் என் ? என்ற 
இம்மூன்றும் உடம்பொடு சேர்த்துக் கூறப்பட்டன எனக் கொண்டவ 
ராவர் : அதன்மேலும் முன்னை வழக்குண்மையின் என்புழி , அதன் 
மேலும் என்றது - அவ்வுடம்பின்மேலும் என்றவாறு : முன்னை வழக்கு 
என்பது உயிருள்ளபோழ்தின்வழக்கு என்றவாறு : உண்மையின் 
என்பது நூலினும் உலகத்தினும்உண்டாதலால் என்றவாறு: உயிர் 
நீத் தொருமகன் கிடந்தான் எனவும் , “ படுமகன்கிடக்கைக்காணூஉ " 
எனவும் வருவன காண்க . இக்குறளில் இறந்துபட்டவழிப் பெறக்கடவளா 
ஜல் என்று கூறினானாதலால் , இக்கருத்து எளிதிலறியலாம் . இறந்து 
பட்டவழி உடம்பு பெறக்கடவதானால் என்ப தன்றோ இயைபுடைத்து 
எனின் : -அற்றன்று : அவ்வுடம்பின் மேலும் இறத்தற்குமுன்னை 
வழக்கு நிகழ்தலுண்டென்று விளக்கினாரென்க. என்னிடமுள்ள பரி 
மேலழகருரைப் பழைய ஏட்டில் , உடம்பொடுகூறப்பட்டன என்றேயுள் 
ளது . இதனால் , இஃது உத்தியன்று என்பது தெளியப்படும் . என் 
ஏட்டில் , உறினென் என்பதற்கு - மெய்யுறக் கலந்தாற்றான் என் ? மெய் 
யுறக் கலவாதொழியினென் ? என்று கூறப்பட்டுள்ளது என்பது . 
இனி , ஒருசாரார் இந்தக்குறளில் அசைநிலையாகிய ஆம் என்பது 
மூன்றுவந்திருப்பதைச் சமர்த்திக்கவந்தது இந்தவாக்கியமென்பர் . 
அவர் உரைக்குமாறு : - ஆமென்பது மூன்றும் ஒருகுறட்பாவிற் 
கூறப்பட்டன : மூன்றற்குமேலும் ஓர் அசைச்சொல்லைச் சேர்த்துக் 
கூறலும் செய்யுள்வழக்கிலுண்டு என்பது . மற்றொருசாரார் , உத்தியா 
கவே கொண்டு பொருள் கூறுவது 

பொருந்துமா என்பதனையும் 


ஆராய்க . 


உள்ள முடைந்துக்கக்கால் தலைமகள் பெறக்கடவளாதல் முதலி 
யவற்றாற் பயனின்று ஆதலால் , அதற்குமுன்னமே செல்லவேண்டு 


காச 


திருக்குறள் 


மென்றானென்ற இதில் , காட்சிவிரைவு விளங்குதலால் , இது விதுப் 
பாகும் . இங்ஙனன்றி , தலைவி தலைமகனைப்பற்றிக் கூறியதாகக் கொள் 
ளின் உள்ளமுடைந்துக்கக்கால் பெறினென்னாம் எனக் கூறுதல் , 
இரங்குதலிற்சேர்வதன்றி விதுப்பாகாது : ஆகவே , இப்பாடலையும் கீழி 
ரண்டு பாடல்களைப் போலவே தலைவன் கூற்றாகக்கொள்ளுவதே பொருத் 
தமாம் என்பது பரிமேலழகர் கூறியதன் பொருள் . 


கூடிய 


கஉ அ - ஆம் அதிகாரம் - குறிப்பறிவுறுத்தல் . 
பரி : - அஃதாவது- தலைமகன் தலைமகள் தோழி என்ற இவர் 
ஒருவர் குறிப்பினை யொருவர்க்கு அறிவுறுத்தல் . இது பிரிந்து 
போய தலைமகன் வந்து கூடியவழி நிகழ்வ தாகலின் , அவர் 
வயின்விதும்பலின்பின் வைக்கப்பட்டது . 
( கு - ரை 

ரை .) அறிவுறுத்தல் - தெரிவித்தல் . இந்தக் குறிப்பறிவுறு 
த்தல் பிரிந்துபோன தலைமகன் விதுப்புக்கொண்டுவந்து 
பேர்து நிகழ்வதா தலால் , அவர்வயின்விதும்பலின்பின் வைக்கப் 
பட்டது . 
கஉஎக , கரப்பினுங் கையிகந் தொல்லாநின் னுண்கண் 

உரைக்க லுறுவதொன் றுண்டு . 
பிரிந்துகூடிய தலைமகன் வேட்கைமிகவினாற் புதுவது பன்னாளும் 
பாராட்ட , தலைமகள் இது ஒன்று உடைத்து என அஞ்சியவழி 
அதனை அவள் குறிப்பானறிந்து அவன் அவட்குச் சொல்லியது . 

பரி.- கரப்பின் உம் - ( நீ சொல்லாது ) மறைத்தாயாயினும் , 
ஒல்லா (அதற்கு ) உடம்படாதே, கையிகந்து - (நின்னைக் கை 
கடந்து , நின் உண்கண் - நின்னுண்கண்களே, எனக்கு),உரை 
க்கல் உறுவது ஒன்று - சொல்லலுறுவதொரு காரியம் ,உண்டு 
உண்டாயிராநின்றது; (இனி. அதனை நீயே தெளியச் சொல்லு 
வாயாக ); ( எ - று . ) 

கரத்தல் -நாணான் அடக்குதல். தன்கட் பிரிதற்குறிப்புஉள 
தாகக் கருதிவேறுபட்டாளது வேறுபாடு குறிப்பானறிந்து 
அவட்குத் தன் பிரியாமைக்குறிப்பு அறிவுறுத்தவாறு . 
(கு - ரை . ) 

வேட்கைமிகவினால் - ஆசையின் மிகுதியினால் . புது 
வது பல்நாளும் பாராட்ட - நின்னலம் புதிதாகத் தோன்றுகின் 
தென்று பல நாளும் பாராட்டிக்கூற . இது - இங்ஙன் ( இத்தலைவன் ) 
பாராட்டுவது . ஒன்று உடைத்து - (பிரிதலாகிய ) ஒரு கருத்தையுடை 
யதுபோலும் . அதற்கு உடம்படாதே - அந்தமறைத்தற்றொழிற்கு 
உடம்படாமலே . அறிவுறுத்தவாறு - அறிவுறுத்தியபடி . மறைக்கும் 
பிரிவுத் துயரைக் கண்கள் புலப்படுத்து மென்பதனை “ எவ்வநோ 
யென்னையு மறைத்தாண்மன் , வென்றவே னுதியேய்க்கும் விறனல் 
னிழந்தினி , நின்று நீருகக்கலுழு நெடும் பெருங்கணல்லாக்கால் என்ற 
கலித்தொகையாலும் அறிக , 


கடு 


கஉஎஉ . 


கஉஅ - ஆம் அதிகாரம்- குறிப்பறிவுறுத்தல் 
கண்ணிறைந்த காரிகைக் காம்பேர் தோட் பேதைக்குப் 

பெண்ணிறைந்த நீர்மை பெரிது . 
நாணால் அவள் அதுசொல்லாளாயவழி அவன் தோழிக்குச் சொல்லியது . 

பரி .-- கண் நிறைந்த காரிகை - (என் )கண்ணிறைந்த அழ 
கினையும் , காம்பு ஏர் தோள் - வேயையொத்த தோளினையு 
முடைய , பேதைக்கு - ( நின் ) பேதைக்கு , பெண் நிறைந்த 
நீர்மை பெரிது - பெண்பாலாரிடத்து நிறைந்த மடமை ( அவ்வள 
வன்றி மிகுந்தது : ( எ - று . ) 

இலதாயபிரிவினைத் தன்கணேற்றி அதற்கு அஞ்சுதலான் , 
இவ்வா றுகூறினான் . 

( கு - ரை .) அது - பிரிவ்ச்சத்தை . அவன் - தலைவன் . தன்கண் . 
( தலைவனாகிய ) தன்னிடத்து . அதற்கு- பிரிவிற்கு . பெண்பாலார்க்கு 
மடமை இயற்கையென்பதை நுண்ணுணர்வுடையோர் நூலொடு 
பழகினும் , பெண்ணறிவென்பது பெரும் பேதைமைத்தே " என்றத 
னாலுங் அறியலாம் . இந்தத் திருக்குறளை " களவலராயினும் " என்று 
தொடங்குந் தொல்காப்பியக்களவியற்சூத்திரத்தில் " அளவுமிகத் 
தோன்றினும் என்பதற்கு உதாரணமாக எடுத்துக்காட்டி , இது , 
கதிர்ப்புக்கண்டு செவிலி தானே கூறியது என்றனர் , நச்சினார்க் 
கினியர் . 

( உ ) 
கஉ எங . மணியுட் டிகழ்தரு நூல்போன் மடந்தை 

அணியுட் டிகழ்வதொன் றுண்டு . 


இதுவுமது . 


பரி .--- மணியுள் திகழ்தரும் நூல்போல்-(கோக்கப்பட்ட)பளி 
க்கு மணியகத்துக் கிடந்து புறத்துப்புலனாம் நூல்போல , மட 
ந்தை அணியுள் திகழ்வது- இம்மடந்தையது அணியகத்துக் கிட 
ந்து புறத்துப்புலனாகின்றது , ஒன்று உண்டு ஒருகுறிப்புண்டு 

அணி -புணர்ச்சியானய அழகு . அதனகத்துக் கிடத்தலா 
வது , அதனோடு உடனிகழ்தற்பாலதன்றிவைத்து உடனிகழ்தல். 
அதனை யான் அறிகின்றிலேன் , நீ யறிந்து கூறல் வேண்டு 
மென்பது கருத்து . 

( கு - ரை . ) பாடலிலுள்ள அணி என்பதற்கு - புணர்ச்சியானாய 
அழகுஎன விரிவு கூறியவாறு . அதனகத்து " என்று தொடங்கும் 
வாக்கியம் பிரிவச்சநிகழ்தலை யுணர்த்தும் . அதன் அகத்து - அந்த 
நலம்தோன்றுமிடத்தே. உடன் நிகழ்தற்பால தன்றி வைத்து உடன் 
நிகழ்தற்கு உரிய தாகாதிருந்தே . இந்தப்பாடலை , இது , காமத்தால் 
நிகழ்ந்தபொலிவினைச்செவிலி தானே கூறியது என்றனர் நச்சினார்க் 
கினியர் : ( தொல் . களவி - 115 ) . ‘ மணியிற்றிகழ்தரு , அணியிற்றி 
கழ்வது என்றும் பாடமுண்டு . 


திருக்குறள் 


கங் 


க 2 எச . 


முகைமொக்கு ளுள்ளது தாற்றம்போற் பேதை 
நகைமொக்கு ளுள்ளதொன் றுண்டு . 

இதுவுமது . 
பரி. - முகை மொக்குள் உள்ளது நாற்றம்போல் - முகையது 
முகிழ்ப்பினுளதாய்ப் புறத்துப் புலனாகாத ) நாற்றம் போல , -- 
பேதை- ( நின் ) பேதை , நகை மொக்குள் உள்ளது- (என்னொடு 
நகக்கருதும்) நகையது முகிழ்ப்பினுள்ளது ஆகிப் புறத்துப் 
புலனாகாதது ), ஒன்று உண்டு- ஒர் குறிப்புண்டு ; ( எ - று . ) 

முகிழ்ப்பு - முதிர்ச்சியாற் புடைபடுதல் . நகை-புணர்ச்சியின் 
பத்தா னிகழ்வது . 

( கு - ரை .) முகை - பூவின்பொட்டு . புடைபடு தல் - (மலர் தற்கு 
முன்னே ) பருத்து நிற்கும் நிலை . இந்தக்குறள் தொல்காப்பியத்து 
மெய்ப்பாட்டியலில் நகுநயமறைத்தலென்னும் மெய்ப்பாட்டிற்கு உதா 
ரணமாகக் காட்டப்பட்டுள்ளது: நகுநயமறைத்தலாவது - தலைமகன் 
கட்டோன் றிய குறிப்புக்களான் அதற்கு ஏதுவாகிய நயனுடைமை 
மனத்திற்பிறந்தவழியும் நகாதுநிற்றல் . 
கஉஎரு . செறிதொடி செய்திறந்த கள்ள முறுதுயர் 
தீர்க்கு மருந்தொன் றுடைத்து . 

இதுவுமது . 
பரி .-- செறி தொடி - நெருங்கிய வளைகளை யுடையாள் , 
செய்து-(என்கணில்லாததொன்றனை ) உட்கொண்டு , ( அதுகா 
ரணமாக ), இறந்த கள்ளம் - ( என்னை ) மறைத்துப்போன குறி 
ப்பு , உறு துயர் தீர்க்கும் மருந்து ஒன்று உடைத்து-(என் ) 
மிக்கதுயரத்தைத் தீர்க்கும் மருந்தாவ தொன்றனையுடைத்து . 

உட்கொண்டது-பிரிவு . கள்ளம் ஆகுபெயர் . மறைத்தற் 
குறிப்பு -தானும் உடன் போக்குஉட்கொண்டது . உறு துயர் 
நன்று செய்யத் தீங்கு விளைதலானும் அதுதான் தீர்திறம் 
பெறாமையானும் உளதாயது. மருந்து - அப்பிரிவின்மை தோழி 
யால் தெளிவித்தல் . நீ அதுசெய்தல் வேண்டுமென்பதாம் . 

( கு - ரை .) செறி தொடி - வினைத்தொகைப்புறத்துப்பிறந்த 
அன்மொழித்தொகை . செய்து - பிரிவையெண்ணியென்க . இங்கு ,, 
குறிப்பு - உடன்போகற்குறிப்பு . கள்ளம் என்பது - கள்ளத்தினால் 
நிகழுங் குறிப்பைக் காட்டு தலால் , ஆகுபெயர் . தானும்உடன்போக்கு 
உட்கொண்டது - இவ்விடத்தைவிட்டு நீங்கிச்செல்வதாயி 
என்னைவிட்டு அகலாதே : நானும் உன்னுடன் வருவேன் என்று 
உடன்போக்குக்கு ஒருப்பட்டிருத்தலை யுட்கொண்டது . வேட்கைமிக 
வினாற் புணர்ச்சி நலனைப்பாராட்ட அதுகாரணமாகப் பிரிவச்சம் விளை 

* பி - ம் : - தானும் உடன்போதற்குக் கொண்டது . 


கஉ அ - ஆம் அதிகாரம் - குறிப்பறிவுறுத்தல் 


கஙஎ 


ந 


கஉஎசு . 


தலைக் கருதி , நன்றுசெய்யத் தீங்குவிளை தல் என்றது . அதுதான் 
பிரிவச்சந்தான் . அது செய்தல் - தலைவியைப் பிரிவின்மைதெளிவித் 
தல் . 

பெரிதாற்றிப் பெட்பக் கலத்த லரிதாற்றி 

அன்பின்மை சூழ்வ துடைத்து . 
தலைமகன்குறிப்பறிந்த தலைமகள் ; அதனை , அதுதெளிவிக்கச் சென்ற 

தோழிக்கு * சொல்லியது . 
பரி .-- ( காதலர் வந்து தம்பிரிவினானய துன்பத்தினை ) , 
பெரிது ஆற்றி மிகவுமாற்றி , பெட்ப- ( நாம் ) மகிழும்வண்ணம் , 
கலத்தல்- கலக்கின்ற கலவி , - ( இருந்தவாற்றான் ) , ( மேலும் 
அத்துன்பத்தினை ), அரிது ஆற்றி - அரிதாகவாற்றியிருந்து ,, 
அன்பு இன்மை - அவரன்பின்மையை , சூழ்வது உடைத்து . 
நினையுந்தன்மையுடைத்து ; ( எ - று . ) 

பிரிதற்குறிப்பினாற் செய்கின்ற தாகலான் , முடிவில் இன் 
னாதாகாநின்றதென்பதாம் . 

( கு - ரை .) தலைமகன்குறிப்பு - பிரிதற்குறிப்பு . அதனை - அந் 
தத்தலைமகன்குறிப்பினை : இது , அறிவுறுத்தது என்பதனோடு இயை 
யும் . அது தெளிவிக்க - அப்பிரிவின்மையைத் தெளிவிக்க . மிகவும் 
ஆற்றி - மிகவும் தணித்து . அத்துன்பத்தினை - அப்பிரிவுத்துன் 
பத்தினை . பிரிதற்கு றிப்பினால் செய்கின்றது என்பது கலவியை. 
இன்னாதாகாநின்றது என்பதற்கு எழுவாய் , நாம் மகிழும்வண்ணங் 
கலக்கின்ற கலவியென்பது . 

தண்ணந் துறைவன் றணந்தமை நம்மினும் 
முன்ன முணர்ந்த வளை . 

இதுவுமது . 
பரி.- கண்ணந் 

தணந்தமை - குளிர்ந்த 
துறையை யுடையவன் (நம்மை மெய்யாற் கூடியிருந்தே மனத் 
தாற் பிரிந்தமையை , ( அவன் குறிப்பானறிதற்குரிய ), நம் 
மினும் --, வளை முன்னம் உணர்ந்த-இவ்வளைகள் முன்னே 
யறிந்தன ; ( எ - று . ) 

கருத்துநிகழ்ந்த தாகலின் தணந்தமை என்றும் , யான் 
தெளியவுணர்தற்குமுன்னே தோள்கள் மெலிந்தன வென் 
பாள் , அதனை வளைமேலேற்றி , அதுதன்னை யுணர்வுடைத்தாக் 
கியுங் கூறினாள் . 

( கு - ரை . ) கருத்து நிகழ்ந்ததாகலின் - பிரியவேணுமென்ற 
எண்ணம் தோன்றியுள்ள தாதலால் . தெளிய - நிச்சயமாக . அது 
தன்னை - அவ்வளையை. வளையை உணர்ச்சியையுடைய பொருளா 
கக் கூறிய நயங் காண்க . 

( எ ) 
* H - ம் : -அறிவுறுத்தது , 
* .- 18 


சு 


க 2 எஎ . 


துறைவன் 


கஙஅ 


றுச்செல்கின்றது ஏழுநாளுண்டாகலின் அன்றே மேனிபச 

திருக்குறள் 
உஎ அ . நெருநற்றுச் சென்றாரெங் காதலர் யாழும் 
எழுநாளே மேனி பசந்து . 

இதுவுமது . 
ப்ரி .-- எம் காதலர்- , சென்றார் நெருநற்று - பிரிந்துபோயி 
னார் நெருநற்றே யாம்உம் மேனி பசந்து எழுநாளேம்- ( அப் 
பிரிவிற்கு) யாமும் மேனிபசந்து ஏழுநாளுடையமாயினேம். 

நெருநற்றுச்செய்த தலையளியாற் பிரிவு துணியப்பட்ட 
தென்பாள் நெருநற்றுச் சென்றார் என்றும் , அதனை யையுற் 


க 


தென்பாள் மேனிபசந்தெழுநாளேம் என்றுங் கூறினாள் . 
இவ்வாற்றாற் றலைமகனது பிரிதற்குறிப்பினை யுணர்த்தி நின் 
றது . 

( கு - ரை .) நெருநற்றே - நேற்றே . இன்னும் தலைவர் பிரிந்து 
செல்லவில்லை யாகவும் , அவர் செய்த தலையளியால் இனி விரைவிற் 
பிரிவ ரென்று முன்னமே தலைவி தெளிந்திட்டாளாதலால் , அத் 
தெளிவை விளக்க நெருநற்றுச் சென்றார் என்ற தென்க . பிரிவைப் 
பற்றி ஐயுற்று எழுநாளாயிற் றென்பதை விளக்க , யாமுமெழுநாளேம் 
மேனிபசந்து என்ற தென்றாள் . மேனி , தான் பசந்ததனால் தலைவன் 
பிரிவுக்குறிப்பை ஏழுநாள்கட்கு முன்னமே யுணர்த்தி நின்ற தென்க. 
ஒன்றுக்கு ஏழுகூறும்மரபினைக் குறுந்தொகைச்செய்யுள் 24,172 
இலுங் காண்க . 
கஉஎ க . தொடிநோக்கி மென்றோளு நோக்கி யடிநோக்கி 

அஃதாண் டவள் செய்தது . 
தலைமகள்குறிப்பு அறிந்த தோழி அதனைத் தலைமகற்கு அறிவித்தது . 

பரி .-- (யான் அதுதெளிவித்தவழித் தெரியாது ),-தொடி 
நோக்கி-அவர் பிரிய யான் ஈண்டிருப்பின் இவைநில்லா எனத் 
தன் ) தொடியை நோக்கி , மெல் தோள்உம் நோக்கி - ( அதற் 
கேதுவாக இவைமெலியுமெனத் தன் ) மென்றோள்களையும் 
நோக்கி , அடி நோக்கி- (பின் இவ்விரண்டும் நிகழாமல் நீர் நடந்து 
காத்தல் 

வேண்டு மெனத் தன் ) அடியையும் நோக்கி , ஆண்டு 
அவள் செய்தது - அங்ஙனம் அவள் செய்த குறிப்பு, அஃது 
உடன்போக்காயிருந்தது ; ( எ - று .) 

செய்தகுறிப்பு - செய்தற்கேதுவாய குறிப்பு . அஃதென் 
றாள் " செறி தொடி செய்திறந்த கள்ளம் " என்றானாகலின் . பிரி 
தற்குறிப்புண்டாயின் , அஃதழுங்குதல் பயன் . 

( கு - ரை .) தலைமகள் குறிப்பு - தலைவனுடன் செல்வது . அதனை - 
உடன் போக்கை . அது - பிரிவச்சம் . தொடியை முதலில் நோக்கியது 
யான் பிரிந்து இங்குத்தானே யிருப்பின் இவை நில்லா வென்பதை 
யும் ,தோளை நோக்கியது - தொடி நிற்காதபடி தோள்கள் மெலியு மென் 
பதையும் , தன் அடியை நோக்கியது- வளைகழலாமலும் தோள்மெலி 


கங்க 


கஉக - ஆம் அதிகாரம்- புணர்ச்சிவிதும்பல் 
யாம் லுமிருத்தற்கு நீவிர் கணவனுடன் செல்வதே நல்ல உபாயம் : 
நடந்துசெல்லும் இவ்வுதவிபுரிய வேண்டும் என்பதையும் குறிப்பிக் 
கும் . செய்தற்கு ஏதுவாய குறிப்பு - தொடி நோக்குதல் முதலிய 
தொழில் நிகழ்வதற்குக் காரணமான உடன்போக்குக் குறிப்பு . “ செறி 
தொடி செய்திறந்த கள்ளம் என்று கீழ் 5 - ம் குறளில் உடன்போக் 
குக் கூறப்பட்டமையால் , அதனை " அஃது " என்று இங்குச் சுட்டினாள் . 
அஃது அழுங்குதல் - பிரி தற்குறிப்பு உண்டாகாவண்ணம் தலைமக 
னைத் தடுத்தல் . இங்குத் தலைவன் பிரிவையுணர்ந்து அதனைத் தடுக் 
கக் 

குறிப்பாலுணர்த்தியதாகவந்தது - கரவு வெளிப்படுப்பணி : பிஹிதா 
லங்கார மெனப்படும் . 
கஉஅ 0 . பெண்ணினற் பெண்மை யுடைத்தென்ப கண்ணினல் 

காமநோய் சொல்லி யிரவு . 
தலைமகன் பிரியாமைக்குறிப்பினைத் தோழிக்கறிவுறுத்தது . 

பார் . - (மகளிர் ), காமநோய் -( தங் ) காமநோயினை , ( தோழியர் 
க்கும் வாயாற்சொல்லாது ) கண்ணினால் சொல்லி- , (அதுதீர்க்க 
வேண்டுமென்று அவரையிரவாது ) , இரவு-(உடன்போதல் குறித் 
துத் தம் அடியினை ) இரத்தல் , -- பெண்ணினால் பெண்மை உடை 
த்து என்ப- தமக்கியல்பாகிய )பெண்மை மேலும் ஓர் பெண்மை 
யுடைத்தென்று சொல்லுவர் ( அறிந்தோர் ); ( எ- று . ) 

தலைமகளது உடன்போதற்றுணிபு தோழியாற்றெளிந்தா 
னாகலின் ,தன்பிரிவின்மைக்குறிப்பினையறிவுறுப்பான் , அவள் 
பெண்மையினைப் பிறர்மேலிட்டு வியந்து கூறியவாறு . 

( கு - ரை .) தலைமகன் பிரியாமைக் குறிப்பு - பிரிந்து தான் தனியே 
செல்லாமல் தலைவியையும் உடனழைத்துக்கொண்டே போதற்குறி 
ப்பு . அது -காமநோய் . அவரை - தோழியரை . துணிபு - உறுதி.தலைவி 
உடன்வருதற்கு இசைந்து இருத்தலைத் தோழியால் உணர்ந்த தலை 
வன் , தன்னுடன் தலைவி வருதற்கு இசைதலால் தன் பிரியாக்குறிப் 
பினை அறிவிக்க, பெண்ணினாற் பெண்மையுடைத்தென்ப " என்று 
அவள் பெண்மையை வியக்கின்றானென்க . 

( க 0) 
கஉகூ - ஆம் அதிகாரம் - புணர்ச்சிவிதும்பல் . 
பரி .--- அஃதாவது - தலைமகனுந் தலைமகளும் புணர்ச்சிக் 
கண்ணே விரைதல். மேற் புணர்ச்சிமிகுதிபற்றித் தலைமகன் 
பிரிதற்குறிப்பறிவுறுத்தத் தலைமகள் அவன்மாட்டேநிகழாது 
வேட்கை மிகவினாற் பின்னுந் தன்கண்ணே நிகழ்தலான் , இது 
குறிப்பறிவுறுத்தலின்பின் வைக்கப்பட்டது 

கு - ரை .) மேல் - முன்னைய அதிகாரத்தில் : அதாவது கஉ . 
ஆவது அதிகாரத்தில் . அறிவுறுத்த - அறிவிக்க . அவன்மாட்டே 
நிகழாது - தலைவனிடத்து நிகழும் பிரிதற்குறிப்பைக்கருதாது . தன் 
கண்ணே நிகழ்தலால்- தன் கண்ணுள்ள புணர்ச்சிவிதும்பலிலே கரு 
த்துச்செல்லுதலால் . 


1 


திருக்குறள் 


கஉ அக . உள்ளக் களித்தலுங் காணட மகிழ்தலும் 

கள்ளுக்கில் காமத்திற் குண்டு. 


பிரிதற்குறிப்பினனாகியானொடு நீ புலவாமைக்குக் காரணம் யாது ? என 

நகையாடிய தோழிக்குத் தலைமகள் சொல்லியது . 
பரி.-- உள்ள களித்தல் உம் -நினைந்த துணையானே களிப் 
பெய்தலும் , காண மகிழ்தல்உம் - கண்டதுணையானே மகிழ் 
வெய்தலும் , கள்ளுக்கு இல் - கள்ளுண்டார்க்கில்லை : காமத் 
திற்கு உண்டு - காமமுடையார்க்குண்டு ; ( எ - று . ) 

களித்தல் -உணர்வழியாதது . மகிழ்தல் -அஃதழிந்தது . இவ் 
விரண்டும் உண்டுழியல்ல தின்மையின் கள்ளுக்கில் என்றாள் . 
உண்டென்பது , இறுதி விளக்கு . அப்பெற்றித்தாய காமமுடைய 
யான் , புலத்தல் யாண்டைய தென்பதாம் . 

( கு - ரை .) பிரிதற் குறிப்பினனாகியானோடு - பிரிதற்குறிப்பையுடைய 
வனான தலைவனோடு . உணர்வழியாது உள்ளங்கிளர்தல் களித்தலென் 
றும் , உணர்வழிய உள்ளங்கிளர்தல் மகிழ் தலென்றும் , களித்தல் மகி 
ழ்தல் என்ற இரண்டற்கும் வேறுபாடு காட்டுகின்றார் ; இவ்விரண்டும் 
-களித்தலும் மகிழ்தலும் . உண்டுழியல்லது - கள்ளைப்பருகியபோது 
அல்லாமல் . உண்டு என்று இறுதியில் நிற்குஞ்சொல் , இந்தக்குறளுக் 
குப் பொருளுரைக்கும் போது காமத்திற்கு உள்ளக்களித்தலும் 
உண்டு , காணமகிழ்தலும் உண்டு என்று இடையே சென்று இயைந் 
ததனால் , இறுதி விளக்கு என்றார் . இது , விளக்கணியின் வகையாகும் . 
வடமொழியில் , இந்த விளக்கணி , தீபகாலங்காரமெனப்படும் . அப் 
பெற்றித்தாய -உள்ளக்களித்தலுங் காணம்கிழ்தலு முடைய தாகிய . ( ) 


கஉ அஉ . தினைத்துணையு மூடாமை வேண்டும் பனைத்துணையும் 

காம நிறைய வரின் . 


இதுவுமது . 
பரி . - மகளிர்க்கு ), காமம் - , பனை துணை உம் - பனையள 
வினும் , நிறைய வரின் - மிகவுண்டாமாயின் , ( அவரால் ), ( தங் 
காதலரோடு ), தினை துணைஉம் - தினையளவும் , ஊடாமை - ஊடு 
தல் செய்யாமை , வேண்டும் வேண்டப்படும் ; எ - று . ) 

பனைத்துணையுமென்புழி , ஐந்தனுருபு விகாரத்தாற் றொக் 
கது . ஊடின் வருத்தமிகு மெனப் பிறர்க்குறுதி கூறுவாள் 
போன்று , தன் விதுப்புக்கூறியவாறு. 

( கு - ரை .) அவரால் - மகளிரால் . தினை பனை என்பன அளவைக் 
காட்டும் . பனைத்துணையினும் என்று வைத்துக்கொண்டு பொருள் 
கூறிய தால் , பனைத்துணையு மென்புழி , ஐந்தனுருட விகாரத்தால் 
தொக்கதென்றார் , ஊடாமை வேண்டும் என்றதனால் , ஊடின் வருத் 


கஉக - ஆம் அதிகாரம் - புணர்ச்சிவிதும்பல் 


தம் மிகுமென்பது பெறப்படுமாதலால் , ஊடின் வருத்தமிகுமெனப் 
பிறர்க்குறுதிகூறுவாள்போன்று தன்விதுப்புக்கூறியவாறென்றது . 
கஉஅக . பேணுது பெட்பவே செய்யினுங் கொண்கனைக் 

காணா தமையல் கண் . 


- 


| 


கஉ அசு . 


இதுவுமது . 
பரி.- பேணாது பெட்பஏ செய்யின்உம் - (நம்மை) அவமதி 
த்துத் தான் வேண்டியனவே செய்யுமாயினும் , கொண்கனை- , 
கண் - ( என் கண்கள் , காணாது அமையல -காணாதமைகின்றன 
வில்லை ; ( எ - று . ) 

தன்விதுப்புக் கண்கள்மே லேற்றப்பட்டது . * அத்தன் 
மையேன் அவனொடு புலக்குமாறென்னை யென்பதாம் . 

( கு - ரை .) பேணாது என்பதன் பொருள் அவமதித்து என்பது . 
கொண்கன் கணவன் . தன்விதுப்பை - தன்விரைவை . கொண்கனைக் 
காணாதமையல கண் என்றதனால் , தலைவி தன்னுடைய விதுப்பைக் 
கண்களின் மேலேற்றிக் கூறியதென்றார் : முதலின் தொழிலைச் சினை 
மேலேற்றிக்கூறிய உபசாரவழக்கின்பாற்படும் . அத்தன்மையேன் 
கண்களாற்காணாது அமைகில்லாதேன் . “ நீ , மாணாசெயினு மறுத் 
தாங்கே நின்வயிற் , காணினெகிழு மென்னெஞ்சாயினென்னுற்றாய் 
பேணாய் நீ பெட்பச்செயல் என்ற கலித்தொகையடிகள் , இக்குறளில் 
நோக்கத்தக்கன . 

ஊடற்கட் சென்றேன்மற் றோழி யதுமறந்து 
கூடற்கட் சென்றதென் னெஞ்சு . 

இதுவுமது . 
பரி --தோழி - தோழீ ! ஊடற்கண் சென்றேன் - ( காதல 
ரைக்காணாமுன் அவர் செய்த தவற்றைத் தன்னெடுநினைந்து 
யான் அவரொடு ) ஊடுதற்கண்ணே சென்றேன் : (கண்டபின் ), 
என்நெஞ்சு- , அதுமறந்து - அதனை மறந்து , கூடற்கண் 
சென்றது - கூடுதற்கண்ணே சென்றது ; ( எ - று . 

சேறனிகழ்தல் நினைத்தநெஞ்சிற்கு மொத்தலின் , அது 
மறந்து என்றாள் . அச்செலவாற் பயனென்னென்பதுபட நின் 
றமையின் , மன் - ஒழியிசைக்கண் வந்தது . அவ்வெல்லையிலே 
நெஞ்சு அறைபோகலான் , அது முடிந்ததில்லை யென்பதாம் . 

ரை .) தன்னொடுநினைந்து - நெஞ்சினோடு சூழ்ந்து . அதனை 
மறந்து - முன்னர் பாடுதற்குச் சூழ்ந்ததை மறந்து என்றபடி. சேறல் 
கூடுதற்குச் செல்லுதல் . சென்றேன் மன் என்ற இடத்துள்ள மன் 
- என் சேறலிற் பயனில்லை யென்ற பொருளைக் குறிப்பித்தலால் , ஒழி 
யிசையாமென்க . அவ்வெல்லையில் -- பிணங்கும்போது . அறைபோக 

* பி . - ம் : அத்தன்மையானொடு . 


கசட் 


திருக்குறள் 
லின் - வஞ்சனைவழியாற் பிரிக்கப்பட்டு அவர் வசமாதலால் . அது 
பிணங்குதல் . “ புலப்பேன் யானென் பென்மனந்நிலையே யவர்காணிற் , 
கலப்பேனென்னுமிக் கையறு நெஞ்சே , ஊடுவே னென்பேன் மன் 
அந்நிலையே யவர்காணிற் , கூடுவேனென்னு மிக்கொள்கையினெ 
ஞ்சே என்ற கலித்தொகையடிகள் , இங்குக் காணத்தக்கன . 
கஉ அரு . எழுதுங்காற் கோல்காணுக் கண்ணேபோற் கொண்கன் 
பழிகாணேன் கண்ட விடத்து . 

இதுவுமது . 
பரி.- ( முன்னெல்லாங் கண்டிருந்தும் ) , எழுதும் கால் 
எழுதுங்காலத்து , கோல் - அஞ்சனக்கோலினியல்பு , காணா - 
காணமாட்டாத, கண்ணேபோல் -கண்ணேபோல , கொண்கன் 
பழி - கொண்கனது தவறு , (காணாத விடத்தெல்லாங் கண்டிரு 
ந்து ), கண்டவிடத்து காணேன் - ( அவனைக் கண்டவிடத்துக் 
காணமாட்டேன் ; (எ - று . ) 

கோல் - ஆகுபெயர். இயல்பு - கருமை . என்னியல்பு இது 
வாகலின் , மேலும் அது முடியா தென்பதாம் . 

( கு - ரை . ) எழுதுதல்- (கண்ணுக்கு ) மையிடுதல் . அஞ்சனக் 
கோல் - கண்ணிற்கு மை தீட்டுங்கோல் . காணாத இடத்தெல்லாம் - கண 
வனைக் காணாதபோதெல்லாம் . கோல் என்பது -கோலினியல்பைக் 
காட்டு தலால் , ஆகுபெயர் : இது , முதலாகுபெயரி லடங்கும் . மேலும் 
கண்டபின்பும் . அது - கணவனோடு பிணங்குதல் . 

ரு ) 
கஉஅசு , காணுங்காற் காணேன் றவறய காணுக்காற் 
காணேன் றவறல் லவை . 

இதுவுமது . 
பரி.- காணுங்கால்- (கொண்கனை யான் காணும் பொழுது , 
தவறு ஆய - ( அவன் ) தவறாயவற்றை , காணேன் - காண்கின் 
விலேன் : காணாக்கால் - காணாதபொழுது, தவறு அல்லவை 
அவையேயல்லது பிறவற்றை , காணேன் - காண்கின்றிலேன் . 

செயப்படுபொருள் , அதிகாரத்தான் வந்தது . முன்பு நான் 
நின்னொடு சொல்லிய தவறுகள் இதுபொழுது காணாமையிற் 
புலந்திலேனென்பதாம் . 

( கு - ரை .) அவையேயல்லது . தவற்றையல்லது . காணுங்கால் , 
காணாக்கால் என்றவற்றிற்குச் செயப்படுபொருள் , கொண்கனையென் 
பது ; இது , கிழ்க் குறளில் கொண்கன் பழிகாணேன் என்று கொண் 
கனது பழிகாணாமை அதிகாரப்பட்டு நிற்றலால் , அவ்வதிகாரம்பற்றி 
வந்ததென்க . இதுபொழுது - கணவனைக்கண்ட ப்பே 
னோடு புலவாமைக்குக் காரணம் , சொல்லிய தவறுகளைக் கணவனைக் 
கண்டபோது காணாமையென்க . 


கணவ 


( க ) 


கஉகூ - ஆம் அதிகாரம் - புணர்ச்சிவிதும்பல் 


கரு. 


கஉஅஎ . உய்த்த லறிந்து புனல்பாய் பவரே போற் 

பொய்த்த லறிந்தென் புலந்து . 


இதுவுமது : 
பரி .-- உய்த்தல் அறிந்து-(தம்மை ) ஈர்த்துக்கொண்டுபோத 
லறிந்துவைத்து , புனல் ( ஒழுகுகின்ற புனலுள், பாய்பவர் போல் 
- பாய்வார் செயல்போல , பொய்த்தல் அறிந்து - ( புலவி ) முடிவு 
போகாமை யறிந்துவைத்து , புலந்து என் - ( கொண்கனோடு 
புலந்துபெறுவதென் ? ( எ - று . ) 

பாய்பவரென்பது - ஆகுபெயர் . பொய்த்தல் - புரைபடுதல். 
புலந்தாலும் பயனில்லையென்பதாம் . பொய்த்தலறிந்தேனென் 
பது பாடமாயின் , உய்த்தலறிய ஓடுநீருட் பாய்வார்போல, முடி 
வறியப் பண்டொருகாற் புலந்து முடியாமையறிந்தேன் : இனி 
அது செயற்பாற்றன்றென வுரைக்க . 

( கு - ரை .) ஈர்த்துக்கொண்டுபோதல் - இழுத்துக்கொண்டுபோ 
தல் . ஒழுகுகின்ற பெருக்கெடுத்திருக்கின்ற. புனலுள் - வெள்ளநீரில் . 
பாய்பவரென்பது - அவரது செயலைக் காட்டு தலால் , பொருளாகுபெயர் . 
புரைபடு தல் - பழுதுபடுதல் . முடிவறிய் புலவியின் முடிவையறியு 
மாறு . அது - புலவி முடிவறிய முயலுதல் . 

( எ ) 
* கீஉ அ அ . இளித்தக்க வின்னு செயினுங் களித்தார்க்குக் 

கள்ளற்றே கள்வநின் மார்பு . 
தலைமகள் புணர்ச்சிவிதுப்பறிந்த தோழி தலைமகற்குச் சொல்லியது . 

பரி.-- கள்வ-வஞ்சகா ! களித்தார்க்கு ( தன்னையுண்டு ) 
களித்தார்க்கு , இளி தக்க இன்னா செயின் உம்-* இளிவரத் 
தக்க இன்னாதவற்றைச் செய்யினும் , ( அவரால் மேன்மேல் 
விரும்பப்படுவதாய ), கள் அற்று - கள்ளுப் போலும் , நின்மார்பு 
. ( எங்கட்கு ) நின்மார்பு ; ( எ - று . ) 

அவ்வின்னாகன நாணின்மை , நிறையின்மை , ஒழுக்க 
மின்மை, உணர்வின்மை யென்றிவை முதலாயின . எங்கட்கு 
நாணின்மை முதலியவற்றைச் செய்யுமாயினும் , எங்களால் 
மேன்மேல் விரும்பப்படா நின்ற தென்பதாம் . கள்வ ! என்ற 
தும் அதுநோக்கி . 

( கு - ரை . ) இளிவரத்தக்க இன்னாதவற்றைச் செய்யினும் மேன் 
மேல் விரும்பப்படு தலில் , மார்பிற்குக் கள் உவமை . இளிவரத்தக்க 
எளிமையுண்டாக்கத்தக்க . இளித்தக்க இன்ன என்று மூலபாடத் 
தில் வந்ததை விவரிக்கின்றார் அவ்வின்னாதன் என்று தொடங்கி . 
விரும்பப்படாநின்றது என்பதற்கு எழுவாய் , மார்பு என்பது . இளித் 

* பி - ம் : இளிவாகத்தக்க 


. 


திருக்குறள் 


கூ. 


தக்க ஏகாரம் - ஈற்றசை . இன்னாசெயினும் மேன்மேல் விரும்பப்படுதல் 
நோக்கி , கள்வ ! என்று விளித்தது . 

( அ) 
கஉஅக . மலரினு மெல்லிது காமஞ் சிலரதன் 

செவ்வி தலைப்படு வார் . 
உணர்ப்புவயின்வாராவூடற்கண் தலைமகன் சொல்லியது . 

பரி.- காமம் - காமவின்பம் ,மலரின் உம்மெல்லியது- மலரினும் 
மெல்லிதாயிருக்கும் : ( அங்கனம் மெல்லிதாதலையறிந்து ), அதன் 
செவ்வி - அதன் செவ்வியை, தலைப்படுவார் பெறுவார் , சிலர் - 
(உலகத்துச் ) சிலர் ; ( எ - று . ) 

தொட்டதுணையானே மணச்செவ்வி யழிவதாய மலர் எல் 
லாவற்றினும் மெல்லி கென்பது விளக்கலின் , உம்மை சிறப் 
பின்கண் வந்தது . குறிப்பும் , வேட்கையும் , நுகர்ச்சியும் , இன்ப 
மும் ஒருகாலத்தின்கண்ணே யொத்து நுகர்தற்குரியார் இரு 
வர் அதற்கேற்ற இடனுங் காலமும் உபகரணங்களும் பெற்றுக் 
கூடி நுகரவேண்டுதலின் அதன் செவ்வி தலைப்படுவார் சிலர் 
என்றும் , அவற்றுள் யாதானு மொன் றனாற் சிறிது வேறுபடி 
னும் வாடுதலின் மலரினுமெல்லிது என்றுங் 
குறிப்பு ஒவ்வாமையின் யான் அதுபெறுகின்றிலேனென்ப 
தாம் . தலைமகளூடல்தீர்வது பயன் . 

( கு - ரை . ) உணர்ப்புவயின் வாரா ஊடல் - தலைவனால் தெளிவிக் 
கப்படுந் தன்மைக்கணில்லாத ஊடல் . . உணர்ப்புவயின் 
வூடலுற்றோள் வயின் , உணர்த்தல்வேண்டிய கிழவோன் என்று 
தொல்காப்பியத்துக் கற்பியலில் கூ - ஆஞ் சூத்திரத்தில் வருகின்றது . 
" உணர்ப்புவரை யிறப்பினுஞ்செயற்குறி பிழைப்பினும் , புலத்தலு 
மூடலுங் கிழவோற்குரிய என்ற தொல்காப்பியச் சூத்திரப்படி புலத் 
தல்தோன்றக் கிழவன் ( தலைமகன் ) கூறுகின்றான் : அடுத்தசெய்யு 
ளும் இத்தன்மையதே . உணர்ப்புவயின் வாரா வூடறோன்றிற் , 
புலத்தறானே கிழவற்கும் வரையார் என்ற இறையனாரகப்பொருட் , 
சூத்திரத்தையும் ஈண்டு நோக்குக . அதன் செவ்வி - காமவின்பத் 
தின் நலனை . தொட்ட துணையானே - தோட்ட மாத்திரத்தால் . 
உம்மை , மலரினும் என்ற இடத்து உள்ளது . குறிப்பு - மனக் 
கருத்து . உபகரணங்கள் - வேண்டிய கருவிகள் : அவை - மெல்லணை 
மலர் சாந்து தென்றற்காற்று நிலா என்ற இவை போன்றவை . அவ 
ற்றுள் - இடம் முதலியவற்றுள் . குறிப்பு ஒவ்வாமையின் - தலை 
மகள் எண்ணம் ஏற்றிராமையால் . அது - காமவின்பம் . 
கஉக 0 . கண்ணிற் றுனித்தே கலங்கினுள் புல்லுதல் 
என்னினுந் தான் விதுப்புற்று . 

இதுவுமது . 
பரி .--(காதலின் முன்னொருஞான்று புல்லல்விதுப்பிறை 
சென்ற என்னொடு ), கண்ணின் துனித்து - ( தன் ) கன் மாத்தி 


வாரா 


ககூ 0 - ஆம் அதிகாரம் - நெஞ்சொடுபுலத்தல் 


மணர் 


ரத்தானடி, புல்லுதல் என்னின்உம் தான் விதுப்புற்று - புல் 
லுதலை என்னினுந் தான் விதும்பலால், ( அது தன்னையும் அப் 
பொழுதே மறந்து ) , கலங்கினாள் - கூடிவிட்டாள்; ( அதனால் , 
யான் இத்தன்மையேனாகவும் விதுப்பின்றி ஊடிநிற்கின்ற 
இவள் அவளல்லள் ) ; ( எ - று . 

கண்மாத்திரத்தானூடல் - சொன்னிகழ்ச்சியின்றி அது 
சிவந்த துணையேயாதல் .அவளாயின் , இங்ஙனம்ஊடற்கண் நீடா 
ளென்பது பயன் . 

( கு - ரை .) காதலி - மனைவி . புல்லல்விதுப்பினால் - தழுவுகையி 
லுள்ள விரைவினால் . விதும்பலால் - விரை தலால் . அது தன்னை 
யும் - கண்மாத்திரத்தானூடியதையும் . இத்தன்மையேனாகவும் 
இப்படி வருத்தமுற்றிருப்பவனாக இருக்கவும் . விதுப்பின்றி - பு 
ச்சிவிரைவு இல்லாமல் , சொல் நிகழ்ச்சியின்றி - வெகுண்டு கூறுஞ் 
சொல் நிகழ்தலில்லாமல் , அது - கண் . புல்லுதலில் என்னினுந் 
தான் விதுப்புறுதலால் கண்ணிற்றுனித்தே கலங்கினாள் என்று 
இங்குத் தலைவியின் முன்னைய நிலையைத் தலைவன் கூறியது , அவ 
ளாயின் ஊடற்கண்நீடாள் என்று தெரிவித்தல் மூலமாகத் தலைவி 
யின் பிணக்குத் தீர்க்கவேண்டி . 

( க 0 ) 
ககூ 0 - ஆம் அதிகாரம் - நெஞ்சொடுபுலத்தல் . 
பரி : - அஃதாவது - காரணமுண்டாயவழியும் புலக்கக்கரு 
தாது புணர்ச்சி விதும்புகின்ற நெஞ்சுடனே தலைமகள் புலத் 
தலும் , தலைமகன் புலத்தலுமாம் . அதிகாரமுறைமையும் இத 
னானே விளங்கும் . 

(கு - ரை . ) நெஞ்சொடு- (புணர்ச்சி விதும்புகின்ற ) நெஞ்சுடனே , 
புலத்தல் - புலவி கொள்ளுதல் . நெஞ்சுடனே புலத்தல் புணர்ச்சி 
விதும்பலின் பின் கூறப்பட்டதென அதிகாரமுறைமை காண்க . 
கஉக்க . அவர்நெஞ் சவர்க்காதல் கண்டு மெவனெஞ்சே 

நீயெமக் காகா தது . 
தலைமகன்கண் தவறுண்டாயவழியும் புலவிகருதாத நெஞ்சிற்குத் 

தலைமகள் சொல்லியது . 
பரி.- நெஞ்சே- ! அவர் நெஞ்சு அவர்க்கு ஆதல் கண்டு 
உம்- 

அவருடையநெஞ்சு ( நம்மை நினையாது ) அவர்க்கு -ஆய்நிற் 
றல் கண்டுவைத்தும் , நீ எமக்கு ஆகாதது எவன் - நீ எமக்காய் 
நில்லாது அவரை நினைத்தற்காரணம் யாது ? ( எ - று .) 

அவர்க்காதல் - அவர்கருதியதற்கு உடம்படுதல் . எமக் 
காகாததென்றது , புலவிக்குஉடம்படாமையை ஒருகருமத்தைத் 
தாமாக அறிந்து செய்யமாட்டாதார் செய்வாரைக் கண்டாயி 
னுஞ் செய்வர் : நீ அதுவுஞ்செய்கின்றிலை யென்பதாம் .. 

* -19 


திருக்குறள் 


(கு - ரை .) அவர் கருதியதற்கு - அவர் நினைத்த செயலுக்கு 
பொருள்வயிற் பிரிவு என்றாற் போன்றவற்றிற்கு . தலைவர் நெஞ்சு 
அவர்க்கு ஆதலைக் கண்டுவைத்தும் பின்னும் எமக்கு நீ ஆகின் 
றிலையே யென்று தன் நெஞ்சொடு கூறுகின்றா ளென்க . ( க ) 


உறாஅ தவர்க் * கண்ட கண்ணு மவரைச் 
செருஅரெனச் சேறியென் னெஞ்சு . 


இதுவுமது . 
பரி.-- என்நெஞ்சு - என்நெஞ்சே! (மேலும் ) , உறாதவர் 
கண்டகண் உம் - (நம்மாட்டு) அன்புடையராகாதவரை உள்ள 
வாற்றிந்தவிடத்தும் , செறார் என- ( நாஞ் சென்றால் 

வெகுளா 
ரென்பதுபற்றி , அவரை சேறி- (நீ ) அவர்மாட்டுச் செல்லாநின் 
றாய் ; ( இப்பெற்றியதுமேலும் ஓரறியாமையுண்டோ ?) ( எ - று . ) 

அவரையென்பது வேற்றுமைமயக்கம் . பழங்கண்ணோட் 
டம்பற்றி வெகுளாரென்பது கந்தாகச் 1 சென்றாய் ; நீ கருதி 
யது முடியுமோவென்பதாம் . 

( கு - ரை .) மேலும் - அவர் நெஞ்சு அவர்க்காதல்மேலும் . அவரை 
என்ற இரண்டாம்வேற்றுமை - அவர்மாட்டு என்று ஏழாம் வேற்று 
மைப்பொருளைத் தருதலால் , வேற்றுமைமயக்கமாம் . பழங்கண்ணோ 
ட்டம் - பழைய தாட்சிணியம் . கந்தாக - பற்றுக்கோடாக கருதியது 
நினைத்தது : அவரைக் கூடுதலென்பது ; சென்றாற் சினவாரென் 
றெண்ணியது என்றலும் உண்டு . 


கஉசுரம் 


கெட்டார்க்கு நட்டாரில் லென்பதோ நெஞ்சேநீ 
பெட்டாங் கவர்பின் செலல் . 


இதுவுமது . 
பரி.- நெஞ்சே- ! (என்மாட்டுநில்லாது ), நீ - ,பெட்டாங்கு 
விரும்பியவாறே, அவர்பின் செலல் - அவர்மாட்டுச் செல்லுதற் 
குக் காரணம் , -- கெட்டார்க்கு நட்டார் இல் என்பது ஓ - கெட் 
டார்க்கு நட்டார் (உலகத்து ) இல்லையென்னும் நினைவோ ? 
(நின்னியல் போ ? கூறுவாயாக ); ( எ - று .) 

என்னைவிட்டு அவர்மாட்டுச் சேறல் நீ பண்டேபயின்ற 
தென்பாள் பெட்டாங்கு என்றும் , தான் இதுபொழுது மான 
மிலளாகலின் கெட்டார்க்கு என்றுங் கூறினாள் . பின்னென் 
பது , ஈண்டு இடப்பொருட்டு . செலலென்பது ஆகுபெயர் . " ஒல் 
கிடத் துலப்பிலா வுணர்வி லார்தொடர்பு " ஆயிற்று , நின் 
றொடர்பென்பதாம் . 


* பி - ம் : கண்டக்கண் என்று பாடமிருக்கலாம் , 


சென்றால் , 


ககூ 0 - ஆம் அதிகாரம் - நெஞ்சொடுபுலத்தல் 


கசஎ 


( கு - ரை . ) என்மாட்டு - என்னிடத்து . பெட்டாங்கு என்பதன் 
பொருள் -விரும்பியவாறே என்பது : பெட்ட ஆங்கு எனப்பிரிக்க . நட் 
டார் -நண்பர் . பண்டேபயின்றது - முன்னரே பழகினது . இதுபொழுது 
இப்போது . மானம் - மனத்துமேம்பாடு : நாமென்று தன்னைச்சிறப்பாக 
எண்ணும் எண்ணம் . அவர் பின் என்ற இடத்துள்ள பின் என்பது - 
இங்கே பின்னிட மென்ற பொருளது : இது , காலப்பொருட்டாயும் 
வரும் . செலல் என்னுங் காரியப் பெயர் செல்லுதற்குக் காரணமென் 
னும் பொருளைத் தந்ததனால் , காரியவாகு பெயர் . " ஒல்கிடத் துலப்பிலா 
வுணர்விலார் தொடர்பு ”என்று , கலித்தொகை , பாலைக்கலி, உடு - ஆம் 
பாட்டில் வந்துள்ளது . இதன்பொருள்:- ஒல்கு இடத்து- தளர்வுநேர்ந்த 
போது , உலப்பு இலா-உதவு தலில்லாத , உணர்வு இலார் - அறிவில்லா 
ருடைய , தொடர்பு -உறவு 

என்பது ." முட்டின்றொருவ ருடைய பொழு 
தின்கண் , அட்டிற்றுத் தின்பவ ராயிரவராபவே , கட்டலர் தார்மார்ப 
கலி யூழிக்காலத்துக், கெட்டார்க்கு நட்டாரோ வில் ” என்பது , பழ 
மொழிப் பாடல் ; கெட்டார்க்கு நட்டாரில் என்ற பழமொழியைத் 
தலைவி எடுத்துக் காட்டுகின்றா ளென்க . 


கஉகச . 


இனியன்ன நின்னெடு சூழ்வார்யார் நெஞ்சே 
துனிசெய்து துவ்வாய்காண் மற்று . 


இதுவுமது . 
பரி.--நெஞ்சே- ! ( நீ அவரைக் கண்டபொழுதே இன்ப 
நுகரக்கருதுவதல்லது அவர் தவறு நோக்கி ), துனி செய்து 
( முன் ) புலவியையுண்டாக்கி , மற்று துவ்வாய் - ( அதனையளவறி 
ந்து பின் நுகரக்கருதாய் :( ஆகலான் ),இனி-- , அன்ன - அப்பெற் 
றிப்பட்டவற்றை , நின்னொடு சூழ்வார் யார் - நின்னோடெண் 
ணுவார் யார் ? (யான் அதுசெய்யேன் ); ( எ - று . ) 

அப்பெற்றிப்பட்டன - புலக்குந் திறங்கள் . காணென்பது , 
உரையசை . மற்று - வினைமாற்றின்கண்வந்தது.முன்னெல்லாம் 
புலப்பதாகவெண்ணியிருந்து பின் புணர்ச்சிவிதும்பலின் , இவ் 
வாறு கூறினாள் .. 

( கு - ரை . ) கணவனைக் கண்டபோது புலவிகொண்டு அப்புல 
வியை அளவறிந்து செலுத்திப் பின் இன்பத்தை நுகரவேண்டுவது 
முறைமையாயிருக்க , தன் நெஞ்சு கணவனைக் கண்டபோதே முன் 
புலப்பதாகக்கரு தியதை மறந்திட்டு இன்பம் நுகரக் கருதுவதனால் 
அதனோடு பிணங்கிக்கூறுகின்றாளென்க.மற்று என்பது-துனிசெய்த 
லென்னும் வினையையொழித்துத் துனிசெய்யாமை யென்னும் வினை 
யைத் தந்து நிற்றலால் , வினைமாற்றாம் . முன்னெல்லாம் - க்ணவனைக் 
காண்பதற்கு முன்னே யெல்லாம் . புணர்ச்சிவிதும்பல் - புணர்ச்சிக்கு 
விரை தல் . 
கஉகரு . பெறாஅமை யஞ்சும் பெறிற்பிரி வஞ்சும் 

அறாஅ விடும்பைத்தென் னெஞ்சு . 


திருக்குறள் 


வாயிலாகச் சென்ற தோழி கேட்பத் தலைமகள் சொல்லியது. 

பரி .-- பெறாமை அஞ்சும் - (காதலரைப் பெறாத ஞான்று ) 
அப்பெறாமைக்கு அஞ்சாநின்றது: பெறின் பிரிவு அஞ்சும் - 
பெற்றக்கால் வரக்கடவ பிரிவினையுட்கொண்டு அதற்கு அஞ்சா 
நின்றது : ( ஆகலான் ), என் நெஞ்சு- என்னெஞ்சம் , அறா இடும் 
பைத்து - ( எஞ்ஞான்றும் ) நீங்காத இடும்பையை யுடைத்தா 
யிற்று ; (எ - று . ) 

காதலரைப் பெற்றுவைத்துக் கலவியிழத்தல் உறுதியன் 
றென்னுங் கருத்தான் வாயில் நேர்கின்றா ளாகலின் பெறாமை 
யஞ்சும் என்றும் , கலவியாராமையின் இன்னும் இவர்பிரிவ 
ராயின் யாது செய்துமென்பது நிகழ்தலின் பெறிற்பிரிவஞ் 
சும் என்றும் , இவ்விரண்டுமல்லது பிறிதின்மையின் எஞ் 
ஞான்றும் அறாவிடும்பைத்து என்றுங் கூறினாள் . 

கு - ரை . ) “ கொலைவல்பாணன் பாடினி கூத்தர் , இளைஞர் 
கண்டோரிருவகைப்பாங்கர், பாகன் பாங்கி செவிலியறிவர் , காமக்கிழ 
த்தி காதற் புதல்வன் , விருந்தாற்றாமை என்றிவை யூடல் ,மருந்தாய்த் 
தீர்க்கும் வாயில்களாகும் " என்ற நாற்கவிராசர்நம்பியகப் பொருள் 
விளக்கச் சூத்திரத்தினால் , ஊடலில் வாயிலாதற்குஉரியாரை யறிக . 
இடும்பை - துன்பம் . வாயில் நேர்கின்றாள் - வாயிற்கு உடன்படுகின் 
றாள் . ஆராமையின்- திருப்திபிறவாமையால் . இரண்டு மல்லது - காத 
லரைப் பெறாமைக்கஞ்சுதல் காதலரைப்பெற்றக்கால் அவர் பிரிவிற் 
கஞ்சுதல் என்ற இரண்டுமல்லாமல். 

தனியே யிருந்து நினைத்தக்கா லென்னைத் 
தினிய விருந்ததென் னெஞ்சு . 

இதுவுமது . 
பரி.-- என் நெஞ்சு இருந்தது - என்னெஞ்சு ஈண்டிருந்தது , 
- தனிஏ இருந்து - (காதலரைப்) பிரிந்திருந்து , நினைத்தக்கால் 
(அவர் கொடுமைகளை யான் தன்னொடு ) நினைத்தக்கால் , ( அவ் 
வளவறிந்து), என்னை தினிய - என்னைத் தின்பதுபோன்று 
துன்பஞ்செய்தற்கே; (எ - று . ) 

என்மாட்டிருந்தது , அன்று அவர்கொடுமைகளை யுட் 
கொண்டு எனக்காற்றாமை செய்தற்கே; இன்று அவை நோக்கி 
அவரொடு புலத்தற்கன்றென்பதாம் . 

( கு - ரை . ) ஈண்டு இருந்தது - இங்கே ( என்னுடலில் ) இருந்தது . 
அன்று - பிரிந்த அப்போது : இன்று - கணவர்வந்துள்ள இப்போது . 
அவை - அக்கொடுமைகளை . 

நானு மறந்தே னவர்மறக் கல்லாவென் 
மாணு மடநெஞ்சிற் பட்டு . 


க 2 கசு . 


கட்கஎ . 


ககூ0 - ஆம் அதிகாரம் - நெஞ்சொடுபுலத்தல் 


கசக 


இதுவுமது . 
பரி .--- அவர் மறக்கல்லா- (தன்னைமறந்த காதலரை ( த் தான் ) 
மறக்கமாட்டாத , என் மாணா மடநெஞ்சில் - என்மாட்சிமை 
யில்லாத மடநெஞ்சுடனே , பட்டு - கூடி, நாண்உம் மறந்தேன் 
( என்னுயிரினுஞ்சிறந்த ) நாண் தன்னையும் மறந்துவிட்டேன் . 

மாணாமை ஒருநிலையினில்லாமை . மடமை - கண்டவழி 
நினைந்து காணாவழி மறக்கும் தவற்றைக் காணாவழிநினைந்து 
கண்டவழி மறத்தல் . நாண் எஞ்ஞான்றுங் கூடியொழு 
கினும் அஞ்ஞான்று கண்டார்போன்று ஒடுங்குதல் . கண்ட 
பொழுதே புணர்ச்சிவிதும்பலின் , அதனையுமறந்தேனென் 
றாள். 

( கு - ரை . ) நெஞ்சுக்கு ஒருநிலையில் நில்லாமை -காதலரைக்காணாத 
போது அவருடையகொடுமைகளை நினைந்து அவர்மீதுசினத்தலும், 
கண்டபோது அவற்றை மறந்து அவரைக் கூட நினைத்தலும் . அதனை 
நாணே . 
கஉகஅ . எள்ளி னிளிவாமென் றெண்ணி யவர்திறம் 
உள்ளு முயிர்க்காத னெஞ்சு . 

இதுவுமது . 
பரி.- உயிர் காதல் நெஞ்சு - உயிர்மேற் காதலையுடைய 
( என் ) நெஞ்சு , எள்ளின் - (நம்மை யெள்ளிச்சென்றாரென்று 
நாமும் ) எள்ளுவே மாயின் , இளிவு ஆம் என்று எண்ணி-(பின் 
நமக்கு இளிவாமென்று கருதி , அவர் திறம் உள்ளும் - அவர் 
திறத்தினையே நினையாநின்றது ; ( எ - று .) 

எள்ளுதல் - வாயின்மறுத்தல் . இளிவு - வழிபடாமையானும் , 
பிரிவாற்றாமையானும் , நாணும் நிறையும் முதலிய இழத்தலா 
னும் உளதாவது . திறம் - வாயினேர்தலும் வருதலும் கூடலும் 
முதலாயின . இளிவிற்கஞ்சுதலானும் இறந்துபடமாட்டாமை 
யானும் கூடக் கருதாநின்ற தென்பதாம் . 

( கு - ரை . ) எள்ளி - இகழ்ந்து , உபேட்சித்து . வழிபடாமை - 
அனுசரித்து நடவாமை . திறம் . செயல் . உயிர்க்காதல் நெஞ்சு என்ற 
தனால் , இறந்துபடமாட்டாமையானுங் கூடுதற்குக் கருதாநின்ற 
தென்கிறாள் . 
கஉகக , துன்பத்திற் கியாரே துணையாவார் தாமுடைய 

நெஞ்சந் துணையல் வழி . 
உணர்ப்புவயின்வாரா ஊடற்கண் தலைமகன் சொல்லியது . 
பரி .-- துன்பத்திற்கு - ( ஒருவர்க்குத் ) துன்பம் வந்துழி 
அது நீக்குதற்கு , தாம் உடைய நெஞ்சம் - தாம் உரித்தாகப் 


ககுப் 


திருக்குறள் 
பெற்ற (தம்முடைய) நெஞ்சம் , துணை அல்வழி - துணையாகாவழி , 
துணை ஆவார் யாரே - (வேறு) துணையாவார் ஒருவருமில்லை . 

ஈண்டுத் துன்பமாவது -ஊடலுணர்ப்புவயின் வாராமை : 
அதற்கு நெஞ்சம் துணையாகாமையாவது- அவளை யன்பில் 
ளென்றொழியாது கூடற்கண்ணே விதும்பல் . ஒருதுணையுமின் 
மையின் , இஃதுஉற்று விடுதலேயுள்ளதென்பதாம் . 

(கு - ரை .) துன்பம் வந்துழி - துன்பம்நேரிட்டபோது . உரித்தாக - 
உரிமையுடையதாக , சுவாதீனமாக . துணையாகாவழி - துணையாகா 
விட்டால் . உணர்ப்புவயின்வாரா ஊடல் - தீர்க்கமுடியுமாறு நிகழா 
( தீர்க்கமுடியாத ) ஊடல் . இஃது - இத்துன்பம் . உற்றுவிடுதலே - அனு 
பவித்தலே . " உணர்ப்புவயின்வர்ரா வூட றோன்றிற் , புலத்தறானே 
கிழவர்க்கும் வரையார் என்ற இறையனாரகப்பொருள் , இங்குக்காணத் 
தக்கது . உடனிகழ்கின்ற சகார்த்தாதி ” என்ற பிரயோகவிவேகப்பா 
வின் உரையில் ஆதிசத்தத்தால் , பூவிற்குச் சென்றான் , துன்பத்திற்கு . 
யாரேதுணையாவார் , மறத்திற்கு மஃதே துணை , பிணிக்குமருந்து என்பவற் 
றின்கண் பறிக்க நீக்க என நடுவேபெய்து பொருளுரைத்துத் துமர்த் 
தம் என்பதுங்கொள்க என்றது , இங்கேயறிக . குற்றியலிகரம் , அலகு 
பெறாது வந்தது . 
கங.00 . தஞ்சந் தமரல்ல ரேதிலார் தாமுடைய 
நெஞ்சந் தமரல் வழி . 

இதுவுமது . 
பரி .-- தாம் உடைய நெஞ்சம் தமர் அல் வழி - தாம் உரித் 
தாகவுடைய நெஞ்சம் ( ஒருவர்க்குத்) தமரல்லாவழி , - ஏதிலார் . 
தமர் அல்லார் தஞ்சம் - அயலார் தமரல்லராதல் சொல்லவேண் 
டுமோ? ( எ - று . ) 

பிறளொருத்தியைக் காதலி யென்று கருதி என்னெஞ்சே 
என்னை வருத்தாநின்றபின் , அப்பிறள் புலக்கின்றது எளி 
தென்பதாம் . 

( கு - ரை . ) தமர் சுற்றம் . பிறள் -ஊடலினால் தன்மை வேறுபட்ட 
வள் . காதலி - நம்மிடம் விருப்பமுள்ளவள் . “ தஞ்சக்கிளவி யெண் 
மைப்பொருட்டே " என்ற தொல்காப்பியத்து இடையியற் சூத்திரத் 
தால் , தஞ்சம் என்பது எளிது என்ற பொருளதாதல் வெளியாம் : 
லால் , தமரல்லராதல் தஞ்சம் என்பதற்கு - தமரல்லராவது 
பொருளாமா தலால் , அப்பொருளின் கருத்தாக , தமரல்லராதல் 
சொல்லவேண்டுமோ ? என்றார் . 

( க 0 ) 
கநக - ஆம் அதிகாரம் --புலவி . 
பரி .--- அஃதாவது - இருவர்நெஞ்சும் புணர்ச்சிவிதும்பாது 
புலக்கக் கருதியவழி ஒருவரோடொருவர் புலத்தல். அதிகார 
முறைமையும் இதனானே விளங்கும் . 


எளிது 


க்கூக் - ஆம் அதிகாரம்-- புலவி 


கடுக 


- 


* 


- 


ரை .) இருவர் - தலைவன் தலைவி என்ற இவ்விருவருடைய 
விதும்பாது - விரையாமல் , புலக்க பிணக்குக்கொள்ள . கருதிய 
வழி - நினைந்தபோது . 
க x0 க . புல்லா திராஅப் புலத்தை யவருறும் 

அல்லனேய் காண்கஞ் சிறிது . 
வாயிலாகச்சென்ற தோழி தலைமகள்வாயினேர்தற்பொருட்டு 

அவளொடு நகையாடிச் சொல்லியது . 
பரி.- அவர் உறும் அல்லல் நோய் சிறிது காண்கம் - (அங் 
ஙனம் புலந்தாற் )காதலரெய்தும் அல்லல்நோயினை ( யாம் )சிறிது 
காணக்கடவேம் :புல்லாது இரா- ( நீ அவரை விரைந்து சென்று ) 
புல்லாதே (இத்தொழிலை மேலிட்டுக்கொண்டு) இருந்து , புல 
த்தை - புலப்பாயாக ; ( எ - று . ) 

அல்லல்நோய் - துன்பத்தைச் செய்யும் காமநோய் . சிறி 
தென்றாள் , புலவியை நீளவிடலாகாதென்பதுபற்றி . புலத்தை 
யென்புழி ஐகாரம் , " கடம்பூண்டொருகானீவந்தை ” என் புழிப் 
போல முன்னிலைவினைவிகுதி . புலத்தி யென்பதூஉம் பாடம் . 
புலவிக்குறிப்புக் கண்டு அவள்வழியளாய்நின்று, நாமுற்ற 
வருத்தம் அவருஞ் சிறிதுற்றறிதல் வேன்டும் என நகையாடி 
நேர்வித்தவாறு . 

( கு - ரை . ) வாயிலாகவந்த பாங்கி , வாயில் நேர்வித்தற்காக , 
தலைவியின் புலவிக்குறிப்புக் கண்டு அவள்வழியளாய் நிற்பவள் 
போலப் பாவித்து , நாம் உற்றவருத்தம் அத்தலைவரும் அடைய 
வேண்டுமென்று சொல்லி நின்று நகையாடினா ளென்க . வாயிலாக - 
கணவனோடு தலைவியைப் பொருந்தவிடுதற்கு உரிய தூதாக் . இத் 
தொழிலை - புணர்ச்சிக்கு இடங்கொடாமையாகிய இச்செயலை . நீள - 
வெகுகாலம் இருக்க . " கடம் பூண்டு " என்று தொடங்கும்மேற் 
கோள் , கலித்தொகை , குறிஞ்சிக்கலி , உ எ - இல் உள்ளது . இதன் 
பொருள் : - கடம் பூண்டு- கடனாகப்பூண்டு , ஒருகால் - நீ வந்தை - நீ 
வருவாய் என்பது : இந்த வந்தையென்பது - வருவாயென்று பொருள் 
பட - அதில் ஐ என்பது முன்னிலை விகுதியர்வதுபோல , புலத்தை 
யென்பது புலப்பாயென்று பொருள்பட , ஐ விகுதி - முன்னிலைக்கண் 
வந்ததென்க . நேர்வித்தல் - உடன்படுவித்தல் . 
ககூ 02 . உப்பமைந் தற்றாற் புலவி யதுசிறிது 

மிக்கற்ற னீள விடல் . 
புலவியொழிந்து வாயினேரும்வகை அவள் சொல்லியது . 

பரி .-- புலவி-, (கலவி இன்பஞ்செயற்கு வேண்டுமள 
விற்றாதல்), உப்பு அமைந் ( த ) து அற்று -உப்பு ( த் 

துய்ப்பன 
வற்றை இன்சுவைய வாக்கற்கு ) வேண்டுமளவிற்றாதல்போலும் ; 
சிறிது நீளவிடல் - ( இனி அதனை அவ்வளவிற் ) சிறிது மிகவிடு 


( க ) 


க்ருஉ 


திருக்குறள் 


மிக்காற் 


தல் , அது மிக்கு அற்று . - அவ்வுப்பு அளவின் 
போலும் ; ( எ - று . ) 

நீளவிடல்- * அளவறிந்துணராது கலவிமேலெழுந்த குறி 
ப்பு அழுங்குமளவுஞ் செல்லல் . சிறிது நீளவிடலாகாதென்றாள் , 
நேர்விக்கின்றாளாகலின் . உப்பு மிக்கவழித் துய்ப்பது சுவை 
யின் றானாற்போலப் புலவிமிக்கவழிக் கலவி இன்பமின்ற 
மென்றமையின் , இது பண்புவமை . 

( கு - ரை . ) துய்ப்பனவற்றை -உண்ணும் உணவுகளை . அழுங்கு 
மளவும் - கெடுமளவும் . உப்பின் சுவையையும் சுவைகெடுதலையும் உவ 
மையாகக் கூறியதனால் , இது பண்புவமை . 

( உ ) 
கங.0 . அலந்தாரை யல்லனேய் செய்தற்றாத் றம்மைப் 

புலந்தாரைப் புல்லா விடல் . 

பரத்தையரிடத்தினின்றும் வந்த 
தலைமகனொடு தலைமகள் புலந்து சொல்லியது. 
பரி 

ரி.-- தம்மை புலந்தாரை - தம்மைப்பெறாது புலந்த மக 
ளிரை , புல்லாவிடல் - புலவி நீக்கிக் கலவாது ( ஆடவர் ) சேறல் , 
- அலந்தாரை- பண்டே) துன்பமுற்றழிந்தாரை ,அல்லல் நோய் 
செய்து அற்று - அதன்மேலும்) மிக்க துன்பத்தினைச் செய் 
தாற்போலும் ; ( எ - று .) 

பிறர்பாற்சேறலின் நும்மைப்பெறாது புலந்தூடியிருக் 
கின்ற பரத்தையரைப்போய்ப் புலவி நீக்கிப் புல்லீராயின் , 
அவராற்றா ரென்பதாம் . 
( கு - 

- ரை .) தம்மை - தலைவரை . சேறல் - வேற்றிடத்துச்செல் 
லுதல் . பிறர் என்றது தலைம்களாகிய தன்னை . புல்லீராயின் 
தழுவாதுவிட்டீராயின் . அவர் - பரத்தையர் . உம்மைப் பெறாமை 
யாற் பிணங்கிய பரத்தையரின் பிணக்கைத்தீர்த்துப் புணராது எம் 
பாற்சேறல் தகாதென்று தலைவி புலந்து சொல்லுகிறா ளென்க . ( க.) 
ககூ 0 ச . ஊடி யவரை யுணராமை வாடிய 
வள்ளி முதலரிந் தற்று . 

இதுவுமது . 
பரி.--ஊடியவரை உணராமை- ( நம்மோடு ஊடிய பரத்தை 
யரை ஊடலுணர்த்திக் கூடாதொழிதல்,-- வாடிய வள்ளி 
(பண்டே நீர்பறாது ) வாடிய கொடியை , முதல் அரிந்து 
அற்று - அடியிலேயறுத்தாற்போலும் ; ( எ - று .) 

நீர் பரத்தையரிடத்தி ராயவழி எம்புதல்வரைக் கண்டு 
ற்றியிருக்கற் பாலமாய யாம் நம்மோடுஊடுதற்குரிய மல்லம் : 

அளவறிந்தொழியாது . செய்தல் . செலுத்தல் . 


- 


கண 


கஙக - ஆம் அதிகாரம் - புலவி 

கருங 
- அன்மையின் , எம்மையுணர்த்தல் 

வேண்டா ;உரியராயூடிய பரத் 
தையரையே உணர்த்தல் வேண்டுவது : அதனால் , ஆண்டுச் 
சென்மி னென்பதாம் . 

( கு - ரை . ) நீர்பெறாது - தண்ணீர் பாய்ச்சப்பெறாமல் . இடத்திர் 
இடத்திலேயிருப்பவர் . உணர்த்தல் புலவிநீக்குதல் . 

ஆண்டு - 
அங்குத்தானே . வள்ளி - வல்லீயென்ற வடசொல்லின் திரிபு . 
கங 0 ரு . நலத்தகை நல்லவர்க் கோர் புலத்தகை 

பூவன்ன கண்ணா ரகத்து . 
தலைமகளைப் புலவி நீக்கிக் கூடிய தலைமகன் தன்னுள்ளே சொல்லியது . 

பரி.-- நலம் தகை நல்லவர்க்கு ஏர் - நற்குணங்களால் தகுதி 
யுடையராய தலைவர்க்கும் அழகாவது, - பூ அன்ன 
ணார் அகத்து புல தகை - தம் ) பூவன்னகண்ணார் நெஞ்சின்கண் 
நிகழும் புலவிமிகுதியன்றே; ( எ - று . ) 

சிறப்பும்மை , விகாரத்தாற் றொக்கது. தவறில்லார்க்கும் 
புலவி இனிதென்பான் , நலத்தகை நல்லவர்க்கும் என்றான் . 
அழகு - இன்பப்பயனைத் தலைப்படுதல் . தான் நுகர்ந்த இன் 
பத்திற்கேதுவாகிய புலவியை வியந்துகூறியவாறு . 

(கு - ரை .) நல்லவர்க்கு என்பதன்பின் உயர்வுசிறப்புப்பொருளைத் 
தரும் உம்மை , செய்யுள் விகாரத்தால் தொக்க தென்க . தவறு - தலை 
வியின் திறத்துப் பிழை . தலைப்படுதல் பெறுதல் . இன்பஞ் சிறந்து 
தோன்றுதற்குக் காரணம் புலவியே யாதலால் , இன்பத்திற்கு ஏது 
வாகிய புலவி யென்றது . புலத் தகை- புலவிமிகுதி . புல - முதனிலைத் 
தொழிற்பெயர் . 
கங 0 சு . துனியும் புலவியு மில்லாயிற் காமம் 

கனியுங் கருக்காயு மற்று . 


இதுவுமது . 
பரி .-- துனிஉம் புலவிஉம் இல் ஆயின் - முதிர்ந்த கலா 
மாகிய துனியும் இளையகலாமாகிய புலவியும் இல்லையாயின் , 
காமம் --- கனிஉம் கருக்காய்உம் அற்று - செவ்விமுதிர்ந்த 
பழமும் இளங்காயும்போலும் ; ( எ - று .) 

மிகமுதிர்ந்திறுமெல்லைத்தாய கனி நுகர்வார்க்கு மிகவும் 
* இனிமை செய்யாதாகலிற் றுனியில்லையாயிற் கனியற்றென் 
றும் , கட்டிளமைத்தாய காய் நுகருஞ்செவ்வித்தன்றாகலிற் 
புலவியில்லையாயிற் கருக்காயற்றென்றுங் கூறினான் . இவ்வி 
ரண்டும் வேண்டுமென்று வியந்து கூறியவாறு. 


* இனிமை செய்தலின் என்றபாடம் அமைவுறுவதாகத் தோன்ற 
வில்லை. 

* -20 


திருக்குறள் 


( சு ) 


( கு - ரை .) கனி - அளவுக்கு விஞ்சிக் கனிந்தபழம் .இனிமைசெய் 
யும் 

முதிர்ந்தகலாமாகிய துனி இல்லையானால் , காமம் பக்கு 
வத்திற்கு மேற்பட்டுப் பழுத்திட்ட கனியைப்போன்று இன்பம் பய 
வாதாம் : அவ்வாறே இன்பஞ்செய்கின்ற புலவி யில்லையாயின் , அக் 
காமம் நுகருஞ்செவ்வித்தல்லாத கருக்காய் போன்று இன்பஞ் 
செய்யா தா மென்றவாறு. இறும் எல்லைத்து - ட தனழியும் பருவத்தி 
லுள்ள து . கட்டிளமைத்தாய - மிகவும் இளமையுடையதாகிய : முதி 
ராத என்றபடி . செவ்வி பக்குவநிலை . கருக்காய் - பிஞ்சாயிருக்கின்ற 
காய் . இவ்விரண்டும்- (மிகமுதிராத ) துனியும் (இளமைநீங்கிச் சிறிது 
முதிர்ந்த ) புலவியும் ; மிகமுதிர்ந்த துனியாயவழித் துன்பம் பயத்தலா 
னும் , அடியோடு முதிராத புலவியாயவழிக் கலவியின்பம்பயவாமையா 
னும் , இரண்டற்கு மிடையாகிய அளவறிந்து என்று ஊடுதல் 
( கஙகூ 0 ) என்ற குறளிற் கூறுவதுங் காண்க . 
ககூ 0 எ . ஊடலி னுண்டாங்கொர் துன்பம் புணர்வது 
நீடுவ தன்றுகொ லென்று . 

இதுவுமது . 
பரி.-- புணர்வது நீடுவது ( கொல் ) அன்றுகொல் என்று - 
(இனிப் ) புணர்ச்சி நீட்டிக்குமோ நீட்டியாதோ என்று கருத 
லான் , ஊடலின் ஒர் துன்பம் உண்டு - (இன்பத்திற்கு இன்றி 
யமையாத ) ஊடலின்கண்ணேயும் ஒரு துன்பம் நிகழும் ; ( எ - று .) 

என்றென்னுமெச்சத்திற்குக் கருதலானென்பது வருவிக் 
கப்பட்டது . சிறப்பும்மை விகாரத்தாற்றொக்கது . கொல்லென் 
பதனை நீடுவதென்பதனுடனுங் கூட்டுக . ஆங்கென்பது , அசை 
நிலை . ஊடல் , கூடற்கண்விரைவித்தல் கூறியவாறு . 

( கு - ரை . ) என்று என்பது சொல்லெச்சமாதலால் , என்று கரு 
தலான் என்று உரைக்கப்பட்டது . ஊடலின் என்பதன்பின் உயர்வு 
சிறப்பும்மை விகாரத்தால் தொக்கதென்க.அன்று என்பதன்பினுள்ள 
கொல் என்பது , நீடுவது கொல் , அன்று கொல் என இரண்டிடத் 
துங் கூட்டப்பட்டது காண்க . புணர்ச்சி நீட்டிக்கும் புணர்ச்சிநிகழுங் 
காலம் நீட்டிக்குமோ என்றவாறு . புணர்ச்சி நீட்டிக்குமோ என்று 
ஓரையந்தோன்றுவதால் தான் ஊடலினும் ஓர் துன்பமுண்டென்றது . 


கங.0 அ . நோத லெவன்மற்று நொந்தாரென் றஃதறியுங் 

காதல ரில்லா வழி . 
உணர்ப்புவயின்வாரா வூடற்கண் தலைமகன் தலைமகளோடு 

புலந்து சொல்லியது . 
பரி .- ( இவர் நம்பொருட்டாக ), நொந்தார்என்று- , அஃது 
அந்நோவினை, அறியும்-, காதலர் - அன்புடையாரை, இல் 
லாவழி - பெறாவழி ,-நோதல் மற்று எவன்- ( ஒருவர் ) நோகின் 
றதனாற் பயனென் ? (எ - று . ) 


கஙக - ஆம் அதிகாரம் - புலவி 


அறிதல் - ஈண்டு ஊடலையினிதுணர்தல் . மற்று , வினை 
மாற்றின்கண்வந்தது . இவள் நங்காதலியல்லள் : அன்மை 
யின் இந்நோவறியாள் : அறியாமையின் நாம் புலக்கின்ற 
தனாற் பயனில்லை எனத் தன்னாற்றாமை யுணர்த்தியவாறு. 

கு - ரை . ) உணர்ப்புவயின்வாரா ஊடல் -நீக்குவித்தாலும் நீங்காத 
ஊடல் . நம்காதல்நோயை யறிவதற்குத் தக்கவாறு காதலைத் தலைவி 
கொள்ளாவிட்டால் , அத்தலைவியை நோவ தனாற் பயனென் ? அவள் 
நம்மாட்டுக் காதலுடையவளல்லளே என்று புலந்துகூறியவாறு . 
மற்றுஎன்பது-நோதல் என்ற வினையைத் தவிர்த்து நோவாமையென்ற 
வினையைத் தழுவுதலால் , வினைமாற்றாம் . 

( அ ) 
கஙகே . நீரு நிழல் தினிதே புலவியும் 
வீழுநர் கண்ணே யினிது . 

இதுவுமது . 
பரி .-- நீர்உம் நிழலது ஏ இனிது - ( உயிர்க்கு இன்றியமை 
யாத ) நீரும் நிழலின்கண்ணதே இனிதாவது : ( ஏனை வெயி 
லின்கண்ணது ஆகாது );( அதுபோல), புலவி உம் - (கலவிக்கு 
இன்றியமையாத ) புலவியும் , வீழுநர்கண் ஏ இனிது - அன் 
புடையார்கண்ணே இனிதாவது : ( ஏனை அன்பிலார்கண் 
ஆகாது ) ; ( எ - று . ) 

நிழற்கணிருந்த நீர் குளிர்ச்சிமிக்குத் தாகந்தணித்தலின் 
இனிதாயிற்று . வீழுநர் , ஆற்றாமைக்கு நோதலும் கூடுதற் 
கண் வேட்கையு முடையராவர் : இவள் நம்மாட்டு அவ்விரண்டு 
மின்மையின் இப்புலவிதானும் இன்னாதாகா நின்ற தென்ப 
தாம் . 

( கு - ரை .) அவ்விரண்டும் - ஆற்றாமைக்குநோதலும் கூடுதற் 
கண் வேட்கையும் . இன்னாதாகாநின்றது . துன்பந்தரத்தக்கதாயிருக் 
தது . 

(க) 
கஙக 0 . ஊட லுணங்க விடுவாரோ டென்னெஞ்சம் 

கூடுவே மென்ப தவா . 


இதுவுமது . 


பரி.- ஊடல் உணங்க - (தாம் ) ஊடற்கண்ணே மெலியா 
நிற்கவும் , விடுவாரோடு - விட்டிருக்கவல்லாரோடு , கூடுவேம் 
என்பது என் நெஞ்சம் - கூடக்கடவேமென்று என்னெஞ்சம் 
முயறற்கேது , அவா - (தன்) அவாவே ; பிறிதில்லை) ; ( எ - று . ) 

அன்பும் அருளுமில்லாதாரை, உடையரென்றும் அவ 
ரோடு யாங் கூடுவமென்றுங் கருதி அதற்கு முயறல் அவாவுற் 
ரார்செய லாகலின் , கூடுவேமென்பதவா என்றான் ; காரியம் 


க 


திருக்குறள் 


காரணமாக உபசரிக்கப்பட்டது . இக்கூட்டம் , முடியாதென்ப 
தாம் . 

( கு -ரை . ) தாம் - தலைவி . ஊடற்கண்ணே மெலியாநிற்கவும் . 
ஊடலை மேற்கொண்டதனால் மெலிவைக் கொண்டவளாக இருக்கவும் . 
விட்டிருக்க வல்லார் - கணவனைச்சேராது பிரிந்திருக்கவல்ல மகளிர் : 
என்றது - இங்கே , தலைவியை . கூடு தலில் அவாவுற்றார் செய 
லாகிய கூடுவேமென்பதனை அதற்குக்காரணமாகிய அவாவாகவே 
கொண்டு , கூடுவேமென்பது அவா என்று கூறியமையால் , இது , 
காரியங் காரணமாக உபசரிக்கப்பட்டதாம் . அவா - பேராசை . ( க 0 ) 

ககூஉ - ஆம் அதிகாரம் - புலவி நுணுக்கம் . 

அது , புலவியது நுணுக்கமென விரியும் . அஃதா 
வது - தலைமகனும் தலைமகளும் ஓரமளிக்கட் கூடியிருந்துழி 
அவன்மாட்டுப் புலத்தற்காரணமில்லையாகவும் காதல் கைம் 
மிகுதலான் நுண்ணியதோர் காரண முளதாக உட்கொண்டு 
அதனை யவன் மேலேற்றி அவள் புலத்தல்.காரணத்தின் நுணு 
க்கம் காரியத்தின் மேனின்றது . அதிகாரமுறைமையும் இத 
னானே விளங்கும் . 

(கு - ரை . ) ஓர் அமளிக்கண் - ஒருப்படுக்கையில் . புலத்தல் -பிணக்கங் 
கொள்ளுதல், கைம்மிகுதலால் - எல்லைகடந்திருத்தலால் . நுண்ணிய 
காரணம் - சூட்சுமமாகக்கவனித்தால் புலத்தற்குரிய தர்ன காரணம் . 
உட்கொண்டு - நினைத்து . அதனை - அக்காரணத்தை. அவன்மேலே 
ற்றி - அந்தக்காதலன் செய்தானாகக் கற்பித்து . புலவி - காரியம் : புலத் 
தற்குக்காரணம் , காதலன் மேலேற்றிய் நுண்ணிய தவறு : அக்கார 
ணத்தின் நுணுக்கத்தைக் காரியமாகிய புலவியின்மே லேற்றி , புலவி 
நுணுக்கம் என்றது : இது , காரணத்தின் பண்பைக் காரியத்தின்மே 
லேற்றிக் கூறிய உபசாரவழக்காம் . 

பெண்ணியலா ரெல்லாருங் கண்ணிற் பொதுவுண்பர் 

நண்ணேன் பரத்தநின் மார்பு . 
உலாப்போய்வந்ததலைமகன் பள்ளியிடத்தானாகத் தலைமகள் 

சொல்லியது . 
பரி.--பரத்த - பரத்தைமை யுடையாய் ! (நின்னை),பெண் இய 
லார் எல்லார் உம் - பெண்ணியல்பினையுடையார் யாவரும் , 
கண்ணில் - ( தம் ) கண்ணால் , பொது உண்பர் - பொதுவாகவுண் 
பர் : ( அதனால் ), நின் மார்பு - ( அவர்மிச்சிலாய ) நின்மார்பினை , 
நண்ணேன் - பொருந்தேன் ; (எ - று . ) 

கற்பு நாண் முதலிய நற்குணங்களின்மையிற் பரத்தை 
யர்க்குள்ளது பெண்ணியற்கைமாத்திரமே யென்னுங் கருத் 
தால் பெண்ணியலார் என்றாள் . பொதுவாகவுண்டல் - தஞ் 
சேரிச் செலவின் முறையானன்றி ஒருகாலத்தொருங்கு நோக் 


1 


க்கூகக . 


க.உ - ஆம் அதிகாரம்- புலவி நுணுக்கம் 


கருஎ 


க்கூகஉ . 


குதல் : அதுவும் ஓர் குற்றம் . தான் நோக்கி இன்புற்றவாறே 
அவரும் நோக்கியின் புறுவ ரென ஆசங்கித்து அவர்பாற் 
பொறாமை யெய்துதலின் , நுணுக்கமாயிற்று . 

( கு - ரை .) உலாப்போய்வந்த தலைமகன் படுக்கையில் வந்திருக் 
கையில் தலைமகள் புலந்து சொல்லியது , இது . மகளிர்க்கு இருத்தற் 
குரிய உத்தம குணங்களாகிய கற்பு நாண் முதலியன இன்றி, பரத் 
தையரிடத்து பெண் தன்மைமாத்திரம் இருக்கின்ற தென்ற கருத்து , 
அவர்களைப் பெண்ணியலாரென்ற தனாற் பெறப்படும் . தம்கண்ணால் 
பொதுவாக உண்டல் - பரத்தையர்சேரியில் தலைவன் உலாப்போம் 
போது யாவரும் ஒருங்கே பார்த்தல் . அங்ஙனம் அவர்கள்கண்டது 
தலைவற்குக் குற்றமாக ஏறிட்டுச்சொல்லுகின்றாள் . தலைவனை நோக் 
கித் தலைவி எவ்வாறு இன்புற்றாளோ , அவ்வாறே அந்தப்பரத்தை 
யரும் தலைவன் மார்பைப் பார்த்து இன்புறுவரென்று ஐயுற்று அவர் 
களிடம் பொறாமையடைந்து கூறியதாதலால் , இது புலவி நுணுக்கமாம் . 

ஊடி யிருந்தேமாத் தும்மினர் யாந்தம்மை 
நீடுவாழ் கென்பாக் கறிந்து . 
தலைமகன் நீக்கத்துச் சென்ற தோழிக்குத் 

தலைமகள் பள்ளியிடத்து நிகழ்ந்தது கூறியது . 
பரி.- ஊடி இருந்தேம் ஆ - (யாம் தம்மோடு ) ஊடியுரை 
யாடா திருந்தேமாக , தும்மினார் - ( காதலர் ) தும்மினார் : யாம் 
தம்மை நீடு வாழ்க என்பாக்கு அறிந்து - ( அது நீங்கித்) தம்மை 
நீடுவாழ்கென்றுரையாடுவேமாகக் கருதி; ( எ - று . ) 

தும்மியக்கால் வாழ்த்துதல் மரபாகலான் , உரையாடல் 
வேண்டிற்றென்பதாம் . இயல்பானிகழ்ந்த தும்மலைக் குறிப்பா 
னிகழ்ந்ததாகக் கோடலின் , நுணுக்கமாயிற்று . 

( கு - ரை .) தலைவி தன்னைச் செருக்குத்தோன்ற யாம் என்கின் 
றாள் . தம்மோடு - தலைவரோடு . படுக்கையில் யான் தலைவரோடு 
ஊடிப்பேசா திருக்கையில் பேசவேணுமென்று கருதித் தும்மினார் :: 
இது தலைவர்செய்த குற்றமென்கிறாள் : இங்ஙன் தலைவி கூறுதலால் , 
புலவி நுணுக்கமாம் . ஒருவரெதிரில் அன்பிற்குரியார் தும்மும்போது 
மற்றவர் - தீர்க்காயுசு என்று கூறுதல் , இக்காலத்திலும் மரபாக 
வுள்ளது : ( இந்தமரபு , இங்கே அறியத்தக்கது ) . அதன் பொருள் 
நீடுவாழவேணுமென்பது . 

( உ ) 
கோட்டுப்பூச் சூடினுங் காயு மொருத்தியைக் 

காட்டிய சூடினீ ரென்று. 
தலைமகளது புலவிக்குறிப்பினைக் கண்டு நீயிர் கூடி யொழுகாநிற்கவும் 
இது நிகழ்தற்குக் காரணம் யாது ? என்ற தோழிக்குத் தலைமகன் 

சொல்லியது . 
ப .- ( யான் ), கோடு பூ சூடின் உம் - கோடுதலைச்செய்யும் 
மாலையைச் சூடினேனாயினும் , --ஒருத்தியை காட்டிய சூடினீர் 


கஙகங . 


கருஅ 


திருக்குறள் 


என்று - ( நும்மாற்) காதலிக்கப்பட்டாளொருத்திக்கு இப்பூவணி 
காட்டல் வேண்டிச் சூடினீரென்று , காயும் - வெகுளாநிற்கும் ; 
(இத்தன்மையாட்கு ஒரு காரணம் வேண்டுமோ ?) ( எ - று .) 

கோடென்பது , முதனிலைத் தொழிற்பெயர் . பூ - ஆகு 
பெயர் . வளையமாகச் சூடினு மென்பதாம் ; " கோட்டங் கண்ணி 
யுங் கொடுந்திரை யாடையும் " என்றார் பிறரும் . இனி அம் 
மருதநிலத்துப்பூவன்றி வேற்றுநிலத்துக் கோட்டுப்பூவைச் 
சூடினேனாயினும் ஈண்டையாள் பிறளொருத்திக்கு அவ்வேற் 
றுப்பூவணி காட்டல்வேண்டிச் சூடினீரென்று வெகுளு 
மெனினு மமையும் . 

( கு - ரை . ) கூடியொழுகாநிற்கவும் - சேர்ந்திருக்கையிலும் . 
புலவி . கோட்டுப்பூ - கோடு தலைச்செய்யும் 

மாலை : 

வளையமாலை 
யென்றபடி , வளையமாலையை யான் சூடினேனாயினும் பூவணியை 
நும்மாற் காதலிக்கப்பட்டாட்குக் காட்டவே நீர்சூடினீரென்று ஊடு 

ளென்கிறான் . கோடு பகுதியே தொழிற் பெயர்ப் 
பொருளையுடைய தாய், கோடு தல் (வளை தல் ) என்ற பொருளைத் தந் 
தது . பூ என்பது - பூவினாலியன்ற மாலைக்குக் காரணவாகுபெயர் . 
கோடு - வளையமென்ற பொருளில் வருதற்கு மேற்கோள் “ கோட்டங் 
கண்ணியும் கொடுந்திரையாடையும் என்பது: இந்தமேற்கோள் புற 
நானூற்றில் உ எரு - இல் உள்ளது . இதன்பொருள் , கோட்டங் 
கண்ணியும் - வளையமாகிய மாலையும் , கொடுந்திரையாடையும் வளைந்த 
திரையாடையும் என்பது . சூடினேன் - தரிப்பித்தேன் எனப் பிற 
வினைப்பொருள தென்றலும் ஒன்று . இனி இந்தக்குறளில் வேறோ 
ருரை : - கோட்டுப்பூ சூடின்உம்- (மருதநிலத்துப்பூவன்றி வேற்று நில 
த்து ) மரத்தின் கிளையில் தோன் றிய பூவைச்சூடினாலும் என்பது . 
பூ - கோட்டுப்பூ நீர்ப்பூ நிலப்பூ கொடிப்பூ என்று நால்வகைப்பட்டிருக் 
கும்: மருதநிலம் நீர்ப்பூமிக்கது என்பது , இங்கே கருதுதற்கு உரியது . 
மருதநிலத்துப் பூவன்றி என்றது , அதிகாரம் புலவி நுணுக்கமா தலா 
லென்க : மருதத்திற்கு ஊடல் உரிப்பொருளாத லறிக.ஈண்டையாள் . 
இங்கே யிருப்பவள் . 


கின்றா 


கஙகச . 


யாரினுங் காதல மென்றேனு வூடினுள் 
யாரினும் யாரினு மென்று . 


இதுவுமது . 
பரி.- யாரின்உம் காதலம் என்றேன்..ஆ - ( கா.ம. நுகர்தற் 
குரிய இருவராயினார் யாவரினும் யாம் மிக்க காதலையுடையே 
மென்பது கருதி ) யாரினும் காதலமென்றேனாக , - (நின்றோழி 
அதுகருதாது ), (என்னாற்காதலிக்கப்பட்ட மகளிர் பலருள்ளும் 
நின்கட் காதலுடையே னென்றேனாகக் கருதி ), யாரின் உம் 
யாரின் உம் என்று ஊடினாள் - ( அம்மகளிர்) யாரினும் யாரினும் 
( எங்கண் காதலுடையராயினீர் ) என்று சொல்லிப் புலந்தாள் . 


ககூஉ - ஆம் அதிகாரம் - புலவிநுணுக்கம் 


யாரினும் காத 


தலைமகள் கருத்திற்குத் தன்மைப் பன்மை உயர்ச்சிக்கண் 
வந்தது . யான் அன்புமிகுதியாற்சொல்லியதனைக் கருத்து 
வேறுபடக்கொண்டதல்லது பிறிதுகாரணமில்லை யென்பதாம் . 

( கு - ரை .) நின்றோழி யென்றது - தலைவியை . 
லம் என்று தலைவன் சொன்னது - உலகத்துக் காமவின்பம் நுகர்தற் 
குரிய ஆண் பெண்களாகிய இரட்டையராய யாவரினும் இரட்டைய 
ராகிய நாம் மிக்க அன்புடையோம் என்ற பொருளது . தலைவி அதற் 
குக் கொண்ட பொருள் - நான் காமித்த பெண்பாலார் பலருள்ளும் 
உன்னிடத்து மிக்க காதலுடையேனென்பது . ஆகவே ,தலைவி 
கொண்டபொருளில் , கா தலம் என்ற இடத்துப் பன்மை உயர்வுபற்றி 
வந்ததாகும் . யாரினும் காதலம் என்பதற்கு வேறு பொருள் 
கொண்டதனாற் பிணங்கினாளென்று, பாங்கிக்குத் தலைவன் அறிவிக் 
கின்றான் . யாரினும் என்ற அடுக்கு , புலந்தமை காட்டும் . ( ச ) 
கஙகரு . இம்மைப் பிறப்பிற் பிரியல மென்றேனக் 
கண்ணிறை நீர்கொண் டனள் . 

இதுவுமது . 
டாரி .-- (காதன் மிகுதியான் ) , இம்மை பிறப்பில் பிரியலம் 
என்றேன் ஆ - இம்மையாகிய பிறப்பின்கண் ( யாம் ) பிரியே 
மென்று சொன்னேனாக , ( அதனான் ஏனைமறுமையாகிய பிறப் 
பின்கட் பிரிவலென்னுங் குறிப்பினேனாகக்கருதி ), கண் நிறை 
நீர் கொண்டனள் - ( அவள் தன் ) கண்ணிறைந்த 

நீரினைக் 
கொண்டாள் ; ( எ - று . ) 

வெளிப்படுசொல்லைக் குறிப்புச்சொல்லாகக் கொள்கின்ற 
தல்லது, 

என்பால் தவறில்லை யென்பதாம் . 
( கு - ரை .) வெளிப்படுசொல் - வேறு குறிப்புப்பொருளைக் கொள் 
ளாதசொல் : அது இங்கே, இம்மைப்பிறப்பிற் பிரியலம் என்றது : 
அச்சொற்றொடரை மறுமைப் பிறப்பிற் பிரிவேன் என்று குறிப்புப் 
பொருள் கொண்டுள்ள தாக என்மீது குற்றங் கற்பித்து,கண்ணிறைய 
நீரைக்கொண்டனள் 

உன்தோழி 

யென்று தலைவன் பாங்கியிடம் 
சொல்லுகிறான் . பிரியலம் - தனித்தன்மைப்பன்மை . 


கஙகசு . 


உள்ளினே னென்றேன்மற் றென்மறந்தீ ரென்றென்னைப் 
புல்லாள் புலத்தக் கனள் . 

இதுவுமது . 
பரி . - உள்ளினேன் என்றேன் - பிரிந்தகாலத்து நின்னை 
யிடையின்றி நினைந்தேனென்னுங்கருத்தால் யான் உள்ளினே 
னென்றேன் ; (என , அதனை ஒருகால் மறந்து பின் நினைந்தே 
னென்றதாகக்கருதி ), மற்று என் மறந்தீர் என்று என்னைப் 
புல்லாள் புலத்தக்கனள் - என்னை ( இடையே ) மறந்தீரென்று 


கசு ) 


திருக்குறள் 


ஆக - யான் 


சொல்லி முன் புல்லுதற்கமைந்தவள் அஃதொழிந்து புலத்தற் 
கமைந்தாள் ; ( எ - று .) 

மற்று - வினைமாற்றின்கண்வந்தது . அருத்தாபத்திவகை 
யான் , மறத்தலையுட்கொண்டு புலந்தாளென்பதாம் . 

( கு - ரை .) உள்ளினேன் என்பது - சிந்தித்துக்கொண்டே யிருந் 
தேனென்றும் , மறந்துபோக மீண்டும் நினைந்தேனென்றும் இரு 
பொருள் தரற்கு உரியது . புல்லுதற்கு - தழுவுதற்கு . மற்று என் 
பது உள்ளினேன் என்ற வினையைமாற்றி மறத்தல்தொழிலைக் காட்டு 
வதால் , வினைமாற்றாம் . உள்ளினேன் என்பதற்கு நினைந்தேனென்று 
பொருள்கொள்ளுமிடத்து மறந்ததையே நினைக்க வேண்டுமா தலால் , 
மறந்தமை அருத்தாபத்தியாற் பெறப்படும் . 
ககூகஎ . வழுத்தின டுப்மினே கை வழித்தழுதாள் 

யாருள்ளித் தும்மினீ ரென்று . 
பரி.- (கூடியிருக்கின்றவள் ), தும்மினேன் 
தும்மினேனாக , வழுத்தினாள் - (தன்னியற்கைபற்றி ) வாழ்த்தி 
னாள் : அழித்து - ( அங்ஙனம் வாழ்த்திய தானே ) மறித்து , யார் 
உள்ளி தும்மினீர் என்று அழுதாள் - ( நும்மை நினைத்து வரு 
ந்துகின்ற மகளிருள்) யாவர் நினைத்தலால் நீர் தும்மினீரென்று 
சொல்லிப் புலந்தழுதாள் ; ( எ - று .) 

பாழ்த்தலொடு புலத்தல் இயையாமையின் , அழித்து 
என்றான் . அன்புடையார் நினைத்தவழி அந்நினைக்கப்பட்டார்க் 
குத் தும்மல்தோன்றுமென்பது மகளிர்வழக்கு . இல்வழக்கை 
உள்வழக்காகக் கருதிப்புலந்தாளென்பதாம் . 

கு - ரை .) தும்மும்போது வாழ்த்து தல் மரபு என்பது , முன் 
னரே கூறப்பட்டது . மறித்து - மீண்டும் . அன்புடையார் நினைக் 
தால் தும்மல்தோன்றும் என்கின்ற ஒருகொள்கைபற்றி , தலைமகன் 
தும்மியபோது நும்மாற் காதலிக்கப்பட்டாருள் யாவள் உம்மை நினை 
ந்தாளோ! என்று சொல்லிப் புலந்தாள் தலைவி யென்றனன் . இல் 
வழக்கு - உண்மையான கொள்கை யல்லாதது : வேறு காரணத்தா 
லும் தும்மல்தோன்று மா தலால் இங்ஙனங் கூறியது . 

( எ ) 
ககூகஅ . தும்முச் செறுப்ப வழுதா ணுமருள்ளல் 
எம்மை மறைத்திரோ வென்று . 

இதுவுமது . 
பரி.-- தும்மு செறுப்ப - (எனக்குத்) தும்மல் ( தோன்றிய 
வழி யாருள்ளித் தும்மினீரென்று புலத்தலை யஞ்சி ) அதனை 
( யான் அடக்கினேன் ; அங்ஙனம் ) அடக்கவும் , நுமர்உள்ளல் - 
துமர் ( நும்மை ) நினைத்தலை , எம்மை- மறைத்திர் ஓ என்று - 
மறைக்கலுற்றீரோ? என்று சொல்லி , அழுதாள் - புலந்தழு 
தாள் ; (எ - று . ) 


கசுக 


ககூஉ - ஆம் அதிகாரம் -- புலவிதுணுக்கம் 
தும்முவென்பது - முதனிலைத் தொழிற்பெயர் . செறுப்ப 
வென்புழி இறந்தது தழீஇய எச்சவும்மை , விகாரத்தாற்றொக் 
கது , எம்மையென்பது - நும்மோடு யாது மியைபு இல்லாத 
எம்மை என்பதுபட நின்ற இசையெச்சம் : இதனை , வடநூலார் 
காகுவென்ப. தும்மினுங் குற்றம் . ஒழியினுங் குற்றமாயக்காற் 
செயற்பாலது யாது ? என்பதாம் . 

(கு - ரை .) தும்முச் செறுப்ப - தும்மலை வெளிப்படாமல் யான் 
அடக்க : அடக்கியதற்குக் காரணம் , யார் நும்மை நினைத்தலால் 
தும்மினீரோ ? என்று தலைவி புலப்பளே யென்பதனாலாகும் . அதை 
யுணர்ந்து நும்மைச் சேர்ந்த மகளிர் நும்மை நினைத்தலை மறைக்கவே , 
தும்மலை யடக்கினீரென்று புலந்தா ளென்க . செறுப்ப என்ற 
இடத்து எஞ்சி நின்ற எச்சவும்மை , தும்மின துபொருட்டு அழுததே 
யன்றி எனக் கிழ்க்குறளிற் கூறியதைத் தழுவு தலால் , இறந்தது 
தழுவிய எச்சமாம் . 

எம்மையென்பது சொல்லுவான் குறிப்பினால் 
நும்மோடியைபில்லாத எம்மைக் குறித்து என்று பொருள் தந்த 
தனால் , இசையெச்சம் : ஆக்கும் பிரதிபதத்துடனே 11 
தொடங்கும் பிரயோகவிவேகச் செய்யுளில் , " இனி , அலங்கார நூலார் 
இசையெச்சத்தைக் காகு என்பர் ; அதற்கு உதாரணம் நுமருள்ள 
லெம்மை மறைத்திரோ என்பதாம் . அது , சொல்லுங்கால் , முகவிகார 
மாதல் சொல்விகாரமா தல் தோன்ற நிற்கும் " என்று கூறியுள்ளது . 


என்று 


கககக , தன்னை யுணர்த்தினுங் காயும் பிறர்க்குநீர் 
இந்நீர ராகுதி ரென்று . 

இதுவுமது . 
பரி.-- தன்னை உணர்த்தின் உம் காயும் - ( இவ்வாற்றான் 
ஊடிய ) தன்னை (யான் பணிந்து உணர்த்துங் காலும் வெகுளா 
நிற்கும் . பிறர்க்கு உம் நீர் இ நீரர் ஆகுதிர் என்று - பிறமகளிர்க் 
கும் நீர் அவரூடியவழி 

இவ்வாறே பணிந்துணர்த்தும் நீர்மையை 
யுடையீராகுதி ரென்று சொல்லி ; (எ - று . ) 

இவள் தெளிவித்த வழியும் தெளியாளென்பதுபற்றி என் 
மேலேற்றிய தவற்றை உடம்பட்டுப் பணிந்தேன் : பணிய , அது 
தானும் புலத்தற்கேதுவாய் முடிந்தது : இனி, இவண்மாட்டுச் 
செய்யத்தகுவதியா தென்பதாம் . 

( கு - ரை . ) பணிந்து உணர்த்துங் காலும் - வணங்கிப் பிணக்கு 
நீக்கப் பார்த்தாலும் . தலைவன் பணிவனென்பதை - மனைவியுயர்வுங் 
கிழவோன் பணிவும் , நினையுங்காலைப் புலவியுளுரிய என்ற தொல் 
காப்பியச்சூத்திரத்தாலும் அறிக. " தப்பினேனென் றடிசேர் தலுமுண்டு 
என்ற கலித்தொகையையும் , " சில்லரிக் கிண்கிணி மென்றெய்வமலர்சி 
சீறடியைத், தொல்லை மணிமுடிமேற் சூட்டினான் என்ற நளவெண் 
பாவையும் , “ ஓங்கியவேலான் பணியவும் ” என்ற புறப்பொருள் வெண் 
பாமாலையடியையும் காண்க . 

*-21 


க 


திருக்குறள் 


கங 2.0 , நினைத்திருந்து நோக்கினுங் காயு மனைத்து நீர் 
யாருள்ளி நோக்கினி ரென்று , 

இதுவுமது . 
பரி --இருந்து - (என் சொற்களுஞ் செயல்களும்பற்றித் 
தான் வெகுடலான் அவற்றை) ஒழிந்திருந்து , நினைத்து நோக் 
கின்உம் - (தன் அவயவங்களது ஒப்பின்மையை ) நினைந்து 
அவற்றையே நோக்கினும் , காயும் - ( என்னை) வெகுளாநிற்கும் : 
அனைத்துஉம் நீர் நோக்கினீர் யார்உள்ளிஎன்று - நீர்என் அவ 
யவமனைத்தும் நோக்கினீர் ( அவற்றதொப்புமையான் ) எம்மக 
ளிரை நினைந்தென்றுசொல்லி; ( எ - று . ) 

யான் எல்லா அவயவங்களானும் ஒருத்தியோடொத்தல் 
கூடாமையின் ஒன்றாலொருவராகப் பலரையும் நினைக்க வேண் 
டும் : அவரெல்லாரையும் யான் அறியச்சொல்லுமி னென்னுங் 
கருத்தால் அனைத்து நோக்கினீர்யாருள்ளி என்றாள் . வாளா 
விருத்தலுங் குற்றமாயிற் றென்பதாம் . 

( கு - ரை . ) தன் அவயவங்களது - தலைவியின் உறுப்புக்களி 
னுடைய . பிரிந்தோர் ஒப்புமைப்பொருளைப் பார்த்து ஆற்றியிருத் 
தலும் உண்டு ஆதலால் , நும்மாற் காதலிக்கப்பட்ட மகளிரின் அவய 
வத்தை ஒக்குமென்ற காரணத்தாலேயே நோக்கினீர் என்று சொல்லி 
ஊடினாள் , ஒன்றாலொருவராகப் பலரை நினைக்கவேண்டும் : கண்ணால் 
ஒருத்தியோடு ஒப்பேன் : மூக்கால் ஒருத்தியோடு ஒப்பேன் : வாயால் 
ஒருத்தியோடு ஒப்பேன் : இங்ஙன் என்னுறுப்புகளனைத்தையும் 
நோக்கி நோக்கிப் பலரையும் நினைந்தீராகவேண்டும் என்றபடி . நீர் 
நினைந்த பல மகளிரையும் கூறுக என்று புலந்து கூறினா ளென்க . 
வாளா இருத்தலும் சொற்களும் செயலும் இன்றி வெறுமனே யிருத் 
தலும் . 

( க 0 ) 
ககூகூ - ஆம் அதிகாரம் - ஊடலுவகை . 
பரி .-- அஃதாவது - அப்பெற்றித்தாய ஊடலால் தமக்குக் 
கூடலின்பஞ் சிறந்துழி அச்சிறப்பிற்கேதுவாய அவ்வூடலைக் 
தலைமகளுவத்தலும் தலைமகனுவத்தலுமாம் . அதிகார முறை 
மையும் இதனானே விளங்கும் . 

இல்லை தவறவர்க் காயினு மூடுதல் 

வல்ல தவரளிக்கு மாறு . 
தலைமகள் காரணமின்றிப் புலக்கின்றமை கேட்ட தோழி 
அங்கன் நீ புலக்கின்றது என்னை என்ருட்கு அவள் சொல்லியது . 

பரி :-அவர்க்கு தவறு இல்லை ஆயின் உம் அவர் 
மாட்டுத் தவறில்லையாயினும் , அவர் அளிக்கும் ஆறு - 
(நமக்கு ) அவர் தலையளி செய்கின்ற வாறு, ஊடுதல் வல்லது 
( அவரோடு ) ஊடுதலை விளைக்கவற்றாகின்றது ; ( எ - று . ) 


கஉக . 


க - ஆம் அதிகாரம் - ஊடலுவகை 


அவர்க்கென்பது , வேற்றுமைமயக்கம் . அளவிறந்த இன் 
பத்தராகலின் யான் எய்தற்பாலதாய இத்தலையளி ஒழிந்தா 
ரும் எய்துவ ரெனக்கருதி , அது பொறாமையான் 2 டல் நிகழா 
நின்ற தென்பதாம் . 

( கு - ரை .) தலையளி - மிக்க அன்பு . அவர்க்கு என்பது - அவர் 
மாட்டு என்று ஏழனுருபு பொருளைத் தந்ததனால் , வேற்றுமைமய்க் 
கமாம் . ஒழிந்தாரும் - என்னைத்தவிர்ந்த மகளிரும் . கருதி - ஐயப்பட்டு . 


கங 22 . 


ஊடலிற் றோன்றுஞ் சிறுதுனி நல்லளி 

வாடினும் பாடு பெறும் . 
‘புலவாக்காலும் அத்தலையளி பெறலாயிருக்க அஃது இழந்து 
புல்வி யான் வருந்துவது என்னை ? என்ருட்கு அவள் சொல்லியது . 

பரி.- ஊடலின் தோன்றும் சிறு துனி - ஊடலேதுவாக 
( நங்கண்தோன்றுகின்ற சிறிய துனிதன்னால் , நல் அளி 
வாடின்உம் - (காதலர் செய்யும் ) நல்லதலையளி வாடுமாயினும் , 
பாடு பெறும் - பெருமையெய்தும் ; ( எ - று .) 

தவறின்றி நிகழ்கின்ற ஊடல் கடிதினீங்கலின் அத்துன் 
பமும்நில்லாதென்பாள் சிறு துனி என்றும் , ஆராமைபற்றி 
நிகழ்தலின் அதனான் நல்லளி வாடாதென்பாள் வாடினும் 
என்றும் , பின்னே பேரின்பம் பயக்குமென்பாள் பாடுபெ 
றும் என்றுங் கூறினாள் . அது வருத்த மெனப்படாதென்ப 
தாம் . 

( கு - ரை . ) கீழ்ச்செய்யுளில் , அவரளிக்குமாறு ஊடுதல் வல்லது 
என்ற தொடரில் , ஊடு தல் அவரைத் தலையளி செய்யுமாறு வல்லது 
என்றுகொண்டு , பாங்கி மீண்டும் வினாவ , தலைவி கூறுகின்றாளென்க. 
புலவாக்காலும் புலவிகொள்ளாவிட்டாலும் . தவறின் றி- தலைவரிடத் 
துத் தவறு இல்லா திருக்க . ஆராமை - காதலடங்காமை . வாடி னும் , 
உம்மை - ஐயப்பொருளது . அது - சிறு துனி. 
க.உங. புலத்தலிற் புத்தேணு டுண்டோ நிலத்தொடு 
நீரியைந் தன்னு ரகத்து . 

இதுவுமது . 
பரி .-- நிலத்தொடு நீர் இயைந்து அன்னாரகத்து - நிலத் 
தொடு நீர் கலந்தாற்போல ஒற்றுமையுடைய காதலர்மாட்டு , 
புலத்தலின் - புலத்தல்போல , புத்தேள் நாடு உண்டு ஓ-( நமக்கு 
இன்பந்தருவதொருபுத்தேளுலக முண்டோ ? (இல்லை); (எ - று . 

நீர் தான் நின்றநிலத்தியல்பிற்றமாறு போலக் காதலரும் 
காங் கூடிய மகளிரியல்பினராகலான் , அதுபற்றி அவரோடு 
புலவி நிகழுமென்பாள் நிலத்தொடு நீரியைந்தன்னாரகத்து 


( உ 


திருக்குறள் 


கஙஉச . 


என்றும் , அவர் நமக்கும் அன்னராகலின் அப்புலவி பின்னே 
பேரின்பம் பயவாநின்ற தென்பாள் புலத்தலிற் புத்தேணா 
டுண்டோ என்றுங் கூறினாள் . உவமம் , பயன்பற்றிவந்தது . 

( கு - ரை . ) நீர் நிலத்தியல்பாயிருப்பதுபோலத் தலைவரும் தாம் 
கூடும்மகளிரியல்பினரென்பது நிலத்தொடு நீரியைந் தன்னார் என்பதன் 
கருத்து . நமக்கும் நம்மோடு கூடும்பொழுதும் . அன்னர் - நம்மியல்பினர் . 
நிலத்தொடுசேர்ந்தநீரும் நிலத்தின் தன்மையதா தல்போல மகளிரொடு 
கூடிய தலைவரும் அம்மகளிரினியல்பினரென்றுகூறிய உவமை , பயன் 
விளைத்தல்பற்றிவந்த தாதலால் , பயனுவமம் . புத்தேள்நாடு - தேவ 
ருல 

புல்லிவிடாப் புலவீயுட் டோன்றுமென் 

உள்ள முடைக்கும் படை . 
அப்புலவி இனி யாதானீங்கும் ? என்ருட்குச் சொல்லியது . 

பரி .-- புல்லி - (காதலரைப் ) புல்லிக்கொண்டு , விடா - பின் 
விடாமைக் கேதுவாகிய , புலவியுள் - அப்புலவிக்கண்ணே , 
தோன்றும் - உளதாம் : என் உள்ளம் உடைக்கும் படை - 
( அதன்மேற் சென்ற என்னுள்ளத்ல. தக் ) கெடுக்கும் படைக் 
கலம் ; ( எ - று . ) 

‘ புலவியுள் என்னும் ஏழாவது , வினைநிகழ்ச்சிக்கண்வந் 
தது . என்னுள்ளமுடைக்கும் படைக்கலமென்றது , வணக்கத் 
தையும் பணிமொழியையும் . படைக்கலம் என்றாள் , அவற்றான் 
அப்புலவியுள்ளம் அழிதலின் . புலவி நீங்குந்திறம் கூறியவாறு . 

(கு - ரை .) புலவி கலவியின்பத்தை மிகுவிக்குமாதலால் , அந்தப் 
புலவியை புல்லிவிடாப்புலவி என்றது , புலவியுண்டாம் போது 

எது புல 
வியிற் சென்ற மனத்தையுடைக்கும்படையும் உடன்தோன்று மென் 
கிறாளென்க. புலவியென்ப தனீற்றிற்சேர்ந்துள்ள உள் என்ற ஏழனுரு 
பின் பொருளை வினைநிகழ்ச்சி யென்றார் . தோன்றுதலாகிய 
வினை நிகழ்வது புலத்தல்தொழில் நிகழும்போது ஆதலால் , இது 
வினை நிகழ்ச்சியெனப்பட்டது .இங்ஙன் வருவது வடமொழியில் சதி 
சத்தமியெனப்படுமென்ப . "உடனிகழ்கின்ற " என்று தொடங்கும் பிர 
யோகவிவேகச்செய்யுளினுரையில் , சதிசத்தமியைத் தொல்காப்பியர் 
வினைசெய்யிடமென்பர் பரிலேழகர் வினை நிகழ்ச்சியென்பர் என்று 
கூறியதும் , தொல்காப்பியவுரையில் " வினை செய்யிடத்தினின் என்ப 
தற்குத் தட்டுப்புடைக்கண்வந்தான் என்று உதாரணங்காட்டியிருப் 
பதுங் காண்க . புலவி நீங்குந் திறம் - புலவி நீங்கும்வகை . 


படை 


( ச) 


கஙஉரு 


தவறில ராயினுந் தாம்வீழ்வார் மென்றோள் 

அகறலி ஒங்கொன் றுடைத்து . 
தலைமகளை யூடனீக்கிக் கூடிய தலைாகன் கழியுவகையயைத் 

தன்னுள்ளே சொல்லியது . 


கங ங . ஆம் அதிகாரம் - ஊடலுவகை 


பரி .-- தவறு இலர் ஆயின்உம் - ( ஆடவர் தங்கண் ) தவ 
றிலராயினும் , (உடையார்போல ஊடப்பட்டு) , தாம் வீழ்வார் 
மெல் தோள் அகறலின் - தாம்விரும்பும் மகளிருடைய மெல் 
லியதோள்களைக் கூடப்பெறாதவெல்லைக்கண் , ஆங்கு ஒன்று 
உடைத்து - ( அவர்க்கு ) அப்பெற்றியதோரின்பம் பயத்த 
அடைத்து ; ( எ - று .) 

உடையராயக்கால் இறந்தவின்பத்தோடு வருமின்பமும் 
எய்துவராகலின் அதுமிகநன்று : மற்றையிலராயக்காலும் வரு 
மின்பத்தையிகழ்ந்ததில்லை யென்னுங் கருத்தால் , தவறிலரா 

மாங்கொன்றுடைத்து என்றான் . ஊடலினாயவின்பம் 
அளவிறத்தலிற் கூறற்கரிதென்பான் , அப்பெற்றியதொன் 
றென்றான் . தவறின்றியூடிய தூஉம் எனக்கு இன்பமாயிற் 
றென்பதாம் . 

( கு - ரை .) கழியுவகை - மிக்கமகிழ்ச்சி . கூடப்பெறாத எல்லைக் 
கண் - கூடப்பெறாத நிலையேற்பட்டவிடத்து . இன்பம் பயத்தலுடை 
யது , அவ்வூடலின்பின் கூடிய கூடலென்க . மேற்குறளில் புணர் தலி 
னூடலினிது என்பதை விவரிக்குமிடத்து அகன்றுகூடும்வழி ஆரா 
ததுமாய்ப் பேரின்பத்துமாம் என்று விவரங்கூறுவதும் , அதற்கு 
உபமானம் அமைந்திருக்கும் வகையும் நோக்குக . உடையராயக்கால் - 
தவறுடையரானால் . இறந்த இன்பம் - கழிந்த இன்பம் . இலராயக் 
காலும் - தவறில்லாதபோதும் . வருமின்பத்தை தவறுடையார்க்கு 
வரும் இன்பத்தை . அப்பெற்றியதொன்று - அப்படிப்பட்ட தொன்று : 
இன்னபடியுள்ள தென்று வாயாற் கூறமுடியாத தொன்று . 

உணலினு முண்ட தறலினிது காமம் 
புணர்தலி லூட லினிது , 

இதுவுமது. 
பரி .- (உயிர்க்கு) , உணலின் உம் - (மேல்)உண்பதனினும் , 
உண்டது அறல் - முன்னுண்டதறுதல் , இனிது - இன்பந்தரும் : 
( அதுபோல ) , காமம் - காமத்திற்கு , புணர்தலின் - மேற்புணர்த 
லினும் , ஊடல் - (முன்னைத்தவறுபற்றி) ஊடுதல் , இனிது -இன் 
பந்தரும் ; ( எ - று . ) 

காமத்திற்கு என்புழிச்சாரியையும் நான்கனுருபும் விகா 
ரத்தாற்றொக்கன . பசித்துண்ணும் வழி மிகவுண்ணலுமாய் 
இன் * சுவைத்துமாம் . அதுபோல , அகன்றுகூடும் வழி ஆரா 
ததுமாய்ப் பேரின்பத்ததுமாமெனத் தன்னனுபவம்பற்றிக் 
கூறியவாறு. 
( கு - ரை .) 

சீரணித்தல் . காமம் - காமத்திற்கு . 
இங்கே , இன் சாரியையும் நான்கனுருபும் தொக்கன என்க . ஆரா 
ததுமாய் - போதுமென்ற திருப்திபிறவாததாய் . 

( சு ) 


கங்உசு . 


- 


அறுதல் 


ம் :-சுவைத்தது . 


கசுசு 


திருக்குறள் 


கஙஎ. 


கஙஉஅ . 


ஊடலிற் றோற்றவர் வென்ற ரதுமன்னுங் 
கூடலிற் காணப் படும் . 

இதுவுமது . 
பரி .- ( காமநுகர்தற்குரிய இருவருள்), ஊடலில் தோற்றவர் 
ஊடலின்கட்போற்றவர் , வென்றார் - வென்றாராவர் : அது 
கூடலில் காணப்படும் - அஃது ( அப்பொழுதறியப்படாதாயி 
னும் பின்னைப் ) புணர்ச்சியின்கண் ( அவரால் ) அறியப்படும் . 

தோற்றவர் - எதிர்தலாற்றாது சாய்ந்தவர் . அவர்புணர்ச் 
சிக்கட் பேரின்பமெய்தலின் வென்றாராயினார் . மன்னும் உம் 
மும் , அசைநிலை . யான் அதுபொழுது சாய்தலின் , இது 
பொழுதுபேரின்பம் பெற்றே னென்பதாம் . 

( கு - ரை .) அவரால் ஊடலில் தோற்றவரால் . எதிர்தலாற்றாது 
சாய்ந்தவர் - எதிர்த்துநிற்கமாட்டாமற் பணிந்தவர் . அதுபொழுது - 
ஊடல் நிகழ்ந்த பொழுது . இதுபொழுது -கூடல் நிகழ்ந்தபொழுது . ( எ ) 

ஊடிப் பெறுகுவங் கொல்லோ நுதல்வெயர்ப்பக் 
கூடலிற் றோன்றிய வுப்பு . 

இதுவுமது . 
பரி .-- ( இது பொழுது இவள்) , நுதல் வெயர்ப்ப - நுதல் 
வெயர்க்கும் வகை , கூடலில் தோன்றிய - கலவியின்கணுள 
தாய , உப்பு - இனிமையை, ஊடி பெறுகுவம் கொல்ஓ-(இன் 
னும் ஒருகால் ) இவளூடி யாம் பெறவல்லேமோ ? ( எ - று .) 

கலவியது விசேடம்பற்றி , நுதல்வெயர்ப்ப என்றான் . 
இனிமை கண்டு கேட்டுண்டுயிர்த்துற்றறிதலானாயவின்பம் . 
இனி அப்பேறு கூடாதெனப்பெற்றதன் சிறப்புக்கூறிய 
வாறு . 

( கு - ரை . ) இனிமை- இங்கே ஐம்பொறிகளானும் நுகரப்படும் . 
இன்பம் : அதனைத் தெரிவிக்கவே , கண்டுகேட்டுண்டுயிர்த்துற்றறி 
தலினாலாய இன்பம் என்றாராயிற்று ." கண்டுகேட்டுண்டுயிர்த்துற்றறி 
யும் ” என்பது , கீழ் 1101 - ஆம் குறளிலுள்ளது . நுதல்வெயர்த்தல் 
புருஷாயிதம் எனப்படும் புணர்ச்சியிற் பிறக்கு மென்ப . அப்பேறு 
அவ்வினிமையைப் பெறுதல் . 


( அ ) 


கங.உக. 


ஊடுக மன்னே வொளியிழை யாமிரப்ப 
நீடுக மன்றே விரா . 


இதுவுமது . 
பரி .-- ஒளிஇழை - ஒளியிழையினையுடையாள் , ஊடுக மன் - 
( இன்னும் எம்மோடு ஊடுவாளாக : ( அங்ஙனம் அவளூடிநிற் 


கங ங - ஆம் அதிகாரம் - ஊடலுவகை 


கசு எ 


கும் ) , ( அதனையுணர்த்துதற்பொருட்டு ), யாம் இரப்ப - யாம் 
இரந்துநிற்றற்கும் , ( காலம்பெறும் வகை), இரா நீடுக மன் - இவ் 
விரவு விடியாது நீட்டித்தல்வேண்டுக ; ( எ - று . ) 

ஊடுக நீடுகவென்பன , வேண்டிக்கோடற்பொருளன. 
‘ மன் இரண்டும் ஆக்கத்தின்கண்வந்தன. ஓகாரங்கள் அசை 
நிலை . கூடலின் ஊடலே யமையுமென்பதாம் . 

( கு - ரை .) வியங்கோள்கள் , வேண்டிக்கோடற்பொருளன . “ கழி 
வேயாக்க மொழியிசைக் கிளவியென் , றம்மூன்றென்பமன்னைச் 
சொல்லே " என்பது , தொல்காப்பியம் . மன் - ஆக்கப்பொருளதாதலால் 
தான் , ஊடுக என்பது -ஊடுவாளாக எனவும் , நீடுக என்பது 

என்பது நீள்வ 
தாக எனவும் பொருள்பட்டன என்க . மன் என்பவற்றின் பின்னுள்ள 
ஓகாரங்கள் அசைநிலைப்பொருளன என்றார் . 


சஙங 0 . 


ஊடுதல் காமத்திற் கின்ப மதற்கின்பம் 
கூடி முயங்கப் பெறின் . 

இதுவுமது . 
பரி . - --காமத்திற்கு இன்பம் ஊடுதல் - காம 

நுகர்ச்சிக்கின்ப 
மாவது ( அதனை நுகர்தற்குரியராவர் ஆராமைபற்றித் ) தம்மு 
ளுதல் : அதற்குஇன்பம் - அவ்வூடுதற் கின்பமாவது, கூடி 
முயங்க பெறின் - ( அதனை யளவறிந்து நீங்கித் தம்முட் ) கூடி 
முயங்குதல் கூடுமாயின் , ( அம்முயக்கம்); ( எ - று . 

கூடுதல் - ஒத்தவளவினராதல் . முதிர்ந்த துனியாய வழித் 
துன்பம் பயத்தலானும் , முதிராத புலவியாயவழிக் கலவியின் 
பம் பயவாமையானும் , இரண்டற்கும் இடையாகிய அளவறிந்து 
நீங்குதல் அரிதென்பதுபற்றி கூடிமுயங்கப்பெறின் என் 
றான் . அவ்விரண்டின்பமும் , யான் பெற்றேனென்பதாம் . 
( கு - ரை .) அதனை - அக்காம்வின்பத்தை . ஆராமை - அடங் 

அதனை - அப்பிணக்கை . அளவறிந்து நீங்கி - கொள்ள 
வேண்டிய அளவு கொண்டு மிகாதபடி அப்பிணக்கை நீங்கி . புலவி 
முதிராத ஊடல் : முதிர்ந்த ஊடல் - துனி: இவ்விரண்டிற்கும் இடைப் 
பட்ட நிலைமையில் ஊடல் நிகழ வேண்டுமென்க . அவ்விரண்டின்பம் - 
கர்ம்வின்பம் . ஊடலின்பம் என்பன . 

( க 0 ) 


காடைம . 


பரிமேலழகருரைமுடிபு : -ஈண்டுப் பிரிவினை வடநூன்மதம் பற்றிச் 
செலவு ஆற்றாமை விதுப்பு புலவியென நால்வகைத்தாக்கிக் கூறி 
னார் : அவற்றுட் செலவு - பிரிவாற்றாமையுள்ளும் , ஆற்றாமை - படர் 
மெலிந்திரங்கல் முதல் நிறையழிதலீறாயவற்றுள்ளும் , விதுப்பு - அவர் 
வயின் விதும்பல் முதல் புணர்ச்சிவிதும்பலீறாயவற்றுள்ளும் , புலவி 
நெஞ்சொடுபுலத்தல் முதல் ஊடலுவகையீறாயவற்றுள்ளும் கண்டு 
கொள்க . அஃதேல் , வடநூலார் இவற்றுடனே சாபத்தினானாய நீக் 


கள் அ 


திருக்குறள் 


கத்தினையுங் கூட்டிப் பிரிவினை ஐவகைத் தென்றாராலெனின் , 
அஃது அறம் பொருளின்பமென்னும் பயன்களுள் ஒன்று பற்றிய 
பிரிவு அன்மையானும் , முனிவராணையான் ஒருகாலத்துஓர் குற்றத் 
தாலுள தாவ தல்லது உலகியல்பாய் வாராமையானும் ஈண்டொழிக் 
கப்பட்ட தென்க . 

(கு - ரை . ) கூறினார் என்பதற்கு எழுவாய் திருவள்ளுவர் என் 
பது . பிரிவு - விப்ரலம்பம்ருங்காரம் : அதனை வடநூலார் நான்கா 
கப் பகுத்துள்ளார் : அவற்றுள் செலவு என்பது - ப்ரவாஸம் என 
வும் , புலவி - ஈர்ஷ்பா எனவும் , விதுப்பு - அபிலாஷமெனவும் , ஆற்றாமை 
விரஹமெனவும்படும் . ஒருசாரார் ஆற்றாமையைக் கருணமென்பர்.பிரி 
வினைக்கூறும்கற்பியலுள் ,செலவு- பிரிவாற்றாமையென்ற ஓர திகாரத்தா 
லும் , ஆற்றான் 

படர்மெலிந்திரங்கல் முதல் நிறையழித லீறாகிய 
பத்து அதிகாரங்களினாலும் , விதுப்பு - அவர்வயின் விதும்பல் முதல் 
புணர்ச்சிவிதும்பலீறாகிய மூன்று அதிகாரங்களாலும் , புலவி-நெஞ் 
சொடுபுலத்தல் முதல் ஊடலுவகை யீறாகவுள்ள நான்கு அதிகாரங் 
களாலும் கூறப்பட்டன என , பிரிவு , செலவு முதலிய நான்கனுள் 
அடங்கும் வகையைக் காட்டினார் பரிமேலழகர் . “ காமஞ்சான்றகடைக் 
கோட்காலை , ஏமஞ்சான்ற மக்களொடு துவன்றி , அறம்புரிசுற்றமொடு 
கிழவனும் கிழத்தியும் , சிறந்தது பயிற்ற லிறந்ததன் பயனே என்ற 
தொல்காப்பியப்பொருளதிகாரச் சூத்திரத்தால் , 

காமத்துப்பாலைக் 
கூறியகாரணம் பெறப்படும் : 

( க 0 ) 


மை 


கற்பியல் முற்றிற்று . 


காமத்துப்பால் முற்றிற்று . 


திருக்குறள் முற்றிற்று . 


திருக்குறள் காமத்துப்பாலின் செய்யுண் முதற்குறிப்பகராதி . 

( எண் - பக்கவெண் .) 
அசையியற் 16 உறா அதவர்போ 15 ! கருமணியிற் 36 
அணங்குகொல் 3 உறாஅதோ 50 கலந்துணர்த்துங் 117 
அரிதரோதேற்ற 59 உறாஅர்க்கு 

89 கவ்வையாற் 

50 
அரிதாற்றி 63 உறுதோறு 

23 களித்தொறுங் 51 
அலந்தாரை 152 ஊடலிற்றோற் 166 கனவினானுண் 98 
அலரெழ 

48 ஊடலிற்றோன்றுஞ்1 63 காணிற்குவளை 30 
அலர்நாண 54 ஊடலினுண்டாங் 154 காணுங்காற் 142 
அவர் தந்தா 73 ஊடலுணங்க 155 காண்கமற் 

129 
அவர்நெஞ் 145 ஊடலுணர்த 

25 காதலரில்வழி 104 
அழல்போலு 107 ஊடற்கட் 

141 காதலர் தூதொடு 

96 
அளித்தஞ்ச 60 ஊடிப்பெறுகுவங் 166 காதலவரி 

115 
அறிகிலா 47 ஊடியவரை 152 காமக்கடன் 

67 
அறிதோறறியாமை 26 ஊடியிருந்தேமா 

157 காமக்கடு - லு 

43 
அறுவாய் 32 ஊடுகமன் 166 காமக்கடு - னீ 

69 
அனிச்சப்பூ 30 ஊடுதல் 

167 காமக்கணிச்சி 121 
அனிச்சமு 33 ஊரவர்கவ்வை 52 காமமுநாணு 

66 
இமைப்பிற்கரப் 39 எழுதுங்காற் 142 காமமுழந்து 

41 
இம்மைப்பிறப்பிற் 159 எள்ளினிளிவா 149 காமமென 

121 
இருநோக்கிவ 11 எனைத்துநினைப்பி 94 காமம்விடு 

118 
இருந்துள்ளி 116 எனைத்தொன் 

91 காலைக்குச் 

105 
இலங்கிழா 128 ஏதிலார்போல 17 காலையரும்பி 

106 ) 
இல்லைதவறவர்க் 162 ஒண்ணுதற்கோ 9 குறிக்கொண்டு 14 
இளித்தக்க 143 ஒருதலையா 

87 கூடியகாமம் 129 
இனியன்ன 147 ஒருநாளெழு 

132 கூற்றமோ 

7 
இன்கணுடை 58 ஓஓவினிதே 

74 கெட்டார்க்கு 146 
இன்பங்க 

63 ஓம்பினமைந் 60 கொடியார்கொடுமை 70 
இன்னாதின 62 கடலன்ன 

45 கொடியார்கொடு 111 
உடம்பொடு 35 கடாஅக்களிற்றின் 8 கொடும்புருவங் 

7 
உணலினு 165 கண்களவு 12 கோட்டுப்பூ 

157 
உண்டடார்க 10 கண்டதுமன் 

F9 

51 சாயலுநாணு 
உப்பமைந்தற்றாற் 151 கண்டாங்க 

71 சிறுமைநமக் 

109 
உய்த்தலறிந்து 143 கண்டாருயி . 

6 செல்லாமை 

57 
உரனசைஇ 128 கண்டுகேட் 

16 

19 செறாஅச்சிறு 
உவக்காணெங் 80 கண்ணிறைந்த 135 செறிதொடி 

136 
உவந்துறைவ 

40 கண்ணிற்றுனித்தே 144 செற்றவர்பின் 123 
உழந்துழந்து 75 கண்ணின்பசப்போ 114 

செற்றாரென 117 
உள்ளக்களித்த 140 கண்ணுங்கொளச் 116 

செற்றார்பின் 

123 
உள்ளத்தார் 119 கண்ணுள்ளார் 38 

150 
உள்ளம் போன்று 70 கண்ணுள்ளிற் 

110 
உள்ளினுந் 10 | கண்ணொடுகண் 

18 தண்டுதமை 
உள்ளினே 159 கதுமெனக் 

73 தண்ணந்துறைவன் 137 
97 தந்நெஞ்சத் 

92 
உள்ளுவன்மன்யானு 79 கயலுண்கண் 

66 தம்மிலிருந்து 

21 
உள்ளுவன் மன்யான் 37 கரத்தலு 
146 கரப்பினுங் 131 தவறிலரா 

164 
* -22 


37 தஞ்சந்தம 


உறா அ தவர்க் 


கஎ ) 


135 
31 
33 
49 
144 
28 
93 
76 
122 
65 
93 
69 . 


111 மன்னுயிரெல் 


106 


செய்யுண் முதற்குறிப்பகராதி 
தனியேயிருந்து 148 | நீருநிழல் 

155 மடலூர்தல் 
தன்னையுணர்த்தினு 161 நெஞ்சத்தார் 

38 மணியுட் 
தாம்வீழ்வார்தம் 84 நெய்யாலெரி 53 மதியுமடந்தை 
தாம்வீழ்வார்மென் 21 நெருநற்றுச் 

138 மலரன்ன ண் 
தாம்வேண்டின் 54 நோக்கினாணோக்கி 13 மலரன்ன - ள் 
தினைத்துணையு 140 நோக்கினாணோக்கெ 5 மலரினுமெல்லிது 
துஞ்சுங்காற் 100 நோதலெவன் 154 மலர்காணின் 
துப்பினெவ 

67 நோனாவுடம்பு 42 மறப்பினெவ 
தும்முச்செறுப்ப 160 பசக்கமற் 

83 மறைபெற 
துறைவன் 61 பசந்தாளி 

82 மறைப்பேன்மற் 
துனியும் 

153 பசப்பெனப் 83 மறைப்பேன்மன் 
துன்பத்திற் 149 படலாற்றா 

74 

மற்றியா 
துன்னாத் 

120 பணைநீங்கிப் 
தெரிந்துணரா 72 பண்டறியேன் 6 

மாதர்முகம் 
தொடலைக் 44 பதிமருண்டு 

107 

மாலைநோய் 
தொடிநோக்கி 138 பரிந்தவர்கல் 119 

மாலையோவல்லை 
தொடியொடு 112 | பருவரலும் 

87 

முகைமொக்கு 
தொடிற்சுடி 63 பனியரும்பி 104 

முயக்கிடை 
நசைஇயார் 88 பன்மாயக்கள்வன் 124 

முயங்கிய 
நயந்தவர்க்கு 78 பாடுபெறுதி 112 
நயந்தவர் நல்காமை 110 பாலொடு 

யாங்கண்ணிற் 
நலத்தகை 153 பிணிக்கு 

19 
நனவி 

யாமுமுளங் 
னாற்கண்ட 99 பிணையேர் 

10 

யாரினுங் 
நனவினானந்நீத்தா 101 பிரிவுரைக்கும் 61 

யானோக்குங் 
நனவினானல் காக் 100 புலத்தலிற் 

163 

வருகமற் 
நனவினானல்காத 98 புலப்பலென 125 

வழுத்தினா 
நனவினானல்காரை 101 புலப்பேன் 

-130 

வாராக்காற் 
நனவென 

99 புல்லாதிரா அப் 151 
28 புல்லிக்கிடந்தேன் 

வாழ்தலுயிர் 
81 

வாழ்வார்க்கு 
நாங்காதல் 86 புல்லிவிடா அப் 164 

வாளற்றுப் 
நாணுமறந்தே 148 புன்கண்ணை 103 
நாணென 124 பெண்ணியலா 156 

விளக்கற்றம் 
நாணொடு 42 பெண்ணினாற் 

139 

விளியுமெனின் 
நிணந்தீயி 126 பெயலாற்றா 

73 

வினைகலந்து 
நிறையரியர் 46 பெரிதாற்றி 

137 

வீழப்படுவார் 
நிறையுடையே 122 பெறாஅமையஞ்சும் 147 
நினைத்திருந்து 162 பெறினென் 

வீழுநர்வீழ 

132 
நினைத்தொன்று 115 பேணாது பெட்டா 

75 வீழுமிருவர்க் 
நினைப்பவர் 

91 பேணாதுபெட்பவே 141 வீழ்வாரினின் 
நீங்கிற்றெறூஉங் 22 | பொருண்மாலை 108 வேட்ட பொழுதி 


34 முறிமேனி 


102 ) 
136 
114 
113 
29 
47 
92 
158 

14 
130 
160 
76 
36 
85 
127 
95 
81 


நன்னீரை 


விடா அது 


94 


181 / 
86 
85 
25 
88 
22 


* 


காமத்துப்பாலின் அரும்பதவகராதி முதலியவை . 

( எண் - பாட்டெண் . ) 
அசை - 1145 , 1164 , 1184 , 132 7 ஆயிடையெனச் சுட்டுநீளல் 1179 
அசையியல் , 1098 

ஆயிழைபுணர்ச்சி உயிர்க்குஉடலோடு 
அஞர்- துன்பம் , 1086 , 1179 [ 1177 கூடிவாழ்தல்போலும் , 1124 
அடுக்கு இடைவிடாமை யுணர்த்தல் , இஃதோ செல்வர்க் கொத்தெனென் , 
அடுகறா - வெளிப்படை , 1090 இகரச் சுட்டுவருவித்தல் , 1082[ 1161 
அட்டுதல் - வார்த்தல் , 1093 

இகத்தல் , 1130 
அணங்கு , 1081 

( 1207 இகழ்ச்சிக் குறிப்பு , 1168 , 1256 
அதிகாரத்தான்வருதல் , 1088 , 1173 , இசையெச்சம் , 1318 
அத்துச்சாரியை யல்வழிக்கண் வரு இடக்கர்ப்பொருளவாகச் சொல்லிய 
தல் , 1191 

புணர்ச்சித் தொழில்கள் , 1101 
அநுமானம் , 1232 

இடந்தலைப்பாடு , 1102 
அமர்த்தல் - அமர்செய்தல் , மாறுபடு இடும்பை , 1295 
தல் ; 1083 , 1084 

இயற்கைப்புணர்ச்சி, 109 - அதி.அவ . 
அம்பல், 1139 

குறிப்புரை . 
அயர்கம் , 1268 

இயற்கைப்புணர்ச்சிக்குமுன் கைக் 
அரிது -வினைக்குறிப்புப்பெயர் , 1160 கிளைநிகழும் : 109 - அதி.அவ.குறிப் 
அரிமயிர்த் திரண்முன்கை , 1090 இயற்படமொழிதல் , 1129 [ புரை . 
அரிவைமுயக்கு X தமதுபாத்துண் இயற்பழித்தல் . 1129 
ணல், 1107 

இரவுக்குறி , 1116 

[ லன்பு , 1109 
அருத்தாபத்தி , 1194 , 1316 

இருதலைப் புள்ளினோருயிராய உழுவ 
அலந்தார்- துன்பமுற்றழிந்தார் , 1303 இருள்விளக்கற்றம்பார்க்கும் X பசப்பு 
அலரெழவுயிர்நிற்கும் , 1141 

கொண்கன் முயக்கற்றம்பார்க்கும் , 
அலர் , 1139 , 1146, 1149 

1186 
அல்லகுறிப்படுதல் , 1141 

இலக்கணைக் குறிப்பு , 1115 , 1244 
அல்லனோய் , 1301 

இவக்காண் , 1185 
அவாய்நிலை , 1103 , 1124 

இவர்தால் , 1182 
அழித்து - மறித்து , 1317 ( 1256 இழிவு சிறப்பும்மை , 1127 , 1199 
அளித்து - இகழ்ச்சிக்குறிப்பு, 1168 , இளித்தக்க , 1288 
அளியளித்தல் - அளிசெய்தல் , 1192 இளிவு , 1298 
அள்ளிக்கொள்வற்று , 1187 

இறத்தல் - கடத்தல் 1254 
அறத்தொடுநிற்றல் , 114 அதி , அவ . இறுதி விளக்கு , 1281 
அறல் -சீரணித்தல் , 1326 

இறுமாத்தல் , 1112 
அறிவில்லாரெம்மை நகுதல்யாம்பட்ட இறுவியாநின்றன , 1163 
தாம்படாமையால் , 1140 

இறை - முன்னங்கையில் 

வளையல் 
அறுவாய்- குறைந்தஇடம் , 1117 தங்குமிடம் , 1157 
அற்றம் -நீங்குகை, 1186 

இறைஞ்சுதல் , 1093 
அனிச்சம் , 1111 , 1115 

இனி.இப்பொழுது , 1083 
அன்புடையார் நினைத்தவழித்தும்மல் இன்கண் இன்பம், 1152 
தோன்று தல் , 15,7 

இன்பதுன்பங்கள் , 1122 
அன்மொழித்தொகை , 1135 இன்றினூங் கெல்லாம் , 1254 
ஆகுபெயர் , 1105,1206,1214,1268 உக்கக்கால் , 1270 
ஆக்கம் - வருவித்தல் , 1189 

உடம்பொடு புணர்த்து , 1270 
ஆங்கு அசைநிலை , 1307 ( றல் , 1133 உடன்பாட்டுக் குறிப்பு , 1111 
ஆண்மை - ஒன்றற்குந் தளராது நிற் உடன்போக்கு , 1110 , 1120 
ஆயன்குழல் , 1228 

உட்குதல் , 1038 


கஎ 


வது , 1324 


அரும்பதவகராதி முதலியன 
உணங்குதல் - மெலிதல் , 1310 

எயிறு, 1121 

[ 1241 
உணராமை - புலவி நீங்காமை , 1304 எவ்வநோய் - ஒன்றானுந் தீராதநோய் , 
உணர்தல் , 1109 , 1246 

எழுதுங்கால் கோல்காணாக்கண் X 
உணர்த்துதல் - நீக்குதல் , 1246 கொண்கனைக்கண்டவிடத்து அவன் 
உணர்ப்புவயின் வாராவூடல் , 1299 பழிகாணத்தலைவி , 1256 
உணலினுமுண்டதறலினிது X காமம் எள்ளி - இகழ்ந்து , 1298 

புணர்தலி னூடலினிது , 1326 எற்று - எத்தன்மைத்து , 1256 
உபசரித்தல் , 1146 

ஏகதேசவுருவகம் , 1093,1147,1227 
உப்பு X புலவி , 1302 : இனிமை , 1328 ஏங்குதல் -1248 
உம்மைசிறப்பின்கண் , 1289 எங்குபவர்க்கொருநாளெழுநாள் போ 
உயர்வுசிறப்பும்மை , 1153 

ல் செல்லும் , 1269 
உயல் , 1212 

ஏதிலர் , 1129 , 1130 , 1224 
உயிருடம்புகளின் நட்பு , 1122 ஏமப்புணை , 1164 
உயிர்தளிர்த்தல் , 1106 

ஏழாவது வினைநிகழ்ச்சிக்கண் வரு 
உய்த்தல் - ஈர்த்துக்கொண்டு போதல் , 
1287 ) 

எழுநாளாகப் பிரிவை 

ஐயுற்றது , 
உய்வில் நோய் , 1174 : உய்வு- ஒழிவு , 

1278 ) 
உரன், 1263 

ஏழென்பது மிக்கபன்மை குறிப்பது , 
உருவகத்தாற் பெறப்படும் பொருள் , 1269 
1227 

ஏர்தல் - ஒத்தல் , 1089 
உருவகவகையாற் கூறப்படுவதுபுனை ஐகாரம் முன்னிலையொருமைவிகுதி , 
ந்துரை , 1113 

1301 
உரையசை , 1228 

ஐம்புலனு மொண்டொடி கண்ணே 
உலகியலன்மை , 1252 
உலகியல் , 1203 
உலகியன்மேலிட்டுக்கூறுதல் , 1096 ஒடுஉருபு விகாரத்தாற்றொகல் , 1264 
உலப்பு -உதவுதல் , 1293 

ஒடு - வேறு வினைக்கண்வருதல் , 1235 
உவக்காண் , 1185 

ஒட்டிநின்ற இடைச்சொல் , 1185 
உவமம்பயன்பற்றிவருதல் , 1323 ஒத்தி - ஒத்திருக்க விரும்புகின்றாய் , 
உழுவலன்பு , 1109 

1119 
உவமை , 1087 

ஒருசொன்னீர்மை , 1112 , 1132 
உள்ளம் என்பததில் அம் - பகுதிப் ஒருவர்கூறையெழுவருடுத்து , 1269 
பொருள் விகுதி , 1249 

ஒருவழித்தணத்தல் , 1125 
உள்ளமுடைக்கும்படை புலவியுள் ஒல்கிடத்து - தளர்வுவந்த இடத்து, 
தோன்றும் , 1324 

1293 
உள்ளி-தேடி , 1249 

ஒல்லு தல்-உடம்படுதல் , 1271 
ஊக்குதல் - நெகிழ்த்தல் , 1238 

ஒல்லை -விரைவில் , 1096 
ஊடலிற்றோற்றவர்வென்றார் , 1327 ஒல்வதென்னுந்தொழிற்பெயர் , 1149 
ஊடல் முதலியன காமங் கூடியார் ஒழியிசை , 1125 , 1161 , 1178 
பெற்றபயன் ; 1109 

ஒன்றென்பது கொடுமைவிளக்கல் , 
ஊரறிந்தகௌவை உறுவதொன்று 1216 : சிறுமைவிளக்கல் , 1257 
ஊர் , 1129 , 1142 , 1158 ( 1143 ஒன்றோ, 1257 
எற்றுநீர் , 1161 

ஓ - பிரிநிலை , 1247 : இரக்கக்குறிப்பு , 
எச்சத்திரிபு , 1244 , 1260 

1252 : வியப்பின்கட்குறிப்பு ,1088 
எச்சவும்மை , 1138 

ஓகாரம் - அசைநிலை , 1178 , 1329 
எதிர்நிரனிறை , 1183 

ஓகாரவிடைச்சொல் இடைவிடாமை 
எத்தாலுயிர்வாழ்வேன் , 1206 

யுணர்த்தல் , 1204 


யுள, 1101 
ஐயம் , 1081 


ஊ 


கஎரு 


(அவ . 


காகு , 1318 


காண் 


தல் , 1289 


அரும்பதவகராதி முதலியன 
ஒசைவகையா னருமை யுணர்த்தல் ; கள்ளுண்டார்க்கு வரும் இளித்தக்க 
1160 

இன்னாதன் , 1288 
ஓர்ப்பு , 1132 

கள்வன்மார்புகள் : 1288 
கடம்பூண்டொருகானீவந்தை , 1301 

கனங்குழை , 1081 
கடலன்னகாமம் , 1137 

கனாமுந்துறா தவினையில்லை , 123 அதி . 
கடலா ற்றாக்காமநோய் , 1175 

கா - காவடி , 1196 
கடாம் , 1087 
கடும்புனல் - கடல் : X காமம் , 1167 காட்சி , 1081 , 1114 
கடைப்பிடி , 1132 

உரையசை , 1294 
கட்டு- கண்ணையுடையது : 1083 காண்கம் , 1301 
கட்படாம் , 1087 

காத்தண்டு , 1163 , 
கணிச்சி , 1251 

காமத்தீ நீங்கிற்றெறூஉங் குறுகுங் 
கண்ணுள்ளார்கரதலவர், 1127 காற் றண்ணென்னும் , 1104 
கதுப்பினாள் , 1105 

காமநுகர்தற்குரியாரிருவர் குறிப்பு 
கதுமென - விரைவாக, 1173 

முதலிய ஒருகாலத்தே யொத்து 
கந்து , 1292 

இடன் முதலியபெற்றுக் காமநுகர் 
கயலுண்கண் , 1212 [ 1129 
கரப்பாக்கு - வினைப்பெயர் , 1127 காமநோய் , 1159,1175,1255,1280 
காப்பினும்- அடக்கினும் , 1271 காமநோய்க்கு ஊரவர்கௌவை எரு , 
கருக்காய் புலவியில்லாக் கர்மம் , அன்னைசொல் நீர் , 1147 [ 1252 
கருமணியிற்பாவாய் , 1123 ( 1306 காமமெனவொன்றோ கண்ணின்று , 
கலந்துணர்த்தல் - கலவியால் நீக்கு காமம் ஒருதலையானின்னாது , இருதலை 
கலம் - ஆபரணம் , 1262 [ தல் , 1246 

யானும் இனிது , 1196 
கலாம்- கலகம் : சண்டை . 

காமன் , 1197 
கலுழ் தல் - அழுதல் , 1173 [ 1156 காய்தல் -வெறுத்தல் , 1208 : கோபித் 
கவவுக்கடுமை - முயக்கத்தின் மிகுதி , 

தல் , 1319 
கவவுக்கை , 1235 

[ அவ . 

காரணங் காரியத்தின்மேல் நிற்றல் , 
கவிக்கூற்றாகிய அதிகாரம் , 127 அதி , 132 - அதி , அவ. 
கவின் - அழகு , 1234 

காரிகை , 1262 , 1272 
கவ்விது - கவ்வையையுடையது , 1144 கால்களை தல் - காம்புகளைதல் , 1115 
கவ்வை - அலர் , 1144 

காழில்கனி X காமநுகர்ச்சி : ( காழ் - 
கழறுவார். இடித்துக்கூறுவார் , 1086 

பரல் ) , 1191 
கழற்றெதிர்மறுத்தல் , 1103 

குணம், 1125 
கழிந்ததற்கிரங்கள் தற்புகழ் தலன்று , குருதிகொப்புளிக்கும்வேலான் , 1182 
1088 

குவளை , 1114 
கழிமடச்செய்கை, 1172 

குழல்X மாலைக்குத் தூ தாகித் தலைவி 
கழியும் - கழலும் , 1262 

யைக்கொல்லும்படை . , 1228 
களரி - இடம் , 1224 

குறிக்கொண்டு - குறிப்பிட்டு , 1095 
களவுகொள்ளுதல் , 1092 

குறிப்பு , 1097 
களித்தல் , 1281 , களித்தார் , 1288 குறிப்புச்சொல் , 1235 , 1237 , 1315 
களித்தொறும் கள்ளுண்டல்வேட்டல் குறிப்பெச்சம் , 1090 , 1223 

X காமம் வெளிப்படுந்தோறு மினி குன்றினெஞ்சுபகவெறிந்த, 1250 
தாதல் , 1145 

கூ.டல் , 1254 , 1327 , 1328 
களிறு , 1087 

கூற்று , 1083 
கள் X கள்வன்மார்பு , 1288 

கெட்டார்க்கு நட்டாரில் , 1293 
கள்ளுக்கும் காமத்திற்குமுள்ள வேறு கெழீ இயின்மை - நல்வினையின்மை , 
பாடு , 1090 , 1281 

1194 


கஎச 


அரும்பதவகராதி முதலியன 
கேளிர்நினைந்துழி நினைக்கப்பட்டார்க் சேட் சென்றார் வெகு தூரஞ் சென்ற 
குத் தும்மல்தோன்றும் , 1203 சேட்படை , 1096 

( வர் , 1231 
கைகடந்து மீறி , 1271 

சொல்லெச்சம் , 1095 
கைகோள் - களவியல் : உரைப்பா . ஞாட்பு- போர்க்களம் , 1088 
கைம்மாறு - பிரதி . 1183 

தகை - தருக்கு . 1182 
கொண்கன்.கணவன் , 1265 

தகைபிறசொல்லடுத்து வரல் : - நலத் 
கொலைக்களம் , 1221 

தகை , புலத்தகை , 1305 
கொல் - அசைநிலை , 1207 

தஞ்சம் - எளிமை , 1300 
கொள்வற்று , 1187 

தணத்தல் , 1233 , 1277 
கோடு - வளைதல் : 1313 

தண்டாநோய் -தணியாநோய் , 1171 
கோடுகோடெறுதல் - 1264 

தண்ணந்துறைவன் , 1277 
கோட்டங் கண்ணியும் கொடுந்திரை தண்மை - மென்மை , 1239 
யாடையும் , 1313 

தலைப்படுதல் , 1289 

( 1268 
கோட்டுப்பூ , 1313 

தலைமகள் கூற்றாதல் பொருந்தாது, 
கௌவை , 1150 

தலைமாறு.கைம்மாறு , 1183 , [ 1258 
கௌவையாற் காமநுதுப்பல் , நெய் தலைமைபற்றி ஒன்றன் மேல்நிற்றல் , 

யால் எருதுதுப்பல் , 1148 தலையளி, 1153 
சாபம் பிரிவுவகையுளொன்றாகக்கூட் தவறு தலைவனைக்கண்டவழிநினைந்து 
டப்படுதல் , 1330 

காணாவழிமறத்தல் , 1297 
சாயல் -மேனியழகு, 1183 ( கல் , 1326 தவ்வெனல் , 1144 
சாரியையுமுருபும் விகாரத்தாற் றொ தன்னைப்பிறர்போற்கூறுதல் , 1154 
சாற்றுதல் - விரியவுணர்த்தல் , 1212 தன்னோய்க்குத்தானேமருந்து , 1102 
சிறக்கணித்தல் -சிறங்கணித்தல் , 1085 தாமரைக்கண்ணான் , 1103 
சிறுசொல் -இன்னாதசொல் , 1097 தாயைப் பணிகோடல் உலகியலன் 
சிறுமை - ஆற்றாமை , 1231 [ 1161 தானை , 1082 

[ மை , 1252 
சுட்டுப்பெயர் இஃதோஎன்று திரிதல் திங்களைப்பாம்பு தீண்டுதல் , 1146 
சுட்டுப் பெயர் சொல்லுவான் குறிப் திருமால் . 1103 
பொடுகூடிய பொருளுணர்த்தும் , தினிய , 1296 
127 - அதி . அவ . 

தினை , 1282 
செம்பாகம் -ஒத்தபாதி , 1092 தீயிலிட்ட நிணம் * கணவரைக் கண் 
செம்பொருள் , 1223 

டாலுருகு நெஞ்சினராய மகளிர் , 
செயப்படுபொருளை வினைமுதல் போ தீண்டுதல் , 1106 

( 1260 
லக்கூறுதல் , 1257 

துஞ்சுதல் , 1179 
செய்தெனெச்சம் செயவெனெச்சமா துணை - அளவு , 1282 : துணைவர் , 1234 
தல் , 1229 , 1231 

துப்பு பகைமை : “ துப்பெதிர்ந்தோர் 
செலவு ஆற்றாமை விதுப்புப் புலவி க்கேயுள்ளாச்சேய்மையன் ( புற 
கள் - பிரிவின்வகை , 1330 

நானூறு : 380 ), 1165 
செல்லாமை பிரியாமை , 1151 தும்மியக்கால்வாழ்த்துதல்மரபு , 1312 
செவி , 1199 

தும்மல் , காமம் , 1253 : றம் , 1317-8 
செறாஅ, 1097 

தும்மினாலுங்குற்றம் , ஒழிந்தாலும் குற் 
செறாஅய் , 1200 

துறந்தார் விட்டுச்சென்றவர் , 1250 
செறாதசொல் -இனிய சொல் , 1097 துறைவன் , 1157, 1277 
செறார் , 1096 

துனி- முதிர்ந்தகலாம் , 1306 
செறுப்ப - அடக்க , 1318 ( 1256 துனித்தல் - ஊடுதல் , 1290 ( 1299 
செற்றவர் - பகைவர் , அகன்றவர் , துன்பத்திற்கு யாரே துணையாவார் , 
செற்றார் - வெறுத்தார் , 1215 , அகன் துன்னா- கூடாவண்ணம் , 1250 

றார் , பகைவர் , 1255 


தூது , 1228 


1 


நல்லாண்மை , 


நறா, 1090 


அரும்பதவகராதி - முதலியன 

கஎடு 
தூவி , 1120 

நெய்தற்பறை செத்தார்க்குப்படுவது , 
தூற்றுதல் , 1157 

1115 
தெறூஉம் , 1104 

நெய்யால் எரிநுதுப்பல் X கௌவை 
தேற்றம் , 1153 

யாற் காமநுதுப்பல் , 1148 
தொடலை , 1135 

நெருஞ்சிப்பழம் , 1120 
தொழிலான் ஆணொழித்தல் , 1147 

நெருநற்று , 1278 
தோழியிற்கூட்டம் , 1105 

நேர்தல் -உடம்படுதல் , 1181 
தோள்கலங்கழியும் , 1262 

நோக்கம் , 1085 , 1092 ( 1099 
தோற்றம் , 1081 

நோக்கு.அழகு , 1082 :பார்வை , 1089, 
நகுதல் , 1094 

நோய் 1091 , 1102 
நசை , 1156 

நோய்செய்யு நோக்கினைப் பொது 
நட்டார் . நண்பினர் , 1293 

நோக்கென லாகாது . 1091 
நண்ணார் , 1088 

நோனா . 1132 , 1163 
நயத்தல் -விரும்புதல் , 1181 

பகற்குறி - 1115 
நயப்பு - அன்பு , 1121 

பகை - அபகாரம் , 1225 
நலம்பாராட்டல் , 1178 

பசப்புறுபருவரல் . 119 - அதி . அவ ; 
நல்காமை பிரிவு 1181 

பசைதல் - நெகிழ்தல் , 1098 
நல்குதல் , 1156 

படர் தருதல் - வருதல் , 1229 
நல்லபறைப்படுதல் , 1115 

படர்மெலிந்திரங்கல் , 117 - அதி . 
1133 

படல் -உறங்கல் , 1175 
படாம் , 1087 

[ தல் , 12101 
நனவு , 1213 , 1214 [ பிற்று , 1247 படுதல் -ஒலி தல் , 1115 , அஸ்தமித் 
நன்னெஞ்சே நல்லையென்னுங் குறிப் படை , 1258 , 1324 
நாடித்தரல் - தேடித்தரல் , 1214 பட்டாங்குபட்டவகை , 1189 
நாணம்மடம் அச்சம்பயிர்ப்பு பெண் பணிமொழி பெண்மை யுடைக்கும் 
டகை, 1083 , 1125 

பணை - பெருமை , 1234 [ படை , 1258 
நாணுத்தாழ்வீழ்த்த கதவு , 1251 பண்டு , 1083 , 1133 
நாளொற்றிவிரல்தேய்தல் , 1261 பண்டையிற்சிறப்பு , 1152 
நாற்றம் முகைமொக்குளுள்ளது X பண்பு , 11811 
* ஒரு குறிப்பு பேதைநகைமொக்குள் 

பண் புவமை , 

1302 
நாற்றம்வெறி , 1113 [உள்ளது, 1274 பதி - நிலை , 1116 : ஊர்.1229 
நிதானம் - காரணம் , 1102 

பந்தெறிந்தவயா , 119- அதி . அவ . 
நிலத்தொடு நீரியைதல் காதலர் மக 

பரத்தன் , 1311 
ளிரியல்பினராதல் , 1323 

பரிதல் - இரங்குதல் , 1248 
நிரதிசயவின்பம் , 1103 

பருகுதல் , 1266 
நீத்தார் - பிரிந்துசென்றவர் , 1220 பருவரல் - துன்பம் , 1240 
நீந்துமேமப்புணை , 1164 

பழிகாணாமை , 1285 
நீரும் நிழலின் கண்ணேயினிது X புல 

பறை , 1115 
வியும்வீழுத கண்ணேயினிது , 1309 பனியரும்பல் - நடுக்கமெய்தல் , 1223 
நீரை , ( நீர்-குணம் ) 1.111 

பனை, 1282 
நுசுப்பு - இடை , 1115 

( அதி . பாகம் , 1092 
நுணுக்கம் ( புலவி நுணுக்கம் ) 132 - பாக்கியம் , 1141 
நுதல் , 1238 

பாங்கற்கூட்டம் , 1103 
துதுப்புதல் - அவித்தல் , 1148 பாடு மேம்பாடு , 1237 : பெருமை , 1322 
நூல் கால்யாத்த மாலை வெண்குடை , பாத்தல் - பகுத்தல் , 1107 
1144 

பார்வல் , 1152 
நெஞ்சு - மனம் , 1246 : உள்ளிடம் , 1250 பாவை , 1123 


4 


கஎசு 


( கிளை , 


அரும்பதவகராதி முதலியன 
பிணிக்குமருந்துபிற , 1102 

பைந்தொடி , 1234 

1091 
பிணை , 1085 , 1089 

பொதுநோக்கு நோய்செய்யிற் கைக் 
பிரிவச்சம் . 1178 

பொதுமையாற்கூறல் , 1221 
பிரிவு, 1152 

பொதுவணி , 1116 
பிரிவு நால்வகை : ஐவகை யென்பர் பொய்க்காய்வு , 1246 [படுதல் , 1287 
ஒருசார்வட நூலார் . 1330 

பொய்த்தல் - முடிவுபோகாமற் புரை 
பிற -அசைநிலை , 1181 

பொய்பாராட்டல் , 1118 
பிறப்பு , 1315 

பொருண்மாலையாளர் , 1230 
பின் இடப்பொருட்டு , 1293 ( 1160 போசராசன் , காமத்துப்பாலின் உரை 
பின்னிருத்தல் - பின்னுமிருத்தல் , போது- பேரரும்பு 1227 [ ப்பாயிரம் . 
பீடு - வலி , 1088 

போல , 1095 , 1099 , 1117 , 1159 , 
பீழித்தல் - வருத்துதல் , 1217 

1161 , 1196 , 1224 ( யசை . 1228 
புடைபெயர்தல் , 1187 

போலும் , 1105 , 1232 1233 : உரை 
புணர்ச்சித்தொழில்கள் , 1101 போல் , 1090 , 1096 , 1097 , 1118 ; 
புணர்ச்சிபிரிவெனக்காமவின்பம் இரு 1180 , 1186 , 1222 , 1253 , 1269 , 
வகைப்படுதல் , காமத்துப்பால் , 1273 , 1274, 1285 , 1287 
உரைப்பா . 

போன்று , 1097 , 1203 
புணர்தல் - மிகநணுகுதல் , எதிர்ப்பட மகளிர் நாளை விரலொற்றியெண்ணும் 
லுமாம் , 1260. புணர்வு , 1152 

வழக்கு , 1261 
புணை , 1134 

மகளிர்வழக்கு , நினைக்கப்பட்டார்க்குத் 
புத்தேணாடு , 1323 

தும்மல் , தோன்று மென்பது , 1317 
புருவம் , 1086 

மகிழ்தல் -உணர்வழிதல் , 1281 
புரைபடுதல் - பழுதுபடுதல் , 1287 மடநோக்கு வெருவுத லுடைய 
புல - புலவி , 1305 

நோக்கு 1089 
புலத்தை.புலப்பாய் , 1301 

மடந்தையொடெம்மிடை நட்பு x 
புலந்து கூறுகையில் தோழியை வேறு உடம்பொடுயிரிடை நட்பு , 1122 
படுத்துக்கூறுதல் , 1129 

மடமை , 1297 
புலப்பல் , 1259 

மடல் , 1131 , 1133 
புலவி X உப்பு : 1302 

மடவரல் , 1085 
புல்லிவிடாப்புலவி , 1324 

மணியுள் திகழ்தரு நூல் * மடந்தை 
புல்லுதல் , 1259 , 1301 

யணியுள் திகழ்தரு மொருகுறிப்பு , 
புறக்கவின் - உடம்பினழகு , 1250 

1273 
புற்கெனல் , 1261 

மதக்களிற்றுக்குக் கட்படாமிடல் X 
புனல்பாய்பவர் , 1287 

மாதர் முலைக்கட் டுகிலிடல் , 1087 
புன்கண்-அச்சம் , 1152 

மதியின் மூலமாய் இருவர்கண்ணுஞ் 

சேர்தல் , 1210 
பூசல் - ஆரவாரம் , 1237 

மதியுடம்பாடு , 1099 ( ல, 1093 
பெட்ப மகிழ , 1257 , 1276 [ 1258 மதுமறைந்துண்டோர் மசிழ்ச்சிபோ 
பெண்மை - பெண் தன்மை , நிறை : மந்திரமருந்துகளால் தீத் தம்பிக்கப்படு 
பெண்மையுடைக்கும் 

பணி தல் , 1159 
மொழி , 1258 

மயில் , 1081 
பெயரடியாயவினை , 1083 

மரத்தின் தொழில் நெஞ்சின் மேலேற் 
பேணியார் - விரும்பியவர் , 1256 

றியது , கோடுகொடேறு மென்னெ 
பேதை பருவப்பெயரனறி 

ஞ்சு என்றஇடத்து : 1264 
பற்றிவந்தபெயர் , 1136 

மருண்மாலை 1230 
பேதைக்குத் தோள் அமிழ்தினியன் மருளுதல் - மயங்குதல் , 1139 
பைதல்- துன்பம் , 1172 [ றன , 1106 மருந்து , 1102 , 1241 , 1275 

- 


1 


பூ , 1313 


படை 


மடமை 


கஎஎ 


நடவா 


! 


அருப்பதவகராதி முதலியன 
மலரினுமெல்லிது காமம் , 1289 மொக்குள் - முகிழ்ப்பு , 1274 
மலர் தொட்ட துணையான் 

மணச் 

யாப்பு - அன்பு , 1093 
செவ்வியழிவது , 1289 

யாமம் - நடுராத்திரி , 1252 
மழை -குளிர்ச்சி , 1239 

வடநூலார் , 1318. 1330 
மறித்து -மாற்றி , 1317 

வடநல் , 1330 
மறுகுதல் - சுழலுதல் , 1139 

வரைவிடைவைத்துப்பிரிவு , 1129 
மறுகு - தெரு , 1139 

வல்வரவு -விரைந்துவருகை; 1151 
மறு தலையெச்சம் வருவித்தல் , 1166 வழிபடாமை - அனுசரித்து 
மறை.மறைத்தல் , 1254 , 1138 

வழுத்துதல் , 1317 

( மை, 1298 
மற்று - வினைமாற்று , 1155 

வளி- 1108 , 1239 
மனை , 1268 

வள்ளிவாடியதை முதலரிதல்X ஊடி 
மன் - ஒழியிசை, 1102 , 1216 , 1253 யவரை யுணராமை , 1304 

ஆக்கம் , 1329 : அசைநிலை , 1327 வறிது நகைதோற்றல் , 1094 
மன்மதன் - யாவரிடத்தும் நிகழ்வன வன்கண்ணர் , 1156 
வற்றை விருப்பு வெறுப்பின்றி வன்புறை , 1178 
யறியுங் கடவுள் , 1197 

வாய்விடுதல் , 126 - அதி . அவ . 
மன்ற , 1136 

வாழி - அசைநிலை , 1210 , இகழ்ச்சிக் 
மன்று , 1138 

குறிப்பு , 1242 ,உடன்பாட்டுக்குறி 
மன்றுபடு தல்-பலருமறிதல் , 1254 ப்பு , 1111 : குறிப்புச்சொல் , 1221 
மன்னுயிர் , 1168 

வாழ்வார்க்கு வானம் பயத்தல் X வீழ் 
மா - மாமை , 1107 

வார்க்குவீழ்வாரளியளித்தல் , 1192 
மாதர் , 1081 : 

வாளற்றுப்புற்கென்றகண் , 1261 
மாயக்கள்வன் ( மாயம் - பொய் ) , 1258 விதும்புதல் -விரை தல் , 1290 
மார்புக்கள் , 1288 

வியங்கோள் வேண்டிக்கோடற்பொரு 
மாலை - அந்தி , 1135X கொலைக்களத் விரல் , 1261 

[ ட்டு , 1265 , 1266 
தேதிலர் , 1224 : இயல்பு , 1230 விலக்கணி ; 1151 
மாற்றுநிலையணி , 1183 

வினைக்குறிப்புப்பெயர் , 1160 
மிகுதிக்கண் மேற்சென்றிடித்தல் , 10 வினைநிகழ்ச்சி யென்று பரிமேலழகர் 
மீன் நட்சத்திரம் , 1116 [ 86 கூறியசைத்தொல்காப்பியர் வினை 
முகம் , 1118 , முகை, 1274 

செய்யிடமென்பர் , 1324 
முடிவறியப்புலத்தல் X உய்த்த லறிய வினைப்பெயர் , 1127 
ஓடுபுனல் பாய்தல் , 1287 

வீழ்தல் - விரும்புதல் , 1108 , 1198 
--முதெலொடுசினைக்கொற்றுமை , 1210 வீழ்வார்க்கு வீழ்வாரளியளித்தல் , 
முதனிலைத் தொழிற்பெயர் , 1313 , வாழ்வார்க்கு வானம் பயத்தல் , 
முத்தம் X முறுவல் , 1113 [ 1318 வெளிப்படுசொல் , 1315 ( 1192 
முயக்கு, 1107 , 1108 

வெளிப்படை- அடுநறா , 1090 
முலை , 1087 

வெள்ளம் , 1170 
முள்ளுறழ் முளையெயிறு , 1152 வெறி , 1113 
முறி , மேனி : 

முறுவல் , முத்தம் , வேட்கைமிகவு , 1257 , 1271 
1113 

வேட்டற்றால் , 1145 
முற்றும்மை , 1101 

வேந்தன் , 1268 
முற்றும்மை விகாரத்தாற் றொகல் , வேபாக்கு , 1128 
1108 , 1247 

வேய் , 1113 
முன்னிலைவினைவிகுகி , 1301 வேலை , 1221 
மேனி X முறி , 1113 

வேல் , 1113 
மையாத்தல் - மயங்கு தல் , 1112 வேற்றுமை மயக்கம் , 1231 , 1292 

* - 23 


! 


காமத்துப்பாலின் பிழைத்திருத்தம் 


பலர்கா 


17 


> 


பக்கம் வரி பிழை 

திருத்தம் . 
1 20 அதபுதம் 

அத்புதம் 
8 19 

விளைவின்மை ; வளைவின்மை 
21 30 

வ ட்டம் வாட்டம் 
24 37 

கூற்றை கூற்றை 
29 

9 

ஈடுப் 

பர்கா 
38 

7 நூட்ப 

நுட்ப 
39 

2 காதலர் 

காதலவர் 
43 

கடுதின் 

கடிதின் 
47 30 

தொழியொடு தோழியொடு 
54 18 

தலைவன் . தலைவன் 
57 15 அறவி 

அறிவி 
66 28 நோ 

நோனா 
79 10 தடென்ற 

தலென்ற 
33 ம்சலை 

பசலை 
81 14 க்ள் 

கன் 
105 

2 ஏதிலர் . 

ஏதிலர் 
109 16 

நிற்ப 
121 

6 

கோத்த 
32 எழுவாய் 

எழுவாய் . 
123 

25 மட்டும் 

மாட்டும் 
128 36 

மேலே றி , மேலேற்றி , 
138 26 தெரியாது 

தெளியாது 
139 16 சொல்லாது ) 

சொல்லா து ) , 
143 37 

இளித் 
144 

2 

தக்க 
146 

23 
கஉசுங் 

கடீகங 
152 

34 
1641 39 னாயத் 

னாய்த் 
89 - ஆம் பக்கம் 31 - ஆம் வரி தொடங்கி 33 - ஆம் வரி முதலில் 
கூறஎன்றவரையிலுள்ள பகுதி 29- ஆம் வரியில் உதாரணம் என்பதற் 
குப்பின் இருத்தற்கு உரியது . 


நிற்ப , 
கோத்த , 


நீர் பறாது 


நீர்பெறாது 


என 


திருக்குறளின் சிறப்புப் பாயிரமாகிய 
திருவள்ளுவ மாலை . 

க .-- அசரீரி . 
திருத்தகு தெய்வத் திருவள் ளுவரோடு 
உருத்தகு நற்பலகை யொக்க - இருக்க 
உருத்திர சன்ம ரெனவுரைத்து வானில் 

ஒருக்கவோ வென்றதோர் சொல். 
பதவுரை: -- திரு தகு தெய்வம் - அருட்செல்வத்தையும் ( அதற் 
குத் ) தக்க தெய்வத்தன்மையையு முடைய , திருவளளுவரோடு 
உரு தகு நல் பலகை - ( அவரிருத்தற்குத் தனது ) உருவத்தினாலே 
தக்க நல்ல சங்கப்பலகையிடத்து , உருத்திரசன்மர்- , ஒக்க இருக்க 

உரைத்து - சமானராயிருக்கக்கடவரென்றுசொல்லி , வானில் - 
ஆகாசத்திலிருந்து , ஒருக்க - ( அவ்விடத்துள்ள புலவர் கருத்தை 
யெல்லாம் ) ஒற்றுமை செய்யும்படி , ஓர் சொல் - ஒருவாக்கியம் , ஓஎன் 
றது - ஓ என்று இரைந்தெழுந்தது ; ( எ - று . ) 

விசேடவுரை : - " அருட்செல்வஞ் செல்வத்துட் செல்வம் என்ப 
வாகலின் , திருவென்றதற்கு அப்பொருளுரைக்கப்பட்டது . தெய் 
வத்தன்மை - தெய்வத்தி னவதாரமாய் விளங்குகை. தெய்வத் 
தன்மை இல்லார்க்கு அருளுள தாயினும் அதனாலே பெரும்பயன் 
விளையாமையின் , தகுதி சொல்லப்பட்டது . திருவள்ளுவரென்னும் 
பெயருள் திருவென்பது உயர்வையும் வள்ளுவரென்பது வண்மை 
யையுடையரென்பதையும் விளக்கிநின்றன வாகலின் , அது வேதத் 
தில் இலைமறைகாய்கள்போற் பலவிடங்களினும் மறைந்து வெளிப் 
படாதிருந்த மெய்ப்பொருள்களையெல்லாம் தொகுத்து உலகத்தாருக் 
குக் கொடுத்து அருள்செய்தவ ரென்னுங் காரணம்பற்றிவந்த பெயரா 
யிற்று . வள் - முதனிலை , அர் - இறுதிநிலை , உ . - சாரியை . அம்முத 
னிலைக்குப் பொருள் 

ஈகை. உருத்திர சன்மர் - உருத்திரனால் 
அடைந்த ஜந்மத்தை யுடையவ ரென விரியும் : அவர் முருகக்கடவு 
ளது திருவ்வ தாரமரய் வணிகர்மரபிற் றோன்றிய மூங்கைப்பிள்ளை 
யார் . அசரீரி - அருவமாய் எங்கும் நிறைந்துள்ள முதற்றெய்வம் . 
அரங்கேற்றத் தொடங்கிய காலத்துத் தெய்வப்புலவரோடு ஒப்ப , 
விருந்து கேட்டற்குத் தகுதியுடையோர் யாரென யாவரும் எண்ண 
முற்று நின்றவழி , இவ்வசரீரி வாக்கியம் பிறந்தது . என்றதெனப் 
படர்க்கை வினையாகக் கூறலின் , ஆண்டு நின்று கேட்ட புலவர்களுள் 
ஒருவர் அதனை இங்ஙனம் பாடலாகச் செய்தன ரென்றறிக . 

( க) 
உ .-- நாமகள் . 
நாடா முதனன் மறைநான் முகனுவிற் 
பாடா விடைப்பா ரதப்பகர்ந்தேன் - கூடாரை 


2 


திருவள்ளுவ மாலை 


எள்ளிய வென்றி யிலங்கிலைவேன் மாறபின் 

வள்ளுவன் வாயதென் வாக்கு . 
பத : - கூடாரை எள்ளிய வென்றி இலங்கு இலை வேல் மாற 
பகைவரை ( ப் புறங்கொடுக்கச்செய்து ) இகழ்ந்த வெற்றியை 

உண் 
டாக்கி விளங்காநின்ற இலைபோலுந் தகட்டுவடிவாயுள்ள வேற்படை 
யையுடைய பாண்டியராசனே ! நாடா - ( உலகத்தார் விதிவிலக்குகளை 
அறிந்து உய்யும்வழியை) நாடி , முதல் - படைப்புக்காலத்திலே , நான் 
முகன் நாவில் - பிரமனது நாவிலிருந்து , நான்மறை பாடா - ( இருக்கு 
முதலாகிய ) நான்கு வேதங்களையும் பாடி, இடை - ( இதற்கும் அதற் 
கும் ) நடுவானகாலத்திலே, பாரதம் பகர்ந்தேன் - பார தமாகிய வேதத் 
தைச்சொல்லினேன் : பின் - ( அதற்குப் ) பிற்பட்ட இக்காலத்திலே , 
என் வாக்கு-, வள்ளுவன் வாயது - ( திருக்குறளாகிய வேதத்தைச் 
சொல்லி ) வள்ளுவன்வாயின்கண்ண தாயிற்று , ( எ - று . ) 


விசே : -- வேதமும் சந்தோரூபமாகையால் பாடா என்றாள் . தன் 
கணவனாகலின் நான்முகனாவி லிருந்தென்றும் , அவனவதாரமாகலின் 
வள்ளுவன்வாயதென்வாக்கு என்றும் கூறினாள் . பார தம் வியாச 
ரைக்கொண்டு சொல்லப்பட்டது . இதனால் , நான்மறை - பூர்வவேத் 
மும் , பாரதம் - மத்தியவேதமும், திருக்குறள் -உத்தரவேதமும் என்ற 
தாயிற்று.பூர்வவேதம் பின் வியாசரால் நான்காக வகுக்கப்பட்டமை 
பற்றி நான்மறையெனப் பட்டது . அன்றி நானெனப்பிரித்து எழுவா 
யாக்கினுமாம் . வேதம் மூவகைத்தென்பதூஉம் , இவற்றது தோற்ற 
முறையால் இது வாக்கியப்பிரப்பாணத்திற்சிறப்புடைத்தென் . தூஉம் 
சொல்லியபடி . 

( 2 ) 
கூ . - இறையனார் . 
என்றும் புலரா தியாணர்நாட் செல்லுகினும் 
நின்றலர்ந்து தேன்பிலிற்று நீர்மையதாய்க்- குன்றாத 
செந்தளிர்க் கற்பகத்தின் றெய்வத் திருமலர்போன்ம் 

மன்புலவன் வள்ளுவன்வாய்ச் சொல் . 
பத : - மன் புலவன் வள்ளுவன் வாய் சொல் - புலவர்க்கரசனாகிய 
வள்ளுவன்வாயிற் பிறந்த திருக்குறளானது , என்றும் யாணர் புல 
ராது - எக்காலத்தும் தன்னழகுகெடாமல் , நாள் செல்லுகினும் நின் 
அலர்ந்து - நெடுங்காலங் கழியினும் நிலைபெற்றுமலர்ந்து தேன் பிலிற் 
றும் நீர்மையது ஆய் - தேனைச்சொரிகின்ற குணமுடைய தாய் (விள் 
ங்குமா தலால் ) , குன்றாத செந்தளிர் கற்பகத்தின் குறைவு டாத 
செய்ய தளிர்களையுடைய கற்பகத்தினது , தெய்வத் திருமலர்போனம் 
தெய்வத்தன்மை பொருந்திய உயர்வாகியமலர்போலும்; ( எ - று . ) 

விசே: - திருக்குறளுக்கு அழகு- சொன்முடிபு பொருண்முடிபின் 
குணங்களும் , அலர் தல் - எங்கும் பரவுதலும் , தேன்பிலிற்றல் - இரு 
மையின்பங்களும் விளைத்தலுமாம் . சொல் - ஆகுபெயர் . இறையனார் 
கடவுளாகலின் , இனி இதிற் சிறப்பதொன் றுள தாவதின் றென் 
னுந் துணிவு தோன்ற என்றும் என்றும் , பின்னும் அதனை வலி 
யுறுத்தற்கு நாட்செல்லுகினும் நின்று என்றும் வாழ்த்துப்பொருள் 


று 


திருவள்ளுவ மாலை 


3 


கான 


பட இவ்வாறுகூறினார்.இஃதழியாது நின்று பெருகிப் பயன்படுமாறு 
சொல்லியபடி . 

( ங ) 
ச.- உக்கிரப்பெருவழுதியார் . 
நான்மறையின் மெய்ப்பொருளை முப்பொருளா நான்முகத்தோன் 
தான்மறைந்து வள்ளுவனுய்த் தந்துரைத்த - நூன்முறையை 
வந்திக்க சென்னிவாய் வாழ்த்துக நன்னெஞ்சம் 
சிந்திக்க கேட்க செவி . 
பத - வள்ளுவனாய்- , தான் மறைந்து-தனது திருமேனியை 
மறைத்து , நான்மறையின் மெய்ப்பொருளை நான்கு வேதங்களி னுண் 
மைப் பொருளை , தந்து - ( இவ்வுலகத்திலே ) கொணர்ந்து , முப்பொரு 
ள் ஆ-( அறம் பொருளின்பமென்னும் ) முப்பாற்பொருள தாக , 
முகத்தோன் . பிரமனால் , உரைத்த - திருவாய்மலர்ந்தருளப்பட்ட , 
நூல் - நூலினது முறையை - புத்தகத்தை , சென்னி வந்திக்க 
( எனது ) தலையானது தொழக்கடவது : வாய் வாழ்த்துக - வாயானது 
வாழ்த்தக்கடவது : நல் நெஞ்சம் சிந்திக்க - நல்ல மனமானது நினைக் 
கக்கடவது : செவி கேட்க - காதுகளானவை கேட்கக் கடவன ; ( எ-று .) 

விசே: - முப்பொருள் - ஆகுபெயர் . இவ்வேதப்பொருள் ஆதி 
யிலே வேதஞ் சொல்லியோனாலேயே சொல்லப்பட்டமையால் உலகத் 
துச் சமயாசாரியர்களாலும் , பிறராலும் ஒன்றற்கொன்று மாறாகக் 
கொள்ளப்பட்ட பொருள்கள் போல்வதன் றென்பது தோன்ற மெய்ப் 
பொருள் என்றார்- கலையுணர் புலமையில் தலைமை யோனாகி விதி 
முறைவழாது முதுநிலம்புரக்கும் பெருந்தகையுக்கிரப்பெருவழுதி 
யென்னுந் தன்னிகரில்லாமன்னவர்பெருமான் தான் மேற்கொண்ட 
சிறப்பைப் பலரும் அறிந்து மேற்கொள்ள இவ்வாறு வழிபாடு கூறி 
னான் : “ மன்னனெப்படி மன்னுயிரப்படி ஆகலின் . இப்புத்தகத்தை 
முன்னே பூசித்து பெய்ம்மொழி மனங்களால் வணக்கஞ்செய்து பின் 
கேட்க வேண்டுமென்று சொல்லியபடி . 

ரு.- கபிலர் . 


தினையளவு போதாச் சிறுபுன்னீர் நீண்ட 
பனையளவு காட்டும் படித்தால் - மனையளகு 
வள்ளைக் குறங்கும் வளநாட வள்ளுவனர் 

வெள்ளைக் குறட்பா விரி . 
பத : - மனை அளகு வள்ளைக்கு உறங்கும் வளம் நாட - மனையில் 
வளர்க்கப்படுகின்ற பறவைப்பேடுகள் உலக்கைப்பாட்டால் கண்ணு 
றங்குகின்ற வளம்பொருந்திய நாட்டையுடைய அரசனே !வள்ளுவனார் 
வெள்ளைக் குறட்பா விரி - திருவள்ளுவராலருளிச்செய்யப்பட்ட குறள் 
வெண்பா (மிகப்பெரிய பொருளைத்) தன்னுட்கொண்டு காட்டு தல் , -- 
தினை அளவு போதா சிறு புல் நீர் - தினையரிசியளவுக்கும் போதாத 
சிறிய புல்லினது நுனியின்கணுள்ள பனிநீரானது , நீண்ட 
அளவு காட்டும் படித்து - உயர்ந்த பனையினளவான அதன் சாயை 
யைத் தன்னுட்கொண்டுகாட்டுங் குணம்போலுள்ள 

குணத்தை 
யுடைத்து ; ( எ - று . ) 


பனை 


4 


திருவள்ளுவ மாலை 


விசே : - பனையளவு- ஆகுபெயர் . ஆல் - அசை . பறவை -கிளிமுத 
லியவை . உலக்கைப் பாட்டு - மகளிர் பரிமளப்பொடி இடிக்கின்றபோது 
பாடும் பாட்டு . ளிரி - விரித்தல் . எப்படி மிகச்சிறிய பனித்துளியிலே 
மிகப்பெரிய பனை மரத்தின் சாயை அடங்கிவிளங்குகின்றதோ , அப் 
படியே மிகச்சிறிய இக்குறள்வெண்பாவில் மிகப்பெரிய பொருள் அட 
ங்கிவிளங்குகின்றதென்பதாம் . இது சுருங்கியிருந்தும் விரிவான 
பொருளை விளக்குமாறு சொல்லியபடி . இது முதலியன சங்கத்துப்புல 
வராலே பாடப்பட்டன . 

• .-- பரணர் . 
மாலுங் குறளாய் வளர்ந்திரண்டு மாணடியான் 
ஞால முழுது நயந்தளந்தான் - வாலறிவின் 
வள்ளுவருந் தங்குறள்வெண் பாவடியால் வையத்தார் 

உள்ளுவவெல் லாமளந்தா ரோர்ந்து . 
பத: - மாலும் - திருமாலும் , குறள் ஆய் குறளாய்ப்பிறந்து 
வளர்ந்து - , இரண்டு மாண் அடியான் - இரண்டுபெரிய அடிகளால் , 
ஞாலம் முழுதும் - உலகமனைத்தையும் , நயந்து அளந்தான் -விரும்பி 
அளந்தான் : வால் அறிவின் வள்ளுவரும் மெய்யறிவினையுடைய 
திருவள்ளுவரும் , தம் குறள் வெண்பா அடியால் தம்மினின்றுந் 
தோன் றி ( அந்நிலைநிற்கின்ற)வெண்பாக்குறளின் ( இரண்டுசிறிய ) அட 
களால் , வையத்தார் உள்ளுவ எல்லாம் - அவ்வுலக மனைத்தினுமுள் 
ளோரால் நினைக்கப்பட்டவற்றை யொல்லாம் , ஓர்ந்து அளந்தார் 
ஆராய்ந்து அளந்தார் ; ( எ - று . ) 

விசே : - உம்மையிரண்டும் முறையே தேவரிற்பெரியோனாகிய 
வென்றும் , மனிதரிற்சிறியராய்க்காணப்பட்ட வென்றும் பொருள்பட 
நின்றன . உவமானத்திலே வளர்தலும் பெருமையும் சொல்லுதலால் , 
உவமேயத்திலே அவற்றுக்கு முரணாகிய நிலைநிற்றலும் சிறுமையும் 
வருவிக்கப்பட்டன . மாலுக்குத் தானே குறளாதலும் பின்பு அந்நிலை 
நில்லா துவளர்தலும் பேரடிகளால் அளவுபட்ட உலகத்தையளத் 
தலும் , திருவள்ளுவருக்குக் தம்மினின்றுங் குறளை உண்டாக்குதலும், 
அது தன்னிலை நிற்றலும் , அதன் சிற்றடிகளால் அளவுபடாத நினை 
ப்பின் விடயங்களை அளத்தலும் சொல்லப்படு தலால் வேற்றுமை 
யறிக . நினைக்கப்பட்டனவெல்லாம் இதனகத்து அளவுசெய்யப்பட் 
டமைசொல்லியபடி . 

எ.- நக்கீரர் . 
தானே முழுதுணர்ந்து தண்டமிழின் வெண்குறளால் 
ஆன வறமுதலா வந்நான்கும் - ஏனேருக்கு 
ஊழி னுரைத்தாற்கு மொண்ணீர் முகிலுக்கும் 

வாழியுல கென்னுற்று மற்று . 
பத : - தானே முழுதுஉணர்ந்து- தாமே ( வேதப்பொருள் ) அனைத் 
தையும் அறிந்து , தண் தமிழின்-தண் தமிழின்கண் , வெண்குற 
ளால் குறள் வெண்பாக்களால் , ஆனா அறம் முதல் - ஆ அந்நான்கும் 


திருவள்ளுவ மாலை 


5 


- விட்டு நீங்கபகுதல் கூடாத அறம் முதலாகிய அந்நான்கு பொருள்களை 
யும் , ஏனோருக்கு . அவற்றையறியா தவர்களுக்கு . அவர் எளிதினறிய , 
ஊழின் - முறையால் , உரைத்தாற்கும் சொல்லியருளிய திருவள்ளுவர்க் 
கும் . ஒள் நீர் முகிலுக்கும் ஒள்ளிய நீரைத் தந்த மேக்த்துக்கும் , உலகு - 
இவ்வுலகமானது , மற்று என் ஆற்றும் - எதிர்நன் றியாதுசெய்யும் ? 
( செயக்கிடந்தது ஒன்றும் இல்லை:) வாழி- ( அவரும் அதுவும் ) வாழ்க . 

விசே - ஆனாமை நீங்காமை . தானே முழுதுணர்ந்து எனவே , 
ஆசாரியராயிருந்து பிறரறிவிக்க அறிந்திலரென்ற தாயிற்று . முழுது 
மென்னு மும்மை தொக்கது . ஒண்மை இனிமைமேல் நின்றது . 
முறை - நூலின் முப்பொருள்களின் கிடக்கையொழுங்கு . நாயனார் 
கொடைச்சிறப்புச் சொல்லியபடி . 

( எ) 
அ .-- மாமூலனார் . 
அறப்பொரு ளின்பர்வீ டென்னுமந் நான்கின் 
திறந்தெரிந்து செப்பிய தேவை - மறந்தேயும் 
வள்ளுவ னென்பானேர் பேதை யவன்வாய்ச்சொற் 

கொள்ளா ரறிவுடை யார் . 
பத.- அறம் பொருள் இன்பம் வீடு என்னும் அந்நான்கின் 
திறம் - அறம்முதலாகச் சொல்லப்பட்ட அவ்வே தப்பொருள்களாகிய 
நான்கனது கூறுபாட்டையும், தெரிந்து - அறிந்து , செப்பிய-(உலகத் 
தார்க்குச் ) சொல்லிய , தேவை - தேவனை , மறந்தேயும் - மறந்தாயினும் , 
வள்ளுவன் என்பான் - ( ஒருமனிதனாக உட்கொண்டு ) 

வள்ளுவ 
னென்று சொல்லுதற்கு ஒருவனுளனாயின் அவன் , போதை அறி 
வில்லா தவனாவன் : அவன் வாய் சொல் - அவனது வாயிற்பி றந்த 
அச்சொல்லை , அறிவுடையார்--, கொள்ளார் - கொள்ள மாட்டார். 

விசே.- அறம்முதலியவற்றின் கூறுபாடு - அவற்றினது தொகை 
வகைவிரிகள் . மறந்தேயும் என்றதனால் , நினைப்புடன் சொல்லு 
வோன் பேதையிற் பேதையாமென்ற தாயிற்று . முன்னும் பின்னு 
முள்ள பாட்டுக்களில் இப்பெயர் தெய்வத்தன்மையைக் குறிப்பிக்கும் 
படி நன்கு மதித்து உயர்த்திச்சொல்லப்படு தலால் , ஒருமனிதனாக 
உட்கொண்டென்பது வருவிக்கப்பட்டது : அன்றி , ஒலிக்குறிப்பி 
னாலே , சாதியிழிவுதோன்ற வள்ளுவனென்பா னெனினு மமையும் . 
இக்குறிப்பொலியை வட நூலார் காகுசுரமென்பர் . தெய்வப்புலவரை 
அவமதிப்பினிழிவு சொல்லியபடி . 

( அ) 
க .-- கல்லாடர். 
ஒன்றே பொருளெனின் வேறென்ப வேறெனின் 
அன்றென்ப வாறு சமயத்தார் - நன்றென 
எப்பா லவரு மியைபவே வள்ளுவனார் 

முப்பான் மொழிந்த மொழி . 
பத . - ஆறு 

சமயத்தார் அறுவகைமதத்தோருள் , ஒன்றே 
பொருள் எனின்- ( ஒருமதத்தார் தமது நூலிலே உலகமும் உயிரும் கட 
வுளுமாகிய ) பொருள்கள் ஒன்றேயென்று நாட்டுவ்ராயின் , 


வேறு 


6 


திருவள்ளுவ மாலை 


என்ப - (மற்றொருமதத்தோர் 

தம்து துலிலே 

அதனை மறுத்து 
அவை ) வேருமென்று நாட்டுவர் : வேறு எனின் - ( அப்படி ) வேறெ 
ன்று நாட்டின் , அன்று என்ப - பின்னொரு மதத்தோர் அதனை ) அன் 
றென்றுமறுப்பர் . ( ஆதலால் சமய நுல்களெல்லாம் இவ்வாறு மறுக் 
கப்படுகின்றன ) : வள்ளுவனார் முப்பால் மொழிந்த மொழி - திருவள்ளு 
வராலே முப்பாலாகச் சொல்லப்பட்ட நூலை , நன்று என -நன்றென்று 
கொள்ளுதற்கு , எப்பாலவரும் - எவ்வகைப்பட்ட பகுதியோரும் , 
யைப் - உடன்படுவார் ; எ - று . ) 

மொழி - ஆகுபெயர் . ஆறு மதமாவன - வியாசம் தம் , சைமினி 
மதம் , பதஞ்சலிமதம் , கபிலமதம் , கணாதமதம் , அக்ஷபாதமதம் : அன் 
றிச் சைவம் வைணவம்முதலியவற்றைக் கூறினுமாம் . எச்சமயத் 
தாருமென்னாது எப்பாலவரும் என்ற தனால் , வேதத்துக்கு உ 

உட்பட்ட 
சமயத்தாரேயன்றிப் புறம்பான சைனம் , பௌத்தம் முதலிய மதத் 
தாரும் , பலவகைப்பட்ட சாதியாரும் , தேசத்தாரும் , காலத்தாரும் , 
பிறரும் தழுவப்படு தல றிக . இதுவே பொதுவேத மென்றபடி . ( க ) 

க 0 - சீத்தலைச் சாத்தனார் . 
மும்மலையு முந்நாடு முந்நதியு முப்பதியும் 
முப்மரசு முத்தமிழு முக்கொடியும் - முப்மாவும் 
தாமுடைய மன்னர் தடமுடிமேற் றரன்றோ 

பாமுறைதேர் வள்ளுவர்முப் பால் . 
பத . - வள்ளுவர் - திருவள்ளுவரது , பா முறை தேர் முப்பால் 
பாக்களின் ( முன்பின் ) முறைதெரிதற்கிடனாகிய திருக்குறளானது , 
மும்மலையும் ( கொல்லிமலை நேரிமலை பொதியமலை எனப்படுகின்ற ) 
மூன்று மலைகளையும் , முந்நாடும் - ( குடநாடு புனனாடு தென்னாடு எனப் 
படுகின்ற ) மூன்று நாடுகளையும் , முந்ந்தியும் - (பொருனைநதி காவிரிந்தி 
வையைநதி எனப்படுகின்ற ) மூன்று நதிகளையும் , முப்பதியும் - (கரு 
வூர் உரை 

றையூர் மதுரை எனப்படுகின்ற ) மூன்று பதிகளையும் , மும்முர 
சும் - நங்கல முரசு வெற்றிமுரசு கொடைமுரசு எனப்படுகின்ற ) மூன்று 
முரசுகளையும் , முத்தமிழும் - (இயற்றமிழ் இசைத்தமிழ் நாடகத் தமிழ் 
எனப்படுகின்ற ) மூன்று தமிழ்களையும் , முக்கொடியும் - (விற்கொடி புலி 
கொடி மீனக்கொடி எனப்படுகின்ற ) மூன்று கொடிகளையும் , மும்மா 
வும் ( பாடலம் கோரம் கனவட்டம் எனப்படுகின்ற ) மூன்று குதிரை 
களையும் , தாம் உடைய மன்னர் - தாம் முறையேயுடைய ( சேரசோழ 
பாண்டியர் எனப்படுகின்ற) மூவரசருடையவும் , தட முடிமேல் பெரிய 
முடிகளின் மேலே ( கொள்ளப்பட்ட), தார் அன்றோ - மாலையன்றோ? 

விசே : - அன்றோ என்றது பலாறிதேற்றம் . முப்பால் - ஆகுபெயர் . 
மும்முரசும் முத்தமிழும் அம்மூவரசர்க்கும் பொதுமையவாயினும் இம் 
முறையுரிமை அவர் குடிமரபிற்கு இயைந்தனபோலும் . அரசர் மூவரும் 
மேற்கொண்ட சிறப்புச் சொல்லியபடி . 

( க 0 ) 
கக , - மருத்துவன்றாமோதரனார் . 
சீந்தி நீர்க் கண்டந் தெறிசுக்குத் தேனளாய் 
மோந்தபின் யார்க்குந் தலைக்குத்தில் - காந்தி 


திருவள்ளுவ மாலை 


7 


. 


மலைக்குத்து மால்யானை வள்ளுவர்முப் பாலால் 

தலைக்குத்துத் தீர்வு சாத் தற்கு . 
பத : - காந்தி மலை குத்து மால் யானை - ( தன்பகையென ) வெகு 
ண்டு மலையைக்குத் துகின்ற பெரிய களிறுபோலுள்ள அரசனே !சீந்தி 
நீர்க்கண்டம் - சீந்திநீர்ச் சருக்கரையையும் , தெறி சுக்கு சிதைக்கப்பட்ட 
சுக்கையும் , தேன் அளாய் - தேனோடு கலந்து , மோந்தபின் - ,( அத 
னால் ), யார்க்கும் ( தலைக்குத் துடையோர் ) யாவருக்கும் , தலைக்குத்து - , 
இல் - இல்லையாகும்: வள்ளுவர் முப்பாலால்- , சாத்தற்கு -சீத்தலைச் 
சாத்தனார்க்கு , தலைக்குத்து - , தீர்வு - இல்லையாயிற்று ; ( எ று . ) 

விசே - யானைபோல்பவனை யானை யெனலால் ஆகுபெயர் . முன் 
கேட்கப்பட்ட நூல்களிலெல்லாம் பலசொற்குற்றங்களும் பொருட் 
குற்றங்களும் கண்டு பொறாமல் தலையில் அறைந்துகொண்டு வந் 
தமையால் புண்பட்டுக் குத்தல்உண்டாயருந்தது : இதன்கண் ஓர் 
குற்றமூங் காணப்பெறாமையால் அது நீங்கிற்றென்க . எப்படி அம் 
மூன்று சரக்கும் அதற்குமருந்தாமோ , அப்படியே இதற்கு இம்மூன்று 
பாலும் மருந்தாயின வென்பதாம் . தீர்வென்னுந் தொழிற்பெயர் முற் 
றுப்பொருளில் வந்தது.இதன் குற்றமற்று விளங்குகை சொல்லியபடி . 


கஉ.- நாகன்றேவனார் . 
தாளார் மலர்ப்பொய்கை தாங்குடைவார் தண்ணீரை 
வேளா தொழிதல் வியப்பன்று - வாளாதாம் 
அப்பா லொருபாவை யாய்பவோ வள்ளுவனூர் 
முப்பான் மொழிமூழ்கு வார் . 


பத : - தாள் ஆர் மலர்பொய்கை -நாளத்தோடுபொருந்திய தாமரை 
மலர்களையுடைய ஒரு குளத்து நீரின் கண்ணே , குடைவார் மூழ்கு 
வோர் ,- தாம்- , தண்ணீரை - (வேறு ) தண்ணீரை , வேளாது ஒழி தல் 
விரும்பாதொழிதல் , வியப்பு அன்று - வியப்பைச் செய்வ தன்று : வள் 
ளுவனார் முப்பால் மொழி - திருவள்ளுவர துமுப்பால்களையுடைய 
நூலின்கண்ணே , மூழ்குவார் -- , தாம்- , வாளா - வீணாக , அப்பால்- ,, 
ஒருபாவை - ஒருநுலை, ஆய்பவோ - விரும்புவாரோ ? (விரும்பார் ). 


நூலை 


விசே: - குளிர்ச்சி இன்சுவை நறுமணம்முதலிய குணங்களாலே 
சிறந்த ஒரு தாமரைக் குளத்து நீரைப் பெற்றோர்க்கு அதனாற்றானே 
அமைதிபெற்று வேறு தண்ணீரைப் பெறவிரும்பாமை வியப்பன்று : 
அதுபோல திருவள்ளுவரின் முப்பால்மொழியில் மூழ்குவார் பிற 

ஆராயவிரும்பாரென்பதாம் ; எடுத்துக்காட்டுவமையணி . மூழ்கு 
தல் - இங்கே கருத்து முழுதும் அழுந்திநிற்றன்மேனின்றது . 
னால் , இந்நூலகத்து எந்நற் பொருளும் அடங்கியிருக்கின்றமை குறிக் 
கப்பட்டது . பல நூல்களையும் கற்கவிரும்புவோர்க்கு இஃதொன்றே 
அமைதல் சொல்லியபடி . தாளார் மலரெனலால் , தாமரைமல ரெனப் 
பட்டது . வியப்பைச்செய்வதை வியப்பு என்றார் . இனி , ஒருசாரார் , 
மலர்ப்பொய்கைகுடைவார் வேறு தண்ணீரை வேளாதொழிதல் 


8 


திருவன்ளுவ மாலை 


வியப்பன்று என்றமையால் , வள்ளுவர் முப்பால்மூழ்குவார் அப்பால் 
ஒரு பாவையாயாமை வியப்பு என்பது பெறப்படும் என்ப : 
காறும் கற்போர் ஒரு நூலைக் கற்பின் மற்றும் வெவ்வேறு நூலைக் 
கற்றல் இயல்பாயிருக்க , வள்ளுவர் நூல்தோன் றியபின் வேறு நூலைக் 
கற்க வேளாமையால் இது வியப்பாயிற்றென்க. மொழிபா 
க்குக்காரண ஆகுபெயர். ஓகாரம் . எதிர்மறை . விரும்பு தலாகிய கார 
ணத்தை ஆய்பவோ எனக் காரியமாக் உபசரித்தார் . 

( கஉ ) 
கங .-- அரிசில்கிழார் . 
பரந்த பொருளெல்லாம் பாரறிய வேறு 
தெரிந்து திறந்தொறுஞ் சேரச் - சுருங்கிய 
சொல்லால் விரித்துப் பொருள்விளங்கச் சொல்லுதல் 

வல்லாரார் வள்ளுவரல் லால் .. 
பத .-- ரந்த பொருள் எல்லாம்-(வேதத்திலே ) ஒன்றோடொன்று 
மயங்கிநின்ற நால்வகைப் பொருள்களையும் , பார் அறிய - இப்பூமியி 
லுள்ளோர் அறிதற்பொருட்டு , வேறு தெரிந்து - வேறாகப்பிரித்து , 
திறம் தொறும் சேர-( அது அது தனது தனது ) வகையோடு சேரும் 
படி , சுருங்கிய சொல்லால் -சில சொற்களால் , பொருள் விளங்க -கருத் 
துத் தோன்றும்படி , விரித்துச் சொல்லு தல்- விரியும்படி வைத்துச் 
சொல்லுதற்கு , வல்லார் - வல்லவர் , வள்ளுவர் அல்லால்-, ஆர் .? 
(ஒருவரும் இல்லை ; ( எ - று . ) 
பார் - ஆகுபெயர் . திறம் - அறம்முதலியவற்றின் 

கூறுபாடு . 
சுருங்கச்சொல்லல் விளங்கவைத்தல் முதலிய அழகுகள் எப்படி இவ 
ரால் அமைக்கப்பட்டனவோ , அப்படிப் பிறரால் அமைக்கப்படுதல் 
கூடாமை காட்டியதாயிற்று . நூலுக்கும் நாயனார்க்கும் தகுதி சொல் 
லியபடி . 

( கங ) 
கச .-- பொன்முடியார் . 
கானின்ற தொங்கலாய் காசிபனர் தந்தது முன் 
கூநின் றளந்த குறளென்ப - நூன்முறையான் 
வானின்று மண்ணின் றளந்ததே வள்ளுவனூர் , 

தரநின் றளந்த குறள் . 
பத : -கான் நின்ற தொங்கலாய் - மணம் தங்கப்பெற்ற மாலையை 
யுடைய பாண்டியராசனே ! முன் - முற்காலத்திலே , காசிபனார் தந்தது 
காசிபராலே தரப்பட்ட குறளை , கூ நின்று -மண்ணின்கண்ணே நின்று , 
அளந்த - (உலகத்தை ) அளந்த , குறள் என்ப - குறளென்று சொல் 
லுவர் ; தாம் நின்று - தாம் ( இங்கே ) எழுந்தருளி, 

எழுந்தருளி , வள்ளுவனார் 
அளந்த குறள் - திருவள்ளுவராலே தரப்பட்ட குறள் நூல் முறை 
யான் - நூலின்முறையோடு கூடி , 

வான் நின்று - விண்ணின் 
கண்ணே நின்றும் , மண் நின்று - மண்ணின் கண்ணே நின்றும் , 
அளந்தது - (உலகத்தை) அளந்தது ; ( எ - று . ) 

விசே: - அக்குறள் வஞ்சித்துப்பெற்று அளத்தலால் நூன்முறை 
யோடு கூடா த தாயிற்று.முன் மாலும் ( சு ) என்னும்பாட்டிலேநாயனார்க் 


திருவள்ளுவ மாலை 


9 


கும் மாலுக்கும் , இப்பாடலிலே திருக்குறளுக்கும் மாலவதாரக்குறளுக் 
கும் 

ஒப்புமை குறித்து , இக்குறளுக்கு நூன் முறையோடு 
கூடலும் வானிற்றலும் மிகுத்துச்சொல்லி வேற்றுமை செய்தது , 
வேற்றுமையணியாம். இக் குறளுக்கு ஒலிவடிவம் வரிவடிவமென 
இரண்டு வடிவுண்மையாலும் , ஒலிவடிவுக்கு இடம் ,வானும் வரி வடிவுக் 
கிடம் மண்ணும் ஆதலாலும் , வானின்று என்றும் 

மண்ணின்று 
என்றும் கூறினார் . உலகத்துப் பொருளெல்லாம் இஃதளத்தற்சிறப் 
புச்சொல்லியபடி . கு - கூஎன நீண்டது : ஆனுருபு ஒடுவுருபின் பொரு 
ளில் வந்தது . 

( கச ) 
கரு .-- சோதமனார் . 
ஆற்ற லழியுமென் றந்தணர்க ணான்மறையைப் 
போற்றியுரைத் தேட்டின் புறத்தெழுதார் - ஏட்டெழுதி 
வல்லுநரும் வல்லாரும் வள்ளுவனர் முப்பாலைச் 

சொல்லிடினு மாற்றல்சோர் வின்று . 
பத: - அந்தணர்கள்-- , நான்மறையை - நான்கு வேதங்களையும் , 
உரைத்து - வாய்ப்பாடமாக்கி , போற்றி - காப்பாற்றி , ஆற்றல் அழியும் 
என்று - ( ஏட்டின்கண் எழுதிவைத்தால் உச்சரிப்பு முறையை யறி 
ந்து சொல்ல மாட்டாதார்க்குக் கருதிய பயனைத் தரும் ) வலிமை 
குறையுமென்று , ஏட்டின் புறத்து - ஏட்டின்கண் , எழுதார் - எ 

எழு 
தார்கள் ; வள்ளுவனார் முப்பாலை - திருவள்ளுவரது திருக்குறளை , 
ஏட்டு எழுதி - ஏட்டின்கணெழுதிவைத்து , வல்லுநரும் - அறிவின் 
வலியுடையவரும் , வல்லாரும் வலியில்லாரும் , சொல்லிடினும் - ஓதினா 
லும் , ஆற்றல் சோர்வு இன்று - பொருள் வலிமை குறைத லில்லை . 

விசேட -- : அவ்வேதத்துக்கு உதாத்தம் அனுதாத்தம் சுவரித 
மென்னுஞ்சுரங்களின் வழுவாம லோதல்வேண்டுமென்னும் விதி 
யுளதாதலின் , அதற்குத்தகு தியுடைய அந்தண ? ர அதிகாரிகளாயினார் ; 
இதற்கு - 2 ஃதில்லாமையால் யாவரும் --அதிகாரிகளாவ ரென்றறிக 
சொல்லிடினும் என்ற தனால் , பொருளுணர்ச்சிக்கும் இதற்கும் வலிமை 
வேண்டுமென்பது பெறப்பட்டது . ஆற்றல் சொற்செறிவின் றிட்பம் . 
இங்ஙனங் கூறவே , அவ்வேதம் சொல்லின்கண்ணே தலைமையுடைத் 
தென்!- தூஉம் , இவ்வேதம் பொருளின்கண்ணே 

தலைமையுடைத் 
தென்பதூஉம் பெறப்பட்டன. ஓதப்படுதலின் அவ் வதத்கினும் 
இது சிறப்புடைமை சொல்லிய டி . இச்செய்யுளிலும் வேற்றுமையணி 
காணலாம் . 

-நத்தத்தனார் . 
ஆயிரத்து முந்நூற்று முப்ப கருங்குறளும் 
பாயிரத்தி னேடு பகர்ந்ததற்பின் - போயொருத்தர் 
வாய்க்கேட்க நூலுளவோ மன்னு தமிழ்ப்புலவ 

ராய்க் கேட்க வீற்றிருக்க லாம் . 
பத: - பாயிரத்தினோடு பாயிர நான்கதிகாரங்களோடு , ஆயிரத்து 
முந்து ற்று முப்பது அருங்குறளம் ( நேர்ந்து தொகையாகிய ) அரிய 

B 


கசா 


10 


திருவள்ளுவ மாலை 


- 


ஆயிரத்து முந்நூற்றுமுப்பது குறள்வெண்பாக்களையும் , பகர்ந்ததற் 
பின் - ஓதியுணர்ந்தபின்பு ,-போய்- , ஒருத்தர் வாய் 

ஒருவரது 
வாயாலே , கேட்க - கேட்டறி தற்கு , நூல் உளவோ - வேறு நூல்கள் 
இருக்கின்றனவோ ? ( இல்லை என்றப்டி ): மன்னு தமிழ்ப்புலவர் ஆய் . 
நிலை பெற்ற தமிழிலே புலமை நிரம்பியோராகி , கேட்க . (பிறர் தம்மிட 
த்துவந்து ) கேட்கும்படி , வீற்றிருக்கல் ஆம் -சிறப்பாகவிருக்கலாம் . 

விசேட : -வீற்றிருத்தல்- ஒரு சபைநடுவிலேஉயர்வாகிய ஆதனத் 
தில்ஏறி உயர்வுதோன்ற இருத்தல் . இவற்றுட் பலவகைப்பட்ட நூல் 
களின்கருத்துக்களெல்லாம் விளங்கி நிற்றலின் , கேட்கநூலுளவோ ? 
என்றார் . புலவராய் எனவே , புலமை நிரம்பு தற்கு இவை ஆயிரத்து 
முளற்று முப்பதுகுறள்களும் போதுமென்பது பெறப்பட்டது . 
ஓதியோர்க்கு வரும் இம்மைப்பயன் சொல்லியபடி . 

( கசு ) 
கஎ - முகையலூர்ச் சிறுகருந்தும்பியார். 
உள்ளுத லுள்ளி யுரைத்த லுரைத்ததனைத் 
தெள்ளுத லன்றே செயற்பால- வள்ளுவனர் 
முப்பாலின் மிக்க மொழியுண் டெனப்பகர்வார் 

எப்பா வலரினு மில் . 
பத : - வள்ளுவனார் முப்பாலின் மிக்க - திருவள்ளுவரது திருக் 
குறளின்மேற்பட்ட, மொழி - நூலொன்று , உண்டு என பகர்வார் - 
உளதென்று சொல்லவல்லவர் , எப்பாவலரினும் - எவ்வகைப்பட்ட 
புலவருள்ளும் , இல் - இல்லை ; ( ஆதலால் ) , செயற்பால - (நாம் இந் 
நூலைக்குறித்துச்) செய்யக்கடவன , உள்ளுதல் - ( இதன்பொருளைச்) 
சிந்தித்துக்கொள்ளுதலும் , உள்ளி உரைத்தல் -சிந்தித்து ( ப் பிறர்க்கு 
அதனை ) ச் சொல்லுதலும் , உரைத்த அதனை தெள்ளுதல் அன்றே 
( பிறராலே ) சொல்லப்பட்ட அதனைத் தெளிதலும் அன்றோ; ( எ - று .) 

விசேட : - மொழி - ஆகுபெயர் . ஒப்பது வடமொழிவேத மிருத் 
தலின் மிக்க மொழி என்றும் , தமிழின்மாத்திரமன்றி வடமொழி முத 
லியவற்றினுள்ள புலவரையுந் தழுவுதற்கு எப்பாவலரினும் என்றும் , 
அறிவொப்புக் காண்டற்கு உரைத்ததனைத் தெள்ளுதல் என்றும் 
கூறினார் . உள்ளுதலெனவே கேட்டலும் , தெளிதலெனவே அவ்வா 
றொழுகலும் அடங்கின . இது பயிற்சி செய்தொழுகுமாறு சொல்லிய 

( கஎ ) 
கஅ . - ஆசிரியர் நல்லந்துவனார் . 
சாற்றிய பல்கலையுந் தப்பா வருமறையும் 
போற்றி யுரைத்த பொருளெல்லாம் - தோற்றவே 
முப்பான் மொழிந்த முதற்பா வலரொப்பார் 

எப்பா வலரினு மில் . 
பத : - சாற்றிய பல்கலைஉம்- ( அறிவுடையோரால் ) சொல்லப்பட்ட 
பல நூல்களாலும் , தப்பா அரு மறைஉம்- தப்பாத அரிய வேதத்தினா 
லும் போற்றி - காப்பாற்றிவைத்திருந்து , உரைத்த - (உலகத்தார்க் 
குச் ) சொல்லப்பட்ட , 

பொருள் 

எல்லாம் . விடயங்களெல்லாம் , 


படி . 


திருவள்ளுவ மாலை 


11 


தோற்ற ( தன்னிடத்தே ) காட்டும்படி , முப்பால் மொழிந்த - திருக் 
குறளைச்சொல்லிய , முதற்பாவலர்ஒப்பார் .திருவள்ளுவரை யொப்பவர் , 
எப்பாவலரினும் - எவ்வகைப்பட்ட பாவலருள்ளும் , இல் - இல்லை . 

விசேட : - தம்மாலே சொல்லப்பட்டவற்றில் வழுவுறாமையால் தப் 
பாஎன்றும் ,பொருளுணர்தற்கே யன்றி ஓதுதற்கும் எளிதன்றாதலின் 
அரு என்றும் விசேடணஞ் செய்யப்பட்டது . எப்பாவலரினுமில் - 
இதற்கு முன்னுரைக்கப்பட்டபடியே கொள்க. முதற்பாவலர் - முதன் 
மையையுடைய பாவலர் ; நால்வகைப் பாக்களில் வெண்பாக்களும் 
அவற்றுள்ளும் குறள் வெண்பாவும் தலைமைபெற்று நிற்றலின் , அக் 
குறள் வெண்பாவால் நூல் செய்த வல்லமையுடையரென்றுமாம் . 
புலமையிலே நாயனாருக்கு ஒப்பின்மை சொல்லியபடி . 

கசு . - கீரந்தையார் . 
தப்பா முதற்பாவாற் ரமாண்ட பாடலினன் 
முப்பாலி னுற்பான் மொழிந்தவர் - எப்பாலும் 
வைவைத்த கூர்வேல் வழுதி மனமகிழத் 

தெய்வத் திருவள் ளுவர் . 
பாத : - எப்பாலும் வை வைத்த கூர் வேல் வழுதி - எவ்விடத் 
திலும் கூர்மைவைத்த சிறப்புப்பொருந்திய வேலையுடைய பாண்டிய 
ராசன் , மனம் மகிழ - மனங்களிக்க , தப்பா - (சொல்லப்பட்ட பொருள் ) 
வழுவாமல் , முதற்பாவால் முதன்மையுடைய பாவாகிய குறளவெண் 
பாக்களாலே , தாம் மாண்ட பாடலினான்- தாம் மாட்சிபெற்ற பாடற் 
றொழிலினாலே , முப்பாலின் - மூன்று பால்களிலே , நாற்பால் - ( அறம் 
முதலிய ) நான்கு பகுதிப்பொருள்களையும் , மொழிந்தவர் - திருவாய் 
மலர்ந்தவர் , தெய்வத்திருவள்ளுவர் - தெய்வத்தன்மை பொருந்திய 
திருவள்ளுவநாயனார் ; ( எ - று . ) 

விசேட : - கூர் -சிறப்பு . நான்கனுள் மூன்றடங்குவ தன்றி மூன்ற 
னுள் நான்கடங்காமையின் , வியந்து கூறப்பட்டதாயிற்று . நூல்செய்த 
சிறப்பும் நூலை அரங்கேற்றி அதனால் அரசனை மகிழ்வித்தமையும் 
சொல்லியபடி. 

( கக ) 
உ 0 - சிறுமேதாவியர் . 
வீடொன்று பாயிர நான்கு விளங்கறம் 
நாடிய முப்பத்து மூன்றொன்றூழ் -கூடுபொருள் 
எள்ளி லெழுப திருபதிற் றைந்தின்பம் 

வள்ளுவர் சொன்ன வகை . 
பத - வள்ளுவர் சொன்ன வகை - திருவள்ளுவராலே சொல்லப் 
பட்ட திருக்குறளின் அதிகாரவகை, - வீடு ஒன்று - ( தூற்கெல்லாம் 
பொதுவாய் ) விட்டுப் பொருந்திய , பாயிரம் நான்கு - பாயிரம் நான்கதி 
காரத்தையுடையது : அறம் முப்பத்து மூன்று - அறம் முப்பத்து 
மூன்ற திகாரத்தை யுடையது : ஊழ் ஒன்று - ஊழ் ஓர திகாரத்தை 
யுடையது : எள் இல் பொருள் எழுபது - இகழ்தற்கு உரிய தல்லாத 


12 


திருவள்ளுவ மாலை 


பொருள் எழுபததிகாரத்தை யுடையது : இன்பம் இருபதிற்றைந்து - 
காமம் இருபத்தைந் ததிகாரத்தை யுடையது ; ( எ - று . ) 

விசே: - அறத்துப்பாலுளடங்காது அதனை விட்டு நூற்கெல்லாம் 
பொதுவாய் நிற்றலின் வீடொன்றுபாயிரம் என்றும் , இம்மை மறுமை 
வீடு மூன்றும் பயத்தற் சிறப்பிற்றாய் மூன்றனுண் முதனிற்றலின் 
விளங்கறம் என்றும் , யாவர்க்கும் பொதுப்பட நாடித் தொகுக்கப்பட்ட 
அறத்தின் கூறுபாடு இவையேயாகலின் நாடிய முப்பத்து மூன்று என் 
றும் ,ஊழ்என்பது அறத்திலேனும் பொருளிலேனும் சேர்தற்கு இயை 
பின்றித் தனித்து நிற்றலால் ஊழொன்று என்றும் , முன்னின்ற 
அறமும் பின்னின்ற இன்பமும் கைகூடு தற்குத் துணையாய் நிற்ற 
லின் கூடுபொருள் என்றும் , அப்பொருளின் பாகுபாடுகளெல்லாம் 
இவற்றினடங்கு தலின் எள்ளிலெழுபது என்றும் கூறினார் . எள்ளல் 
இகழ்தல் . சில பழைய நூல்களிலே சிலவற்றைச் சாதியாரும் சமயத் 
தாரும் மிகுத்தும் குறைத்தும் வேறுபடுத்தலால் அப்படிப்பட்ட 
வேறுபாடு இதற்கும் வரினும் வருமென்று ஆசங்கித்து இதன திகா 
காரங்களுக்கு இங்ஙனந் தொகைசெய்தார் . பின் இவ்வாறு தொகை 
செய்யப்பட்டு வருவனவற்றிற்கும் இதுவே கருத்தாகக் கொள்க . 
முப்பால்களுக்கும் அதிகாரத்தொகை சொல்லியபடி . 

( 20) 


உக . -- நல்கூர்வேள்வியார் . 


உப்பக்க நோக்கி யுபகேசி தோண் மணந்தான் 
உத்தர மாமதுரைக் கச்சென்ப- இப்பக்கம் 
மாதானு பங்கி மறுவில் பு ச்செந்நாப் 

போதார் புனற்கூடற் கச்சு . 
பத : - உப்பக்கம் நோக்கி - வடதிசை குறித்துச்சென்று , உபகேசி 
தோள் மணந்தான் - நப்பின்னைப் பிராட்டியினது தோளை மணந்த 
கண்ணபிரானை , உத்தரம் மா மதுரைக்கு- வடமதுரைக்கு , அச்சு 
என்ப - ஆதாரமென்று சொல்லுவர் : இப்பக்கம் - இப்பக்கத்தைக் 
குறித்து , மாதானுபங்கி - மாதானுபங்கியெனப்படுகின்ற , மறு இல் 
புலம் - குற்றமற்ற புலமையாகிய ( தேனைச்சொரிகின் ற ) , செங்காப் 
போதார் - செவ்விய நாவாகிய மலரையுடையவர் , புனல் கூடற்கு- நீர் 
வளத்தையுடைய தென்மதுரைக்கு , அச்சு - ஆதாரமாவர் ; ( எ - று . ) 

விசேட : உ கேசி யென்பதற்கு ஈண்டு இயைபு நோக்கிநப்பின்னைப் 
பிராட்டியென்று பொருளுரைக்கப்பட்டது.உபகேசி - கூந்தலழகுடை 
யாள் . நேமிநாத வுரையாசிரியர் " டாலே திணையே என்னுஞ்செய்யுளில் 
உபகேசியாவாள் - நப்பின்னைப் பிராட்டியார் என்றனர் . இப்பிராட் 
டியார் கண்ணன் மனைவியர்களுள் ஒருவர். கேசியென்றது திரு 
மாலைக்குறிக்கு மெனக் கொண்டு , உபகேசியென்பது அவர் தங்கை 
யாகிய பார்வதியைக்காட்டும் (உபேந்திரன் என்பதுபோல ) என்பர் 
சிலர் ; கேசி என்ற பெயர் திருமாலுக்குப் பெயராகாது : கேசி யென்ற 
அசுரனை அவர் கொன்றாரேயன்றி அப்பெயரே இவருக்கு 

ஆயிற் 
றென்பது பொருத்தமுடைத்தாகாது : எனவே , உகேசியென்பது 
நப்பின்னையைக்காட்டுவது தான் பொருத்தமுடைத்து . மாதா அனு 


திருவள்ளுவ மாலை 


13 


உ 


- 


பங்கி - மாதாவை நிகராகக் கொண்டு நடக்கின்ற ஒழுங்கினனெனப்படு 
தலின் , அவள் பிள்ளைமே லருள் செய்தல் போல் இவர் உலகத்தார் 
மேல் அருள்செய்தல் 

சொல்லப்பட்டதாயிற்று . மாதானுபங்கி 
என்று தொடர்க்கு - செருக்கை எப்போதும் ஒழிந்தவன் என்றும் 
கூறுவர் . நாப்போ தென்ற தற் கேற்பப் புலமையிலே தேன் ஆரோ 
பிக்கப் பட்டது . அச்சுபோல் தாங்கு தலால் அச்சு என்றார் . நாயனா 
ராலே திங்கட் குடையுடைச் சீர்சால் வழுதியும் சங்கப்புலவருந் தழை 
த்தினி தோங்கிய மதுரைக்குஉண்டான சிறப்புச்சொல்லியபடி . ( உக ) 

2. உ .-- தொடித்தலை விழுத்தண்டினார் . 
அறநான் கறிபொரு ளேழொன்று காமத் 
திறமூன் றெனப்பகுதி செய்து - பெறலரிய 
நாலு மொழிந்தபெரு நாவலரே நன்குணர்வார் 

போலு மொழிந்த பொருள் . 
பத.- அறம் ( திறம் நான்கு - (பாயிரம் இல்லறம் துறவறம் 
பழ என ) அறப்பாலினுட்பிரிவுகள் நான்கும் , அறி பொருள் ( திறம்) 
ஏழ் - ( அரசு அமைச்சு அரண் கூழ் படை நட்பு ஒழிபு என ) அறியப் 
பட்ட பொருட்பாலினுட்பிரிவுகள் ஏழும், ஒன்று பொருந்திய , 
காமம் திறம் மூன்று என பகுதி செய்து - காமத்துப்பாலினுட்பிரிவு 
கள் மூன்றுமாகப் பகுதி செய்து , பெறல் அரிய நாலும் பெறுதற்கரிய 
( அறம்பொரு ளின்பம்வீடு எனப்படுகிற ) நான்கு பொருள்களையும், 
மொழிந்த - சொல்லிய , பெருநாவலரே- , ஒழிந்த பொருள் - அவற் 
றுள் அடங்காது ) ஒழிந்தபொருள் ( உள தாயின் அதனை ), நன்கு 
உணர்வார்போலும் - நன்றாக அறியவல்லவர்போலும் ; ( எ - று . ) 

விசேட : - திறமென்றது - அறமுதலியவற்றோடுங் கூட்டப்பட்டது . 
அறத்திறம் நான்கு ,பொருள் திறம் ஏழ் என்று இந்த இரண்டுக்கும் 
திறம் வழங்கப்பெறுவதுபோல காமத்திறம் மூன்று தனியே வழங்கப் 
பெறுதலில்லை ; எனினும் , ஆண்பாற் கூற்று , பெண்பாற் கூற்று , 
அவ்விருபாற்கூற்று என முத்திறம்காண்பது தகுதியுடைத்தே : 
மேல் மோசிகீரனார் பாடிய 27 - ஆம் பாடலையும் , அவர்வயின்விதும் 
பல் என்ற தலைப்புக்குப் பரிமேலழகர் உரைவகுத்திருத்தலையும் 
நோக்குக . ஆகவே ஒருசாரார் ஒழிபியலைக் குடியியல் 
கியதுபோல் , இந்தக் காமத்துப்பாலில் முதல் ஏழுஅதிகாரங்களை 
ஆண்பாற்கூற்றியல் எனவும் , அதற்குமேல் 12 அதிகாரங்களைப் பெண் 
பாற்கூற்றியலெனவும் , அதற்குமேல் ஆறு அதிகாரங்களை இருபாற்கூற்றிய 
லெனவும் வழங்கினர் என்பது பெறப்படும் . நாவலரே என்றமை 
யால் , பிறரால் அறியப்படுவதன் றென்ற தாயிற்று . முப்பாலியற் 
றொகையும் இவற்றினடங்காத து ஒன்றில்லையென்பதும் சொல்லியபடி . 

உங.- வெள்ளி வீதியார். 
செய்யா மொழிக்குந் திருவள் ளுவர்மொழிந்த 
பொய்யா மொழிக்கும் பொருளொன்றே- செய்யா 
அதற்குரிய ரந்தணரே யாராசி னேனை 
இதற்குரிய ரல்லாதர ரில் . 


என 


வழங் 


14 


திருவன்ளுவ மாலை 


று . ) 


பத .-- செய்யா மொழிக்கும் - ( ஒருவரால் செய்யப்படாத மொழி 
யாகிய வேதத்துக்கும் , திருவள்ளுவர் மொழிந்த - திருவள்ளுவரால் 
அருளிச்செய்யப்பட்ட , பொய்யா மொழிக்கும்- ( தன்வழியி னொழுகு 
வோர்க்குப் பயன்விளைவிலே ) பொய்படாத மொழியாகிய திருக்குற 
ளுக்கும் , பொருள் ஒன்றே : ஆராயின் - ஆராயுமிடத்து , செய்யா 
அதற்கு உரியர் - செய்யப்படாத அவ்வே தமோது தற்குஉரியவர் , அந் 
தணரே-: ஏனை இதற்கு உரியர் அல்லா தார் - பொய்படாத இத்திருக் 
குறளோ து தற்கு உரியவரல்லாதவர் , இல் (உலகத்தில் ) இல்லை; ( எ 

விசேட . - பூர்வவேதத்தை நித்தியமென்பார்மதம்பற்றிச் செய்யா 
மொழி என்றார் . அது வடமொழியும் இது தென்மொழியுமாய் நின் 

எறு 
சில வேறுபாடுடைய போற் றோன்றினும் நுண்ணுணர்வானோக்கு 
வார்க்குக் கருத்து வேறுபடாமையின் , பொருளொன்றே எனத்தேற் 
றேகாரங் கொடுத்துக் கூறினார் . செய்பாமொழி , பொய்யாமொழி - 
அன்மொழித்தொகைகள் . இதற்குரிய ரல்லாதாரில் என்றதனாலும் 
பொதுவேதமா தலறிக . அதற்கும் இதற்கும் பொருள் வேறோ என் 
றும் இதனையோதற்கு அதிகாரிகளாவார்யாவரோவென்றும் நிகழ்கின்ற 
ஐய மொழித்த டி . 

(உக ) 
உச . - பாங்குடி மருதனார் . 
ஓதற்கெளிதா யுணர்தற் கரிதாகி 
வேதப் பொருளாய் மிகவிளங்கித் - தீதற்றோர் 
உள்ளுதொ றுள்ளுதொ றுள்ள முருக்குமே 

வள்ளுவர் வாய்மொழி மாண்பு . 
பத : -வள்ளுவர் வாய்மொழி - திருவள்ளுவரது வாயினின்றுந் 
தோன்றிய திருக்குறளினது, மாண்பு மாட்சிமை சொல்லின் ,( அது ), 
ஓதற்கு எளிது ஆய் -ஓதப்படு தற்கெளிய சொற்களை யுடையதாகியும் , 
உணர்தற்கு அரிது ஆகி - அறியப்படு தற்கரிய பொருள்களை யுடைய 
தாகியும் ,வேதம் பொருள் ஆய் - வேதமெனப்படுகின்ற பொருளாகியும் , 
மிக விளங்கி ( அவ்வேதத்தின் ) மிக்விளங்கி , தீது அறறோர்- குற்றம்ற் 
றோர்கள் , உள்ளுதொறு உள்ளுதொறு - நினைக்குந் தோறும் நினை 
க்குந்தோறும் , உள்ளம் ( அவர்களுடைய ) மனத்தை, உருக்கும் -கரைக் 
கும் ; ( எ - று . ) 

விசேட : - ஓதற்கெளிதாய் எனவே நவின்றோர்க்கினிமை நன்மொழி 
புணர்த்தல்களும் , உணர்தற்கரி தாகி எனவே 

ஆழமுடைமையும் , 
வேதப்பொருளாய்எனவே விழுமியது பயத்தலும் பிறவுமாகிய அழகு 
களி னமைதி சொல்லப்பட்டதாயிற்று . தீதற்றோர் -பொருளாராய்ச் 
சிக்கேற்ற நுண்ணறிவுடையோர் . உள்ளுதொ றுள்ளுதொ றுள்ள 
முருக்கும் எனவே , முன் காணப்பட்ட தினும் பின் காணப்படும் 
பொருள் சிறந்தும் விரிந்துந் தோன்று தலுடைமை பெறப்பட்டது . 
இதனது அற்புதமான குணமுடைமைச் சிறப்புச் சொல்லியபடி (உச ) 

உடு .-- * எறிச்சலூர்மலாடனார் , 
பாயிர நான்கில் லறமிருமான் பன்மூன்றே 

தூய துறவறமொன் றூழாக -- ஆய 
* கோனாட்டுஎறிச்சலூர் மாடலன் மதுரைக்குமரனார் என்றொரு 
புலவர் புறநானூற்றிற் காணப்படு தலால் , இப்புலவர் பெயர் எறிச்ச 
லூர் மாடலனர் என்றிருத்தலே தக்கது எனத்தோற்றுகிறது . 


திருவள்ளுவ மாலை 


15 


* அறத்துப்பா நால்வகையா வாய்ந்துரைத்தார் நூலின் 
திறத்துப்பால் வள்ளுவனர் தேர்ந்து . 


பத : -வள்ளுவனார்-- , ஆய்ந்து-( அவ்வேதத்தின் கருத்துக்களை ) 
ஆராய்ந்து , நூலின் திறத்து - ( தம்மாலே செய்யப்பட்ட ) நூலினது 
திறத்திற்குத்தக்க. பால் - ான்மையுடைமையால் , தேர்ந்து . இவையே 
உரியவை யென்று ) தெரிந்து , பாயிரம் நான்கு - பாயிரம் நான்கதிகார 
மும் , இல்லறம் இருபான் - இல்லறவியல் இருபததிகாரமும் , துற 
வறம் பன்மூன்று - துறவறவியல் பதின்மூன்ற திகாரமும் ;ஊழ் ஒன்று 
ஆக -ஊழ் ஓர திகாரமும் ஆக , ஆப -கூடிய , நால்வகை ஆ- ( பாயிரம்முத 
லிய ) நால்வகையுடைத்தாக , அறத்துப்பால் - அறத்துப்பாலை , உரைத் 
தார் - கூறினார் ; ( எ - று . ) 

விசேட : - முப்பாற் பொருள்களினும் முத்திக்குக் காரணமாதற் 
சிறப்புடைமையின் தூய துறவறம் என்றார் . துப்பு -நன்மை : அது 
எல்லா வருணாச்சிரமங்களுக்கும் பொதுவாயிருக்கை.அறப்பாலிய லதி 
காரத்தொகை சொல்லியபடி , 


உசு .-- போக்கியார் . 


* அரசிய லைவைந் தமைச்சிய லீரைந்து 
உருவல் லரணிரண்டொன் றொண்கூழ் - இருவியல் 
திண்படை நட்புப் பதினேழ் குடிபதின்மூன்று 
எண்பொரு ளேழா மிவை . 


பத - அரசு இயல்- , ஐ ஐந்து - இருபத்தைந்து : அமைச்சு 
இயல் - ஈரைந்து -பத்து : அரண் 

இரண்டு- : கூழ் ஒன்று - : திண் 
படை இரு இயல்-: நட்புப்ப தினேழ்- :குடிபதின்மூன்று- : எண் 
பொருள் - எண்ணப்பட்ட பொருட்பாலுக்கு , இவை ஏழாம் - இவ் 
வியல்களேழாம் ; ( எ - று . ) 

விசேட : - இத்தொகைகளோடு அதிகாரமுடையதென்பது கூட் 
டுக . அரணுக்கு உருத்திட்பம் சிறத்தலின் உருவல்லரண் என்றும் , 
பொருளுடையார்க்கே ஒளி அமைவதா தலின் ஒண் கூழ் என்றும் , 
படைக்குக் கடும்போரிற் பின் கொடாத திண்மை யுரித்தாதலின் திண் 
படை என்றும் கூறினார் .பிற்காலத்தார் அமைச்சு முதலிய வைந்தனை 
யும் அங்கவியமிலன ஓரியலாக்கியும் வழங்குப் : பொருட்பாலில் அதி 
காரத்தொகை சொல்லியபடி . 
இந்தப்பாட்டு , நுண்பொருண்மாலையில் , 

அரசியலைவைக் 
தமைச்சியலீரைந்து , உரை நாடாண் பொருளொவ்வொன்று 
சால் ,படையிரண்டுநட்புப்பதினேழ் பன்மூன்று குடியெழுபான் றொக்க 
பொருட் கூறு " எனக் காணப்படுகின்றது . 


உரை 


* பி - ம்: அறத்துப்பான் முப்பானெட்டா மென்றுரைத்தார் . 


16 


திருவள்ளுவ மாலை 


உஎ .-- மோகினர் . 
* ஆண்பாலே மாறிரண்டு பெண்பா லடுத்தன்பு 
பூண்பா லிருபாலோ ராகை மாண்பாய 
காமத்தின் பக்கமொரு மூன்றாகக் கட்டுரைத்தார் 

நாமத்தின் வள்ளுவனர் நன்கு . 
பத :-ஆண்பால் ஏழ் - : பெண்பால் ஆறிரண்டு : அடுத்து 
அன்பு பூண் பால் - ( ஒருவரையொருவர்) அடுத்து அன்பைபூணு தற் 
பகுதியுடைய , இருபால் - அவ்விருபபால் , ஓர் ஆறுஆக - ,மாண்பு காம 
த்தின் பக்கம் மாட்சியான காமத்துப்பாலி னியல்கள் , ஒருமூன்று ஆக- , 
நாமத்திள் - பெயர் பெற்ற ,வள்ளுவனார் , நன்கு கட்டுரைத்தார் - நன்கு 
றினார் ; ( எ - று . ) 

விசேட : - காமத்துப்பாலில் முதல் ஏழ் அதிகாரங்கள் ஆண்பாலைப் 
பற்றிவந்தன என்றும் , பின்னர்ப் பன்னிரண்டு அதிகாரங்கள் பெண் 
பாலைப்பற்றிவந்தன என்றும் , அந்தப்பத்தொன்பது அதிகாரங்கட்கும் 
பின்னருள்ள ஆறு அதிகாரங்கள் அவ்விருபாலையும்பற்றி வந்தன என் 
றும் காண்க. காமத்துப்பாலிலுள்ள மூவியல்களாம் இவையே பொரு 
ளிலக்கணத்துக்கமையக் களவியல் கற்பியலென இரண்டாக்கப்பட் 
டன . இத்தொகைகளுக்கும் முன்கூறப்பட்டதுகொள்க . காமத்துப் 
பாலில திகாரத் தொகை சொல்லியபடி , 

( உ.எ ) 
2 அ --காவிரிப்பூம் பட்டினத்துக் காரிக்கண்ணனார் . 
ஐயாறு நூறு மதிகார மூன்றுமா 
மெய்யாய வேதப் பொருள் விளங்கப் - பொய்யாது 
- தந்தா னுலகிற்குத் தரன்வள் ளுவனகி 

அந்தா மரைமே லயன் . 
பத : - அதிகாரம் - நூறும் ஐயாறு மூன்றும்ஆ -- நற்று 
பத்து மூன்றாக மெய்யாய் வேதப்பொருள் -- , பொய்யாது விளங்க 
- பொய்யுறாது விளங்கும்படி அம் தாமரைமேல் அயன் - அழகிய 
தாமரை மலர்மேல் வீற்றிருக்கின்ற நான்முகக்கடவுள் . தான் வள்ளு 
வன் ஆகி- , உலகிற்கு தந்தன் உலகத்தார்க்கு த்தமிழிற் செய்து ) 
தந்தான் ; ( எ - று . ) 

விசேட : - உலகு - இங்கே மக்களை யுணர்த்தி நின்றது . மெய் பாய 
வேதப்பொருள் பொய்யாது விளங்கவென வே ,இதற்கு முன் மெய்யாய 
பொருள் பொய்யாய் மறைந்தும் , பொய்யாப்பொருள் மெய்யாய் விளங் 
கியும் கிடந்தமை சொல்லப் பட்டதாயிற்று . அதிகாரத்தொகையோடு 
நூற்பொருளியல்பு சொல்லியபடி . 

* இப்பாட்டை யடுத்துப் பின்வரும்பாடல் நுண்பொருள்மாலை 
யில் எழுதப் பட்டுள்ளது : வருமாறு: -- புணர் தல்பிரிதற் பொருள் 
களவுகற்பென் , றுணருமிருகூறாமுரைக்கிற் புணருங் , களவேழறு 
மூன்றுகற்பிவையை வைந்தா , அளவுறுகாமத்துப்பாலாம் . இச்செய் 
யுளில் களவு கற்பு என்று இருபகு தியுண்டு என்றும் , அவை காமத் 
துப்பாலில் களவியல் ஏழ திகாரமும் கற்பியல் பதினெட்ட திகாரமும் 
ஆம் என்றும் கூறப்பட்டுள்ளன . 


ப் 


திருவள்ளுவ மாலை 


17 


. 


உசு: -- மதுரைத் தமிழ் நாகனார் . 
எல்லாப் பொருளுமிதன் பாலுளவிதன்பால் 
இல்லாத வெப்பொருளு மில்லையால்- சொல்லால் 
பரந்தபா வாலென் பயன்வள் ளுவனர் 

சுரந்தபா வையத் துணை . 
பத : - எல்லாப்பொருளும் - (பலவகை நூல்களாலுஞ் சொல்லப் 
பட்ட எல்லாப்பொருளும் , இதன்பால் உள - இந்நூலகத்தடங்கி 
யிருக்கின்றன : இதன்பால் இல்லாத எப்பொருளும் இதனிடத்தில் 
இல்லாத யாதொரு பொருளும் , இல்லை -( எந்நூலகத்தும் ) இல்லை : ( ஆத 
லால் ), சொல்லால்பரந்த பாவரல் - சொல்லளவினாலே விரிந்தால் 
களால் , பயன் என் - பயன் யாது ? வள்ளுவனார் சுரந்த பா - திருவள்ளு 
வராலே தரப்பட்ட இந்நூலொன்றே , வையத்துணை 

மண்ணுலகத் 
தாருக்குத் துணையா தலமையும் ; ( எ - று .) 

விசேட : - எல்லாப்பொருள்களுமாவன - முதல் வழி சார்பென 
மூவகைப்பட்ட அறநூல் பொருணூல் இன்ப நூல் வீட்டு நூல் என்பவ 
ற்றிற் செம்பொருள் ஆக்கப்பொருள் குறிப்புப்பொருளென இம்மூவகை 
யாற் கொள்ளக்கிடந்த காட்சிப்பொருள்களும் கருத்துப்பொருள்களு 
மாம் . தொழிலும்பண்பும் ஒரோவழிப்பொருளெனற் கேற்புடைமையின் 
அவையும் இவற்றுள் அடங்குமாறறிக . பின்னும் அதனை வலியுறுத் 
தற்கு , இதன்பாலில்லாத வெப்பொருளு மில்லை என்றார் . சொல்லாற் 
பரந்தஎனவே , அவைபொருளாற் பரப்பின்மை பெறப்பட்டது : பரத் 
தல் - பதினாயிரம் நூறாயிரம் முதலிய கிரந்தவகையால் விரிதல் . சொல் 
லாற்பரந்த நூல்களை ஆய்வோர் மலையகழ்ந்து எலிபிடித்தல்போல் மிக 
வருந்திச் சிறுபயன் கொள்ளு தலால் , என்பயன் ? என்றார் . ஆல் - 
அசை . பா , வையம் . ஆகுபெயர்கள் . சின்னாட் பல்பிணிச் சிற்றறிவுடை 
யோர்க்கு விதிவிலக்குகள் முற்றும் உள்ளங்கை நெல்லிக்கனிபோல் 
கண்டுதெளியுமாறு உணர்த்தித் தடுமாற்றந் தீர்த்தலின் , வையத் 
துணை என்றார் . முற்றொருங்குணரவிழைவார்க்கு இஃது இன்றியமை 
யாச் சிறப்பிற் றென்றபடி . 

(உக) 
கூ .0 .-- பாரதம்பாடியபெருந்தேவனார் . 
* எப்பொருளும் யாரு மியல்பி னறிவுறச் 
செப்பிய வள்ளுவர்தாஞ் செப்பவரும் - முப்பாற்குப் 
பாரதஞ்சீ ராம கதைமனுப் பண்டைமறை 

நேர்வனமற் றில்லை நிகர் . 
பத : - * பாரதம்(பண்டை )சீராம்கதை- பார தம் பழைய சீராம்கதை 
யையும், மனு பண்டைமறை - மனுஸ்மிருதி பழைய வேதத்தையும் , 
நேர்வன - ஒப்பனவாகும் : எப்பொருளும்.எவ்வகைப்பட்ட பொருள்களை 
யும் , யாரும் - எவ்வகையோரும் , இயல்பின்-( அவற்றின் ) தன்மையோடு , 
பாரதமும் சீராமகதையும் மனு தருமசாஸ்திரமும் பழையவேதமும் 

முப்பாலுக்கு ஒப்பாவனவாம் ; வேறு நூல் ஒப்பாதலில்லை 
என்று இவ்வெண்பாவுக்குப் பொருள் கூறலுமாம் . 


co 


திருவள்ளுவ மாலை 


அறிவுற அறிய , செப்பிய - ( அவர்க்குச் ) சொல்லும்படிக்கு , வள்ளுவர் 
திருவள்ளுவர் , செப்ப வரும் சொல்லலால்வந்த , முப்பாற்கு - திருக் 
குறளுக்கு , நிகர் - உவமானமாகத் தக்கது , இல்லை - ஒன் றில்லை; எ - று . ) 

விசேட : - மற்று - அசை . அறிதற்கரிய வேதாந்தப் பொருளு 
மென்றற்கு எப்பொருளும் என்றும், உயர்குலத்தாரேயன்றி ஏனையோரு 
மென்றற்கு யாரும் என்றும் , ஐயந்திரிபின்றியறிய என்றற்கு இயல் 
பினறிவுற என்றும் , இதுவே சுருதி குரு இரண்டுமாமென்றற்கு செப் 
பிய என்றும் கூறினார் . பண்டை என்பது சீராமகதைக்குங் கூட்டுக : 
கதாரூபமாயிருந்து பார தராமாயணமெனவும் , வி திரூபமாயிருந்து 
சுருதிஸ்மிருதி யெனவும் கூட்டிச் சொல்லப்படுதலால் , உவமான உப 
மேயங்களாத லறிக . எப்பொருளும் யாருமியல்பினறிவுறச் செப்பு தல் 
வேதத்திற்கின்மையால் , முன் முப்பாலின் மிக்கமொழி என்ற அதனாற் 
பெறப்பட்ட வேதத்தினொப்புமையை மறுத்தபடி . 

( ங0 ) 
கூக.- உருத்திரசன்மகண்ணர் . 
மணற்கிளைக்க நீரூறு மைந்தர்கள் வாய்வைத்து 
உணச்சுரக்குந் தாய்முலை யொண்பால் - பிணக்கிலர் 
வாய்மொழி வள்ளுவர் முப்பான் மதிப்புலவோர்க்கு 

ஆய்தொறு மூறு மறிவு . 
பத : - மணல் கிளைக்க.மணலைத் தோண்டுந்தோறும் , நீர் ஊறும் 
நீர்பெருகும் : மைந்தர்கள் வாய் வைத்து உண - புதல்வர்கள் வாய் 
வைத்து உண்ணுந்தோறும் , தாய் முலை - தாயினது முலைக்கண் , 
ஒள் பால் சுரக்கும் - நல்லபால்பெருகும் : ( அவைபோல ), பிணக்கு 
இலா வாய் மொழி - பிணங்குதற்கு ஏதுவில்லாத வாய்மைச்சொல்லை 
யுடைய , வள்ளுவர் முப்பால் - திருவள்ளுவரது திருக்குறளை , ஆய் 
தொறும் - ஆராயுந்தோறும் , மதி புலவோர்க்கு - அறிவுடைய புல 
வர்க்கு , அறிவு ஊறும் - அறிவு வளரும் ; ( எ - று . ) 

விசேட : - கற்பிதமாகிய சாதிசமயங்களின் மானம்பற்றி , உள்ளதை 
இல்லதாகவும் , இல்லதை உள்ள தாகவும் , சிறியதைப் பெரியதாகவும் , 
பெரியதைச் சிறியதாகவும் , தீயதை நல்லதாகவும் , நல்லதைத் தீயதாக 
வும் புனைந்து பிறர் பிணங்கும்படி சொல்லப்பட்டதல்லாமையால் , 
பிணக்கிலாவாய்மொழி என்றார் . மதிப்புலவோர்க் கறிவூறும் எனவே , 
அவர் அவ்வறிவைக்கொண்டு பிறர்க்கெல்லாம் விதிவிலக்குகளைக் 
கற்பித்தல்வேண்டு மென்ற தாயிற்று . இதனைச் சிலகாற்பயிறலின் 
அமையாது பலகாலும் பயிற்சி செயல்வேண்டு மென்றபடி . 

கூஉ.-- பெருஞ்சித்திரனார் . 
ஏதமில் வள்ளுவ ரின்குறள் வெண் பாவினுல் 
ஓதிய வொண்பொரு ளெல்லா முரைத்ததனால் 
தாதவிழ் தார்மாற தாமே தமைப்பயந்த 

வேதமே மேதக் கன . 
பத : - தாது அவிழ் தார் மாற - பொடியொடு விரிந்த பூமாலையை 
யுடைய பாண்டியராசனே ! ஏதம் இல் வள்ளுவர் - குற்றமில்லாத 


திருவள்ளுவ மாலை 


19 


உங. 


- 


திருவள்ளுவர் , இன் குறள் வெண்பாவினால் - இனிய குறள் வெண் 
பாக்களாலே , ஓதிய - (நான்கு வேதங்களாலுஞ்) சொல்லப்பட்ட , ஒள் 
பொருள் எல்லாம் - ஒள்ளிய பொருள்களையெல்லாம் , உரைத்ததனால் - 
சொல்லினமையால் , மேதக்கன - மேம்பாட்டுக்குத் தக்கவை , தாமே 
அக்குறள் வெண்பாக்களோ ? தமை பயந்த வேதமே - ( முதனூலாய் 
நின்று ) அவற்றைப் பயந்த வேதங்களோ ? ( நீ சொல்வாயாக ) . 

விசேட : - தாம் தம்மை எனப்பட்டவை , அவை அவற்றை என் 
னும் பொருளைத் தந்து நின்எறன . ஏகாரம் இரண்டும் , வினா . பிற 
நூலாசிரியர்க்கெல்லாம் அவரெ திரிகளாலே மறுக்கப்பட்டு வருங் 
குற்றம் போல்வது இவற்கு இல்லை யென்றற்கு ஏதமில் வள்ளுவர் 
என்றும் , தாங் குறியவாய் நின்று கற்போர்க்கு வருத்தம் விளையாமை 
பற்றி இன்குறள் என்றும் , உணர்வுடையோரர்லே விரும்பப்பட்ட 
நற்குணமுடைமைபற்றி ஒண்பொருள் என்றும் கூறினார் . நூலாசிரி 
யர்க்கும் நூலுக்கும் , நூனுதலிய பொருளுக்கும், தகுதி தோன்றச் 
சொல்லப்பட்ட விசேடணகுணங்களாலே இவ்வேதம் அவ்வேதத்தி 
னுஞ் சிறப்புடையதென்று குறிப்பித்தபடி . 

( ங 2 ) 
- நரிவெரூஉத்தலையார் . 
இன்பம் பொருளறம் வீடென்னு மிந்நான்கும் 
முன்பறியச் சொன்ன முதுமொழிநூல் - மன்பதைகட்கு 
உள்ள வரிதென் றவைவள் ளுவருலகம் 

கொள்ள மொழிந்தார் குறள் . 
பத : - இன்பம் பொருள் அறம் வீடு என்னும் இ நான்கும் 
இன்பம் முதலிய இந்நாற்பொருளியல்புகளையும் , மன்பதைகட்கு - 
மக்கட் பரப்புக்கு , முன்பு - அக்காலத்தில், அறியச்சொன்ன - அறியும் 
வண்ணஞ் சொல்லப்பட்ட ,முது மொழி நூல் பழமொழிவே தமானது , 
உள்ள அரிது என்று -ஓதியுணர்வதற் கரிதென்று , வள்ளுவர் . 
அவை அவற்றை, உலகம் கொள்ள உலகத்தார் எளிதினுணரும் 
படி , குறள் - திருக்குறளை , மொழிந்தார் - சொல்லினார் ; ( எ - று .) 

விசேட : - முன்பறிய எனவே உற்சர்ப்பிணியாகலின் அக்காலத் 
தோர்க்கு உணர்தற்கேற்ற ஆயுணீட்சியும் உணர்வுவலியும் இருந்தன 
வென்பதூஉம் , அவசர்ப்பிணியாகலின் இக்காலத்தோர்க்கு அவையில 
வென்பதூஉம் பெறப்பட்டன . இவ்விரண்டும் 

அவாவறுத்தல் 
முதற் பாட்டுரையிற் காண்க . தேய வழக்கிற்படாததும் வருந்திக்கற் 
போர்க்கு மாத்திரம் புலப்படுவதுமாய் எல்லா மொழிகட்கும் முற் 
பட்டுக் கடவுள் மொழியாய் நிற்றலின் , முதுமொழி என்றார் . அற 
முதலிய நான்கும் பிரிவுபட்டுத் தோன்றாமையை யுடைத்தா தலின் 
உள்ள அரிதாயிற்று . பழையவேதமுளதாகவும் வேறிது சொல்லு 
தற்குக் காரண முணர்த்தியபடி . 

( ஙங ) 
கூச.-- மதுரைத்தமிழாசிரியர் செங்குன்றூர்க்கிழார் , 
புலவர் திருவள் ளுவரன்றிப் பூமேற் 
சிலவர் புலவரெனச் செப்பல் - நிலவு 


20 


திருவள்ளுவ மாலை 


- 


பிறங்கொளிமா லைக்கும் பெயர்மாலை மற்றும் 

கறங்கிருண்மா லைக்கும் பெயர் . 
பத . பூமேல் - பூவுலகின்கண்ணே , புலவர் திருவள்ளுவர் 
அன்றி - புலவரெனத் திருவள்ளுவரையன்றி , சிலவர் புலவர் . 
செப்பல் - வேறு சிலரையும் புலவரென் 

புலவரென்று சொல்லுதல் , - மாலை 
மாலையென்பது , நிலவு பிறங்கு ஒளி மாலைக்கும் பெயர் - நிலவால் 
விளங்குகின்ற ஒளியையுடைய இரவுக்கும் பெயராக, -மற்றும் 
கறங்கு இருள் மாலைக்கும் பெயர் - சூழ்கின்ற இருளையுடைய இரவுக் 
கும் பெயராக , செப்பல் - சொல்லுதல்போலும் , ( எ - று .) 

விசேட : - செப்பல் என்றது , பின்னுங் கூட்டப்பட்டது . புலமை 
யாவது - பலவேறு வகைப்பட்ட நூலுணர்ச்சிகளையெல்லாம் ஒருங்கே 
கொண்ட பேரறிவுடைமையாம் . உயர்வொப்பற்ற இவரது புலமையைக் 
குறித்து நோக்குங்கால் ஏனையோர் புலமை புலமையன்றாய் முடிதலின் 
இவ்வாறு கூறினார் . புலவரென்பது, நாயனாருக்கே, காரணப்பெயரா 
மென்றபடி . மாலை - இரவு : இச்சொல் நிலவொளிவீசும் இரவுக்கும் 
இருள்மண்டிய இரவுக்கும் பேராதல்பற்றிவந்த எடுத்துக்காட்டு .(ஙச ) 

கூடு.-- மதுரையறுவைவாணீகன் இளவேட்டனார் . 
இன்பமுந் துன்பமு மென்னு மிவையிரண்டும் 
மன்பதைக் கெல்லா மனமகிழ - அன்பொழியாது 
உள்ளி யணர வுரைத்தாரே யோதுசீர் 

வள்ளுவர் வாயுறை வாழ்த்து . 
பத : - இன்பமும் துன்பமும் என்னும் இவை - (பின்வரக்கடவன 
வாய ) சுகமும் துக்கமுமெனப்பட்ட இவற்றினுடைய , இரண்டும் -இரு 
வகைக் காரணங்களையும் , உள்ளிஉணர - ஆராய்ந்தறியவும் , - அன்பு 
ஒழியாது - ( தம்மேல் ) அன்பு நீங்காமல் , மனம் மகிழ - உள்ளங் களி 
கூரவும் , மன்பதைக்கு எல்லாம் - மக்கட்பரப்புக்கெல்லாம் , ஓது சீர் 
வள்ளுவர் - புகழப்படுஞ் சீரையுடைய திருவள்ளுவர் , வாயுறை 
வாழ்த்து - வாயுறை வாழ்த்தாக , உரைத்தார் - ( திருக்குறளைச் ) சொல் 
லினார் ; ( எ - று . ) 

விசேட :- இன்பத்தின் காரணம் விதிக்குறளாலும் , துன்பத்தின் 
காரணம் விலக்குக்குறளாலும் சொல்லப்பட்டன . முன்பறிதற்குப் 
பயன் அவற்றைச் செய்தலும் தவிர்தலுமாம் . வேண்டுவனவெல் 
லாந் தொகுத்துணர்த்தலின் மன மகிழ்தல் சொல்லப்பட்டது . அவ் 
வேதம்போலாது பலர்க்கும் உபயோகியாகச் சொல்லலின் மன்பதைக் 
கெல்லாம் என்றார் . வாயுறை வாழ்த்தி னியல்பு " வாயுறை வாழ்த்தே 
வயங்க நாடின் , வேம்புங்கடுவும் போல வெஞ்சொல் , தாங்குத லின்றி 
வழிநனிபயக்குமென்று , ஓம்படைக் கிளவியின் வாயுறுத்தற்றே 
என்னுந் தொல்காப்பியச்சூத்திரத்தாலறிக . எதிர்காலவிளைவுணர்ச்சி 
பயத்தல் சொல்லியபடி , 

(நடு ) 
கூசு.-- கவிசாகரப்பெருந்தேவனார் . 
பூவிற்குத் தாமரையே பொன்னுக்குச் சாம்புனதம் 
ஆவிற் கருமுனியா யானைக் கமரும்பல் 


12 


திருவள்ளுவ மாலை 


21 


தேவிற் றிருமா லெனச்சிறந்த தென்பவே 

பாவிற்கு வள்ளுவர்வெண் பா 
பத. - பூவிற்கு தாமரை மலர்களுக்குள்ளே தாம்ரைம்லரும் , பெர்ன் 
னுக்கு சாம்புன தம் - பொன்களுக்குள்ளே சாம்புன தப் பொன்னும் , 
ஆவிற்கு அருமுனி ஆ - பசுக்களுக்குள்ளே காமதேனுவும் , யானைக்கு 
அம( ர) ர் உம்பல் - யானைகளுக்குள்ளே ஐராவதமும் , தேவில் திருமால் 
என - தேவர்களுக்குள்ளே திருமாலும் போல , பாவிற்கு வள்ளுவர் 
வெண்பா - நூல்களுக்குள்ளே திருவள்ளுவரது குறள் வெண்பா, 
சிறந்தது - , என்ப - என்று ( அறிவுடையோர் ) , சொல்லுவர் ; (எ - று .) 

விசேட - ஏ - அசை.பா - ஆகுபெயர் . பொன்- ஆடகம் , கிளிச்சிறை , 
சா தரூபம் , சாம்புன தம் என நால்வகைப்படும் . காமதேனு வசிட்டமுனி 
யிடத்துள்ள தாகலின் , அரு முனி ஆ என்றார் . உவமானமுகத்தால் , 
இஃது பல நூல்களினும் சிறந்து நிற்கின்ற மாட்சிமை சொல்லியபடி 
அமரும்பல் - தொகுத்தல் . அமரரும்பலென்று பாடமோ துவாருமுளர் . 

கூ . எ .-- மதுரைப்பெருமருதனார் . 
அறமுப்பத் தெட்டுப் பொருளெழுப தின்பத் 
திறமிருபத் தைந்தாற் றெளிய - முறைமையால் 
வேத விழுப்பொருளை வெண்குறளால் வள்ளுவனுர் 

ஓதவழுக் கற்ற துலகு . 
பத.- அறம் ( திறம் ) - அறத்தின் கூறுபாடு , முப்பத்தெட்டால் 
முப்பத்தெட்ட திகாரங்களாலும் , - பொருள் ( திறம்) - பொருட்கூறு 
பாடு , எழுபதால் - எழுபது அதிகாரங்களாலும், -இன்பத்திறம் - 
காமத்தின் கூறுபாடு , இருபத்தைந்து -- இருபத்தைந் ததிகாரங்க 
ளாலும் , தெளிய - தெளியும்பொருட்டு , முறைமையால்-( காரணகாரிய ) 
ஒழுங்கால் , வேதம் விழுப்பொருளை - வேதத்தினுயர்வாகிய 
பொருளை , 

வெண்குறளால் குறள்வெண்பாக்களால் , வள்ளுவ 
னார்- , ஓத - ஓதலால் , -உலகு - உலகமானது , வழுக்கு அற்றது - 
வழுவுதலினின்றும் நீங்கிற்று ; ( எ - று .) 

விசேட : - திறமும் ஆலும் முன்னுங் கூட்டப்பட்டன . உயர்வாகிய 
பொருள்-கருமகாண்டம்பிரமகாண்டம் இரண்டினுள்ளுஞ் சிறந்த 
பொருள் . வழுக்குதல் - விதியை விலக்கென்றும் விலக்கை விதி 
யென்றும் கோடல் . உலகு - மக்களை யுணர்த்தி நின்றது .. துணிவு 
பற்றி , அற்றது என இறந்தகாலத்தாற் கூறினார் . முன்னதின் 
வேறுபட்ட முப்பால்களி ன திகாரத்தொகைகளோடு உலகிற்கு விளை 
யும் நன்மை சொல்லியபடி , 

( ங எ ) 
கூ அ .-- கோவூர்கிழார் . 
அறமுத னான்கு மகலிடத்தோ ரெல்லாந் 
திறமுறத் தேர்ந்து தெளியக் - குறள் வெண்பாப் 
பன்னிய வள்ளுவனர் பான்முறைநே ரொவ்வாதே 
முன்னை முதுவோர் மொழி . 


22 


திருவள்ளுவ மாலை 


பத : -அறம் முதல் நான்கும் - அறம்முதலிய நான்குபொருளை 
யும், அகல் இடத்தோர் எல்லாம் - பரந்த மண்ணுலகத்திலுள்ளோ 
ரெல்லாம் , திறம் உற தேர்ந்து - வகைப்பட ஆராய்ந்து , தெளிய - 
கலக்கந்தீர , குறள் வெண்பா பன்னிய - குறள் வெண்பாக்களாலே 
சொல்லப்பட்ட , வள்ளுவனார் - திருவள்ளுவ நாயனாது, பால் முறை 
முப்பால்களையுடைய புத்தகத்தின் கண்ணே (சேர்க்க ), முன்னை முது 
வோர் மொழி - முற்காலத்துள்ள பெரியோரது நூல்களுக்கு , நேர் ஒவ் 
வாது - நேர் தல் பொருந்தாது ; ( எ - று . ) 


விசே: - மொழி - ஆகுபெயர் . பெரியோராவார் - வடமொழியிலும் 
தென்மொழியிலும் பிறமொழிகளிலும் நூல்செய்த முனிவரும் , புலவ 
ரும் , பிறரும் . அந்நூல்களாவன - மனுமுதலியோராலே செய்யப்பட்ட 
அற நூன் முதலியன . இதன் புத்தகத்தில் முன்னூல்களி லொன் 
றும் சேர்க்கப்படுதற்குத் தகுவதன்றென்று சொல்லியபடி 
முன்னைமுனிவோர்மொழி பான்முறைக்கு நேரொவ்வாது எனினு 
மாம் . 

( ஙஅ ) 
ந ...- உறையூர்* முதுகூற்றனார் . 


இனி 


தேவிற் சிறந்த திருவள் ளுவர்குறள்வெண் 
பாவிற் சிறந்திடுமுப் பால்பகரார்- நாவிற்கு 
உயலில்லை சொற்சுவை யோர்வில்லை மற்றும் 
செயலில்லை யென்னுந் திரு . 


பத : -தேவில் சிறந்த திருவள்ளுவர் - தெய்வத்தன்மையாற் 
சிறந்த திருவள்ளுவரது , குறள் வெண்பாவில் சிறந்திடு - குறள் 
வெண்பாக்களோடு கூடிச் சிறந்துதோன்றாநின்ற , முப்பால் - முப் 
பால்களையும், பகரார் - ஓதாரது , நாவிற்கு - வாக்கிற்கு , உயல் இல்லை - 
(இனிச்சொல்லி ) வாழ்தலுண்டாகாது : சொல் சுவை ஓர்வு இல்லை 
( மனத்திற்குச் ) சொற்களின் சுவையை அறிதலுண்டாகாது : மற்றும் 
இவையன்றியும் , செயல் இல்லை - ( காயத்துக்கு ) நல்லசெயலுண்டா 
காது , என்னும் திரு - என்று நினைத்துத் திருமகள் அவரிடத்துச் 
சேராள் ; ( எ - று .) 

விசே.- சுவையோர் தற்கும் செயலுக்கும் உரிய மனமும் காயமும் 
வருவிக்கப்பட்டன . திருமகள் சேராமையாகிய காரியத்தைக் காரண 
மரத உபசரித்தார் . ஓதார்க்குளவாகாமை கூறவே , ஓதுவோர்க்கு 
இவையுளவா தலின் வாக்கிற்குக் கடுஞ்சொல் பொய் கோள் பயனில் 
கூறல்களும் , மனத்திற்குப் பிறனில் விழைதல் பிறன் பொருள்விழை 
தல் பிறன்பொருட்குக் கேடெண்ணல் பிறவுயிர்க்கிறுதி யெண்ணல் 
களும் , காயத்திற்குப் பிறன்மனைபுணர் தல் உயிர்க்கொலை செய்தல் பழி 
யூணுணல் பிறர்பொருள் வௌவல்களும் ஆகிய குற்றங்களெல்லாம் 
நீங்குமென்பதும் பெறப்பட்டது . அறவின்பங்கட்குக் காரணமா தற் 
சிறப்புடைய பொருட்பேறு இஃதோதலின் உளதா மென்றபடி . ஙக ) 


* பி - ம் : முதுகூத்தனார் . 


திருவள்ளுவ மாலை 


23 


10.- இழிகட் பெருங்கண்ணனார் . 
இம்மை மறுமை யிரண்டு மெழுமைக்கும் 
செம்மை நெறியிற் றெளிவுபெற - மும்மையின் 
வீடவற்றி ஒன்கின் விதிவழங்க வள்ளுவனர் 

பாடின ரின்குறள் வெண் பா . 
பத : -- இம்மை மறுமை இரண்டும் - இகபரங்கட்கு ஆவனவிரண் 
டையும் , எழுமைக்கும் - (வினைப்பயன்றொடர் தற்குரிய ) ஏழ்பிறப்பிற்கு 
மாக , செம்மை நெறியின் - செவ்வையான வழியால் , தெளிவு பெற் - 
(யாவரும் ) தெளிவு பெறவும் , மும்மையின் - ( அறம்பொருளின்ப 
மென்னும்) முப்பால்களுள் , அவற்றின்- அம்முப்பாற்பொருள்களோடு , 
வீடு - வீடுமாகிய , நான்கின் விதி - நாற்பொருள்களது விதிகளும் , 
வழங்க - வழங்கவும் , வள்ளுவனார்-, இன்குறள் வெண்பா - இனிய 
குறள்வெண்பாவை , பாடினர்-- ; ( எ - று .) 
விசே: - செவ்வையானவழி - விதியும் , பத்தியும் , 

ஞானமும் , 
நோயாளிக்குமருந்தும் அநுபானமும் பத்தியமும் போல் ஒன்றற் 
கொன்று முரணாது கூடிநிற்கும் வழி . வீட்டுவிதி துறவறத்திற் 
காண்க . இம்பை , மறுமை, வீடு மூன்றும் பயக்குமாறு சொல்லிய 
படி . 

( 50) 
சக .-- செயிர்க்காவிரியார்மகனார் சாத்தனார் . 
ஆவனவு மாகா தனவு மறிவுடையார் 
யாவரும் வல்லா ரெடுத்தியம்பத் -- தேவர் 
திருவள் ளுவர்தாமுஞ் செப்பியவே செய்வார் 

பொருவி லொழுக்கம்பூண் டார் . 
பத :-( மக்களுக்கு ) , ஆவனவும் . ஆவனவற்றையும் , ஆகா தன் 
வும் -- ஆகா தவற்றையும் , அறிவுஉடையார் யாவரும் - , எடுத்து 
இயம்ப - ( இனி இதிலிருந்து ) எடுத்துச்சொல்லுதற்கு . வல்லார் - வல் 
லவரர்வர் : (ஆதலால் , தேவர் திருவள்ளுவர் - தேவராகிய திரு 
வள்ளுவராலே , செப்பியவே - சொல்லப்பட்டவற்றையே , பொருவு 
இல் ஒழுக்கம் பூண்டார் - ஒப்பிலாத ஒழுக்கத்தை மேற்கொண்டவர் , 
செய்வார்- ; ( எ - று .) 

விசேட : - இங்ஙனங் கூறவே அவ்வேதத்திலிருந்துள்ளவா 
றெடுத்துச் சொல்லுதல் அறிவுடையார்க்கு முடியாமையால் ஒழுக்கம் 
பூண்டார்க்கு அதன்கண்ணே சொல்லப்பட்டபடி வழுவாமற் செய் 
தல் கூடாமை காட்டப்பட்டது . 

தாம் , உம் - அசைகள் . ஆவன - 
இன்பத்தைத் தருவன . ஆகா தன - துன்பத்தைத் தருவன . ஒப் 
பில்லாத 

வொழுக்கம் - கொல்லாமைமுதலியன . போதகாசிரிய 
ருக்கும், கேட்டொழுகுவோர்க்கும் வரும் நன்மை சொல்லியபடி . ( சக ) 

சஉ .-- செயலூர்க் கொடுஞ்செங்கண்ணனார் . 
வேதப் பொருளை விரகால் விரித்துலகோர் 
ஓதத் தமிழா லுரைசெய்தார் - ஆதலால் 


24 


திருவள்ளுவ மாலை 


உள்ளுந ருள்ளும் பொருளெல்லா முண்டென்ப 

வள்ளுவர் வாய்மொழி மாட்டு . 
பத : - வேதப்பொருளை - , உலகோர் ஓத - உலகத்தார் ஓதியுண 
ரும்பொருட்டு , விரகால் - உபாயத்தால் , விரித்து- , தமிழால் . 

- 
தமிழ் மொழியினாலே , உரைசெய்தார் - சொல்லியருளினார் : ஆத 
லால் - , உள்ளுநர் உள்ளும் பொருள் எல்லாம் - நினைப்பவர் நினைக் 
கும் பொருள்களெல்லாம் , வள்ளுவர் வாய்மொழி மாட்டு - திரு 
வள்ளுவர் திருவாயிற்பிறந்த திருக்குறளின்கண்ணே , உண்டு 
என்ப - உண்டென்று ( அறிவுடையோர் ) சொல்லுவர் ; ( எ - று . ) 

விசேட : - உபாயத்தால் விரித்தல் - சொற்சுருக்கத்தால் ஓதற் 
கெளிதென மன வெழுச்சியுண்டாக்கிக் கற்போரது அறிவளவிற் கேற் 
பப் பொருளளவு விரியவைத்தல் , நினைக்கப்படும் பொருள்களெல்லாம் 
இதன்கண்ணே இக்காரணத்தால் தோன்றா நின்றன என்று கூறிய 
படி . 

( சஉ ) 
சரி.- வண்ணக்கஞ்சாத்தனார் . 
ஆரிய முஞ் செந்தமிழு மாராய்ந் திதனினிது 
சீரிய தென்றொன்றைச் செப்பரிதால் - ஆரியம் 
வேத முடைத்துத் தமிழ்திரு வள்ளுவனர் 

ஓது குறட்பா வுடைத்து . 
பத : -- ஆரியமும் செந்தமிழும் ஆராய்ந்து - வடமொழியையும் 
தென்மொழியையு மாராய்ந்து , இதனின் இது சீரியது என்று 
இதைக்காட்டிலும் சிறப்புடைத்தென்று , ஒன்றை செப்ப 
அரிது - ஒன்றைத் தெரிந்து சொல்லுதல் கூடாது : ஆரியம் - வட 
மொழி , வேதமுடைத்து - ; தமிழ் - திருவள்ளுவனார் ஓது குறட்பா 
உடைத்து- : ( ஆதலால் ); ( எ - று . 

விசேட : - ஆல் - அசை . வடமொழியும் தென்மொழியும் பிறமொ 
ழிகள் போலாது பாணினியாரும் அகத்தியனாரும் முதலாகிய முனி 
வர்களாலே செய்யப்பட்ட இலக்கண நூல்களாலே சீர் திருந்திநிற்றல் 
முதலிய குணங்களுடைமையாலும் , அது பிராகிருத முதலியவற்றுக் 
குப் போல் இஃது ஆந்திரம் முதலியவற்றுக்கு முதலாய் நிற்றலாலும் , 
ஒன்றற்கொன்று குறைபாடுடைத் தன்றேனும் , வேதமுடைமைபற்றி 
வடமொழிக்குச்சொல்லப்பட்ட உயர்வு , தென்மொழிக்கண்ணே திருக் 
குறள் உண்டாதலின் இனி யில்லை யென்றற்கு இதனினிது சீரிய 
தென் றொன்றைச் செப்பரிது என்றார் . இத்திருக்குறளாலே வட 
மொழியோடு தென்மொழிக்கு ஒப்புமை நிறைவு சொல்லியபடி . ( சங ) 

சசு . - களத்தூர்க்கிழார் . 
ஒருவ ரிருகுறளே முப்பாலி னேதுந் 
தரும முதனன்குஞ் சாலும்- அருமறைகள் 
ஐந்துஞ் சமய நூ லாறுநம் வள்ளுவனார் 

புந்தி மொழிந்த பொருள் . 
பத : -அரு மறைகள் ஐந்தும் - ( இருக்குமுதற் பார தமீறாகிய ) 
அரிய வேதங்க ளைந்தும் , சமய நூல் ஆறும் - ( அவ்வேதத்தின் 


திருவள்ளுவ மாலை 


25 


வழிப்பட்ட ) சமய நூல்களாறும் , நம் வள்ளுவனார் - நம்முடைய திரு 
வள்ளுவரால் , புந்தி மொழிந்த பொருள் - (உலகத்தாருக்குப் ) புத்தி 
யாகச் சொல்லப்பட்ட நூலிலடங்கும் : (ஆதலால்), ஒருவர் - இரு 
குறளே - ( ஒருவிகற்பமும் இருவிகற்பமுமாகிய ) இருவகைக் குறள் 
களையுமே , முப்பாலின் - முப்பால்களில் , ஓதும் - அத்தியயனஞ் 
செய்து அறியப்படுகின்ற , தருமம் முதல் நான்கும் - அறமுதலிய 
நாற்பொருள்களும் , சாலும் - ( அவருக்குப் ) போதும் ;( எ - று.) 

விசேட : -- ஒருவனுக்கே ஐந்தும் ஓதியுணர முடிவுபோகாது வேறு 
வேறான அதிகாரிகளுடைமைபற்றி அருமறைகளைந்தும் என்றார் . 
சமய நூலாறும் ஒன்றே பொருள் என்னும் பாட்டுரையிற் காண்க . 
நமக்கெல்லாம் அறிவொழுக்கங் கொளுத்தி நல்வழிப்படுத்தவந்த பர 
மாசாரியர் இவரேயென்னு மூரிமை தோன்றற்கு நம்வள்ளுவனார் 
என்றார் . மறைகளைந்துஞ் சமய நூலாறும் நம் வள்ளுவனார் புந்தி 
மொழிந்த பொருள் எனலால் , அவை பலவற்றினும் வேறு 
வேறு வகைப்பட்டுச் சிறந்து நின்ற கருத்துக்களெல்லாம் இவ்வொரு 
நூற்கண்ணே அடங்கிநிற்கின்றமை 

சொல்லப்பட்டதாயிற்று . 
பொருள் - ஆகுபெயர் . ஒருவரெனப் பொதுப்படக்கூறலால் இதனை 
யோ துதற்குப் பெண்பாலாருக்கும் அதிகாரமுண்டென்பது கொள் 
ளப்பட்டது . இவ்வொரு நூலோதி யுணர்ந்தோர் அருமறைகளைந் 
துஞ் சம்ய நூலாறும் ஓதியுணர்ந்தோராவரென்றபடி . ஒன்று முதல் 
ஆறுவரை எண் வந்துள்ள நயம் ஓர்க . 

( சசு ) 
சரு.- நச்சுமனார் . 
எழுத்தசை சீரடி சொற்பொருள் யாப்பு 
வழுக்கில் வனப்பணி வண்ணம் - இழுக்கின்றி 
என்றெவர் செய்தன வெல்லா மியம்பின 

இன்றிவ ரின்குறள்வெண் பா . 
பத : - எழுத்து அசை சீர் அடி சொல் பொருள் யாப்பு வழுக்கு 
இல் வனப்பு அணி வண்ணம் - எழுத்து முதல் வண்ணமீறாகச் சொல் 
லப்பட்ட இவற்றுள், இழுக்கு இன்றி - வழுவுதலில்லாமல் , என்று 
எவர் செய்தன . எக்காலத்தில் எவரால் எவை செய்யப்பட்டன , 
எல்லாம் - அவை யெல்லாம் , இன்று இவர் இன் குறள் வெண்பா - 
இக்காலத்து இத்திருவள்ளுவராலே செய்யப்பட்ட இவ்வினிய குறள் 
வெண்பாக்களில் , இயம்பின - சொல்லப்பட்டன ; ( எ - று ) 

விசேட : -வனப்பு - அம்மை , அழகு , தொன்மை , தோல் , விருந்து 
இயைபு , புலன் , இழைபு . அணி -சொல்லணி , பொருளணி , ஒலியணி .. 
வண்ணம் - குறிலகவற்றூங்கிசை வண்ணமுதலியன . ஒவ்வொரு 
காலத்தில் ஒவ்வொரு பாவலர் ஒவ்வொரு குணத்தினாலே சிறந்து 
விளங்க நூல் செய்தனர் : இவரோ வெனின் , எல்லாக்குணங்களா 
லும் நிறைந்து சிறந்து விளங்கச்செய்தமையின் இவ்வாறு கூறினார் . 
இதன் பாக்களின் சிறப்புச் சொல்லியபடி . 

சசு.-- அக்காரக்கனி நச்சுமனார் . 
கலைநிரம்பிக் காண்டற் கினிதாகிக் கண்ணின் 
நிலைநிரம்பு நீர்மைத் தெனினுந் - தொலைவிலா 
D 


1 . 


26 


திருவள்ளுவ மாலை 


- 


- 


சா 


வானூர் மதியந் தனக்குண்டோ வள்ளுவர்முப் 

பானூ னயத்தின் பயன். 
பத : - மதியமும் முப்பானூலும் ), கலை - பதினாறுகலைகளாலும் 
( அறுபத்து நாலு கலைகளாலும் ) , நிரம்பி - நிறைந்து , - காண்டற்கு 
நோக்கு தற்கு , ( ஆராய்ச்சி செய்தற்கு என்றபடி , இனிதாகி- ,கண் 
ணின் நிலை - முகக்கண்ணினிலையில் ( அகக்கண்ணினிலையில் ) , நிரம் 
பும் நிரம்புகின்ற , நீர்மைத்து எனினும் - தன்மையுடைத்தாயினும் 
(குணமுடைத்தாயினும் ), -வள்ளுவர் முப்பால் நூல்- திருவள்ளுவரது 
முப்பால் நூலினது, நயத்து - நயத்தால் விளைவதாகிய , இன் பயன் 
இனியப்பயனானது , தொலைவு இலா வான் ஊர் மதியம் தனக்கு - ஒழி 
வின்றி ஆகாசத்தின் கண்ணே திரிகின்ற மதியினிடத்து , உண் 
டோ- ? (எ - று . ) 

விசேட - மதியந்தனக்கென்றது - வேற்றுமை மயக்கம் . ஓகாரம் 
எதிர்மறை . ஆதாரமாகக்கொள்ளுதற்கு ஏற்புடைத்தல்லாத வானை 
ஆதாரமாகக் கோடலின் இழிவுதோன்ற , தொலைவிலா வானூர் மதி 
யம் என்றார் . நயம் - மறுப்படாமை மழுங்காமை குறைவுறாமை முத 
லியன . பயன் - இம்மை மறுமை வீட்டின்பங்கள் . ஒப்புமை சொல்லு 
தற்கு நூல்களில் ஒன்றும் இன்மையால் ஏனைப்பொருள் பலவற்றி 
னுஞ் சிறந்த மதியையாயினுஞ் சொல்லுது மெனப் புகின் அதுவும் 
இதனால் தகுவ தன்றென்றபடி . 

சஎ .- நப்பாலத்தனார் . 
அறந்தகளி யான்ற பொருடிரி பின்பு 
சிறந்தநெய் செஞ்சொற்றீத் தண்டு - குறும்பாவுா 
வள்ளுவனு ரேற்றினர் வையத்து வாழ்வார்கள் 

உள்ளிரு ணீக்கும் விளக்கு . 
பத . அறம் - தகளி - அகலும் , - பொருள் - ,திரி - திரியும் , - 
இன்பு- , நெய் - நெய்யும் , -செஞ்சொல்- , தீ - நெருப்பும் , குறும்பா . 
குறட்பா , தண்டு -தண்டும் , ஆ . ஆக , வள்ளுவனார் - , வையத்து வாழ் 
வார்கள் - பூமியின்கண்ணே வாழ்வோரது , உள் இருள் - அகத்திருளை , 
நீக்கும் ஒழிப்பதாகிய , விளக்கு - ஏற்றினார் - ; ( எ- று .) 

விசேட - ஆன்றல் - மேம்படுதல் . அகத்திருள் - அஞ்ஞானம் . தீச்சுடர் 
தகளி முதலியவற்றோடு கூடிப்புறத்திருளைக்கெடுத்தலெப்படியோ, 
அப்படி , நாயனாரது திருவாயிற்பிறந்த செஞ்சொல் அறம் முதலியவற் 
நேடுங்கூடி அகத்திருளைக் கெடுத்தலின் இங்ஙனம் உருவகஞ் செய 
லாயிற்று . மனையகத் தேற்றப்படுகிற விளக்கு அம்மனையகத் துள் 
ளார்க்கு மாத்திரமே உபயோகியாய் நிற்றலாலும் , அகத்திருளைக் கெடு 
க்கவல்லது அன்மையாலும் இஃது உலகத்து வாழ்வோர் பலர்க்கும் 
உபயோகியாய் நிற்றலாலும், அகத்திருள் கெடுத்தலாலும் , அதனின் 
இது பலகோடிமடங்கு மிக்குச்சிறந்து நிற்கின்றமை யுணர்த்தியபடி . 

சஅ . - குலபதிநாயனார் . 
உள்ளக் கமல மலர்த்தி யுளத்துள்ள 
தள்ளற் கரியவிரு டள்ளுதலால் - வள்ளுவனார் 


திருவள்ளுவ மாலை 


21 


வெள்ளைக் குறட்பாவும் வெங்கதிரு மொக்குமெனக் 

கொள்ளத் தகுங்குணத்தைக் கொண்டு . 
பத.- உள்ளம்கமலம் மலர்த்தி - நெஞ்சமாகிய தாம்ரைமலரை 
மலர்த்தி , உளத்து உள்ள - ( மக்களது ) அகத்திலுள்ள , தள்ளற்கு 
அரிய இருள்-(பிறிதொன்றனாலே ) நீக்கப்படாத அஞ்ஞான விருளை , 
தள்ளுதலால் - நீக்கு தலால் , வள்ளுவனார் வெள்ளைக் குறட்பாவும் 
திருவள்ளுவரது குறள் வெண்பாவும் , வெம் கதிரும் ( புறத்துத் தாம 
ரைமலரை மலர்த்திப் புறத்திருளை நீக்குகின்ற ) சூரியனும் , குணத் 
தைக்கொண்டு - அச்செய்கையைக்கொண்டு , ஒக்குமெனக்கொள்ளத் 
தகும்- ; ( எ - று . ) 

விசேட : - செயலும் தொழிற்பண்புஎனப்படுதலின் , குணமெனப் 
பட்டது ; அது மலர்த்தலும் , தள்ளுதலும் ஆம் . குணத்தைக்கொண் 
டெனவே , செயப்படுபொருளைக்கொண்டு ஒக்குமெனக் கொள்ளத்தகா 
தென்ற தாயிற்று . உலகுக்கெல்லாம் பேரொளியாகிய சூரியனும் 
இதற்கு ஒருபுடை யொப்பா மென்றபடி . 

(சஅ ) 
சகூ- . 

--தேனீக்குடிக்கீரனார் . 
பொய்ப்பால பொய்யேயாய்ப் போயின பொய்யல்லா 
மெய்ப்பால மெய்யாய் விளங்கின வே - முப்பாலின் 
தெய்வத் திருவள் ளுவர்செப் பியகுறளால் 

வையத்து வாழ்வார் மனத்து . 
பத .-- தெய்வத் திருவள்ளுவர்-- , முப்பாலின் - மூன்றுபால்களு 
டையதாக , செப்பிய குறளால் - சொல்லப்பட்ட குறள் நூலைக் கேட்ட 
றிதலால் , வையத்து வாழ்வார் மனத்து - , பொய்ப்பால் - பொய்யின் 
பகு தியிற்பட்டவை யெல்லாம் , பொய்யே ஆய் போயின- : பொய் 
அல்லா - பொய்ம்மையல்லாத , மெய்ப்பால - மெய்யின் பகுதியிற்பட்டவை 
யெல்லாம் , மெய்யேயாய் விளங்கின- ; ( எ - று . ) , 

விசேட :-குறளால் பொய்ப்பால பொய்யேயாய்ப் போயின , மெய் 
ப்பாலமெய்யேயாய் விளங்கின எனவே , இதற்கு முன்னெல்லாம்உண் 
மை துணியப்படாமையின் பொய்ப்பால மெய்ப்பாலபோன் மேற்கொள் 
ளப்பட்டும் , மெய்ப்பால பொய்ப்பாலபோற் கைவிடப்பட்டும் மயங்கிக் 
கிடந்தன என்ற தாயிற்று . இதன் மெய்யுணர்வு பயத்தற் சிறப்புச் 
சொல்லியபடி . விளங்கினவே - ஏகாரம் , பிரித்துக்கூட்டப்பட்டது . 

50 .--கொடிஞாழன் மாணி பூதனார் . 
அறனறிந்தே மான்ற பொருளறிந்தே . மின்பின் 
றிறனறிந்தேம் வீடு தெளிந்தேம்- மறனெறிந்த 
வாளார் நெடுமாற வள்ளுவர் தம்வாயாற் 

கேளா தனவெல்லாங் கேட்டு . 
பத : - மறன் எறிந்த 

எறிந்த வாளார் நெடுமாற - பகைவரையெறிந்த 
வாட்படை தங்கிய வீறோங்கும் பாண்டியனே ! வள்ளுவனார் தம் 
வர்யர்ல்- , கேளர் தன் எல்லாம் - ( இதற்குமுன் ) கேட்கப்பட்டில்லா 
தவை யெல்லாம் , கேட்டு - ( இப்போது ) கேட்டு , அறன் திறம் றிந் 


28 . 


திருவன்ளுவ மாலை 


தேம் - : ஆன்ற - சிறந்த, பொருள் திறம் அறிந்தேம்- : இன்பி 
திறன் அறிந்தேம் : - வீட்டுத் திறன் தெளிந்தேம் ; - ( எ - று . ) 

விசேட - திறன் - கூறுபாடு : அஃது அறம்முதலியவற்றோடு 
கூட்டப்பட்டது . மறன் ஆகுபெயர் . கேளா தன - பிற நூலாசிரிய 
கெல்லாம் அறிந்து சொல்லுதற்கு எட்டா திருந்த அறம்முதல் 
வற்றினுட்பங்கள் . இம்மை மறுமை வீடுகளைக்குறித் துணர் தற்கும் 
உறுதிப் பொருணான்கும்உணர் தலின் இனி யாதொன்றானுன் குன 
வில்லை யென்றபடி . 

டுக . - கவுணியனார் . 
சிந்தைக் கினிய செவிக்கினிய வாய்க்கினிய 
வந்த விருவினைக்கு மாமருந்து - முந்திய 
நன்னெறி நாமறிய நாப்புலமை வள்ளுவனூர் 

பன்னிய வின்குறள் வெண்பா . 
பத : - முந்திய நல் நெறி - முற்பட்ட தாகிய நல்வழிலை 
நாமஅறிய நாப்புலமை வள்ளுவனார் நாவால்விளங்குகின்ற புல.ை 
யையுடைய திருவள்ளுவநாயனாரால் , பன்னிய - சொல்லப்பட்ட , இன 
குறள் வெண்பா - இனிய குறள் வெண்பாக்கள் , சிந்தைக்கு இனிய 
( நினைத்தால் ) மனத்திற்கு இன்பஞ்செய்வன : செவிக்குஇனிய - ( கே 
டால் காதுக்கு இன்பஞ்செய்வன : வாய்க்கு இனிய ( ஓதினால் ) வாய்க் 
இன்பஞ்செய்வன : வந்த இரு வினைக்கு - தொடர்ந்து வருகின்ற 
வினைகளாகிய நோய்களுக்கு , மாமருந்து . பெரிய மருந்துகளாவன. 

விசேட : - குறட்பாவை மருந்தென்றமைக்கு ஏற்க வினைய 
நோயென்னாமையால் , ஏகதேச ரூபகம் . நல்வினையும் பிறவிக்கு ஏது 
வாகலால் இருவினை என்றார் . முற்பட்டநல்வழி நன்மக்களுக்கு அது 
தியா யமைந்துள்ளது : அது சமயத்தாரது பலவகைப்பட்ட கற்பனை 
யினாலே மறைபட்டு நின்றமையின் நாமறிய என்றார் . இந்நூலில் 
பாக்களைச் சிந்தித்தல் முதலியன செய்யுங்காலும் சொற் பொரு 
நயங்களாலே இன்பம் விளைத்துத் தெய்வத்தன்மையால் வினை , 
துயரும் ஒழிக்கு மென்றபடி . 

டூஉ .-- மதுரைப் பாலாசிரியனார் . 
வெள்ளி வியாழம் விளங்கிரவி வெண்டிங்கள் 
பொள்ளென நீக்கும் புறவிருளைத்- தெள்ளிய 
வள்ளுவ ரின்குறள் வெண்பா வகிலத்தோர் 

உள்ளிரு ணீக்கு மொளி . 
பத : -- வெள்ளி வியாழம் விளங்கு இரவி வெள் திங்கள் - சுக்க 
ரன் குரு சூரியன் சந்திரன் எனப்படுகின்ற இவ்வொளிகள் , பு . 
இருளை - , பொள்ளென நீக்கும் விரைவிலே நீக்கும் : ( ஆதலின் இசை 
புறவிருணீக்குதற்கு உண்டாகிய ஒளிகளாம் ) : தெள்ளிய - முற்றுண 
ந்த , வள்ளுவர் இன் குறள் வெண்பா- திருவள்ளுவநாயனாரது இனி 
குறள் வெண்பா, அகிலத்தோர் - உலகத்தோரது, உள் இருள் நீ 
கும் - உள்ளிருளை நீக்குதற் குண்டாகிய , ஒளி - ஒளியாம் ( எ - று 


திருவள்ளுவ மாலை 


291 


விசேட : - இங்கனங்கூறவே , புறத்திருளுக்கு அவை பலவுள , 
அகக் திருளுக்கு இஃதொன்றே யுளதென்ற தாயிற்று: அவற்றுள் 
ன்றாலும் நீக்கப்படாத அகத்திருளை நீக்கவல்ல தா தலின் இதற்கு 
வ்வாற்றானும் ஒப்பதொன்றின் றென்றபடி , 

( 62 ) 
டு ...- ஆலங்கு டிவங்கனார் . 
வள்ளுவர் பாட்டின் வளமுரைக்கின் வாய்மடுக்கும் 
தெள்ளமுதின் றீஞ்சுவையு தொவ்வாதாம்- தெள்ளமுதன் 
உண்டறிவார் தேவ ருலகடைய வுன்ணுமால் 

வண்டமிழின் முப்பான் மகிழ்ந்து . 
பத : - வள்ளுவர் பாட்டின் வளம் - திருவள்ளுவரது பாட்டினது 
தீஞ்சுவையை , உரைக்கின் - சொல்லுமிடத்து , வாய் மடுக்கும் தென் 
அமுதின் உண்ணப்படுகின்ற தெள்ளிய அமுதினது , தீம் சுவைஉம் 
தித்திப்பாகிய சுவையும் , ஒவ்வாது - ஒப்பாகாது ; தென் அமுதம் 
உண்டு - அத்தெள்ளிய அமுதையுண்டு , அறிவார்- ( அதன் சுவையை ) 
அறிபவர் , தேவர்- ; வள் தமிழின் - வளம்பொருந்திய தமிழின் 
கண்ணதாகிய , முப்பால் - முப்பாலாகிய அதின் மும்மடி சிறந்தபாலை , 
மகிழ்ந்து- , உலகு அடைய எல்லா வுலகத்தாரும் , உண்ணும் - 
உண்டு தீஞ்சுவையறிவரர் ; ( எ -று . ) 
விசேட : - 

அவ் வமிர் தம் வாயுட்பெய்தவழி நாவிற் பட்ட சிறிது 
எழுதளவே தீஞ்சுவை பயப்பது . இப்பாட்டு நெஞ்சின்க ணிலை 
பற்று ஒழிவின்றித் தீஞ்சுவைபயத்தலின் ஒவ்வாது என்றார் . முப் 
பால் -சிலிஷ்டரூபகம் . இனி எவ்வுலகத்தாருக்குங் கருமபூமியாகிய 
இவ்வுலகத்துள் தோன்றி மெய்ப்பொரு ளுணர்ந் தன்றி வீட்டின்பம் 
பெறுதல் கூடாமையின் உலகடையஉண்ணும் என்றார் . அன்றி 
அவ்வுலகத்துத் தேவர்களும் தமது மேற்பட்ட அறிவினாலே இதனது 
உயர் வொப்பற்ற குணத்தை அறிந்து முக்கிய பிரமாணமாகக் 
கொண்டு மகிழ்கூர்வரென்பதுபற்றி அங்கனங்கூறினாரெனினுமமை 
யும் . இஃது இவ்வுலகத்தார்க்கேயன்றி , அவ்வுலகத்தார்க்கும் பயன் 
படுமாறு சொல்லியபடி . வளம் - ஆகுபெயர் . ஆல் - அசை . 


திருத்தணிகைச் சரவணப்பெருமாளைய ரியற்றிய உரையுடன் 

திருவள்ளுவமாலை முற்றிற்று . 


வித்துவான் தேர்வுக்குப் பாடமாகிய சுந்தரகாண்டம் முந் 
லாறு படலங்கள் எம்மிடத்துக் கிடைக்கும் : அதன் விலை 
ரூபாய் ஐந்து , 
மற்றும் எம்மிடத்துக் கிடைப்பன: 

கம்பராமாயணத்தின் பாலகாண்டம் முதலியன 
வில்லிபாரதம் ஆதிபருவம் முதலியனவும் 

பத்துப்பாட்டில் திருமுறுகாற்றுப்படை , சிறுப நாற்றுப் 
படை ஆராய்ச்சியுரையுடன் முதலியனவும் 

சிலப்பதிகாரத்துச் சிலபகுதிகளும் 

அஷ்டபிரபந்தத்துச் சிலபகுதிகளும் 
நன்னூல்காண்டிகை உரையுடன் 
நாலடியார் உரையுடன் 

3 8 0 
திருக்குறள் அறத்துப்பால் பரிமேலழகருரையுடனும் 
அதற்குக்குறிப்புரையுடனும் 

28 10 
இறாருட்பால் காமத்துப்பால் பரிமேலழகருரையுடனும் 
றிப்புரையுடனும் 

5. 8 . 
முப்பால்களும் சேர்ந்த ஷ திருக்குறள் காலிகோ : 
கட்டணம் 

8 3 - 0 
இல்லயார்தம் சபாபருவம் 
மதுரைக்கலம்பகம் 

1 , 8 () 


பொருட்பாலின் அரும்பதவகராதி முதலியனவும் , காமத்துப்பாலும் , 
திருவள்ளுவமாலையும் ஆனந்தா பார்வதி அச்சகத்தில் அச்சிடப்பட்ட 


